Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


தமிழோசை 
உலகமெலாம்‌ 
பரவும்‌ வகை 
செய்தல்‌ வேண்டும்‌” 


என்பது புதுமைக்‌ கவிஞர்‌ 
பாரதியாரின்‌ பெர்ன்மொழி 
யாகும்‌. நறைபழுத்த துறைத்‌ 
தீந்தமிழின்‌ ஒழுகும்‌ நறுஞ்சுவையை 
நனி சொட்டச்‌ சொட்ட உலகோர்க்கு 
அறிமுகப்படுத்தவும்‌, உலகோரை அறியச்‌ 
செய்யவும்‌ நாம்‌ மேற்கொள்ளும்‌ முயற்சி 
களில்‌ ஒன்றுதான்‌, உலகத்‌ தமிழ்‌ மாநாட்டினைக்‌ 
கூட்டுவதாகும்‌.. 


“தாயெழிற்‌ றமிழை, என்றன்‌ 

தமிழரின்‌ கவிதை தன்னை 
ஆயிரம்‌ மொழியிற்‌ காண 

இப்புவி ௮வாவிற்‌ றென்ற 
தோயுறும்‌ மதுவின்‌ ஆறு 

தொடர்ந்‌ தென்றன்‌ செலியில்வந்து 
பாயுநாள்‌ எந்த நாளோ, 

ஆரிதைப்‌ பகர்வார்‌ இங்கே?” 


என்பது புரட்சிக்‌ கவிஞர்‌ பாரதிதாசன்‌ பேராவ 
லோடு எழுப்பிய பெரு வினாவாகும்‌. அவருடைய 
எண்ணத்தை நிறைவேற்றுகின்ற வகையில்தான்‌ 
உலகின்‌ பல நாடுகளைச்‌ சேர்ந்த பல்வேறு மொழி 
களைப்‌ பேசும்‌ பல பேரறிஞர்கள்‌ தமிழின்‌ எழி 
லைக்‌ காணவும்‌, தமிழ்க்‌ கவிதைகளின்‌ 
ஏற்றத்தை அறியவும்‌ மதுரையில்‌ நடை 
பெறும்‌ உலகத்‌ தமிழ்‌ மாநாட்டில்‌ கூடு 
கின்றனர்‌, 
மனிதனின்‌ சிந்தனைத்‌ திறனால்‌ அறியப்‌ 
= படுவது அறிவு; உணர்வுத்‌ இறனால்‌ 
A உணரப்படுவது உணர்வு. சிந்தனைத்‌ 
US இறனால்‌ அறிவியல்‌ வளர்கிறது; உணர்வுத்‌ 
Aj ax 


ட] 


A ZEN 


A 


மனிதனின்‌ புறத்தோற்றப்‌ பொலிவை நாகரிகம்‌ 


(Civilisation) என்கிறோம்‌; அகத்தோற்றப்‌ 
பொலிவைப்‌ பண்பாடு (Culture) என்கிறோம்‌. 
நாகரிகம்‌ வளர உறுதுணை புரிவது அறிவியல்‌; 


பண்பாடு வளர உறுதுணை புரிவது கலையியல்‌. 


மனிதன்‌ தன்‌ அறிவியற்‌ கருத்துகளையும்‌, கலை 
யியற்‌ கருத்துகளையும்‌, சிந்தனையின்‌ தெளிவை 
யும்‌, உள்ளத்தின்‌ உணர்வையும்‌ வெளிப்படுத்தும்‌ 
கருவி மொழியாகும்‌. மொழியானது மனிதனின்‌ 
சிந்தனையைத்‌ தூண்டவும்‌ உணர்வைக்‌ ிளரவும்‌ 
பயன்படுகிறது; அவற்றை வாயுரை வழியாக 
வெளிப்படுத்தவும்‌ செய்கிறது; அவற்றைச்‌ செயற்‌ 
படுத்தவும்‌ வைக்கிறது. 


மக்கள்‌ தங்கள்‌ வாழ்க்கையைச்‌ செம்மைப்படுத்‌ 
இக்‌ கொள்ளவும்‌, நாகரிகத்தை வளர்த்துக்கொள்ள 
வும்‌, பண்பாட்டை மேம்பாடு அடையச்‌ செய்து 
கொள்ளவும்‌, வரலாற்றை உருவாக்கிக்கொள்ளவும்‌, 
இலக்கியத்தைச்‌ செழிக்கச்‌ செய்யவும்‌, கலை 
களை வளர்க்கவும்‌, அறிவியல்‌ கண்டுபிடிப்புகளை 
உருவாக்கவும்‌ இன்றியமையா ததாகப்‌ பயன்படும்‌ 
ஒரு பெரும்‌ கருவி மொழியேயாகும்‌. 


தமிழின மக்கள்‌ தங்களின்‌ தொன்மையான 
வரலாற்றுச்‌ சிறப்புகளையும்‌, நாகரிக வளர்ச்சி 
யையும்‌, பண்பாட்டு மேம்பாட்டினையும்‌, கலை 
உயர்வையும்‌, சிறப்புத்‌ தன்மைகளையும்‌ உலகுக்கு 
உணர்த்தவே உலகத்‌ தமிழ்‌ மாநாடு நடைபெறு 
கிறது. 


முதன்முதலாக உலகத்‌ தமிழ்‌ மாநாடு மலேசியா 
வில்‌ நடைபெற்றது. இரண்டாம்‌ உலகத்‌ தமிழ்‌ 
மாநாடு மொழிப்பற்றை முதன்மையாகக்‌ கொண்டு 
அரசு கட்டில்‌ ஏறிய அறிஞர்‌ அண்ணா அவர்களின்‌ 
தலைமையில்‌ தமிழகத்‌ தலைநகராம்‌ சென்னையில்‌, 
ஆயிரத்துத்‌ தொள்ளாயிரத்து அறுபத்தெட்டாம்‌ 
ஆண்டில்‌ மிகச்‌ சிறப்பாகக்‌ கொண்டாடப்பட்டது. 
அதன்‌ விளைவால்‌ தமிழுக்குப்‌ பற்பல நற்பயன்கள்‌ 
உண்டாயின, அதற்கடுத்து மூன்றாம்‌ உலகத்‌ 
தமிழ்‌ மாநாடு பாரீசிலும்‌ நான்காம்‌ உலகத்‌ 
தமிழ்‌ மாநாடு இலங்கையிலுமாக நிகழ்வுற்றன. 


“ஐந்தாம்‌ உலகத்‌ தமிழ்‌ மாநாடு” அறிஞர்‌ அண்ணா 
அவர்களின்‌ வழிநிற்கும்‌ மாண்புமிகு முதல்வர்‌ 
எம்‌. ஜி. இராமச்சந்திரன்‌ அவர்கள்‌ தலைமையி 
லான ஆட்சித்‌ துணையோடும்‌ தமிழ்ச்‌ சான்றோர்‌ 


களின்‌ ஒத்துழைப்போடும்‌ சங்கத்‌ தமிழ்‌ வளர்த்த 
மாமதுரைப்‌ பெருநகரில்‌ சிறப்புற நடைபெறுகிறது. 
இம்‌ மாநாட்டின்‌ நினைவுச்‌ சிறப்பாக நின்று 
நிலைத்து, என்றும்‌ ஒளிவீசும்வண்ணம்‌ தமிழ்ப்‌ 
பெருவிழாப்‌ பொய்கையில்‌ இந்த இலக்கிய மலர்‌ 
மலர்கின்றது. 


தலைவர்களின்‌ வாழ்த்து மணங்‌ கமழ, அறிஞர்‌ 
பெருமக்களின்‌ கருத்துக்‌ கட்டுரைகள்‌ மசரந்தங்‌ 
களாக, கவிஞர்களின்‌ இனிய கவிதைகள்‌ தேன்துளி 
களாக்‌, தூரிகையாளர்தம்‌ . ஓவிய இதழ்களோடு 
இந்த இலக்கிய மலர்‌ உருவாக்கப்பட்டுள்ள து. 


அரசனின்‌ வீரமுரசம்‌ நீராட்டிற்குப்‌ போயிருக்க, 
வழிநடைக்‌ களைப்பால்‌ முரசுகட்டில்‌ என அறி 
யாது வறிதே இருந்த கட்டிலில்‌ தமிழ்ச்‌ சான்றோ 
ராகிய மோச8ரனார்‌ படுத்து உறங்கிவிடுகிறார்‌. 
முரசினை நீராட்டித்‌ திரும்பிய சேரமான்‌ தகடு 
ரெறிந்த பெருஞ்சேரல்‌ இரும்பொறையோ இக்‌ 
காட்சியைக்‌ கண்டதும்‌ வெகுண்டு வாளெடுத்து வீச 
நெருங்குகிறான்‌. உறங்குவதோ தமிழறிந்த மோச 
Brari என்பதை அறிகிறான்‌; சினவாள்‌ தமிழ்‌ 
முன்‌ பணிகிறது. தாய்மைப்‌ பண்போடு அருகில்‌ 
நெருங்கிப்‌ புலவர்தம்‌ உறக்கம்‌ சிறக்கச்‌ சாமரத்‌ 
தால்‌ குளிர வீசுகிறான்‌; தமிழைச்‌ இறெப்பிக்கும்‌ 
புரவலர்தம்‌ பண்பாட்டைத்‌ தெளிவுறுத்தும்‌ இப்‌ 
புறநானூற்றுக்‌ காட்சியை முகப்போவியமாகவும்‌, 
“வள்ளுவன்‌ தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ்‌ 
கொண்ட தமிழகச்‌ சிறப்பைப்‌ பின்புற ஓவியமாக 
வும்‌ கொண்டு அமைந்துள்ள இம்‌ மலரில்‌ விளம்பரப்‌ 
பக்கங்களில்கூட இலக்கியக்‌ காட்சிகள்‌ மிளிரும்‌ 
வண்ணம்‌ “ஓவியங்கள்‌ இணைக்கப்பட்டுள்ளன. 
வாழையடி வாழையென வந்த தமிழ்ப்‌ புலவர்‌ 
களின்‌ திருவுருவப்‌ படங்கள்‌ மலரை அணி செய்‌ 
இன்றன. ஆய்வியலறிஞர்களின்‌ அரிய கட்டுரைகள்‌ 
மலரைப்‌ பெருமை செய்கின்றன, 


பல்வேறு வகையிலும்‌ இம்‌ மலர்‌ சிறப்புற்று 
விளங்கட உறுதுணையாக இருந்த ஆய்வியல்‌ 
அறிஞர்களுக்கும்‌, கவிஞர்களுக்கும்‌, ஓவியர்களுக்‌ 
கும்‌, விளம்பரங்கள்‌ தந்துதவியோர்க்கும்‌, குறுகிய 
காலத்தில்‌ இம்‌ மலரைச்‌ சிறப்பாக உருவாக்கித்‌ 
தந்த ஹோ அண்டு கம்பெனி நிறுவனத்தார்க்கும்‌ 
தமிழின்‌ சார்பாகவும்‌ தமிழ்நாடு அரசின்‌ சார்பாக 
வும்‌ “மலர்க்‌ குழுவினர்‌' தமது கனிந்த நன்றியை 
மகிழ்வுடன்‌ தெரிவித்துக்கொள்கின்‌ றனர்‌. 


இரா. தெடுஞ்செஜியன்‌ 


மலர்க்குழுத்‌ தலைவர்‌ 


Digitized‘by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org = 


ஐத்தா.ம்‌ 


உலகத்‌ தமிழ்‌ மரநரட்மை 
முன்னின்று நடத்தும்‌ 


Lor er IG தமிழ்நாடு அமைச்சரவை 


இரு. எம்‌. ஜி. இராமச்சந்திரன்‌, 


இரு. 


முதலமைச்சர்‌. 


- இரா. நெடுஞ்செழியன்‌, 


நிதி அமைச்சர்‌. 


. ௪. இராமச்சந்திரன்‌, 


மின்துறை அமைச்சர்‌. 


. கே. ஏ. இருஷ்ணசாமி, 


ஊரகத்‌ தொழில்துறை அமைச்சர்‌. 


. எஸ்‌. டி. சோமசுந்தரம்‌, 


வருவாய்த்‌ துறை அமைச்சர்‌. 


. இராம வீரப்பன்‌, 


செய்தி - அறநிலையத்துறை அமைச்சர்‌. 


. செ. அரங்கநாயகம்‌, 


கல்வி அமைச்சர்‌. 


. கா. காளிமுத்து, 
வேளாண்மைத்துறை அமைச்சர்‌. 
. A. பொன்னையன்‌, 


கூட்டுறவு - சட்ட அமைச்சர்‌. 


. ப. குழந்தைவேலு, 


ஊரக வளர்ச்சி - உள்ளாட்சித்துறை அமைச்சர்‌. 


. எஸ்‌. இராகவானந்தம்‌, 


தொழிலாளர்‌ நலத்துறை அமைச்சர்‌. 


. டாக்டர்‌ எச்‌. வி. ஹண்டே, 


மக்கள்‌ நல்வாழ்வுத்துறை அமைச்சர்‌. 


. கா. இராசா முகமது, 


நீர்ப்பாசனத்துறை அமைச்சர்‌. 


. ௬. முத்துசாமி, 


போக்குவரத்துத்துறை அமைச்சர்‌. 


. ச. இருநாவுக்கரசு, 


தொழில்துறை அமைச்சர்‌. 


. எஸ்‌. என்‌. இராஜேந்திரன்‌, 


கைத்தறி - கதர்‌, பொதுப்பணித்துறை அமைச்சர்‌. 


எம்‌. விஜயசாரதி, 
அரிசன நலத்துறை அமைச்சர்‌. 


இருமதி கோமதி னிவாசன்‌, 


சமூக நலத்துறை அமைச்சர்‌. 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


மல FB GFL 


தலைவர்‌ 


டாக்டர்‌ நாவலர்‌ இரா. நெடுஞ்செழியன்‌ 
தமிழ்நாடு நிதியமைச்சர்‌ 


துணைத்‌ தலைவர்‌ 
இரு. பாவலர்‌ மா. முத்துசாமி 
தமிழ்நாடு அரசின்‌ இறப்புப்‌ பிரதிநிதி 


உறுப்பினர்கள்‌ 
இரு. ஏ. ஆர்‌. தாமோதரன்‌, சட்டமன்ற மேலவை உறுப்பினர்‌. 
" எம்‌. சங்கரலிங்கம்‌, ” 
a குமரி அனந்தன்‌, சட்டப்‌ பேரவை உறுப்பினர்‌. 
i இ. வா. ஜகந்காதன்‌, ஆசிரியர்‌, கலைமகள்‌. 
or சை. வே. ட்டிபாபு, துணைவேந்தர்‌, அண்ணாமலைப்‌ பல்கலைக்கழகம்‌. 
ce ஏ. வி. எம்‌. சரவணன்‌, திரைப்படத்‌ தயாரிப்பாளர்‌. 
ப்‌ அலன்‌, அகில இந்திய வானொலி நிலையம்‌, சென்னை-4. 
4] கவிஞர்‌ சுரதா 
3 புத்தனேரி ரா. சுப்பிரமணியம்‌ 
டாக்டர்‌ இரா. சனார்த்தனம்‌, சட்டமன்‌ ற மேலவை உறுப்பினர்‌. 
இருமதி இராஜம்‌ இருஷ்ணன்‌, எழுத்தாளர்‌. 
இரு, மணியன்‌, ஆசிரியர்‌, *இதயம்‌ பேசுகிறது”. 
” கோபுலு, ஓவியர்‌. 3 


n ஆர்‌. குழந்தைவேலு, தமிழ்நாட்டுப்‌ பாடநூல்‌ நிறுவன மேலாண்மை 
இயக்குநர்‌. 


டாக்டர்‌ கே. வேங்கடசுப்பிரமணியன்‌, பள்ளிக்‌ கல்வி இயக்குநர்‌. 
உட மா. நன்னன்‌, தமிழ்‌ வளர்ச்ச- பண்பாட்டு மைய இயக்குநர்‌, 
உ. ஒளவை நடராசன்‌, மொழியாக்க இயக்குநர்‌. 


உ சுரேஷ்‌ பிள்ளை 


உறுப்பினர்‌ செயலர்‌ 
இரு, இலம்பொலி சு. செல்லப்பன்‌ 


அச்சிட்டோர்‌ : 
ஹோ அண்டு கம்பெனி, சென்னை -600001 - இந்தியா. 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


*' வள்ளுவர்‌ தந்த திருமறையைத்‌-தமிழ்‌ 
மாதின்‌ இனிய உயிர்நிலையை 
உள்ளம்‌ தெளீவுறப்‌ போற்றுவமே-— என்றும்‌ 
உத்தம ராகி ஓழுகுவமே.”* 


Digitized by Noolaham Foundation. 


e _noolaham.org | aavanaham.org 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


எண்ண 
agfa என ஈர்‌ free wr 
RASHTRAPATI BHAVAN New DELHI INDIA 


September 27, 1980. 


Iam glad to know that the Fifth International 


Conference - Seminar of Tamil Studies - is going 


to be held from January 4th to 10th 1981, at 
Madurai. 

Tamil is one of the oldest languages and 
contains rich literature. International seminars 
like this afford an excellent opportunity for the 
Tamil scholars around the world to come together 
and exchange experiences. 


I wish all success to the International 


Conference. எ. த்க்‌ a > 


(N I REDDY ) 


VICE-PRESIDENT 
INDIA 
NEW DELHI 


September 26, 1980, 


On the occasion of the Fifth International 
Conference-Seminar of Tamil Studies I send my 
best wishes for the success of the Conference, 


The rich treasures of Tamil literature lie mostly 


unopened to the other countrymen, ‘I myself read 


the Kural in a French translation by Monsieur 
Diganow of Pondicherry, but haye seen no translation. 
of the Kamba Ramayana, I hope that the Conference 


will consider making translations in Indian 


[Nd ணை 


(M. Hidayatullah) 


languages, 


PRIME MINISTER 
MESSAGE 


Tamil is one of the great languages of the 
world and also one of the oldest. The works of 
golden Sangam Age, the wise and elevating Kural, 
the impassioned songs of Nayanars and Alvars, 
Kamban's celebrated rendering of the Ramayana and 
Bharati's hymns to freedom are Tamil's proud 


contribution to Indian and international literature. 


My good wishes for the Fifth International 


Conference of Tamil Studies. 


ESER த 


(Indira Gandhi) 


New Delhi 
October 4, 1980 


லைல 
PKI 


332௫ ்‌ ஓ. ; 


RAJ BHAVAN 
MADRAS-600 022 


November 24, 1980» 


MESSAGE த்‌ j oie 
+ 


wi 


I am glad to know that the Government of Tamil Nadu 
is organizing V International Conference-Seminar of Tamil 
Studies at Madurai in collaboration with the International 
Association of Tamil Research and Madurai-Kamaraj Uni- 
versity. I offer my very warm greetings to all the 
Tamil scholars who will be coming from different parts 
of the world to participate in this Conference. 


A language may be a vehicle of communication, but 
it is much more than this; with it is bound up the whole 
culture of the people who use it. Tamil has a long 
past and has to its credit a vast literature built up 
through centuries. The ancient Tamil wisdom is enshrined 
in immortal works like Tirukkural which has been trans- 
lated in many languages of the world. Tamil is also 
enriched by many Tamil translations of classics ancient 
as Well as of a later date. The growth and enrichment 
of Tamil language during modern times, starting from 
the days of our freedom struggle and covering a span 
of more than three decades after India became free, has 
been phenomenal, The fact that the State is employing 
Tamil as the official language to the largest extent 
possible is its another source of strength. Against this 
background, I can visualise a bright future for Tamil, 


Tamil is one of the 15 languages enjoying equal 
status under the Constitution. The sum total of the 
culture and civilization of India is expressed through 
all these languages. I do hope that Tamil will play 
a dynamic role in promoting national integration, The 
fact that there are large numbers of Tamil speaking 
people in several other countries of the world should 
be a further source of strength to Tamil. 


My best wishes for the success of the V International 


Conference-Seminar of Tamil Studies, 


bog HG 


(SADIQ ALI) 
Governor of Tamil Nadu. 


மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்‌ 
எம்‌. ஜி. இராமச்சந்திரன்‌ 


“தமிழுக்கும்‌ அமுதென்று பேர்‌! -- அந்தத்‌ 
தமிழ்‌ இன்பத்‌ தமிழ்‌ எங்கள்‌ உயிருக்கு நேர்‌!” 
என்று அழகாக எடுத்துச்‌ சொல்கிறார்‌ பாவேந்தர்‌ பாரதி 
தாசன்‌. 


“யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழிபோல்‌ 
இனிதாவது எங்கும்‌ காணோம்‌” 

என்று பெருமிதம்‌ பொங்கிட உரைக்கின்றார்‌ மகாகவி 
பாரதியார்‌. 

உலகத்தின்‌ இருளை அகற்றுவதில்‌ ஓப்பற்று நிற்பன 
*“மின்னேர்‌ தனியாழி வெங்கதிர்‌ ஒன்று, ஏனையது தன்னேர்‌ 
இலாத தமிழ்‌!” என்று தண்டியலங்கார மேற்கோள்‌ பாடல்‌ 
குறிப்பிடுகின்றது. 


இருந்தமிழே உன்னால்‌ இருந்தேன்‌ — இமையோர்‌ 

விருந்தமிழ்தம்‌ என்றாலும்‌ வேண்டேன்‌ ”” 

என்று "தமிழ்விடு தூது' கோடிட்டுக்‌ காட்டுகிறது. 
இனிமையும்‌ நீர்மையும்‌ தமிழெனல்‌ ஆகும்‌” என்று 

பேசுறது பிங்கலம்‌. 'தேனுறை தமிழ்‌” என்று கல்லாடமும்‌, 

"தமிழ்‌ தழீஇய சாயல்‌' என்று சிந்தாமணியும்‌ போற்று 


“பொருப்பிலே பிறந்து தென்னன்‌ புகழிலே இடந்து சங்கத்‌ 
இருப்பிலே இருந்து வையை ஏட்டிலே தவழ்ந்த பேதை 
நெருப்பிலே நின்று கற்றோர்‌ நினைவிலே நடந்து ஓர்ஏன 

- மருப்பிலே பயின்ற பாவை மருங்கலே வளரு ன்றாள்‌”” 
என்று வில்லிபாரதப்‌ பாயிரம்‌ வியந்து போற்று 
கின்றது. 
“ தண்டமிழ்‌ மதுரம்‌ 
கூட்டுண எழுந்த வேட்கையால்‌ எனில்‌இக்‌ 
கொழி தமிழ்ப்‌ பெருமை யார்‌ அறிவார்‌ 2” 


என்று குமரகுருபரர்‌ குறித்து மகிழ்தன்றார்‌. 
“எத்திசையும்‌ புகழ்‌ மணக்க இருந்த பெருந்‌ தமிழ்‌ 


அணங்கே" என்று மனோன்மணீயம்‌ ஆசிரியர்‌ 
“Curr Aiur சுந்தரம்‌ பிள்ளை மகிழ்ந்து பாடு 
கின்றார்‌. 


- இத்நாட்டவர்‌ மாத்திரமல்லர்‌ - தமிழின்‌ அழ 
கிலும்‌ ஆழத்திலும்‌ ஈர்க்கப்பட்டுத்‌ தம்மை இழந்த 
- அயல்நாட்டவர்களும்‌ சூட்டிய புகழாரங்கள்‌ ஆயிர 
மாகும்‌. 


டாக்டர்‌ இரெளல்‌ gp மொழியை அழகான 
சித்திர வேலைப்பாடமைந்த வெள்ளிக்‌ கலன்‌ 
றும்‌ இருக்குறளை அதில்‌ வைக்கப்பட்ட தங்க 
ஆப்பிள்‌ '' என்றும்‌, “தமிழ்‌ என்னை ஈர்த்தது; 
குறளோ . என்னை இழுத்தது!” என்றும்‌ புகழ்‌ 
கின்றார்‌. 

oy 


பாச்யர்‌ கால்டுவெல்‌ அவர்கள்‌ “உலகில்‌ 
மிகச்‌ .லவான மொழிகளுக்குத்தான்‌ அறிவியல்‌ 
அடிப்படையிலான இலக்கணம்‌ அமைந்துள்ளது. 
அவற்றில்‌ தமிழே முன்னிற்கறது. தொல்காப்பிய 
மும்‌ நன்னூலுமே இதற்கு மாபெரும்‌ சான்றுகள்‌!" 
என்று குறிப்பிடுகிறார்‌. 


அப்படிப்பட்ட அருமைக்கும்‌ பெருமைக்கும்‌ உரிய 
அன்னைத்‌ தமிழுக்கு விழா நடக்கிறது. 


ஆராய்ச்சி அறிஞர்கள்‌ கலந்துகொள்கிற அரங்கம்‌ 
மாநாட்டின்‌ இதயம்‌ போன்ற இன்றிமையாத பகுதி 
என்றாலும்‌, அந்த நிகழ்ச்சியைத்‌ இருவிழாவாகப்‌ 
பெருவிழாவாகக்‌ கொண்டாடுகிற பொறுப்பினைத்‌ 
தமிழச அரசு உவந்து ஏற்றுள்ளது. 


தமிழ்நாட்டிலே மாத்திரமல்ல - தமிழ்‌ பேசுகிற 
உலகின்‌ எல்லாப்‌ பகுதி மக்களும்‌ எழுச்சியோடு 
எண்ணிப்‌ பெருமிதம்‌ கொன்கின்ற இனிய நிகழ்ச்சி 
யாக இந்த உலகத்‌ தமிழ்‌ மாநாடு அமைந்துள்ளது. 


ர்ரசான்‌ - நம்து ஆருயிர்‌ அண்ணன்‌ 
பன்னிரு ஆண்டுகளுக்கு முன்னர்‌ எடுத்த இரண்டாம்‌ 


வர்க்‌ = ழ்‌ மாநாட்டிற்குப்‌ பிறகு, பா ம்‌ 
யாழ்‌ லும்‌ மாநாடுகள்‌ நடைபெற்றன. 


டி 


அண்ணன்‌ ஏந்திய ஒளிவிளக்கினைக்‌ காலத்தின்‌ 
கட்டளையாக - அவருக்குப்‌ பிறகு ஏந்துகன்ற 
பொறுப்பினை ஏற்றுக்கொண்ட அவரின்‌ அன்புத்‌ 
தொண்டனான நானும்‌, வரலாற்றில்‌ அழியாத 
இடம்‌ பெற்றிடப்போகும்‌ இந்த ஐந்தாம்‌ 'உலகத்‌ 
தமிழ்‌ மாநாட்டைக்‌ கொண்டாடுவதில்‌ - 
கோலாகலப்‌ பெருவிழாவாகக்காண் பதில்‌ - மறைந்த 
தமிழகத்தின்‌ புகழை மீண்டும்‌ நிலைநாட்டிக்‌ 
காட்டுவ தில்‌- தமிழன்‌ தானும்‌ தாழான்‌: 
எவரையும்‌ தாழ்த்தான்‌ என்பதனை ANDA 
இற்கு அறிவிப்பதில்‌ - மட்டற்ற PAPIA அடை 
கிறேன்‌. 


மொழி மற்றவர்களுக்கு வழியாக இருக்கலாம்‌; 
வாய்க்காலாக இருக்கலாம்‌; மொழி எண்ணங்களை 
எடுத்துச்‌ சொல்கிற ஊடகம்தானே என்றும்‌ 
கூடச்‌ சிலர்‌ பேசலாம்‌. தமிழர்களைப்‌ பொறுத்த 
வரை தமிழ்மொழி வெறும்‌ வழி மட்டுமில்லை; 
அதுவே நமக்கு *விழி'. உணர்ச்சி வயப்பட்டு 
உற்சாகத்தில்‌ உதிர்கன்ற சொற்களில்லை இவை. 
இரண்டாயிரம்‌ ஆண்டுகாலத்‌ தமிழகத்தின்‌ 
எழுச்சி - வீழ்ச்சி - வெளிச்சம்‌ - இருட்டு - மேடு - 
பள்ளம்‌ - இவற்றை உற்றுப்‌ பார்த்தால்‌ - உணர்ந்து 
நினைத்தால்‌ ஒன்று புலப்படும்‌. தமிழனின்‌ - தமிழ்ச்‌ 
சமுதாயத்தின்‌ வாழ்வும்‌ வளமும்‌ அவனது 
மொழியோடு இரண்டறக்‌ கலந்து இணைந்து 
இயைந்து நிற்பதைப்‌ பார்க்கிறோம்‌. மொழி 
வரலாற்றில்‌ அவனது மொழிக்கு ஊறு நேர்ந்த 
போதெல்லாம்‌ அவனது அரசியல்‌, பொருளாதார, 
பண்பாட்டின்‌ அடித்தளங்கள்‌ அசைந்திடக்‌ 
காண்கிறோம்‌. 


ஆகவேதான்‌ தமிழன்‌ தன்னுடன்‌ - தன்‌ ஊனில்‌ - 
உதிரத்தில்‌ - உணர்வில்‌ - ஒடுங்கி ஒன்றிக்‌ கலந்த 
தன்‌ தாய்‌ மொழியை உயிர்மூச்சாகப்‌ போற்றிடத்‌ 
தலைப்பட்டான்‌. 


ஆங்கிலம்‌ உலகின்‌ பல பகுதிகளில்‌ பரவியுள்ள 
மொழி; மறுக்கவில்லை. இருந்தும்‌ அது ஆட்சி 
செய்வோரின்‌ அருமை மொழியாக - சென்ற இடங்‌ 
களில்‌ எல்லாம்‌ வார்த்தைகளை, வழக்குச்‌ 
சொற்களை அள்ளிச்‌ சேர்த்துக்கொண்டது. 
ஆங்கில அகராதியில்‌ “மிளகுத்‌ தண்ணீர்‌” என்றெ 
சொல்கூட அரங்கேறியிருக்கிற து. 


தமிழ்மொழி மாத்திரம்‌ அதற்கு நேர்‌ மாறாகக்‌ 
கலப்புச்‌ சொற்களைக்‌ களைந்து தனது 
தனித்‌ தன்மைதனைக்‌ காப்பதிலேயே கருத்தாக 
இருக்கிறது. இந்திய மொழிகள்‌ லெவற்றில்தான்‌ 
இந்த மொழித்‌ தூய்மை இயக்கங்கள்‌ அண்மைக்‌ 
காலத்திலே தோன்றியிருக்கின்‌ றன. 


DP A, திராவிட மொழிகளான கன்னடம்‌, தெலுங்கு, 


மலையாளம்‌ ஆகியவை வடமொழிச்‌ சொற்களை 
ர 


vf 


S 


7 a இப 
Digitized by Nédlaham Foundation. 
noolaham.org | aavanakiam.org . 


விரும்பி ஏற்றுக்கொண்டிருப்பதைக்‌ காண்‌ 
கிறோம்‌. மலையாளச்‌ சொல்லகரா தியை 
உருவாக்கிய சுரானந்த்‌ குஞ்சன்‌ பிள்ளை அவர்களே 
இக்‌ கருத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள்‌. 
அருகிலிருக்கிற மற்ற மொழிகள்‌ வடசொற்களை 
விரும்பி ஏற்றுக்கொண்டிருக்கிறபோது, தமிழ்‌ 
மாத்திரம்‌ வடசொற்களை மாத்திரமல்லாது பிற 
மொழிச்‌ சொற்களைக்கூட ஏற்காமலேயே தனது 
தனித்தன்மையோடு விளங்குவதைக்‌ காண்கிறோம்‌. 
தமிழ்‌ மூத்த முதன்மொழி - மாற்றம்‌ - வளர்ச்சி 
இவற்றிற்கான கூறுகளைத்‌ தன்னகத்தே இயல்‌ 
பாகவே கொண்ட தனிமொழி என்பதாலேயே 
இவ்வாறு மிளிர முடிந்தது. 


உலகத்தின்‌ பெரும்பகுதியில்‌ ஆங்கிலம்‌ வழங்கப்‌ 
பட்டும்‌, பெரும்பாலும்‌ அதன்‌ பயன்‌ கருதி மாத்தி 
ரமே பலரும்‌ அந்நாள்தொட்டு அதனைப்‌ பயின்று 
வந்தனர்‌. ஆனால்‌ நமது தமிழ்‌ மொழியைப்‌ 
பொறுத்தமட்டில்‌ மேற்கு நாட்டு அறிஞர்கள்‌ 
பலரும்‌ பெரும்பாலும்‌ பயன்பாடு கருதி அல்ல - 
அதன்‌ அழகிலும்‌ ஆற்றலிலும்‌ மயங்கியே கற்‌ 
றனர்‌. 


மேற்கு நாட்டவர்கள்‌ தங்கள்‌ சமயத்தைப்‌ 

பரப்புவதற்காசகவே தமிழ்‌ கற்றனர்‌ என்றால்‌, 
திருக்குறளை - திருவாசகத்தை இலத்தீனிலும்‌, 
ஆங்கிலத்திலும்‌, மற்ற மொழிகளிலும்‌ பெயர்ப்‌ 
பானேன்‌? இந்தத்‌ தமிழ்‌ இலக்யெக்‌ களஞ்சியத்திலே 
தம்மையே இழந்தனர்‌ என்பதுதான்‌ உண்மை. 


“சிந்து வெளி நாகரிகம்‌' அழிந்துபட்டதற்கான 
காரணங்களை ஆராய்ந்த அறிஞர்கள்‌ ஒன்றை 
உறுதியாகக்‌ குறிக்கின்றனர்‌. மாறிவரும்‌ காலத்‌ 
தோடு மாற இயலாத நாகரிகம்‌ - வெளி நாகரிகத்‌ 
தாக்குதல்களைத்‌ தாங்க இயலாத நாகரிகம்‌ - 
ஆகவே அது அழிந்துபட்டது என்பது அவர்கள்‌ 
கருத்து. இது மொழி வரலாற்றிற்கு முற்றிலும்‌ 
பொருந்துவதாகும்‌. இலத்தீன்‌, வடமொழி 
போன்றவை நடைமுறை மொழிகளாக இல்லாது 
போனதற்கே அடிப்படைக்‌ காரணம்‌ மக்களால்‌ 
அது பேசப்படவில்லை என்பது மாத்திரமல்ல-மாறி 
வரும்‌ காலத்‌ தேவைகளுக்கு ஏற்ப அவைகளால்‌ 
வளைந்து, நெளிந்து புதிய வடிவங்களைப்‌ பெற 
இயலவில்லை என்பதுமாகும்‌. ஆங்கிலம்‌ இதற்கு. 
ஒரு வதிவிலக்கு. 'கொச்சை மொழி' கூட இலக்கிய 
உத்தியாக ஆங்கிலத்தில்‌ இந்த நூற்றாண்டில்‌ 
ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. காலவெள்ளத்‌ 
தால்‌ கரைக்க இயலாத தனி மொழியாகத்‌ தமிழ்‌ 


இகழ்வதற்குக்‌ காரணம்‌ - அது கவிதையாகப்‌ 
பிறந்து - உரைநடையாகத்‌ தவழ்ந்து - வசன 
கவிதையாக வளர்ந்துகொண்டிருக்கறது. கள 
வியலில்‌ காணப்படுகின்ற “பாண்டிய நாடு 


பன்னீரியாண்டு வற்கடம்‌ செல்ல” என்னும்‌ 
தமிழும்‌, இன்று கடைக்காரர்‌ பேசுகிற தமிழும்‌ 


முரண்பட்டவை. இருந்தும்‌ எட்டு நூற்றாண்டு 
களில்‌ இத்தனை மாறுதல்களுக்குத்‌ தன்னை 
உட்படுத்தக்கொண்ட தமிழ்‌, இன்னமும்‌ ஆயிரம்‌ 
ஆண்டுகளுக்குப்‌ பிறகும்‌ பல மாறுதல்களுக்கு 
உட்பட்டாலும்‌ அதன்‌ தனித்தன்மை மாறாது 
விளங்கும்‌; காரணம்‌ அது உயர்தனிச்‌ செம்மொழி. 


"தமிழ்‌ உருக்க உணர்வைக்‌ காட்டும்‌ இரக்கத்தின்‌ 
மொழீ' என்றே குறித்தார்‌ தனிநாயக அடிகளார்‌. 
ஒவ்வொரு மொழிக்கும்‌ ஓர்‌ அடிப்படைக்‌ கூறு 
உண்டு. அவ்வியல்பில்‌ மாத்திரமே அது இறந்‌ 
தோங்கி - பொன்றாப்‌ பொலிவுடன்‌ நின்று 
நிலைபெறும்‌. ஒரு மொழி கவிதைக்குப்‌ பொருத்த 
மாக இருக்கும்‌; மற்றொன்று கட்டளை பிறப்பிக்‌ 
கவேபொருத்தமாக அமையும்‌. “அம்மையே! அப்பா! 
ஒப்பிலா மணியே!' என்று உள்ளத்தை உருக்கு 
இன்ற உணர்ச்சிப்‌ பாடல்களே தமிழில்‌ மிக நன்‌ 
றாக வடிவம்பெறும்‌ என்பது தனிநாயக அடிகளார்‌ 
கருத்து, இருந்தாலும்‌, ஆற்றலை வெளிப்படுத்து 
கின்ற 'கலிங்கத்துப்பரணி', அன்புணர்வை வெளிப்‌ 
படுத்துகின்ற 'தேவாரம்‌', *இருவாசகம்‌” இரண்‌ 
டுமே தமிழிலே இடம்பெறக்‌ காண்கிறோம்‌. நகை, 
அழுகை, இளிவரல்‌, மருட்கை, அச்சம்‌, பெருமிதம்‌, 
வெகுளி, உவகை, சமநிலை என்கிற ஒன்பான்‌ 
சுவைகளும்‌ ஒருங்கே பரவி நிற்கிற அழநினைத்‌ 
தொட்ட இடமெல்லாம்‌ தமிழில்‌ தட்டுப்படக்‌ 
காண்கிறோம்‌. இன்னதுதான்‌ இம்‌ மொழியிலே 
சிறப்பாக வரும்‌ என்றெ பொது விதிக்கு மாறாகத்‌ 
தமிழில்‌ எந்த உணர்வினையும்‌ வெளிக்காட்ட 
இயல்வதைக்‌ காண்கிறோம்‌. மகாகவி பாரதி 
யாரின்‌ 'பாஞ்சாலி சபதம்‌' இதற்கொரு பெருஞ்‌ 
சான்று ஆகும்‌. 


வார்த்தைகள்‌ நடந்தால்‌ வசனம்‌; நடனமாடி. 
னால்‌ கவிதை என்பார்கள்‌. வசனம்‌ என்பதோ 
கண்ணிலே பட்டுக்‌ கருத்திலே தைக்க வேண்டும்‌. 
கவிதையோ காதினைத்‌ தொட்டுக்‌ கருத்திலே 
நிலைத்தாக வேண்டும்‌. *காதினைத்‌ தொட்டு, 
என்கிறபோது கவிதைப்‌ பெண்ணுக்கு ஒரு சங்கதச்‌ 
சலங்கை அவசியமாகிறது. *இசை”யோடு சொல்லப்‌ 
படாத கவிதையோடு இதயம்‌ இசையாது; மனம்‌ 
ஒன்றாது; கவனம்‌ கலக்காது. கவிதையின்‌ வெற்றி 
கலகலப்பான ஓசையிலே இருக்கிறது. ஒன்று 
துள்ளலாக விழும்‌; மற்றொன்று தழுவலாக வரும்‌. 
எப்படி இருந்தாலும்‌ ஓசை இருக்க வேண்டும்‌. 


கவிஞன்‌ என்ன நடக்கிறது என்றே சொல்ல 
மாட்டான்‌; ஒலிக்‌ குறிப்பிலும்‌ ஓசைச்‌ Amid 
லுமே அதை உணர்த்துவான்‌. பந்தாடுகிற மகளி 
ரைக்‌ குறிக்கிற சிலப்பதிகாரப்‌ பாடற்பகுதியும்‌, 
உறங்குகின்ற கும்பகர்ணன்‌ எழுப்பப்படுகன்ற. 
கம்ப இராமாயணப்‌ பாடலும்‌ சான்றுகள்‌. 


Digitized by Noolaham Foundation. 
. noolaham.org | aavanaham.org 


கற்பனை இன்றேல்‌ கவிதை இல்லை. அதையே 
தான்‌ ‘உள்ளதைச்‌ சொல்வது அறிவியல்‌; உள்‌ 
ளதை உணர்ந்து சொல்லுதல்‌ இலக்கியம்‌' என்‌ 
கிறோம்‌. உணர்ந்து சொல்லுகிறபோது கற்பனை 
கூடவே சேர்ந்துகொள்ளுறது. 


தமிழில்‌ கவிதை வரும்‌; கற்பனை வரும்‌; அறி 
வியல்‌ வருமா? என்றும்‌ சிலர்‌ கேட்டிறார்கள்‌. அறி 
வியலைச்‌ சொல்லித்‌ தர இயலுமா? என்பது அவர்‌ 
களது கேள்வி, தங்களால்‌ இயலாததைச்‌ Aw பேர்‌ 
தமிழால்‌ இயலாது என்று கருதிடவும்‌ பேடடவும்‌ 
காண்கிறோம்‌. அது தவறு. ஒரு மொழி ஒரு 
துறையில்‌ பயன்படுத்தப்பட்டால்தான்‌ அதற்குரிய 
வார்த்தைகள்‌ வரும்‌. உதாரணத்திற்கு, 'காஸ்மோ 
Bre” என்றெ ஆங்கிலச்‌ சொல்‌ எப்போது வந்தது? 
ஆங்கிலம்‌ விண்வெளித்‌ : துறையில்‌ பயன்படுத்தப்‌ 
பட்ட பிறகுதானே வந்தது? அதுபோலத்தான்‌ 
தமிழும்‌ பல்வேறு துறைகளிலும்‌ பயன்படுத்தப்‌ 
படவேண்டும்‌. இதைத்தானே 1913ஆம்‌ ஆண்டில்‌ 
சுவியரசர்‌ இரவீந்திரநாத்‌ தாகூர்‌ “நீரில்‌ இறங்கு 
இற வரை நீச்சல்‌ வராது” என்று குறித்தார்கள்‌! 
தமிழில்‌ மருத்துவம்‌ உண்டு; மருந்தியலும்‌ உண்டு. 
சித்த மருத்துவத்தின்‌ சிறப்பினைச்‌ செர்மானியர்‌ 
உணர்ந்த அளவிற்கு நாம்‌ உணர்ந்தோமில்லை. 
*ஆடாதோடை' என்ற நம்‌ ஊர்‌ மூலிகை வெளி 
நாடு சென்று மருந்தாகி, “ஆஸ்துமாவிற்கு இது 
தான்‌ அருமருந்து' என்று பாட்டிலில்‌ வந்தால்தானே 
பாராட்டி வாங்குகிறோம்‌! மூலிகை - அவற்றின்‌ 
குணம்‌ - பயன்பாடு - அனைத்தும்‌ அடங்கியது சித்‌ 
தர்களின்‌ இலக்கியக்‌ கருவூலம்‌. காணக்‌ கிடைக்காத 


காட்டு மூலிகைபோல எத்தனையோ மருத்துவ 
முறைகள்‌ தமிழ்‌ இலக்கியத்தில்‌ உண்டு. 
தமிழில்‌ அறிவியல்‌ கருத்துகளும்‌ இல்லாமல்‌ 


இல்லை, . வலவன்‌ ஏவா வான ஊர்தி' என்பதில்‌ 
“விமானம்‌ ஓட்டுதலைப்பற்றிய அறிவியல்‌ சிந்தனை” 
வெளிப்படுகிறது. “ஆழ அமுக்கி முகக்கினும்‌ 
ஆழ்கடல்‌ நீர்‌ நாழி முகவாது நானாழி' என்கிற 
ஒளவையார்‌ பாடலில்‌ பாஸ்கல்‌ விதி வெளிப்படு 
கிறது. “அணுவைப்‌ பிளந்து” என்று வருகிற வரியில்‌ 
அணுவைக்‌ கூறிடலாம்‌ என்கிற குறிப்பு மேலோங்கி 
வருகிறது. 'செஞ்ஞாயிற்றுச்‌ செலவும்‌, அஞ்ஞாயிற்‌ 
றுப்‌ பரிப்பும்‌, பரிப்புச்‌ சூழ்ந்த மண்டிலமும்‌” என்‌ 
பதில்‌ வானவியலில்‌ வளர்ந்தமைந்த அறிவு புலப்படு 
Aps குறுந்தொகையில்‌ வருகிற 'சேமச்செப்பு” 
என்கிற சொற்றொடரில்‌ *தெர்மாஸ்‌ பிளாஸ்கின்‌' 
தத்துவம்‌ தெரிகிறது. 

இப்படி வேதியியல்‌, விலங்கியல்‌ மாத்திரமல்ல - 
தமிழில்‌ தாவர இயல்‌, புவியியல்‌, வானவியல்‌ ஆகி 
யனவும்‌ செழித்து நிற்பதனைக்‌ காணுகின்றோம்‌. 


பழமைக்குப்‌ பழமையான மொழி தமிழ்‌ என்றால்‌ 
புதுமைக்குப்‌ புதுமையான மொழி தமிழ்‌. 


Digitized by Noolaham Foundation. 


அப்படிப்பட்ட “என்றுமுள .தென்தமிழுக்கு”த்தான்‌. 
இன்று மாநாடு நடக்கிறது. 


இந்துக்கள்‌ (வைணவர்கள்‌, சைவர்கள்‌ முதலா 
னோர்‌), சமணர்கள்‌, பெளத்தர்கள்‌, இசுலாமியர்‌ 
கள்‌, கிறித்தவர்கள்‌ - இப்படி எல்லாச்‌ சமயத்தவர்‌ 
களாலும்‌ வளர்க்கப்பட்ட தனிப்பெருமை தமிழுக்கு 
மாத்திரமே உண்டு. இது ஆங்கிலத்திற்கும்‌, உலக 
லேயே அதிகம்‌ பேர்‌ பேசுகின்ற For மொழிக்குங்கூட 
இல்லாத பெருமைகளாகும்‌. நெஞ்சிருக்கும்‌ வரை 
'நினைவிலிருக்கிற ஒரு பெருமை தமிழுக்கு என்ன 
வெனில்‌ - தமிழிலே கவிதை பாடியவர்கள்‌ எந்தக்‌ 
கவிப்‌ பரம்பரைக்கும்‌ வழிவழியாகச்‌ சொந்தக்காரர்‌ 
கள்‌ அல்லர்‌. வணிகர்கள்‌, வள்ளல்கள்‌, அரசர்கள்‌, 
ஆளப்பட்டோர்‌, கணக்கர்கள்‌, கற்றறிந்த பெரு 
மக்கள்‌ இப்படி எல்லாத்‌ தரப்பினரும்‌ தமிழுக்கு 
அணி செய்தனர்‌. இதுவே தமிழ்‌ மொழிக்கு 
அமைந்திருக்கிற தலையாய சிறப்பு என்று நான்‌ 
கருதுகின்றேன்‌. 


இத்தகைய தமிழுக்கு மாநாடு நடக்கிறது 
என்பதிலே தமிழர்களாகிய நாமெல்லாம்‌ பூரிப்பும்‌ 
பெருமையும்‌ அடைகிறோம்‌. 


உலகளாவிய பொது நெறித்‌ தத்துவங்களை 
உடையது தமிழாகும்‌. தமிழர்களின்‌ நாகரிகமோ 
தொன்றுதொட்ட ஒன்றாகும்‌. 


உலக வரலாற்றினை உணர்ந்து பார்த்தால்‌ - 
ஏறத்தாழ 1900 ஆண்டுகளுக்கும்‌ முன்னர்‌ - மேற்கில்‌ 
டிராஜன்‌ என்பவனது ஆட்சிக்காலத்தில்‌ உரோமா 
புரிப்‌ பேரரசு உச்சநிலை அடைந்திருந்தபோது - 
இழக்கில்‌ பசிபிக்‌ சமுத்திரத்திலிருந்து காஸ்பியன்‌ 
கடல்‌ வரை - அட்லாஸ்‌ மலைகளிலிருந்து இமாலயத்‌ 
தொடர்‌ வரை 8னப்‌ பேரரசு எழுந்து சிறந்தபோது, 
தமிழில்‌ ஆழ்ந்த கருத்தமைந்த அழகான கவிதை 
கள்‌ சிறந்த - உயர்ந்த - இலக்கியத்‌ தகுதிகளோடு 
பாடப்பட்டுள்ளன என்பதனை உணருகின்றோம்‌. 


இரேக்க- உரோமானிய இலக்கியத்தின்‌ இதிகாச 
காலம்‌, சீனத்தின்‌ உன்னத நேரம்‌, போலவே சங்க 
காலம்‌ - தமிழ்‌ இலக்கியத்தின்‌ பொற்காலம்‌ என்று 
கருதப்படுகிறது. அப்படிச்‌ சங்கம்‌ வைத்துத்‌ தமிழ்‌ 
வளர்த்த மரபிலேதான்‌ - சங்கம்‌ கண்ட சரித்திரப்‌ 
புகழ்‌ பெற்ற மதுரை மூதூரில்‌ - ஐந்தாம்‌ உலகத்‌ 
தமிழ்‌ மாநாடு நடைபெறுகின்றது. 


அகம்‌, புறம்‌ என்று இலக்கியத்தில்‌ கூறுகளைக்‌ 
காட்டி, களவியல்‌ கற்பியல்‌ என்ற பிரிவுகளையும்‌ 
நிலைநாட்டி நிற்பது தமிழ்‌ இலக்கியம்‌. 


மற்ற மொழிகள்‌ காதலுக்கு இலக்கியம்‌ 
படைத்திருக்கலாம்‌; தமிழ்‌ மொழியோ 
காதலுக்கு இலக்கணம்‌ கண்ட மொழி. அந்த 


noolaham.org | aavanaham.org . 


ee a 


மொழிக்குத்தான்‌ - மூவாத - மூத்தும்‌ முதிராத- 
தமிழுக்குத்தான்‌ - இப்போது மாநாடு நடக்கிறது. 


புதுமைக்‌ கருத்துகள்‌ மாத்திரமல்லாமல்‌ - உலகம்‌ 
அளாவிய பொதுமைக்‌ கருத்துகளும்‌ அடங்கியது 
தமிழ்‌ இலக்கியம்‌ என்று மொழிந்தால்‌ அது மிகை 
யாகாது. 


“யாதும்‌ ஊரே; யாவரும்‌ Gai’ என்ற கணியன்‌ 
பூங்குன்றன்‌, “ஒன்றே குலம்‌; ஒருவனே தேவன்‌” 
என்று எடுத்துச்‌ சொன்ன திருமூலர்‌, தமிழில்‌ எழு 
தப்பட்டும்‌ “தமிழ்‌” என்றுகூட எங்குமே பேசாமல்‌ 
மனித குலத்திற்கே பெருவிளக்காக எழுந்து வழி 
காட்டும்‌ ஏற்றமிகு . தமிழாசான்‌ திருவள்ளுவர்‌ 
போன்றோரால்‌ தமிழ்‌ இலக்கியம்‌ உலக அரங்‌ 
கிலே இடம்‌ பெறுதிறது. 

வேதத்தின்‌ பொலிவு, வேதாகமத்தின்‌ கனிவு- 
இத்தனைக்கும்‌ - ஒரு நூல்‌-மானிட வர்க்கத்தின்‌ 


உ மாபெரும்‌ தத்துவப்‌ பேழை என்று *இருக்குறள்‌" 


உலகோரால்‌ உணர்ந்து போற்றப்படுகிறது. 


திருக்குறளை உலகிற்குச்‌ சொன்னவர்களில்‌ 
குறிப்பிடத்‌ தகுந்தவர்கள்‌ டாக்டர்‌ போப்‌, வீரமா 
முனிவர்‌, ஆல்பர்ட்‌ சுவைட்சர்‌, வின்சென்ட்‌ சுமித்‌ 
போன்றோராவர்‌. 


ஒரு மொழிக்கோ, gt இனத்திற்கோ உரிய 
நூலாக இல்லாமல்‌ உலகிற்கே வழிகாட்டும்‌ ஒப்புயர்‌ 
வற்ற பேரு நூலாகத்‌ திருக்குறள்‌ விளங்குகிறது. 


* அகழ்வாரைத்‌ தாங்கும்‌ நிலம்போலத்‌ தம்மை 
இகழ்வார்ப்‌ பொறுத்தல்‌ தலை” 


என்றாரே வள்ளுவர்‌. பொறுமை உள்ள புதிய 
உலகம்‌ காணுதற்கு அந்த ஒரு குறள்‌ வழிகாட்டு 
வது போதாதா? 


வளர்ந்து நின்றுவிட்ட மொழி அன்று தமிழ்‌. 
அது வளருகின்ற - என்றும்‌. வளர்ந்து சிறந்து ஓங்கு 
இன்ற உயர்தனிச்‌ செம்மொழியாகும்‌. 


விடுதலை வேள்வியில்‌ பாரதியார்‌ தனது தமிழ்க்‌ 
கவிதைகளால்‌ நாட்டு மக்களுக்கு வேகமும்‌ விறு 
விறுப்பும்‌ ஊட்டிடவில்லையா? 


“ சொந்த நாட்டில்‌ பிறர்க்கடிமை செய்தே 
துஞ்சிடோம்‌; -- இனி அஞ்டோம்‌ ”” 


என்று தமிழ்‌ அவனைச்‌ சாகாவரம்‌ பெற்ற சரித்திரக்‌ 
கவிஞனாக ஆக்கிவிடவில்லையா? 


“Awp காக்கும்‌ காப்பு எவன்‌ செய்யும்‌” என்று 
பெண்‌ விடுதலை பேசிய வள்ளுவனுக்குப்‌ பிறகு 
பாரதியார்‌ பாட வந்தார்‌. அவருக்கும்‌ பிறகு 
பாவேந்தர்‌ வந்தார்‌. 


“£ பெண்ணடிமை இருமட்டூம்‌ பேசும்‌ இருநாட்டு 
மண்ணடிமை இரந்து வருதல்‌ முயற்கொம்பே ”” 


என்றல்லவா பாடி வைத்தார்‌? 


கல்லாதவன்‌ விலங்கு-ஆமாம்‌-அது வள்ளுவர்‌ 
காலம்‌. பர்வேந்தர்‌ காலத்தில்‌ அதுவன்று 
நிலைமை. 


“கல்வி நல்காக்‌ கசடர்க்குத்‌ 
தூக்குமரம்‌ அங்கே உண்டாம்‌ ”” 


என்றல்லவா பாடுகின்றார்‌! கல்லாதவன்‌ பழிக்‌ 
கப்பட்டது பழங்காலம்‌; கற்றவனே பிறரைத்‌ 
இருத்தாமல்‌ இருக்கின்றானே என்ற பழிக்குக்‌ 
காரணமாவது இக்காலம்‌. 


புத்தம்‌ புதிய புரட்சிக்‌ கருத்துகளுக்குத்‌ 
தமிழிலே என்றுமே பஞ்சமில்லை. 


தமிழ்மொழியின்‌ வேர்கள்‌ பழமையானவை. 
ஆனால்‌ அதன்‌ பூக்கள்‌ புத்தம்‌ புதியவை. 


கடல்‌ தாண்டி வளர்ந்ததோடு மாந்தர்‌ 
மனத்தையாளும்‌ மங்காத புகழுக்குச்‌ சொந்‌ 
தமான தமிழுக்கு, 


“ தேமதுரத்‌ தமிழோசை உலகமெலாம்‌. 
பரவும்வகை செய்தல்‌ வேண்டும்‌ ”” 


என்கிற பாரதியின்‌ பாட்டு வரிகளுக்குச்‌ சந்தம்‌ 
கூட்டும்‌ வகையில்‌ உலகத்‌ தமிழ்‌ மாநாடு 
நடக்கிறது. 


வெறும்‌ ஆரவாரத்திலும்‌ - வெற்று முழக்கங்‌ 
களிலும்‌ கலைந்து போகிற மாநாடாக இது 
அமைந்துவிடாது. தமிழ்மொழியின்‌ இலக்கிய 
வளர்ச்சியில்‌ குறிப்பிடத்‌ தக்க எல்லைக்‌ கல்லாக இம்‌ 
மாநாட்டை அமைக்க முயல்வோம்‌. நமது தமிழ்‌ 
மொழியில்‌ எவ்வளவோ இலக்கியச்‌ செல்வமிருந்‌ 
தும்‌, தமிழ்மொழியின்‌ தோற்றம்‌, வளர்ச்‌ 
இவற்றைப்பற்றிய ஆழ்ந்த ஆய்வுகள்‌ பிறர்‌ எதிர்‌ 
பார்க்கின்ற அளவிற்கு ஏற்றம்‌ Au pA Awa- 
முழுவளர்ச்சி அடையவில்லை என்பதை 
நாம்‌ ஒப்புக்கொள்ளத்தான்‌ வேண்டும்‌. 
மொழியியல்‌, எழுத்திலக்கணம்‌, வடிவ இயல்‌, 
ஒலியியல்‌, உச்சரிப்பு இயல்‌, வேர்ச்சொல்‌ இயல்‌. 
ஆகிய: துறைகளில்‌ மேலைநாட்டு மொழிகள்‌ 
வளர்ச்சி. பெற்ற அளவிற்குத்‌ தமிழ்‌ மொழியில்‌ 
முயற்சிகள்‌ வளர்ந்தபாடில்லை. 


நமது ஒலி உச்சரிப்புப்பற்றிய திட்டவட்டமான 
கருத்துகள்‌ வரையறை செய்யப்பட வேண்டும்‌. 
தொல்காப்பியத்தின்‌ பிறப்பியலில்‌ இப்படித்தான்‌. 
இந்த ஒலி பிறக்கும்‌ என்றெல்லாம்‌ சொல்லப்பட்‌ 
டிருந்தாலும்‌, தமிழ்ச்‌ சொல்‌. இப்படித்தான்‌ 


Digitized by Noolaham Foundation. 
. noolaham.org | aavanaham.org 


உச்சரிக்கப்பட வேண்டும்‌ என்கிற கட்டுக்கோப்பை 
நிறுவன வாயிலாக நாம்‌ உருவாக்க முற்பட 
வேண்டும்‌. உதாரணமாக, ஆங்கிலச்‌ சொல்‌-- 
இப்படித்தான்‌ உச்சரிக்கப்பட வேண்டும்‌ என்ப 
தனைக்‌ கட்டுக்கோப்பாக பி. பி.9. போன்ற 
செய்தி நிறுவனங்கள்‌ மற்றும்‌ மொழி பேசிக்‌ 
கருவிகள்‌! நிறுவுன்றன. இத்தகைய நிலைகள்‌ 
தொன்மையான நமது தமிழுக்கும்‌ தோற்றுவிக்கப்‌ 
பட வேண்டும்‌. இம்‌ மாநாடு இத்‌ துறைகளில்‌ வழி 
வகை காணும்‌ என்று நம்புறேன்‌. வருமானம்‌ 
தேடும்‌ வழிக்காக மாத்திரமே ஒரு மொழி பயிலப்‌ 
படுகிறது என்பதில்லை. இலக்கியச்‌ செழுமைக்‌ 
காகத்‌ தமிழ்மொழி பிற நாடுகளிலும்‌ பயிற்றுவிக்‌ 
கப்பட வேண்டும்‌. பிற நாட்டுப்‌ பல்கலைக்கழகங்‌ 
களிலெல்லாம்‌ தமிழுக்கென்று ஆய்வுத்‌ துறைகள்‌ 
தோன்றுவதற்கு அரசின்‌ முயற்சி மாத்திரம்‌ 
*போதாது. தமிழின்பால்‌ பற்றுடைய பலரது 
முயற்சிகளும்‌ இதிலே இணைந்தாக வேண்டும்‌. 
நமது பெருமைகளை நாமே ஓங்கிய குரலில்‌ 
ஒலித்துக்கொண்டிருந்தால்‌ போதுமா? மற்றவர்கள்‌ 
தமிழின்‌ அருமை பெருமைகளை அறிந்துகொள்‌ 
வதற்கு நாம்‌ ஒவ்வொருவரும்‌ உரிய முயற்சிகளை 
மேற்கொள்ள வேண்டும்‌. 


காலத்தின்‌ தேவைக்கும்‌ வளர்ச்சிக்கும்‌ ஏற்ப - 
எந்தவிதமான புதுமைச்‌ கருத்துகளையும்‌ சொல்லி 
விளங்கவைக்கிற அளவிற்குத்‌ தமிழ்‌ வளர்ச்சி 
பெற்றாக வேண்டும்‌. எல்லாமே தமிழில்‌ உண்டு 
என்பதும்‌, தமிழில்‌ எதுவுமே இல்லை என்பதும்‌ 
ஆகிய இரண்டும்‌ மிகைக்‌ கூற்றாகச்‌ இலருக்குப்‌ 
படலாம்‌. தமிழில்‌ இருப்பதைப்‌ பெருக்க 
வேண்டும்‌; இல்லாததை உருவாக்கவேண்டும்‌. 
இதுவே நமது மொழி வளர்ச்சிக்‌ கொள்சையாக 
அமைந்திட வேண்டும்‌. 


இருபதாம்‌ நூற்றாண்டில்‌ மற்ற மொழிகளில்‌ 
திறனாய்வுக்‌ கலை வளர்ந்த அளவிற்குத்‌ தமிழில்‌ 
வளரவில்லை என்பதும்‌ சிந்தனைக்குரியது. இற 
னாய்வுக்கும்கூடத்‌ திறனாய்வு என்கிற அளவில்‌ 
மேற்கத்திய மொழிகள்‌ வளர்ந்துள்ள இந்நாளில்‌, 
நமது மொழியில்‌ திறனாய்வுத்‌ துறையில்‌ தீவிர 
வளர்ச்சி அமைந்தாக வேண்டும்‌. திறனாய்வு 
வளர்ச்சி பெறாத இலக்கியத்தில்‌ சுதந்திரமான 
கருத்துகள்‌ இன்னும்‌ உலவத்‌ தொடங்கவில்லை 
என்றுதான்‌ பொருள்‌. ஆகவே இந்நிலை மாற்றப்‌ 
படுவதற்கான வழிகாட்டியாக இந்த உலகத்‌ தமிழ்‌ 
மாநாடு அமைந்திட வேண்டும்‌. 


இயல்‌, இசை, நாடகம்‌ என்ற மூன்று பெரும்‌ 
பிரிவுகளைப்பற்றிப்‌ பேசுகின்றோம்‌; என்றாலும்‌ 
பழங்காலத்‌ தமிழிசை நூல்கள்‌ நமக்கு அகப்பட 
வில்லை என்பது போக - இந்தத்‌ தமிழிசைத்‌ துறை 
யில்‌ ஒருங்கணைக்கப்பட்ட - ஒருமுகப்படுத்தப்‌ 


பட்ட - ஒழுங்குபடுத்தப்பட்ட முழுமையான 
ஆராய்ச்சி நூல்‌ இன்னும்‌ வெளியாகவில்லை 
என்பதை தாம்‌ மறுப்பதற்கில்லை. 


*நாடகம்‌' என்பது தமிழின்‌ பெருங்கூறாக 
இருந்தும்‌, நாடகம்‌ என்றால்‌ “மனோன்மணீயம்‌” 
என்றேதான்‌ எடுத்துச்‌ சொல்லிக்கொண்டிருக்‌ 
கின்றோம்‌... அறிஞர்‌ அண்ணா போன்றோர்‌ 
நாடகத்‌ தமிழுக்குப்‌ பெரும்பணி ஆற்றிய பிறகும்‌, 
முறையான நாடகத்‌ தமிழுக்கான தொண்டுகள்‌, 
தொய்வில்லாமல்‌ தொடர்ந்து விரைந்து நடைபெற 
வில்லை. இயல்‌ வளர்ந்து சறெந்திருக்கிற அளவிற்கு, 
இசைத்‌ தமிழோ - நாடகத்‌ தமிழோ அறிவியல்‌ 
நோக்கோடு அமைந்த - ஆய்வு அடிப்படையில்‌ 
வளர்ச்சி பெற்றபாடில்லை. இந்‌ நிலை மாறிட 
உலகத்‌ தமிழ்‌ அறிஞர்கள்‌ வழிகாட்டிடவேண்டும்‌. 


திட்டமிட்ட உழைப்பும்‌ - கடினமான பணியும்‌ 
ஒரு மொழியினை வளர்க்கும்‌ என்பதற்குச்‌ 
சோவியத்து நாடு பெரும்‌ உதாரணமாகத்‌ திகழ்‌ 
கிறது. சோவியத்து நாடு விடுதலை பெற்றபோது 
அங்கு வழக்கிலிருந்த AAD என்கற மொழியில்‌ 
ஒலிக்கூறுகள்‌ இருந்தனவே தவிர, அதற்கென்று 
வரிவடிவம்‌ அமைந்திருக்கவில்லை. இருந்தாலும்‌ 
அரை நூற்றாண்டுக்‌ காலத்திற்குள்‌ - அம்மொழிக்‌ 
கென்று வரிவடிவம்‌ கண்டுபிடிக்கப்பட்டு, அம்‌ 
மொழியிலேயே எழுதி “ஆராய்ச்சிப்‌ பட்டம்‌” 
பெறுகிற அளவிற்குச்‌ சோவியத்து மக்கள்‌ அம்‌ 
மொழியினை வளர்த்துள்ளார்கள்‌. அதைப்‌ 
போலத்தான்‌ மக்களின்‌ - அரசின்‌ - yrr ee 
யாளரின்‌ ஒருங்கிணைந்த பணியினால்‌ தமிழ்‌ 
மொழியை ஒரு நவீனமான அறிவியல்‌ கருவியாக 
உருமாற்றலாம்‌ என்கிற உறுதியான நம்பிக்கை 
எனக்கு உண்டு. 


இந்தச்‌ சூழ்நிலைகளிலும்‌ நமக்கு நம்பிக்கை 
தருகின்ற ஒன்று நமது அரசு மேற்கொண்டுள்ள 
எழுத்துச்‌ சர்திருத்தமாகும்‌. பெர்னாட்ஷா 
போன்றவர்கள்‌ முயன்றும்‌ ஆங்கிலத்தில்‌ செய்து 
காட்டமுடியாத எழுத்துச்‌ சீர்திருத்தம்‌ தமிழில்‌ 
தந்தை பெரியாரின்‌ உந்துதலால்‌ நடப்பது உவம்‌ 
பினைத்‌ தருகின்றது. வீரமாமுனிவரது சது 
ரகராதி உருவாக்கப்பட்ட காலத்திற்குப்‌ பிறகு, 
தந்தை பெரியாரின்‌ நினைவினைப்‌ போற்றுகின்ற 
தமிழக அரசு இந்த எழுத்துச்‌ சீர்திருத்தப்‌ பணி 
யில்‌ முன்னின்று செயல்படுகிறது. 


அரசின்‌ முயற்சியால்‌ ஆட்சிமொழி ஆணையம்‌ 
அமைக்கப்பட்டு, சட்ட நூல்கள்‌ தமிழில்‌ பெயர்க்‌ 
கப்படுகின்றன. 


அலுவலகங்களிலெல்லாம்‌ தமிழ்‌ மணக்க 
வேண்டும்‌ என்று நாம்‌ முயன்றாலும்‌ 
அண்ணாவின்‌ அரசு அமைந்த பிறகுதான்‌, 
மூவாண்டு முனைப்புத்‌ திட்டத்து அடிப்படையில்‌, 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org . 


மூன்றாண்டுகளுக்குள்‌ ‘mgd தமிழ்‌; எதிலும்‌ 
தமிழ்‌; என்றும்‌ தமிழ்‌' - என்று விரைந்து செயற்‌ 
படுகின்றோம்‌. Amis தமிழ்‌ இலக்கியங்களை 
ஆங்கிலத்திலும்‌, சீரிய ஆங்கில இலக்கியங்களைத்‌ 
தமிழிலும்‌ பெயர்க்கின்ற பணியினை அரசு மேற்‌ 
கொண்டிருக்கிறது. முதிர்ந்து தளர்ந்த தமிழறிஞர்‌ 
களுக்கு மாதந்தோறும்‌ ஓய்வூதியம்‌ வழங்கப்படு 
கின்றது. புலவர்களைப்‌ போற்றும்‌ நல்லுணர்ச்9 
யால்‌ புலவர்களின்‌ நிறை விழாக்களும்‌ பாராட்டு 
களும்‌ ஆர்வத்தோடு நமது அரசால்‌ நடத்தப்‌ 
படுகின்றன. தமிழ்ப்‌ பல்கலைக்கழகத்தின்‌ உரு 
வாக்கமும்‌ தொடங்கப்பட்டுள்ளது. மொழியைப்‌ 
படிப்பது வேறு; மொழியில்‌ படிப்பது வேறு. 
அறிவியல்‌ அனைத்தும்‌ அன்னை மொழியிலேயே 
பயிற்றுவிக்கப்படுவதற்கான: பணிகள்‌ மேற்‌ 
கொள்ளப்படுகின்‌றன. தமிழ்மொழி வளர்ச்சிக்காக 
அறிஞர்‌ அண்ணாவின்‌ அரசு மேற்கொண்டுள்ள 
பல்வேறு இட்டங்களில்‌ சிலவற்றை மட்டுமே 


மேலே குறித்தேன்‌. தமிழ்‌ வளர்ச்சிக்கென்று 
இன்னமும்‌ ஆற்ற வேண்டிய பணிகள்‌ ஆயிர 
மாயிரம்‌ என்பதை நான்‌ மறக்கவில்லை. 


பேரறிஞர்‌ அண்ணாவின்‌ வழியில்‌, தடை பல 
கடந்து அவர்காட்டிய இலட்சியப்‌ பாதையில்‌ நடை 
போட நம்மையே நாம்‌ அர்ப்பணித்துக்கொண்‌ 
டிருக்கிறோம்‌. அவர்‌ நினைவாக எழுச்சிப்‌ பணிகள்‌ 
ஏராளம்‌ இதுவரை நடைபெற்றிருந்தாலும்‌ மதுரை 
யிலே நடைபெறுகிற மகத்தான இந்தத்‌ தமிழ்‌ 
மாநாடு அரும்புகழ்வாய்ந்த - அண்ணனது நினை 
விற்குப்‌ பெரும்‌ புகழைச்‌ சேர்க்கிற பணியாக மிளிர 
வேண்டும்‌ என்ற எண்ணம்‌ எனக்கு எப்போதும்‌ 
உஸ்டு. அழகுத்‌ தமிழுக்கு ஆற்றலையும்‌ புகழையும்‌ 
சேர்க்க அனைவரும்‌ அயராது உழைப்போம்‌ 
என்ற உறுதிகொள்ளவும்‌ தமிழ்த்‌ தொண்டாற்ற 
வும்‌ வாருங்கள்‌ வாருங்கள்‌ என்று வணங்கி இரு 
கரம்‌ கூப்பி உங்களை அன்போடு அழைக்கின்றேன்‌. 


வாழ்க தமிழ்‌ ! 


வாழ்க அண்ணா நாமம்‌ ! 


Digitized by Noolaham Foundation. 
. noolaham.org | aavanaham.org 


நான்மாடக்கூடலின்‌ நலங்கெர்‌ தோற்றம்‌ 


VNA 


= 
பம்‌ ee 


Digitized by Noolaham Foundation 
noolaham.org | aavanaham.org 


போற்றுதும்‌ போற்றுதும்‌ 
புலவர்களைப்‌ போற்றுதும்‌....... 


“ இருந்தமிழே உன்னாலிருந்தேன்‌ ” எனத்‌ தமிழுக்காக உழைத்துத்‌ தமிழை 
வளர்த்துத்‌ தமிழால்‌ புகழ்‌ பெற்று, உயிர்‌ தமிழுக்கும்‌ உடல்‌ மண்ணுக்கும்‌ 
ஈந்த புலவர்‌ பெருமக்கள்‌ பலர்‌. அவர்களால்‌ தமிழ்‌ பெருமையுற்றதையும்‌ 
தமிழால்‌ அவர்கள்‌ புகழுற்றதையும்‌ நாடறியும்‌. ஐந்தாம்‌ உலகத்‌ தமிழ்‌ மாநாடு 
“பொழுதும்‌ புதிதுண்ணும்‌ நான்மாடக்‌ கூடலில்‌ ” நடைபெறும்‌ நாளில்‌ முத்தமிழ்‌ 
வளர்த்த இருபாற்‌ புலவர்களையும்‌ ஒருமுகப்பட்டுத்‌ தமிழை வளர்த்தமைக்காக 
நினைவுகூர்தல்‌ சாலப்‌ பொருத்தமானது. 


மறைந்த தமிழறிஞர்கள்‌ அனைவருடைய படங்களையும்‌ தொகுப்பதுதான்‌ 
சாலப்‌ பொருத்தமானதாகும்‌. அவ்வாறாயின்‌ இம்‌ மலர்‌ முழுவதையுமே புலவர்‌ 
பெருமக்களின்‌ திருவுருவங்களால்‌ அலங்கரித்துவிட முடியும்‌. 


இத்‌ தொகுப்பில்‌ இடம்‌ பெற்றுள்ள புலவர்கள்‌ தமிழுக்கு எவ்வளவு 
தொண்டாற்றியுள்ளார்களோ அவ்வளவு தொண்டு இதன்கண்‌ இடம்‌ பெறாத 
வர்களும்‌ ஆற்றியுள்ளார்கள்‌ என்பதை யாவரும்‌ மறக்கவோ மறைக்கவோ 
முடியாது. எனினும்‌ இடம்‌, பொருள்‌, காலம்‌ ஆகிய மூன்றின்‌ சுருக்கத்தையும்‌ 
கருத்துட்‌ கொண்டு இயன்றவரை புலவர்‌ பெருமக்களின்‌ படங்களைத்‌ தொகுத்‌ 
துள்ளோம்‌. 


தமிழுக்கு உழைத்த அனைவருமே தமிழ்த்‌ தாயின்‌ அரும்பெருஞ்‌ 
செல்வர்கள்தாம்‌. எனவே, மறைவுற்ற புலவர்‌ பெருமக்கள்‌ . அனைவருடைய 
புகழையும்‌ பெருமையையும்‌ நினைவுகூர்ந்து அவர்களைப்‌ போற்றும்‌ வகையில்‌ 
இத்‌ தொகுப்பினைத்‌ தமிழ்ப்‌ பெருமக்கள்‌ முன்‌ படைத்துள்ளோம்‌. 


இரா. முத்துக்குமாரசாமி 


படங்கள்‌ உதவி : 
இருநெல்வேலித்‌ தென்னித்திய சைவசித்தாந்த 
நூற்பதிப்புக்‌ கழகம்‌, லிமிடெட்‌, சென்னை-1. 


Digitized by Noolaham Foundation. ஷீ 
noolaham.org | aavanaham.org a 


சிவஞான முனிவர்‌ 
nig -1 காஞ்சிபுரம்‌ இராமசா மியார்‌. 


P ந்‌ 1735- 1817 
சிவஞான சித்தியார்‌ சிற்றுரை ட ம i J 
தொல்காப்பியச்‌ சூத்திர விருத்தி செந்தமிழ்‌ நூல்களைச்‌ சீருறப்‌ 
கண்டு தமிழ்‌ மணம்‌ பரப்பியவர்‌ 


தஞ்சை வேதநாயகர்‌ 
1774 -1864 
பேர்பெற்ற பெத்லகேம்‌ 


பதிப்பித்தவர்‌ குறவஞ்சி படைத்தவர்‌ 


J 
மகாவித்துவான்‌ மீனாட்‌சசுந்தரனார்‌ ஆறுமுக நாவலர்‌. இராமலிங்க அடிகளார்‌ 
ந 1815.-1876 1822—1879 1823—1874 
॥ சிற்றிலக்கியங்களும்‌ புராணங்களும்‌ வசனநடை கைவந்த வல்லாளர்‌ “திரு அருட்பா” தந்தவர்‌ 


சீருடன்‌ படைத்தவர்‌ 


சி. இயாகராசனார்‌ 
1826- 1888 
இரிரெபுரம்‌ மகாவித்துவான்‌ 
மாணாக்கர்‌, 
த மிழ்ப்பேராசிரியர்‌; தகும்‌ நூல்காரர்‌ 


பம்மல்‌ விசயரங்கனார்‌. 
1830—1895 
பைந்தமிழில்‌ பாடநூல்‌ படைத்தவர்‌ 


மாயூரம்‌ ௪. வேதநாயகர்‌ 
1826—1889 

முதல்‌ தமிழ்‌ நாவலை 

முடித்தளித்த செம்மல்‌ 


இ. வை. தாமோதரனார்‌ 
1832—1901 
கலித்தொகையையும்‌ 
சூளாமணியையும்‌ 
சுவினுறப்‌ பதிப்பித்தவர்‌ 


எச்‌. ஏ. இருஷ்ணனார்‌ 
1827—1900 
“இரட்சணிய யாத்திரிகம்‌” 
எழிலுடன்‌ படைத்தவர்‌ 


மாம்பழக்‌ கவிச்சிங்க நாவலர்‌ 
1836—1886 
மாங்கனியொத்த தேன்கவி நூல்‌ 
படைத்தவர்‌ 


பூண்டி அரங்கநாதர்‌ சூளை சோமசுந்தரனார்‌ வ. த. சுப்ரமணியனார்‌ 
1844—1893 1846—1901 1846- -1908 
“கச்சிக்‌ சுலம்பகம்‌' கவினுறப்‌ சைவசித்தாந்தத்தில்‌ அருணகிரியின்‌ அருள்‌திருப்புகழை 
யாடியவர்‌ சண்டமாருதம்‌ அனையார்‌ அழகுடன்‌ பதிப்பித்தவர்‌ 


தஞ்சை கே. எஸ்‌. 8னிவாசனார்‌ சர்‌ பொன்னம்பலம்‌ இராமா தனார்‌ சர்‌ பொன்னம்பலம்‌ அருணா சலனார்‌ 
. 1850—1929 1851—1930 1853—1924 
தமிழ்‌ வரலாறு” தனி நூல்‌ கண்டவர்‌| பகவத்‌ இதைக்குச்‌ சைவசித்தாந்த இலங்கையில்‌ தமிழ்ச்‌ சங்கம்‌ 
ச on விளக்கவுரை கண்டவர்‌ திறுவியவர்‌ 


வெண்பாப்புலி வேலுச்சாமியார்‌. 
1854—1926 
கொஞ்சு தமிழில்‌ 
குறவஞ்சி நூல்‌ படைத்தவர்‌ 


ஆ. சிங்காரவேலனார்‌. 
1855-1931 
"அபிதான இந்தாமணி' 
அழகுறப்‌ படைத்தவர்‌ 


வி. கனகசபையார்‌ 
1855—1906 
' ஆயிர த்தெண்ணூறு ஆண்டுகட்கு. 
முற்பட்ட தமிழகம்‌' எனும்‌ 
அரிய நூல்‌ படைத்தவர்‌ 


பெ. சுந்தரனார்‌ 

1855—1897 
மன்னுபுகழ்‌ '*மனோன்மணீயம்‌' 

படைத்தவர்‌ 


டாக்டர்‌ ௨. வே, சாமிநாதனார்‌ ௪. பூபாலனார்‌ 
1855—1942 1856—1920 

தமிழ்‌ நூல்‌ பதிப்பிப்பதில்‌ தமிழ்‌ வரலாறு 

தலையாய புகழ்‌ கண்டவர்‌ தகவுடன்‌ வரைந்தவர்‌ 


y 
t 
ர்‌ 
ர] 


மாகறல்‌ கார்த்‌இகேயனார்‌. வெ. ப, சுப்பிரமணியனார்‌. ஆ. முத்துத்தம்பியார்‌. 
1857—1916 1857—1946 1858—1917 
முதன்முதலாக 'மொழிநால்‌* சும்பன்‌ சாரத்தைக்‌ கவினுறத்‌ முதல்‌ கலைக்களஞ்சியமான 
ஆக்கியவர்‌. தொகுத்தவர்‌ "அபிதான கோசம்‌' படைத்தவர்‌ 


எஸ்‌. எம்‌. ஈடேசனார்‌ தஞ்சை ஆபிரகாம்‌ பண்டித சவரிராயனார்‌ 

k 1859—1906 1859 -1919 1859 1923 
தென்னகப்‌ பழங்‌ கதைகளைத்‌ "கருணாமிருத சாகரம்‌' கவினுறப்‌ “தமிழன்‌ ஆண்டிகுவரி” 
தேனெனத்‌ திரட்டியவர்‌ படைத்தவர்‌ தனி இதழ்‌ நடத்தியவர்‌ 


இரு. நாராயணனார்‌. 
1861 1947 
"செந்தமிழ்‌" பதிப்பாசிரியர்‌. 
மாறனலங்காரம்‌ பதிப்பாசிரியர்‌ 


ஜே. எம்‌. நல்லசாமி 
1864- 1920 
சித்தாந்த தீபிகையைச்‌ 
Sop நடத்தியவர்‌ 


பின்னத்தூர்‌ ௮. நாராயணசுவாமி 
1862—1914 
ஏற்றமிகு கலித்தொசையை 
எழிலுறப்‌ பதிப்பித்தவர்‌ 


இ. செல்வக்கேசவராயர்‌ 
1864—1921 


[கம்பனும்‌ இருவள்ளுவரும்‌ தமிழுக்குக்‌ 


கதியெனச்‌ சொன்னவர்‌ 


கோ. வடிவேவனார்‌ 
1863—1936 
வேதாந்த வித்தகர்‌ 
விரிவான குறளுரை கண்டவர்‌ 


இ, இலக்குமணனார்‌. 
1864—1950 
இசைத்‌ தமிழ்ப்‌ பாடல்களை 
இன்புற இயற்றியவர்‌ 


மு. A. பூரணலிங்கனார்‌. 
1866—1947 
தமிழ்‌ இலக்கிய வரலாற்றை 
ஆங்கிலத்தில்‌ அழகுற வடித்தவர்‌ ம்‌ 


ஒர்காழி முத்துத்தாண்டவராயர்‌ 
1868—1930 
ஐரோப்பியர்சளுக்குத்‌ தமிழ்‌ கற்பித்‌ த 
அரும்பெரும்‌ ஆசான்‌ 


பொ. பாண்டித்துரைத்‌ தேவர்‌ 
1867—1911 
நான்காம்‌ தமிழ்க்‌ சங்கம்‌ 
நலமுறக்‌ சுண்டவர்‌ 


வி. கோ. சூரியகாராயணனார்‌ 
1870—1903 
பரிதிமாற்‌ கலைஞராகிப்‌ 
ஈங்குற நாடகத்‌ தமிழ்‌ வளர்த்தவர்‌] 


அரசஞ்சண்முகனார்‌. 
1868—1915 
முதற்குறள்‌ விருத்தியை முழுதுங்‌ 
கண்டவர்‌ 


௮. மாதவையா 
1870—1925 
பத்மாவதி சரித்திரத்தின்‌. 
படைப்பாசிரியர்‌ 


t 3 வை. மு. சடகோப ராமானுசர்‌ 
ரா. இராகவனார்‌ பா. வே. மாணிக்கனார்‌ 1871—1910 


1870—1946 a e ERY e Apis உரையாசிரியர்‌ 
யாரி காதையைப்‌ பாங்குறப்‌ Bune phi Sas y கம்பன்‌ கவியைக்‌ 
படைத்தவர்‌ அறிவியல்‌ தமிழ்‌ வளர்த்தவர்‌ சுவினுறப்‌ பதிப்பித்தவர்‌ 


எஸ்‌. இருட்டிணசாமியார்‌ இ. வை. அனந்தராமனார்‌ வ. உ. சிதம்பரனார்‌. 
1871—1947 1872—1931 1872 1936 
சேரன்‌ வஞ்சியைச்‌ சிறப்புற. கற்றோரேத்துங்‌ கலித்தொகையைப்‌ கப்பலோட்டிய தமிழர்‌ 
ஆய்ந்தவர்‌ பஇப்பித்‌ தவர்‌ குறளுரை கண்டவர்‌ 


ஞானியாரடிகள்‌ ன கலரை வேல்னார்‌ ்‌ i 
. om, Gam oft 
1873—1942 1874—1907 க த 
hig. ne hi ] 1874—1952 
சுந்தன்‌ கருணையைக்‌ யாழ்ப்பாணப்‌ பேரகராதியைத்‌ இதில்‌ தமகா 
oud wa a 
சுன்னித்தமிழில்‌ உரைத்தவர்‌ தொகுத்த பேரறிஞர்‌ oe 


சுவாமி ஞானப்பிரகாசர்‌ கா. நமச்சிவாயர்‌ மறைமலையடிகளார்‌ 
T 1875-1947 1876 1937 1876—1950 
ப்‌ தமிழ்ச்‌ சொற்பிறப்பியல்‌ அகராதியை பெரும்‌ பேராடரியர்‌, பதிப்பாசிரியர்‌ , தனித்தமிழியக்கத்தின்‌ 


ஆக்கியவர்‌ பாடதூலாளர்‌ தானைத்‌ தலைவர்‌ 


a செய்குத்தம்பி பாவலர்‌ கவிமணி தேசிக விநாயகனார்‌ எஸ. அனவரதவிநாயகனார்‌ 


| 1876 1950 1876. 1954 1877 -1940 
| சதாவதானி, தனிப்பெருங்‌ கவிஞர்‌ சிறுவர்க்கேற்ற சிங்காரக்‌ கவி அரிய நூல்களை அழகுடன்‌ 
படைத்த குழந்தைக்‌ கவிஞர்‌ பதிப்பித்தவர்‌ 


மு. இராகவனார்‌ இ. கணேசனார்‌ இவக்கவிமணி A. கே. சுப்பிரமணியனார்‌. 
= 1878 1960 1878 1958 1878 1961 
iba deen தனலை தொல்காப்பிய உரைகளை பெரியபுராணப்‌ பேருரையாளர்‌ 
ஆராய்ந்துரைத்‌ தவர்‌ நன்முறையில்‌ பதிப்பித்தவர்‌ 


இராஜாஜி 
1878—1972 
இந்தியாவின்‌ தலைமை ஆளுநராக 
இருந்தவர்‌ - திறக்குறளை 
ஆங்லெத்தில்‌ பெயர்த்தவர்‌ 


கே. என்‌. சிவராசனார்‌ நாவலர்‌ சோமசுந்தர பாரதியார்‌. 
7879... 1941 1879--1959 
முந்தமிழர்‌ வரலாற்றைப்‌ பாங்குறத்‌ தொல்காப்பிய விளக்கப்‌ பொருளுரை 
தீட்டியவர்‌ ண்டவர்‌; இந்திக்கு எதிர்ப்புக்‌ குரல்‌! 
சொடுத்தவர்‌ 


பெரியார்‌ ஈ. வே. இராமசாமி ௮. சக்கரவர்த்தியார்‌ 
1879 —1973 1880—1960 
தமிழின எழுச்சியைத்‌ தத்துவத்துறை வித்தகர்‌- நீலகேை 
ஆங்கில முன்னுரையுடன்‌ 
சர்மையைக்‌ கண்டவர்‌ பதிப்பித்தவர்‌ 


வ. வே. சுப்பிரமணியனார்‌ 
1881—1925 
பலமொழி அறிஞர்‌ - திருக்குறள்‌ 
பதிப்பித்த தேச பக்தர்‌ 


பண்டிதமணி மு. கதிரேசனார்‌ சுப்பிரமணிய பாரதியார்‌ . இராசகோபாலனார்‌ 
1881—1953 1882—1921 1882—1935 
இருவாசகத்திற்குத்‌ தெள்ளுரை பாட்டுத்திறத்தாலே வையத்தைப்‌ அசுநானூற்றை 
கண்டவர்‌ பாலித்திடவைத்தவர்‌ முதன்முதல்‌ பதிப்பித்தவர்‌ 


ரசிகமணி டி. கே. சிதம்பரனார்‌. இரு. வி. கலியாணசுந்தரனார்‌ தணிகைமணி வ. சு. செங்கல்வராயர்‌ 
1882-1954 . 1883—1953 1883—1971 
சுன்னித்‌ தமிழ்‌ ரசித்துக்‌ தமிழ்த்தென்றல்போல்‌ தேவார திருவாசகத்‌ திருமுறைகளில்‌ 
சும்பன்‌ புகழ்‌ வளர்த்தவர்‌ தண்டமிழ்‌ நடை கண்டவர்‌ ஒளிநெறி கண்டவர்‌ 


௩. மு. வேங்கடசாமியார்‌ கவிஞர்‌ செகவீர பாண்டியனார்‌ 
1884—1944 1886—1967 
சேரன்‌ சிலம்புக்குச்‌ சிறப்புரை குறள்வழிநின்று 
கண்டவர்‌ குமரேச வெண்பா படைத்தவர்‌ 


த. வே. உமாமகேசுவரர்‌ கரந்தைக்‌ கவியரசு ரா. வேங்கடாசலனார்‌. 
1888—1953 1888—1963 
கரந்தைத்‌ தமிழ்ச்‌ சங்கம்‌ கண்டு சிலப்பதிகார நாடகம்‌ 
புகழ்கொண்டவர்‌ மணிமேகலை நாடகம்‌ 
இயற்றிப்‌ புகழ்‌ எய்‌தியவர்‌ 


= 


மணி இருஙாவுக்கரசனார்‌ 
1888—1931 

“செந்தமிழ்ச்‌ செல்வியின்‌ 

முதல்‌ பொறுப்பா சிரியர்‌ 


A. எம்‌. இராமச்சந்‌இரனார்‌ 
1888—1970 
கொங்குத்‌ தமிழ்‌ வளர்த்த 
கோவைக்கிழார்‌ 


அட 


நாமக்கல்‌ வெ. இராமலிங்கனார்‌ 
1888—1972 கா. சுப்பிரமணியனார்‌ சேலம்‌ இராமசாமியார்‌ 


விடுதலைப்‌ போரில்‌ வீறுகொண்‌ ght 1889—1950 
தமிழ்‌ இலக்கிய வரலாற்றாளர்‌ பகவத்‌ கதையைப்‌ 
தாகூர்‌ சட்டப்‌ பேராசிரியர்‌ பைந்தமிழில்‌ தந்தவர்‌ 


டெழுந்து, கன்னித்‌ தமிழில்‌ 
கவிதை பாடியவர்‌ 


ஆ. கார்மேகனார்‌ புலவர்‌ ப. இராமநாதனார்‌ நாகை சொ. தண்டபாணியார்‌ 
1889— 1890—1972 1891—1922 

செந்நாப்‌ புலவர்‌ சைவ சித்தாந்தப்‌ புலவர்‌ இருக்குறள்‌ விரிவுரை கண்ட 
சிறப்புரை வித்தகர்‌ சிறந்த பதிப்பாசிரியர்‌ பெருமான்‌ 


பாரஇதாசனார்‌ சுவாமி விபுலானந்தர்‌ 
1891—1964 1892—1947 
புரட்சிக்‌ கவிஞர்‌ எனப்‌ யாழ்‌ நூல்‌ படைத்து இசைத்தமிழ்‌ 
போற்றப்படுபவர்‌ வளர்த்தவர்‌ 


எஸ்‌. வையாபுரியார்‌ 
1891—1956 
பதிப்புத்‌ துறையின்‌ பாங்கறி மன்னர்‌. 


சர்‌ ஆர்‌. கே. சண்முகனார்‌ இ. வை. சதா௫ிவனார்‌ மயிலை வழுத்து 
1892—1953 1892—1960 : 1892—1968 : 
சேரன்‌ சலம்புக்குச்‌ சிறப்புரை | பாண்டியர்‌, சோழர்‌ வரலாறுகளைச்‌ | லந்த பாடநூலாசிரியர்‌ 
கண்டவர்‌ எருடன்‌. தீட்டியவர்‌ இருக்குறளுக்குப்‌ புத்துரை கண்டவர்‌ 


௩. A. கந்தையா சாமி வேலாயுதனார்‌ வி. ஆர்‌. இராமச்சந்‌இரனார்‌ 
1893—1967 1895—1956 1896—1953 


தமிழர்‌ பெருமையைத்‌ இருக்குறட்‌ சொல்லடைவைத்‌ அணிமிகு சிலம்பை 
தரணிக்கு உரைத்தவர்‌ இறம்படத்‌ தொகுத்தவர்‌ ஆங்கிலமாக்கியவார்‌ 


டாக்டர்‌ ரா. பி, சேது கல்‌ ரா. கிருஷ்ணமூர்த்தி. சாமி சிதம்பரனார்‌ 
1896—1961 1899—1954 1900—1961 
சொல்லின்‌ செல்வர்‌ 


“கல்‌” கண்டவர்‌ 


கம்பன்‌ பதிப்பாளர்‌ 
சுவையான நூல்கள்‌ படைத்தவர்‌ வரலாற்றுக்‌ கலையுலக மன்னர்‌ 


கன்னித்‌ தமிழ்‌ வளர்த்தவர்‌ 


மயிலை னி வேங்கடசாமி டாக்டர்‌ தெ. பொ. மீனாட்‌சிசுந்தரனார்‌ 
1900—1980 G SL 
சமயங்களின்‌ தமிழ்ப்பணியைச்‌ மதுரைப்‌ பல்கலைக்கழக முதல்‌ 
சமன்செய்து தந்தவர்‌ துணைவேந்தர்‌; நுண்மதியாளர்‌; 
நூல்‌ பல படைத்தவர்‌ 


அருணா சலனார்‌. 
1903—1973 
தொல்காப்பிய உரைவளம்‌ தொகுத்த 
பேரறிஞர்‌ 


புதுமைப்பித்தன்‌ 
1906—1948 
தமிழ்ச்‌ சிறுகதையின்‌ தனிவேந்தன்‌ 


இருவரங்க நீலாம்பிகையார்‌ 
1903—1945 
தனித்தமிழில்‌ தண்டமிழ்‌ நூல்‌ 
தீட்டியவர்‌ 


ஈ. த. இராசேசுவரியார்‌. 
1906—1955 
அறிவியல்‌ தமிழை அணியுற 


வளர்த்தவர்‌ 


53:௮௮ வைகளை 


ப. ஜீவானந்தம்‌ 
1906—1963 
புரட்சி எழுத்தாளர்‌ 
புதுமைக்‌ கருத்தாளர்‌ 


டாக்டர்‌ ௮. இதம்பரநாதனார்‌ 
1907—1967 
தரணியெங்கும்‌ * தமிழோசை” 
பரப்பியவர்‌. 


புலவர்‌ குழந்தை 
1906—1972 
இராவண காவியம்‌ ஏற்றமுட 
பாடியவர்‌ 


இருவாசகமணி 
கே. எம்‌. பாலசுப்பிரமணியம்‌ 
1908—1974 
திருக்குறளை ஆங்கிலத்தில்‌ 
கவிதை வடிவில்‌ 
தத்து புகழ்‌ எய்தியவர்‌. 


டாக்டர்‌ மா. இராசமாணிக்கனார்‌ 
1907—1967 
பல்லவர்‌ வரலாறு முதல்‌ பல்வகை 
நூல்‌ படைத்தவர்‌ 


பேரறிஞர்‌ அண்ணா 
1909—1969 
மறுமலர்ச்சித்‌. தமிழை 
மலர வைத்தவர்‌ 


டாக்டர்‌ A. இலக்குவனார்‌ 
1910—1971 
தொல்காப்பியத்தை 
ஆங்கிலத்தில்‌ ஆக்கியவர்‌. 


டாக்டர்‌ தனிநாயக அடிகள்‌ 
1913—1980 
தேமதுரத்‌ தமிழோசை உலகெலாம்‌ 
பரப்பியவர்‌ 


அவ்வை டி. கே. சண்முகம்‌. 
1912—1973 
நாடகமேடைத்‌ தமிழ்‌ வளர்த்த 
*நற்றிறமையாளர்‌ 


கவிஞர்‌ வாணிதாசன்‌ 
1915—1974 


பாரதிதாசனாரின்‌ தலைமாணாக்கர்‌ 
தமிழ்நாட்டுத்‌ தாகூர்‌ எனப்‌ 
போற்றப்படும்‌ நற்கவிஞர்‌ 


டாக்டர்‌ மு. வரதராசனார்‌ 
19121974 . 

தந்தமிழ்க்‌ குறளுக்குத்‌ 

தெளிவுரை கண்டவர்‌ 


எஸ்‌. டி. சுந்தரம்‌ 
1921—1979 
சுவியின்‌ கனவால்‌ 
கன்னித்தமிழ்‌ வளர்த்தவர்‌ 


பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம்‌ வீரமாமுனிவர்‌. 
1930 —1959 1680—1747 
மக்கள்‌ கவிஞராய்‌ மலர்ந்து 'தந்தமிழ்க்‌ காப்பியமாம்‌ 
புகழ்மணம்‌ பெற்றவர்‌ தேம்பாவணி தந்தவர்‌ 


பெப்ரீசியஸ்‌ i z 
1711—1791 eon SABC) 
முதல்‌ தமிழ்‌-ஆங்கில அகராதி தில்‌ 
முதல்‌ ஆங்கில-தமிழ்‌ அகராதிகளைத்‌ இராகி தகவ்‌ 
தொகுத்தவர்‌ 


ஒப்பிலக்கணம்‌ கண்டவர்‌ 


8கன்பால்கு 
1683—1719 
கிறித்துவ வேதாகமத்‌ தின்‌ 
முதல்‌ தமிழாச்கம்‌ செய்தவர்‌ 


ஜான்‌ மர்டாக்‌ 
1819—1904 
அச்சான தமிழ்‌ நூல்களின்‌ 
நூ.ற்றொகை தந்தவர்‌ 


ஜி.யு. போப்‌ சாமுவெல்‌ எப்‌. இநீன்‌ டாக்டர்‌ இரெளல்‌ 
1820—1907 1843—1654 1838—1879 


தட தற கபக்‌ வ்‌ நூறாண்டுகட்கு முன்‌ குறளை இலத்தீனிலும்‌ 
தமிழில்‌ மருத்துவ நூல்‌ படைத்தவர்‌ | 


ஆரியவற்றை ஆங்கிலத்தில்‌ 
பெயர்த்தவர்‌ 


செர்மனியிலும்‌ மொழியாக்கம்‌ 
செய்தவர்‌ 


எச்‌. ஏ. பாப்ளி பி்‌ 5 
1879—1960 (19ஆம்‌ நூ. r 
ள்‌ ல்‌ (19ஆம்‌ நூ.) 

அணிமி ளை குறள்‌ நூல்‌ பகுதியை 3 : 
Kadaran, ர்‌ ஆங்கலமாக்கியவர்‌ சிந்துவெளி நாகரிகம்‌ i 
= Pa 'இராவிட நாகரிகம்‌ என நிறுவியவர்‌ 


ஈராசு பாதிரியார்‌ 


அலைகளின்‌ ஆரவாரத்திற்கிடையே ஓர்‌ அமைதிக்‌ கோயில்‌! 
குமரிமுனையிலுள்ள விவேகானந்தர்‌ நினைவு மண்டபம்‌. 


தமிழர்‌ நாகரிகம்‌ 
அரும்பெருந்தமிழர்‌, ஆற்றல்மிகு தமிழால்‌ 
வளர்த்த அழகு மிளிர்‌ கலைகள்‌ பல, இன்றும்‌ 
தமிழகத்தில்‌ ஈடும்‌ எடுப்புமற்றுத்‌ திகழ்ந்து 
வருகின்றன. 


உலகில்‌ எத்துணையோ நாகரிகங்கள்‌ தோன்றி, 
வளர்ந்து, பல மறைந்தும்‌, லெ சிதைந்தும்‌, லெ 
இருந்தும்‌ வருகின்றன என்றும்‌, அவற்றில்‌ குறிப்‌ 
பிடத்தக்க நாகரிகங்கள்‌ இருபத்‌திமூன்று என்றும்‌, 
அவற்றிலும்‌ மிகச்‌ சிறப்பாகக்‌ குறிப்பிடத்‌ தக்கவை 


தமிழர்‌ நாகரிகம்‌, ஆரியர்‌ நாகரிகம்‌, சுமேரியர்‌ 
நாகரிகம்‌, அராபியர்‌ நாகரிகம்‌, எபிரேனியர்‌ 
நாகரிகம்‌, எகுபதியர்‌ நாகரிகம்‌, இரேக்கர்‌ 
நாகரிகம்‌, உரோமானியர்‌ நாகரிகம்‌ ஆ௫யெவை 


என்றும்‌ ஆராய்ச்சி வல்லுநர்‌ கூறுவர்‌. 


கடல்கொண்ட குமரிக்‌ கண்டத்தில்‌ தோன்றிய 
தமிழர்‌ நாகரிகந்தான்‌, இராவிட 
நாகரிகமாக மலர்ந்து, சிந்துவெளி நாகரிகமாக 
(அரப்பா-மொகஞ்சதாரோ நாகரிகமாக) மிளிர்ந்து, 
பின்னர்‌ சுமேரியர்‌ நாகரிகமாக மாறி, அடுத்து அரா 
பியர்‌ நாகரிகமாக ஆகி, பின்னர்‌ எபிரேனியர்‌ 
நாகரிகமாகத்‌ தோன்றி, அடுத்து எகுபதியர்‌ நாக 
ரிகமாக உருப்பெற்று, பின்னர்‌ இரேக்கர்‌ நாகரிக 
மாகச்‌ இறந்து, அடுத்து உரோமானியர்‌ நாகரிக 
மாகத்‌ இகழ்ந்து, பின்னர்‌ ஐரோப்பாக்‌ கண்டத்தின்‌ 
நாகரிகமாகக்‌ காட்சியளிக்கத்‌ தொடங்கியது என்று 
இந்தியாவிலே நீண்டகாலம்‌ வரலாற்று ஆராய்ச்டிப்‌ 
பணியில்‌ ஈடுபட்டிருந்த அருட்டிரு ஈராசுப்‌ பாதிரி 


தென்னாட்டின்‌ 


1 


மாண்புமிகு தமிழ்நாடு நிதியமைச்சர்‌ 
“காவலர்‌” டாக்டர்‌ இரா. நெடுஞ்செழியன்‌, எம்‌.ஏ. 


யார்‌ (Father Heras) குறிப்பிட்டார்‌. 
காட்டப்பட்டுள்ள நாகரிகங்கள்‌ பலவற்றிற்கும்‌ 
தாய்மையானதாகவும்‌, முன்னோடியானதாசவும்‌ 
விளங்கியது திராவிட நாகரிகமே என்று, அவர்‌ 
அறுதியிட்டு உறுதியாகக்‌ கூறினார்‌. அது காரணம்‌ 
பற்றித்தான்‌, தம்மை ** நான்‌ ஸ்பெயின்‌ நாட்டிலிருந்து 
வந்த ஒரு இராவிடன்‌” (1 am a Dravidian from Spain) 
என்று சொல்லிக்கொள்வதிலே அவர்‌ பூரிப்பும்‌ 
பெருமையும்‌ கொண்டார்‌. 


மேலே சுட்டிக்‌ 


நாகரிகமும்‌ பண்பாடும்‌ 


உலகிலுள்ள பல்வேறு மக்கள்‌ தொகுப்புகளின்‌ 
அருமை பெருமைகளையும்‌, சீரையும்‌, சிறப்பையும்‌ 
அளவிட்டு எடைபோட்டுப்‌ பார்ப்பதற்கு, இரண்டு 
அளவைகளை வவத்திருக்கிறார்கள்‌ அறிஞர்‌ பெரு 


மக்கள்‌. ஒன்று “நாகரிகம்‌? (civilization) என்பது; 
மற்றொன்று “பண்பாடு? (culture) என்பது. 
“நாகரிகம்‌' என்பது மாந்தனது புறத்தோற்ற 
வளர்ச்சியின்‌ செம்மையைக்‌ குறிப்பது; “பண்‌ 


பாடு” என்பது மாந்தனது அகவுணர்வு வளர்ச்சியின்‌ 
சீர்மையைக்‌ குறிப்பது. மாந்தன்‌ தனது அறிவுத்‌ 
திறனாலும்‌, ஆற்றல்‌ Amar yi, உள்ளுணர்வுத்‌ 
இறனாலும்‌ பேணி வளர்த்துவரும்‌ சுவையான 
உணவு-அழகான உடை-வசதியான உறையுள்‌-வாய்ப்‌ 
பான போக்குவரத்துப்‌ பொறிகள்‌ - வளம்‌ மிகுந்த 
DTO- நலம்‌ மிகுந்த நகரங்கள்‌ - கல்விச்சாலைகள்‌ - 
கலைக்‌ கூடங்கள்‌ - இசை - கூத்து - நாடகம்‌ - 
நாட்டியம்‌-ஓவியம்‌-சிற்பம்‌-விளையாட்டு- வளர்ந்து 
நிற்கும்‌ வாணிகம்‌ - றந்து செயல்படும்‌ தொழிற்‌ 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


சாலைகள்‌ - அழகான சாலை - வனப்பான பூஞ்‌ 
சோலை போன்றவைகளெல்லாம்‌ மாந்தனது புறத்‌ 
தோற்றப்‌ பொலிவுகளைக்‌ குறிக்கும்‌ நாகரிகத்தின்‌ 
பாற்பட்டவைகளாகும்‌. மாந்தன்‌ தன்‌ சிந்தனை 
யறிவுத்‌ திறத்தாலும்‌, உள்ளுணர்வுத்‌ திறத்தாலும்‌ 
உள்ளத்தைப்‌ பண்படுத்திப்‌ பண்படுத்தி அன்புடை 
யவன்‌ - அருளுடையவன்‌ - ஈவுடையவன்‌ - இரக்க 
முடையவன்‌ - பண்புடையவன்‌ - பக்குவமுடைய 
வன்‌-வீரமுடையவன்‌ - தீரமுடையவன்‌ - ஊக்கமுடை 
யவன்‌ - உணர்வுடையவன்‌ - மானமுடையவன்‌ - 
மரியாதையுடையவன்‌ - பற்றுடையவன்‌ - பணி 
வுடையவன்‌ - தன்னலங்கருதா தவன்‌ - பிறர்‌ நலம்‌ 
பேணுபவன்‌ - உடைமையை, உடலை, உயிரை 
ஈபவன்‌ என்ற வகையில்‌ பெயரெடுப்பது, அகத்‌ 
தோற்றப்‌ பொலிவை உணர்த்தும்‌ பண்பாட்டின்‌ 
பாற்‌ பட்டதாகும்‌. நாகரிக வளர்ச்சிக்குப்‌ பண்பாடு 
துணைபுரியும்‌; அதுபோலவே பண்பாட்டு வளர்ச்‌ 
சிக்கு நாகரிகம்‌ உறுதுணையாக இருக்கும்‌. 


தமிழர்கள்‌ மிகப்பெருந்‌ தொன்மைக்‌ காலந்‌ 
தொட்டு, சிறந்த நாகரிகம்‌ வாய்ந்தவர்களாகவும்‌, 
உயர்ந்த பண்பாட்டைக்‌ கொண்டவர்களாகவும்‌ 
வளர்ந்தோங்கி வந்த காரணத்தால்தான்‌, தமிழர்‌ 
கள்‌ “அரும்‌ பெருந்தமிழர்‌? என்று அறிஞர்களால்‌ 
போற்றப்படுகின்றனர்‌. 


தமிழின்‌ தனிச்‌ இறப்புகள்‌ 

ஓர்‌ இன மக்கள்‌ நாகரிகத்திலும்‌ பண்பாட்‌ 
டிலும்‌ றெந்தோங்கி நிற்க வேண்டுமானால்‌, அந்த 
இனமக்கள்‌ பல்வேறுவகைப்பட்ட கலையறிவு மிக்க 
வர்களாக இருக்க வேண்டும்‌. மக்கள்‌ கலையறிவில்‌ 
வல்லமை பெற வேண்டுமானால்‌, அவர்கள்‌ ஆழ்ந்து 
பரந்து உயர்ந்த கல்வியறிவு பெற்றவர்களாகத்‌ 
திகழ வேண்டும்‌. ஒரு சமூகம்‌ சிறந்த கல்வியறிவு 
பெற வேண்டுமாயின்‌, கற்பிக்கப்படும்‌ மொழி 
செழுமைவாய்ந்த சிறந்த மொழியாக இயங்க வேண்‌ 
டும்‌. எனவே, மொழியின்‌ சிறப்பைப்‌ பொறுத்துக்‌ 
கல்வியறிவும்‌, கல்வியறிவின்‌ திறத்தைப்‌ பொறுத்‌ 
துக்‌ கலையறிவும்‌, அக்‌ கலையறிவின்‌ ஆற்றலைப்‌ 
பொறுத்து நாகரிகமும்‌ பண்பாடும்‌ சிறந்து 
விளங்கும்‌ என்பது தெளிவுபடும்‌. 


தமிழர்‌ நாகரிகமும்‌ பண்பாடும்‌ மிகச்‌ சிறப்பாக 
விளங்கி வருவதற்குக்‌ காரணம்‌, தமிழ்மொழியின்‌ 
ஆற்றலும்‌, அது வளர்த்த அழகுக்‌ கலைகளுமே 
யாகும்‌ என்பது வெள்ளிடைமலை. 


ஈடும்‌ எடுப்புமற்ற அழகுக்‌ கலைகள்‌ பலவற்றை 
யும்‌ உருவாக்கும்‌ அளவுக்குத்‌ தமிழ்மொழிக்கு 
அமைந்த இறப்பியல்புகள்தாம்‌ யாவை? எனின்‌, 
கூறுதும்‌. 


(1) தமிழ்மொழி இயற்கையோடு இயைந்து நின்று 
இயற்கையாகவே தோன்றிய மொழியாகும்‌! 


2 


(2) 


(3) 


(4) 


(5) 


(6) 


(7) 


(8) 


(9) 


(10) 


(11) 


(12) 


(13) 


இயற்கையழகும்‌, செயற்கைப்பொலிவும்‌ 
ஒருங்கே கொண்ட மொழி - தமிழ்‌! 


தோற்றக்‌ காலத்தைக்‌ கணக்கிடமுடியாத 
அளவுக்குத்‌ தொன்மை வாய்ந்த மொழி- 
தமிழ்‌! 


பழைமைக்குப்‌ பழைமையாய்ப்‌ புதுமைக்குப்‌ 
புதுமையாய்‌ விளங்கும்‌ பொற்புள்ள 
மொழிீ-தமிழ்‌! 


காலங்கள்‌ பலப்பல கடந்தும்‌ காலமாகாத 


மொழி-தமிழ்‌!' 


மூத்தமொழி எனினும்‌ முதுமைக்கோலம்‌ 
பூணாமல்‌, கன்னிக்கோலம்‌ பூண்ட மொழி- 
தமிழ்‌! 


இனிமையான மொழி; எளிமையான மொழி; 
வளமையான மொழி-தமிழ்‌! 


தொண்டைக்கு அப்பால்‌ போகாமல்‌, இப்‌ 
பாலேயே பிறக்கும்‌ வல்லோசை, இடை 
யோசை, மெல்லோசை ஆகியவற்றைக்‌ 
கொண்ட மொழி-தமிழ்‌! 


எழுத்தோசைகளைக்‌ கூட்டினாலே சொல்‌ 
லோசை பிறக்கும்‌ என்ற சிறப்புத்‌ தன்மை 
யைக்‌ கொண்ட மொழி-தமிழ்‌! 


ஐந்து எழுத்துகளுக்குள்ளாகவே பெரும்‌ 
பாலான சொற்களையும்‌ உருவாக்கும்‌ திறன்‌ 
படைத்த மொழி-தமிழ்‌! 


பன்னிரண்டு உயிரெழுத்துகள்‌ தனித்து 
நின்றும்‌, பதினெட்டு மெய்யெழுத்து 
களோடு இரண்டறக்‌ கலந்து நின்றும்‌, 
மெய்யெழுத்துகளை அணைத்துக்கொண்டும்‌ 
சொற்களைத்‌ தேவைக்கு ஏற்றபடி ௨௬ 
வாக்கும்‌ அரும்மொழி-தமிழ்‌! 


சிறப்பு ‘yp’ கரத்தையும்‌, சிறப்பு “ற” கரத்‌ 
தையும்‌, சிறப்பு *ன' கரத்தையும்‌ தனக்கே 
யுரிய எழுத்துகளாகக்‌ கொண்ட மொழி- 
தமிழ்‌! 


உலக மொழிகள்‌ பலவும்‌ ‘B, ‘Ww’ என்ற 
இரண்டு எழுத்துகளை மட்டுமே மூக்கின்‌ 
துணையோடு பிறக்கும்‌ மெல்லோசை 
களாகக்‌ கொண்டிருக்க, வடமொழி “௩, 
“ஞூ, ‘om’, ந, *ம* என்ற ஐந்து மெல்‌ 
லோசை எழுத்துகளை மட்டுமே கொண்‌ 
டிருக்க, “க”, “ஞா, ‘om, *ந* £ம, “ன 
என்று ஆறு மூக்கின்‌ வழி மெல்லோசை 
எழுத்துகளைக்‌. கொண்ட சிறப்பான 
மொழி-தமிழ்‌! 


Digitized by Noolaham Foundation. 


noolaham.org | aavanaham.org 


(14) 


(15) 


(16) 


(17) 


(18) 


(19) 


(20) 


(21) 


(22) 


(23) 


தெலுங்கு, கன்னடம்‌, மலையாளம்‌, துளு, 
கோண்ட்‌, கூ, ஓராவன்‌ போன்ற பல மொழி 
களைப்‌ பெற்றெடுத்த பிறகும்‌, சரிளமை 
குன்றாமல்‌ இருக்கும்‌ கன்னிமொழீ-தமிழ்‌! 


வரிவடிவில்‌ எழுத்துகள்‌ ஒன்றோடொன்று 
பிணையாமல்‌, தனித்தனியாக நின்று 
சொற்களை உணர்த்தும்‌ பாங்குடைய 
மொழி-தமிழ்‌! 


இல்லாத புதிய ஓசையைப்‌ பெறுவதற்கு, 
ஆங்காங்குப்‌ பயன்படுத்திக்கொள்வதற்கு, 
“2° 


ஆயுதஎழுத்து என்ற பெயரில்‌ *ஃ'ஐ உடைய 
மொழி-தமிழ்‌! 


குற்றியலுகரம்‌” என்னும்‌ தனிச்‌ சிறப்பைக்‌ 
கொண்ட மொழி-தமிழ்‌! 


உயிர்‌ - மெய்‌ - உடன்படுமெய்‌ - குறில்‌ - 
நெடில்‌ - இடைச்சொல்‌ - உரிச்சொல்‌ - 
சாரியை - உயிரீற்றுப்‌ புணரியல்‌ - மெய்‌ 
யீற்றுப்‌ புணரியல்‌ - ஓற்று - எழுவாய்‌ - 
பயனிலை - செயப்படுபொருள்‌ என்பன 
போன்ற இயற்கையோடு இயைந்த காரணப்‌ 
பெயர்களைக்‌ கொண்ட இலக்கணத்தை 
உடைய மொழி - தமிழ்‌! 


பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாகத்‌ 
தொடர்ந்து இலக்கியச்‌ செறிவுடையதாய்‌, 
இலக்கணக்‌ கட்டுக்கோப்பு உடையதாய்‌, 
போற்றிக்‌ காப்பாற்றப்பட்டு வரும்‌ மொழி- 
தமிழ்‌! 


வேறு எந்த மொழியின்‌ துணையில்லாமல்‌ 
தானே தனித்து இயங்கவல்ல மொழி- தமிழ்‌! 


தொன்றுதொட்டு அறம்‌ - அன்பு - அருள்‌ - 
அடக்கம்‌ - அமைதி - அறிவு - ஆற்றல்‌ - 
உண்மை - உழைப்பு - நேர்மை - நாணயம்‌ — 
உயர்வு- ஒழுக்கம்‌ - இரக்கம்‌- ஈகை- வீரம்‌- 
தீரம்‌ - காதல்‌ - கடமை - நீதி - நெறி 
போன்ற பண்பாடுகளை வற்புறுத்தி வரும்‌ 
மொழி - தமிழ்‌! 


“உவமை' என்னும்‌ அணியை மட்டுமே உலக 
மொழிகள்‌ பலவும்‌ கையாள, அகப்பொருட்‌ 
செய்யுள்களில்‌ “உள்ளுறை உவமம்‌” என்னும்‌ 
அணியைத்‌ தனிச்‌ சிறப்பாகக்‌ கையாளும்‌ 
பெற்றி பெற்ற மொழி - தமிழ்‌! 


அறநெறிகளை வற்புறுத்திக்‌ கூறும்‌ செய்‌ 
யுட்களையும்‌ நூல்களையும்‌ மிகவாகக்‌ 
கொண்டுள்ள மொழி - தமிழ்‌! 


3 


(24) இயல்‌ - இசை - இயக்கம்‌ என்னும்‌ முத்‌ 
தன்மையையுடையது மொழி என்பதை 
உணர்த்தும்‌ முறையில்‌, “முத்தமிழ்‌” என்று 
போற்றிப்‌ புகழப்படும்‌ மொழி - தமிழ்‌! 


முத்தமிழ்‌ 

உலக மொழிகளிலே மொழிக்கு மூன்று என்ற 
அடைமொழி தந்து “மூன்று தமிழ்‌” அதாவது 
“முத்தமிழ்‌” என்று வழங்கப்படுவது தமிழ்மொழிக்கு 
மட்டுமே அமைந்த தனிப்பெருஞ்‌ சிறப்பாகும்‌. 
மொழியின்‌ நுட்பங்களையெல்லாம்‌ நன்கு ஆராய்ந்து 
அறியவல்ல சான்றோர்கள்‌ “முத்தமிழ்‌” என்று 
அழைக்கலாயினர்‌. 


முத்தமிழ்‌ என்பதற்குப்‌ பொதுப்படையாக “இயற்‌ 
தமிழ்‌, “இசைத்தமிழ்‌', 'இயக்கத்தமிழ்‌' அல்லது 
“நாடகத்தமிழ்‌” என்று கூறுவர்‌. இயலுக்கு என்று 
ஒரு தமிழ்‌, இசைக்கு என்று மற்றொரு தமிழ்‌, 
நாடகத்திற்கு என்று வேறோர்‌ தமிழ்‌ என்ற அடிப்‌ 
படையில்‌ மூன்று வசையான தமிழ்கள்‌ தனித்தனி 
யாக இருக்கின்றனவா? என்றால்‌, இல்லை! இய 
லால்‌ ஆன தமிழ்‌”, “இசையால்‌ ஆன தமிழ்‌”, “நாட 
கத்தால்‌ ஆன தமிழ்‌' என்னும்‌ மூன்று வசையான 
தமிழ்களும்‌ இல்லை! அப்படியாயின்‌ ஏன்‌ முத்‌ 
தமிழ்‌ என்று பேரிட்டு அழைத்தனர்‌ என்று வினவக்‌ 
கூடும்‌. 


தமிழ்ச்‌ சான்றோர்கள்‌ மொழியின்‌ நுட்பங்களை 
நன்கு அறிந்திருந்த காரணத்தால்‌, மொழிக்கு 
*இயல்தன்மை', *இசைத்தன்மை',  *இயக்கத்தன்மை' 
அதாவது “நாடகத்தன்மை' ஆகிய மூன்று தன்மை 
களும்‌ உண்டு என்பதைக்‌ கண்டறிந்தனர்‌. 


எடுத்துக்காட்டாக ‘on’ என்ற ஓரெழுத்து ஒரு 
சொல்லைக்‌ கூர்ந்து கவனிப்போம்‌. “வா! 
என்று ஏட்டில்‌ எழுதிக்‌ காட்டும்போது, இயலாக 
நிற்கின்றது. ஒருவன்‌ தன்‌ குழந்தையை ‘on’ 
என்று அழைப்பதாக வைத்துக்கொள்வோம்‌. அப்‌ 
பொழுது வாயிலிருந்து அன்பு தோய்ந்த, குழை 
வான ஓசையுடன்‌ “வா” என்ற சொல்‌ வெளிப்படும்‌. 
அதேபோது அவனது உடலில்‌ சில பல மெய்ப்பாடு 
கள்‌ தோன்றும்‌. அவனுடைய கண்கள்‌ ஒளி வீசும்‌; 
முகம்‌ பரந்து விரிந்து மலர்ந்திருக்கும்‌; குழந்தையை 
வாரி எடுக்க இரு கைகளும்‌ நீளும்‌. இப்படிச்‌ லெ 
பல மெய்ப்பாடுகள்‌ தோன்றும்‌. 


அவனே அவனது வேலைக்காரனை “வா” என்று 
அழைப்பதாக வைத்துக்கொள்வோம்‌. அப்பொழுது 
‘ar’ என்ற இயலோடு சேர்க்கின்ற ஓசையும்‌ 
மாறும்‌; மெய்ப்பாடுகளும்‌ மாறும்‌. அதாவது இசை 
யும்‌ மாறும்‌; நடிப்பும்‌ மாறும்‌; வேலைக்காரனை 
அழைக்கும்போது குழைவு இருக்காது; அதட்டும்‌ 
அதிகார ஓசைதான்‌ இருக்கும்‌. அவனது முகத்தில்‌ 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


மலர்ச்சியான மெய்ப்பாடு தோன்றாது. சனத்தை 
வெளிப்படுத்தும்‌ மெய்ப்பாடுகள்‌ தோன்றும்‌. இரு 
கை நீட்டி அழைத்து வரவேற்கமாட்டான்‌; ஒரு 
கையால்‌ அசைவு காட்டி ஆணையிடுவான்‌. 


அவனே அவனது நண்பன்‌ ஒருவனை வரவேற்ப 
தாக வைத்துக்கொள்வோம்‌. அப்பொழுது ‘our? 
என்ற இயலோடு சேரும்‌ இசையும்‌, மெய்ப்பாடு 
களும்‌ வேறுவிதமாக அமையும்‌. நண்பனை அழைக்‌ 
கும்போது, “வா” என்ற சொல்லில்‌ அன்பு இருக்கும்‌. 
குழந்தையிடம்‌ காட்டிய குழைவு இருக்காது; 
வேலைக்காரனிடம்‌ காட்டிய அதிகாரத்‌ தன்மை 
யும்‌ இருக்காது. முகத்திலே புன்சிரிப்பு தவழும்‌; 
நண்பனை இருகை கூப்பி வரவேற்பான்‌. நண்பனை 
அழைக்கும்போது, ‘our’ என்ற சொல்லோடு சேரும்‌ 
இசையும்‌ மாறுபடும்‌; நடிப்பும்‌ வேறுபடும்‌. 


அவனே தன்‌ அன்பு மனைவியை *வா” என்று 
அழைப்பதாக வைத்துக்கொள்வோம்‌. அப்பொழுது 
அவனது ஓசையில்‌ அதாவது இசையிலே மாற்றம்‌ 
ஏற்படுவதையும்‌, மெய்ப்பாடுகளில்‌ அதாவது 
நடிப்பிலே மாற்றம்‌ ஏற்படுவதையும்‌ காணலாம்‌. 
அவன்‌ மனைவியை “வா” என்று அழைக்கும்போது, 
அந்தச்‌ சொல்லில்‌ கனிவு, பணிவு, குழைவு, காத 
லன்பு எல்லாம்‌ மிளிரும்‌. அவனது கண்களிலே 
அன்பு ஒளி ஒளிரும்‌; முகம்‌ அன்றலர்ந்த செந்‌ 
தாமரையாக மலரும்‌; பற்களெல்லாம்‌ வெளியே 
தெரிய ஏக்கச்‌ சிரிப்பு இருக்கும்‌; உடல்‌ முழுவதும்‌ 
வளையும்‌, நெளியும்‌; கால்கள்‌ நிலை தடுமாறும்‌; 
கைகள்‌ மனைவியைக்‌ கட்டி அணைக்க எட்டி நீளும்‌. 
இப்படியாக மெய்ப்பாடுகள்‌ முற்றிலும்‌ மாறும்‌. 


“வா” என்ற இயற்சொல்‌, குழந்தை - வேலைக்‌ 
காரன்‌ - நண்பன்‌ - மனைவி ஆகியோரை அழைக்க 
முற்படும்போது, இடம்‌ - பொருள்‌ - ஏவலுக்கு 
ஏற்ப, இசைத்‌ தன்மையையும்‌, இயக்கத்‌ தன்மை 
யையும்‌ மாறி மாறி வேறு வேறு விதமாகப்‌ பெறு 
கின்றது. சொல்லுக்கு இசைத்‌ தன்மையும்‌, இயக்கத்‌ 
தன்மையும்‌ (நடிப்புத்‌ தன்மை) வேறுபடும்போது 
அந்தச்‌ சொல்‌ உணர்த்தும்‌ பொருளும்‌ வேறுபடு 
கின்றது. எனவே, மொழிக்கு இயல்‌ தன்மையும்‌ - 
இசைத்‌ தன்மையும்‌ - இயக்கத்‌ தன்மையும்‌ ஆன 
மூன்று தன்மைகள்‌ உண்டு என்பதைக்‌ கண்டறிந்த 
காரணத்தால்தான்‌, பழந்தமிழ்ச்‌ சான்றோர்‌, தமிழ்‌ 
மொழியை “முத்தமிழ்‌' என்று அழைக்கலாயினர்‌. | 


கல்வியும்‌ கலையும்‌ 

மொழி, கல்வியைத்‌ தருகிறது; கல்வி, கலையை 
வளர்க்கிறது. ‘sae’, “கலை” என்ற இரண்டு 
சொற்களும்‌ “கல்‌” என்னும்‌ பகுதியின்‌ அடிப்படை 
யாகத்‌ தோன்றுகின்றன. கல்லுதல்‌ - தோண்டுதல்‌ 
ஆழ்ந்து காணுதல்‌ - ஆராய்தல்‌. ஆராய்தல்‌ என்‌ 
பது “கல்வி, “கலை” ஆதிய இரண்டிற்கும்‌ அடிப்‌ 


படையாக அமைந்த பண்பாகும்‌. கற்கக்கூடியது 
“கல்வி”; கற்று வளர்க்கக்கூடியது ‘sow’. கல்வி 
யின்மூலந்தான்‌ கலையை வளர்க்க இயலும்‌. கல்‌ 
லாமல்‌ கலையை வளர்க்க முடியாது. கல்வி” என்‌ 
பது பண்பு எனக்‌ கொள்ளப்படுமேயானால்‌, “கலை” 
என்பது பயனாகக்‌ சொள்ளப்படும்‌. 


கலைகளுக்கெல்லாம்‌ உயிராக அமைவது அழ 
காகும்‌. அழகை ஐம்பொறிகளின்‌ வாயிலாக உள்‌ 
ளம்‌ உணர்கிறது. அழகு என்பது உள்ளத்தால்‌ 
உணரப்படுவது. அழகு என்பது உள்ளத்தே இயல்‌ 
பாகத்‌ தோன்றி எழும்‌ உணர்ச்சியாக அமைகிறது. 


அறிவியலும்‌ கலையியலும்‌ 

மாந்தனின்‌ உள்ளத்தே ஊறியெழுந்து உருப்‌ 
பெறும்‌ கருத்துகளை, உலகோர்‌ இருவகையாகப்‌ 
பாகுபடுத்துகின்றனர்‌. ஒருவகையை “அறிவியல்‌” 
(Science) என்றும்‌, மற்றொரு வகையை *கலையியல்‌” 
(Art) என்றும்‌ பிரிக்கிறார்கள்‌. எது “அறிவியல்‌?” 
எது “கலையியல்‌?' என்றால்‌, மாந்தனது அறிவால்‌ 
அறியப்படுகின்ற அனைத்தும்‌ 'அறிவியல்‌' என்றும்‌, 
உள்ளத்தால்‌ உணரப்படுகின்ற அனைத்தும்‌ 
*கலையியல்‌' என்றும்‌ அறிவுறுத்தப்படுகின்றன. 


ஞாயிறு ஒரு பெரிய நெருப்புப்‌ பிழம்பாக இருக்கின்‌ 
றது; கோள்களெல்லாம்‌ அதனைச்‌ சுற்றி வருகின்‌ 
றன. உலகம்‌ ஞாயிற்றிலிருந்து ஒன்பது கோடியே 
இருபது இலட்சம்‌ மைல்‌ தொலைவில்‌ உள்ளது; 
உலகம்‌ தன்னைத்தானே இருபத்தினான்‌கு மணி 
நேரத்திற்கு ஒரு முறை சுழற்றிக்கொள்கிறது; 
உலகம்‌ ஞாயிற்றை 3653 நாளுக்கு ஒரு முறை சுற்றி 
வருகிறது என்றெல்லாம்‌, அறிவியல்‌ அறிஞன்‌ 
அறிவால்‌, ஆராய்ந்து அறிந்து கூறுகிறான்‌. இதனை 
“அறிவியல்‌” என்கிறோம்‌. 


செங்கதிரோன்‌ நீலத்திரைக்‌ கடலைக்‌ கிழித்துக்‌ 
கொண்டு கிழக்கே எழுந்தான்‌; விரிகதிர்களைப்‌ 
பரப்பினான்‌; காரிருள்‌ கடிது ஓடிற்று; பனிப்படலங்‌ 
கள்‌ மறைந்தன; செவ்வானம்‌ தோன்றிற்று; கதி 
ரவன்‌ வானவெளியில்‌ பகல்‌ முழுவதும்‌ உலாவினான்‌; 
மாலையில்‌ மேலைக்‌ கடலில்போய்‌ மூழ்கினான்‌; பின்‌ 
னர்‌, குளிரடைந்து நிலாவாகத்‌ தோன்றினான்‌; நில 
வொளி வீசினான்‌; சிந்தையில்‌ இன்பத்தேனைத்‌ 
தெளித்தான்‌ என்று கவிஞன்‌ உள்ளத்தால்‌ உணர்ந்த 
தைக்‌ கூறுகிறான்‌. இதனைக்‌ 'கலையியல்‌” என்‌ 
கிறோம்‌. 


மேலும்‌ ஒரு நாட்டின்‌ புறத்தோற்றப்‌ பொலி 
வாக விளங்குகின்ற “நாகரிகத்தை” வளர்க்க “அறி 
வியல்‌” பெருந்துணையாக அமைகிறது; அகத்தோற்‌ 


றப்‌ பொலிவாக விளங்குகின்ற “பண்பாட்டை” 
வளர்க்கக்‌ *கலையியல்‌” உற்ற துணையாகத்‌ 
திகழ்கிறது. 


4 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


அழகுக்‌ கலைகள்‌ 

உலகில்‌ அறிவியற்‌ கலையையும்‌, அழகுக்‌ கலை 
களையும்‌ எந்த நாடு செம்மையாகவும்‌, சிறப்பாகவும்‌, 
முறையாகவும்‌, வகையாகவும்‌ வளர்க்கன்றதோ 
அந்த நாடு நாகரிக மேம்பாட்டையும்‌, பண்பாட்டு 
உயர்வையும்‌ மிக நல்ல முறையிலே பெற்று விளங்‌ 
கும்‌ என்பது கண்கூடு. இந்த இலக்கணத்தை முழு 
மையாகப்‌ போற்றி வளர்த்த காரணத்தால்தான்‌, 
பண்டைத்‌ தமிழகம்‌ உலக நாடுகளிடையே 
நாகரிகத்திலும்‌ பண்பாட்டிலும்‌ மிக மேம்பட்டு 
விளங்கிற்று. 


தமிழகம்‌ இடைக்காலத்திலும்‌ பிற்காலத்திலும்‌ 
அறிவியலை வளர்க்கத்‌ தவறிவிட்டது என்றாலும்‌, 
அழகுக்‌ கலைகளை வளர்க்கத்‌ தவறவில்லை. 


தமிழகம்‌ வளர்த்த அழகுக்‌ கலைகளில்‌, இன்‌ 
றைக்கும்‌ உலகம்‌ போற்றிப்‌ பாராட்டி, வாழ்த்தி, 
வரவேற்கும்‌ நிலையில்‌ சிலபல அழகுக்‌ கலைகள்‌ 
தமிழகத்திற்குப்‌ புகழையும்‌ பெருமையையும்‌ 
சேர்த்துக்கொண்டிருக்கன்றன. அவைகளில்‌ மிகச்‌ 
சிறப்பித்துச்‌ சொல்லக்கூடியவைகள்‌: 


1. இலக்கியக்கலை 
2. இசைக்கலை 
3. நாட்டியக்கலை 
4. சிற்பக்கலை 
5. கட்டடக்கலை 


6. சத்தமருத்துவக்கலை 


7. சமையற்கலை 

போன்றவைகளாகும்‌. 
தொல்காப்பியம்‌, திருக்குறள்‌, அகநானூறு, 
புறநானூறு, நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறு 


தூறு, கலித்தொகை, பரிபாடல்‌, பதிற்றுப்பத்து, 
பத்துப்பாட்டு, நாலடியார்‌, சிலப்பதிகாரம்‌, மணி 
மேகலை, கல்லாடம்‌, பெருங்கதை, தேவாரம்‌, இரு 
வாசகம்‌, நாலாயிரப்‌ பிரபந்தம்‌, பெரிய புராணம்‌, 
சீவகசிந்தாமணி, கம்பர்‌ காவியம்‌, வில்லிபாரதம்‌, 
பட்டினத்தார்‌ பாடல்‌, தாயுமானவர்‌ பாடல்‌, இராம 
லிங்க வள்ளலார்‌: திருவருட்பா, தேம்பாவணி, சீறாப்‌ 
புராணம்‌, சித்தர்‌ பாடல்கள்‌, பல்வேறுவகைப்பட்ட 
கலம்பகங்கள்‌ - அந்தாதிகள்‌ - அம்மானைகள்‌ - 
பிள்ளைத்‌ தமிழ்கள்‌ - பரணிகள்‌ - பள்ளுகள்‌ போன்‌ 
றவைகள்‌, பாரதியாரின்‌ புதுமைக்‌ சுவிதைகள்‌, 
புரட்சிக்‌ கவிஞர்‌ பாரதிதாசனாரின்‌ புரட்சிக்‌ கவி 
தைகள்‌ போன்றவைகள்‌ எல்லாம்‌ தமிழ்‌ பெற்றுள்ள 
இலக்கியச்‌ செல்வங்களாகும்‌. அழிந்துபோன ஏராள 
மான செல்வங்கள்‌ போக, எஞ்சிய Av இலக்கியச்‌ 
செல்வங்களே கிடைக்கப்பெற்றுள்ளன. இந்தச்‌ 
செல்வங்களெல்லாம்‌ குன்றாப்‌ புகழ்‌ பெற்றவை 
என்று சொன்னால்‌, அது மிகையாகாது. 


தமிழகத்தின்‌ இசைக்கலை - நாட்டியக்‌ கலை - 
சிற்பக்‌ கலை - கட்டடக்‌ கலை பற்றிய அருந்தமிழ்‌ 
நூல்கள்‌ தொன்றுதொட்டு ஏராளமாக இருந்து, 
இடையிலே அழிந்துபோயிருக்கின்றன. அவற்றைப்‌ 
பற்றிய மிகச்‌ சலவான தமிழ்‌ நூல்கள்தாம்‌ இருக்‌ 
இன்றன. அவைபற்றிய சில நூல்கள்‌ வடமொழி 
யிலும்‌ எழுதி வைக்கப்பட்டிருக்கின்றன. மூலநூல்‌ 
களான தனித்தமிழ்‌ நூல்கள்‌ பலவும்‌ கிடைக்கப்‌ 
பெறாத நிலையில்‌, சிற்கல வடமொழி மொழி 
பெயர்ப்பு நூல்கள்‌ மட்டும்‌ ஆங்காங்குக்‌ காணப்‌ 
பெறுகின்றன. 


தமிழிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்ட Aw 
மொழிபெயர்ப்பு நூல்களான வடமொழி நூல்களை 
யும்‌, தமிழறிவும்‌ வடமொழி அறிவும்‌ படைத்த சில 
தமிழ்‌ வல்லுநர்கள்‌, இடைக்காலத்தில்‌, காலத்தின்‌ 
போக்குக்கு ஏற்ப எழுதி வைத்த சில வடமொழி 
நூல்களையும்‌ வைத்துக்கொண்டு, இசைக்கலை - 
நாட்டியக்கலை - சிற்பக்கலை - கட்டடக்கலை - 
கோயில்‌ கட்டடச்‌ சிற்பக்கலை போன்றவைகள்‌ 
வடமொழியிலிருந்துதான்‌ தமிழ்மொழிக்கு வந்தன 
என்று சில வீணர்கள்‌ வாதாடிக்கொண்டிருக்‌ 
இன்றனர்‌. 


இத்தக்‌ கலைகளெல்லாம்‌ தமிழ்மொழிக்கு உரிமை 
யுடையனவா? அல்லது வடமொழிக்கு உரிமையுடை 
யனவா? என்ற வினா எழும்பும்போது, ஒரு விளக்‌ 
கத்தின்மூலம்‌ முழு உண்மையும்‌ புலப்படும்‌ என்று 
கருதுகிறேன்‌. 


இத்தக்‌ கலைகள்‌ உள்ளபடியே வடமொழிக்கு 
உரிமையுடையனவாக இருந்திருக்கமேயானால்‌, 
இந்தியா முழுவதும்‌ எங்கெங்கு வடமொழி வேரூன்றி 
யிருந்ததோ, அங்கெல்லாம்‌, குறிப்பாக வடமொழி 
பிறந்து வளர்ந்த வடபுலத்தில்‌, கருநாடக 
இசையும்‌: - “பரத நாட்டியமும்‌” - “கருங்கற்‌ சிற்பங்‌ 
களும்‌” - “வளர்ந்தோங்கிய கோபுரங்களும்‌” நிலை 
பெற்றிருக்க வேண்டுமே! அங்கெல்லாம்‌ இத்தகைய 
ஒரிய கலைகள்‌ தோன்றவும்‌ இல்லை; வளரவும்‌ 
இல்லை; வாழவும்‌ இல்லை என்பதிலிருந்தே, 
இந்தச்‌ சீரிய கலைகளெல்லாம்‌, தமிழகத்திற்குத்‌ 
தான்‌ உரிமை வாய்ந்தவை என்பது முக்காலும்‌ 
உண்மை! உண்மை!! உண்மையே!!! ஆகும்‌ என்பது 
தெளிவுபடும்‌. 


இந்தக்‌ கலைகளைப்‌ பொறுத்துப்‌ பயன்படுத்தி 
வருகின்ற சொற்களிலே எவை எவை வடமொழிச்‌ 
சொற்களாகப்‌ புகுத்தப்பட்டிருக்கன்றனவோ, அவற்‌ 
DHS நேரான - உண்மையான - பழந்தமிழ்த்‌ தனிச்‌ 
சொற்களைக்‌ கண்டறிந்து, தமிழுலகத்திற்கு அறி 
விக்கவேண்டியது, அந்தந்தத்‌ துறைகளில்‌ ஈடுபாடு 
கொண்டுள்ள நல்ல தமிழ்‌ அறிஞர்களின்‌ நீங்காக்‌ 
கடைமையாகும்‌. 


Digitized by Noolafam Foundation. 
noolaham.org | aavanaham.org 


சித்த மருத்துவக்கலை தமிழகத்தில்‌ பல்லாயிரம்‌ 
ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றி, இயற்கையோடு 
இயைந்து, இயல்பாகப்‌ படிப்படியாக வளர்ந்து, 
தமிழகத்‌ தட்ப - வெப்ப - உணவு - நீர்ப்பாங்கு - 
நிலப்பாங்கு ஆகியவற்றிற்கு ஏற்ப, அமைந்த 
மருத்துவ முறையாகும்‌. இந்த மருத்துவக்கலை, 
முறையாகவும்‌ சிறப்பாகவும்‌ கண்காணிக்கப்பட்டு 
வளர்க்கப்பட்டு வந்தால்‌, தமிழர்க்கு எளிய - மலி 
வான - உயர்ந்த - உறுதியான - நிலையான மருத்‌ 
துவ உதவி கிடைக்க வழி பிறக்கும்‌. இத்த மருத்து 
வர்கள்‌ முயற்சி எடுப்பார்களாக! வழிகாட்டுவார்‌ 
களாக! தமிழக அரசு துணை நிற்பதாக! 


உலக நாடுகளிலேயே அறுசுவை உண்டியைப்‌ பண்‌ 
படுத்தி, பக்குவப்படுத்தி, பதப்படுத்தி, எளி 
மையாக, மலிவாக, ஊட்டச்‌ சத்தோடுகூடிய சுவை 
யான, மணமிக்க உணவாகத்‌ தருவது, தமிழகம்‌ 


* 
தொன்றுதொட்டுப்‌ போற்றி வளர்த்து வரும்‌ சமை 
யற்‌ கலையேயாகும்‌. இந்தச்‌ சமையற்கலையின்‌ 
அருமை பெருமைகளை அறிந்து, அதனைப்‌ 
போற்றிக்‌ காப்பாற்றி வளர்த்து வருவோமாக! 


“யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழிபோல்‌ 
இனிதாவது எங்கும்‌ காணோம்‌!”” 
என்பது பாரதியார்‌ வாக்கு. 
“எங்கள்‌ வாழ்வும்‌ எங்கள்‌ வளமும்‌ 
மங்காத தமிழ்‌என்று சங்கே முழங்கு!" 
என்பது புரட்சிக்‌ கவிஞர்‌ பாரதிதாசனாரின்‌ ஆணை. 


வாழ்க தமிழ்‌! வளர்க அழகுக்‌ கலைகள்‌! 


வெல்க தமிழர்‌! 


Digitized by Noolahafh Foundation. 
noolaham.org | aavanaham.org 


மாண்புமிகு தமிழ்நாடு சட்டமன்ற மேலவைத்‌ தலைவர்‌ 
*சிலழ்புச்செல்வர்‌” டாக்டர்‌ ம, பொ. சிவஞானம்‌ 


மிழினத்தின்‌ கலாசாரத்‌ தலைநகரான மதுரை 
யம்பதியிலே ஐந்தாவது உலகத்‌ தமிழ்‌ மாநாடு 
நடைபெறவிருக்கின்றது. தாய்மொழியிடம்‌ பற்றுக்‌ 
கொண்டுள்ள தமிழருக்குப்‌ பெரு மகழ்ச்சி தரும்‌ 
நிகழ்ச்சி இதைவிட இன்னொன்று இருக்க முடி 
யாது. இந்த நல்ல நேரத்திலே தமிழை வளர்க்க 
ஓர்‌ ஐந்தாண்டுத்‌ திட்டம்‌ தேவை என்பதனைத்‌ 
தமிழக அரசுக்கு, தமிழகத்திலுள்ள பல்கலைக்‌ 
கழகங்களுக்கு, புலவர்‌ பெருமக்களுக்கு நினைவூட்ட 
விரும்புகிறேன்‌. 


தமிழின்‌ பெயரால்‌ மாநாடு நடத்தி மகிழ்வதை 
நான்‌ வெறுக்கவில்லை; விரும்புகிறேன்‌. ஆனால்‌, 
இதுவரை நான்கு முறை நடந்துள்ள உலகத்‌ தமிழ்‌ 
மாநாடுகளின்‌ விளைவாகத்‌ தமிழ்மொழி அடைந்த 
வளர்ச்சி என்ன? விஞ்ஞானத்‌ துறையிலே, சட்டத்‌ 
துறையிலே, ஆட்சித்‌ துறையிலே தமிழ்மொழி 
வளர்ச்சியடைந்ததுண்டா? அத்தகைய வளர்ச்சி 
பற்றி உலகத்‌ தமிழ்‌ மாநாடு சிந்தித்துப்‌ பார்த்த 
துண்டா? 


இந்த ஆராய்ச்சியும்‌ தேவைப்படுகிறது, மதுரை 
யம்பதி மாநாட்டிலே! 


சமஸ்கிருதம்‌ போன்றோ, இலத்தீன்‌ போன்றோ 
நம்‌ தமிழ்மொழி பேச்சு வழக்கற்றுவிட்ட இலக்கிய 
மொழி அல்ல; பேச்சு மொழியாகவும்‌ இருந்து 
வருகிறது. அயல்‌ மாநிலங்களிலும்‌, அயல்‌ நாடு 
களிலும்‌ வாழும்‌ தமிழரையும்‌ சேர்த்துப்‌ பார்த்‌ 
தால்‌, சுமார்‌ 5 கோடி மக்களின்‌: வாழ்க்கை 


மொழியாகத்‌ தமிழ்‌ இருந்து வருகிறது. ஆனால்‌, 
அவர்களுடைய வாழ்க்கையிலே எங்கும்‌ எதிலும்‌ 
தமிழே இடம்‌ பெற்றிருக்கிறதா? இந்த வினாவுக்கு 
விடை காணவும்‌ உலகத்‌ தமிழ்‌ மாநாடு முயல 
வேண்டாவா? 


பாரதத்துடன்‌ சேர்த்துத்‌ தமிழகமும்‌ ஆங்கிலே 
யரின்‌ பிடியிலிருந்து விடுதலை பெற்று 33 ஆண்டு 
கள்‌ முடிந்துவிட்டன. இந்த நீண்ட காலத்திலே 
ஆங்கில மொழியின்‌ ஆதிக்கத்தை அகற்றி, தமிழர்‌ 
வாழ்விலே எங்கும்‌ எதிலும்‌ தமிழுக்கே முதலிடம்‌ 
தேடத்‌ தமிழக அரசும்‌, தமிழகத்திலுள்ள பல்‌ 
கலைக்கழகங்களும்‌ எடுத்துக்கொண்ட நடவடிக்‌ 
கைகள்‌ எந்த அளவுக்குப்‌ பயன்‌ தந்தன என்பதும்‌ 
உலகத்‌ தமிழ்‌ மாநாட்டிலே ஆராயப்பட 
வேண்டும்‌. 


முதல்‌ நான்கு மாநாடுகளிலே மொழியியல்‌ Ay 
ணர்கள்‌ தமிழ்‌ மொழியின்‌ சிறப்புப்பற்றிக்‌ கட்டுரை 
கள்‌ படித்தார்கள்‌; விவாதம்‌ நடத்தினார்கள்‌. அது 
போல, இலக்கியப்‌ பேரறிஞர்கள்‌ தமிழ்‌ இலக்கியத்‌ 
தின்‌ தொன்மைபற்றியும்‌, தனித்தன்மைபற்றியும்‌ 
கட்டுரை படித்தார்கள்‌; விவாதம்‌ நிகழ்த்தினார்கள்‌. 
இதெல்லாம்‌ தேவையென்பதை நான்‌ மறுக்க 
வில்லை. ஆனால்‌, மக்களுடைய அன்றாட 
வாழ்க்கையிலே தமிழ்‌ பயன்படுகிற.தா? இல்லையே! 
எங்கும்‌ எதிலும்‌ ஆங்கிலமன்றோ முதலிடம்‌ 
பெற்றிருக்கிறது! இந்த நிலையை பதத celta 
உலகத்‌ தமிழ்‌ மாநாடு: வழிகாட்டுமா? ப 


7 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


தமிழ்நாடு சுதந்திரம்‌ பெற்று 33 ஆண்டுகளாகி 
யும்‌ அந்தச்‌ சுதந்திரத்தைத்‌ தமிழ்‌ மக்கள்‌ தங்கள்‌ 


தாய்மொழியின்மூலம்‌ அனுபவிக்க இன்னமும்‌ 
வாய்ப்புப்‌ பெறவில்லை. 
கடந்துபோன காலத்தை மறப்போம்‌! வருங்‌ 


காலத்திலேனும்‌ தமிழர்‌ வாழ்விலே எங்கும்‌ எதிலும்‌ 
தமிழே முதலிடம்‌ பெற வழி காண முயல்வோம்‌. 
அதற்கென ஓர்‌ ஐந்தாண்டுத்‌ திட்டத்தை வகுப்‌ 
போம்‌. அந்தத்‌ திட்டத்திலே இடம்பெற வேண்‌ 
டிய அம்சங்களை இங்கு எடுத்துக்காட்ட விரும்பு 
கிறேன்‌. 


அடுத்து வரும்‌ ஐந்தாண்டுக்‌ காலத்திற்குள்‌ முதல்‌ 
தரமான ஆட்சி மொழியாகவும்‌, சுல்லூரிகளில்‌ 
பயிற்சி மொழியாகவும்‌, நீதிமன்றங்களில்‌ நிர்வாக 
மொழியாகவும்‌ தமிழைக்‌ கொண்டு வருவது ஐந்‌ 
தாண்டுத்‌ திட்டத்தின்‌ முதல்‌ அம்சமாக இருக்க 
வேண்டும்‌. இப்படி ஒரு கட்டளையைத்‌ தமிழக 
அரசுக்கு 23-1-1968-ல்‌ தமிழகச்‌ சட்டமன்றம்‌ ஒரு 
தீர்மானத்தின்மூலம்‌ பிறப்பித்ததென்பதை இங்கு 
நினைவூட்ட விரும்புகிறேன்‌. 


இந்தியா சுதந்திரம்‌ பெற்றதையடுத்துப்‌ பாகிஸ்‌ 
தான்‌, வங்க தேசம்‌, இலங்கை, பர்மா, இங்கப்பூர்‌, 
மலேசியா ஆகிய நாடுகளும்‌ சுதந்திரம்‌ பெற்றன. 
அந்த நாடுகளிலே சுதந்திரத்துக்குப்‌ பின்‌ ஆங்கிலத்‌ 
இன்‌ நிலை என்ன? ஆங்கிலத்திடம்‌ இழந்துவிட்ட 
இடங்களைத்‌ திரும்பவும்‌ பெறுவதிலே அந்த நாடு 
களின்‌ மொழிகள்‌ எந்த அளவில்‌ முன்னேற்றமடைந்‌ 
துள்ளன? இதையெல்லாம்‌ அறிந்துகொள்ளத்‌ 
தமிழக அரசு முயலவேண்டும்‌. 


நானறிந்தவரை அந்த நாடுகள்‌ சுதத்திரத்திற்குப்‌ 
பின்‌ ஆட்சி மொழியாகவும்‌, கல்‌ லரிகளிலே பயிற்சி 
மொழியாகவும்‌, நீதிமன்றங்களிலே நிர்வாக மொழி 
யாகவும்‌ நாட்டு மொழிகளையே பயன்படுத்தத்‌ 
திட்டம்‌ வகுத்து, சட்டங்கள்‌ செய்து, அதிலே பெரு 
மளவுக்கு முன்னேற்றம்‌ கண்டுள்ளன. அவற்றை 
யெல்லாம்‌ அறிந்துகொள்ள முயல்வோமானால்‌, 
நாடு விடுதலை பெற்ற பின்னுள்ள 33 ஆண்டுக்‌ 
காலத்திலே தமிழ்‌ மொழியின்‌ வளர்ச்சிக்காக நாம்‌ 
செய்துள்ளது போதுமானவையல்ல என்பது புலப்‌ 
படும்‌. ஆம்‌; சுதந்திரத்திற்குப்‌ பிற்பட்ட காலத்தை 
வெறும்‌ ஆரவாரத்திலேயே போக்கிவிட்டோம்‌ 
என்பது புலப்படும்‌. 


இலங்கையிலேயே, பிரிட்டிஷ்‌ ஆட்சிக்‌ காலத்தி 
லிருந்ததைப்போல, ஆங்கிலம்‌ ஒன்றே ஆட்சிமொழி 
என்ற நிலை இன்று இல்லை; ஆட்சியிலே ஆங்கிலம்‌ 
இரண்டாந்தர மொழியாக்கப்பட்டுவிட்டது. பல்‌ 
கலைக்கழகப்‌ பாடங்களுக்கான பயிற்சிமொழியாகச்‌ 
சிங்களமும்‌ தமிழுமே பயன்படுத்தப்படுகின்றன. 


1968-ல்‌ சென்னையில்‌ நடைபெற்ற இரண்டாவது 
உலகத்‌ தமிழ்‌ மாநாட்டிலே கலந்துகொண்டு பேசிய 
தமிழரான இலங்கை அமைச்சர்‌ ஒருவர்‌, **இலங்‌ 
கையரின்‌ வாழ்விலே ஆங்கிலத்தின்‌ ஆதிக்கம்‌ அஸ்த 
மித்துப்‌ போய்விட்டது" என்று பெருமிதத்‌ 
துடன்‌ பேசினார்‌. பொறியியல்‌, மருத்துவம்‌ ஆகிய 
விஞ்ஞானக்‌ கலைகள்‌ தமிழரைப்‌ பொறுத்தவரை 
யில்‌ தமிழின்மூலமே பயில வழி செய்யப்பட்டிருப்ப 
தாகவும்‌ கூறினார்‌. அந்த வகையில்‌ தமிழில்‌ தயா 
ரிக்கப்பட்ட விஞ்ஞானப்‌ பாட நூல்களையும்‌ உலகத்‌ 
தமிழ்‌ மாநாட்டுப்‌ பிரதிநிதிகளுக்குக்‌ காட்டினார்‌. 
தமிழ்‌ நாட்டுக்குத்‌ தேவைப்படுமானால்‌ அந்தப்‌ 
பாட நூற்களை வழங்குவதற்கு இலங்கை அரசு 
தயார்‌ என்றும்‌ கூறினார்‌. இது நிகழ்ந்து 13 ஆண்டு 
கள்‌ பறந்தோடிவிட்டன. . இன்னமும்‌ இலங்கை 
யளவுகூட நம்‌ நாட்டில்‌ தமிழ்மொழி முன்னேற்ற 
மடையவில்லை. 


அயல்நாடுகள்‌ ஒருபுறமிருக்கட்டும்‌. இந்தியாவி 
லேயே வேங்கடத்திற்கு வெளியேயுள்ள மாநிலங்‌ 
களிலே, சுதந்திரத்திற்குப்‌ பின்‌ அந்தந்த மாநில 
மொழிகள்‌ எந்த அளவுக்கு முன்னேற்றமடைந்திருக்‌ 
கின்றன என்பதனை அறிந்துவர, தமிழக அரசு 
ஒரு குழுவை அனுப்பலாம்‌. உண்மையில்‌, பிற 
மாநிலங்களிலே ஆங்கில மொழியின்‌ ஆதிக்கம்‌ 
மக்கள்‌ மனநிறைவு கொள்ளுமளவுக்குத்‌ தேய்பிறை 
யாகி வருகிறது. ஆட்சித்‌ துறையிலே பெரு 
மளவுக்குப்‌ பிரதேச மொழிகள்‌ பயன்படுத்தப்பட்டு 
வருகின்றன. அவற்றையெல்லாம்‌ அறிந்து வந்தால்‌ 
தமிழகத்திலே தமிழை முன்னேற்ற, இட்டம்‌ 
வகுக்க முடியும்‌. 


தமிழ்‌ வளர்ச்சிக்கென ஓர்‌ ஐந்தாண்டுத்‌ இட்‌ 
டத்தைத்‌ தயாரிக்க வேண்டும்‌. ஆண்டுக்கு ஒரு 
கோடி ரூபாய்‌ என்ற அளவில்‌ ஐந்தாண்டுக்கு ஐந்து 
கோடி ரூபாய்‌ செலவழிக்க அத்‌ திட்டத்தில்‌ வழி 
வகுக்க வேண்டும்‌. இந்தத்‌ தொகையைப்‌ பொது 
மக்களிடமிருந்தே திரட்டலாம்‌. இது முடியாத காரி 
யம்‌ அல்ல. ஐந்தாண்டுக்‌ காலத்தில்‌ இதற்கெனத்‌ 
தனியாக, அடுத்தடுத்துப்‌ பரிசுச்‌ சீட்டுகள்‌ நடத்தி, 
ஐந்து கோடி ரூபாயைத்‌ திரட்டிவிடலாம்‌. 


மக்களிடையே பொது அறிவை வளர்க்கவும்‌ 
அறிவு நூல்களைத்‌ தமிழிலே கொண்டுவரவும்‌ முயல 
வேண்டும்‌. ஆங்கிலத்திலுள்ள அறிவு நூல்களை 
மொழிபெயர்த்துக்‌ கொடுத்தாலே போதும்‌. 


நாடு விடுதலை பெற்ற பின்னர்‌, தமிழ்‌ மொழி 
யின்‌ வளர்ச்சி கருதிப்‌ பல திட்டங்களும்‌ சட்டங்‌ 
களும்‌ நடைமுறைக்கு வந்துள்ளன. இதனை, 
“விடுதலைக்குப்‌ பின்‌ தமிழ்‌ வளர்ந்த வரலாறு” 
என்னும்‌ நூலில்‌ யான்‌ விவரித்துள்ளேன்‌. ஆனால்‌, 
நாம்‌ இன்னும்‌ எவ்வளளோ செய்திருக்க முடியும்‌? 
செய்யத்‌ தவறிவிட்டோம்‌. 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


தமிழக அரசின்கீழ்‌ தமிழ்‌ வளர்ச்சித்‌ துறை, 
மொழிபெயர்ப்புத்‌ துறை, .உலகத்‌ தமிழ்‌ ஆராய்ச்சி 
நிறுவனம்‌ எனப்‌ பல்வேறு துறைகள்‌ தனித்தனியே 
இயங்கி வருகின்றன. இந்தத்‌ துறைகளிடையே 
பணியில்‌ ஒருமைப்பாடு இல்லை. இதனால்‌, தமிழ்‌ 
வளர்ச்சி எதிர்பார்த்தபடி ஏற்படவில்லை. இந்தக்‌ 
குறை அகல, தமிழ்‌ வளர்ச்சிக்கெனவுள்ள துறைகள்‌ 
அனைத்தையும்‌ ஒரு வாரியத்தின்‌8ீழ்‌ கொண்டு வர 
வேண்டும்‌. 


இதுகாறும்‌ யான்‌. எடுத்துக்காட்டியவற்றை 
யெல்லாம்‌ நடைமுறைப்படுத்த அடுத்தடுத்துப்‌ பல 
ஐந்தாண்டுத்‌ இட்டங்கள்‌ வகுக்க வேண்டும்‌. 


1981-ல்‌ தொடங்கி 1985-ல்‌ முடியக்கூடிய வகையில்‌ 
முதல்‌ ஐந்தாண்டுத்‌ திட்டத்தைத்‌ தமிழக அரசு 


வகுக்க வேண்டும்‌. இதிலே தமிழகத்திலுள்ள 
பல்கலைக்‌ கழகங்களையும்‌ கலந்துகொள்ள 
வேண்டும்‌. 


எனது இந்தக்‌ கனவு நனவாகுமா? நனவாக அருளு 
மாறு இறைவனைப்‌ பிரார்த்திக்கின்றேன்‌. இறை 
வனுக்கு அடுத்தபடியாக, தமிழக முதல்வர்‌ மாண்பு 
மிகு எம்‌. ஜி. ஆர்‌. அவர்களை வேண்டுகிறேன்‌. 


வாழ்க, தமிழ்‌ 1 
வெல்க, தமிழ்‌ ! 


9 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


2+ 
a 


தழில்‌ - வாணரிக சைனாற்‌ 


மாண்புமிகு தமிழ்நாடு ஊரகத்‌ தொழில்துறை அமைச்சர்‌ 


(பூமத்தமிழர்‌தம்‌ தொழில்‌, வாணிக வளம்‌ 
தொன்மைச்‌ சிறப்புடையது; வரலாற்றுச்‌ 
சிறப்புடையது. இதனை அறிவதற்குத்‌ தமிழ்‌ 


மொழி, தமிழ்‌ இனம்‌, தமிழகம்‌ இவற்றின்‌ 
தொன்மைச்‌ சிறப்பும்‌ வரலாற்றுச்‌ சிறப்பும்‌ 
வழிவகுக்கும்‌. எனவே, இவற்றை ஒரு சிறிது 


அறிந்து மேற்செல்லல்‌ முறையாகும்‌. 


தமிழ்மொழி 
*“புனல்சூழ்ந்து வடிந்து போன 
நிலத்திலே “புதிய நாளை” 
மனிதப்‌ பைங்கூழ்‌ முளைத்தே 
வகுத்தது! மனித வாழ்வை, 
இனியநற்‌ றமிழே நீதான்‌ S 
எழுப்பினை” * 
என்று புரட்சிக்‌ கவிஞர்‌ பாரதிதாசன்‌ பாடியுள்‌ 
ளார்‌. இது தமிழின்‌ தொன்மைச்சிறப்பை வெளிப்‌ 
படுத்தும்‌. 
‘wir Ds மொழிகளிலே தமிழ்மொழிபோல்‌ 
இனிதாவது எங்கும்‌ காணோம்‌" 
என்றும்‌, 
“வான மளந்த தனைத்தும்‌ அளந்திடும்‌ 
வண்மொழி வாழியவே!" 
என்றும்‌ பாரதியார்‌ பாடியுள்ளார்‌. இது தமிழின்‌ 
இனிமைச்‌ சிறப்பையும்‌, பொருட்சிறப்பையும்‌ 
வெளிப்படுத்தும்‌. 


கே. ஏ. கிருஷ்ணசாமி, எம்‌.ஏ., பி.எல்‌. 


தமிழ்‌ முதல்மொழி; மூத்தமொழிகட்கெல்லாம்‌ 
மூத்தமொழி என்பது மொழி நூலார்‌ நிறுவும்‌ 
உண்மை. 


மொழியியல்‌ அறிஞர்‌ ச. அகத்தியலிங்கம்‌, **திரா 
விட மொழிகள்‌ மிகப்பழமையான மொழிகள்‌ என்‌ 
பதும்‌, மூவாயிரம்‌ ஆண்டுகட்கு முன்னரே இந்திய 
நாட்டில்‌ வழக்கிலிருந்துவந்துள்ளன என்பதும்‌, 
இன்றைய மொழியியலாளர்களின்‌ கொள்கை. 
இந்தோ - ஆரிய மொழியாகிய சமஸ்கிருதம்‌ இந்‌ 
நாட்டில்‌ நுழைவதற்கு முன்னாலேயே திராவிட 
மொழிகள்‌ வழக்கில்‌ இருந்துள்ளன'' என்று கூறு 
வது எண்ணத்தக்கது. * 


இப்பொழுது வழங்கும்‌ எல்லா மொழிகளிலும்‌ 
தமிழே மிகப்‌ பழைமையானது என்பது ஈராஸ்‌ 
பாரதியார்‌ கருத்து. 

உலகில்‌ இலக்கியவளம்‌ சான்ற பழம்பெரு மொழி 
களாக எண்ணப்பெறும்‌ வடமொழி, எபிரேயம்‌, 
கிரேக்கம்‌ ஆகிய மூன்று மொழிகளிலும்‌ தமிழ்ச்‌ 
சொற்கள்‌ கலந்திருக்கின்றன என்று அறிஞர்கள்‌ 
கூறியுள்ளனர்‌. 

வடமொழியின்‌ ஆதிகாவியம்‌ வால்மீகியின்‌ 
இராமாயணம்‌ என்பர்‌. இதில்‌ தமிழ்‌ வளர்த்த 
பாண்டியர்பற்றிய குறிப்பு வருகின்றது. 

வியாச முனிவரும்‌ மகாபாரதத்தில்‌ தமிழ்நாட்‌ 
டின்‌ இறப்பும்‌, பாண்டிய அரசின்‌ இறப்பும்‌ குறித்‌ 
துள்ளார்‌. 


10 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


தமிழின்‌ தொன்மைச்‌ சிறப்புக்கு இவைபோன்ற 
எடுத்துக்காட்டுகள்‌ பெருகியுள்ளன. 


டாக்டர்‌ ச. அகத்தியலிங்கம்‌ *திராவிடமொழி 
கள்‌' எனும்‌ அவர்தம்‌ நூலில்‌ தொகுத்துக்‌ கூறும்‌ 
கருத்துகள்‌ தமிழின்‌ பழம்பெரும்‌ சிறப்புக்கு ஏற்ற 
மளிப்பவை. 


“தமிழ்மொழி பன்னெடுங்‌ காலத்திற்கு முன்பே 
தனக்கென ஒரு பாரம்பரியத்தைத்‌ தோற்றுவித்து 
வாழ்ந்தது என்பதும்‌, சல மொழிகளைப்போல்‌ 
வளர்ந்து வீழ்ந்துவிடாத ஒரு வீறுகொண்ட மொழி 
யென்பதும்‌ விளங்கும்‌. பழைமையைக்‌ கண்டது 
எனினும்‌ பாபிலோனிய மொழியைப்‌ போலவோ 
அல்லது பண்டைய எகிப்திய மொழியைப்‌ போல 
வோ அழிந்துவிடவில்லை. ஆக்கம்‌ பல கண்டு 
இன்னும்‌ வாழக்‌ காண்கிறோம்‌.  இலத்தனைப்‌ 
போன்றோ அல்லது சமஸ்‌கிருதத்தைப்‌ போன்றோ 
வாழ்வில்‌ நலிந்து, கோயில்களிலும்‌ குகைகளிலும்‌ 
கரந்துறைய வில்லை. அறிஞர்களின்‌ ஆராய்ச்சியில்‌ 
மட்டு மன்றிப்‌ பாமர மக்களின்‌ மத்தியிலும்‌ வாழக்‌ 
காண்கிறோம்‌; வாழும்‌ மொழியாகவும்‌, வளரும்‌ 
மொழியாகவும்‌, வரலாற்று மொழியாகவும்‌ இருக்‌ 
கக்‌ காண்கிறோம்‌. ஆங்கிலம்‌, ஃபிரஞ்சு போன்ற 
பழைமை இல்லாத நிலையில்‌ இல்லை இம்‌ மொழி. 
எத்தனையோ நூற்றாண்டு வாழ்வு கொண்டு வர 
லாறு கொண்டு விளங்குகிறது. நாகரிக மொழி 
களாகக்‌ கருதப்படும்‌ ஆங்கிலமும்‌ ஃபிரஞ்சும்‌ பிறப்‌ 
ப்தற்குப்‌ பல தூற்றாண்டுகளுக்கு முன்பே வளர்ந்து 
நின்ற சிறப்பையும்‌ கொண்டுள்ளது. சிந்தனைத்‌ 
தெளிவும்‌, சிறந்த கற்பனையும்‌ கொண்ட இம்‌ 
மக்களிடையே தோன்றிய கவிதைகளும்‌ காப்பியங்‌ 
களும்‌ பல. எண்ணங்களும்‌ எழுச்சிகளும்‌ பலப்பல. 
அவர்களின்‌ சிந்தனையில்‌ சந்தி நின்ற காவிய மலர்‌ 
கள்‌ மிகப்பல! வாடாத எண்ணத்திலும்‌ வற்றாத 
கற்பனை ஓட்டத்திலும்‌ கருக்கொண்ட வாழ்வு நூல்‌ 
கள்‌ பலப்பல.” 


இத்தகு ஏற்றம்‌ கொண்டு என்றும்‌ சீரிளமைத்‌ 
திறத்துடன்‌ விளங்கும்‌ தமிழ்மொழி, சொல்வளத்‌ 
இல்‌ உயிர்வளம்போல்‌ சிறந்தது; இலக்கண வரம்‌ 
புடைமையில்‌ வளர்‌ அறிவுடன்‌ இலங்குவது; செய்‌ 
யுள்‌ வகையில்‌ செழிப்பு மிக்கது; பண்பாட்டுச்‌ 
சிறப்பில்‌ பெரியது! 


இனி, இத்தகு மொழி தோன்றிய நிலத்தின்‌ 
தொன்மையை அறிவோம்‌. 


தமிழகம்‌ 


உலகில்‌ முதன்முதல்‌ மக்களினம்‌ தோன்றியது 
தென்னிந்தியாவில்தான்‌ என்று புவியியல்‌, மானிட 
வியல்‌ வல்லுநர்‌ சிலர்‌ கருதுகின்றனர்‌. 


11 


கங்கையாற்று வெளியும்‌, இமயமலைத்தொட 
ரும்‌ முன்னொரு காலத்தில்‌ கடலுக்குள்‌ மூழ்கிக்‌ 
திடத்தன. இமயமலைத்தொடரில்‌ ஆங்காங்குக்‌ 
காணப்படும்‌ கடல்வாழ்‌ உயிரிகளின்‌ எலும்புகளே 
இதற்குப்‌ போதிய சான்றாகும்‌. வட இந்தியா 
கடலுக்குள்‌ மூழ்கிக்‌ டந்த அக்‌ காலத்தில்‌ தென்‌ 
னிந்தியா காடும்‌ மலையும்‌ செறிந்து, மக்களினமும்‌ 
ஏனைய உயிர்‌ வகைகளும்‌ வாழ்வதற்கு ஏற்ற 
இடமாக விளங்கிற்று. கங்கை வெளியும்‌ இமயமும்‌ 
கடலினின்றும்‌ மேலெறியப்பெற்ற புவியியல்‌ 
நிகழ்ச்சி இற்றைக்கு ஐந்துகோடி ஆண்டுகட்கு 
முன்னர்‌ நடை பெற்றிருக்கவேண்டுமென்று புவியி 
யலார்‌ கருதுகின்றனர்‌. 


அறிஞர்‌ ஸ்காட்டு எலியட்டு அவர்கள்‌ “இழந்த 
இலெமூரியா” என்னும்‌ நூலில்‌ கூறும்‌ கருத்து 
களைக்கொண்டு, தமிழறிஞர்‌ கா. சுப்பிரமணிய 
பிள்ளை அவர்கள்‌ நிறுவும்‌ கருத்து எண்ணத்தக்கது. 


"தென்னிந்தியா இலெமூரியாவின்‌ வடபகுதியாக 
இருந்தகாலத்தில்‌, அந்நூலிற்‌ காட்டிய படத்தின்‌ 
படி எகிப்து நாடு நீருள்‌ நின்று நிலத்துக்குமேல்‌ 
நிவந்து தோன்றவில்லை. ஆதலால்‌, எகிப்து நாட்‌ 
டினும்‌ தமிழகமே பழமையானது என்று கொள்ள 
வேண்டும்‌.” 


இது கா. சு. பிள்ளை அவர்கள்‌ கருத்து. 


கி.மு. 5000 ஆண்டுகட்கு முன்பே நைல்‌ நதிக்‌ 
கரையில்‌ தோன்றி வளர்ந்து நாகரிகத்தின்‌ சின்ன 
மாக எகிப்திய மொழி விளங்கியது என்று அறிஞர்‌ 
கூறுவர்‌. 


ஆனால்‌, சிந்துவெளி நாகரிகம்‌ சிறப்புற்றிருந்த 
அரப்பா, மொகஞ்சதாரோ எனும்‌ இடங்களில்‌ 
சுமார்‌ ஆறாயிரம்‌ ஆண்டுகளுக்கு முன்‌ வழங்கிய 
மொழியில்‌ தமிழ்ச்‌ சொற்கள்‌ நிறைந்துள்ளதென 
ஈராஸ்‌ பாதிரியார்‌ கூறுகின்றார்‌. 


இவ்வாறு நிலஇயல்‌ அறிஞர்களும்‌, மொழியியல்‌ 
அறிஞர்களும்‌, இலக்கிய அறிஞர்களும்‌, வரலாற்‌ 
அறிஞர்களும்‌ காட்டும்‌ சான்றுகளைக்கொண்டு, 
தமிழகத்தின்‌ தொன்மையை அறியப்புசின்‌, மனித 
இனம்‌ பிறந்து, அதன்‌ நாகரிகம்‌ சிறந்து விளங்கிய 
தமிழகத்தின்‌ தொன்மைச்‌ சிறப்பு எல்லை காண 
முடியாததாக இருப்பதை உணரலாம்‌. 


தாய்நாட்டின்‌ பிறப்புச்‌ சிறப்பிற்குப்‌ பாரதியார்‌ 
பாடும்‌ பாட்டின்‌ அரும்பொருளே தமிழ்நாடு, இனம்‌, 
மொழி, இலக்கியம்‌ இவற்றின்‌ தொன்மைச்‌ இறப்‌ 
பிற்கும்‌ பொருந்தும்‌. 
**தொன்று நிகழ்ந்த தனைத்தும்‌ உணர்ந்திடு 
சூழ்கலை வாணர்களும்‌--இவள்‌ 
என்று பிறந்தவள்‌ என்றுண ராத 
இயல்பின ளாம்‌எங்கள்‌ தாய்‌.”* 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


மண்வளத்தின்‌ மாண்பே அங்குள்ள மனிதநலத்‌ 
இன்‌ மாண்பிலும்‌ மலர்ந்து மணம்‌ வீசுவது இயற்‌ 
கையின்‌ இலக்கணம்‌. இயற்கையின்‌ பண்புகளில்‌ 
தாய்மையும்‌ உண்டு; பேய்மையும்‌ உண்டு. மழை 
யில்‌, உயிர்வளர்க்கும்‌ தாய்மழையும்‌ உண்டு; உயிர்‌ 
களையும்‌ ஊர்களையும்‌ கொல்லும்‌ பேய்மழையும்‌ 
உண்டு அல்லவா? 


தமிழகம்‌ இயற்கை அன்னையின்‌ தாய்மையாம்‌ 
தங்கத்‌ தொட்டிலில்‌ வளரும்‌ செல்லப்பிள்ளை; 
செல்வப்பிள்ளை! இங்குப்‌ புனற்பாலையாம்‌ பனி 
வெளியின்‌ கொடுமையும்‌ இல்லை; மணற்பாலை 
யாம்‌ வெயில்வெளியின்‌ கடுமையும்‌ இல்லை. மக்கள்‌ 
வாழ்வு, அறம்‌ பொருள்‌ இன்பம்‌ வழியும்‌ கலை 
வாழ்வாகவும்‌ அறிவு வாழ்வாகவும்‌ அமைந்திட, 
வாழ்க்கை வளங்கள்‌ பலவும்‌ வழங்கும்‌ இயற்கைப்‌ 
பெருவளங்கள்‌ நிறைந்திருக்கும்‌ திருநாடு தமிழ்‌ 
தாடு! கடல்‌ வளம்‌, மலைவளம்‌, கான்வளம்‌, 
நீர்வளம்‌, நிலவளம்‌, சோலைவளம்‌, உயிர்‌ வளம்‌ 
எனப்‌ பல வளங்களும்‌ நலம்பாடும்‌ வளநாடு இது! 
எனவே, இங்கு மக்களின்‌ வாழ்க்கைவளம்‌ உயர்‌ 
நாகரிகத்தின்‌ ஊற்றாக அமைந்ததில்‌ வியப்பில்லை. 
அந்‌ நாகரிகத்துக்குரிய தமிழினத்தின்‌ தொன்மைச்‌ 
சிறப்பை அறிவோம்‌. 


தமிழினம்‌ 


தமிழகம்‌ தந்த தமிழினத்தின்‌ பழஞ்சிறப்பு மிக 
வும்‌ பெரிது. தமிழ்‌ இனம்‌ உலகின்‌ முதல்‌ மனித 
இனத்தின்‌ சிறப்பொடு தொடர்பு கொண்டது என்‌ 
பது அறிஞர்கள்‌ கண்ட முடிபு. 


“கல்தோன்றி மண்தோன்றாக்‌ காலத்தே 
வாளொடு முன்தோன்றி மூத்தகுடி'' எனவரும்‌ புல 
மைப்‌ பாட்டு வெறும்‌ உவகை உரையன்று; வர 
லாற்று உண்மையும்‌, நிலவியல்‌ உண்மையும்‌,மானிட 
இயல்‌ உண்மையும்‌ உட்கொண்ட உயர்பொருள்‌ 
உரையாகும்‌. 


உலக நாகரிகங்களுள்‌ மிகவும்‌ பழைமையுடை 
யது, எகிப்திய நாகரிகம்‌ என்பர்‌. அதற்கும்‌ 
மிக முந்தியது தமிழர்களின்‌ நாகரிகமாகும்‌. உல 
Der பழைய நாகரிகங்களைப்‌ படைத்த பல்வேறு 
இனத்தினர்‌ நாடோடிகளாய்த்‌ திரிந்த அக்காலத்தி 
லேயே தமிழர்கள்‌ நாடும்‌ நாகரிகமும்‌ நற்கலைகளும்‌ 
கண்டு உயர்ந்திருந்தனர்‌. அறிவார்ந்த அரசியல்‌ 
அமைப்பும்‌, அன்பார்ந்த சமுதாய ஒருமைப்பாடும்‌, 
அறமார்ந்த தொழில்‌, வணிகச்‌ இறப்பும்‌, அருளார்ந்த 
அழகார்ந்த இலக்கியச்‌ சிறப்பும்‌ அக்காலத்‌ இலேயே 
தமிழர்கள்‌ கண்டவை! 


தமிழர்கள்‌ கடல்‌ வாணிகத்தில்‌ இறப்புற்றிருந்‌ 


தனர்‌. இது கி.மு. பத்தாம்‌ நூற்றாண்டிலேயே 
காணப்படுகிறது. பழந்தமிழர்கள்‌ மேற்கே இரீஸ்‌, 
ரோம்‌, எகிப்து முதல்‌ இழக்கே சீனம்‌ . வரையில்‌ 


கடல்‌ வாணிகத்‌ தொடர்பு கொண்டிருந்தனர்‌. 
எகிப்து, மெசப்பொடோமியா, பாலஸ்தீனம்‌, பாபி 
லோனியா, சீனம்‌ ஆகிய நாடுகளுடன்‌ அத்‌ தொடர்பு 
வளர்ந்து பெருகிற்று. 


மலேசியா, ஜாவா, வட போர்னியோ ஆகிய நாடு 
களுடனும்‌ பழந்தமிழர்‌ மிகவும்‌ வளமானதொரு 
கடல்‌ வாணிகம்‌ நடத்தி வந்தனர்‌. 


தமிழ்‌ நாட்டின்‌ மணம்‌ பரப்பும்‌ சந்தனம்‌, 
ஆங்கிலத்தில்‌ “சந்தல்‌” (Sandal) ஆனது. மயிலை 
ஆகுபெயரால்‌ உணர்த்தும்‌ தோகை என்ற சொல்‌ 
“துக்கி”? என்று ஹீப்ரு மொழியில்‌ வழங்குகிறது. 


*'தமிழில்‌ அரிசி என்பது கிரேக்கத்தில்‌ 'அரிஸா” 
எனவும்‌, கருவா (இலவங்கம்‌) என்ற தமிழ்ச்சொல்‌ 
“கார்ப்பியன்‌' எனவும்‌, இஞ்சி வேர்‌ என்பது 
“சின்சபேரோஸ்‌' எனவும்‌, பிப்பாலியிலிருந்து 
*பெப்பரி' எனவும்‌ பெயர்ந்து சென்ற மொழிகளா 
கும்‌. இறிஸ்து சகாப்தத்தின்‌ ஆரம்ப நூற்றாண்டு 
களில்‌ ஐரோப்பாவுடன்‌ நடைபெற்ற தென்னிந்திய 
வாணிகத்தைப்‌ பற்றிய விவரங்கள்‌ பல Ay 
யுள்ளன. அவற்றுள்‌ மிகச்‌ சிறந்தவை உரோமை 
வல்லரசர்‌ அகஸ்டசின்‌ காலத்தைச்‌ சார்ந்த 
ஸ்டிராபோவின்‌ விவரணம்‌, சுமார்‌ இ.பி. 
60-ல்‌ தோன்றியுள்ள “பெரிபுளூஸ்‌' என்னும்‌ 
நூல்‌, பிளினியின்‌ * இயற்கை வரலாறு” (சுமார்‌ 
இ.பி. 77), தாலமியின்‌ ' பூகோள விவரணம்‌ * 
(சுமார்‌ கி.பி. 170) என்னும்‌ நூல்களாகும்‌. இவ்‌ 
வெளிநாட்டு அறிஞர்கள்‌ குறிப்பிட்டிருக்கும்‌ நுண்‌ 
ணிய விவரங்கள்‌ சங்க நூல்கள்‌ பலவற்றில்‌ காணப்‌ 
படும்‌ கருத்துகளுக்கு மிகப்‌ பொருத்தமாயிருக்‌ 
இன்றன.” 


“வேதங்களில்‌ குறிப்பிடப்படாத யானை, கி.மு. 
ஏழாம்‌ நூற்றாண்டில்‌ அசிரிய நாட்டு மன்னனுக்கு 
அன்பளிப்பாக அளிக்கப்பட்டது. நீலிச்சாயம்‌ 
தோய்க்கப்பட்ட துணிகள்‌ எகிப்துக்கும்‌ பாரசீகத்‌ 
திற்கும்‌ அனுப்பப்பட்டன. சேரநாட்டின்‌ தேக்க 
மரம்‌ பிறநாட்டில்‌ கட்டடங்கள்‌ கட்டவும்‌, கப்பல்‌ 
கள்‌ கட்டவும்‌ உதவியது. யவனர்‌ மிளகு கொண்டு 
சென்றனர்‌; பொன்னும்‌, மதுவும்‌ கொண்டு வந்‌ 
தனர்‌. அவர்கள்‌ வாழ்ந்த குடியிருப்புகளும்‌ தமிழ்‌ 
நாட்டில்‌ இருந்தன. புதுச்சேரியின்‌ அருகே “அரிக்க 
மேடு' என்ற இடத்தைத்‌ தோண்டிப்‌ பார்த்த 
இல்‌, அவ்விடத்தே அத்தகையதோர்‌ யவனக்‌ குடி 
யிருப்பு இருந்தது என்பது தெரிந்தது. யவனரின்‌ 
அழகிய புலிச்‌ சங்கிலிகளும்‌, பாவை விளக்குகளும்‌ 
தமிழ்நாட்டிற்கு வந்தன. ஆர்க்கிமிடீஸ்‌ என்பவர்‌ 
சைரக்யூசில்‌ உரோமரது முற்றுகையை எதிர்க்கப்‌ 
பலவகை எந்திரங்களைக்‌ கண்டுபிடித்தனர்‌. அவை 
யெல்லாம்‌ *யவனப்‌ பொறிகள்‌ என்ற பெயரோடு 
தமிழ்நாட்டுக்‌ கோட்டைகளில்‌ இடம்பெற்று 
விளங்கின.” 


12 
Digitized by Noolaham Foundation. 
foolaham.org | aavanaham.org 


“ரோமாபுரியில்‌ இறக்குமதியாகும்‌ தமிழ்நாட்டுச்‌ 
சரக்குகளின்‌ அளவு ஆண்டுதோறும்‌ பெருகிக்‌ 
கொண்டே போயிற்று. அதனால்‌ ஆண்டுதோறும்‌ 
6,00,000 பவுன்‌ மதிப்புள்ள ரோமாபுரித்‌ தங்கம்‌ 
தமிழரின்‌ கைக்கு மாறிக்கொண்டே வந்தது. 
இவ்வளவு பெருந்தொகையில்‌ தம்நாட்டுச்‌ செல்வம்‌ 
வடிந்து வருவதைக்‌ கண்டு வெருவிய ரோமாபுரி 
மக்களில்‌ சிலர்‌ தமிழகத்துடன்‌ நடைபெற்று வந்த 
வாணிகத்தையும்‌, தமிழகத்துப்‌ பண்டங்களின்மேல்‌ 
ரோமருக்கிருந்த ஆராவேட்கையையும்‌ அவர்கள்‌ 
வன்மையாகக்‌ கண்டித்தனர்‌.” இவை வரலாற்று 
உண்மைகள்‌. 


வரலாற்றுப்‌ பேரறிஞர்‌ டாக்டர்‌ கே. கே.பிள்ளை 
அவர்கள்‌ “தமிழக வரலாறு-மக்களும்‌ பண்பாடும்‌” 
எனும்‌ புகழ்மிகு நூலில்‌ இவ்வாறெல்லாம்‌ கூறி 
யுள்ளார்‌. 

கி.மு. 80-ல்‌ இரேக்கப்‌ பெருவேந்தன்‌ அகஸ்‌ 
டஸ்‌ அவைக்குப்‌ பாண்டிய வேந்தனின்‌ தூதுவன்‌ 
சென்றான்‌. தமிழ்நாட்டின்‌ பழைய துறைமுகப்‌ 
பட்டினமாகிய முசிறியில்‌ அகஸ்டஸின்‌ பெயரால்‌ 
ஓர்‌ ஆலயம்‌ இருக்கிறது. இரண்டாயிரம்‌ ரோமப்‌ 
படைவீரர்கள்‌ அடங்கிய படை ஒன்று அங்கு இருந்‌ 
தது. 


தென்னாட்டின்‌ விலையுயர்ந்த வாணிகப்‌ பொருள்‌ 
களாகிய சங்கு, வைரம்‌, மணிகள்‌, முத்து, பொன்‌ 
அணிகள்‌ இவைகளைக்‌ குறிப்பிட்டு மெளரியப்‌ பேர 
ரசின்‌ பேரமைச்சர்‌ சாணக்கியர்‌ தமிழர்களின்‌ வாணி 
கச்‌ சிறப்பைப்‌ புகழ்ந்து பேசியுள்ளார்‌. இவ்வாறு 
“தென்னிந்திய வரலாறு' எனும்‌ தம்‌ நூலில்‌ 
வரலாற்றுப்‌ புகழ்‌ அறிஞர்‌ கே. ஏ. நீலகண்ட 
சாஸ்திரியார்‌ கூறுகின்றார்‌. 


தமிழக வரலாற்று நூல்களிலும்‌, இந்திய வர 
லாற்று நூல்களிலும்‌ இவைபோன்ற சான்றுகள்‌ 
பெருகியுள்ளன. தமிழ்‌ நாகரிகத்தின்‌ பழமைச்‌ 
சிறப்பிற்கு இவை எடுத்துக்காட்டுகளாக உள்ளன. 


பழந்தமிழ்‌ மக்கள்‌ உயர்‌ நாகரிகத்தின்‌ உயிர்‌ 
ஊற்று, உழைப்பின்‌ அடிப்படையிலேயே அமைந்‌ 
துள்ளது என்பதை உணர்ந்திருந்தனர்‌. 


அறிவாளர்‌, உழைப்பாளர்‌, பண்பாளர்‌ ஆகிய 
முப்பெரும்‌ சீராளர்களாக உள்ள மாந்தர்களே நல்ல 
வர்கள்‌ எனப்‌ பெயர்‌ பெறுகின்றனர்‌; பெற்றனர்‌. 


இத்தகு நல்லவர்கள்‌ எந்த நிலத்தில்‌ இருப்பினும்‌ 
அந்நிலம்‌ நன்னிலமாகும்‌; பொன்னிலமாகும்‌; புகழ்‌ 
நிலமாகும்‌! மலைநிலமாம்‌ குறிஞ்சயானாலும்‌, பள்ள 
நிலமாம்‌ நெய்தலானாலும்‌, காட்டு நிலமாம்‌ முல்லை 
யானாலும்‌, நாட்டு நிலமாம்‌ மருதமானாலும்‌, 
அங்கு வாழும்‌ மக்கள்‌ நல்லவர்களானால்‌, நிலமும்‌ 
தல்ல நிலமாகும்‌. 


“prim கொன்றோ காடா கொன்றோ 
அவலா கொன்றோ மிசையா கொன்றோ 
எவ்வழி நல்லவர்‌ ஆடவர்‌ 
அவ்வழி நல்லை வாழிய நிலனே!” (புறம்‌, 187) 


என்பது புறநானூற்றில்‌ பழம்பெரும்‌ தமிழ்‌ 
மூதாட்டி ஒளவையின்‌ பாட்டு! 


உழைப்பால்தான்‌ உலகம்‌; தொழிலால்தான்‌ 
உலகம்‌; அறம்நிறை வாணிகத்தால்தான்‌ உலகம்‌ 
என்பது தமிழ்க்கொள்கை! 


மனித வாழ்வின்‌ நலத்துக்கும்‌ வளத்துக்கும்‌ 
அடிப்படையாய்‌ அமைந்துள்ள தொழில்களைப்‌ 
பழந்தமிழர்‌ உயர்வாகப்‌ போற்றினர்‌; உயிர்‌ எனப்‌ 


போற்றினர்‌. உணவு, உடை, உறையுள்‌ இவை 
வாழ்வின்‌ அடிப்படைகள்‌ என உணர்ந்து பயிர்த்‌ 
தொழில்‌, நெய்தல்தொழில்‌, கட்டடத்தொழில்‌ 
ஆகிவற்றை முறையே கலைநலம்‌, அறிவு நலம்‌ 
நிறையப்‌ போற்றினர்‌. 
பயிர்த்தொழில்‌ 

உழவுத்தொழிலே உயிர்த்தொழில்‌; உயர்‌ 


தொழில்‌. இதனைப்‌ பழந்தமிழ்‌ மக்கள்‌ உணர்ந்து 
போற்றினர்‌. சங்கத்துச்‌ சான்றோரும்‌ மன்னர்‌ 
களும்‌ மக்களும்‌ உழவுத்‌ தொழிலுக்கே முதலிடம்‌ 
தந்தனர்‌. 


சங்ககாலப்‌ பாண்டியன்‌ நெடுஞ்செழியன்‌ எனும்‌ 
வேந்தனைக்‌ குட்புலவியனார்‌. எனும்‌ புலவர்‌, 
“உழவர்கட்குப்‌ பணிநலம்‌ பெருக நீர்நிலை பெருகும்‌ 
நலத்தை மன்னனே நல்க வேண்டும்‌; இது அவன்‌ 
கடமை” என அறிவுறுத்துகின்றார்‌. மன்னன்‌ ஊர்ப்‌ 
புகழ்‌ வேண்டினும்‌ போர்ப்புகழ்‌ வேண்டினும்‌, 
இம்மை மறுமைச்‌ செல்வம்‌ வேண்டினும்‌ அதற்கு 
அடிப்படை, அவன்‌ நாட்டில்‌ நீர்வளம்‌ பெருக்க 
வேண்டும்‌ என்கின்றார்‌ புலவர்‌! 


“மல்லன்‌ மூதூர்‌ வயவேந்தே 
செல்லு முலகத்துச்‌ செல்வம்‌ வேண்டினும்‌ 
ஞாலம்‌ காவலர்‌ தோள்வலி முருக்கி 
ஒருநீ யாகல்‌ வேண்டினுஞ்‌ சிறந்த 
நல்லிசை நிறுத்தல்‌ வேண்டினு மற்றதன்‌ 
தகுதி கேளினி மிகுதியாள! 
நீரின்‌ றமையா யாக்கைக்‌ கெல்லாம்‌ 
உண்டி கொடுத்தோர்‌ உயிர்கொடுத்‌ தோரே 
உண்டி முதற்றே உணவின்‌ பிண்டம்‌ 
உணவெனப்‌ படுவது நிலத்தொடு நீரே 
நீரும்‌ நிலனும்‌ புணரியோ ரீண்டு 
உடம்பும்‌ உயிரும்‌ படைத்திச னோரே 
வித்திவா னோக்கும்‌ புன்புலங்‌ கண்ணகன்‌ 
வைப்பிற்‌ தாயினும்‌ நண்ணி யாளும்‌ 
இறைவன்‌ றாட்குத வாதே யதனால்‌ 
அடுபோர்ச்‌ செழிய இகழாது வல்லே 


13 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


நிலனெளி மருங்கின்‌ நீர்நிலை பெருகத்‌ 
தட்டோ ரம்ம இவண்தட்‌ டோரே 
தள்ளா தோரிவண்‌ தள்ளா தோரே?” (புறம்‌. 18) 


என்பது குடபுலவியனார்‌ அறிவுரை! 


பழந்தமிழ்‌ நெஞ்சமே பின்‌ வள்ளுவர்‌ உழவு அதி 
கார வாக்காகவும்‌ கம்பரின்‌ ஏர்‌எழுபதுக்‌ கலை 
யாகவும்‌ மலர்ந்துள்ளது. 


“சுழன்றும்‌ ஏர்ப்‌ பின்னது உலகம்‌ அதனால்‌ 
உழந்தும்‌ உழவே தலை.” (குறள்‌. 1031) 


“உழுவார்‌ உலகத்தார்க்கு ஆணி௮ஃ தாற்றாது 
எழுவாரை எல்லாம்‌ பொறுத்து.” (குறள்‌. 1032) 


**தேர்வேந்தர்‌ போர்க்களத்துச்‌ 
சிலர்வெல்வர்‌, சிலர்தோற்பர்‌; 

ஏர்வேந்தர்‌ போர்க்களத்துள்‌ 

இரப்பவரும்‌ தோலாரே!*! 


“கார்நடக்கும்‌ படிநடக்கும்‌ 

காராளர்‌ தம்முடைய 

ஏர்நடக்கும்‌ எனில்புகழ்சால்‌ 
இயலிசைநா டகம்நடக்கும்‌ 

சிர்நடக்கும்‌ திறம்நடக்கும்‌ 
திருவறத்தின்‌ செயல்நடக்கும்‌ 

பார்நடக்கும்‌ படைநடக்கும்‌ 
பசிநடக்க மாட்டாதே.”* 

(ஏர்‌ எழுபது) 


முக்கூடற்பள்ளில்‌ ஏராளமான நெல்லின்‌ பெயர்‌ 
கள்‌ காணப்படுகின்றன. இவை பழந்தமிழ்ச்‌ சமு 
தாயத்தில்‌ வழங்கிய வழிவழிப்‌ பெயர்களே. 
உழவின்‌ வளமும்‌ நெல்‌ நலமும்‌ தொழில்‌ நலமும்‌ 
காட்டுவனவே இப்‌ பெயர்கள்‌. நெல்லின்‌ பெயர்‌ 
களுள்‌ சில பின்வருவன: 


முத்துச்‌ சம்பா, பூஞ்சாலி, பூம்பாளை, மச்சு 
முறித்தான்‌, சொறிக்குரும்பை, வெள்ளச்‌ சம்பா, 
மறுவல்லிச்‌ சம்பா, நீலச்சம்பா, வில்லூன்றிச்சம்பா, 
கடுக்கன்‌ சம்பா, இராசவாணன்‌, கதலிவாழை, இத்‌ 
இரக்காலி, வாலான்‌, சிறைமீட்டான்‌, மணல்வாரி, 
செஞ்சம்பா, கருஞ்சூரை, சீரகச்‌ சம்பா, முத்த 
நெல்‌, மலைமுண்டன்‌, பொற்பாளை, நெடுமூக்கன்‌, 
மூங்கிற்‌ சம்பா, கத்தூரிச்‌ சம்பா, வாணன்நெல்‌, 
காடைக்கழுத்தன்‌, இரங்கல்‌ மீட்டான்‌, கல்லுண்டை, 
வெள்ளைச்சம்பா, புத்தநெல்‌, கருங்குறுவை, 
புனுகுச்சம்பா, செந்தாழை, பெருவெள்ளை, முத்து 
வெள்ளை, பச்சை, மூவன்‌, இட்டமலை, முண்டன்‌. 
என்பன நெல்லின்‌ பெயர்களுட்‌ லெ! 


உழவுத்தொழிலின்‌. நுட்பங்கள்‌ பெருக்கி, நீர்‌ 
வளம்‌ கொண்டு, நிலவளத்தால்‌ பயிர்வளமும்‌ உயிர்‌ 
வளமும்‌ பெருக்கினர்‌ பழந்தமிழ்‌ மக்கள்‌! 


14 


நெய்தல்‌ தொழில்‌ 

உழவுக்கு அடுத்த இடத்தில்‌ உடைத்தொழில்‌ 
உயர்த்தது. பழந்தமிழகத்தில்‌ நெய்தல்‌ தொழில்‌ 
சிறப்புற்றிருந்தது. ஆண்‌ துணை இல்லாப்‌ பெண்‌ 
கள்‌ பருத்தி நூல்‌ நூற்கும்‌ தொழிலில்‌ ஈடுபட்‌ 
டிருந்தனர்‌. 

““ஆளில்‌ பெண்டிர்‌ தாளின்‌ செய்த 

நுணங்கு நுண்‌ பனுவல்‌” 
என்பது நற்றிணை. 

பலவகை ஆடைகள்‌ நெய்யப்‌ பெற்றன. கோசி 
கம்‌, பீதகம்‌, நுண்துகில்‌, சித்திரக்கம்பி, பொன்‌ 
னெழுத்து, தேவாங்கு என முப்பதுக்கு மேற்பட்ட 
வகை ஆடைகள்‌ கடைகளை அலங்கரித்தன. ஆடை 
களில்‌ பூத்தொழில்‌ அழகு செய்தது. பாம்பின்‌ 
தோல்‌, புகை, பனி, அருவிநீர்‌, பாலாவி இவற்றை 
உவமையாகக்‌ கூறத்தக்க மிசு மெல்லிய ஆடைகளும்‌ 
நெய்யப்பட்டன. 

நூலாடை, பட்டாடை நெய்யப்பட்டன. எலி 
மயிர்‌ ஆடையும்‌ இருந்தது. அறுக்கப்படுவது 
அறுவை; துணிக்கப்படுவது துண்டு, துணி எனப்‌ 
பெயர்‌ பெற்றன. 


அரசாங்க அலுவலர்‌ அக்காலத்தில்‌ சட்டை 
அணிந்திருந்தனர்‌. சட்டைக்கு *மெய்ப்பை' என்பது 
அக்காலப்‌ பெயர்‌. கஞ்சுகம்‌ என்றும்‌ சட்டைக்குப்‌ 
பெயர்‌ இருந்தது. தமிழகத்து மிக மெல்லிய ஆடை 
கள்‌ மெளரிய நாட்டுக்கு அனுப்பப்பெற்றன என்று 
சாணக்கியரின்‌ பொருள்நூல்‌ பேசுகின்றது. 
**நூலினும்‌ மயிரினும்‌ நுழைநூழ்‌ பட்டினும்‌ 
பால்வகை தெரியாப்‌ பன்னூறு அடுக்கத்து 
நறுமடி செறிந்த அறுவை வீதி'* 
(ஊர்காண்‌ காதை, 205-207) 
என்பது சிலப்பதிகாரம்‌, 
“Bod கச்சைப்‌ பூவா ராடை'' 
என்பது புறநானூறு (274), 
**கொட்டைக்‌ கரைய பட்டுடை” 
*“அரவுரியன்ன அறுவை”* 
என்பவை பொருநராற்றுப்படை. 
'*“கண்ணுழை கல்லா நுண்ணூல்‌ கைவினை 
வண்ண அறுவையர்‌ வளந்திகழ்‌ மறுகு?” 
என்பது மணிமேகலை. 
**மெய்ப்பை புக்க வெருவருந்‌ தோற்றத்து” 
என்பது முல்லைப்பாட்டடி! 
இவ்வாறு நிகரில்லா நெய்தல்‌ தொழிலில்‌ பழந்‌ 
தமிழ்‌ மக்கள்‌ Ap AG SH. 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


கட்டடத்தொழில்‌ 


கட்டடத்தொழில்‌ பெருங்கலையாகப்‌ பெருகி 


இருந்தது. மதுரை மாநகரம்‌ தாமரை மலரைப்‌ 
போன்று இருந்தது. அம்மலரின்‌ இதழ்களே 
தெருக்கள்‌. தாமரை மலரின்‌ நடுவில்‌ இருக்கும்‌ 


பொகுட்டே பாண்டியன்‌ அரண்மனை. மலரில்‌ 
மகரந்தப்பொடி நிறைந்திருப்பதுபோல மக்கள்‌ 
மதுரையில்‌ வாழ்ந்தனர்‌. இது மதுரையைப்பற்றிப்‌ 
பரிபாடல்‌ வருணனை. சங்ககாலத்‌ தமிழர்‌ நகர 
அமைப்பின்‌ கலை அமைப்பையே இது காட்டு 
கின்றது. 


பாண்டியன்‌ அரண்மனை வாயில்‌ உயர்த்தப்பட்ட 
கொடியுடன்‌, யானை நுழையும்‌ அகலமும்‌ உயர 
மும்‌ பொருந்தியதாக இருந்தது. உள்ளே அகன்ற 
முற்றம்‌; முற்றத்துக்கு அப்பால்‌ மாடமாளிகைகள்‌ 
உயர்ந்து விளங்கின. 


மதுரை நகரில்‌ நிலத்துக்கு அடியில்‌ கழிநீர்‌ செல்‌ 
அம்‌ வழியாக அமைக்கப்பட்டிருந்த சுருங்கை, 
யானை செல்லும்‌ அளவு வசதி பெற்றிருந்தது 
என்றால்‌, அக்காலக்‌ கட்டடக்‌ கலையின்‌ சிறப்பு 
விளங்கும்‌. 


“சுடுமண்‌ ஓங்கிய நெடுநிலை மனைதொறும்‌ 
மையறு படிவத்து வானவர்‌ முதலா 
எவ்வகை உயிர்களும்‌ உவமம்‌ காட்டி 
வெண்சுதை விளக்கத்து வித்தகர்‌ இயற்றிய 
கண்கவர்‌ ஓவியம்‌ கண்டுநிற்‌ குநரும்‌'” 
என வரும்‌ மணிமேகலை அடிகள்‌ மனைகளின்‌ 
மாண்பு கூறுவன. 


பிற தொழில்கள்‌ 

சங்கப்‌ பாடல்கள்‌, காப்பியங்கள்‌ பழந்தமிழ்‌ மக்‌ 
கள்‌ வாழ்க்கைக்கு நலம்‌ கூட்டிய பல்வகைத்‌ தொழி 
லில்‌ சிறந்திருந்த பான்மையைப்‌ பேசுகின்றன. 


அவற்றுள்‌ பொற்கொல்லத்‌ தொழில்‌, தச்சுத்‌ 
தொழில்‌, தேர்கள்‌ செய்தல்‌, கொல்லத்தொழில்‌, 
சலவைத்‌ தொழில்‌, போர்க்‌ கருவிகள்‌ செய்யும்‌ 
தொழில்‌, தோற்கருவிகள்‌ செய்யும்‌ தொழில்‌, உடை 
களைத்‌ தைக்கும்‌ தொழில்‌, சரிகைத்‌ தொழில்‌, 
கயிறுவலைப்‌ பின்னல்‌ தொழில்‌, வாசனைப்பொருள்‌ 
களைத்‌ தயாரிக்கும்‌ தொழில்‌, முத்தெடுக்கும்‌ 
தொழில்‌, சங்கு அறுத்துப்‌ பொருள்களைச்‌ செய்‌ 
யும்‌ தொழில்‌, துணிநெட்டி முதலியவற்றால்‌ பூக்கள்‌, 
வாடாமாலை, பொய்க்கொண்டை முதலியவற்றைச்‌ 
செய்யும்‌ தொழில்‌, ஓவியத்தொழில்‌, சற்பத்தொ ழில்‌ 
கட்டடத்தொழில்‌, மட்பாண்டத்தொழில்‌, தந்தத்‌ 
தொழில்‌, மாலைகட்டும்‌ தொழில்‌, குழல்‌ யாழ்‌ 
போன்ற இசைக்‌ கருவிகளைச்‌ செய்யும்‌ தொழில்‌, 
மீன்களைப்‌ பதப்படுத்தல்‌, உப்பு உண்டாக்குதல்‌, 
மிதவை, ஓடம்‌, படகு, கப்பல்‌ இவற்றைச்‌ செய்‌ 
யும்‌ தொழில்‌, கன்னாரத்‌ தொழில்‌, சாறு இறக்கு 


15 


தல்‌, சாறு விற்றல்‌, இறைச்சி விற்றல்‌, பனை 
யோலைகளைக்‌் கொண்டு பலவகைப்‌ பொருள்‌ 
களைச்‌ செய்யும்‌ தொழில்‌ எனப்‌ பல்வகைக்‌ கைத்‌ 
தொழில்கள்‌ சங்க காலத்தில்‌ சிறந்து விளங்கின. 


வாணிக வளம்‌ 


கடற்பயிற்சி மிக்கவர்‌ பழந்தமிழ்‌ மக்களாவர்‌.. 
ஆர்கலி, ஆழி, புணரி, முந்நீர்‌, பள்ளம்‌, uiai, 
பரவை, கடல்‌ முதலிய பல சொற்கள்‌ கடலையே 
குறித்தன. கலங்களைக்‌ குறிக்கவும்‌ இவ்வாறே பல 
சொற்கள்‌. அவை: ஓடம்‌, பரிசல்‌, புனை, தோணி, 
அம்பி, திமில்‌, படகு, கப்பல்‌, : நாவாய்‌, வங்கம்‌ 
முதலியன. இவைகொண்டு தமிழ்‌ மக்களின்‌ கடல்‌ 
வாணிகச்‌ சிறப்பை உணரலாம்‌. 


“ தளியிரு முந்நீர்‌ நாவாய்‌ ஓட்டி 
வளிதொழில்‌ ஆண்ட வுரவோன்‌ மருக?” 


என்று கரிகாற்சோழனை, 
பாடுகின்றார்‌. 


வெண்ணிக்குயத்தியார்‌ 


சோழ நாட்டில்‌ காவிரிப்பூம்பட்டினமும்‌, சேர 
நாட்டில்‌ முசிறியும்‌, பாண்டிய நாட்டில்‌ கொற்கை 
யும்‌ புகழ்மிகுந்த துறைமுகப்‌ பட்டினங்களாக 
விளங்கின. 


காவிரிப்பூம்பட்டினத்‌ துறைமுகத்தில்‌ குவிந்து 
கிடக்கும்‌ பொருள்களே வாணிக வளம்‌ கூறும்‌. 
பட்டினப்‌ பாலை இதைக்‌ கூறுகிறது. 


“Phir வந்த நிமிர்பரிப்‌ புரவியும்‌ 
காலின்‌ வந்த கருங்கறி மூடையும்‌ 
வடமலைப்‌ பிறந்த மணியும்‌ பொன்னும்‌ 
குடமலைப்‌ பிறந்த ஆரமும்‌ அகிலும்‌ 
தென்கடல்‌ முத்தும்‌ குணகடல்‌ துகிரும்‌ 
கங்கை வாரியும்‌ காவிரிப்‌ பயனும்‌ 
ஈழத்‌ துணவும்‌ காழகத்‌ தாக்கமும்‌ 
அரியவும்‌ பெரியவும்‌ நெரிய ஈண்டி 
வளந்தலை மயங்கிய நனந்தலை மறுகின்‌. ”* 


முசிறித்துறையின்‌ காட்சி பின்வருவது: 


மீன்களை விற்று அதற்காகப்‌ பெற்ற நெற்குவியல்‌ 
கள்‌ நிறைந்திருக்கும்‌. வீடும்‌ தோணியும்‌ வேற்‌ 
றுமைத்‌ தெரியாமல்‌ விளங்கும்‌ இடத்தே மிளகுப்‌ 
பொதிகளும்‌, மரக்கலங்கள்‌ தந்த பொன்னாலான 
பொருள்களும்‌, கடல்படு பொருள்களும்‌ நிறைந்து 
இடக்கும்‌. 


“*யவனர்‌ தந்த வினைமாண்‌ நன்கலம்‌ 
பொன்னொடு வந்து கறியொடு பெயரும்‌”* 
என்று அகநானூறு கூறுகின்றது. 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


கொற்கை முத்து வணிகச்‌ சிறப்பைக்‌ கூறுகின்‌ 
றது. சறுபாணாற்றுப்படையும்‌, மதுரைக்காஞ்சி 
யும்‌ இதுபற்றிப்‌ பெருமிதத்துடன்‌ கூறுகின்றன. 
கொற்கை முத்தின்‌ புகழை அகநானூறு கூறுகிறது. 


**மறப்போர்ப்‌ பாண்டியர்‌ அறத்திற்‌ காக்கும்‌ 
கொற்சையம்‌ பெருந்துறை முத்தின்‌ அன்ன'* 


என்பது பாடல்‌ கூறும்‌ முத்தின்‌ பெருமையாகும்‌. 


மதுரை, காவிரிப்பூம்பட்டினம்‌ ஆகிய நகர்களின்‌ 
கடைவீதிகள்‌ பெறும்‌ வருணனைச்‌ சிறப்பின்வழி, 
பத்துப்பாட்டும்‌ சிலம்பும்‌ உள்நாட்டு வணிக வளத்‌ 
இன்‌ உயர்வு கூறுவதை உணரலாம்‌. எருது,கழுதை 
வண்டி இவற்றில்‌ பண்டப்‌ பொதிகளை ஏற்றிக்‌ 
கொண்டு வணிகர்‌ கூட்டங்‌ கூட்டமாய்ச்‌ சென்று 
வாணிகம்‌ செய்தனர்‌. இக்‌ கூட்டம்‌ வாணிகச்சாத்து 


எனப்பட்டது. வழிகளில்‌ தாக்கும்‌ ஆறலைக்‌ 
கள்வரை எதிர்க்கப்‌ படை வீரர்களும்‌ உடன்‌ 
சென்றனர்‌. 

வேங்கடம்‌ கடந்து, தெலுங்கு நாடுகள்‌, 


கன்னட நாடுகள்‌, வட இந்திய 


நாடுகள்‌ ஆகிய 


இடங்களுக்கும்‌ சென்று தமிழ்‌ வணிகர்‌ வாணிகத்‌ 
தைப்‌ பெருக்கி வளம்‌ சேர்த்தனர்‌. பண்ட 
மாற்றும்‌, பொன்‌, வெள்ளி நாணயங்களும்‌ பயன்‌ 
பட்டன. 


நவமணி வணிகர்‌ முதல்‌, பிட்டு அப்பம்‌ விற்ற 
வணிகர்வரை அனைவரும்‌ நடுவுநிலை தவறாது 
வாணிகம்‌ செய்தனர்‌. இதனைப்‌ பட்டினப்பாலை 


** நடுவுநின்ற நன்னெஞ்சினோர்‌ 

வடுவஞ்சி வாய்மொழிந்து 

தமவும்‌ பிறவும்‌ ஒப்ப நாடிக்‌ 

கொள்வது உம்‌ மிகைகொளா து 

கொடுப்பதூஉம்‌ குறைகொடாது 

பல்பண்டம்‌ பகர்ந்துவீசும்‌ 

தொல்கொண்டித்‌ துவன்‌றிருக்கை'* 
என்று கூறும்‌. 
இவ்வாறு அறிவு அறம்‌ இவற்றின்‌ அடிப்படையில்‌ 
பழந்தமிழர்தம்‌ தொழில்‌ வாணிக வளம்‌ இறப்‌. 
புற்றிருந்தது. 


16 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


காமம்‌ செப்பாது கண்டது மொழிமோ... 


தலைவி 

நாணப்‌ பனி போர்த்திய 
காதற்சிலையாய்‌ அமர்ந்திருக்கிறாள்‌... 
தலைவன்‌... 

தன்‌ சூரியக்‌ கைகளால்‌... அவளைத்‌ 
தீண்ட நினைக்கிறான்‌... 

கூந்தல்‌ மலர்களில்‌... மொய்க்கும்‌ வண்டுகளை 
விரட்டும்‌ பாவனையில்‌... 

தொடுதல்‌ தொடர்கிறது... 

தலைவியின்‌ நலன்‌ புகழ்தலாய்க்‌ 

கவிதையும்‌ தொடர்கிறது... 

“* கொங்குதேர்‌ வாழ்க்கை அஞ்சிறைத்‌ தும்பி 
காமஞ்‌ செப்பாது கண்டது மொழிமோ 
பயிலியது கெழீஇய நட்பின்‌ மயிலியற்‌ 
செறியெயிற்று அரிவை கூந்தலின்‌ 
நறியவும்‌ உளவோ நீஅறியும்‌ பூவே!" 

— குறுந்தொகை, 2. 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


மாண்புமிகு தமிழ்நாடு வேளாண்மைத்துறை அமைச்சர்‌ 
கா. காளிமுத்து, எம்‌.ஏ. 


ரூஃ்பவர்‌ நெஞ்சைத்‌ தனக்குச்‌ சொந்தமாக்கிக்‌ 

கொள்ளும்‌ இயல்புடையது குறுந்தொகை. 
தொட்ட இடமெல்லாம்‌ மணக்கும்‌ சந்தனம்போல்‌, 
குறுந்தொகையின்‌ எந்தப்‌ பாடலும்‌ பாடலின்‌ 
எந்த வரியும்‌ நினைக்க இனிக்கும்‌ தன்மையவாம்‌. 
பண்டைத்‌ தமிழரின்‌ நனி நாகரிகத்தையும்‌, மாந்தர்‌ 
தம்‌ உள்ளத்து உணர்வுகளையும்‌, பண்புகளையும்‌ 
விளக்கும்‌ நூலாக விளங்குவது குறுந்தொகையாகும்‌. 
வரலாற்றுச்‌ செய்திகளையும்‌ வாழ்வியல்‌ அறங்‌ 
களையும்‌ இயல்பான உவமைகளோடு எடுத்‌ 
இயம்பும்‌ குறுந்தொகை முரண்தொடை, அடை 
மொழி முதலிய இலக்கிய, இலக்கணச்‌ செவ்வி 
களோடும்‌ றெப்புறுவதால்‌ “pòw குறுந்தொகை?” 
என்று சான்றோரால்‌ உவந்து கூறப்பட்டது. 
‘poe’ என்ற அடைமொழியைப்‌ பெற்றிருப்பதற் 
கான ஏதுக்களில்‌ சிலவற்றை எடுத்தியம்புவதே 
இக்கட்டுரையின்‌ நோக்கமாகும்‌. 


தலைவன்‌, தலைவி, தோழி, செவிலி, மகட்போக்‌ 
Du தாய்‌, காதற்பரத்தை முதலியோர்‌ உள்ளத்து 
உணர்வுகளைச்‌ இத்திரிக்கும்‌ பாடல்கள்‌ பல நம்‌ 
உள்ளத்தைக்‌ கொள்ளைகொள்ளும்‌ பாங்கில்‌ 
குறுந்தொகையில்‌ அமைந்துள்ளன. “ஒரு பானைச்‌ 
சோற்றுக்கு ஒரு சோறு பதம்‌” என்பதுபோலச்‌ Aw 
பாடல்களின்‌ சுவையுணர்ந்து குறுந்தொகையின்‌ 
சிறப்பை அறியலாம்‌. 


தலைவன்‌ 
“மோகத்தைக்‌ கொன்றுவிடு அல்லால்‌ எந்தன்‌ 
மூச்சை நிறுத்திவிடு' என்று காதல்‌ வெயிலிலே 


2 


17 


காயும்‌ காதல்‌ தலைவன்‌ ஒருவனைப்‌ படம்பிடித்துக்‌ 
காட்டுகின்றார்‌ வெள்ளிவீதியார்‌. கதிரவனின்‌ 
வெயில்‌ எறிக்கும்‌ வெம்மையையுடைய பாறையில்‌ 
உருகி ஓடும்‌ வெண்ணெயைக்‌ கையில்லாத ஊமை 
ஒருவன்‌ கண்ணாற்‌ காக்க முற்பட்டதைப்போல, 
நான்‌ இக்‌ காமநோயை அடக்குதற்கும்‌ மற்ற 
வரிடம்‌ அறிவிப்பதற்கும்‌ ஆற்றலற்றவனானேன்‌ 
என்று புலம்புகின்றான்‌ (58) தலைவன்‌. 
தலைவியைத்‌ தழுவிப்‌ பெறும்‌ இன்பத்திற்கு, 
““விரிதிரைப்‌ பெருங்கடல்‌ வளைஇய உலகமும்‌ 
அரிதுபெறு சிறப்பிற்‌ புத்தேள்‌ நாடும்‌ 
இரண்டுந்‌ தூக்கிற்‌ சீர்சா லாவே”” (101) 
என்று கூறுகின்றான்‌ ஒரு தலைவன்‌. பூவுலக இன்ப 
மும்‌ தேவருலக இன்பமும்‌ தலைவியிடம்‌ பெறும்‌ 
காதல்‌ இன்பத்திற்கு ஈடாகா என்று கூறும்‌ அவ 
னுடைய உள்ளம்‌ “காதலினால்‌ மானிடர்க்கு எல்‌ 
லாம்‌ உண்டாம்‌” என்பதை உணர்ந்ததாகும்‌. 


அழகுநலன்‌ கொண்ட தலைவியோடு ஒருநாள்‌ 
கூடிவாழ்ந்துவிட்டால்‌, பின்பு அரைநாள்‌ 
வாழ்க்கைகூட வேண்டாமென்று அவலிக்கும்‌ தலை 
வனையும்‌ காணலாம்‌. 


“பெருந்தோள்‌ குறுமகள்‌ சிறுமெல்‌ ஆகம்‌ 
ஒருநாள்‌ புணரப்‌ புணரின்‌ 
அரைநாள்‌ வாழ்க்கையும்‌ வேண்டலன்‌ 


யானே” (280) 


என்பது அத்‌ தலைவனுடைய புலம்பல்‌ மொழிக 
ளாகும்‌. 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


கடும்‌ துன்பத்தில்‌ சிக்கிக்கொண்ட ஒருவரை, 


மற்றவர்‌ காப்பாற்றினால்‌, **நீ என்னைக்‌ காப்‌ 
பாற்றவில்லை, என்னுடைய குடும்பத்தையே 
காப்பாற்றினாய்‌'' என்று காப்பாற்றப்பட்டவர்‌ 


மகிழ்ந்து கூறுவது உலகதியல்பாகும்‌. இத்தகைய 
ஆர்வமொழியைக்‌ குறுந்தொகைத்‌ தலைவனும்‌ 
கூறக்‌ கேட்கலாம்‌. 


தான்‌ குறிப்பிட்ட நாளில்‌ இரும்பச்‌ செல்லாவிட்‌ 
டால்‌, தலைவி உயிர்நீப்பது உறுதி என்று எண்‌ 
ணிய தலைவன்‌, தேரை மிக விரைவாகச்‌ செலுத்‌ 
தும்படி, தேர்ப்பாகனிடம்‌ கூறினான்‌. மிக விரை 
வாகச்‌ செல்ல வேண்டும்‌ என்பதற்காகப்‌ புதிய 
வழியிலே, குறுக்கு வழியிலே தேரைச்‌ செலுத்திய 
பாகன்‌ குறிப்பிட்ட நாளில்‌ தலைவன்‌ இல்லம்‌ 
வந்து சேர்ந்தான்‌. அத்‌ தேர்ப்பாகன்‌, நோயினால்‌ 
வருந்தி உறையும்‌ தலைவி இறந்துபடாமல்‌ தலை 
வன்‌ அவளைப்‌ பெறுதற்குக்‌ காரணமாகின்றான்‌. 
இந்நிலையை எண்ணி மகிழ்ந்த தலைவன்‌, அவனை 
நோக்கி, இன்றைக்கு நீ தேரையா தந்தனை? 
இல்லையில்லை என்‌ உயிரனைய தலைவியையே 
தந்தனை!” (400) என்று . கூறிப்‌ பூரிப்படை 
கின்றான்‌. 


தலைவி 

“கட்புலனாயதோர்‌ அமைதித்‌ தன்மை” என்பதற்‌ 
கேற்பத்‌ தலைவி படைக்கப்படுகின்றாள்‌. தலைவன்‌ 
தன்னுடன்‌ இருக்கும்போது அவள்‌ அடைகின்ற 
மகிழ்ச்சிக்கு எல்லையில்லை. தலைவனின்‌ பிரிவை 
எண்ணி அவள்‌ புலம்பும்‌ புலம்பல்மொழிகளும்‌ 
எண்ணிலடங்கா. தலைவன்‌ பிரிந்து சென்ற பின்பு 


ஊரார்‌ அலர்‌ தூற்றுகன்றனர்‌. அலரின்‌ கொடு 
மையைத்‌ தலைவியால்‌ தாங்க இயலவில்லை. 
அவலமுறும்‌ அத்‌ தலைவியைச்‌ ஏித்திரமாகத்‌ 


தட்டுகின்றார்‌ பரணர்‌. 


ஆற்றங்கரையில்‌ ஓர்‌ அத்திப்பழம்‌ விழுந்தது. 
கரையில்‌ வீழ்ந்த அந்த அத்திப்பழத்தை ஏழு 
நண்டுகள்‌ உண்ண விரும்பின. ஏழு நண்டுகளும்‌ 
அப்‌ பழத்தைச்‌ சுற்றிச்‌ சூழ்ந்து குழைத்துச்‌ சதைத்‌ 
தன. நண்டுகளால்‌ மிதிக்கப்பட்ட அப்‌ பழம்‌ குழை 
வது போலத்‌ தலைவியும்‌ அலர்‌ தூற்றலால்‌ சிதைந்‌ 
தாளாம்‌ (24). 


“இம்மை மாறி மறுமை யாயினும்‌ 

நீயா இயரென்‌ கணவனை 

யானா கியர்நின்‌ நெஞ்சுநேர்‌ பவளே”* (49) 
என்று, மறுமையிலும்‌ தன்னுடைய தலைவனையே 
கணவனாகப்‌ பெற விரும்புகின்றாள்‌ ஒரு தலைவி. 
“தாயில்லாத முட்டை சீர்கெட்டு அழிவது போல” 
என்னுள்ளத்துள்‌ உள்ள காமமும்‌ தலைவன்‌ 
விரைந்து ' வரைந்துகொள்ளாத காரணத்தால்‌ 
பயனற்றுக்‌ கெடும்‌ என்று வாடும்‌ தலைவியின்‌ 
பரிதாபச்‌ காட்சியையும்‌ (152) காணலாம்‌. 


‘us இராக்காலத்தில்‌ Dorp ie விழுந்துவிட்ட 
தைக்‌ கண்ட ஊமன்‌, அதனை விளங்கப்‌ பிறருக்குச்‌ 
சொல்லும்‌ வன்மை இல்லாமையால்‌ மிக வருந்து 
வதைப்‌ போல யானும்‌ காமத்துயரைப்‌ பிறருக்குச்‌ 
சொல்லும்‌ வலியின்றி வருந்துகிறேன்‌ என்று அரற்று 
தின்றாள்‌ (224) ஒருத்தி. தலைவியின்‌ அளப்பரிய 
காதல்‌ உள்ளத்தைச்‌ சத்திரிக்கும்‌ பாடலையும்‌ 
காணலாம்‌. தலைவன்‌ செய்யும்‌ இன்னாமை 
முடிவில்‌ இன்பம்‌ தரும்‌ என்ற நம்பிச்கையுடையவள்‌ 
தலைவி. எனவே, “உறவினனான அவன்‌ செய்யும்‌ 
இன்னாமையைக்‌ காட்டிலும்‌, தேவருலகம்‌ இனிதா 
குமோ?' என்று வினவுகின்றாள்‌. 

சவ UG MO நாடன்‌ 
இனியன்‌ ஆகலின்‌ இனத்தின்‌ இயன்ற 
இன்னா மையினும்‌ இனிதோ 
இனிதெனப்‌ படூஉம்‌ புத்தேள்‌ நாடே'' (288) 


என்பதே அத்‌ தலைவியின்‌ கேள்விக்‌ கணையாகும்‌. 


தோழி 

தலைவியையும்‌ தலைவனையும்‌ இணைத்து 
வைக்கும்‌ ஒற்றுமைப்‌ பாலமாகவே தோழி படைக்‌ 
கப்படுகின்றாள்‌. தலைவியின்‌ இன்பத்திலும்‌ 
துன்பத்திலும்‌ பங்கு கொள்ளும்‌ தோழி, வரைவின்‌ 
நிமித்தம்‌ தலைவனை இடித்துரைக்கும்‌ வலிமை 
யையும்‌ பெற்றுத்‌ திகமுகின்றாள்‌. குறுந்தொகைப்‌ 
புலவர்கள்‌ படைத்துக்காட்டும்‌ சில தோழியரைக்‌ 
காண்போம்‌. 


இரவுக்‌ காலத்தில்‌ தலைவியைக்‌ காண வருகின்‌ 
றான்‌ தலைவன்‌. தலைவன்‌ வரவை உணர்கின்‌ 
றாள்‌ தோழி. பால்போல்‌ ஓளிவீசும்‌ நிலவைப்‌ 
பார்த்து, அவனுக்குக்‌ கேட்கும்படி. மொழிகின்றாள்‌. 


**கருங்கால்‌ வேங்கை வீயுகு துறுகல்‌ 
இரும்புலிக்‌ குருளையின்‌ தோன்றும்‌ காட்டிடை 
எல்லி வருநர்‌ களவிற்கு 
நல்லை அல்லை நெடுவெண்‌ ணிலவே?* (47) 


“தலைவன்‌ இரவுக்‌ காலம்‌ வருவதற்கு, நெடுவெண்‌ 
ணிலவே நீ நல்லை அல்லை” என்று தோழி நிலவைப்‌ 
பார்த்துக்‌ கூறினும்‌, சிறைப்புறமாக இருக்கும்‌ 
தலைவனிடம்‌, “தலைவியை விரைவில்‌ மணந்து 
கொள்வாய்‌” என்று குறிப்பிடுவதே அவளுடைய 
உள்நோக்கமாகும்‌. 


தலைவி முதுமைப்‌ பருவம்‌ எய்திவிட்டாலும்‌, 
அவளை வெறுக்காது போற்றவேண்டியது தலைவ 
னுடைய கடமையாகும்‌ என்று அறிவுறுத்துகின்‌ 
றாள்‌ தோழி. “*மரையா, தனக்குப்‌ பயன்படாது 
ஓங்கி வளர்ந்த மூங்கல்களை உடைய சாரலா 
யினும்‌, தனக்குப்‌ பயன்படும்‌ இலைகளைத்‌ தேடி 
யுண்டு அதன்கண்‌ அன்புவைத்துத்‌ துயில்வதுபோல, 
உனக்குப்‌ பயன்படாத மூப்புடையவளாயினும்‌ 


B 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


உனக்கு ஏற்ற நல்லியல்பு கண்டு இன்புற்று 
இவள்பால்‌ அன்புவைத்து ஒழுகுவாயாக?? (115) 
என்று தலைவனுக்கு அறிவுரை கூறும்‌ தோழியின்‌ 
இறன்‌ பாராட்டுக்குரியதாகும்‌. 


பாலும்‌ கசந்ததடி, படுக்கையும்‌ நொந்ததடி, 
கோலக்கிளி மொழியும்‌ செவியில்‌ குத்தல்‌ எடுத்த 
தடி' என்று கூறித்‌ தலைவனின்‌ பிரிவை எண்ணி 
வாடுகின்றாள்‌ தலைவி. தலைவியின்‌ துன்பத்தைக்‌ 
கண்டு பொறுக்க இயலாத தோழி, “தலைவரை எப்‌ 
படியும்‌ தேடித்தருவேன்‌” என்று வாக்குறுதி அளிக்‌ 
கின்றாள்‌. 
''நிலந்தொட்டுப்‌ புகாஅர்‌ வானம்‌ ஏறார்‌ 
விலங்கிரு முந்நீர்‌ காலிற்‌ செல்லார்‌ 
நாட்டின்‌ நாட்டின்‌ ஊரின்‌ ஊரின்‌ 
குடிமுறை குடிமுறை தேரின்‌ 
கெடுநரும்‌ உளரோதம்‌ காத லோரே?” (130) 
“நிலத்தின்‌ உள்ளேயோ, வானின்‌ வழியோ, 
SLAY நடந்தோ செல்ல இயலாத நம்‌ தலைவரை, 
நாடுகள்தோறும்‌, ஊர்கள்தோறும்‌, முறையாகக்‌ 
குடிகள்தோறும்‌ தேடினால்‌ அகப்படாமல்‌ தப்பு 
வாரோ? என்று உறுதியோடு கூறும்‌ தோழியின்‌ 
நம்பிக்கை உள்ளமே, ஆறுதல்‌ மொழியே 
தலைவியை வாழவைத்தது எனலாம்‌. 


பொருள்வயிற்‌ பிரிய முனையும்‌ தலைவனிடம்‌ 
தலைவியின்‌ நிலையைத்‌ தெளிவாக எடுத்தியம்பு 
கின்றாள்‌ தோழி. “ari மாறுபட்டு வருத்திய 
பொழுதும்‌ வாய்‌ திறந்து அன்னையே என்று அழும்‌ 
குழந்தையைப்போல என்‌ தோழியாகிய தலைவி, 
நீ இன்னா செய்தாலும்‌ இனிது செய்தாலும்‌ உன்‌ 
னால்‌ பாதுகாக்கப்படவேண்டியவளே! உன்னை 
யன்றி அவளது துன்பத்தை நீக்குவார்‌ யாரு 
மில்லை” (897) என்பதே தோழியின்‌ மொழி 
களாகும்‌. உலகியலைச்‌ சுட்டிக்‌ காட்டி, தலை 
வனை விரைவில்‌ திரும்புமாறு அறிவுறுத்தும்‌ 
தோழியின்‌ நுட்ப அறிவு உணரத்தக்கதாம்‌. 


தலைவனை இகழ்ந்து மொழியும்‌ காதற்பரத்‌ 

தையர்‌ கூற்றையும்‌ உடன்போடிய மகளை எண்ணி 
வாடும்‌ மகட்போக்கிய தாயின்‌ மனவெதும்பல்‌ 
மொழிகளையும்‌, தலைவன்‌-தலைவியை எதிரே 
கண்டவர்கள்‌ கழறியதையும்‌, செவிலித்தாயின்‌ 
செம்மையான செப்பினையும்‌ குறுந்தொகையில்‌ 
கற்றுச்‌ சுவைக்கலாம்‌, 


நகைச்சுவை 


எண்‌ சுவைகளில்‌ நகைச்சுவை தலையாய 
இடத்தைப்‌ பெறுகின்றது. வாழ்வியல்‌ அறங்களைச்‌ 
செம்மையாகக்‌ கூறும்‌. இயல்புடையவர்கள்‌ சங்கப்‌ 
புலவர்கள்‌. வாழ்க்கைக்குத்‌ தேவையான நகைச்‌ 
சுவையுணர்வைத்‌ தூண்டவல்ல பாடல்களையும்‌ 
குறுந்தொகையில்‌ கற்று மகிழலாம்‌. 


கொக்கினால்‌ கவ்வப்பட்ட கெண்டை மீன்‌ 
அதன்‌ வரயினின்றும்‌ தப்பி நீருள்‌ சென்று மறைந்‌ 
தது. கொக்குச்‌ சென்றிருக்கலாம்‌ என்று எண்ணிய 
மீன்‌ சிறிது நேரம்‌ கழித்து நீரின்‌ மேலே வருகின்றது. 
நீரின்‌ மேலே வந்தவுடன்‌ அதன்‌ அருகில்‌ கொக்கின்‌ 
தோற்றத்தை ஓத்திருந்த தாமரை முகையைப்‌ 
பார்த்த கெண்டை, அதைக்‌ கொக்கு என்றே கருது 
மீண்டும்‌ அஞ்சியது. 


**குருகுகொளக்‌ குளித்த கெண்டை அயலது 
உருகெழு தாமரை வான்முகை வெரூஉம்‌?” 
என்பது (127) பாடலாகும்‌. “அரண்டவன்‌ கண்‌ 
ணுக்கு இருண்டதெல்லாம்‌ பேய்‌” என்ற பழமொழி 

இங்கே நினைத்தற்குரியதாகும்‌. 


இன்னொரு காட்சியையும்‌ காணலாம்‌. தியைக்‌ 
சுண்டு அஞ்சும்‌ இயல்புடையது யானை. தினைப்‌ 
புனம்‌ காக்கும்‌ காவலன்‌ யானையை விரட்டுவதழ்‌ 
காகக்‌ கொள்ளியை மூட்டுகன்றான்‌. கொள்ளியின்‌ 
ஒளியைக்‌ கண்ட யானை வெருண்டு ஓடிவிடுகிறது. 
வேறுபுறம்‌ ஓடிய யானை, வானத்தினின்றும்‌ விழும்‌ 
விண்மீனின்‌ ஒளியைக்‌ கண்டு, தன்னை அச்சுறுத்திய 
“கொள்ளி” என்று நினைத்து மீண்டும்‌ அஞ்சுகிறது. 


“ABAP D பெயர்ந்த நெடுநல்‌ யானை 
மீன்படு சுடரொளி வெரூஉம்‌” (357) 
என்னும்‌ இப்பாடல்‌, “கொள்ளிக்கட்டையால்‌ அடி 
பட்ட பூனை மின்மினிப்‌ பூச்சிக்குப்‌ பயந்ததுபோல” 
என்னும்‌ பழமொழியை நினைவுப்படுத்துவதாகும்‌. 
இத்தகு சங்கப்‌ பாடல்களை எல்லாம்‌ கற்றுக்‌ கற்று, 
சுவைத்துச்‌ சுவைத்து மகிழ்ந்தவர்‌ பாரதிதாசன்‌, 
**இளையினில்‌ பாம்பு தொங்க 
விழுதென்று குரங்கு தொட்டு 
விளக்கினைத்‌ தொட்ட பிள்ளை 
வெடுக்கெனக்‌ குதித்த தைப்போல்‌ 
கஇளைதோறும்‌ குதித்துத்‌ தாவிக்‌ 
கீழுள்ள விழுதை யெல்லாம்‌ 
ஒளிப்பாம்பாய்‌ எண்ணி எண்ணி 
உச்சிபோய்த்‌ தன்வால்‌ பார்க்கும்‌”' 
என்னும்‌ நகைச்சுவை மிகுந்த பாடலைப்‌ பாவேந்தர்‌ 
பாரதிதாசன்‌ “அழகின்‌ இரிப்பில்‌” படைத்துள்ளமை 
இங்கே நினைந்து இன்புறத்தக்கதாம்‌. 


உவமைப்புலவர்கள்‌ 


குறுந்தொகையில்‌ நூற்றுக்கணக்கான உவமை 
கள்‌ இடம்‌ பெற்றுள்ளன. ல இடங்களில்‌ உவமை 
களே பாட்டுப்‌ பொருளாடின்றன. மற்றும்‌ சில 
பாக்களுக்குப்‌ பாடிய ஆசிரியர்‌ பெயர்‌ மறைந்து 
விட்டாலும்‌, அவர்கள்‌ கூறிய உவமைகளே அவர்‌ 
களுக்குப்‌ பெயராகியுள்ளமையும்‌ நோக்கத்தக்க 
தாகும்‌. கயமனார்‌ (9), செம்புலப்பெயல்நீரார்‌ 
(40), அணிலாடு முன்றிலார்‌ (41), நெடுவெண்ணில 
வினார்‌ (47), மீனெறி தரண்டிலார்‌ (54), விட்ட 


19 . 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


குதிரையார்‌ (74), ஒரேருழவனார்‌ (131), கூவன்‌ 
மைந்தன்‌ (224), காலெறிகடிகையார்‌ (267), ஓரிற்‌ 
பிச்சையார்‌ (277), கல்பொரு சிறுநுரையார்‌ (290), 
கள்ளிலாத்‌இரையனார்‌ (293), குப்பைக்‌ கோழியார்‌ 
(305), பதடி வைகலார்‌ (323), கவைமகன்‌ (324). 
வில்லக விரலினார்‌ (370), கங்குல்‌ வெள்ளத்தார்‌ 
(987), குறியிறையார்‌ (394) என இவ்வாறு பலர்‌ 
பாடல்‌ அடிகளால்‌ பெயர்‌ பெற்றுள்ளனர்‌. இவர்‌ 
களுட்‌ பலர்‌ உவமைத்தொடர்களால்‌ பெயர்‌ பெற்‌ 
றவர்கள்‌ என்பது அறியத்தக்கதாம்‌. 


தலைவன்‌ பிரிவுக்‌ கொடுமையால்‌ நாளும்‌ மெலி 
யும்‌ ஒரு தலைவி, தலைவனுக்காகப்‌ பரிந்து பேசும்‌ 
தோழியிடம்‌ 8ழ்வருமாறு கடிந்து பேசுகிறாள்‌: 
“காமம்‌ தாங்குமதி என்போர்‌ தாம்‌அஃது 
அறியலர்‌ கொல்லோ அனைமது கையர்கொல்‌ 
யாம்‌எம்‌ காதலர்க்‌ காணே மாயின்‌ 
செறிதுனி பெருகிய நெஞ்சமொடு பெருநீர்க்‌ 
கல்பொரு சிறுநுரை போல 
மெல்ல மெல்ல இல்லா குதுமே.”' (290) 
கல்லிலே மோதிமோதி உடையும்‌ சிறுசிறு நுரைகள்‌ 
போலச்‌ சிறிது சிறிதாக உடல்நலம்‌ கெட்டு அழி 
வதைத்‌ தலைவி நன்கு விளக்குகிறாள்‌. இவ்வுவமை 
யில்‌ புதுமை, இனிமையாகக்‌ கலந்து அவலத்தையும்‌ 
அமிழ்தமாக்கித்‌ தருகிறது. இதனால்‌ இப்‌ பாட 
லாசிரியர்‌ *கல்பொரு றுநுரையார்‌' என்றே 
அழைக்கப்படுகின்றார்‌. 


தலைவியின்‌ எயிற்று நீரின்‌ இனிமைக்கு அடிக்‌ 
கரும்பில்‌ வெட்டிய துண்டத்தைத்‌ தின்றதால்‌ உண்‌ 
டாகும்‌ இனிமையை உவமித்து, 


காலெறி கடிகைக்‌ கண்ணயின்‌ றன்ன 

வாலெயில்‌ ஊறிய வசையில்‌ தீநீர்‌'* (267) 
எனத்‌ இளைக்கும்‌ புலவர்‌ 'காலெறி கடிகையார்‌” 
என்ற இனிக்கும்‌ பெயரைப்‌ பெற்றார்‌. 


“Moos விரலிற்‌ பொருந்தி'* (370) எனப்‌ பரத்‌ 
தையும்‌ தலைவனும்‌ ஒன்றுபட்டதற்கு வில்லைப்‌ 
பிடித்த விரல்களை உவமித்த புலவர்‌ “வில்லக 
விரலினார்‌” என்று சொல்லப்பட்டார்‌. 


தன்னுடைய இரட்டைப்‌ பிள்ளைகள்‌ நஞ்சுண்டு 
விட்டால்‌, அவ்விருவருக்காகவும்‌ இரங்கும்‌ தாய்‌ 
போலத்‌ தலைவன்‌ - தலைவி ஆகிய இருவருக்கும்‌ 
தான்‌ வருந்துவதாகத்‌ தோழி குறிப்பிடுகின்றாள்‌. 
இப்‌ பாடலில்‌ swans நஞ்சுண்டாங்கு* (324) 
என்ற உவமையைப்‌ பயன்படுத்திய புலவர்‌ “sonar 
மகனார்‌” என்றே கருதப்பட்டார்‌. 


வளைத்துவிட்ட மூங்கிலின்‌ விசைப்பிற்கு விட்ட 
குதிரையின்‌ விசைப்பினை, “விட்ட குதிரை விசைப்பி 
னன்ன (74) என்று உவமை கூறியவர்‌ விட்ட 
குதிரையாரானார்‌.. 


இங்ஙனம்‌ குறுந்தொகையில்‌ பாடலடியால்‌ பெயர்‌ 
பெற்ற புலவர்களில்‌ உவமைப்‌ புலவர்களே சிறந்து 
விளங்குகின்றனர்‌. டாக்டர்‌ ௨. வே. சா. அவர்கள்‌ 
பாடலால்‌ பெயர்பெற்ற புலவர்‌ பலர்‌ குறுந்தொகை 
யினாலேயே பெயர்‌ பெற்றுள்ளனர்‌ என்றும்‌, அவர்‌ 
கள்‌ பாடல்‌ பிற தொகை நூல்களிலும்‌ காணப்பட்‌ 
டாலும்‌ அவர்களுக்குக்‌ குறுந்தொகை அடிகளா 
லேயே பெயர்‌ காணப்படுகிறது என்றும்‌, அதனால்‌ 
குறுந்தொகை, காலத்தால்‌ முந்தியதாகல்‌ வேண்டும்‌ 
என்றும்‌ கூறுகின்றார்‌. 


கட்புலன்‌ உவமைகள்‌ 

அறிவுத்‌ திறன்‌ கொண்ட சங்கத்துச்‌ சான்றோர்‌, 
தாங்கள்‌ கண்ட காட்சிகளையும்‌ பாடற்‌ பொரு 
ளாக்கி மகிழ்ந்தனர்‌. கட்புலன்‌ நிரம்பிய குறுந்‌ 
தொகைப்‌ புலவர்‌ செவிக்கினிமையாக்கிய சிலபாடல்‌ 
களையும்‌ காண்போம்‌. கிளி தன்‌ அலகிலே கொண்‌ 
டுள்ள வேப்பம்‌ பழத்தை, சிவந்த நகங்களையுடை 
யாள்‌ ஒருத்தி நூலை நுழைக்கும்‌ பொருட்டுத்‌ தன்‌ 
பெருவிரலானும்‌ சுட்டு விரலானும்‌ உகிர்‌ நுனியிலே 
பற்றிய பொற்காரிற்கு உவமையாக்குகின்றார்‌ 
(67) அள்ளூர்‌ நன்முல்லையார்‌. கிளி பழத்தைக்‌ 
கவ்விய காட்சியையும்‌, நூல்‌ நுழைக்கும்‌ பொருட்‌ 
டுப்‌ பொற்காசைப்‌ பற்றிய காரிகையையும்‌ கண்ட 
புலவரின்‌ கூர்பார்வையே இவ்வுவமைக்கு AAD 
டது எனலாம்‌. நம்‌ புரட்சிக்‌ கவிஞர்‌ பாவேந்தர்‌ 
பாரதிதாசன்‌, கிளி கோவைப்‌ பழத்தைக்‌ கொத்திச்‌ 
செல்வதை *“வளக்கினுள்‌ விளக்கை ஏற்றிச்‌ செல்‌ 
ad போல்‌” என்று கூறுவது நினைவுகூர்தற்‌ 
குரியதாம்‌. 


குவிந்த கொத்துகளையுடைய செசங்காந்தள்‌ 
மலரைக்‌ கடைட புலவர்‌ மதுரைக்கண்ணனார்‌, 
அதைச்‌ சேவலின்‌ சிவந்த கொண்டைக்கு உவமை 
யாக்கி (107) மகிழ்கின்றார்‌. கண்ணனார்‌ என்‌ 
னும்‌ பெயர்‌ இவருக்கே சாலவும்‌ பொருந்தும்‌. 
கருவிளை மலரின்‌ நடுவில்‌ உள்ள புள்ளியைக்‌ கண்‌ 
ணுற்ற இள்ளிமங்கலங்கிழார்‌- ' மயிற்பீலியின்‌ நடு 
வில்‌ உள்ள கண்போன்று உள்ளது” - என்று கூறி 
(110) இறும்பூதெய்துகின்றார்‌. 

கருமை நிறம்‌ வாய்ந்த பெரிய குண்டுக்கல்லைக்‌ 
காணுகின்றார்‌ புலவர்‌ இன்மதி நாகனார்‌. சிறிய 
கருமை நிறம்‌ வாய்ந்த பெண்‌ யானை தன்னுடைய 
கையை மறைத்துக்கொண்டு நின்றால்‌ எப்படி 
இருக்குமோ அப்படியிருந்தது அக்குண்டுக்கல்‌ என்று 
(111) மொழிகின்றார்‌. மயிலின்‌ அடியின்கண்‌ 
அமைந்த விரல்களும்‌ உள்ளங்காலும்‌ போன்று 
அமைந்திருந்தது நொச்சி இலை என்று புலவர்‌ 
கொல்லன்‌ APA (138) கூறி மகிழ்வார்‌. ஓதியைக்‌ 
கண்ணுற்ற புலவர்‌ அள்ளூர்‌ நன்முல்லையார்‌ கருக்‌ 
கரிவாள்‌ போன்ற முதுகை உடைய ஓதி என்று கூறி, 
“ரம்பம்‌” போன்ற முதுகையுடைய ஓதியையே (140) 
நம்‌ கண்முன்‌ கொணர்ந்து நிறுத்துகிறார்‌. நீர்‌ 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


நாயின்மேல்‌ உள்ள வரிகள்‌ பிரம்பின்மேல்‌ உள்ள 
வரிகள்‌ போன்றே இருப்பதைக்‌ கண்ட ஒளவையார்‌ 
“பிரம்பின்‌ வரிப்புற நீர்‌ நாய்‌” என்று கூறி (364) 
நீர்‌ நாயின்‌ தோற்றத்தைக்‌ கண்ணுக்குப்‌ புலனாக்கு 
கின்றார்‌. 


செவிப்புலன்‌ உவமைகள்‌ 

கண்ணுக்குப்‌ புலனாகிய காட்சியைப்‌ பாடற்‌ 
பொருளாக்கி உவமை கூறி மகிழ்ந்த புலவர்கள்‌, 
செவிக்குப்‌ புலனானவற்றையும்‌ நுகர்ந்து, அவற்றை 
நமக்குச்‌ செவிநுகர்‌ கனிகளாக்கினர்‌. 


வாகையின்‌ வெண்மையான நெற்றுகள்‌ மேல்‌ 
காற்று மோதுதலால்‌ ஒலித்தன. அவ்வொலி, ஆரி 
யக்‌ கூத்தர்கள்‌ கயிற்றில்‌ ஏறி ஆடுங்கால்‌ முழங்கும்‌ 
பறையின்‌ ஓசைபோல்‌ ஓலித்ததாகப்‌ பெரும்பதும 
னார்‌ என்னும்‌ புலவர்‌ (7) செப்புகின்றார்‌. 


அம்பின்‌ நுனியை உகிரால்‌ வருடும்‌ ஓசையைச்‌ 
செவிமடுத்த புலவர்‌, அவ்வோசையை ஆண்பல்லி 
தன்‌ சாதல்‌ துணையாகிய பெண்பல்லியை ஒலி 
செய்து அழைக்கும்‌ ஓசைக்கு ஒப்புமையாக்கு 
கின்றார்‌. 


**உகிர்நுதி புரட்டும்‌ ஓசை போலச்‌ 

செங்காற்‌ பல்லி தன்துணை பயிரும்‌” (16) 
என்று பாடிய புலவர்‌, அம்போடு மிக நெருங்கிய 
தொடர்புடைய மன்னன்‌ “பாலை பாடிய பெருங்‌ 
கடுங்கோ' என்று அறிந்து மகிழலாம்‌. ஓசையை 
உவமையாக்கி மகிழ்ந்த புலவர்‌ பலரிருக்க, ஒசையை 
வாழ்க்கையோடு பின்னிப்‌ பிணைத்த புலவர்‌ ஒரு 
வரும்‌ உண்டு. 


மலர்களின்‌ உதிர்வால்‌ உண்டாகும்‌ ஓசையையும்‌ 
உற்றுக்‌ கேட்டு, அதையும்‌ தம்‌ பாடலில்‌ இடம்‌ 
பெறச்‌ செய்த பெருமையுடையவர்‌ “கொல்லன்‌ 
APA என்னும்‌ நல்லிசைப்‌ புலவரேயாவார்‌. 


**மயிலடி. யிலைய மாக்குரல்‌ நொச்சி 
அணிமிகு மென்கொம்‌ பூழ்த்த 
மணிமருள்‌ பூவின்‌ பாடுநனி கேட்டே'” (138) 

ஊரெல்லாம்‌ துயில, நொச்சி உதிர்த்த மலர்களின்‌ 

ஓசையைக்கூடக்‌ கேட்டுத்‌ துயிலாத காரிகை 
யொருத்தி, காளை வரவிற்குக்‌ காத்திருந்தாளாம்‌. 

நெஞ்சையள்ளும்‌ இத்தகைய பாடல்களே இலக்‌ 
கியத்திற்குச்‌ சுவையும்‌ பெருமையும்‌ நல்குவன 
வாம்‌. 


மனங்கவரும்‌ உவமைகள்‌ 

உள்ளுந்தோறும்‌ உவகை பயக்கும்‌ உவமைகள்‌ 
பல குறுந்தொகையில்‌ பொதிந்துள்ளன. பொரு 
ளுக்கேற்ற வகையில்‌ அமைந்த அவ்வுவமைகளில்‌ 
சிலவற்றைக்‌ காண்போம்‌. 


தாமரை மலரைப்‌ போன்ற அழகிய செம்மை 
யாகிய திருவடியையும்‌, பவழத்தையொத்த சிவந்த 
நிறத்தையும்‌, குன்றிமணியையொக்கும்‌ சிவந்த 
ஆடையையும்‌ உடையவன்‌ முருகன்‌ என்று, குறுந்‌ 
தொகையின்‌ கடவுள்‌ வாழ்த்துப்‌ பாடலே உவமை 
யோடு தொடங்குவதை உற்றறிந்து இன்புறலாம்‌. 
அணிலினுடைய பல்‌ 
“அணிற்‌ 

என்று 


முள்ளிச்செடியின்‌ முள்‌, 
லைப்‌ போன்று இருக்கிறது என்பதை 
பல்லன்ன கொங்கு முதிர்‌ முண்டகத்து” 
(49) விளக்குவார்‌ அம்மூவனார்‌. 
தலைவனைப்‌ பெற்று இன்பம்‌ துய்க்க இயலா 
விட்டாலும்‌, அவனைக்‌ கண்டாவது மகிழ்வோம்‌ 
என்று தலைவி கூறுகின்றாள்‌. தலைவியின்‌ இந்‌ 
நிலை *மரத்தின்மே லிருக்கும்‌ தேனிறாலைப்‌ பெற்‌ 
DF சுவைக்க இயலாத குறுங்கால்‌ முடவன்‌, ஒரு 
கையைக்‌ குடையாகக்‌ குவித்துக்கொண்டு, மற்‌ 
றொரு கையின்‌ விரலால்‌ தேனிறாலைச்‌ சுட்டிக்‌ 
காட்டிக்கொண்டு உள்ளங்கையை நக்கியதற்கு ஒப்‌ 
பாகும்‌” (60) என்பார்‌ பரணர்‌. உடைந்த வளை 
போன்று பிறைதோன்றியது (307) என்னும்‌ உவமை 
நினைவிற்கினியதாகும்‌. 
தலைவியின்‌ உள்ளத்து உணர்வுகளைப்‌ புலப்‌ 
படுத்தும்‌ பாங்கில்‌ அமைந்தது மதுரை வேளாதத்‌ 
தன்‌ என்னும்‌ பெரும்‌ புலவரின்‌ சிறிய பாடலாகும்‌. 
“எழுதரு மதியங்‌ கடற்கண்‌ டாஅங்‌ 
கொழுகுவெள்‌ ளருவி யோங்குமலை நாடன்‌ 
ஞாயி றனையன்‌ தோழி 
நெருஞ்சி யனையவென்‌ பெரும்பணைத்‌ 
தோளே”? (315) 
இப்‌ பாடலில்‌ தங்கள்‌ - வீழ்கின்ற வெள்ளருவியின்‌ 
தோற்றத்திற்கும்‌, கடல்‌-மலைக்கும்‌ உவமையாயின. 
தலைவனை ஞாயிற்றுக்கு ஒப்பிடும்‌ தலைவி, தன்‌ 
னுடைய தோளுக்கு நெருஞ்சி மலரை ஓப்பிடுகின்‌ 
றாள்‌. தோளுக்கு நெருஞ்சி மலரை ஒப்பிடுவதன்‌ 
காரணம்தான்‌ என்ன? நெருஞ்சிமலர்‌ ஞாயிற்றையே 
நோக்கி நிற்கும்‌ இயல்பினது. ஞாயிறு 8ழ்த்திசை 
இருப்பின்‌ கிழக்கு நோக்கியும்‌, மேற்றிசை செல்லின்‌ 
மேற்கு நோக்கியும்‌, உச்ச வானத்திலிருப்பின்‌ oF 
சியை நோக்கியும்‌ நிற்பதாகும்‌. ஞாயிற்றை நோக்‌ 
கிய நெருஞ்சி போல்‌, தலைவன்‌ எக்‌ கருத்துடைய 
வனோ அக்‌ கருத்து உடையவளே தான்‌ என்பதை 
உணர்த்தவே, ஞாயிற்றைத்‌ தலைவனுக்கு உவமை 
யாக்கிய தலைவி, தன்னுடைய தோளுக்கு நெருஞ்‌ 
சியை உவமையாக்கினாள்‌. இந்‌ நான்கு வரிப்‌ பாட 
லில்‌ திங்களையும்‌, ஞாயிற்றையும்‌, அருவியையும்‌, 
கடலையும்‌, மலையையும்‌ அடக்கி, வாழ்வியல்‌ 
அறத்தையும்‌ உணர்த்திய புலவரின்‌ Dowd வியந்து 
போற்றுதற்குரியதாம்‌. 


முரண்தொடை 


குறுந்தொகைப்‌ பாடல்களில்‌ நூற்றுக்கு மேற்‌ 
பட்ட இடங்களில்‌ முரண்தொடை அமையச்‌ 


Digitized by NoolaAbm Foundation. 
noolaham.org | aavanaham.org 


காணலாம்‌. இம்‌ முரண்தொடைப்‌ பகுதிகளை உற்று 
நோக்கும்பொழுது, அவை மிக இயல்பாக உள்ளன. 
அணிநலன்‌ என மிகைப்படுத்தித்‌ தோற்றாவாறு 
பாடலுடன்‌ இணைந்து காணப்படுகின்றன. பாட்‌ 
டின்‌ மையக்‌ கருத்தாகிய பெருளுணர்ச்டிக்கு இம்‌ 
முரண்தொடை மிகுதியும்‌ உதவுவதாயுள்ளது. 
“ஒறுகோட்டுப்‌ பெரும்பழந்‌ தூங்கி யாங்கவள்‌ 

உயிர்தவச்‌ சிறிது காமமோ பெரிதே: * (18) 
என்னும்‌ பாடலில்‌, சிறுமை பெருமையாகிய முரண்‌ 
சொற்களால்‌ காமம்‌ தாங்காது நலியும்‌ உயிரின்‌ 
மெலிவும்‌, காமத்தின்‌ வலிமையும்‌ கூறப்பட்டதை 
யுணரலாம்‌. 


இம்‌ முரண்தொடைகள்‌ பாடலில்‌ சந்த இனிமை 
யைத்‌ தந்து நிற்பதும்‌ கருதத்தக்கதாகும்‌. 


"*"எம்‌இல்‌ பெருமொழி கூறித்‌ தம்‌இல்‌'* (8) 
**நல்லுரை இகந்து புல்லுரை தாஅய்‌?” (29) 
**காலையும்‌ பகலும்‌ கையறு மாலையும்‌: * (32) 
“பெருந்தண்‌ வாடையும்‌ வாரார்‌ 

இஃதோ தோழிநம்‌ காதலர்‌ mGa?’ (160) 
“காலை வந்து மாலைப்‌ பொழுதில்‌: * (346) 
"மாலைப்‌ பெய்த மணங்கமழ்‌ உந்தியொடு 

காலை வந்த முழுமுதற்‌ காந்தள்‌”” (361) 


“Qalu செய்தநங்‌ காதலர்‌ 
இன்னா செய்தல்‌ நோமென்‌ நெஞ்சே!** (202) 
"ஒருநாள்‌ வாரலன்‌ இருநாள்‌ வாரலன்‌'* (176) 
இவைபோல முரண்‌ அமைந்துள்ள பகுதிகளைச்‌ 
சந்தத்தோடு வாய்விட்டுப்‌ படித்துப்‌ பார்த்தால்‌ 
பாடலின்‌ இனிமையைத்‌ தெற்றென உணரலாம்‌. 
புலவர்‌ தான்‌ கூறவந்த விலங்கையோ, பறவை 
யையோ, ஊரின்‌ எழிலையோ, தலைவியின்‌ அழ 
கையோ முரண்தொடையில்‌ அமைத்துக்‌ கூறும்‌ 
பொழுது அவர்‌ கூற வந்த பொருளையே நாம்‌ 
கண்ணாற்‌ கண்ட உணர்வினைப்‌ பெறுகின்றோம்‌. 
**சிறுகண்‌ பெருங்களிறு” * (88) 
“கருங்கால்‌ வெண்குருகு மேயும்‌” * (325) 
‘Augis h கரையது சிறுவெண்காக்கை” 246) 
**நெடும்பல்‌ கூந்தல்‌ குறுந்தொடி. மகளிர்‌” (384) 
**பெருநீர்‌ வேலியெம்‌ சிறுநல்‌ லூரே”* (345) 
**இறியரும்‌ பெரியரும்‌ வாழும்‌ ஊர்க்கே!” (368) 


“mayb காலும்‌ தூக்கத்‌ தூக்கும்‌”” (8) 
“கையும்‌ காலும்‌ ஓய்வன ஓடுங்க” (383) 
"முன்நாள்‌ இனிய தாஇப்‌ பின்நாள்‌”* (394) 


““பெரும்புனக்‌ குறவன்‌ சிறுதினை மறுகால்‌*'(82) 
“இன்னா செயினும்‌ இனிதுதலை அளிப்பினும்‌"” 
(397) 


குறுந்தொகையில்‌ காணப்படும்‌ இத்தகு முரண்‌ 
தொடைகளை ஆய்ந்தால்‌, தொல்காப்பியர்கால 


நிலையைக்‌ காட்டிலும்‌ சங்கப்‌ பாடல்களில்‌ அது 
வளர்ச்சிநிலை பெற்றிருப்பதை அறியலாம்‌. 


அடுக்குத்தொடரும்‌ அடைமொழியும்‌ 
அடுக்குத்தொடரும்‌ அடைமொழியும்‌ கவிதைக்‌ 
குத்‌ தனிச்‌ சிறப்பைத்‌ தரவல்லனவாம்‌. அடை 
மொழி எவ்வாறு அமையவேண்டும்‌. என்பதை 
இலக்கணிகள்‌ விளச்கியுள்ளனர்‌. அடைமொழியால்‌ 
உள்ளத்தைக்‌ கவரும்‌ பல பாடல்களைக்‌ குறுந்‌ 
தொகையில்‌ காணலாம்‌. அடுக்குத்தொடர்‌ 
அமைந்து ஆர்வத்தைத்‌ தூண்டும்‌ பாடல்கள்‌ பலவும்‌ 


குறுந்தொகையில்‌ இடம்‌ பெற்றுள்ளன. Aw 
வற்றைக்‌ காண்போம்‌. 
**நோம்‌என்‌ நெஞ்சே நோம்‌என்‌ நெஞ்சே” (4) 
“தூக்கத்‌ தூக்கும்‌” (8) 
**உரவோர்‌ உரவோர்‌ ஆக” (20) 
“அகவன்‌ மகளே அகவன்‌ மகளே?” (23) 
“நோக்கி நோக்க வாளிழந்‌ தனவே” (44) 
“வானமீனின்‌ வமின்‌ வயின்‌ இமைக்கும்‌” (150) 
“நாட்டின்‌ நாட்டின்‌ ஊரின்‌ ஊரின்‌ 
குடிமுறை குடிமுறை தேரின்‌” (130) 
“தாமம்‌ காமம்‌ என்ப” (136) 
**பார்ப்பண மகனே பார்ப்பன மகனே” (156) 
“பழிபடர்‌ உள்நோய்‌ வழிவழி றப்ப” (173) 
**பிறர்பிறர்‌ அறியக்‌ கூறல்‌” (175) 
**நோம்‌என்‌ நெஞ்சே நோம்‌என்‌ நெஞ்சே” (202) 
**செல்வாம்‌ செல்வாம்‌ என்றி அன்றிவண்‌” (223) 
“மெல்ல மெல்ல இல்லா குதுமே" (290) 
“சேறும்‌ சேறும்‌ என்றலின்‌” (325) 
“வளர்பிறை போல வழிவழிப்‌ பெருகி” (289) 
**மெல்லிய லோயே மெல்லிய லோயே”” (368) 
மேற்கூறிய அமைப்புகளில்‌ அடுக்குத்தொடர்‌ 


பயின்று வந்து பாடலுக்குச்‌ சுவையூட்டுவதை 
அறியலாம்‌. “சிலம்பிற்‌ சிலம்பும்‌ சோலை” (360) 
என்னும்‌ பாடல்‌ வரியில்‌, முதலில்‌ கூறப்பட்ட 
*இலம்பு” என்னும்‌ சொல்‌ காலில்‌ அணியும்‌ சிலம்பை 
யும்‌, இரணடாவது கூறப்படும்‌ “சிலம்பும்‌” என்னும்‌ 
சொல்‌ “ஓலிக்கும்‌' என்னும்‌ பொருளையும்‌ உணர்த்‌ 
இச்‌ சிலேடை நயத்தைத்‌ தந்தது எனலாம்‌. 


அடைமொழியின்‌ துணைகொண்டு தாம்‌ படைக்க 
முனைந்த பொருளைத்‌ தெற்றெனப்‌ படைத்தனர்‌ 
புலவர்‌ பெருமக்கள்‌. குறுந்தொகையில்‌ காணப்‌ 
படும்‌ சல அடைமொழிகளையும்‌ காணலாம்‌. 


கருங்கோற்குறிஞ்சி (8), சன்மொழி அரிவை( 14), 
செங்காற்பல்லி (16), கருங்கால்வேம்பு (24), 
ிறுபசுங்கால்குருகு (25), பெருங்கைவேழம்‌ (37), 
நெடு வெண்ணிலவு (47), இரும்புலிக்குருளை (47), 
பசுவீ முல்லை (62), துள்ளுநடைச்‌ சேவல்‌ (85), 
தூவெள்அருவி (95), மென்னடை மரையா (115), 
பைங்காற்‌ கொக்கு(122),செவ்விப்‌ பைம்புனம்‌ (181), 
தடுங்குதலைக்குழவி (122), குறுங்காற்‌ பேடை (189), 


Digitized by 11௦0ல்‌ Foundation. 
noolaham.org | aavanaham.org 


வளைவாய்ச்‌ AYAN, நெடுங்கை வன்மான்‌,குறுங்கை 
இரும்புலி (141), செங்கரற்பேடை (151), Ay 
வெண்முகை (162), கொடுவரி இரும்புலி (215), 
தடமருப்பு யானை (255), ஏந்துகோட்டு யானை 
(258), திரிமருப்பு எருமை (279), குறுங்கால்‌ 
அன்னம்‌ (300), கருங்கால்‌ வெண்குருகு, பொன்வரி 
அலவன்‌ (303), சிறுவெண்காக்கை (313), திம்புளி 
நெல்லி (317), நறுவீ ஞாழல்‌ (318), செங்கண்‌ 
இரும்புலி (321), கொடுங்கால்‌ முதலை (324), 
பைங்கண்‌ மந்தி (335), இரிமருப்பு இரலை (338), 
அரிமடப்பிணை (338), Apel முல்லை (348), 
தடந்தாள்‌ நாரை (349), நெடுங்காற்‌ கணந்துள்‌ 
(350), குறுங்கா ற்‌ கட்டில்‌ (359), நெடுவெண்‌ குப்பை 
(372) இவை போன்ற அடைமொழிகள்‌ குறுந்‌ 
தொகையில்‌ பயின்று வந்து, **நல்ல'? என்ற 
அடைமொழியைக்‌ குறுந்தொகை பெறுவதற்கு 
ஒரு காரணம்‌ ஆகின்றன எனலாம்‌. 


வரலாற்றுச்‌ செய்திகள்‌ 

தமிழகத்தில்‌ நடைபெற்ற சில போர்ச்‌ செய்தி 
களையும்‌, இன்னோரன்ன பிற செய்திகளையும்‌ 
உணர்த்தும்‌ வரலாற்று நூலாகவும்‌ குறுந்தொகை 
திகழ்கிறது. வடுகர்‌, சேரர்‌ படைத்தலைவன்‌ கட்டி 
(11), ஒன்றுமொழிக்‌ கோசர்‌ (15), ஆதிமந்தி (31), 
குட்டநாட்டரசன்‌ (34), பல்வேல்‌ எழினி (80), 
கழல்தொடி. ஆஅய்‌ (84), பெரும்பூண்‌ பொறையன்‌ 
(89), நெடுந்தேர்‌ அஞ்சி (91), தொண்டியையுடைய 
சேரன்‌ (188), வல்வில்‌ ஓரி (100), உறந்தையைத்‌ 
தலைநகராகக்‌ கொண்ட சோழர்‌ (116), சேந்தன்‌ 
தந்தை APA (258), தொண்டையர்‌ (260), 
பெண்கொலைபுரிந்த நன்னன்‌ (292), ஆதி 
யருமனின்‌ ஊர்‌ (293), மதுரையில்‌ வாழ்ந்த அகுதை 
(298), மலையமான்‌ திருமுடிக்காரி (312), வேந்த 
ரோடு போரிட்ட விச்சியர்‌ பெருமகன்‌ (328), பசும்‌ 
பூண்‌ பாண்டியனது ஏவலாளி, அதிகனை வென்று 
ஆர்ப்பரித்த கொங்கர்‌ (393) முதலான வரலாற்றுச்‌ 
செய்திகள்‌ ஈண்டு உணர்த்தப்படுகன்றன. 


பழக்க வழக்கங்கள்‌ - நம்பிக்கைகள்‌ 

பண்டைத்‌ தமிழரின்‌ பழக்க வழக்கங்களையும்‌, 
நாகரிகத்தையும்‌, நம்பிக்கைகளையும்‌, பண்பா ட்டை 
யும்‌ உணர்த்தும்‌ '*வாழ்வியல்‌ நூலா'*கவே குறுந்‌ 
தொகை விளங்குகிறது. வாழ்க்கை முறைகளைச்‌ 
செப்பும்‌ Aw பாடல்களைக்‌ காண்போம்‌. கனவு 
பற்றிய நம்பிக்கை கொண்டிருந்தனர்‌ (30). 


கொடியவர்களை முருகக்கடவுள்‌ தண்டிப்பார்‌ 
என்று நம்பினர்‌ (87). தேவர்‌ உலகம்‌ இன்பம்‌ 
தரக்கூடியது என்று எண்ணினர்‌ (101). காக்கை 
கரைந்தால்‌ விருந்தினர்‌ வருவர்‌ என்று நம்பினர்‌ 
(210). பேய்‌ உண்டு என்று நம்பினர்‌ (161, 263, 
180). இருமணத்திற்குப்‌ பிறகு தலைவியால்‌ 
தலைவன்‌ வாழ்வு இறக்கும்‌ என்று நம்பினர்‌ (295). 
பாம்பாலே இங்கள்‌ விழுங்கப்படும்‌. என்று நம்பினர்‌ 
(395). தூண்டில்‌ வைத்து மீன்‌ பிடித்தனர்‌ (54). 
வலை வைத்து மீன்‌ பிடித்தனர்‌ (171). புத்துண 
வினை முதன்முதலாகக்‌ கடவுளுக்கு 
இட்டனர்‌ (105). களிமண்ணைக்‌ கூந்தலுக்குத்‌ 
தேய்த்து நீராடினர்‌ (113). இல்லத்துள்‌ “வருவீர்‌ 
உளீரோ” என அழைத்து விருந்து போற்றினர்‌ (118). 
மணம்‌ பேசுவதற்கு ஆண்டாலும்‌ அறிவாலும்‌ 
முதிர்ந்த சான்றோர்‌ சென்றனர்‌ (146). ஓலையால்‌ 
செய்த சிறுபெட்டியில்‌ விதையை வைத்து விதைத்‌ 
தனர்‌ (155). பிறையைத்‌ தொழுதனர்‌ (178; 307). 
துர்க்கைக்குப்‌ பலி கொடுத்தனர்‌ (218). பாலை 
விற்று உணவு பெறுவதும்‌, உப்பை விற்று நெல்லைப்‌ 
பெறுவதும்‌ ஆகிய பண்டமாற்றுமுறை இருந்தது 
(221, 269). நாழிகைக்‌ கணக்கர்‌ இரவின்கண்‌ 
வானத்தை நோக்கிக்‌ காலக்‌ கணக்கை ஆய்ந்தனர்‌ 
(261). மறி அறுத்து வழிபட்டனர்‌ (263, 362). 
நீர்‌ சேமித்து வைக்கும்‌ 'சேமச்‌ செப்பில்‌” வெப்ப 
நீரைச்‌ சேமித்து வைத்தனர்‌ (277). தலைச்‌ சூலினை 
யுடைய மகளிர்‌ பசிய புளிச்‌ சுவையின்கண்‌ 
விருப்பம்‌ கொண்டனர்‌ (287). துணிவெளுப்போர்‌ 
ஆடைக்குக்‌ கஞ்சியூட்டி வெளுத்தனர்‌ (330). பழத்‌ 
தைக்‌ கவரும்‌ குரங்கைப்‌ பிடிக்க மரத்தில்‌ வலையை 
மாட்டி வைத்தனர்‌ (342). பஞ்சில்‌ திரிசெய்து 
எரித்தனர்‌ (353). தலைவனைப்‌ பிரிந்தோர்‌, அவன்‌ 
வருவேன்‌ என்று கூறிச்‌ சென்ற நாட்களைச்‌ சுவரில்‌ 
கோடிட்டு, நாள்தோ றும்‌ இன்னும்‌ எத்துணை நாட்‌ 
கள்‌ உள என ஒற்றி ஆய்ந்தனர்‌ (358). தேய்ந்து 
மழுங்கிய தடிகொண்டு உழுத்த நெற்றினை உடைத்‌ 
தனர்‌ (384). மகளிர்‌ பந்தாடி மடிழ்ந்தனர்‌ (396). 
மாலைப்பொழுதில்‌ நெய்பெய்து விளக்கேற்றினர்‌ 
(398). இச்‌ செய்திகளைத்‌ தவிர பிற செய்திகளை 
யும்‌ குறுந்தொகைமூலம்‌ அறிந்து இன்புறலாம்‌. 


மேற்கூறிய சிறப்பு நலன்களோடு கூறாது விடு 
பட்ட ''உள்ளுறை உவமம்‌'' போன்ற இன்னோ 
ரன்ன பிற நலன்களையும்‌ அணியாகக்‌ கொண்டு 
இகழ்வதால்தான்‌ குறுந்தொகையை **நல்ல குறுந்‌ 
தொகை'' என்று எல்லோரும்‌ போற்றுகின்றனர்‌. 


Digitized by புஜ வ௱ Foundation. 
noolaham.org | aavanaham.org 


செந்தமிழ்‌ HIAL gD போதினிலே! 


செந்தமிழ்‌ நாடெனும்‌ போதினி Gage தெய்வமணம்‌ 
வந்து சுகம்பெற வாழ்த்திடு ன்றது; வையகத்தில்‌ 
இந்த விதத்தில்‌ இருந்திடில்‌ நீர்இுறை என்றிடவே 
முந்திடு ன்றது வள்ளுவன்‌ தந்திடும்‌ மூதுரையே! 


மூதுரை பற்பல மோன விளிம்பில்‌ முளைத்தநிலம்‌; 
யாதும்ணர்‌ யாவரும்‌ கேளிரென்‌ றன்பில்‌ அழைத்தநிலம்‌; 
மாதுறை வாள்‌ஒரு பாகத்தில்‌ என்று மஇத்தநிலம்‌; 
சூதுரை செய்யா ஒருநிலம்‌ என்றும்‌ சுடர்விடுமே! 


| மேனிலைக்‌ கானதை, வேதனை இர்த்இிடும்‌ மெய்ப்பொருளை 
i நீநினைக்‌ காதது வேடிக்கை யேஇந்த நீணிலத்‌இல்‌! 

கூனிக்‌ குறுகுவ தோஒரு ஞானநற்‌ கோபுரமே? 
ஊன்நிலைக்‌ காததென்‌ றாயிரம்‌ சங்குகள்‌ ஊதஇினவே! 


"SA ஊதின சங்குகள்‌ ஊதின இன்னும்‌ உறங்குகறாய்‌! 

/ மாதிடம்‌ கொண்டதை, மாணிக்கச்‌ சோதியை, மாமலையை 
ஆதியில்‌ லாததை, அந்தமில்‌ லாததை, அற்புதத்தைப்‌ 
போதிநீ தேடென ஞானியர்‌ பார்வை புகல்வதுவே! 


ர புகலும்‌ மொழிமிது கேள்நீ புலியெனப்‌ பொங்கயெழு 
அகலும்‌ துயர்தரும்‌ அன்னிய ஆட்சியிங்‌ கப்பொழுதே 
யுகம்புதி தாக உருக்கொளும்‌ என்றே உருக்கமுடன்‌ 

l பகலும்‌ இரவுமாய்ப்‌ பாடிநின்‌ றானந்தப்‌ பாரஇயே! 


பாரதி யின்‌திருப்‌ பார்வையி னாலிந்த பாரதத்தில்‌ 
வீரம்‌ பிறந்தது; வேகம்‌ பிறந்தது; வெள்ளையதி 
காரம்‌ பறந்தது; கைவிலங்‌ கெல்லாம்‌ கழன்றுநல்ல 
நேரம்‌ பிறந்தது; நெஞ்சும்‌ தலையும்‌ நிமிர்ந்திடவே! 


நிமிர்ந்து நடக்கும்‌ நிலையையுண்‌ டாக்கநம்‌ நெஞ்சிலுன்ள 
சுமையினை நீக்க, துயரெலாம்‌ போக்க, சதந்திரம்வந்‌(து) 
அமைந்தத னால்சுகம்‌ யாவையும்‌ தேக்கநல்‌ அன்புமணம்‌ 
கமழ்ந்திட வாழ்வு கனிந்திடச்‌ செய்தது செந்தகிழே! 


திருமதி செளந்தரா கைலாசம்‌ 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org'] aavanaham.org 


WN Mees 
நி MAS 
ES Cl! 


அசதி இ 
l AAYA - 
Ae 


224 
ப்‌ 


தமிழ்நாடு அரசின்‌ இறப்புப்‌ பிரதிநிதி 
₹பரவலர்‌' மா. முத்துசாமி, ப.எ.. பி.டி. 


([ஐத்துவரும்‌ நீர்ப்பெருக்கே! வான்மு கட்டில்‌ 
குவிந்திருக்கும்‌ கருமேக நீர்க்கு விப்பே! 
பொதிகைமலைப்‌ பூங்காற்றே! பூங்காற்‌ றுக்கும்‌ 
புதுமென்மை தத்தவளே! உன்றன்‌ பாதம்‌ 
பதித்தவிடம்‌ எங்கெங்கும்‌ பண்பா டென்னும்‌ 
பயிர்செழிக்க வைத்தவளே! தமிழே! உன்தாள்‌ 
துதித்தெனது மனந்திறந்து ஒன்று சொல்வேன்‌; 
'தூமதுரை தானுன்னை வளர்க்கும்‌ தொட்டில்‌! 


முடியரசர்‌ மூவேந்தர்‌ மடியில்‌ ஆடி 
மூவுலகை அரசாட்சி செய்த தாயே! 
கொடிமுல்லை தேர்மீது படர்தல்‌ கண்டு 
குமிழ்‌சிரிப்புச்‌ சிரித்தவளே! இன்றிந்‌ நாட்டின்‌ 
விடியாத இரவுகளை விடிய வைக்கு 
விளக்கேற்றுந்‌ திறமுனக்கு வேண்டும்‌ என்று 
துடிப்போடு கிடக்குமுளம்‌ மகிழ்வெய்‌ தட்டும்‌; 
தூமதுரை நகரதற்கு வழிகாட்‌ டட்டும்‌! 


எத்தனைநாள்‌ திருக்குறளாம்‌ ஓளிப்பி ழம்பை 
இருட்டறையில்‌ வைத்திருந்தோம்‌? உலக மெல்லாம்‌ 
தத்திதத்தி நாக்குழறும்‌ போதே, நல்ல 
தமிழ்த்தொல்காப்‌ பியம்படைத்தாய்‌ என்ற உண்மை 
இத்தரையில்‌ எத்தனைபேர்‌ உணர்ந்தோம்‌? அஃதை 
இவ்வுலகில்‌ யார்யார்க்கு உணர்த்தி வைத்தோம்‌? 
முத்தமிழே! இதுநடக்க இந்த நாட்டின்‌ 
முதுநகராம்‌ மாமதுரை வழிகாட்‌ டட்டும்‌! 


பழம்பெருமை தானதனைப்‌ பேசிப்‌ பேச 
பார்ப்பதிலே பயனிலைதான்‌! ஒன்று சொல்வேன்‌! 
உழவுநிலம்‌ ஒன்றெனினும்‌ தேவைக்‌ கேற்ப 
உற்பத்தி செயவிலையா? அதுபோல்‌ பண்டைக்‌ 
கழனியது! உழுகின்ற நெஞ்ச மென்னும்‌ 
கலப்பைகளைப்‌ புதுப்பிப்போம்‌! புதிய சந்தை 
உழவிடுவோம்‌! உலகத்தின்‌ பார்வை கொள்வோம்‌: 
ஒண்மதுரை நகரதற்கு வழிகாட்‌ டட்டும்‌! 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


தென்கோடி மூனையிலொரு சிறிய நாடு 
தீந்தமிழ்நன்‌ மொழிபேசும்‌ பழைய நாடு 

முன்கோடி ஆண்டுகளை விழுங்கி விட்டும்‌ 
முன்னேற்றம்‌ காணாத இளைய தாடு; 

தன்னு தரம்‌ பலமொழிகள்‌ பெற்றுத்‌ தந்தும்‌ 
தான்வளரா மொழியுடைய பேதை நாடு; 

என்றான நிலைமையினைப்‌ போக்க வேண்டும்‌; 
எழில்மதுரை நகரதற்கு வழிகாட்‌ டட்டும்‌! 


சுடல்தண்ணீர்‌ உவர்ப்பதிலும்‌ வியப்பே இல்லை; 
காற்றிலிதம்‌ இருப்பதிலும்‌ வியப்பே இல்லை; 
உடல்வெயிலில்‌ வியர்ப்பதிலும்‌ வியப்பே இல்லை; 
உலையில்நீர்‌ கொதிப்பதிலும்‌ வியப்பே இல்லை: 
திடத்தமிழன்‌ தமிழ்நாட்டில்‌ தரய்மை யாகத்‌ 
தமிழ்பேசி விட்டால்தான்‌ வியப்பு! இந்த 
மடமைமனம்‌ தமிழ்நாட்டில்‌ மறைய வேண்டும்‌ ; 
மாமதுரை நகரதற்கு வழிகாட்‌ டட்டும்‌! 


இமிழ்கடலுள்‌ முத்திருக்கும்‌! அதையெ டுக்க 
இமியளவு தயக்கம்நாம்‌ கொள்வ துண்டா? 
தமிழ்க்கடலும்‌ அதுபோல்தான்‌! மூழ்கிப்‌ பார்ப்போம்‌ 
தரமான மணிவகைகள்‌ உலகிற்‌ வோம்‌! 
அமிழ்வதற்குத்‌ தலைக்கவசம்‌ இந்த மாநா(டு) 
ஆகட்டும்‌! அமிழ்ந்தவர்கள்‌ தூய இன்பம்‌ 
சுமழ்முத்து மணியேந்திக்‌ கரைசே ரட்டும்‌; 
கவின்மதுரை நகரதற்கு வழிகாட்‌ டட்டும்‌! 


தென்னிலங்கை! இங்கிலாந்து! பாரீசு! ருசியா! 
இசையெட்டுப்‌ புறத்திருந்தும்‌ அறிஞர்‌ பல்லோர்‌ 
விண்ணிலங்கு வில்லினது வண்ணங்‌ கள்போல்‌ 
விருப்போடு ஒருங்கிணைந்து குழுமி யுள்ளார்‌ ; 
யொன்னிலங்கு பூந்தமிழ்நின்‌ புகழ்க்கொ டிக்குப்‌ 
புரிநரலின்‌ இழைபிரித்துப்‌ பின்னு நின்றார்‌ ; 
மண்ணிலங்கு மொழிகளுக்கு மேலோய்‌ நீ!ஆம்‌ 
மாமதுரை அதைநிறுவ வழிகாட்‌ டட்டும்‌! 


உமிழ்கணையச்‌ செறிப்புநீர்‌ இம்மா நாடு; 
ஒண்‌ தமிழை உதிரத்தில்‌ அதுசேர்க்‌ கட்டும்‌! 
அமிழ்தத்தின்‌ சிறுதூறல்‌! அதில்ந னைந்தோர்‌ 
அதைப்பருக ஆவேசம்‌ மிகக்கொள்‌ எட்டும்‌! 
சிமிழ்விளக்கின்‌ சுடர்நாக்கு! உலக மெங்கும்‌ 
தீபங்கள்‌ பலகோடி அதுஏற்‌ றட்டும்‌! 
கமழ்பொதிகை பிறந்தமகள்‌ எழில்பெ நட்டும்‌; 
கவின்மதுரை நகரதற்கு வழிகாட்‌ டட்டும்‌! 


கூந்தலுக்கு நெய்போலும்‌ இம்மா நாடு; 
கொண்டவனைக்‌ கவர்ந்துவளம்‌ மிகப்பெ நட்டும்‌! 
வேந்தனுக்கு நாற்படைபோல்‌ இம்மா நாடு 
வெற்றியெனும்‌ தேறலினை இதுத ரட்டும்‌! 
மாந்தனுக்கு மதிபோலும்‌ இம்மா நாடு; 
மதிப்புடைய புகழ்மாலை மிகச்சே ரட்டும்‌! 
பூந்தமிழே! உனக்கிதுவோர்‌ புதிய ஆடை 
புதுமதுரை தருவதனால்‌ புகழ்பெ DEAD! 


Digitized by Noola#fim Foundation. 
noolaham.org | aavanaham.org 


ண்டைத்தமிழ்‌ மக்களிடையே வழங்கிய மக்கள்‌ 
இயற்பெயர்களுள்‌ ஒளவையார்‌ என்பது 
நன்கு பயின்றதொன்று. இன்றும்‌ கல்லா இளை 
யர்க்கும்‌ நன்கு தெரிந்திருக்கும்‌ பெயர்களுள்‌ 
ஓளவையாரென்பது தலையாயதாகும்‌. ஓளவை 
யென்ற பெயரைக்‌ கேள்வியுறாத்‌ தமிழ்‌ மக்களே 
தமிழகத்தில்‌ இல்லையென்பேமாயின்‌ அது மிகை 
யாகாது. ஒளவையாரென்ற பெயருடையார்‌ பலர்‌ 
இந்நாட்டில்‌ இருந்திருக்கன்றனர்‌. அவருட்‌ 
சிறப்பாகச்‌ சங்ககாலத்தொருவரும்‌ இடைக்காலத்‌ 
திருவரும்‌ கற்றோர்‌ நினைவில்‌ நிலவுகின்றனர்‌. 
நல்லோர்‌ நலத்தைப்‌ பாராட்டி மகிழும்‌ மக்க 
ளலகம்‌ அவரைத்‌ தீக்குணத்துக்குறையுளாகத்‌ 
தாமே பொய்புனைந்து வழங்கும்‌ கொடுமையும்‌ 
ஒரோவழிச்‌ செய்வதுண்டு. கம்பர்‌, ஒட்டக்கூத்தர்‌, 
புகழேந்தி முதலிய நல்லிசைப்‌ புல்வர்கள்‌ ஒருவர்‌ 
பாலொருவர்‌ காழ்ப்பும்‌, பகையும்‌, AWS Sr ytd 
கொண்டு மானமின்றித்‌ தம்மில்‌ வைதுகொண்டன 


ரென்றும்‌, ஒருகால்‌ கொலைக்குற்றத்திற்கும்‌ 
சமைந்திருந்தனரென்றும்‌ கதைகள்‌ கூறப்படு 
இன்றன. இப்‌ படுபொய்‌ நிறைந்த கதைக்குழுவில்‌ 


ஒளவையார்‌ பெயரும்‌ காணப்படுகிறது. கம்பரும்‌, 
ஒளவையும்‌ கலாய்த்துக்‌ கொண்டனரென்றும்‌, 
ஓட்டக்கூத்தரும்‌ ஒளவையும்‌ அறிவால்‌ ஒட்டா 
தொழுகினரென்றும்‌, கழுவாயில்லாத வழுமலி 
பொய்க்கதைகள்‌ தமிழகத்தைப்‌ பாழ்செய்து வரு 
கின்றன. பொய்க்கதை ஓளவையை அப்புறப்‌ 
படுத்தி நோக்கின்‌, மூவர்‌ உண்மையொளி Say 
நிற்கக்‌ காணலாம்‌. அவர்‌ சங்ககாலத்து ஒளவை 
யாரும்‌, ஆத்திகுடி முதலிய அறம்பாடிய 


* உரைவேர்தர்‌” ஒளவை சு. துரைசாமி 


ஒளவையாரும்‌, 
ஈண்டைக்குப்‌ 
ஒளவையார்‌, 


குறள்பாடிய ஒளவையாருமாவர்‌. 
பொருளாடியவர்‌ சங்ககால 


பாணர்வாயில்‌ வைத்து இவர்‌ பாடிய பாட்டுகள்‌ 
பல காணப்படுதலின்‌ இவரைப்‌ பாண்குடியினர்‌ 
என்று கருதுவாருமுளர்‌. இவர்‌ அதியமான்‌ நெடு 
மான்‌ அஞ்சியைப்‌ பெரிதும்‌ பாராட்டியுள்ளார்‌. 
அதியமான்‌ முன்னோர்‌ கரும்பு கொணர்ந்த செய்தி 
யும்‌, அவன்‌ அரிதிற்பெற்ற நெல்லிக்கனியைத்‌ 
தானுண்ணாது ஒளவைக்கு அளித்த செய்தியும்‌, 
அவன்‌ கோவலூரெறிந்த செய்தியும்‌, அவன்‌ தன்‌ 
மகன்‌ பிறந்தானைக்‌ காணச்‌ சென்ற செய்தியும்‌, 
அவன்பொருட்டு ஒளவை தொண்டைமான்பால்‌ 
தூது சென்ற செய்தியும்‌, அதியமான்‌ பொருது 
புண்பட்டு வீழ்ந்த செய்தியும்‌, அவன்‌ மகனான 
பொகுட்டெழினியின்‌ கொடை. நலமும்‌, பரணர்‌, 
வெள்ளிவீதியார்‌ ஆகிய புலவர்‌ நலமும்‌ இவராற்‌ 
பாரா ட்டப்பட்டுள்ளன. இவர்‌ சேரமான்‌ மாரி 
வெண்கோவும்‌, பாண்டியன்‌ கானப்பேர்‌ தந்த 
உக்ரெப்‌ பெருவழுதியும்‌, சோழன்‌ இராசசூயம்‌ 
வேட்ட பெருநற்கிள்ளியும்‌ ஒருங்கிருந்தவழிக்‌ 
கண்டு, “umarmt மண்டிலம்‌ தமவேயாயினும்‌ 
தம்மொடு செல்லா'*; ஆகவே, **மகிழ்சிறந்து. 
இரவலர்க்கு அருங்கலம்‌ அருகாது BA, 
வாழ்தல்‌ வேண்டும்‌ இவண்‌ வரைந்த வைகல்‌; 
வாழச்‌ செய்த நல்வினையல்லது, ஆழுங்காலைப்‌ 
புணை பிறிதில்லை” யென்பதும்‌, அதியமான்‌ 
வேலேறுண்டு இறந்தபோது, “*அருந்தலை யிரும்‌ 
பாணர்‌ அகன்மண்டைத்‌ துளையுரீஇ, இரப்போர்‌ 


Digitized by Noo#ham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


கையுளும்‌ போகிப்‌ புரப்போர்‌ புன்கண்‌ பாவை 
சோர, அஞ்சொல்‌ நுண்‌ தேர்ச்சிப்‌ புலவர்‌ நாவிற்‌, 
சென்று வீழ்ந்தன்று அவன்‌, அருநிறத்‌ தயங்கிய 
GaGa” என்பதும்‌, பகன்றைமலர்‌, “*சூடாது 
வைகியாங்குப்‌ பிறர்க்‌ கொன்று ஈயாது வீயும்‌ உயிர்‌ 
தவப்‌ பலவே'' என்பதும்‌ மிகவும்‌ உருக்கத்தைத்‌ 
தருவனவாகும்‌. 


இவர்‌ பாட்டுகளால்‌ பல இயற்கை நலங்கள்‌ 
நாம்‌ அறிய வெளியாகின்றன. காட்டில்‌ மலர்ந்த 
இலவம்பூ, கார்த்திகை நாளில்‌ மகளிர்‌ நிரை நிரை 
யாக எடுத்தேற்றும்‌ விளக்கொழுங்கு போலத்‌ 
தோன்றும்‌ என்றும்‌, நீர்‌ நீங்குங்கால்‌ அதனிடை 
வாழும்‌ மீனினம்‌ உடனீங்குமென்றும்‌, காயாம்பூ 
வோடு கூடிய பெருஞ்சினை மயிலின்‌ கழுத்துப்‌ 
போலிருக்குமென்றும்‌, நீரிலிருக்கும்‌ குவளை 
கோடைக்காலம்‌ வரினும்‌ வாடாதென்றும்‌, கடற்‌ 
றுரைக்கண்‌ வேற்றுநாட்டுக்‌ கலங்கள்‌ காற்றால்‌ 
உந்தப்பட்டு வந்து நிற்குமென்றும்‌, தீதுற்றிறந்த 
வீரரை வாளிற்போழ்ந்து புல்லிடைப்‌ பரப்பிச்‌ 
சான்றார்‌, “*மறங்கந்தாக நல்லமர்‌ வீழ்ந்த நீள்‌ 
சுழல்‌ மறவர்‌ செல்வுழிச்‌ செல்க”? எனச்‌ சொல்லி 
அடக்கஞ்‌ செய்வரென்றும்‌, முதலை எளிதிற்‌ கலங்‌ 
கும்‌ நீருடைய குழிக்கண்‌ இருப்பினும்‌ களிற்றைக்‌ 
கொன்றுவிடுமென்றும்‌, எவ்வழி ஆடவர்‌ நல்லரோ 
அவ்வழி நிலமும்‌ சீர்பெறுமென்றும்‌, களர்திலத்‌ 
தைத்‌ தோண்டியெடுத்த உவர்மண்‌ கொண்டு 
உடைவெளுப்பவள்‌ வெளுப்பாளென்றும்‌ பிறவும்‌ 
இவர்‌ கூறுவது அறிஞர்க்கு மிக்க இன்பந்‌ 
தருவதாகும்‌. 


பிரிவின்கண்‌ தலைவி தலைவனை நினைந்து வருந்‌ 
தும்‌ வருத்தத்தை முளையாகவும்‌, ஊரார்‌ கூறும்‌ 
அம்பலைச்‌ சினையாகவும்‌, அதனாற்‌ சிறக்கும்‌ காத 
லைத்‌ தளிராசவும்‌,நாணின்மையை மரமாகவும்‌, அத 
னாலெழும்‌ அலரை அரும்பாகவும்‌ உருவகம்‌ செய்‌ 
கின்றார்‌. கார்காலத்தே காதலனைப்‌ பிரிந்துறை 
யும்‌ ஒருத்தி மழைமுகிலைப்‌ பார்த்துக்‌ கூறுவதாக, 
**மழையே, ஆரளி யிலையோ நீயே பேரிசை, இமை 
யமும்‌ துளக்கும்‌ பண்பினை, துணையிலர்‌ அளியர்‌ 
பெண்டிர்‌ இஃது எவனே”” என்று கூறுவர்‌. மக்கள்‌ 
மொழியும்‌ சொற்கேட்டல்‌ பெற்றோர்க்கின்பம்‌ 
செய்யும்‌ என்பதை, ''யாழொடுங்‌ கொள்ளா பொழு 
தொடும்‌ புணரா,பொருளறிவாரா வாயினும்‌ தந்தை 
யர்க்கு அருள்‌ வந்தனவால்‌ புதல்வர்தம்‌ மழலை”” 
யென்று விளங்கக்‌ கூறுகின்றார்‌. அதியமான்‌ சாதல்‌ 
நீங்க நெல்லிக்கனி தந்த தனிக்கொடை பெற்று 
வாழ்த்துமிடத்து, நஞ்சினைத்‌ தானுண்டு சாவா 
மருந்தாகிய அமுதினை இறைவன்‌ அசுரர்க்களித்த 
செய்தியை உவமமாக்கி, * ' நீலமணிமிடற்று ஒருவன்‌ 
போல, மன்னுக பெரும Pw’ என்பர்‌. பரிசில்‌ 
வாழ்க்கையின்‌ இயல்பை, '*வள்ளியோர்‌ செவிமுதல்‌ 
வயங்குமொழி வித்தித்‌ தாம்‌ உள்ளியது முடிக்கும்‌ 
உரனுடை யுள்ளத்து, வரிசைக்கு வருந்தும்‌ இப்‌ பரி 
சில்‌ வாழ்க்கை!” யென்பது இக்காலத்துச்‌ செல்வ 
வர்க்கு மனங்கொளற்குரியதொன்று. 


இவர்‌ பாடியவற்றுள்‌ அகத்தில்‌ நான்கும்‌, புறத்‌ 
தில்‌ முப்பத்து மூன்றும்‌, நற்றிணையில்‌ ஏழும்‌, 
குறுந்தொகையிற்‌ பதினைந்தும்‌ ஆக ஐம்பத்தொன்‌ 
பது பாட்டுகள்‌ கிடைக்கின்றன. 


28 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


தடாக பு 
razr 


இ_டலறப்புகள்‌ அசைவு பெற்று நடைபெறுவது 

நாட்டியக்‌ கலையின்‌ முதன்மையான இலக்‌ 
கணமாகும்‌. வாய்ச்‌ சொற்களில்லாமல்‌ - பேச்சு 
இன்றி, *பாவங்களினால்‌' உள்ளத்தில்‌ எழுகின்ற 
எண்ணத்தினை வெளிப்படுத்தி பார்ப்பவர்கள்‌ 
தெரிந்து புரிந்து அறிந்து சுவைக்குமாறு செய்தல்‌ 


வேண்டும்‌. கலைகளில்‌ மிகமிக நுண்ணியதான 
நாட்டியக்‌ கலையின்‌ குறிப்புகளை ஆங்காங்குக்‌ 
குறிப்பாக உணர்த்துகின்ற முறைகளைக்‌ குறட்‌ 
பாக்களில்‌ காணுகின்றோம்‌. 

“பாவம்‌” என்ற சொல்‌ நாட்டியக்‌ கலைக்கு 


உயிர்‌ போன்றதாகும்‌. கைகளினால்‌, முகத்தினால்‌, 
மற்றும்‌ அவயவங்களினால்‌ காட்டப்படும்‌ *பாவங்‌ 
களுடனே' பாடல்களின்‌ ராகம்‌, பாடல்களை 
முறைப்படுத்துகின்ற தாளம்‌ ஆகிய இயல்புகளை 
ஒன்றுபடுத்தி, “பரதம்‌” என்று கூறுவார்கள்‌. இசைக்‌ 
கலையும்‌ நாடகக்‌ கலையும்‌ இணைந்து சறப்பளிப்‌ 
பது நாட்டியக்‌ கலையாகும்‌. 


நாட்டியக்‌ கலையின்‌ உயிரோட்டமாக இருப்பது 
கண்களின்‌ செயல்களாகும்‌. ஆசிரியர்‌ திருவள்ளு 
வனார்‌ பொதுப்பட எல்லா உறுப்புகளையும்‌ குறித்‌ 
துக்‌ காட்டிக்‌ குறட்பாக்கள்‌ அமைத்துள்ளார்‌. கண்‌ 
களின்‌ இயல்புகளைப்பற்றித்‌ தனிப்பட்ட பல அதி 
காரங்களைத்‌ திருக்குறளில்‌ காண முடின்றது. 

உதாரணமாக, கணணோட்டம்‌, குறிப்பறிதல்‌, 
(பொருட்பால்‌), குறிப்பறிதல்‌ (காமத்துப்பால்‌), 
குறிப்பு அறிவுறுத்தல்‌, தகைஅணங்கு உறுத்தல்‌, 


29 


*திறக்தறளரர்‌” வீ. முனிசாமி 


கண்விதுப்பழிதல்‌, படர்மெலிந்து இரங்கல்‌, பசப்‌ 
புறு பருவரல்‌, உறுப்புநலன்‌ அழிதல்‌, புலவி 
நுணுக்கம்‌ முதலியன போன்ற அதிகாரங்கள்‌ கண்‌ 
களின்‌ சிறப்பினை உணர்த்துகின்றன என்று கொள்‌ 
msd வேண்டும்‌. பிறர்பால்‌ இரக்கம்‌ கொள்ளும்‌ 
தன்மையினைக்‌ கண்களே எடுத்துக்‌ காட்டுவன 
வாகும்‌ என்று கூறவந்த ஆசிரியர்‌ “கண்ணோட்டம்‌” 
என்று கூறினார்‌. 


கண்ணோட்டம்‌ என்னும்‌ கழிபெருங்காரிகை 
என்ற தொடர்‌ கண்களின்‌ சிறப்பினைக்‌ கூறுவ 
தாகும்‌. திருக்குறள்‌ அறத்துப்பால்‌, பொருட்பால்‌, 
காமத்துப்பால்‌ என்ற மூன்று பெரும்‌ பகுதிகளைக்‌ 
கொண்டதாகும்‌. “குறிப்பறிதல்‌' என்ற அதி 
காரம்‌, பொருட்பாலில்‌ சிறப்பான உண்மைகளைப்‌ 
புலப்படுத்துகின்றது. *குறிப்பறிதல்‌' என்ற இந்‌ 
தப்‌ பெயரில்‌ காமத்துப்பாலில்‌ ஓர்‌ அதிகாரம்‌ 
அமைக்கப்பட்டுள்ளது. இந்த அதிகாரத்திற்கும்‌ 
“குறிப்பு அறிவுறுத்தல்‌” என்ற அதிகாரத்திற்கும்‌ 
உள்ள வேறுபாட்டினைப்‌ புரிந்து கொள்ளுதல்‌ 
வேண்டும்‌. 

நாட்டுத்‌ தலைவனான மன்னனுக்குப்‌ பல வகை 
களில்‌ அறிவுரைகள்‌ கூறுகின்ற ஆசிரியர்‌ 'குறிப்பறி 
SY என்ற இந்த அதிகாரத்திலும்‌ நுணுக்கமான 
மறைபொருள்‌ உண்மைகளை விளக்கம்‌ செய்கன்‌ 
றார்‌. 

பிறருடைய முகக்‌ குறிப்புகளைக்‌ கொண்டே - 
கண்களின்‌ பார்வைகளைக்கொண்டே - மற்றவர்கள்‌ 
வாய்விட்டுக்‌ கூறாமலேயே அவர்கள்‌ உள்ளத்தில்‌ 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


கொண்டுள்ள எண்ணங்களை அறிந்து உணர்ந்து 
சொல்லக்கூடிய ஆற்றல்‌ படைத்தவர்களைக்‌ “குறிப்‌ 
பறிதல்‌' என்ற இந்த அதிகாரம்‌ எடுத்துக்‌ கூறு 
கின்றது. இத்தகையவர்களை நாட்டுத்‌ தலைவன்‌ 
தனக்கு உற்ற துணையாக வைத்திருத்தல்‌ இன்றி 
யமையாததாகும்‌ என்று ஆசிரியர்‌ கூறுகின்றார்‌. 


“கூறாமை நோக்கிக்‌ குறிப்பு அறிவான்‌'' என்ற 
தொடர்‌ கண்களின்‌ சிறப்பினை உணர்த்துவ 
தாகும்‌. '*நுண்ணியம்‌ என்பார்‌ அளக்குங்கோல்‌”” 
என்ற தொடரும்‌, இவை போன்ற பிறவும்‌ கண்‌ 
களின்‌ சிறப்பினை உணர்த்துகின்றன. '*சுடுத்தது. 
காட்டும்‌ முகம்‌”, “முகம்‌ நோக்கி நிற்க அமையும்‌?” 
என்பன போன்ற தொடர்கள்‌ முகங்களின்‌ இயல்பு 
களைக்‌ குறிக்கின்றவைகளில்‌ ஒருசில ஆகும்‌. காத 
லர்கள்‌ ஒருவரையொருவர்‌ நோக்குகின்ற நோக்கு 
களையெல்லாம்‌ சிறப்பாக, **தகையணங்கு உறுத்‌ 
தல்‌'”, “குறிப்பறிதல்‌” (காமத்துப்பால்‌) என்ற 
அதிகாரங்களில்‌ காண முடிகின்றது. காதலியான 
வள்‌ எதிர்நோக்கு நோக்குவதை “நோக்கினாள்‌ 
நோக்கெதிர்‌ நோக்குதல்‌'' என்ற தொடர்‌ குறித்‌ 
துச்‌ காட்டுகின்றது. இக்‌ கருத்தினைக்‌ காதலன்‌ 
வாயிலாக ஆசிரியர்‌ அமைத்துக்‌ காட்டுகின்றார்‌. 
*“இருநோக்கு இவள்‌ உன்கண்‌ உள்ளது” என்ற 
தொடரும்‌ கண்களின்‌ சிறப்பினைக்‌ காட்டுவதாகும்‌. 
இவ்வாநாக எண்ணிறந்த இடங்களில்‌ உறுப்பு 
களுக்கு எல்லாம்‌ தலைமையான கண்களின்‌ 
செயல்‌ கூறப்படுகிறது. 


அழகிய நுதலின்‌ (நெற்றியின்‌) அழகினைக்‌ கூறு 
கின்ற குறட்பாக்கள்‌ மிகப்‌ பலவாகும்‌. ““கதுப்பி 
னாள்‌ தோள்‌'', “அமிழ்தின்‌ இயன்றன தோள்‌” 
என்ற தொடர்களெல்லாம்‌ தோள்களின்‌ அழகினை 
யும்‌ சிறப்பினையும்‌ உணர்த்துவனவாகும்‌. பெண்‌ 
களின்‌ பாதங்களை (அடிகளைக்‌ குறிக்கின்ற ஒரு 


குறட்பா மிக அழகாக அமைந்துள்ளது. **அனிச்‌ 
சமும்‌ அன்னத்தின்‌ தூவியும்‌ மாதர்‌ அடிக்கு 
நெருஞ்சிப்‌ பழம்‌.”' 

மூங்கில்‌ போன்ற தோள்கள்‌, தளிர்‌ நிறம்‌ 
போன்ற மேனி, முத்துகள்‌ போன்ற ற்கள்‌, 


இயல்பான மனம்‌, வேல்‌ போன்ற கண்கள்‌ என்ற 
அனைத்தையும்‌ ஒரு குறட்பா சுருக்கமாக விளக்கு 
கின்றது. 
**முறிமேனி முத்தம்‌ முறுவல்‌ வெறிநாற்றம்‌ 
வேல்‌உண்கண்‌ வேய்த்தோ ளவட்கு”" 

இவ்வாறு உறுப்புகள்‌ பலவற்றையும்‌ ஆங்காங்கே 
அழகுபடுத்தியும்‌, அவைகளின்‌ செயல்களைப்‌ புலப்‌ 
படுத்தியும்‌ வருகின்ற ஆசிரியரின்‌ ஆழ்ந்த கருத்துச்‌ 
இந்திக்கத்‌ தக்கதாகும்‌. 


வாய்விட்டுப்‌ பேசாமலேயே தன்னுடைய எண்‌ 


ணத்தினை, தன்னுடைய உடல்‌ உறுப்புகளின்‌ 
செயல்களினால்‌ புலப்படுத்தினாள்‌ என்பதற்குப்‌ 
30 


பற்பல குறட்பாக்கள்‌ எடுத்துக்காட்டுகளாக 
உள்ளன என்றாலும்‌, இரண்டு குறட்பாக்களை 
மட்டும்‌ குறித்துக்‌ காட்டலாம்‌. 


**நோக்கினாள்‌ நோக்கி இறைஞ்சினாள்‌ அஃதவள்‌ 
யாப்பினுள்‌ அட்டிய நீர்‌." 


*“யான்நோக்குங்‌ காலை நிலன்நோக்கும்‌ நோக்‌ 
காக்கால்‌ 
தான்நோக்கி மெல்ல நகும்‌.'* 


தல்ல உறுப்புகளில்‌ ஒன்றான புருவத்தின்‌ 
செயல்களைக்‌ குறிக்கின்றபோது “கொடும்‌ புருவம்‌?” 
என்றும்‌, பற்களைக்‌ குறிக்கின்றபோது, **பணி 
மொழி வால்‌ எயிறு'' என்றும்‌, இடுப்பினைச்‌ 
குறிக்கன்றபோது ““நுசுப்பிற்கு?' என்றும்‌ இப்படி 
யாக உறுப்புகளையெல்லாம்‌ ஆசிரியர்‌ குறித்துக்‌ 
காட்டுகின்றார்கள்‌. இயல்பாகவே அசைகின்ற 
இயல்பு மகளிர்க்கு அமைந்துள்ளவொன்றாகும்‌ 
என்பதனைச்‌ சந்திக்க வேண்டும்‌. 


அசைகின்ற இயல்பும்‌ மெல்ல நகைக்கின்ற 
இயல்பும்‌ தனிச்‌ சிறப்பாக அமைவனவாகும்‌ என்‌ 
பதனைக்‌ குறட்பா ஒன்று சிறப்பிக்கின்றது. 


““அசையியற்கு உண்டுஆண்டுஓர்‌ ஏஎர்யான்‌ 
நோக்கப்‌ 
பசையினள்‌ பைய நகும்‌." 


இயல்பாகவே பெண்கள்‌ வளையல்கள்‌ அணிந்திருப்‌. 
யவர்கள்‌ என்ற கருத்தினைக்‌ குறட்பாக்கள்‌ பல 
தமக்கு எடுத்துக்காட்டுகின்றன. ஒரு குறட்பா 
வினைக்‌ காணலாம்‌. 


““கண்டுகேட்டு உண்டுஉயிர்த்து உற்றுஅறியும்‌ \ 
ஐம்புலனும்‌ 
ஒண்டொடி கண்ணே ௨௭. '* 


நாயகியைப்‌ பிரிந்து நாயகன்‌ இன்றிமையாப்‌ 
பணியின்பொருட்டு வெளியூர்‌ சென்றிருக்கின்றான்‌. 
நாயகன்‌ பிரிவினால்‌ நாயகி மிகுதியும்‌ துன்புறு 
கின்றாள்‌. உடம்பு மெலிந்துவிடுகின்றது. உடல்‌ 
மெலிவினை உணர்த்துவதாக வளையல்கள்‌ குறிக்‌ 
கப்படுகின்றன. கையிலிருந்த வளையல்கள்‌ முன்‌ 
கை வரிகளைத்‌ தாண்டிக்‌ கழன்றுவிடுவனவாக 
உள்ளன. இந்த நிகழ்ச்சியினை உணர்த்துகின்ற 
குறட்பாவில்‌, “வளையல்கள்‌ பேசுகின்றன? என்ற 
கருத்தினை அமைத்து ஆசிரியர்‌ நயமாகக்‌ கூறு 
கின்றார்‌. சிந்திக்கவேண்டிய ஒரு குறட்பா: 


““துறைவன்‌ துறந்தமை தூற்றாகொல்‌ முன்கை 
இறைஇறவா நின்ற வளை.” 


காதலர்கள்‌ ஒருவரையொருவர்‌ கண்‌ பார்வைகளி 
னால்‌ நோக்குகின்ற நேக்குகளைப்‌ பற்பல நல்ல 
சொற்களினாலும்‌ தொடர்களினாலும்‌ ஆசிரியர்‌ 
இருவள்ளுவனரர்‌ விளக்கிக்‌ காட்டுகின்ற பான்மை 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


சிந்திக்கத்‌ தக்கதாகும்‌. எதிர்நோக்கு, இருநோக்கு, 
சிறுநோக்கு, நிலன்நோக்கு, றெக்கணித்தநோக்கு, 
பொதுநோக்கு, இணை நோக்கு என்பன போன்ற 
பல இடங்களையும்‌ கண்டு தெளிதல்‌ வேண்டும்‌. 


“கண்தாம்‌ கலுழ்வது””; * “நோக்கிய உண்கண்‌””, 
“*கதுமெனத்‌ தாம்‌ நோக்கி,” ‘srw நோய்‌ செய்த 
என்‌ gain’, **வேண்டி அவர்க்‌ கண்ட கண்‌", 
““அறைபறை கண்ணார்‌” என்பன போன்றவைகள்‌ 
எல்லாம்‌ கண்களுடைய அரிய, நுட்பமான தன்மை 
களையெல்லாம்‌ விளக்குகின்ற *கண்விதுப்பு அழி 
தல்‌” என்ற அதிகாரத்தில்‌ காணப்படுகின்றன. 


மென்மைத்‌ தன்மை நிறைந்த உடம்பு இயல்‌ 
பாகவே மகளிர்க்குரியதாகும்‌ என்பதனை **'நோனா 
உடம்பு!” என்ற சொற்களினால்‌ விளக்கிக்‌ காட்டு 
கின்றார்‌. நல்ல குறட்பா அமைந்துள்ளது. 


**காமமும்‌ நாணும்‌ உயிர்காவாத்‌ தூங்கும்‌என்‌ 
நோனா உடம்பின்‌ அகத்து'” 


மகளிர்க்கு மிக மிக இன்றியமையாத கவர்ச்சிகர 
மான அவயவங்கள்‌ என்று கூறப்படுவனவற்றைத்‌ 
இருக்குறளிலேயே இரண்டு குறட்பாக்களில்‌ தான்‌ 
ஆசிரியர்‌ சொல்லிவைத்துள்ளார்‌. 


“கல்லாதான்‌ சொற்கா முறுதல்‌ முலைஇரண்டும்‌ 
இல்லாதாள்‌ பெண்காமுற்‌ றற்று.”* 


“SLT yd களிற்றின்மேல்‌ கட்படாம்‌ மாதர்‌ 
படாஅ முலைமேல்‌ துஇில்‌.** 


- முந்திய குறட்பா பொருட்பாலிலும்‌, பிந்திய 
குறட்பா காமத்துப்பாலிலும்‌ காணப்படுவன 
வாகும்‌. 


கல்வி கற்பதற்கும்‌, காதல்‌ புரிவதற்கும்‌ இள 
மைப்‌ பருவமே- வாலிபப்‌ பருவமே உரியது என்ற 
காரணத்தினால்‌ கல்வியைப்பற்றியும்‌, காதலைப்‌ 
பற்றியும்‌ பேசப்படுகின்ற இடங்களில்‌ ஒத்த முறை 
யில்‌ இந்த உவமைகள்‌ அமைந்தன போலும்‌!!! 


உறுப்புகளின்‌ இன்றியமையாத்‌ ' தன்மையும்‌, 
அவைகளின்‌ செயல்களுமே நாட்டியக்‌ கலைக்கு முத 
லிடம்‌ வகிக்கின்றன என்பதனை நினைவுபடுத்த 
வேண்டியதில்லை. சிறப்பான உறுப்புகள்‌ அனைத்‌ 
துமே ஆசிரியர்‌ திருவள்ளுவரால்‌ சுட்டிக்‌ காட்டப்‌ 
பட்டுவிடுகின்‌ றன என்று அறிதல்‌ வேணடும்‌. காமத்‌ 
துப்பாலில்‌, **உறுப்பு நலன்‌ அழிதல்‌” என்றொரு, 
அதிகாரம்‌ காணப்படுகிறது. இருமணம்‌ நடந்த 
நாளில்‌ மகளிர்‌ தோள்கள்‌ பூரிக்கன்றன என்பதனைக்‌ 
குறிக்க வந்த ஆசிரியர்‌, 


““மணந்த நாள்‌ வீங்கிய தோள்‌” 


என்ற தொடரினால்‌ குறிக்கின்றார்‌. 
நலன்‌ அழிதல்‌** 


துப்ப 
என்ற இந்த அதிகாரத்தில்‌, 


31 


**நாணின கண்‌”, ““பனிவாரும்‌ sar’, 
தோள்‌”, “Garaiar நெகிழ”, “வாடு தோள்‌”, 
“பேதை waw’, **பெருமழைக்‌ sdr’, “por 
நுதல்‌ செய்தது கண்டு,**- எனக்‌ காணப்படுகின்ற. 
இவைகளெல்லாம்‌ உறுப்புகளின்‌ செயல்களைப்‌ 
புலப்படுத்துவன ஆகும்‌. 


“வாடிய 


ஒருவர்‌ தோற்றத்தினைக்‌ கண்டபோதே பிறர்‌ 
கண்டுகொள்ள முடிவதனைப்‌ பொதுவாகக்‌ “குறிப்‌ 
பறிதல்‌' என்ற அதிகாரம்‌ கூறுகின்றது. இதனை 
விட மிகவும்‌ ஆழமாகச்‌ சிந்திக்கவேண்டிய அதிகாரம்‌ 
என்று குறிப்பிடும்‌ தகுதி பெற்ற அதிகாரம்‌ ஒன்று 
உண்டு. அதுதான்‌ “குறிப்பு அறிவுறுத்தல்‌”. மற்‌ 
puisi உணர்ந்து கொள்ளும்படி வாயினால்‌ 


பேசாமலேயே உறுப்புகளினால்‌ - உணர்த்துமாறு 
செய்வதாகும்‌. அதாவது பேசத்‌ தெரியாத உறுப்‌ 
புகளையே பேச வைப்பதாகும்‌! கண்கள்‌ 
பேசுகின்றன என்பதனை ஒரு குறட்பா 
குறிக்கின்றது. 


**கரப்பினும்‌ கைஇகந்து ஓல்லா நின்‌ உண்கண்‌ 
உரைக்கல்‌ உறுவதொன்று உண்டு.” 


வாயினால்‌ சொல்லாமல்‌ சுண்களாலேயே சொல்லி, 
தன்னுடைய எண்ணத்தினை நிறைவேற்ற வேண்டு 
மென்று நாயகி சொல்லுகின்றாள்‌. முன்னர்‌, "கண்‌ 
கள்‌ உரைத்தன' என்று சொல்லியது 
“கண்கள்‌ சொல்லுகின்றன” 
விளக்கம்‌ தருகின்றது. 


போல, 
என்று ஒரு குறட்பா 


“பெண்ணினால்‌ பெண்மை உடைத்துஎன்ப 
காமநோய்‌ சொல்லி இரவு.”* [கண்ணினால்‌ 


பெண்கள்‌ பற்பல சொற்களினால்‌ தங்கள்‌ கருத்‌ 
துகளைச்‌ சொல்லாமல்‌ மிக மிக நுணுக்கமாகக்‌ 
கருத்துகளை அமைத்து உணர்த்துவார்கள்‌ என்ற 
சீரிய உண்மையினைப்‌ “புலவி நுணுக்கம்‌” என்ற 
அதிகாரம்‌ மிகத்‌ தெளிவாக எடுத்துக்‌ கூறுகின்றது. 
காம இன்பத்திற்கு ஊடலும்‌ கூடலும்‌ 
தேவையென்ற அரிய உண்மையினைப்‌ புலப்படுத்து 
கின்ற ஆசிரியர்‌ * புலவி நுணுக்கம்‌” என்ற அதிகாரத்‌ 
தில்‌ நுட்பமான மதி படைத்த நாயகியின்‌ றப்‌ 
பினைக்‌ கூறுகின்ற அருமையான முறை பன்முறை 
யும்‌ சிந்திக்கத்தக்கதாகும்‌. 


நாட்டியக்‌ கலையின்‌ முழுமையான தன்மையினைச்‌ 
குறட்பா ஒன்றினால்‌ ஆசிரியர்‌ உணர்த்துகின்ற 
அமைப்பு வியப்பனை உண்டாக்குவதாகும்‌, அந்த 
நாயகி வாய்‌ பேசவில்லை; அவளுடைய கண்களே 
கருத்தினை நாயகன்‌ நன்கு புரிந்துகொள்ளுமாறு 
செய்துவிட்டன. மூன்று முறை அந்த நாயகி 
பார்த்தாள்‌ என்று ஆசிரியர்‌ குறிக்கின்றார்‌. 
தன்னுடைய உடம்பில்‌ மூன்று இடங்களையும்‌ 
அவள்‌ நோக்கினாள்‌ என்று ஆசிரியர்‌ கூறுகின்றார்‌. 
ஒரு வார்த்தைகூட அவள்‌ வாய்‌ திறந்து பேசவில்லை 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


என்றாலும்‌ தன்‌ மனத்திலுள்ள 
கருத்தினைப்‌ புலப்படுத்திவிட்டாள்‌ 
குறட்பா நமக்கு உணர்த்துகிறது. 


ஆழ்ந்த 
என்று 


இந்தக்‌ குறட்பாவில்‌ நினைத்துப்‌ பார்க்க வேண்‌ 
டிய அரிய உண்மை ஒன்று பொதிந்துள்ளது. அதா 
வது இவ்வாறு பார்வைகளினால்‌ தன்‌ கருத்தினைப்‌ 
புலப்படுத்திய அவள்‌ தன்னுடைய நாயகனைப்‌ 
பார்க்கவில்லை என்பதாகும்‌. 


இந்தக்‌ குறட்பா-நாட்டியம்‌ போல அவள்‌ செய்த 
செயல்களைக்‌ குறிக்கின்ற சூழ்நிலையினைக்‌ கண்டு 
அறிதல்‌ வேண்டும்‌. 


நாயகியை விட்டுப்‌ பிரிந்து சென்றிருந்த நாயகன்‌ 
திரும்பவும்‌ வீடு வந்து சேர்ந்தான்‌. நாயகியுடன்‌ 
மகிழ்ச்சியுடன்‌ வாழ்ந்துகொண்டிருக்கின்றான்‌. 
பிரிவினால்‌ வருகின்ற துன்பத்தினை அவள்‌ முன்னர்‌ 
அறிந்துகொண்டிருக்க முடியாதவளாக இருந்தா 
ளானபடியால்‌, முதன்முதலில்‌ நாயகன்‌ பிரிவுக்கு 
உடன்பட்டுவ்ட்டாள்‌. பிரிந்த நாயகன்‌ திரும்பி 
வந்து சேர்ந்தான்‌. மீண்டும்‌ பிரிந்து செல்வானோ 
என்ற ஐயம்‌ உண்டானது. 


பிரிந்தால்‌, துன்பம்‌ அதிகரிக்கும்‌. அவள்‌ உள்‌ 
ளத்தில்‌ நிறைந்துவிட்ட துன்பத்தினை வாயினால்‌ 
சொல்லாமல்‌ பார்வைகளினால்‌ உணர்த்திய 
பான்மை சிகரம்‌ வைத்த நாட்டியக்‌ கலைபோல்‌ 
தோன்றுகிறது. அவ்வாறு நாயகன்‌ பிரிந்து 
செல்வானேயானால்‌, அவன்‌ பின்னே தானும்‌ 
செல்ல வேண்டும்‌ என்று முடிவு செய்துவிட்டாள்‌. 


நாட்டியக்‌ கலையின்‌ இன்றியமையாத சாயல்‌ 
ஒன்றினை இந்தக்‌ குறட்பா உணர்த்துகின்றது. 


“தொடி: என்பது கைகளின்‌ மேற்புறத்தில்‌ 
அணித்துகொள்ளப்படுகன்ற வளையல்களாகும்‌. 
அது சிறந்த அணிகலமாகும்‌. கையில்‌ இறுக்கமாகப்‌ 
பிடித்துக்கொண்டிருக்கும்‌. நாயகி நினைக்கின்ற 
நினைப்பு என்னவென்றால்‌, நாயகனைப்‌ பிரிந்து 
விட்டால்‌, உடம்பு மெலிந்து, *தொடி' என்கிற 
வளையல்‌ தான்‌ இருந்த இடத்திலிருந்து, கழன்று 
விட நேரிடுமே என்று பரிதாபகரமாக அந்தத்‌ 
தொடியை (தோள்‌ வளையை) நோக்கினாள்‌. அவ்‌ 
வாறு உண்டாவதற்குக்‌ காரணமாக இருக்கின்ற - 
மெலிந்துவிடப்‌ போகின்றவைகள்‌ தோள்களாகும்‌. 
ஆதலால்‌ வருந்தத்தக்க நிலை உண்டாகப்போகின்ற 
மென்மையான தோள்களையும்‌ பார்த்தாள்‌. இந்த 
மாதிரியான - துன்பகரமான - செயல்கள்‌ நடவா 
இருக்க வேண்டுமென்றால்‌, நாயகன்‌ பின்னே 
சென்றுவிடுவதுதான்‌ நல்லதென்று முடிவு செய்‌ 
தாள்‌. அவ்வாறு நாயகன்‌ பின்னே செல்வதற்குப்‌ 
பாதங்கள்தானே உதவவேண்டும்‌; அதற்காகத்‌ தன்‌ 
னுடைய அடிகளையும்‌ பார்த்தாள்‌. *தொடிநோக்கி 
னாள்‌”, 'தோள்‌ நோக்கினாள்‌”, அடி, நோக்கினாள்‌'. 
இந்தக்‌ குறட்பாவில்‌ 'அவள்‌ செய்தது” என்பது 
பன்முறையும்‌ சிந்திக்கத்‌ தக்கதாகும்‌. 

நாட்டியக்‌ கலையினை உணர்த்துகின்ற gee 
பாவினைக்‌ கண்டு மகிழ்வோமாக. 


**தொடிநோக்கி மென்தோளும்‌ நோக்கி அடி 
அஃதுஆண்டு அவள்செய்‌ தது.” [நோக்கி 


32 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


வருவார்‌ தோழி! 


தலைவன்‌ பொருள்தேடப்‌ போனான்‌. 

தலைவியின்‌ இதயம்‌ re 

பாலை நிலமாயிற்று...... ஆயினும்‌ 

நம்பிக்கைச்‌ சுனை மட்டும்‌ வற்றவில்லை. 

அவள்‌ கேட்டிருந்த பாலைநிலக்‌ காட்சிகள்‌ 

அவளது நம்பிக்கையின்‌ ஊற்றுக்கண்களாகின்‌ றன. 

அங்கே சுனையிலிருக்கும்‌ சிறிது நீரையும்‌ 

பிடியை உண்ணவைத்த பிறகுதான்‌ 

களிறு உண்ணுமாம்‌ ! 

இலைகளும்‌ கருகிய கொடிய பகலில்‌ 

வருந்தும்‌ பெண்புறாவிற்குத்‌ தனது 

சிறகு நிழல்‌ விரித்து ஆண்புறா 

ஆறுதல்‌ அளிக்குமாம்‌ ! 

சுட்டெரிக்கும்‌ நெருப்பொளியில்‌ வாடும்‌. 

பெண்மானுக்குத்‌ தன்நிழலைத்‌ தந்து 

ஆண்மான்‌ துயர்நீக்குமாம்‌ ! 

இக்‌ காட்சிகளைக்‌ காணும்‌ வேளையில்‌ 

தம்‌ நிலையுணர்ந்த தலைவன்‌ 

திரும்புவான்‌ என்கிற நம்பிக்கை அவளுக்கு ! 
கலித்தொகை, 11, 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


துமையை மதிப்பதும்‌ பழமையைப்‌ போற்று 
வதும்‌ நமக்கு வழக்கம்‌. இந்த வழக்கத்‌ 
DAG அடிப்படையில்லாமல்‌ இல்லை. “முதுமை” 
என்னும்பொழுதே ஒரு நீண்டகால வாழ்வு அதற்குப்‌ 
பின்னணியாக அமைந்திருக்கின்றது. அந்த நீண்ட 
கால வாழ்வினால்‌ அறிவு வளர்ச்சியும்‌ அனுபவ 
முதிர்ச்சியும்‌ ஏற்பட்டிருக்கும்‌ என்ற காரணத்தி 
னாலேயே, அந்த முதுமைக்கு மதிப்பு உண்டாகிறது. 
அதுபோலவே, பழமையைப்‌ பாராட்டுவதற்கும்‌ 
அதுவே காரணம்‌. பழமை என்ற உடனேயே 
அது நீண்டகாலமாக நிலைநிற்பது என்பது புல 
னாகின்றது. அவ்வாறு நிலைநிற்பதன்‌ காரண 
மாகவே அதற்கென ஒரு தனித்தன்மையும்‌ தகுதி 
யும்‌ இருக்கின்றன என்றாகிறது. இருந்தபோதி 
லும்‌ முதுமை, பழமை, தொன்மை என்கிற ஒன்று 
மாத்திரம்‌ பெருமைக்கும்‌ பாராட்டுதலுக்கும்‌ கார 
ணமாக அமைந்துவிட முடியாது. நம்முடைய 
வாழ்க்கையிலே அன்றாடம்‌ நாம்‌ காண்கின்ற ஒரு 
சிறிய உண்மையினையே இதற்குச்‌ சான்றாகக்‌ 
கொள்ள முடியும்‌. வயதில்‌ முதிர்ச்சியடைந்தவர்‌ 
களைப்‌ பெருமைப்படுத்துவது நம்முடைய மரபு. 
அத்தகைய வயதினால்‌ முதிர்ச்சி அடைந்தவர்களுக்கு 
உள்ளத்தினால்‌ உயர்ச்சியும்‌ அறிவினால்‌ வளர்ச்சி 
யும்‌ இருக்குமாயின்‌, அவை பிறர்க்குப்‌ பயன்படுவன 
வாக அமையும்‌. அதுபோலவே, அந்த முதிர்ந்த 
நிலையிலும்‌ உடல்‌ நலமும்‌ அறிவுத்‌ தெளிவும்‌ 
இருந்தால்தான்‌ அந்த முதுமையின்‌ பயனைப்‌ பிறர்‌ 
முழுமையாக அனுபவிக்க முடியும்‌. முதியவர்கள்‌ 
பலருக்கு . அறிவுத்‌ தெளிவு மறைந்துபோவதை 
நாம்‌ காணத்தான்‌ செய்கின்றோம்‌. அப்பொழுது 


3 


33 


மாண்புமிகு தமிழ்நாடு தலைமை நீதிபதி 
டாக்டர்‌ மு. மு. இஸ்மாயீல்‌ 


அவர்களுடைய நிலை பரிதாபத்திற்குரியதாக ஆகி 
விடுகின்றதே தவிர, பாராட்டுதலுக்குரியதாக 
ஆவதில்லை. எனவே, முதிர்ச்சி, அதே சமயத்தில்‌ 
அறிவுத்‌ தெளிவு, அனுபவத்தின்‌ தண்மை ஆகியவை 
ஒருங்கே இடம்‌ பெறும்பொழுதுதான்‌ முதுமையின்‌ 
முழுப்‌ பலனையும்‌ பூரணமாகப்‌ பெற முடியும்‌. 


ஒரு தனி மனிதனுடைய வாழ்வே இப்படி ஆகு 
மாயின்‌, ஒரு சமூகத்தினுடைய வாழ்வு எப்படி 
யிருக்கும்‌ என்று சொல்லத்‌ தேவையில்லை. உலகில்‌ 
தோன்றியிருக்கும்‌ மனித இனங்களில்‌ ஒள்வொன்‌ 
றும்‌ வெவ்வேறு காலத்தில்‌, சமுதாய வாழ்வைத்‌ 
தொடரங்கியிருக்கிறது. அப்படித்‌ தொடங்கியிருக்‌ 
இன்ற மனித இனங்களில்‌ மிகத்‌ தொன்மையானது 
தமிழர்‌ இனமே என்பதை ஆராய்ச்சியாளர்கள்‌ 
ஏற்றுக்கொண்டிருக்கறார்கள்‌. இந்தத்‌ தொன்மை 
யினால்‌ மாத்திரம்‌ தமிழர்களுக்குப்‌ பெருமை வந்து 
விடாது. இந்தத்‌ தொன்மை வெறும்‌ தொன்மை 
யாக இருந்துவிடா மல்‌, சிறந்த கோட்பாடுகளையும்‌, 
உயர்த்த கலைகளையும்‌, பாராட்டுதற்குரிய பண்பு 
களையும்‌, போற்றுதற்குரிய குறிக்கோள்களையும்‌, 
பரந்த உள்ளத்தையும்‌, உயிரினம்‌ முழுவதையுமே 
ஒன்றாகக்‌ காணும்‌ விசால மனப்போக்கையும்‌, 
வாழையடி வாழையாகச்‌ சுடர்விட்டு வளர்த்து வந்த 
தொன்மையாக இருக்குமாயின்‌, அந்தத்‌ தொன்மை 
எல்லோராலும்‌ மதிக்கக்கூடிய தொன்மையாக 
ஆகிவிடுகின்றது. நம்மில்‌ பெரும்பாலோர்‌ இந்தத்‌ 
தொன்மையை மாத்திரம்‌ பேசிக்கொண்டிருக்கின்‌ 
றோமே தவிர; இந்தத்‌ தொன்மைக்கு ஊட்டம்‌ 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


அளித்த பண்பாட்டுச்‌ சிறப்பையும்‌, கலைச்செல்‌ 
வத்தையும்‌, சந்தனா சக்தியையும்‌, நுண்ணிய 
உணர்வையும்‌ நாம்‌ பெரிதாகச்‌ சந்திப்பதில்லை. 
ஆனால்‌, இவைதாம்‌ அந்தத்‌ தொன்மைக்கு உயிராக 
அமைந்து இருக்கின்றன. 


இவ்வுலகிலே. ஆங்காங்குத்‌ தோன்றிய அறிஞர்‌ 
களும்‌ ஞானிகளும்‌ ஓர்‌ இலட்சிய சமுதாயத்தைக்‌ 
காண முயன்றிருக்கிறார்கள்‌. இந்த இலட்சிய 
சமுதாயம்‌ எப்படியெல்லாம்‌ இருக்கவேண்டுமென்று 
அருமையாகவும்‌ அற்புதமாகவும்‌ விளக்கியிருக்‌ 
கிறார்கள்‌, வருணித்திருக்கிறார்கள்‌. ஆனால்‌, இவற்‌ 
நினின்றும்‌ மாறுபட்ட வகையில்‌ தமிழன்‌, ஒரு தனி 
மனிதன்‌ எப்படி வாழ வேண்டும்‌, விளங்க வேண்டு 
மென்று பாடியிருக்றொன்‌, பேசியிருக்கிறான்‌. எந்த 
ஒரு சமுதாயத்திற்கும்‌ அடிப்படையாக இருப்பவன்‌ 
தனி மனிதன்‌. அந்தத்‌ தனி மனிதன்‌ அறிவினாலும்‌, 
அன்பினாலும்‌, பண்பினாலும்‌, ஒழுக்கத்தினாலும்‌, 
உறவினாலும்‌ சிறப்புடையவனாக இல்லாவிட்டால்‌ 
அந்தச்‌ சமுதாயம்‌ சிறப்புடையதாகவோ அல்லது 
உயர்ந்ததாகவோ அமைய முடியாது. காரணம்‌ 
என்னவென்றால்‌, பல தனி மனிதர்களைத்‌ தன்‌ 
னுடைய அங்கமாகக்‌ கொண்டதுதான்‌ ஒரு சமு 
தாயம்‌. எப்பொழுது ஓர்‌ அங்கம்‌ பலவீனப்பட்டு 
விடுகின்றதோ, அப்பொழுது அந்த அளவுக்கு அந்தச்‌ 
சமூதாயத்தினுடைய பெருமையும்‌, இறமையும்‌, 
தகுதியும்‌, தொன்மையும்‌ குறைவுபடவே செய்யும்‌. 
ஆக, தனி மனிதனுடைய வாழ்வைச்‌ செம்மையாக 
ஆக்க முயல்வது, சமுதாயத்தையே செம்மையாக 
ஆக்க முயல்வதாகும்‌. எனவே, தனி மனிதனை 
மறந்துவிட்டு ஒர்‌ உயர்ந்த, சிறந்த சமுதாயத்தைப்‌ 
படைக்கமுடியாது. இதை நன்கு உணர்ந்திருந்தவன்‌ 
தமிழன்‌. இந்த உணர்ச்சிக்குப்‌ பிரதிநிதியாக இருப்‌ 
பவன்‌ வள்ளுவப்‌ பேராசான்‌. ஆகையினால்தான்‌, 
அவனுடைய குறள்‌ தனி மனித ஒழுக்கத்தை வற்‌ 
புறுத்துவதாக அமைந்திருக்கின்றது. இப்படித்‌ தனி 
மனிதனைப்பற்றிப்‌ பேசும்பொழுதுகூட வள்ளுவன்‌ 
ஒரு பெரிய அற்புதத்தைச்‌ செய்திருக்கின்றான்‌. 
அதாவது, மனித இனங்கள்‌ அனைத்திற்கும்‌ பொது 
வாகச்‌ சில உணர்ச்சிகளும்‌ லெ பந்தபாசங்களும்‌ 
உண்டு என்பதை மனத்தில்‌ இருத்திக்கொணடு, 
அந்த உணர்ச்சிகளையும்‌ பந்தபாசங்களையும்‌ 
அடிப்படையாக வைத்து, தன்‌ அறநெறியை வகுக்‌ 
கும்பொழுது, அப்படி வகுக்கப்பெற்ற அறநெறி 
உலகிலே எந்தப்‌ பகுதியிலும்‌ வாழ்கின்ற மனித 
இனத்திற்குப்‌ பொருந்துவதாக அமைந்துவிடுகின்‌ 
றது. இந்த அடிப்படையில்தான்‌ தமிழனுடைய 
நாகரிகத்தையும்‌, தமிழனுடைய அறநெறியையும்‌, 
தமிழன்‌ படைத்த - இலக்கியங்களையும்‌ நோக்க 
வேண்டும்‌. இப்படி நோக்கும்பொழுதுதான்‌, தமி 
ழினத்தினுடைய தொன்மை மாத்திரம்‌ பெரிதாகத்‌ 
தோன்றாமல்‌, அந்தத்‌ தொன்மையினுடைய 


பெருமைக்கு அடிப்படையாகவும்‌ காரணமாகவும்‌ 
விளங்குகின்ற இந்தச்‌ சிறந்த பண்புகள்‌ ஒளிவீத்‌ 
திகழ்வனவாக அமைகின்றன. 


இப்படிப்பட்ட வள்ளுவன்தான்‌ தொடக்கத்தி 
லேயே தனி மனிதனுடைய அறத்தை மிக அழகாக 
விளக்கத்தொடங்கிவிடுகன்றான்‌. அதாவது, 


**மனத்துக்கண்‌ மா(ச)இலன்‌ ஆதல்‌ அனைத்‌। து) 
ஆகுல நீர பிற”? [அறன்‌ 


என்று கூறிவிடுகின்றான்‌. இந்தக்‌ குறளினுடைய 
சிறப்பை எவ்வளவு வேண்டுமானாலும்‌ எடுத்து 
வீளக்கக்கொண்டே போகலாம்‌. இந்தக்‌ குற 
ளுக்கு உரை எழுதப்போந்த பரிமேலழகர்‌ 'மனத்‌ 
தின்கண்‌ குற்றம்‌ உடையன்‌ அல்லனாக; அவ்வளவே 
அறமாவது; அஃதொழிந்த சொல்லும்‌ ' வேடமும்‌ 
ஆரவார நீர்மைய* என்று கூறுவார்‌. இந்தச்‌ 
சிறு குறளில்‌ கூர்ந்து நோக்கத்தக்கன மூன்று சொற்‌ 
கள்‌. ஒன்று, மனம்‌ என்பது; இரண்டாவது, மாசு 
என்பது; மூன்றாவது அனைத்து என்பது. இந்த 
மூன்று சொல்லாட்சியும்‌ கருத்தாழம்‌ மிக்க சொல்‌ 
லாட்சி. அனுபவத்தில்‌ ஒன்றை நாம்‌ உணர்ந்திருக்‌ 


கின்றோம்‌. எதற்கும்‌ ஆதியாகவும்‌ மூலமாகவும்‌ 
இருப்பது, மனத்திலே உண்டாகின்ற அவாவும்‌ 
வேட்கையும்தான்‌. மனம்‌, ஒன்றை எண்ணிய 


பிறகு, அதை வாய்‌ வெளியிடுகின்றது; உடல்‌ செய்‌ 
கின்றது. மனம்தான்‌ சொல்லையும்‌ செயலையும்‌ 
இயக்கும்‌ மூலகர்த்தாவாகும்‌. ஆக, இந்த மூலத்‌ 
இல்‌ களங்கமோ குறையோ இருக்குமாயின்‌, அந்தக்‌ 
களங்கமும்‌ குறையும்‌, சொல்லிலும்‌ செயலிலும்‌ 
வெளிப்படுவது தவிர்க்க முடியாததாக ஆகிவிடும்‌. 
எனவே, எல்லாவற்றிற்கும்‌ மூலமாக இருக்கின்ற 
மனம்‌ தூய்மை அடையுமாயின்‌, அந்தத்‌ தூய்மை 
தானாகவே சொல்லிலும்‌ செயலிலும்‌ மிளிரத்‌ - 
தொடங்கிவிடும்‌. ஆகவே, ஒவ்வொன்றுக்கும்‌ 
அடிப்படையாகவும்‌ அஸ்‌திவாரமாகவும்‌ இருக்கின்ற 
மனத்தை இறுகப்‌ பற்றிக்கொண்டான்‌ கவிஞன்‌. 
அந்த மனத்தைப்‌ பற்றிக்கொண்டு, “அந்த மனத்‌ 
தில்‌ குற்றம்‌ இல்லாதவனாக இருப்பாயாக” என்று 
தனி மனிதனுக்கு உபதேசிக்கிறான்‌. ஒரு மனிதன்‌ 
மனத்தின்கண்‌ களங்கமற்றவனாக, குற்றமற்றவ 
னாக இருத்தலே “அறம்‌ அனைத்தும்‌” என்று அவன்‌ 
கூறுகின்றான்‌. இங்கு மனத்துக்கு அடுத்தாற்போல 
நாம்‌ காண வேண்டிய சொல்‌ ‘wre’ என்பதாகும்‌? 
“மாசு” என்ற தமிழ்ச்‌ சொல்லுக்கு, “மறு”, “அழுக்கு”, 
“குற்றம்‌”, “கருமை”, “இருள்‌”, “மேகம்‌”, “பாவம்‌”, 
“தீமை”, “தூளி, “அற்பம்‌' ஆகிய பொருள்கள்‌ 
அனைத்தும்‌ உண்டு. இந்தப்‌ பொருள்கள்‌ அனைத்‌ 
தும்‌ ஒன்றுக்கொன்று வேறுபட்டவையல்ல; ஒன்றை 
யொன்று சார்ந்தவையே என்பது தெளிவு. ஆகை 
யினால்தான்‌, மாசு என்ற சொல்‌, அழுக்கு என்‌ 
றாலும்‌ சரி, குற்றம்‌ என்றாலும்‌ சரி, கருமை என்‌ 
றாலும்‌ சரி, பாவம்‌ என்றாலும்‌ சரி, அற்பம்‌ 


34 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


ட. 


என்றாலும்‌ சரி, எதற்கும்‌ பொருத்தமாக "மனத்துக்‌ 
கண்‌ மாசு இலன்‌ ஆதல்‌” என்ற சொல்லாட்சியில்‌ 
அமைந்திருக்கின்றது. மனத்தினால்‌ ஒருவன்‌ 
அற்பத்தை நினைப்பானானால்‌ அவன்‌ ஒறுமைக்கு 
இடம்‌ கொடுத்துவிடுன்றான்‌. மனத்தினால்‌ 
ஒருவன்‌ தீமையை நினைப்பானானால்‌ பிறர்க்கு 
அவன்‌ கெடுதல்‌ செய்பவனாக ஆகிவிடுகின்றான்‌.. 
மனத்தினால்‌ ஒருவன்‌ பாவத்தை எண்ணுவானாயின்‌, 
அவன்‌ நன்மையினுடைய பலனை இழந்துவிடுகின்‌ 
றான்‌. மனத்தை ஒருவன்‌ அழுக்காக்கிக்கொண் 
டானேயானால்‌, அந்த அழுக்கு அவனுடைய 
வாழ்க்கையை அழுக்காக்குவதோடு மாத்திரமல்‌ 
லாமல்‌, அவன்‌ யார்‌ யாருடன்‌ தொடர்போ உற 
வோ வைத்திருக்கின்றானோ அவ்வனைவரையும்‌ 
அழுக்காக்கிவிடும்‌. ஆகையினால்தான்‌, “மனத்‌ 
துக்கண்‌ மாசு இலன்‌ ஆதல்‌” என்பதை முதலில்‌ 
குறிப்பிட்ட வள்ளுவன்‌, அதுவே அனைத்து அறன்‌ 
என்று சொல்வான்‌. அதாவது, மனத்துக்கண்‌ 
மாசிலானாக இருக்கின்ற தன்மை ஒன்றே எல்லா 
அறத்தையும்‌ தன்னுள்‌ அடக்கிக்கொண்டதாக 
அமைந்துவிடுகின்றது. அதாவது, அதற்கப்பாற்‌ 
பட்ட அறம்‌ வேறு எதுவுமில்லை என்ற கருத்து 
தொனிக்க வள்ளுவன்‌ இதைச்‌ சொல்கிறான்‌. 


ஆகையினால்தான்‌  இக்குறளுக்குப்‌ பொருள்‌ 
கூறிய மணக்குடவர்‌, ஒருவன்‌ தன்‌ மனத்தின்கண்‌ 
குற்றமில்லானா தலே எல்லா அறமும்‌ ஆகும்‌ என்று 
கூறுவார்‌. HDD அழுக்கு உண்டாகுமாயின்‌, 
செய்வனவெல்லாம்‌ ஆரவார நீர்மைய என்று கூறு 
கின்றார்‌. இந்தக்‌ குறளின்‌ சிறப்பு என்னவென்றால்‌ 
ஒரு மனிதனுடைய வாழ்விலே நிகழ்கின்ற அனைத்‌ 
திற்கும்‌ மூலமாக இருக்கின்ற ஒன்றைத்‌ தூய்மைப்‌ 
படுத்த முயல்வதுதான்‌; ஏனெனில்‌, அந்த ஒன்று 
தூய்மை அடைந்துவிடுமாயின்‌, பிற அனைத்தும்‌ 
தாமாகவே தூய்மையடைந்துவிடும்‌ என்பதால்தான்‌. 
நாம்‌ ஆங்கிலத்தில்‌ பலர்‌ சொல்லக்‌ கேட்டிருக்கின்‌ 
றோம்‌; கடலே உப்புச்‌ சத்தை இழக்குமாயின்‌ 
உப்புக்கு வேறு எங்குப்‌ போவது?' என்று. ஆக, 
கடலில்‌ இருக்கின்ற உப்பே, உப்புச்‌ சத்தையுடைய 
பிற பொருள்கள்‌ அனைத்துக்கும்‌ காரணமாக அமை 
வதுபோல, மனத்தின்கண்‌ மாசில்லாமல்‌ இருக்‌ 
இன்ற தன்மையே பிற அனைத்தையும்‌ மாசற்ற 
தன்மையுடையனவாக ஆக்கிவிடும்‌. இந்தக்‌ 
குறளில்‌ ஆளப்பெற்றிருக்கும்‌ “அனைத்து” என்ற 
சொல்‌ மிக விரிந்த பொருளைக்‌ கொடுக்கும்‌. அதா 
வது, எதையும்‌ தனக்கு அப்பாற்பட்டதாக இருக்க 
விடாமல்‌, எல்லாவற்றையும்‌ தன்னுள்ளே அடக்கிக்‌ 
கொள்ளும்‌ தன்மையை உணர்த்த இந்த “அனைத்து” 
என்ற சொல்‌ ஆளப்பெற்றிருக்கின்றது. ஆகவே, 
மனத்துக்கண்‌ மாசிலன்‌ ஆதல்‌: என்பதற்கு அப்‌ 
பால்‌ வேறு எந்த அறமும்‌ இருக்க முடியாது. எல்லா 
அறமும்‌ இஃது ஒன்றிலேயே அடங்கிவிடுகின்றது 
என்பதை வலியுறுத்துவதற்காக வள்ளுவன்‌ இந்தச்‌ 
சொல்லைப்‌ பயின்றிருக்கினறான்‌. 


இவ்வாறு வள்ளுவன்‌ தொடங்கிவைக்கும்‌ 
விழுமிய கருத்தே பிற புலவர்களாலும்‌ வெளியிடப்‌ 
பெற்றிருக்கன்றது. புறநானூற்றில்‌ இடம்‌ பெற்‌ 
நிருக்கும்‌ ஒரு பாடல்‌ இவ்வுயர்ந்த இலட்சியத்தின்‌ 
ஓர்‌ அம்சத்தை வலியுறுத்துவதாக அமையும்‌. தரன்‌ 
எதை விழைகிறான்‌ என்பதை ஒரு கவிஞன்‌ கூறு 
கின்றான்‌. அப்படிக்‌ கூறுவதற்கு இரு பிராணிகளின்‌ 
செயலை எடுத்துக்கொண்டு, ஒன்றினுடைய தன்‌ 
மையை உடையோரின்‌ நட்புத்‌ தனக்கு இல்லாமல்‌ 
இருக்கவேண்டுமென்றும்‌, இன்னொன்றின்‌ 
தன்மையை உடையவரின்‌ நட்புத்‌ தனக்கு என்றும்‌ 
இருக்கவேண்டுமென்றும்‌ விழைகின்றான்‌. அந்த 
இரு பிராணிகள்‌ எலியும்‌ புலியும்‌ ஆகின்றன. எலி 
என்ன செய்கின்றது? நன்றாக வளர்ந்து முற்றின 
குதிரை எடுத்துக்கொண்டு சென்று தனக்காக 
நிறைத்து வைத்துக்கொள்ளும்‌. புலி என்ன செய்‌ 
கின்றது என்றால்‌, இடப்பக்கத்தே வீழ்ந்திருக்‌ 
தின்ற பன்றியை உண்ணாமல்‌, பசித்திருந்து, வலப்‌ 
பக்கத்திலே படும்‌ களிற்றை உண்ணக்‌ காத்திருக்‌ 
கும்‌. இத்தகைய எலியினுடைய தன்மையை உடை 
யவர்களுடைய நட்புத்‌ தனக்கு இல்லாமல்‌ இருக்க 
வேண்டுமென்றும்‌, புலியினுடைய தன்மையை உடை 
யவர்களுடைய நட்புத்‌. தனக்கு என்றும்‌ இருக்க 
வேண்டுமென்றும்‌ விழைகறொன்‌ அந்தத்‌ தனி 
மனிதன்‌. 
'"விளைபதச்‌ 8றிடம்‌ நோக்கி, வளைகதிர்‌ 

வல்சி கொண்டு, அளைமல்க வைக்கும்‌ 

எலி முயன்றனையர்‌ ஆகி, உள்ள தம்‌ 

வளன்‌ வலி யுறுக்கும்‌ உளம்‌ இலாளரொடு 

இயைந்த கேண்மை இல்லா இயரோ! 

கடுங்கண்‌ கேழல்‌ இடம்பட வீழ்ந்தென, 

அன்று அவண்‌ உண்ணாதாகி, வழி நாள்‌, 

பெருமலை விடரகம்‌ புலம்ப, வேட்டு எழுந்து, 

இருங்களிற்று ஒருத்தல்‌ நல்வலம்‌ படுக்கும்‌ 

புலி பசித்தன்ன மெலிவுஇல்‌ உள்ளத்து 

உரனுடை யாளர்‌ கேண்மையொடு 

இயைந்த வைகல்‌ உள ஆகியரோ!''. 
சங்கக்‌ கால இலக்கியத்திற்கே உரிய சொற்களால்‌ 
ஆன பாட்டு இது. இதைப்‌ பாடியவர்‌ சோழன்‌ 
நல்லுருத்திரன்‌ என்பவர்‌. “வல்சி! என்ற தமிழ்ச்‌ 
சொல்லுக்கு AAA, ‘Garg’, “உணவு” என்று 
பொருள்‌. இங்கு அந்தப்‌ பொருளில்தான்‌ “வளை 
கதிர்‌ வல்சி: என்ற சொல்லாட்சியில்‌ இடம்‌ பெற்‌ 
Doigh ‘UA என்ற சொல்‌ ஆளப்‌ பெற்றிருக்‌ 
கின்றது. அளை" என்ற சொல்லுக்கு “வளை”, “முழை” 
என்று பொருள்‌. ‘nase’ என்ற சொல்லுக்கு 
‘Pops என்று பொருள்‌. இங்கே எலியானது 
விளைத்த செவ்வியையுடைய சிறிய இடத்தைப்‌ 
பார்த்து வளைந்த சுதிராகிய உணவைக்‌ கொண்டு 
முழையின்கண்ணே நிறைய வைக்கும்‌. அத்தகைய 
எலியைப்போலச்‌ சிறிய முயற்சியராக ஆகி, உள்ள 
தம்முடைய செல்வத்தை நுகராது, இறுகப்‌ பிடிக்கும்‌ 
உள்ளம்‌ மிகுதியுள்ளாருடன்‌ பொருந்திய நட்பு, 


35 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


தமக்கு இல்லையாகுக என்பது இதைப்‌ urywa 
னுடைய விழைவு. நான்காம்‌ வரியில்‌ இடம்‌ பெற்‌ 
திருக்கும்‌ “வளன்‌” என்ற சொல்‌ “வளம்‌” என்பதன்‌ 
தஇரிபேயாகும்‌. *வளம்‌' என்ற தமிழ்ச்‌ சொல்லுக்‌ 
குச்‌ “செல்வம்‌” என்றுதான்‌ பொருள்‌. அதே வரி 
யில்‌ காணப்படும்‌ உளம்‌ இலாளர்‌' என்ற சொற்‌ 
Qor -Gig *உள்ள மிகுதி இல்லாதவர்‌”; அதா 
வது, “உள்ளத்தில்‌ உயர்வு இல்லாதவர்‌” என்று 
பொருள்‌. பிறருடைய உழைப்பினாலும்‌ முயற்சியி 
னாலும்‌ தோன்றிய நெல்லை எலி அறுத்தெடுத்துக்‌ 
கொண்டுபோய்‌ வளையில்‌ ஒளித்து வைத்துக்கொள்‌ 
கின்றது. இந்தச்‌ செயல்‌ சிறுமையான செயல்‌. 
அத்தகைய செயலைப்‌ போல, தம்முடைய செல்‌ 
வத்தை நுகராமல்‌ இறுகப்‌ பிடித்துக்கொண்டிருக்‌ 
கும்‌ உயர்ந்த உள்ளம்‌ இல்லாதவருடைய நட்பு, 
தனக்கு இல்லாது ஆகுக என்று கவிஞன்‌ பாடுகின்‌ 
றான்‌. “கேண்மை” என்ற சொல்‌ ‘SLY’ என்ற 
பொருளில்தான்‌ இங்கே ஆளப்பெற்றிருக்கின்றது. 


ஆக, எதிர்மறையாக ஒருவருடைய நட்புத்‌ தனக்கு 
வேண்டா என்று கூறிய புலவன்‌, இப்பொழுது 
உடன்பாடாக யாருடைய நட்புத்‌ தனக்கு வேண்டும்‌ 
என்றும்‌ கூறத்‌ தொடங்குகிறான்‌. “கேழல்‌” என்ற 
தமிழ்ச்‌ சொல்லுக்குப்‌ “பன்றி” என்றுதான்‌ பொருள்‌. 
“கடுங்கண்‌” என்ற சொல்லுக்குக்‌ “குரூரம்‌ ”, 
“கொடுமை” என்று பொருள்‌. இங்கே, “கடுங்கண்‌ 
கேழல்‌” என்பது குரூரத்தையுடைய பன்றியைக்‌ 
குறிக்கும்‌. அத்தகைய பன்றி இடம்‌ பட வீழ்ந்‌ 
தென'; அதாவது, ‘Oru பக்கத்தே வீழ்ந்ததாக” 
என்று பொருள்‌. கொடிய ஒரு பன்றியானது, புலி 
யால்‌ அடிக்கப்பட்டு, இடப்பக்கம்‌ அது விழுமானால்‌ 
அந்தப்‌ புலி அதைப்‌ புசியாது. இதனை ஏழாவது 
வரியாகிய “அன்று அவண்‌ உண்ணாதாகி' என்ற 
சொற்கள்‌ உணர்த்துகின்றன. * அதாவது, தன்னால்‌ 
அடிக்கப்பட்ட பன்றி, இடப்பக்கமாக விழுமானால்‌ 
அன்று புலி உண்ணாமல்‌ இருந்து, வழிநாள்‌, அதா 
வது பிந்தைய நாளில்‌, பெரிய மலையினிடத்து 
அமைந்திருக்கும்‌ தனது குகையில்‌ தனித்திருந்து 
விட்டு, உணவை விரும்பி எழுந்து, பெரிய களிறா 
இய ஒருத்தலை நல்ல வலப்பக்கத்தே விழும்படி 
செய்யும்‌ புலி பசித்திருந்தாற்‌ போல்‌, குறையில்லாத 
வலியையுடையவரது நட்பு, தன்னுடைய நாள்கள்‌ 
கழிய, தனக்கு மிகுதியாகக்‌ கிடைக்குமாக என்று 
அவன்‌ விழைகின்றான்‌. “விடரகம்‌' என்ற தமிழ்ச்‌ 
சொல்லுக்குக்‌ ‘Geos’ என்று பொருள்‌. “புலம்பு” 
என்ற சொல்லுக்குத்‌ “தனிமை” என்று பொருள்‌. 
தன்னால்‌ அடிக்கப்பட்ட பன்றி இடப்பக்கமாக 
விழ, அதை உண்ணாமல்‌, தன்னுடைய குகையிலே 
தனியாகப்‌ படித்திருக்கும்‌ புலி என்பதை உணர்த்து 
வதற்காக வந்த சொற்கள்‌. பின்னர்‌ அது 
தன்‌ குகையினின்று வெளிப்பட்டு, பெரிய யானை 
யொன்றை நல்ல வலப்பக்கத்தே விழும்படியாக 
அடிக்கும்‌. “இருங்களிறு” என்ற சொற்களுக்குப்‌ 
“பெரிய urwa’ என்று பொருள்‌. “ஒருத்தல்‌” 


36 
Digitized by Noolaham 


என்ற சொல்‌, புல்வாய்‌, புலி, உழை, மரை, கவரி, 
கராம்‌, யானை, பன்றி, எருமை, கரடி என மிரு 
கங்களின்‌ ஆண்பாலை உணர்த்தும்‌. அப்படி வலப்‌ 
பக்கமாக யானை விழும்வரையில்‌ உண்ணாமல்‌ 
பதித்திருந்த புலியைப்போல “மெலிவு இல்‌ உள்‌ 
ளத்து உரனுடையாளர்‌ கேண்மை” என்று கவி 
Gr குறிப்பிடுகின்றான்‌. இங்கும்‌, “கேண்மை” 
என்ற சொல்‌ ‘pry’ என்றுதான்‌ பொருள்படும்‌. 
ஆனால்‌, “மெலிவு இல்‌ உள்ளத்து உரனுடையாளர்‌” 
என்ற சொற்கள் தாம்‌ பாடலினுடைய மையக்‌ 
கருத்தை விளக்குவனவாக அமைந்திருக்கின்றன. 
“மெலிவு இல்‌ உள்ளம்‌” என்ற சொல்‌ “குறையில்லாத 
மேற்கோள்‌' என்று பொருள்படும்‌. “உள்ளம்‌” 
என்ற சொல்லுக்குப்‌ பெரும்பாலும்‌ நாம்‌ “மனம்‌” 
என்ற பொருளைத்தான்‌ கொடுக்கின்றோம்‌. அது 
வல்லாமல்‌, அந்தச்‌ சொல்லுக்குக்‌ “கருத்து” என்ற 
பொருளும்‌ உண்டு. அந்தப்‌ பொருளில்தான்‌, 
இங்கே அந்தச்‌ சொல்‌ ஆளப்பெற்றிருக்கின்றது. 
பழைய உரையாசிரியர்கள்‌ அந்தச்‌ சொல்லுக்கு 
*மேற்கோள்‌' என்று பொருள்‌ கொடுத்திருக்கிறார்‌ 
கள்‌. மெலிவு இல்‌” என்ற சொற்கள்‌ கூர்ந்து 
நோக்கத்‌ தக்கனவாகும்‌. (மெலிவு என்ற சொல்‌ 
லுக்குத்‌ *தளர்ச்சி', “களைப்பு”, தோல்வி" என்ற 
பொருள்கள்‌ உண்டு. இங்கே இப்‌ பொருள்கள்‌ 
அனைத்தும்‌ பொருந்தும்படியாக இச்‌ சொல்‌ இடம்‌ 
பெற்றிருக்கின்றது. தளர்ச்சியில்லாத, களைப்‌ 
புறாத, தோல்வியைக்‌ காணாத மேற்கோள்‌ என்று 
தான்‌ பொருள்படும்‌. 'உரன்‌' என்ற சொல்லுக்குத்‌ 
*திண்மை' என்று பொருள்‌. ஆக, இங்கே தளர்ச்‌ 
சியோ, குறைபாடோ, தோல்வியோ இல்லாத, 
இண்மையுடையவர்களுடைய நட்போடு இயைந்த 
வைகலும்‌ உளவாக வேண்டுமென்று கவிஞன்‌ விழை 
தின்றான்‌. ‘ous’ என்ற தமிழ்ச்‌ சொல்லுக்கு 
“நாள்கள்‌” என்றுதான்‌ பொருள்‌. ஆக, பிறருடைய 
உழைப்பினால்‌ தோன்றிய பயிரைத்‌ திருடிக்‌ 
கொண்டு சென்று தனக்காக மறைத்து, நிறைத்து 
வைக்கின்ற சிறிய முயற்சியுடைய எலியின்‌ தன்‌ 
மையை ஓத்து, தம்முடைய செல்வத்தை நுகரா 
மல்‌ பிடித்து வைத்திருக்கின்றவர்களோடு சேர்ந்த 
நட்பு, தனக்குக்‌ இடைக்காமல்‌ இருக்கவேண்டுமென்‌ 
றும்‌, அதற்கு மாறாக, தன்னுடைய முயற்சியினா 
லேயே வீழ்த்தப்பெற்ற பன்றி இடப்பக்கமாக 
விழுந்தபொழுது அதை உண்ணாமல்‌ பசித்திருந்து, 
தன்னுடைய குகையிலே தனித்திருந்து, தனக்கு 
உணவு வேண்டும்பொழுது, வெளி வந்து பெரிய 
யானையை அடித்து, அதை வலப்பக்கமாக விழச்‌ 
செய்து உண்ணும்‌ புலியினுடைய தன்மையில்‌ 
உயர்ந்த மேற்கோளையுடைய திண்மையுடையவர்‌ 
களுடைய நட்பு இயைந்து, தன்னுடைய நாள்கள்‌ 
கழிய வேண்டும்‌ என்றும்‌ கவிஞன்‌ இங்கே விரும்பு 
கின்றான்‌. 

“புலி பசித்தாலும்‌ புல்லைத்‌ தின்னாது” என்பது 
ஒரு பழமொழி. புலி இடப்பக்கமாக விழுந்த 


Foundation. 


noolaham.org | aavanaham.org 


தன்னுடைய இரையை உண்ணாது என்பதைத்‌ தமிழ்‌ 
இலக்கியங்கள்‌ அனைத்தும்‌ கூறும்‌. இங்குக்‌ கூர்ந்து 
நோக்கத்தக்கது என்னவென்றால்‌, புலிக்குப்‌ 
பன்றியை அடித்து வீழ்த்துவது சுலபம்‌; யானையை 
அடித்து வீழ்த்துவதோ கடினம்‌. அப்படியிருந்‌ 
தும்கூட, பெரு முயற்சியின்றி வீழ்த்தப்பட்ட பன்‌ 
Dou அது இடப்பக்கம்‌ வீழ்ந்தது என்ற காரணத்‌ 
தினால்‌ புலி தின்னாது. அதற்கு மாறாக, பெரிய 
முயற்சி தேவைப்படுகின்ற களிற்றினைக்‌ கொன்று 
அதை வலப்பக்கமாக விழச்‌ செய்து அதை உண்‌ 
பதற்காக அப்‌ புலி காத்திருக்கும்‌. அதாவது, புலி 
போன்ற ஒரு மிருகத்திற்குக்கூட அதைத்‌ தான்‌ 
எப்படி உண்ண வேண்டும்‌ என்ற ஒரு நியதி இருக்‌ 
கிறது. அந்த நியதிப்படியே அது செயல்படுகிறது. 
அதுபோலவே, மனிதன்‌ சுலபமாகக்‌ இடைக்கின்றது 
என்பதற்காக எதையும்‌ அடைய விழையா மல்‌, மிக்க 
முயற்சியுடன்‌ கிடைக்கக்கூடிய உயர்ந்த ஒன்றையே 
அடைய விரும்ப வேண்டும்‌ என்பது இதனால்‌ 
உணர்த்தப்படும்‌ உண்மை. இந்தப்‌ புறநானூற்றுப்‌ 
பாடலிலிருந்து எத்தகைய குணம்‌ ஒருவன்‌ தனக்கு 
இருக்க வேண்டுமென்று விழைகின்றான்‌ என்பது 
தெளிவாகிறது. 


ஆக, வள்ளுவனாகட்டும்‌, இந்தப்‌ புறநானூற்றுப்‌ 
பாடலைப்‌ பாடியவனாகட்டும்‌, தனி மனிதனுடைய 
பண்பாட்டிலிருந்தும்‌ குறிக்கோளிலிருந்துமே 
தொடங்குகிறார்கள்‌. அந்தப்‌ பண்பாடும்‌ குறிக்‌ 
கோளும்‌ ஓர்‌ இலட்சியத்தின்‌ அடிப்படையில்‌ அமைந்‌ 
இருக்கும்பொழுது, வாழும்‌ நெறியும்‌ ஒழுக்கமும்‌ 
விழுப்பம்‌ உடையதாக ஆகி, சிறந்ததொரு குடி 
மகனைப்‌ படைக்கிறது. இத்தகைய குடிமகனால்‌ 
உண்டாக்கப்படுகின்ற சமுதாயம்‌ தானாகவே சிறந்‌ 
இருக்கும்‌ என்பதைத்‌ தனியாக எடுத்துக்கூறத்‌ 
தேவையில்லை. 


ஆக, இன்றைய தமிழன்‌ தலை நிமிர்ந்து தன்‌ 
னுடைய வரலாற்றையும்‌, பண்பாட்டையும்‌, சாத 
னையையும்‌, ஒழுக்கத்தையும்பற்றிப்‌ பேசுகின்றான்‌ 
என்றால்‌, அதற்கு வழி வகுத்துக்‌ கொடுத்தவர்கள்‌, 
அடிகோலியவர்கள்‌, அற்புதமான மனோபக்குவ 
மும்‌, உள்ளத்‌. இட்பமும்‌, சிறந்த இலட்சியமும்‌ 


கொண்டவர்களாக இருந்து, அதன்படி இலட்சிய 
வாழ்க்கை பிறரும்‌ வாழ வேண்டுமென்று விரும்பி 
யவர்கள்தாம்‌. எனவே, தொன்மையினால்‌ மாத்‌ 
இரம்‌ ஒரு சமூதாயம்‌ இறப்பு அடைய முடியாது. 
அந்தத்‌ தொன்மையோடு திண்மையும்‌ இருக்குமா 
யின்‌ அந்தச்‌ சமுதாயம்‌ வலுவுள்ள சமுதாயமாக 
இருந்து எதிர்ப்புகளைச்‌ சமாளித்து வெற்றி 
கொள்ளக்கூடிய சமுதாயமாக வளரும்‌. ஆனால்‌, 
இப்படி எதிர்ப்புகளைச்‌ சமாளித்து வெற்றி கொள்‌ 
கின்ற சமுதாயத்தில்‌ திண்மை இருந்தால்‌ மாத்திரம்‌ 
போதாது. இந்த வெற்றியின்‌ பயனாகவும்‌, இந்த 
வெற்றிக்கு உறுதுணையாகவும்‌ இருக்க வேண்டியது 
தண்மையாகும்‌. “தண்மை” என்ற அற்புதமான 
தமிழ்ச்‌ சொல்லுக்கு, “இன்பம்‌”, *மென்மை” 
போன்றபொருள்கள்‌ இருப்பினும்‌, “குளிரச்‌, “சாந்‌ 
தம்‌” ஆகிய பொருள்கள்தாம்‌ சிறக்கும்‌. காரணம்‌ 
என்னவென்றால்‌, ஒரு கோட்பாட்டின்வழி நின்று, 
எதிர்ப்புகளைச்‌ சமாளித்து வெற்றி கொண்ட 
விடத்து மனநிறைவு உண்டாகின்றது. அந்த மன 
நிறைவில்‌ இருந்து பிறப்பது குளிர்ச்சியும்‌ 
சாந்தமும்‌. வடமொழி அறநூல்கள்‌ அனைத்தும்‌ 
“சாந்தி' என்பதையே மனித முயற்சியினுடைய, 
வாழ்வினுடைய இறுதிக்‌ குறிக்கோளாகக்‌ காட்டும்‌. 
அதுவே சலனமற்ற நிலை. அந்தச்‌ சலனமற்ற நிலை 
யில்‌, விருப்பு வெறுப்புக்கோ, கோபத்துக்கோ, 
குமுறலுக்கோ, வெறிக்கோ, ஆத்திரத்துக்கோ இட 
மில்லை. அந்த நிலையைத்தான்‌ *தண்மை' என்ற 
அருமையான தமிழ்ச்சொல்‌ குறிக்கும்‌. இந்தக்‌ 
குளிர்ச்சியும்‌ சாந்தமும்‌ நிலவுகின்ற சமுதாயம்‌, 
கொடுமையினின்றும்‌ விலகி, அன்பும்‌, அருளும்‌, 
கருணையும்‌ நிறைந்த சமுதாயமாக வாழ்வதன்‌ 
காரணமாக, தான்‌ வாழ்வதோடு பிறரையும்‌ வாழ 
வைக்கும்‌ சமுதாயமாக ஆகிவிடுகின்றது. அத்‌ 
தகைய சமுதாயத்தைப்‌ படைக்க விரும்பியவன்‌ 
தான்‌ தமிழன்‌. தமிழிலுள்ள பழம்பெருங்‌ காப்பி 
யங்கள்‌ அனைத்தும்‌, அறநூல்கள்‌ யாவும்‌ இந்த 
உண்மையையே பறைசாற்றிக்கொண்டிருக்கின்‌ 
றன. இந்த அழியாத உண்மைகளைப்‌ பறை 
சாற்றிக்கொண்டிருப்பகன்‌ காரணமாகத்தான்‌ 
தமிழ்மொழி இறவாது என்றும்‌ வாழும்‌ மொழியாக 
இருக்கிறது. 


37 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


மாண்புமிகு தமிழ்நாடு செய்தி-அறநிலையத்துறை அமைச்சர்‌ 
இராம. வீரப்பன்‌ 


மிழகத்தின்‌ கலை, மொழி, சமய உணர்வுகளை 
வெளிப்படுத்தும்‌ பண்பாட்டு நிலையங்களாகத்‌ 
தமிழகத்‌ திருக்கோயில்கள்‌ விளங்கி வந்திருக்கின்‌ 
றன. மக்களுக்குத்‌ தலைவனாகிய மன்னவனைப்‌ 
போற்றியதுபோல, படைப்புக்குத்‌ தலைவனாக 
இறைவனைக்‌ கருதியதால்‌, அவனை மன்னர்மன்னன்‌ 
என்றும்‌ கோவேந்தன்‌ என்றும்‌ கொண்டாடியதன்‌ 
விளைவாக, கோவேந்தனுடைய இல்லம்‌ எனும்‌ 
பொருளில்‌ மன்னவர்‌ அரண்‌ மனைகளுக்கு வழங்கிய 
பெயர்‌, பின்னாளில்‌ 'இருக்கோயில்‌' என்றே அருள்‌ 
நிலையங்களுக்கும்‌ வழங்கப்பட்டது. 


வானுயர்ந்த கோபுரங்களும்‌, வனப்பு உயர்ந்த 
மாமதில்களும்‌, சீருயர்ந்த தேர்களும்‌, தூய இருக்‌ 
குளங்களும்‌ கோயில்‌ உடைமைகளாகப்‌ போற்றப்‌ 
பட்டன. எழில்‌ மிகுந்த இக்‌ கோயில்களினால்‌ 
தமிழகத்தின்‌ புகழ்‌ உலகெங்கும்‌ பரவியிருக்கிறது. 
கோயில்கள்‌ பழம்பெரும்‌ நாகரிகக்‌ கூறுகளையும்‌ 
பண்பாட்டு நலன்களையும்‌ பலவகையாகச்‌ சுட்டிக்‌ 
காட்டுகின்றன. பிரித்தானிய ஆங்கிலக்‌ கலைக்‌ 
களஞ்சியத்தில்‌ “*கோயில்‌ கட்டும்‌ பெருங்‌ கலைத்‌ 
திறம்‌ வாய்ந்தவர்‌ தமிழர்‌'* என்று தமிழினத்தைப்‌ 
பற்றிக்‌ குறித்திருப்பது நமக்குப்‌ பெருமை தருவ 
தாகும்‌. மேலைநாட்டார்‌ வியந்து போற்றும்‌ 
கிரேக்கக்‌ கலை வெறும்‌ பொருள்‌ நிலையில்‌ மட்டும்‌ 
நிற்பது; தமிழ்நாட்டின்‌ சற்பக்கலையும்‌ கட்டடக்‌ 
கலையும்‌ அந்த நிலையினும்‌ மிக உயர்ந்து ஆன்ம 
நிலையின்‌ அடிப்படையில்‌ எழுந்தது என்று அவர்‌ 
களே போற்றுகிறார்கள்‌. T 


38 


காலப்போக்கில்‌ அறிவியல்‌ வளர்ச்சியால்‌ அறி 
வுத்‌ தெளிவும்‌, புதியன காணும்‌ ஆர்வமும்‌ மக்க 
ளிடையே பிறந்துள்ளன. எனினும்‌, பண்டைக்‌ 
காலத்து மக்கள்‌ கொண்டிருந்த கோட்பாடுகள்‌, 
சில நம்பிக்கைகளின்‌ அடிப்படையில்‌ பிறந்தன என்‌ 
றாலும்‌, அந்‌ நம்பிக்கைகள்‌ சமுதாய நல்வாழ்வுக்கு 
உரம்‌ ஊட்டவல்ல துணையாகவும்‌ அமைந்திருந்தன 
என்பதை நாம்‌ அறவே மறுப்பதற்கு இல்லை, 
ஆலயங்கட்கு வழிபாடு கருதிச்‌ செல்பவர்களைப்‌ 
போலவே, சிற்பக்கலையின்‌ ஏர்த்தியைக்‌ கண்டு 
வியக்கச்‌ சென்று வருபவர்களும்‌ உண்டு. சேலம்‌ 
இருக்கோயிலின்‌ முன்மண்டபத்தில்‌ காட்டி தரு 
கின்ற நெடிய திருமேனிப்‌ படிமத்தை இராமர்‌ 
வடிவம்‌ என்று பலரும்‌ கருதியிருந்தனர்‌. ஆனால்‌, 
ஈரோட்டைச்‌ சார்ந்த பெரும்‌ புலவர்‌ தெய்வசிகா 
மணிக்‌ கவுண்டர்‌ என்பவர்‌ அது வல்வில்‌ ஓரியின்‌ 
இருமேனி என்றும்‌, வரலாற்றை இங்ஙனம்‌ ஆலயத்‌ 
துள்‌ வாழ்வித்தனர்‌ என்றும்‌, அவர்‌ சொல்லித்‌ தாம்‌ 
அறிந்ததாக மாண்புமிகு நீதிபதி செங்கோட்டு 
வேலன்‌ அவர்கள்‌ ஒருமுறை குறிப்பிட்டார்கள்‌. 
இதனால்‌ இறையுணர்வோடு, வரலாற்றுணர்வை 
யும்‌ ஊட்டும்‌ கலை நிலையங்களாக ஆலயங்கள்‌ 
விளங்குதலை அறியலாம்‌. நம்மைக்காட்டிலும்‌, 
அயல்நாட்டிலிருந்து வரும்‌ பெருமக்கள்‌ பலர்‌, 
தம்‌ திருக்கோயில்களின்‌ அமைப்பையும்‌ அழகையும்‌ 
மகிழ்ந்து பாராட்டுவதோடு,. ஆலயச்‌ சிற்பங்களைப்‌ 
பற்றிய நுணுக்கமான செய்திகளையும்‌ ஆர்வத்‌ 
தோடு கேட்டின்றனர்‌. பழங்காலத்தில்‌ பொது 
நிலையங்கள்‌ என்பவை மிகச்‌ சிலவாகத்தான்‌ இருந்‌ 
இருக்கவேண்டும்‌. அவற்றுள்‌ திருக்கோயில்‌ மக்கள்‌ 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


வாழ்வின்‌ அனைத்து நிலைகளையும்‌ தழுவிய கலை, 
பண்பாட்டு, நாகரிக, மையங்களாகவும்‌ திகழ்ந்தன. 
இன்று நம்மை வியப்பில்‌ ஆழ்த்தும்‌ சிற்பக்கலைத்‌ 
திறத்தின்‌ ஊற்றுக்‌ கண்களாகவே ஆலயங்கள்‌ 
திகழ்ந்துள்ளன. இக்‌ கருத்திலேயே **கோயில்‌ 
இல்லா ஊரில்‌ குடியிருக்க வேண்டா”” என்று முன்‌ 
னோர்கள்‌ குறித்தனர்போலும்‌. 


இக்‌ காலத்துக்‌ கல்லூரிகளும்‌ பல்கலைக்கழகங்‌ 
களும்‌ ஏற்படாத முன்னர்‌, கோயில்கள்தாம்‌, கல்‌ 
விக்கும்‌. கலை வளர்ச்சிக்கும்‌ பெரும்‌ தொண்டு 
புரிந்துள்ளன. கோயில்களில்‌ உள்ள மண்டபங்கள்‌ 
பலவற்றில்‌, கல்வியும்‌ கலைகளும்‌ பயிற்றுவிக்கப்‌ 
பெற்றன. கோயில்களில்‌ நடன மண்டபம்‌, இசை 
மண்டபம்‌, புராணப்‌ படன மண்டபம்‌, வியாகரண 
மண்டபம்‌, தருக்க மண்டபம்‌ முதலியன இருந்தன; 
இருக்கின்றன. அவ்வவற்றில்‌, அந்தந்தக்‌ கல்வி 
யும்‌ கலைகளும்‌ பயிலப்‌ பெற்றன. “சரசுவதி 
பண்டாரம்‌” என்றும்‌, 'திருக்கைக்கோட்டி' என்றும்‌ 
பெயர்பெற்றிருந்த ஆலயப்‌ பகுதிகளில்‌, சிறந்த 
நூலகங்கள்‌ அமைந்து பணியாற்றி வந்தன. பழைய 
நூல்களைப்‌ பாதுகாத்தும்‌, அந்‌ நூல்களைப்‌ பிரதி 
கள்‌ செய்தும்‌, படிக்க விரும்புவோர்க்கு அந்நூல்‌ 
களைக்‌ கொடுத்து வாங்கியும்‌, கோயில்கள்‌ கல்வி 
வளர்ச்சிக்குப்‌ பெருந்தொண்டுகள்‌ புரிந்துள்ளன. 


கோயில்களில்‌, சிற்பம்‌, ஓவியம்‌, இசை, நடனம்‌, 
நாடகம்‌ முதலிய எல்லாக்‌ கலைகளும்‌ போற்றி 
ஆதரித்து வளர்க்கப்பெற்றன. பரிபாடல்‌ என்னும்‌ 
சங்க நூல்‌, திருப்பரங்குன்றம்‌ கோயிற்‌ சுவர்களில்‌ 
சூரியன்‌, சந்திரன்‌, மன்மதன்‌ - இரதி, அகலிகை - 
கெளதமர்‌ வரலாறு முதலிய பலப்பல அழகோவி 
யங்கள்‌ தீட்டப்பெற்றிருந்ததைக்‌ கூறுகின்றது. 


மாமல்லபுரம்‌ தேர்க்கோயில்களிலும்‌, தஞ்சைப்‌ 
பெரிய கோயில்‌, கங்கைகொண்ட சோழபுரம்‌ 
கோயில்‌, திரிபுவனம்‌, தாராசுரம்‌, இராமேசுவரம்‌, 
தாரமங்கலம்‌, பேரூர்‌, சிதம்பரம்‌, திருவரங்கம்‌, 
இருப்பெருந்துறை, திருவண்ணாமலை முதலான 
தலங்களிலுள்ள கோயில்களிலும்‌ உள்ள Abuk 
களால்‌, கோயில்கள்‌ சிற்பக்கலைக்கு அளித்துள்ள 
பேராதரவு புலனாகின்றது. 


நுண்‌ கலைகளில்‌ தலைஜறெந்த இசைக்கலை, 
கோயில்களில்‌ பெரிதும்‌ தழைத்தோங்கி வளர்ந்து 
வந்தது. கொட்டி மத்தளம்‌, முரலியம்‌, வங்கியம்‌, 
உடுக்கை, சங்கு முதலிய எணணற்ற வகையான 
வாத்தியங்களை வாசிப்பவர்கள்‌ அங்கே நியமிக்கப்‌ 
பெற்றிருந்தனர்‌. வேதபாராயணம்‌ செய்பவர்‌ 
களும்‌, இருமுறை ஓதுபவர்களும்‌, இவ்வியப்‌ 
பிரபந்தம்‌ இசைப்பவர்களும்‌, நூல்‌ இயற்றும்‌ 
கவிஞர்களும்‌, பொழிவுகள்‌ ஆற்றும்‌ புலவர்களும்‌ 
கோயில்களால்‌ ஆதரிக்கப்பெற்றனர்‌. 


39 


நாட்டின்‌ அரசில்‌ எத்தனையோ குழப்பங்கள்‌ 
மலிந்திருந்த காலத்தும்‌, நாசகாலத்திலும்‌ கோயில்‌ 
ஆதரவில்‌ வளர்ந்த பண்டைக்காலத்துத்‌ தமிழிசை, 
சிலப்பதிகார இசை, சம்பந்தர்‌ போன்றோரது 
பணியால்‌ தொடர்ந்து மக்களிடையே உணர்வோடு 
வளர்ந்து சமீபகாலத்தில்‌ கர்நாடக இசை என்ற 
புதுப்‌ பெயரில்‌ வளர்வதற்கும்‌ கோயில்கள்‌ இடம்‌ 
கொடுத்தன. கோயில்‌ இருந்திராவிட்டால்‌ இன்று 
யாரும்‌ கர்நாடக இசை என்றோ பரத நாட்டியம்‌ 
என்றோ பேச இடமிராது. 


கோயில்களில்‌ நடனக்‌ கலையும்‌ நாடகக்‌ கலை 
யும்‌ போற்றி வளர்க்கப்பெற்றன. பல கோயில்‌ 
களில்‌ நடன மண்டபங்கள்‌ இருந்துவந்தன. தஞ்‌ 
சைப்‌ பெரிய கோயிலில்‌, 400 நடனப்‌ பெண்கள்‌ 
* தளிப்பெண்டுகள்‌” என்று சொல்லப்பெற்றோர்‌ 
இராசராச சோழனால்‌ அமர்த்தப்பெற்றனர்‌ 
என்றும்‌, அவர்களுக்கு நான்கு. வீதிகளின்‌ இரு 
சிறகுகளிலும்‌ தனித்தனி 400 வீடுகள்‌ கட்டித்‌ 
தரப்பெற்றன என்றும்‌ கல்வெட்டுகள்‌ கூறுகின்றன. 


**மின்னெடும்‌ புருவத்து இளமயில்‌ அனையார்‌ 
விலங்கல்செய்‌ நாடக சாலை, 
இன்நடம்‌ பயிலும்‌ இஞ்சிசூழ்‌ தஞ்சை 
இராசரா சேச்சுரம்‌”* 
என்று, கருவூர்த்தேவர்‌ தஞ்சைக்‌ சோயிலிலிருந்த 
நடன சாலையினையும்‌ நாடக சாலையினையும்‌ 
குறிப்பிட்டிருத்தல்‌ காணலாம்‌. நாடகம்‌, நடனம்‌, 
நிருத்தியம்‌, நிருத்தம்‌, கவுத்துவம்‌ முதலிய கலைகள்‌ 
பலவும்‌ கோயில்களில்‌ வளர்க்கப்பெற்றன. 


சிதம்பரம்‌, திருவண்ணாமலை, தஞ்சாவூர்‌ முத 
லிய கோயில்களில்‌, நடனக்கலையின்‌ 108 கரண 
வகைகள்‌ சிற்பமாக அழகுற வடிக்கப்பெற்றுள்ளன. 
கோயில்களில்‌, இசையிலும்‌ நாடகத்திலும்‌ வல்ல 
கலைஞர்களான நாடக மாராயன்‌, சாக்கைக்‌ கூத்‌ 
தீன்‌, கானம்பாடி, வாத்திய மாராயன்‌ முதலியவர்‌ 
கள்‌ ஆதரிக்கப்பெற்றனர்‌. தஞ்சைப்‌ பெரிய 
கோயிலில்‌ இராசராசேச்சுர நாடகம்‌, பிற்காலத்தில்‌ 
சரபேந்திர பூபாலக்‌ குறவஞ்சி நாடகம்‌ 
முதலியனவும்‌, இருப்பாதிரிப்புலியூரில்‌ பூம்புலியூர்‌ 
நாடகம்‌ போன்றனவும்‌, மற்றும்‌ பக்தியை வளர்க்‌ 


இன்ற கடவுள்‌ கதைகளும்‌, அடியவர்களின்‌ 
வரலாறுகளும்‌ கோயில்களில்‌ நடிக்கப்பெற்று 
வந்தன. 

பூத்தொடுப்பது ஒரு கலை. கோயில்தோறும்‌ 


நந்தவனமும்‌ மாலை கட்டுவோரும்‌ உண்டு. எத்‌ 
தனை பூக்காரத்‌ தெரு, மாலை கட்டித்‌ தெருக்கள்‌? 
தார்‌, கண்ணி, மாலை, பிணையல்‌, தொடையல்‌, 
சரம்‌ என்று எத்தனை வகைகள்‌! , தமிழ்நாட்டைத்‌ 
தவிர உலகில்‌ வேறெங்கும்‌. இத்தனை விரிவு 
இல்லை. . இவ்வாறு கலையைத்‌ தந்தது கோயில்‌. 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


பண்டைக்காலத்தில்‌ கோயில்களே நீதிமன்றங்‌ 
களின்‌ பணிகளைச்‌ செய்துவந்தன. பொதுமக்க 
வின்‌ குறை முறையீடுகளைக்‌ கேட்டு விசாரித்து, 
ஊர்ப்பெருமக்கள்‌ கோயில்களிலேயே நீஇ வழக்க 
வந்தனர்‌. இருவெண்ணெய்நல்லூர்க்‌ கோயில்‌, இரு 
வாலங்காட்டுக்‌ கோயில்‌ முதலியவற்றில்‌ இன்றும்‌ 
அத்தகைய வழக்கு மண்டபங்கள்‌ இருத்தலைக்‌ 
காணலாம்‌. 


இன்றைய சமுதாயத்தில்‌, மக்களுக்கு வருகின்ற 
பலவகைப்‌ பிணிகளையும்‌ தீர்க்கின்ற மருத்துவ 
மனைகள்‌, ஆங்காங்குப்‌ பணிபுரிந்து வருகின்றன. 
பண்டைக்காலத்தில்‌ இத்தகைய மருத்துவ மனை 
கள்‌ பல, கோயில்களின்‌ ஆதரவிலேயே நடைபெற்று 
வத்தன. காஞ்சிபுரத்திற்கு HGAH உள்ள இருமுக்‌ 
கூடல்‌ என்னும்‌ ஊரில்‌ “வீர சோழன்‌ ஆதுலர்சாலை” 
என்னும்‌ மருத்துவமனை இருந்ததாகக்‌ கல்வெட்டு 
கள்‌ கூறுகின்றன. இவ்வாறே இிருவாவடுதுறைக்‌ 
கோயிலின்‌ சார்பிலும்‌ சிறந்ததொரு மருத்துவ 
மனை இருந்ததென்று கல்வெட்டுகளால்‌ தெரி 
கின்றது. கோயில்களின்‌ சார்பில்‌ சித்தமருத்துவக்‌ 
கலைஞர்கள்‌, பொதுமக்களின்‌ பலவகை நோய்‌ 
களுக்கும்‌ மருத்துவம்‌ புரிந்து நோய்‌ ர்த்து 
வந்தனர்‌. 

இன்று உடல்‌ ஊனமுற்றோர்‌ சேவை அரசின்‌ 
சிரிய பணிகளுள்‌ ஒன்று. இதைக்‌ கோயில்கள்‌ செய்‌ 
கன. விழுப்புரத்திற்கு அருகில்‌ உள்ள இருவா 
மாத்தூர்‌ கோயிலில்‌, குருடர்‌ பதினாறு பேருக்கு 
உணவு உறையுள்‌ தந்து, கோயிலில்‌ பதிகம்‌ பாடப்‌ 
பயிற்சி அளித்து அவ்வேலையில்‌ நியமிக்கப்பெற்‌ 
றிருந்தனர்‌. அவர்களுக்கு வழிகாட்டித்‌ துணை 
புரிய இருவர்‌ நியமிக்கப்பெற்றிருந்தனர்‌. இப்‌ 
பதினெண்மருக்கும்‌ உணவு முதலியவற்றுக்கான 
திட்டங்கள்‌ செய்யப்பெற்றிருத்தலை ஒரு கல்‌ 
வெட்டு விரிவாகக்‌ கூறுகிறது. 


தமிழகக்‌ கோயில்களில்‌ எளிய மக்களுக்கும்‌, 
அநாதைகளுக்கும்‌, யாத்திரிகர்களுக்கும்‌ ஓவ்வொரு 
தாளும்‌ உணவளிக்கப்பெற்றது.. அதற்கென்று 
கோயில்களில்‌ அறச்சாலைகள்‌ பல அமைந்து பணி 
புரிந்துவத்தன.. 


இக்காலத்தில்‌ பெரும்பாலான ஊர்களில்‌, நிதி 
நிலையங்களாகிய வங்கிகள்‌ பல அமைந்து, சமூ 
காய மக்களின்‌ பொருளாதாரச்‌ செழிப்பிற்கு உதவி 
புரிந்து வருகின்றன. இதுபோலவே, பண்டைக்‌ 
காலத்தில்‌ கோயில்கள்‌ நிதி நிலையங்களாக விளங்க 
மக்கட்‌ சமுதாய நலனுக்குரிய செயல்களைப்‌ புரிந்து 
வந்தன. கோயிலுக்கு வரும்‌ நன்கொடைகள்‌, அறக்‌ 
கட்டளைகள்‌ முதலியவற்றைப்‌ பெறவும்‌, யொருள்‌ 
தேவைப்படும்‌ ஏழை மக்களுக்கு ஓர்‌ அளவான வட்‌ 
டிக்குக்‌ கடன்‌ தரவும்‌, இவற்றின்‌ தொடர்பான 


40 


பத்திரங்களையும்‌ ஆவணங்களையும்‌ பாதுகாக்‌ 
சுவும்‌ பலவகை ஏற்பாடுகள்‌ கோயில்களில்‌ நிலவி 
இருந்தன. 


தாட்டில்‌ போதிய மழையின்மையா லும்‌ விளைவு 
இன்மையாலும்‌ பஞ்ச நிலைமை ஏற்பட்டால்‌, இக்‌ 
காலத்தில்‌ அரசாங்கம்‌ பலவகைப்‌ பஞ்ச நிவாரண 
வேலைகளை மேற்கொள்ளுகின்றது. இதுபோன்ற 
பஞ்ச நிவாரணப்‌ பணிகளில்‌, கோயில்களும்‌ ஈடு 
பட்டுப்‌ பொது மக்களுக்குத்‌ தொண்டாற்றியுள்‌ 
ளன. ஒவ்வொரு இற்றூரிலும்‌ அறுவடைக்‌ காலத்‌ 
தில்‌ ஓரளவு நெல்‌ தண்டல்‌ செய்து ஓதுக்கிப்‌ பாது 
காத்து வைக்கப்பெற்றது. பஞ்சம்‌ ஏற்பட்டால்‌, 
அந்‌ நெல்‌ . பொது மக்களுக்குக்‌ கோயில்மூலம்‌ 
முறையாக வழங்கப்பெற்றது. அறுவடையாகும்‌ 
நெல்லைச்‌ சேர்த்தல்‌, பாதுகாத்தல்‌, மேற்பார்வை 
யிடுதல்‌, பஞ்ச காலத்தில்‌ குடிமக்களுக்குப்‌ பங்‌ 
இட்டுக்‌ கொடுத்தல்‌ முதலிய வேலைகளைக்‌ கோயில்‌ 
களின்‌ சார்பில்‌, “பஞ்சவார வாரியத்தார்‌” என்னும்‌ 
குழுவினர்‌ கவனித்து வந்தனர்‌. 


“அல்லார்‌ கண்டத்து அண்டர்பிரான்‌ 

அருளால்‌ பெற்ற படிக்காசு, 

பல்லாறு இயன்ற வளம்பெருகப்‌ 
பரமன்‌ அடியார்‌ ஆனார்கள்‌, 

எல்லாம்‌ எய்தி உண்மைஎன 
இரண்டு பொழுதும்‌ பறைநிகழ்த்திச்‌ 

சொல்லால்‌ சாற்றிச்‌ சோறிட்டார்‌; 
துயர்கூர்‌ வறுமை தொலைத்திட்டார்‌'' 


என்று, பெரியபுராணத்தில்‌, சேக்கிழார்‌ ஒரு சம 
யம்‌ இருவீழிமிழலையில்‌ கொடிய பஞ்சம்‌ ஏற்பட்ட 
போது, இருஞானசம்பந்தரும்‌ இருநாவுக்கரசரும்‌ 
அவ்வூர்‌ மக்கள்‌ எல்லோர்க்கும்‌ சோறு வழங்கிப்‌ 
பஞ்ச நிவாரணப்‌ பணி புரிந்தமையினைக்‌ கூறி 
யிருத்தல்‌ இங்கு நாம்‌ 5H 55545 g. 


இத்‌ நாளில்‌, அம்மை முதலிய கொள்ளை நோய்‌ 
கள்‌ ஏற்பட்டால்‌, அரசாங்கம்‌ விரைந்து நடவடிக்‌ 
கைகளை எடுத்து, இந்‌ நோய்களைப்‌ போக்கி 
மக்களைக்‌ காப்பாற்ற முனைகின்றது. இத்தகைய 
பணிகள்‌ பண்டைக்காலத்தில்‌ நம்‌ கோயில்களின்‌ 
மூலம்‌ செய்யப்பெற்று வந்தன. இருச்செங்கோடு 
என்னும்‌ இருக்கொடிமாடச்‌ செங்குன்றூர்த்‌ தலத்‌ 
தற்குத்‌ திருஞானசம்பந்தர்‌ சென்றபொழுது, அப்‌ 
பக்கங்களில்‌ எல்லாம்‌ நளிர்சுரம்‌ என்னும்‌ கொடிய 
காய்ச்சல்‌ ஏற்பட்டது என்றும்‌, அதனைத்‌ திருஞான 
சம்பந்தர்‌ இறைவனைப்‌ பாடித்‌ தொழுது தீர்த்‌ 
தருளினார்‌ என்றும்‌ பெரிய புராணம்‌ கூறுதல்‌, 
கோயில்கள்‌ ஆற்றிவந்த பிணிதீர்ப்புப்‌ பணியினை 
உணர்த்துகின்றது எனலாம்‌. 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


இவற்றையெல்லாம்‌ கருதினால்‌, தம்‌ தமிழ்நாட்‌ 
டில்‌ பழங்காலத்தில்‌ கோயில்களே, கல்வி நிலை 
யங்களாக விளங்கின; கலை வளர்க்கும்‌ கழகங்‌ 
களாகத்‌ திகழ்ந்தன; ஏழை எளியவர்களை உண 
வளித்துப்‌ பாதுகாக்கும்‌ அறச்‌ சாலைகளாக அமைந்‌ 
இருந்தன; மருத்துவ மனைகளாகப்‌ பணிபுரிந்தன: 
தொழில்தரும்‌ நிறுவனங்களாகத்‌ தொண்டாற்றின; 
பொ துமச்களுக்குப்‌ பொருள்‌ கொடுத்தும்‌ வாங்கியும்‌. 
உதவி புரியும்‌ நிதி நிலையங்களாக இயங்கின என்‌ 
னும்‌ உண்மைகளை நாம்‌. நன்கு உணரலாம்‌. சுருங்‌ 
சுக்‌ கூறினால்‌, நம்‌ கோயில்கள்‌ தொன்றுதொட்டே 
சமுதாய தன்மைகுறித்துப்‌ பற்பல துறைகளிலும்‌ 


è 


- சமுதாயத்திற்கு 


தொண்டாற்றி 
கூறலாம்‌. 


வந்துள்ளன எனத்‌ துணிந்து 


இங்கனம்‌ நம்‌ தமிழகத்தின்‌ சமய இயல்‌, சமு 
தாய இயல்‌, கலையியல்‌, கல்வியியல்‌, பண்பாட்‌ 
டியல்‌, பொருளியல்‌, நாகரிக இயல்‌ முதலிய பல்‌ 
வேறு துறைகளிலும்‌ தொடர்பு கொண்டு, மக்கட்‌ 
நலன்கள்‌ பலவும்‌ செய்து 
வருகின்ற கோயில்களே, உண்மையில்‌ நமது 


சமுதாய நல நிலையங்கள்‌” ஆகும்‌ எனக்‌ கூறலாம்‌. 


இத்துணைச்‌ இறப்பு மிக்க, தமது கோயில்களைக்‌ 
கண்ணும்‌ கருத்துமாகப்‌ போற்றிப்‌. பாதுகாக்க 
வேண்டுவது, தமிழ்‌ மக்களாகிய நம்‌ எல்லோருக்கும்‌ 
உரிய தலையாய பெருங்‌ கடமையாகும்‌. 


41 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


மாண்புமிகு தமிழ்நாடு சட்டப்பேரவைத்‌ தலைவர்‌ 
௧. இராசாராம்‌, ப.எ. 


இலக வரலாற்றிலேயே பேச்சுக்கலையைப்‌ 

பண்டை நாளில்‌ தனிச்‌ சிறப்புடனும்‌ தனிப்‌ 
பெருமையுடனும்‌ போற்றி வளர்த்து வந்தவர்கள்‌ 
தமிழர்கள்‌, கிரேக்கர்கள்‌, ரோமானியர்கள்‌ ஆக 
மூன்று இனத்தவர்களே. 


கிரேக்கர்கள்‌ அறிவுப்‌ பிரசாரத்திற்கும்‌, 
அரசியல்‌ நெறிக்கும்‌ பேச்சுக்கலையைப்‌ பக்குவ 
மாகப்‌ பயன்படுத்தினார்கள்‌. 


ரோமானியர்கள்‌, சட்டத்துறையிலும்‌ அரசியல்‌ 
துறையிலும்‌ பேச்சுக்கலையை நன்றாகப்‌ பயன்‌ 
படுத்தி அதன்‌ வளர்ச்சி முற்றி முதிர வகை செய்‌ 
தார்கள்‌. 


பேச்சுக்கலையில்‌, நலத்தையும்‌ நாகரிகத்தையும்‌ 
ஏற்றி வைத்து, மெருகும்‌ உயர்வும்‌ கொடுத்த 
வர்கள்‌ நாம்தாம்‌. 


நம்முடைய புறவாழ்க்கையிலும்‌ ௮௧ வாழ்க்கை 
யிலும்‌ பேச்சுக்கலையை ஒரு நாகரிகப்‌ பண்பாகக்‌ 
கையாண்டுள்ளதை உணரலாம்‌. 


குறிப்பறிந்து பேசுவது, பொடி வைத்துப்‌ பேசு 
வது, சிலேடையாகப்‌ பேசுவது முதலியன தம்‌ முன்‌ 
னோர்களுக்குக்‌ கைவந்த பாணிகளாகும்‌. 


கவி காளமேகத்தைப்‌ போல்‌ சிலேடை வைத்துப்‌ 
பாடி ஒரு நிலையான புகழைப்‌ பெற்றவரை வேறு 
மொழிகளிலே காண முடியுமா என்பது சந்தேகம்‌ 
தான்‌! 


காதலியின்‌ எண்ணமறிந்து தோழி காதலனிடம்‌ 
சொல்வதும்‌, அவனது குறிப்பறிந்து காதலியிடம்‌ 
உரைப்பதும்‌, காதலியின்‌ குறிப்பறிந்து காதலன்‌ 
நடப்பதும்‌ தலைவன்‌ - தலைவி நாடகங்களாக, 
ஏராளமான பாடல்கள்‌ நமது சங்க இலக்கியங்‌ 
களிலே உள்ளன. 


தமக்கிருந்த பெருமையெல்லாம்‌, சொற்களைக்‌ 
கையாளும்பொழுது, அதிகமான அக்கறை எடுத்துக்‌ 
கொண்டு நயம்சுரக்க இனிமை கலந்து பே வந்தது 
தான்‌. சிலர்‌ அந்த நிலையிலிருந்து நழுவிய்ருக்கக்‌ 
கூடும்‌. அதனைக்‌ கேட்ட திருவள்ளுவர்‌, சொல்‌ 
வன்மை என்ற அதிகாரம்‌ ஒன்றினையே எழுதி 
உலகிற்குத்‌ தந்தார்‌. 


"சொல்லுக சொல்லைப்‌ பிறிதோர்சொல்‌ 
அச்சொல்லை 
வெல்லுஞ்சொல்‌ இன்மை அறிந்து'” 


என்ற குறளைப்‌ பலரும்‌ அறிவார்கள்‌. எனவே 
பேசும்பொழுது, அது தனிப்படப்‌ பேசுவதாயினும்‌, 
அன்றி மேடையில்‌ பேசுவதாயினும்‌ சொல்லைக்‌ 
கையாளுவதில்‌ தனிக்கவனம்‌ இருக்க வேண்டும்‌ 
என்பது திருவள்ளுவர து அறிவுரையாகும்‌. 


திரேக்கரும்‌ ரோமானியர்களும்‌ சிற்பம்‌, ஓவி 
யம்போல, பேச்சுக்கலையை விதி முறைகளைக்‌ 
கையாண்டு தனிப்பெருமை பெற்ற கலையாகக்‌ 
கற்றார்கள்‌. நடைமுறையில்‌ தங்களது தாய்‌ 


42 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


~ 


EE i கடக 


மொழியையும்‌ வளர்க்க, பேச்சுக்கலையை ஒரு 
வழியாக எண்ணிக்‌ கையாண்டார்கள்‌; போற்றி 
உரைத்து மகிழ்ந்தார்கள்‌. 


அக்‌ கலையை வளர்த்து அதனால்‌ ஏற்பட்ட நல்ல 
விளைவுகளை ௮௧ வாழ்க்கையிலும்‌ புற வாழ்க்கை 
யிலும்‌ பயன்படுத்திக்கொண்டார்கள்‌. 


பன்னெடுங்காலமாகத்‌ தமிழர்களாகிய நாம்‌ நமது 
தாய்மொழியிலே பேசி வந்திருக்கிறோம்‌. நமது 
நாட்டை ஆண்ட மன்னர்கள்‌ காலத்திலும்‌ சரி, 
வள்ளல்கள்‌ காலத்திலும்‌ சரி, சிறந்த பேச்சாளர்கள்‌ 
இருந்திருக்க வேண்டும்‌ என்பது எனது துணிபு. 
எவ்வளவோ இலக்கியங்கள்‌ அழிந்துபட்டதுபோல, 
தமது பேச்சுக்‌ கலைஞர்களைப்பற்றிய குறிப்புகளும்‌ 
மறைந்துபோயிருத்தல்கூடும்‌. நமது நாட்டைப்‌ 
பல வெளிநாட்டவர்‌ படையெடுத்துவந்து 
வென்றதில்லை! ஒரே ஒரு நாடு நம்மை வெற்றி 
கொண்டது. அதுதான்‌ இங்கிலாந்து. அவ்வளவு 
தான்‌! தமிழில்‌ பேசிவந்த நிலையே மாறி, அறிஞர்‌ 
என்றால்‌ அவர்‌ ஆங்கிலத்தில்கான்‌ பேசுவார்‌ என்ற 
நிலை உருவாயிற்று! 


நான்‌ இளைஞனாக இருந்தபோதே, இரு. சர்‌ 
ஏ. இராமசாமி முதலியாரும்‌, இரு. சத்தியமூர்த்தி 
போன்றவர்களும்‌, மேடையில்‌ ஆங்கிலத்தில்தான்‌ 
பேசினார்கள்‌. தந்தை பெரியார்‌ ஈரோடு நகரசபைத்‌ 
தலைவராக இருந்தபோது, சேலத்தில்‌ மூதறிஞர்‌ 
இராஜாஜி நகரசபைத்‌ தலைவராக இருந்தார்‌. 
இருவரும்‌ சபையின்‌ நடவடிக்கைக்‌ குறிப்புகளைப்‌ 
பதிவேட்டில்‌ ஆங்கிலத்தில்தான்‌ எழுதினார்கள்‌ 
என்றால்‌, ஆங்கிலத்தின்‌ பிடிப்பு நம்மவர்களை 
எப்படியெல்லாம்‌ ஆட்டிப்‌ படைத்திருக்கிறது என்‌ 
பதனை அறியலாம்‌. 


மீண்டும்‌ தமிழ்‌ நாட்டில்‌, தமிழில்‌ பேசமாட்‌ 
டோமா என ஏங்குகின்ற காலம்‌ வந்தது. அப்‌ 
படியே பேசினாலும்‌, ஆங்கிலம்‌ கலக்காமல்‌ பேசுவது 
அரிது என்கிற நிலை. நான்‌ பள்ளிக்கூடத்தில்‌ 
படிக்கிற காலத்தில்‌, பலர்‌, '*எனக்குத்‌ தமிழிலே 
பேசிப்‌ பழக்கமில்லை. ஆங்கிலத்தில்தான்‌ அழகாகப்‌ 
பேசுவேன்‌” என்று வெளிப்படையாக வெட்கமின்றிக்‌ 
கூறிக்கொள்ளும்‌ வழக்கமும்‌ நம்மிடமிருந்தது. 
பல மொழிகளைக்‌ கலந்து பேசிவிட்டு, மணிப்பிர 
வாள நடைதான்‌ தமிழ்நாட்டு நடை என்று கூறி 
நமக்கு நாமே மகழ்ந்துகொள்கறோம்‌. பேச்சுக்‌ 
கலையில்‌ தக்க வெற்றிபெற, சொற்களைத்‌ தேர்ந்‌ 
தெடுப்பதில்‌ மிகுந்த பொறுமை வேண்டும்‌. சொல்‌ 
லின்‌ பொருள்‌ நயம்‌, ஒலி நயம்‌, இசை நயம்‌ 
எல்லாவற்றையும்‌ கவனித்தாகவேண்டும்‌. ஒரு 
சொல்‌ பிசகினா லும்‌, அதனால்‌ பெருத்த விபரீதங்கள்‌ 
விளைந்துவிடக்கூடும்‌. இப்படிப்பட்ட அருங்கலையில்‌ 
தாய்மொழியில்‌ பேசுவது குறைந்து, மணிப்பிரவாள 
நடை ஏற்பட்டுக்கொண்டே போனால்‌ நல்லதை? 
என்பதை நாம்‌ சிந்தித்துப்‌ பார்க்க வேண்டும்‌. 


43 


தமிழ்‌ மட்டும்‌ பெரிதும்‌ கற்றவர்களே, தங்களது 
பேச்சின்‌. இடையில்‌ ஆங்கில வார்த்தைகளைப்‌ 
பெய்து பேசுவதைக்‌ காண்கிறேன்‌. அதற்குக்‌ 
காரணம்‌ “தங்கள்‌ எதிரிலே உள்ளவர்கள்‌, 
தங்களுக்கு ஆங்கிலம்‌ தெரியாது” என்று நினைக்கக்‌ 
கூடாது என்பதற்காக இருக்கலாம்‌ என எண்ணு 
கிறேன்‌. 


நான்‌ சிறு வயது முதல்‌ அறிஞர்‌ அண்ணாவுடன்‌ 
தொடர்புகொண்டிருந்தவன்‌, அவர்கள்‌ ஆங்லைத்‌ 
திலும்‌ தமிழிலும்‌ புலமை மிக்கவர்கள்‌. பேசினால்‌ 


ஒன்று தமிழிலேயே பேசுவார்கள்‌! அல்லது 
ஆங்கிலத்திலேயே பேசுவார்கள்‌. மணிப்பிரவாளம்‌ 
அவரிடம்‌ வந்து நாட்டியமா டியதில்லை. தமிழில்‌ 


வழக்காற்றில்‌ இல்லாத சொற்களையும்‌ எடுத்து 
அழகுறப்‌ பேசி, நாட்டின நடைமுறைக்குக்‌ 
கொண்டு வந்தவர்‌ அறிஞர்‌ அண்ணா. 


தமிழிலே மேடைப்‌ பேச்சுக்கு மீணடும்‌ உயிர்‌ 
ஊட்டியவர்கள்‌ இரு.வி.க., டாக்டர்‌ திரு. வரத 
ராஜுலு தந்‌ைத பெரியார்‌ ஈ.வெ.ரா. என்ற 
மூவரைத்தான்‌ குறிப்பிடவேண்டும்‌. 


அதன்பின்‌ சிறந்த தமிழ்ப்‌ பேச்சாளர்கள்‌ பலரை 
நாடு பெற்றது. நான்‌ இளைஞனாக இருந்த 
பொழுது தருமபுரியில்‌ படித்தேன்‌. அப்பொழுது 
தருமபுரியில்‌ மின்சாரம்‌ கிடையாது. பொதுக்‌ 
கூட்ட அறிவிப்பே தண்டோராமூலம்தான்‌ நடை 
பெறும்‌. பேச்சாளர்கள்‌ ஒலிபெருக்கி இல்லாமல்‌ 
தான்‌ பேசுவார்கள்‌. அப்பொழுதிருந்தே பலரது 
பேச்சுகளைக்‌ கேட்டுக்கொண்டுவருகிறேன்‌. 
தற்பொழுதோ, சட்டசபையில்‌ இனமும்‌ தமிழ்ச்‌ 
சொற்பொழிவுகளைக்‌ கேட்கும்‌ நல்வாய்ப்பினைப்‌ 
பெற்றிருக்கின்றேன்‌. மேடைத்தமிழ்‌ அனு தினமும்‌ 
வளர்ந்துகொண்டே வருகிறது. 


மூதறிஞர்‌ இராஜாஜி, ஒர்‌ அறிவுப்‌ பழம்‌. அவரது 
பேச்சு மிகுந்த கூர்மைவாய்ந்ததாக இருக்கும்‌. 
இராஜாஜியின்‌ பேச்சிலே கெளிவும்‌ நிதானமும்‌ கலந்‌ 
திருக்கும்‌. நறுக்குத்‌ தெறித்தாற்போல்‌ சிறுசிறு 
வார்த்தைகளாக வந்து விழும்‌. குட்டிக்கதைகள்‌ 
வந்து வந்து அவையோரை மகிழ்விக்கும்‌. supe 
பேசினால்‌ தமிழ்தான்‌ இருக்கும்‌. ஆங்கிலத்தில்‌ 
பேசினால்‌ ஆங்கிலம்தான்‌ தொனிக்கும்‌. 


சுயமரியாதை இயக்கம்‌ தோன்றிய காலத்தில்‌, 
மக்கள்‌ மத்தியில்‌ பல பேச்சாளர்கள்‌ உருவா 
னார்கள்‌. கூடவே பல கலவரங்களும்‌ நடந்தன. 
எனவே, கருத்துகளை வெகுவேகமாக எடுத்துச்‌ 
சொல்ல வேண்டிய நெருக்கடி பேச்சாளர்களுக்கு 
வந்தது. DG. பொன்னம்பலனார்‌ போன்ற பேச்‌ 
சாளர்கள்‌ உருவானார்கள்‌. அவரது பேச்சில்‌ கருத்‌ 
துகள்‌ கோவையாக வந்து விழும்‌. பேச்சு, கேட்க 
இனிமையாக இருக்கும்‌. சொல்லோட்டமோ மிக 
விரைவாக இருக்கும்‌. 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


அதே காலத்தில்‌ DO. வி. கலியாணசுந்தனார்‌ 
அவர்கள்‌, அழகு தமிழில்‌, எதையும்‌ மும்முறை 
விளக்கம்‌ சொல்லிப்‌ பேசுவது, இசையைக்‌ கேட்பது 
போல்‌ இருக்கும்‌. 


திரு. சத்தியமூர்த்தி, மணிப்பிரவாள நடைக்குச்‌ 
சொந்தக்காரர்‌. தேசியத்தின்‌ எதிரிகளுக்குப்‌ 
பதிலடி. தருவதில்‌ வல்லவர்‌. தமிழ்நாட்டில்‌ பாமர 
மக்களிடையிலே தங்களது பேச்சால்‌, தேசியத்தை 
வளர்த்த பெருமை திரு. A. பி. சுப்பையா, இரு. 
அண்ணாமலைப்பிள்ளை, இரு. உபயதுல்லா போன்‌ 
றவர்கட்கு உண்டு. 


நீதிக்கட்சியும்‌ சிறந்த பேச்சாளர்களைத்‌ தமிழுல 
கிற்கு நல்கியது. இரு, ஜனகசங்கர கண்ணப்பர்‌, 
“இிருவாசகமணி' எனப்‌ பிற்காலத்தில்‌ புகழ்பெற்ற 
இரு. பாலசுப்பிரமணியம்‌, எவ்வளவு நேரம்‌ கேட்‌ 
டாலும்‌ தெவிட்டாதபடி பேசும்‌ ஆற்றல்‌ பெற்ற 
“அஞ்சாநெஞ்சன்‌” இரு. அழகிரிசாமி, ‘65519’ 
இரு. குருசாமி போன்றவர்கள்‌ மேடைத்‌ தமிழுக்கு 
ஏற்றம்‌ தந்தவர்கள்‌. 


சுயமரியாதைக்காரராக வளர்ந்து, பொது 
வுடைமைக்‌ கட்சியின்‌ தலைவர்களிலே ஒருவரான, 
திரு. ப. ஜீவானந்தம்‌ அவர்கள்‌ மேடைத்‌ தமிழுக்கு 
ஆற்றிய தொண்டு மறக்கமுடியாதது. பாரதியைப்‌ 
பற்றிப்‌ பேசினால்‌ அவர்‌ பேச்சில்‌ அனல்‌ பறக்கும்‌. 
கவிதைகளே துள்ளி விளையாடும்‌. 


தந்தை பெரியாரைப்பற்றி நான்‌ எழுதாமல்‌ 
இருந்தால்‌, மேடைத்‌ தமிழை வளர்த்த ஒருவரையே 
மறைத்த மாபெரும்‌ குற்றத்திற்கு ஆளாவேன்‌. 
கூட்டத்தில்‌ உள்ள படித்தவர்கள்‌ படிக்காதவர்கள்‌ 
ஆகிய இரு சாராரையும்‌, தனது எளிய நடையால்‌, 
சாதாரணச்‌ சொற்களால்‌, மக்களது உள்ளத்தை 
ஈர்த்த மாபெரும்‌ பேச்சாளர்‌ அவர்‌. மேடைத்‌ 
தமிழுக்குத்‌ தொண்டு செய்த, செய்து வரும்‌ பல 
தலைவர்களை உருவாக்கித்‌ தமிழகத்திற்குத்‌ தந்த 
தலைவர்‌ அவர்‌. அலுப்புத்‌ தட்டாமல்‌ இரண்டரை 
மணி நேரம்‌ அவரது பேச்சைக்‌ கேட்டுக்கொண்டே 
இருக்கலாம்‌. அவ்வளவு சுவையான பேச்சு. 


பெரியார்‌ பலரை உருவாக்கியவர்‌ என்றால்‌, 
அறிஞர்‌ அண்ணா கையாண்ட மேடைத்தமிழ்‌ 


பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களைத்‌ தட்டி 
எழுப்பியது எனச்‌ சொல்லலாம்‌. அண்ணாவின்‌ 
குரலிலே எழுந்த நாதத்தை வேறெவர்‌ குரலிலும்‌ 
நான்‌ கேட்டதேயில்லை. 


இரு. ஈ. வெ. A. சம்பத்‌ தனக்கெனத்‌ தனிப்‌ 
பாணியை வளர்த்துக்கொண்டு மேடைத்தமிழுக்குப்‌ 
புகழ்‌ சேர்த்தவர்‌. மறைந்த பெருந்தலைவர்‌ இரு. 
காமராஜர்‌ மக்கள்‌ மனத்தைத்‌ தொடும்‌ வசையில்‌ 
பேச வல்லவர்‌. 


இப்படி நம்மை விட்டு மறைந்த தலைவர்கள்‌ 
பலரும்‌ மேடைத்தமிழ்‌ வளரப்‌ பாடுபட்டார்கள்‌. 
மேடைத்‌ தமிழை நன்கு வளப்படுத்துவதில்தான்‌ 
பேச்சுக்கலையின்‌ உயிர்நாடியே உள்ளது. பேச்சுக்‌ 
கலை வளர்வதில்தான்‌ மக்களாட்சியின்‌ எதிர்காலம்‌ 
உள்ளது. 


எனவே, தேவையற்ற மணிப்பிரவாள நடையைத்‌ 
தவிர்த்து, தூய மேடைத்தமிழை வளர்ப்பதில்‌ 
நாம்‌ கவனம்‌ செலுத்தவேண்டும்‌. 


தமிழில்‌ சொற்களில்லையே என்ற குறைபாடு 
நமக்கில்லை. திரு. பெ. தூரன்‌ அவர்கள்‌ தலைமை 
யில்‌ இயங்கிய குழு சிறந்த கலைக்களஞ்சியத்தைத்‌ 
தந்துள்ளது. தமிழில்‌ தற்போது சட்டச்‌ சொற்கள்‌ 
கண்டுபிடிக்கும்‌ குழு மிகவும்‌ வேகமாகப்‌ பணியாற்றி 
வருகிறது. விஞ்ஞானச்‌ சொற்களை, ஜப்பானிய 
மொழியில்‌ உடனடியாக மொழி பெயர்க்கும்‌. 
பொழுது நம்மால்‌ இயலாது என்று கூறுவது 
பேதமையல்லவா? 


ஜப்பானியார்களே தங்களது மொழியின்‌ மூலம்‌ 
தமிழ்தான்‌ என எடுத்துச்‌ சொல்லிப்‌ பெருமைப்‌ 
படும்‌ காலமிது. எனவே, நமது மேடைத்தமிழின்‌ 
மூலமாக ஏராளமான சொற்களை வழக்காற்றில்‌ 
கொண்டுவர முடியும்‌. நாடாளுமன்றம்‌, கோப்பு, 
இரு, வணக்கம்‌, ஆளுநர்‌, மக்கள்‌ நல்வாழ்வு 
போன்ற எத்தனையோ சொற்கள்‌, கடந்த 
பதினைந்தாண்டுகளில்‌ நமக்குக்‌ கிடைத்த நல்ல 
தமிழ்ச்‌ சொற்கள்‌. எனவே, மேடைத்தமிழ்‌, 
தமிழுக்குச்‌ சிறப்புச்‌ செய்யும்‌ கருவூலம்‌. அதனைப்‌ 
பேணிக்‌ காப்பது நம்‌ கடமை. 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


ரண்டாயிரம்‌ ஆண்டு காலத்திற்கும்‌ மேலாகச்‌ 
இ சற்றும்‌ இடைவெளி இல்லாக தொன்மை 
யும வரலாற்றுப்‌ பெருமையும்‌ கொண்டது மதுரை 
மாநகரம்‌. பாண்டியர்களின்‌ தலைநகராகப்‌ பதி 
னான்கு நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக விளங்‌ 
தியது. நடுவில்‌ சிறிது காலம்‌ களப்பிரர்களின்‌ தலை 
நகராகவும்‌ திகழ்ந்தது. 15 முதல்‌ 18 நூற்றாண்டு 
கள்‌ வரை பாண்டிய நாட்டை ஆண்ட முஸ்லிம்‌ 
சுல்தான்கள்‌, நாயக்க மன்னர்கள்‌ ஆகியோரின்‌ 
தலைநகரமாகத்‌ தொடர்ந்து விளங்கியது. 


18 நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக ஒரு நாட்‌ 
டின்‌ தலைநகரமாகத்‌ தொடர்ந்து விளங்கிய 
பெருமை இந்தியாவில்‌ மதுரை நகருக்கு மட்டுமே 
யுண்டு. 


' சோழர்களின்‌ தலைநகரங்களாக விளங்கிய பூம்‌ 
புகார்‌, உறையூர்‌, பழையாறை, தஞ்சை, கங்கை 
கொண்ட சோழபுரம்‌ ஆகியவற்றுக்குக்கூட இத்‌ 
தகைய நெடிய வரலாறு ADUT S- 


சேரர்‌ தலைநகரமான வஞ்சி எதுவெனக்‌ கண்‌ 
டறிய முடியாத நிலை இன்னமும்‌ உள்ளது. 


பல்லவர்‌ தலைநகரமான காஞ்சி நகரம்கூடச்‌ 
சில நூற்றாண்டுகள்‌ மட்டுமே தலைநகரமாக 
விளங்கியது. 


பாண்டிய நாட்டின்‌ தலைநகரமான மதுரைக்கு 
உள்ள இடைவெளியில்லாத பெருமைமிக்க வர 
லாறு சேர, சோழ, பல்லவப்‌ பேரரசுகளின்‌ தலை 
நகரங்களுக்குக்‌ கிடையாது. 4 


45 


ப. நெடுமாறன்‌, எம்‌.ஏ., எம்‌.எல்‌.ஏ. 


மதுரையின்‌ தொன்மையைப்‌ பண்டு உலகம்‌ 
உணர்ந்து பாராட்டியது. கி.மு. 320-0 இருந்த 
தாகக்‌ கூறப்படும்‌ கிரேக்க அறிஞர்‌ மெகஸ்தனிஸ்‌ 
மதுரையைப்பற்றிக்‌ குறிப்பிட்டிருக்கிறார்‌. இ.பி. 
75ஆம்‌ ஆண்டில்‌ கிரேக்க அறிஞரான பிளினி தனது 
குறிப்பில்‌ மதுரையைப்‌ பற்றி எழுதியுள்ளார்‌. இ.பி. 
140-0 வாழ்ந்த தாலமியின்‌ குறிப்புகளிலும்‌ மதுரை 
இடம்‌ பெற்றுள்ளது. கி.மு. 25-ல்‌ ஆண்ட ரோம்‌ 
பேரரசனான அகஸ்டஸ்‌ சபைக்கு மதுரைப்‌ பேர 
ரசனின்‌ தூதுவன்‌ ஒருவன்‌ வந்தான்‌ எனஸ்ட்ராபோ 
என்பவர்‌ குறிப்பிடுகிறார்‌. 


மதுரையிலும்‌ அதைச்‌ சுற்றிலும்‌ உள்ள பல 
இடங்களில்‌ ரோமாபுரி நாணயங்கள்‌ அகழ்ந்தெடுக்‌ 
கப்பட்டுள்ளன. மதுரையில்‌ ரோமர்‌ குடியிருப்பு 
ஒன்று இருந்தது. சீசரின்‌ 63 தங்க நாணயங்கள்‌ 
மதுரை மாவட்டம்‌ பழனி வட்டம்‌ கலையம்புத்‌ 
தூரில்‌ அகழ்ந்தெடுக்கப்பட்டன. 


இ.பி. முதலாம்‌ நூற்றாண்டைச்‌ சேர்ந்த மிகப்‌ 
பழமையான கல்வெட்டுகள்‌, மதுரைக்கடுத்த திருப்‌ 
பரங்குன்றம்‌, அழகர்‌ மலை, சித்தர்‌ மலை ஆகிய 
இடங்களில்‌ உள்ளன. 


சங்க இலக்கியங்களும்‌ மதுரையின்‌ புகழைப்‌ பாடு 
இன்றன. சங்கம்‌ மருவிய காவியமான சிலம்பும்‌ 
மதுரையின்‌ புகழை இசைக்திறது.. 

பேரரசுகளின்‌ தலைநகரமாகவும்‌, தொன்மை 
மிக்க பண்பாட்டின்‌ நிலைக்களனாகவும்‌ மட்டும்‌ 
மதுரை விளங்கவில்லை. மாறாகத்‌ தமிழன்னையின்‌ 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


அரசு கட்டிலாகவும்‌ மதுரை தொடர்ந்து விளங்கி 
வருவதுதான்‌ அதன்‌ பெருமைகளில்‌ எல்லாம்‌ தலை 
யாய பெருமையாகும்‌. 


18 நூற்றாண்டுகாலமாகப்‌ பாண்டியர்களுக்கும்‌ 
மற்றவர்களுக்கும்‌ அரசியல்‌ தலைநகரமாக விளங்‌ 
கிய மதுரை சி.பி. 1801ஆம்‌ ஆண்டில்‌ வெள்ளையர்‌ 
ஆட்சிக்குட்பட்டு அரசியல்‌ தலைநகரம்‌. என்ற. 
நிலையை இழந்ததே தவிர, தமிழ்ப்‌ பண்பாட்டுத்‌ 
தலைநகரம்‌ என்ற பெருமையுடன்‌ இன்றளவும்‌ 
திகழ்கிறது. வ்‌ 


தமிழோடு மதுரையையும்‌ சேர்த்தே இலக்‌ 
கியங்கள்‌ பாடுகின்றன. மதுரையில்‌ தமிழ்‌ 
வளர்ந்தது. தமிழ்‌ மணம்‌ சுமழ மதுரை திகழ்ந்தது. 


தாமரை போல அமைந்தது மதுரை. நகரம்‌. 
தமிழில்‌ தோய்ந்த அந்‌ நகர மக்கள்‌ அம்‌ மலரின்‌ 
தாதுக்களைப்‌ போன்றவர்கள்‌. அத்த மகரந்தத்‌ 
தூளை அள்ளியுண்ண வருகின்ற பறவைகளைப்‌ 
போன்றவர்கள்‌ தமிழ்ப்‌ புலவர்கள்‌. . இத்தகைய 
பெருமை வாய்ந்த மதுரை நகர மக்கள்‌ கோழி கூவி 
எழுவதில்லை. சேரர்‌ தலைநகரமான வஞ்ச வாழ்‌ 
மக்களும்‌, சோழர்‌ தலைநகர மக்களும்தான்‌ கோழி 
கூவி எழுபவர்கள்‌. ஆனால்‌ கூடல்‌ மாநகர மக்களோ 
நான்மறைகளும்‌ முழங்கப்படும்‌ ஓசை கேட்டு 
எழுபவர்கள்‌. இலக்கியக்‌ குரல்‌ கேட்டு இலக்கியத்‌ 
துயில்‌ எழும்‌ இலக்கிய மக்களாக வாழ்ந்தார்கள்‌ 
மதுரை மக்கள்‌ என்பதைப்‌ பரிபாடல்‌ உழ்வருமாறு 
சித்திரிக்கின்றது: 


"மாயோன்‌ கொப்பூழ்‌ மலர்ந்த தாமரைப்‌ 
பூவொடு புரையுஞ்‌ சிரூர்‌ பூவின்‌ 
இதழசுத்‌ தனைய தெருவம்‌ இதழகத்து 
அரும்பொகுட்‌ டனைத்தே அண்ணல்‌ கோயில்‌ 
தாதின்‌ அனையர்‌ தண்டமிழ்க்‌ குடிகள்‌ 
தாதுண்‌, பறவை அனையர்‌ பரிசில்‌ வாழ்நர்‌ 
பூவினுட்‌ பிறந்தோன்‌ நாவினுட்‌ பிறந்த 
நான்மறைக்‌ கேள்வி நவில்குரல்‌ எடுப்ப 
ஏம இன்துயில்‌ எழுதல்‌ அல்லதை 
வாழிய வஞ்சியுங்‌ கோழியும்‌ போலக்‌ ` 
கோழியின்‌ எழாதெம்‌ பேரூர்‌ துயிலே.”* 


மதுரையில்‌ தமிழாராய்ச்சி தொன்றுதொட்டு 
நடைபெற்று வந்திருக்கின்றது என்பதைத்‌ இருக்‌ 
கோவையார்‌ பின்வருமாறு சுட்டிக்‌ காட்டுகிறது: 


**உயர்மதிற்‌ கூடலின்‌ ஆய்ந்த ஒண்டீந்‌ தமிழின்‌ 
துறைவாய்‌ நுழைந்த னையோ”” 


"உயர்ந்த மதிலால்‌ சூழப்பட்ட கூடல்‌ மாநகரில்‌ 
இனிய தமிழ்‌ 'ஆராயப்படுறெ இடத்தில்‌ நுழைந்து 
வந்தாயோ” என, தன்‌ தோழனை ஒருவன்‌ கேட்‌ 


கிறான்‌. இதிலிருந்து அத்தானிலேயே தமிழ்‌ ஆய்வுக்‌ 
கூடம்‌ அதாவது தமிழ்ச்‌ சங்கம்‌ மதுரையிலிருந்தது 
என்பது புலனாகிறது. 


புறநானுரறும்‌ இதை வலியுறுத்துகிறது. 
**தமிழ்கெழு கூடல்‌ தண்கோல்‌ வேந்தே.” 


“தமிழ்‌ நிறைந்த மதுரையை ஆளுகின்ற அரசே?” 
என மன்னனைப்‌ புலவர்‌ விளிக்கிறார்‌. 


சிலப்பதிகாரம்‌ பாடவந்த இளங்கோவடிகள்‌ 
தாம்‌ சேர நாட்டினர்‌ என்பதையே மறந்து ஒரு 
படி மேலாகப்‌ போய்‌, பின்வருமாறு பாடுகிறார்‌: 


“wows தோங்கி மதுரையில்‌ வளர்ந்து 
புலவர்‌ நாவில்‌ பொருந்திய தென்றல்‌.” 


பொதிகை மலையில்‌ பிறந்து மதுரையில்‌ வளர்ந்து 
புலவர்கள்‌ நாவில்‌ பொருந்திய தென்றலாகத்‌ 
தமிழை வர்ணிக்கிறார்‌. இன்னொரு இடத்தில்‌ 
“தென்தமிழ்‌ நன்னாட்டுத்‌ தீதுதீர்‌ மதுரை”! என்‌ 
கிறார்‌. தமிழ்‌ எங்கே பிறந்திருந்தாலும்‌ அதை 
வளர்த்த பெருமை மதுரைக்கே உண்டு என இளங்‌ 
கோவடிகள்‌ கூறியதைவிட வேறு யார்‌ சிறப்பாகக்‌ 
கூற முடியும்‌. 


*“தென்தமிழ்‌ மதுரை" 
என மணிமேகலையில்‌ சீத்தலைச்‌ சாத்தனாரும்‌, 
"கண்ணார்‌ கண்ணிக்‌ கடுந்தேர்ச்‌ செழியன்‌ 
தமிழ்நிலை பெற்ற தாங்கரு மரபின்‌ 
மகிழ்நனை மறுகின்‌ மதுரை'* 


* தமிழ்நிலைக்களனாக விளங்கிய 
எனச்‌ சிறுபாணாற்றுப்படையும்‌, 


மதுரை * 


*“தமிழ்வையைத்‌ தண்ணம்புனல்‌!” 
எனப்‌ பரிபாடலும்‌, = 


“sup நிலைபெற்ற தாங்கரு மரபின்‌ மதுரை?” 
என மதுரைக்காஞ்சியும்‌ புகழுகின்‌ றன. 


முத்தமிழையும்‌ தந்த பழமையான ஊர்‌ மதுரை 
எனத்‌ திருத்தொண்டர்‌ புராணம்‌ பாடுகிறது. 


“சால்பாய மும்மைத்‌ தமிழ்‌ நல்கிய அங்கண்‌ 
மூதூர்‌?” 


**தண்பணையுடுத்த தமிழ்ப்‌ பெருங்கூடல்‌”* 
எனப்‌ பண்டார மும்மணிக்கோவையும்‌, 


**தடம்பணையுடுத்த தண்டமிழ்க்கூடல்‌'” என 
மதுரைக்‌ கலம்பகமும்‌, 


**தெய்வத்தமிழ்க்கூடல்‌'* என மீனாட்சியம்மை 
பிள்ளைத்‌ தமிழும்‌, 


46 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


““தானின்றுலகம்‌ ' தழையத்‌ தழைத்த தமிழ்‌ 
மதுரை” என மீனாட்சி இரட்டைமணிமாலையும்‌, 


“Apis தண்டமிழ்‌ ஆலவாய்‌” எனத்‌ திருவிளை 
யாடற்‌ புராணமும்‌ தமிழையும்‌ மதுரையையும்‌ 
இணைத்தே பாடுகின்றன. 


மதுரையை நிலைக்களனாகக்‌ கொண்டு தமிழ்‌ 
வளர்த்தது என்பதைச்‌ சங்க இலக்கியங்களும்‌ பின்‌ 
னர்த்‌ தோன்றிய இலக்கியங்களும்‌ பறையறைந்து 
தெரிவிக்கின்றன. 


அதனாலேதான்‌ தமிழ்ப்புலமை மிக்கவர்கள்‌ 
மதுரையில்‌ தமது புலமையை அரங்கேற்றினார்கள்‌. 
புலவர்கள்‌ பலரும்‌ மதுரையை இருப்பிடமாகக்‌ 
கொள்வதிலும்‌ தமது பெயருக்கு முன்னால்‌ மதுரை 
என்பதை அடைமொழியாகச்‌ சூட்டிக்‌ கொள்வதி 
அம்‌ அளவிலாத பெருமைகொண்டிருந்தனர்‌. 


இறைவனே ஆனாலும்‌, நெற்றிக்‌ கண்ணையே 
திறந்தாலும்‌ குற்றம்‌ குற்றமே எனக்‌ கூறி, தமிழின்‌ 
மானங்காத்த நக்கீரன்‌ பிறந்துவாழ்ந்த ஊர்‌ மதுரை. 
எனவேதான்‌ அவர்‌ மதுரைக்‌ கணக்காயனார்‌ மக 
னார்‌ நக்கீரனார்‌ என அழைக்கப்பட்டார்‌. 


அதைப்போலவே மதுரை என்ற அடைமொழி 
யைத்‌ தமது பெயருக்கு முன்‌ சேர்த்துக்கொண்ட 
சங்ககாலப்‌ புலவர்கள்‌ வரிசை இது. 


மதுரைப்‌ பெருமருதிளநாகனார்‌. 

மதுரைக்‌ கணக்காயனார்‌. 

மதுரைப்‌ பாலாசிரியர்‌ சேந்தன்‌ கொற்றனார்‌. 
மதுரைக்‌ கூலவாணிகன்‌ சித்தலைச்சாத்களனார்‌. 
மதுரைத்‌ தமிழக்கூத்தனார்‌. 

மதுரை மருதங்கிழார்‌ மகன்‌ இளம்போத்தன்‌. 
மதுரை அறுவை வாணிகன்‌ இளவேட்டனார்‌. 
மதுரை ஆசிரியர்‌ கோடங்கொற்றனார்‌. 
மதுரை வேளாசான்‌, 


நாவுக்கரசர்‌, சம்பந்தர்‌, மணிவாசகர்‌ மற்றும்‌ பல 
நாயன்மார்களும்‌ ஆழ்வார்களும்‌ இன்தமிழால்‌ இறை 
வளைத்‌ தொழுத ஊர்‌ மதுரை. நாயக்க மன்னர்‌ 
கள்‌ காலத்தில்‌ வாழ்ந்த தமிழ்‌ வளர்த்த புலவர்கள்‌ 
பலர்‌ உண்டு. 


“புலவருக்கு ஒளடதமான “நைடதம்‌”, “வெற்றி 
வேற்கை”, “கூர்மபுராணம்‌* போன்ற பல நூற்‌ 
களை இயற்றிய கொற்கை மன்னன்‌ அதிவீரராம 
பாண்டியன்‌, *பிரமோத்திர காண்டம்‌” இயற்றிய 
தென்காசி வேந்தன்‌ வரதுங்கராமபாண்டியன்‌ ஆகி 

யோர்‌ மதுரையை ஆண்ட முதல்‌: நாயக்க மன்னன்‌ 
விசுவநாத நாயக்கரின்‌ குடை நிழலில்‌ (1529-1564) 
தமிழ்‌ வளர்த்தனர்‌. 


47 


வீரப்ப நாயக்கரின்‌ (1572-1595) காலத்தில்‌ 
அவரின்‌ அவைக்களப்‌ புலவராக வாழ்ந்த அநதாரிப்‌ 
புலவர்‌ “சுந்தர பாண்டியம்‌” என்ற நூலை 
இயற்றினார்‌. 


இருமலை நாயக்கர்‌ காலத்தில்‌ (1623-1659) 
செந்தமிழ்ப்‌ புலவர்கள்‌ பலர்‌ மதுரையில்‌ தமிழ்த்‌ 
தொண்டு புரிந்தனர்‌. 


அமிழ்தினுமினிய “மீனாட்சியம்மை பிள்ளைத்‌ 
தமிழ்‌”, “கந்தர்‌ கலிவெண்பா”, “மீனாட்சியம்மை 
குறம்‌”, “நீதிநெறிவிளக்கம்‌” ஆகியவற்றைப்‌ பாடிய 
குமரகுருபரர்‌ மதுரையில்‌ தமிழ்த்தொண்டும்‌ தெய்‌ 
வத்தொண்டும்‌ ஆற்றினார்‌. 

கிறித்துவப்‌ பாதிரியான இராபர்ட்‌-டி-நோ பிலி 
திருமலை நாயக்கரின்‌ ஆதரவுடன்‌ கிறித்துவ உரை 
தடை நூல்களை இயற்றினார்‌. 


வீரமாமுனிவருக்குத்‌ தமிழ்‌ கற்றுத்‌ அந்த சுப்ர 


தீபக்கவிராயர்‌ சுவைமிக்க *கூளப்ப நாயக்கன்‌ 
காதல்‌', “விறலிவிடுதூது” ஆகியவற்றைப்‌ 
படைத்தார்‌. 


அழகிய மணவாளதாசர்‌ எனும்‌ பிள்ளைப்பெரு 
மாள்‌ ஐயங்கார்‌ * அஷ்டபிரபந்தங்களையும்‌ ” 
பாடினார்‌. 


சொக்கநாத நாயக்கர்‌ காலத்தில்‌ (1659-1682) 
வாழ்ந்த இசுலாமியப்‌ பெரும்‌ கவிஞர்‌ உமறுப்‌ 
புலவர்‌ “சீறாப்‌ புராணம்‌", “முதுமொழிமாலை' 
ஆகியவற்றை இயற்றினார்‌. 


விஜயரங்க சொக்கநாதர்‌ காலத்தில்‌ (1706- 
1802) தாயுமானவர்‌ தெய்வத்‌ தமிழ்ப்‌ பாக்களைப்‌ 
பாடினார்‌. 


தெள்ளுதமிழ்‌ “குற்றாலக்‌ குறவஞ்சி: இயற்றிய 
திரிகூட ராசப்பக்‌ கவிராயர்‌, “அகராதி நிகண்டு” 
பாடிய இரேவணச்ூத்தர்‌, இறைவனின்‌ திருவிளை 
யாடலை இனிய தமிழ்ப்‌ பாக்களால்‌ பாடிய பரஞ்‌ 
சோதி முனிவர்‌, “அருணாசல புராணம்‌” பாடிய 
எல்லப்பபூபதிப்‌ புலவர்‌, “பிரபுலிங்க லீலை” பாடிய 
சிவப்பிரகாசர்‌ ஆகியோர்‌ மதுரை மண்ணில்‌ 
தமிழை வளர்த்தனர்‌. 


இருபதாம்‌ நூற்றாண்டின்‌ மாபெரும்‌ தமிழ்க்‌ 
கவிஞன்‌ சுப்பிரமணிய பாரதி மதுரை வந்து ஆசிரிய 
ராகப்‌ ' பணியாற்றி, தமிழ்‌ கூறும்‌ நல்லுலகிற்கு 
அறிமுகமானான்‌.. தமிழ்‌ நாடகக்‌ கலைக்குப்‌ புத்‌ 
துயிர்‌ கொடுத்த சங்கரதாஸ்‌ சுவாமிகளும்‌ மதுரை 
யில்‌ இருந்து நாடகத்‌ தமிழை வளர்த்தார்‌. 


மதுரையில்‌ நான்காம்‌ தமிழ்ச்சங்கத்தோடு 
தொடர்பு கொண்டு நற்றமிழ்‌ வளர்த்த வீரராகவய்‌ 
யங்கார்‌, அரசஞ்‌ சண்முகனார்‌, மகாவித்துவான்‌ 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


ரா. இராகவய்யங்கார்‌, மு. இராகவய்யங்கார்‌, பி.டி. 
சீனிவாசய்யங்கார்‌, நாராயணய்யங்கார்‌ ஆகியோ 
ரும்‌ டாக்டர்‌ நாவலர்‌ ௪. சோமசுந்தர பாரதியார்‌. 
ஆ. கார்மேகக்‌ கோனார்‌, திருக்குறள்‌ அட்டாவதானி, 
இ. ப. சுப்பிரமணியதாஸ்‌, டாக்டர்‌ மா. இராச 
மாணிக்கனார்‌, ஒளவை சு. துரைசாமிப்‌ பிள்ளை, 
அ. கி. பரந்தாமனார்‌, டாக்டர்‌ ௮. சிதம்பர 
நாதனார்‌ ஆகியோரும்‌ மதுரையில்‌ இருந்து ஆற்றிய 
தமிழ்த்தொண்டு அளவிடற்கரியது. அதைப்‌ 
போலவே மதுரைப்‌ பல்கலைக்கழகத்தின்‌ துணை 
வேந்தர்களாக வீற்றிருந்த டாக்டர்‌ தெ. பொ. 
மீனாட்செந்தரனார்‌, டாக்டர்‌ மு. வரதராசனார்‌ 
ஆகியோர்‌ நிலையான தமிழ்ப்பணிகள்‌ ஆற்றினர்‌. 


மதுரையில்‌ இருந்து தமிழ்த்‌ தொண்டாற்றிய 
புலவர்‌ பெருமக்களைக்‌ கண்டோம்‌. இனி, மதுரை 
யில்‌ தமிழ்‌ வளர்த்த தமிழ்‌ மன்றங்களின்‌ வரலாற்‌ 
றினையும்‌, மதுரையில்‌ நடைபெற்ற தமிழ்‌ விழாக்‌ 
களின்‌ சிறப்பினையும்‌ காண்போம்‌. 


தமிழ்ச்‌ சங்கம்‌ 

மூவேந்தருள்‌ சங்கம்‌ வைத்துத்‌ தமிழ்‌ வளர்த்த 
பெருமை பாண்டியர்களுக்கு மட்டுமே உண்டு. 
தொன்றுதொட்டே மதுரையில்‌ தமிழ்ச்‌ சங்கம்‌ 
இருந்தது என்பதற்கு எண்ணற்ற இலக்கிய ஆதா 
ரங்கள்‌ உள்ளன. 


கடல்கொண்ட குமரி நாட்டில்‌ தென்‌ மதுரை 
யில்‌ முதலாவது தமிழ்ச்‌ சங்கத்தை காய்சினவழுதி 
என்னும்‌ பாண்டிய மன்னன்‌ நிறுவினான்‌. இச்‌ 
சங்கத்தில்‌ அகத்தியனார்‌, முரஞ்சியூர்‌ முடிநாக 
ராயர்‌ முதலிய நூற்றுக்கணக்கான புலவர்கள்‌ 
இருந்து எண்ணிறந்த நூற்களை வெளியிட்டனர்‌. 
இத்‌ தென்மதுரையைக்‌ கடல்கொண்டபின்‌ கபாட 
புரம்‌ என்ற இடத்தைத்‌ தலைநகராக்கி அங்கு 
இரண்டாம்‌ தமிழ்ச்‌ சங்கத்தைப்‌ பாண்டியன்‌ 
கடுங்கோன்‌ நிறுவினான்‌. தொல்காப்பியர்‌ 
முதலான புலவர்கள்‌ அதில்‌ வீற்றிருந்து தமிழ்‌ 
வளர்த்தனர்‌. 


சுபாடபுரத்தையும்‌ கடல்‌ கொள்ளை கொள்ள, 
தற்போதுள்ள மதுரை நகரில்‌ மூன்றாம்‌ தமிழ்ச்‌ 
சங்கத்தைப்‌ பாண்டியன்‌ முடத்திருமாறன்‌ நிறு 
வினான்‌. 


முச்சங்கங்களைப்‌ பற்றி இறையனார்‌ களவியல்‌ 
பாயிர உரையிலும்‌, தொல்காப்பிய உரையாசிரியர்‌ 
கள்‌ உரைகளிலும்‌, சங்க இலக்கியங்கள்‌ சிலவற்றின்‌ 
உரைகளிலும்‌ குறிப்புகள்‌ காணக்கிடக்கின்றன. 


புலவர்‌ குழாமைத்‌ தொகை, சங்கம்‌, கூடல்‌, கழ 


கம்‌ என்ற பெயர்களால்‌ வழங்கினர்‌ என்பதற்குக்‌ 
கீழே கண்டவை சான்று பகரும்‌. 


Digitized by Noolah 


““மதுரைத்‌ தொகையாக்கினான்‌”” (தேவாரம்‌) 
"மதுரை நன்பாட்டுப்‌ புலவனாய்ச்‌ சங்கமேறி'' 
(தேவாரம்‌) 
**கூடலின்‌ ஆய்ந்த ஒண்தீந்‌ தமிழ்‌'* 
(திருக்கோவையார்‌) 
“*கந்தனையனையவர்‌ கலைதெறி கழகம்‌” 
(கம்பராமாயணம்‌) 


மதுரையில்‌ சங்கம்‌ இருந்தது என்பதற்கு ADS 
கடுக்கான இலக்கியச்‌ சான்றுகள்‌ உள்ளன. அவற்‌ 
னுள்‌ சில: 


*தலையாலங்கானத்துச்‌ செரு வென்ற நெடுஞ்‌ 
செழியன்‌” பாடிய புறப்பாடலில்‌ மாங்குடி மருத 
னாரைத்‌ தலைவராகக்‌ கொண்டு இயங்கிய தமிழ்ச்‌ 
சங்கத்தைக்‌ குறிப்பிடுகிறான்‌. 


“ஓங்கிய சிறப்பின்‌ உயர்ந்த கேள்ளி 
மாங்குடி மருதன்‌ தலைவ னாக 
உலகமோடு நிலைஇய பலர்புகழ்‌ சிறப்பிற்‌ 
புலவர்‌ பாடாது வரைகவென்‌ னிலவரை. ** 


அதைப்போலவே கலித்தொகை பின்வருமாறு 


கூறுகிறது. 


**முதுமொழி நீராப்‌ புலன்நா வுழவர்‌ 
புதுமொழி கூட்டுண்ணும்‌ புரிசைசூழ்‌ புனலூர்‌!” 
“சான்றோரின்‌ செய்யுட்களைத்‌ தம்‌ சொல்லை 
வளர்க்கும்‌ நீராகக்‌ கொண்டு, அறிவினையுடைய 
நாவாகிய ஏரினாலே உழுகின்ற புலவர்களின்‌ புதிய 
கவிகளை உண்ணும்‌ மதில்‌ சூழ்ந்த மதுரை” 


என்பது ௮க்‌ கலித்தொகை அடிகளின்‌ பொருளாம்‌. 


தொல்காப்பியப்‌ பாயிரத்தில்‌ பனம்பாரனார்‌, 
“நிலந்தரு இருவிற்‌ பாண்டியன்‌ அவையத்து'' எனக்‌ 
குறிப்பிடுவதால்‌ பரண்டியன்‌ அவையில்‌ சங்கப்‌ புல 
வர்‌ முன்னிலையில்‌ தொல்காப்பியம்‌ அரங்கேற்றம்‌ 
நடந்தது எனலாம்‌. 


பரிபாடல்‌ மதுரையைக்‌ குறிப்பிடும்போது ““புலத்‌ 
தினும்‌ போரிலும்‌ போர்தோலாக்கூடல்‌'' என்று 
கூறுறைது.  புலமைவாதத்திலும்‌ போர்த்திறத்தி 
லும்‌ பிறரால்‌. வெல்லப்படாத கூடல்‌ என்பது 
இதன்‌ பொருளாகும்‌. 


அப்பர்‌ பெருமானும்‌ தம்‌ திருவாயால்‌ மதுரையில்‌ 
சங்கமிருந்ததை உறுதிப்படுத்துகிறார்‌. 
**நன்பாட்டுப்‌ புலவனாய்ச்‌ சங்கமேறி 
நற்கனகக்‌ இழிதருமிக்‌ கருளினோன்‌ arr aia’? 


ஏழை தருமிக்குப்‌ பொற்கிழி தர. சுந்தரக்‌ கடவுளே 
சங்கமேறியதை நாவுக்கரசர்‌ குறிப்பிடுகிறார்‌. 


இருப்பாவை சங்கத்தமிழ்‌ எனவும்‌, “சங்க 
முகத்தத்தமிழ்‌' எனவும்‌ பெரிய திருமொழியும்‌ 
குறிப்பிடுகின்றன. 

48 


am Foundation. 


noolaham.org | aavanaham.org 


| 
| 
í 


க்விச்சக்கரவர்த்தி கம்பனும்‌ அகத்தியர்‌ தலைமை 
யில்‌ இயங்கிய தமிழ்ச்‌ சங்கத்தைக்‌ குறிப்பிடுகிறான்‌. 
*“தென்றமிழ்நாட்‌ டகன்பொ தியில்‌ 

இருமுனிவன்‌ தமிழ்ச்சங்கஞ்‌ சேர்டிற்பீரேல்‌”” 
(நாடவிட்ட படலம்‌, 30) 

பாண்டியன்‌ மெய்க்கீர்த்தியைப்‌ பாடவந்த சன்ன 
மனூர்ச்‌ செப்பேடு "மகாபாரதம்‌ தமிழ்ப்‌ 
படுத்தும்‌ மதுராபுரிச்‌ சங்கம்‌ வைத்தும்‌” என 
மதுரையிலிருந்த சங்கத்தைப்பற்றித்‌ தெளிவாகக்‌ 
குறிப்பிடுகின்றது. 

மதுரையில்‌ தமிழ்ச்சங்கம்‌ இருந்தது; அதன்மூலம்‌ 
தமிழ்‌ வளர்ந்தது என்பது நிலையான உண்மை 
யாகும்‌. 


மூன்றாம்‌ தமிழ்ச்‌ சங்கம்‌... மறைந்தபின்‌ நெடுங்‌ 
காலமாக அதனையயொத்த ஒரு சங்கம்‌ தோன்ற 


வில்லை. 1901ஆம்‌ ஆண்டு மே 24ஆம்‌ நாள்‌ - 


இராமநாதபுரம்‌ சேதுபதி, மன்னர்‌ குடும்பத்தைச்‌ 
சேர்ந்த இரு. யாண்டிததுரைத்‌ தேவர்‌ நான்காம்‌ 
தமிழ்ச்‌ சங்கத்தைத்‌ தோற்றுவித்தார்‌. இரு. பாஸ்‌. 
கர சேதுபதியவர்களும்‌ இம்‌ முயற்சிக்கு உறுதுணை 
யாக இருந்தார்‌. Qe eae Dor அங்கங்களா கச்‌ 
செந்தமிழ்க்‌ கல்லூரி, பாண்டியன்‌ புத்தகசாலை, 
தூலாராய்ச்சித்‌ துறை, அச்சகம்‌ முதலியன தோற்று 
விக்கப்பட்டன. 


1903ஆம்‌ ஆண்டு முதல்‌ 'செந்தமிழ்‌' என்னும்‌ 
இங்கள்‌ இதழ்‌ வெளியிடப்பெற்றது. 


இச்‌ சங்கம்‌ தோன்றுவதற்கு முன்னர்த்‌ தமிழ்நாட்‌ 
டுப்‌ பள்ளிகளில்‌ தமிழை யார்‌ வேண்டுமானாலும்‌ 
கற்பிக்கலாம்‌ என்ற நிலை - இருந்தது. தமிழை 
முறையாகக்‌ கற்றவர்கள்‌ இல்லாத குறை நிலவியது. 
தமிழ்ச்‌ சங்கத்தில்‌ ஐந்து ஆண்டுகள்‌ முறையான 
தமிழ்க்‌ கல்வி அளிக்கப்பட்டு, தேர்ச்சிபெற்ற 
மாணவர்களுக்குப்‌ ' “பண்டிதர்‌ (புலவர்‌) பட்டம்‌ 
வழங்கப்பெற்றது. 

திரு, ந, மு. வேங்கடசாமி, நாட்டார்‌, இரு. 
கார்மேகக்‌ கோனார்‌ போன்ற பெரும்‌ புலவர்கள்‌ 
இங்குப்‌ படித்த மாணவர்களில்‌ குறிப்பிடத்‌ தக்கவர்‌. 


சங்கம்‌ சேகரித்த ஏடுகள்‌ ஆராய்ச்சியாளர்‌ 
களுக்குப்‌ பெரிதும்‌ உதவின. A. வை. தாமோதரம்‌ 
பிள்ளை, உ.வே. சாமிநாதய்யர்‌, எஸ்‌. வையாபுரிப்‌ 
பிள்ளை, ரா. இராகவைய்யங்கார்‌ போன்ற பேரறி 
ஞர்களுக்கும்‌, சென்னை, அண்ணாமலை, கேரளப்‌ 
பல்கலைக்கழகங்களின்‌ ஆராய்ச்சித்‌ துறைகளுக்கும்‌ 
சங்க ஏடுகள்‌ மிகவும்‌ பயன்‌ தந்தன. “செந்தமிழ்‌” 
இதழ்த்‌ தொகுதிகள்‌ தமிழ்‌ ஆராய்ச்சியாளருக்கு 
ஒரு புகலிடமாக இன்றளவும்‌ வ்ளங்கிவருகிறது. 

ஆசிரியர்‌ மறைமலையடிகள்‌, சுவா மிவிபுலானந்தர்‌ 
போன்ற பேரறிஞர்கள்‌ பலர்‌ கூடித்‌ தயாரித்த 
தமிழ்ச்‌ சொல்லகராதியைத்‌ தமிழ்ச்‌ சங்கம்‌ மூன்று 


பாகங்களாக வெளியிட்டது. மேலும்‌ அபிதான 
சிந்தாமணி, பன்னூற்றிரட்டு, வைத்தியசார 
சங்கிரகம்‌ போன்ற பெரு நூல்களையும்‌ 750-க்கும்‌ 
மேற்பட்ட இறு நூல்களையும சங்கம்‌ பதிப்பித்தது. 


இருவள்ளுவர்‌ கழகம்‌ 

மதுரையில்‌ தமிழ்த்தொண்டு புரியும்‌ மற்றொரு 
அமைப்பு, திருவள்ளுவர்‌ கழகமாகும்‌. தமிழ்கூறும்‌ 
நல்லுலகம்‌ போற்றும்‌ இக்‌ கழகத்இினைத்‌ இருக்‌ 
குறள்‌ அட்டாவதானி திரு. தி. ப. சுப்பிரமணிய 
தாஸ்‌ தோற்றுவித்தார்‌. 

தான்காம்‌ தமிழ்ச்சங்கம்‌ தோன்றி நாற்பது ஆண்‌ 
டுகளுக்குப்‌ பின்னர்‌ 1941ஆம்‌ ஆண்டு மே மாதம்‌ 
20ஆம்‌ நாள்‌ இக்‌ கழகம்‌ தமிழவேள்‌ திரு. பி. டி. 
இராசன்‌ தலைமையில்‌ தோற்றுவிக்கப்பேற்றது. 
தென்காசியில்‌ இருந்த திரு. தி.ப. சுப்பிரமணியதாஸ்‌ 
அவர்களை மதுரைக்கு வரவலழத்து இக்‌ கழகத்‌ 
தைத்‌ தோற்றுவிக்கக்‌ காரணமாக இருந்தவர்‌ 
மதுரை விவேகானந்தா அச்சக உரிமையாளர்‌ 
இரு. A. பழநியப்பன்‌ ஆவார்‌. இவர்‌ பல்லாண்டு 
காலம்‌ இக்‌ கழகததின்‌ தலைவராக இருந்து இதன்‌ 
வளர்ச்சிக்கு அரும்பாடு பட்டார்‌; இன்று அதன்‌ 
புரவலராக விளங்குகிறார்‌. 

திருக்குறள்‌ வகுப்புகள்‌, குறள்‌ கருத்தரங்குகள்‌, 
இலக்கிய மாநாடுகள்‌, நூல்கள்‌ அரங்கேற்றம்‌ ஆகிய 
பல்வேறு தமிழ்ப்‌ பணிகளைக்‌ கடந்த நாற்பதாண்டு 
காலமாக இக்‌ கழகம்‌ செய்துவருகிறது. கழக 
ஆசிரியராகத்‌ இரு, கந்தசாமிப்‌ புலவர்‌ தொண்‌ 
டாற்றி வருகறொர்‌. 

மீனாட்சி திருக்கோவிலுக்குள்ளேயே இக்‌ 
கழகம்‌ இருந்து தொண்டாற்றி வருகிறது. 

ஆண்டுதோறும்‌ பல்வேறு தமிழ்‌ விழாக்கள்‌, இலக்‌ 
Aus கருத்தரங்குகள்‌, கவியரங்கங்கள்‌, இலக்கியப்‌ 
போட்டிகள்‌ முதலானவற்றை மதுரைத்‌ திருவள்ளு 
வர்‌ கழகம்‌ நடத்திச்‌ சிறப்புறத்‌ தமிழ்த தொண்‌ 
டாற்றி வருகிறது. மாணவர்களுக்கான திருக்குறள்‌ 
தேர்வுகளை நடத்திச்‌ சான்றிதழ்களும்‌ அளித்து 
வருகிறது. 
மதுரை கண்ட தமிழ்‌ விழாக்கள்‌ 

நான்மாடக்‌ கூடல்‌ நன்னகராம்‌ மதுரை தமிழின்‌ 
நிலைக்களனாக விளங்கிவந்துள்ளது. 

தமிழ்மொழி வரலாற்றில்‌ மதுரைக்கு முதன்மை 
யான இடம்‌ என்றென்றும்‌ உண்டு, ஒல்காப்‌ பெரும்‌ 
புகழ்த்‌ தொல்காப்பியரும்‌, தமிழ்மறை தந்த இரு 
வள்ளுவரும்‌ தமது நூல்களை அரங்கேற்றத்‌ தேர்ந்‌ 
தெடுத்த இடம்‌ மதுரையேயாகும்‌. 

காந்தியடிகள்‌ ஆண்டிக்கோலம்‌ பணத்‌ தேர்ந்‌ 
தெடுத்த இடம்‌ தமிழ்‌ மதுரையே. 

மொழி, சமயம்‌, அரசியல்‌ ஆகிய பல்வேறு துறை 
களிலும்‌ முதன்மை பெற்றோர்‌ மதுரையிலேதான்‌ 


4 இயன்‌ 49 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


O a O 


அதைப்‌ பெற்றார்கள்‌. எனவேதான்‌ தமிழுக்கு 
லிழாக்காண நினைத்தோர்‌ பலரும்‌ மதுரையில்‌ நடத்‌ 
தினால்தான்‌ தமிழ்கூறும்‌ நல்லுலகன்‌ அங்கோரத்‌ 
தினைப்‌ பெறமுடியும்‌ என நினைத்து மதுரையிலே 
அவ்‌ விழாக்களை நடத்தினார்கள்‌. 


தமிழ்ச்சங்கப்‌ பொன்‌ விழா 

நான்காம்‌ தமிழ்ச்சங்கத்தின்‌ பொன்‌ விழா 1956 
மே மாதம்‌ 30 முதல்‌ ஜுன்‌ 5ஆம்‌ தேதி முடிய 
ஏழு நாள்கள்‌ மிகச்‌ சிறப்பாகக்‌ கொண்டாடப்‌ 
பெற்றது. 


இருவள்ளுவர்‌ கழக வெள்ளி விழா 

மதுரைத்‌ இருவள்ளுவர்‌ கழகத்தின்‌ வெள்ளி விழா 
1967ஆம்‌ ஆண்டு ஜுலை மாதம்‌ 5 முதல்‌ 10 வரை 
மாபெரும்‌ விழாவாக நடத்தப்பெற்றது. 

தமிழ்‌ விழாக்கள்‌ பல கண்ட மதுரை அவற்றிற்கு 
எல்லாம்‌ சிகரம்‌ வைத்தாற்போல ஐந்தாம்‌ 
உலகத்‌ தமிழ்‌ மாநாட்டினைக்‌ கொண்டாடுகிறது. 


தமிழர்‌ பண்பாட்டின்‌ தொன்மையையும்‌, சாவா 
மூவாத்‌ தமிழ்மொழியின்‌ சீரிளமைத்‌ Der 


குன்றாப்‌ பெருமையையும்‌ கட்டிக்‌ காத்து வரும்‌ 
மதுரையில்‌ இவ்விழா நடப்பது எல்லா வகையிலும்‌ 
சிறப்புடையதாகும்‌. 


தொன்மை தொடங்கி 
தென்னக. நுதலின்‌ 
பாண்டியர்‌ முதலாய்‌ 
வேண்டிய தலைநகர்‌ 
இகர உயர்வினர்‌ 
இறப்பின்‌ கரத்து 
வடக்கே தன்பெயர்‌ 
பெருமையின்‌ நிழலில்‌ 
முத்தமிழ்ப்‌ பயிரின்‌ 
இத்தரை பரப்பிய 
தமிழ்த்தாய்‌ மடியில்‌ 
குழவி தவழ்ந்த 
மணிப்பரி பாடல்‌ 
அணிகளைக்‌ கூடிய 
இலம்பின்‌ ஒருபரல்‌ 
கலங்கச்‌ செய்த 
அயலவர்‌ நூலிலும்‌ 
கயல்கொடிக்‌ கூட்டப்‌ 
பெண்மையின்‌ உயர்வை 
விண்ணுயர்‌ கோபுர 
நீல மேனிக்‌ 
திருவிளை யாடலின்‌ 
தன்தொல்‌ தலையில்‌ 
முன்பே சூடிய 
முதலிரு எழுத்தால்‌ 
இடைஒழி நிலையில்‌ 
பின்‌இரு எழுத்தில்‌ 
'தமிழ்ப்பண்‌ பாடும்‌ 
உலகத்‌ தலைநகர்‌ 


இந்நாள்‌ வரையும்‌ 
தனிநலப்‌ பொட்டுஅது; 
ஆண்டவர்‌ எவர்க்கும்‌ 
வரலாற்று. விளக்கு; 
நகர்‌௮மைப்‌ பிற்குச்‌ 
இறவாச்‌ சான்றிதழ்‌; 
உடைய ஒருநகர்‌ 
இருத்திய ஒளிக்கொடி; 
கொத்துப்‌ புகழ்மணம்‌. 
சங்கத்‌ தொட்டில்‌; 
அமிழ்தக்‌ குறள்மொழிக்‌ 
பழைமை முற்றம்‌; . 
மதுரைக்‌ காஞ்சி 
அறிவின்‌ மணவறை; 
குலம்வளர்‌ தென்னவன்‌ 
காட்சிப்‌ பதிவறை; 
யயிலிடம்‌ பெற்ற 
பழங்கவின்‌ கூடல்‌; 
நுண்ணிதின்‌ பேணிய 
இறைமையின்‌ கருவறை; 
கோலப்‌ பெரியோன்‌. 
நாடக அரங்கு; 
பல்பெயர்‌ பூக்களை 
மாண்பின்‌ இருஇடம்‌; 
மதுவைச்‌ சுட்டி 
மடமான்‌ காட்டிப்‌ 
துரையைத்‌ தோற்றித்‌. 
தனிப்பண்‌ பாட்டு 
நலமுடன்‌ உயர்கவே! 
மலைய மரன்‌ 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


[பாரஇயின்‌ நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட இருப்பதையொட்டி அவர்‌ நினைவாக 
y அவர்‌ எழுதிய இக்‌ கட்டுரை இங்கு வெளியிடப்படுறது. ] 


ரசஞான மில்லாதபடி பல்லவ்களும்‌ FS sow 
களும்‌ பாடுவோர்‌ ஸங்கதேத்தின்‌ உயிரை 
நீக்கிவிட்டு வெற்றுடலை அதாவது பிணத்தைக்‌ 
காட்டுகிறார்கள்‌. இக்காலத்து ஸங்கதே வித்வான்‌ 
களிலே பலர்‌ 'ஸங்கதத்திற்கு நவரஸங்களே உயிர்‌ * 
என்பதை அறியாதவர்‌. 


முத்துசாமி தீக்ஷிதர்‌, இயாகையர்‌, பட்டணம்‌ 
சுப்பிரமணிய அய்யர்‌ முதலியவர்களின்‌ 8ீர்த்தனங்‌ 
களிலே சிலவற்றை அதிக ஸங்கதிகளுடன்‌ பாடு 
வோரே "முதல்தர ' வித்வான்‌௧ள்‌'. இந்தக்‌ Bis 
தனங்களெல்லாம்‌ ஸம்ஸ்கிருதம்‌ அல்லது தெலுங்கு 
பாஷையில்‌ இருக்கின்றன. ஆகவே, முக்காலே மும்‌ 
மாகாணி “வித்வான்‌” களுக்கு இந்தக்‌ ஒர்த்தனங்‌ 
களின்‌ அர்த்தம்‌ தெரியாது. எழுத்துக்களையும்‌ 
பதங்களையும்‌ கொலை செய்தும்‌ விழுங்கியும்‌ பாடு 
கிறார்கள்‌. அர்த்தமே தெரியாதவனுக்கு “ரஸம்‌” 
தெரிய நியாயம்‌ இல்லை. 


நானும்‌ பிறந்தது முதல்‌ இன்றுவரை பார்த்துக்‌ 
கொண்டே வருகிறேன்‌. பாட்டுக்‌ கச்சேரி தொடங்கு 


கிறது. வித்வான்‌ “வாதாபி கணபதிம்‌” என்று 
ஆரம்பஞ்‌ செய்கிறார்‌. “ராமநீ ஸமான மெவரு”. 
“மரியாத argon’, ‘ary Awr wA’... 


ஐயையோ, ஐயையோ, ஒரே கதை. 


எந்த ஜில்லாவுக்குப்‌ போ, எந்த கிராமத்திற்குப்‌ 
போ, எந்த “வித்வான்‌! வந்தாலும்‌, இதே கதை 
தான்‌. தமிழ்நாட்டு ஜனங்களுக்கு இரும்புக்‌ காதாக 


இருப்பதால்‌, திரும்பத்‌ திரும்ப இரும்பத்‌ திரும்ப 
ஏழெட்டுப்‌ பாட்டுக்களை வருஷக்‌ கணக்காகக்‌ 
கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள்‌. தோற்காது உள்ள 
தேசங்களிலே இந்தத்‌ துன்பத்தைப்‌ பொறுத்துக்‌ 
கொண்டிருக்க மாட்டார்கள்‌. 


“பூர்விக மஹான்களுடைய பாட்டுக்களை மறந்து 
போய்விட வேண்டும்‌! என்பது என்னுடைய Hap) 
யன்று. அவற்றை அர்த்தத்துடன்‌ பாட வேண்டும்‌. 
பதங்களைப்‌ பிழையாக உச்சரிக்கக்‌ கூடாது. பதங்‌ 
களை வாய்விட்டுத்‌ தெளிவாகச்‌ சொல்ல வேண்‌ 
டும்‌. விழுங்கிவிடக்கூடாது. பத்து முப்பது ஒர்த்‌ 
தனங்களையே ஓயாமற்‌ பாடி ஸங்கீதத்தை ஒரு 
தொல்லையாகச்‌ செய்துவிடக்‌ கூடாது. 


புதிய புதிய கீர்த்தனங்களை வெளியே கொண்டு 
வரவேண்டும்‌. இப்போது ஸங்கீத வித்வான்‌ ௧ளிலே 
தலைமைப்பட்டிருப்போர்‌ தமிழிலே புதிய மெட்டுக்‌ 
களில்‌ கீர்த்தனங்கள்‌ செய்ய முயலவேண்டும்‌. 
நவரஸங்களின்‌ தன்மைகளையும்‌, இன்னின்ன ராகங்‌ 
களை இன்னின்ன விதங்களிலே பாடினால்‌, இன்‌ 
னின்ன ரஸங்கள்‌ உண்டாகும்‌ என்பதையும்‌ கற்‌ 
DS தெரிந்துகொள்ளுதல்‌ அவசியம்‌. 


“பூர்வ காலத்து மஹான்களுக்குத்‌ தெய்வப்‌ பிர 
ஸாதமிருந்தது. எங்களுக்கில்லையே. என்ன செய்‌ 
வோம்‌?” என்று புதிய வித்வான்கள்‌ புதிய Sis 
தனங்கள்‌ அமைப்பதிலே பின்வாங்கக்‌ கூடாது. 
தெய்வங்கள்‌ இறந்துபோகவில்லை. இப்போதும்‌ 
அவற்றை உபாஸனை செய்து அவற்றின்‌ அருள்‌ 


1 i 
Digitized by Noolahamn Foundation. 
noolaham.org | aavanaham.org 


பெறலாம்‌. தெய்வப்‌ பிரஸாதத்தை ஒருவன்‌ பக்தி 
யாலும்‌, ஜீவ தயையாலும்‌, நேர்மையாலும்‌, 
உண்மையாலும்‌, இடைவிடாத உழைப்பினாலும்‌ 
ஸம்பா திக்க முடியும்‌. 


“நாட்டிலே ஸங்‌8தத்திற்குச்‌ சரியான போஷணை 
செய்யும்‌ ராஜாக்களும்‌ பிரபுக்களும்‌ இல்லை. எங்க 
ளுக்கு ஜீவனமே கஷ்டமாயிருககிறது. மனக்கஷ்‌ 
டம்‌ இல்லாமல்‌ இருந்தா லன்றோ ரஸஞானத்தை 
வளர்த்துக்கொண்டு போகலாம்‌, சில வருஷங்‌ 
களுக்குள்ளே சில தீர்த்தனங்களை வரப்படுத்திக்‌ 
கொண்டு ஜீவனத்திற்கு வழிதேட வேண்டிய ஸ்தி 
ஏற்பட்டிருக்கிறது.. என்ன செய்யலாம்‌?” என்று 
நினைத்து மனமுடைந்து போக வேண்டாம்‌. 


இப்போது உலக முழுவதிலுமே ராஜாக்களையும்‌ 
பிரபுக்களையும்‌ நம்பி வித்தை யழகும்‌ காலம்போய்‌ 
விட்டது. பொது ஜனங்களை நம்பவேண்டும்‌. 
இனிமேல்‌ கலைகளுக்கெல்லாம்‌ போஷணையும்‌ ஆத 
ரவும்‌ பொது ஜனங்களிடமிருந்து இடைக்கும்‌. அவர்‌ 
களுக்கு உண்மையான HIGA உண்டாக்கக்‌ கொடுப்‌ 
பது வித்வான்‌௧ளுடைய கடமை. பிறகு, நல்ல. 
போஷணை கிடைக்கும்‌. ஒரு பிரபு மாதம்‌ ரூபாய்‌ 
100 கொடுப்பான்‌. ஊர்‌ சேர்ந்தால்‌ தலைக்குக்‌ 
கால்‌ ரூபாயாக வசூல்‌ பண்ணி மாதம்‌ 1,000 
ரூபாய்‌ கொடுக்கும்‌. ஊரையே யஜமானனாகக்‌ 
கொள்ள வேண்டும்‌. 


ஊர்தான்‌ ராஜா. இந்த ராஜாவுக்கு ஆரம்‌ 
பத்தி.ல கொஞ்சம்‌ ஞானம்‌ அளித்துப்‌ பழக்கங்‌ 
கொடுத்தால்‌, வித்தைகளுக்கு எவ்விதமான 
குறைவும்‌ ஏற்படாது. நவரஸங்களும்‌ சேர 
வேண்டும்‌. கருணா ரஸமும (அதாவது சோக 
ரஸமும்‌) சிருங்கார ரஸமுந்தான்‌ நமது 
தேசத்தில்‌ நடை பெறுகின்றன. மற்ற வீரம்‌, 
கோபம்‌ (ரெளத்ரம்‌), வியப்பு, வெறுப்பு, அச்சம்‌, 
கைப்பு, சாந்தம்‌ என்ற ரஸங்களின்‌ விலாஸம்‌ 
பாட்டிலே காணப்படவில்லை. நல்ல பாட்டுப்‌ 
பாடினால்‌ நல்ல மதிப்புத்‌ தானாகவே வரும்‌. அதி 
லிருந்து நல்ல வரும்படி ஏற்படும்‌. 


திருஷ்டாந்தமாக, ஹாஸ்ய ரஸம்‌ தோன்றும்படி 
ஒரு ராகத்தை விஸ்தரிக்கும்போது, அதிலே அர்த்‌ 
தச்‌ சேர்க்சையில்லாவிடத்தும்‌ ஜனங்கள்‌ கடகட 
வென்று சிரிக்க வேண்டும்‌. 


ரெளத்ர ரஸம்‌ தோன்றும்படி பாடினால்‌, அதைக்‌ 
கேட்கும்போது, ஜனங்களுக்கு மீசை துடிக்கவேண்‌ 
டும்‌: கண்கள்‌ சிவக்க வேண்டும்‌. 


வீர ரஸமுள்ள பாட்டை ஒரு வித்வான்‌ பாடும்‌ 
போது, ஜனங்களெல்லாம்‌ தம்மையறியா மல்‌ முதுகு 
நிமிர்ந்து தலைதூக்கி உட்கார வேண்டும்‌. அவர்‌ 
கள்‌ விழியிலே வீரப்‌ பார்வையுண்டாக வேண்டும்‌. 
அப்போதுதான்‌ பாட்டு ஸபலமாகும்‌. 


பொருளிலும்‌ ஓசையிலும்‌ ரஸம்‌” கலக்காத 
பாட்டு இனிமேல்‌ தமிழ்‌ நாட்டிலேயே வழங்க 
லாகாது. 


முத்துசாமி தீக்ஷிதர்‌, தியாகையர்‌, பட்டணம்‌ 
சுப்பிரமணிய அய்யர்‌ இந்த மூன்று பெயருடைய 
கீர்த்தனைகளைத்தான்‌ வழக்கத்தில்‌ அதிகமாய்ப்‌ 
பாடுகிறார்கள்‌. இவற்றுள்ளே, தீக்ஷிதரின்‌ Bis 
தனைகள்‌ பச்சை ஸம்ஸ்கிருத பாஷையிலே எழுதப்‌ 
பட்டவை. இவை கங்கா நதியைப்போலே கம்பீர 


தடையும்‌ பெருந்தன்மையும்‌ உடையன. வேறு பல 


ங்களும்‌ இருந்த 
யில்‌: எழுதப்பட 
தமது நாட்டுப்‌ பொது ஜனங்கள்‌ ரஸானுபவத்‌ 
துடன்‌ பாடுவதற்குப்‌ பயன்பட மாட்டா. 


தியாகையர்‌ தெய்வ வரம்‌ பெற்றவர்‌. Duras 
யர்‌ ரஸக்‌ கடல்‌. ' கர்நாடக ஸங்கதம்‌ இப்போது 
உயிர்‌ தரித்திருப்பதற்கு அவரே காரணம்‌. பூர்வ 
காலத்து ஞானிகளைப்‌ போலே, இவர்‌ இஷ்ட தேவ 
தைக்கு ஆத்ம யக்ஞம்‌ செய்து, தான்‌ அற்று, வித்தை 
வடிவாகி விளங்கினார்‌. இவருடைய பாட்டுக்‌ 
களை இக்காலத்துப்‌ பாடகர்‌ அதிக “ஸங்கதி* 
களாலும்‌ ரஸநாசத்தாலும்‌, சொற்களைத்‌ ' திரித்‌ 
தல்‌, விழுங்குதல்‌ முதலிய செய்கைகளாலும்‌ இயன்ற 
வரை ஆபாஸமாக்கிவிட்ட போதிலும்‌, இன்னும்‌ 
அவற்றிலே : பழைய ஒளி நிற்கத்தான்‌ செய்கிறது. 
குப்பையிலே கிடந்து மாசேறி ஒளி மங்கிப்‌ 
போயிருந்தபோதிலும்‌, மாணிக்கத்தின்‌ குணம்‌ 
ரத்னப்பரீக்க்காரனுக்குத்‌ தெரியாதா? 
அதுபோலவே, ரஸ உண்மை தெரிந்தோர்‌ இத்‌ 
தனை குழப்பத்துக்கிடையே தியாகையருடைய 
தொழிலின்‌ ஸ்வரூபத்தை நன்கு கண்டு பிடித்துக்‌ 
கொள்ள முடியும்‌. 8ர்த்தனத்தில்‌ ராசு தாளங்‌ 
களை இசைத்திருக்கிற . மா இரியிலேயே அர்த்தம்‌ 
தொனிக்க வேண்டும்‌. அதைத்தான்‌ ரஸச்‌ 
சேர்க்கை என்று சொல்லுகிறோம்‌, இதிலே 
இயாகையர்‌ மிகவும்‌ சிறப்புக்‌ கொண்டவர்‌. 


இருஷ்டாந்தமாக, *சக்கனி ராஜமார்க்கமு? என்ற 
கீர்த்தனத்தை எடுத்துக்கொள்ளுவோம்‌. அதிக 
ஸங்கதிகளும்‌, பின்னல்களும்‌ இல்லாமல்‌ இதன்‌ 
பல்லவியைச்‌ சுத்தமாகப்பாடிப்‌ பாருங்கள்‌. *நல்ல 
ராஜமார்க்கம்‌ . இருக்கும்போது சந்துகளில்‌' ஏன்‌ 
சுற்றுறொய்‌, மனதே?” என்ற அர்த்தம்‌" அந்த 
'இசையிலே அகப்படும்‌. 


“மாருபல்க குன்னாவேமி* (ஏன்‌ மறுமொழி 
சொல்லாமல்‌ இருக்கிறாய்‌?) என்ற ர்த்தனத்தின்‌ 
பல்லவியைப்‌ பாடிப்‌ பாருங்கள்‌. “அந்த அர்த்தம்‌ 
இசையிலே தொனிக்கும்‌, 


2 5 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


“தன்னு ப்ரோவ PADS தாமஸமா* (என்னைக்‌ 
காக்க உனக்கு இத்தனை தாமஸமா?) என்ற 


பல்லவி எடுத்தவுடனேயே அர்த்தம்‌ பளீரென்று 
வீசும்‌. 


இப்படியோ எல்லாக்‌: "ஒர்த்தனங்களும்‌ ஏற்பட்‌ 
டிருக்கின்றன; Oss மாதிரி ஏற்படுத்‌ தவேண்டும்‌. 
என்று தியாகையர்‌ சிரமப்பட்டு வேலை செய்ய 
வில்லை.!! நெஞ்சிலே உண்மையிருந்தால்‌, ஸங்‌8தம்‌ 
இயற்கையிலே. டியது பிறக்கும்‌. 


ர்களின்‌ | பாட்டிலே இந்த லக்ஷணம்‌ 
ரமுலொஸகி: என்ற பாட்டை 

ரனா -, இசைக்கும்‌ பொருளுக்கும்‌ 
ஸம்பந்த! ம்‌, இல்லை.என்பது விளங்கும்‌. “சொற்கள்‌, 
‘aig ian Ob side ST ENS உனக்கு: அரிதா?”. 
என்று கேட்கின்றன. இசை சண்டைத்‌ தாளம்‌ 
போடுகிறது. இது நிற்க, 


வித்வான்‌௧ள்‌ பழைய கீர்த்தனங்களைப்‌ பாடம்‌ 
பண்ணிப்‌ புராதன வழிகளைத்‌ தெரிந்துகொள்ள 
தல்‌ அவசியம்‌, ஆனால்‌ தமிழ்ச்‌ சபைகளிலே 
எப்போதும்‌ அர்த்தம்‌ தெரியாத பிற பாஷைகளில்‌ 
பழம்‌ பாட்டுகிகளை மீட்டும்‌ மீட்டும்‌ சொல்லுதல்‌ 
நியாயமில்லை. அதனால்‌ நமது ஜாதி mies 
ஞானத்தை இழந்துபோகும்படி நேரிடும்‌. 


மேலும்‌, "பாட்டுக்குத்‌ தாளமே யொழிய தாளத்‌ 
திற்குப்‌ பாட்டில்லை' என்ற விஷயத்தைப்‌ பாடு 
வோர்‌ நன்கு தெரிந்துகொள்ள வேண்டும்‌. சில 
விதக்‌ கூத்துக்களிலே, தாளத்திற்குப்‌ பாட்டுப்‌ 
பாடுதல்‌ பொருத்தம்‌. . அங்கேகூட, .. முழுவதும்‌. 
தாளநயத்தையே கருதி இசை நயத்தை நாசம்‌ 
செய்துவிடக்கூடாது. அப்படியிருக்க, பாட்டுக்‌ 
கச்சேரி' .என்று பெயர்‌ வைத்துக்கொண்டு அங்கே 
இசையின்பங்களைக்‌ கொன்று தாள முழக்கத்தைப்‌ 
பிரதானமாக்குதல்‌ தகாது. அதிலும்‌ 8ர்த்தனங்‌ 
களைப்‌ பாடும்போது இசையின்பங்களைக்‌ காட்டு 
தல்‌ முதல்‌ காரியமாகவும்‌, தாளத்தை உபகரண 
மாகவும்‌ கொள்ளவேண்டும்‌. 


சுமார்‌ 12 வருஷங்களுக்கு முன்பு நான்‌ இரண்டு 
மூன்று வருஷம்‌ ஸ்ரீகாசியில்‌ வாஸஞ்‌ செய்தேன்‌. 
அங்கே, பாட்டுக்கச்சேரி செய்ய வரும்‌ ஆண்களுக்‌ 
கெல்லாம்‌ தேர்த்தியான வெண்கலக்குரல்‌ இருந்தது? 
பெண்களுக்கெல்லாம்‌ தங்கக்‌ குரல்‌, அங்கிருந்து 


. தென்னாட்டிற்கு வந்தேன்‌. இங்கே, ஓரிரண்டு 
. பேரைத்‌ தவிர மற்றப்படி பொதுவாக வித்வான்‌ 


களுக்கெல்லாம்‌ தொண்டை சீர்‌ கெட்டிருப்பதைப்‌ 
பார்க்கும்போது, எனக்கு மிகவும்‌  வியப்புண் டா. 
யிற்று. ஒன்றுபோல எல்லோருக்கும்‌ இப்படித்‌ 
தொண்டை வலிமை குறைந்தும்‌ நபங்‌.குறைந்தும்‌ 
இருப்பதன்‌ காரணமென்ன? இதைப்பற்றிச்‌ Aw 
வித்வான்‌௧ளிடம்‌ கேட்டேன்‌. **வட நாட்டில்‌, 


சர்க்கரை, பால்‌, ரொட்டி, நெய்‌ சாப்பிடுதிறார்கள்‌; 


புளியும்‌ மிளகாயும்‌ சேர்ப்பதில்லை: இங்கே புளி 
மிளகாய்‌ வைத்துக்‌ தீட்டுகிறோம்‌. அதனாலே 
தான்‌ தொண்டை கெட்டுப்போகிறது'* என்றனர்‌. 
பின்னிட்டு, நான்‌ யோசனை செய்து பார்த்ததில்‌, 
*மேற்படி காரணம்‌ ஒரு சிறிது வாஸ்தவம்தான்‌” 
என்று தெரிந்துகொண்டேன்‌. ஆனால்‌, அதுவே 
முழுக்காரணம்‌ அன்று, நம்மவர்‌ தொண்டையை 
நேரே பழக்குவதில்லை. காட்டு வெளிகளிலே போய்‌ 
கர்ஜனை செய்ய வேண்டும்‌. நதி தரங்கள்‌, ஏரிக்‌ 
கரை, கடற்கரைகளிலே போய்த்‌ தொண்டையைப்‌ 
பழக்க வேண்டும்‌. சாஸ்திரப்படி ஆஹார ஸாதனம்‌ 
செய்யும்‌ வழக்கம்‌ தென்னாட்டிலே குறைவுபட்‌ 
டிருக்கிறது. 


தவிரவும்‌, உள்ளத்திலே வீரம்‌ இருக்க வேண்‌ 
டும்‌. உள்ளத்திலே ஸத்து இல்லாதவர்களுக்கு 
ஒரு தொழிலும்‌ நேரே வராது, கலைகள்‌ நேர்ப்‌ 
படுவதைப்பற்றிப்‌ பேசவே வேண்டியதில்லை. 
உள்ளத்திலே தைர்யம்‌, ஸந்தோஷம்‌, வலிமை முத 
லிய சுப லக்ஷணங்கள்‌ தமிழரைக்‌ காட்டிலும்‌ வட 
நாட்டு ஜனங்களிடம்‌ சிறிது அதிகமாகத்‌ தோன்று 
இன்றன. முன்னெல்லாம்‌, தமிழ்‌ நாட்டிலேதான்‌ 
இந்தக்‌ குணங்கள்‌ மிகவும்‌ விசேஷமாக விளங்கின. 
இப்போது சில வருஷங்களாகக்‌ குறைவுபட்டிருக்‌ 
இன்றன. இந்தக்‌ குணங்களை நமது ஜனங்க 
ளெல்லோருமே பயிற்சி செய்து கொள்ளவேண்டும்‌. 
ஸங்கீத வித்வான்‌௧ள்‌ இவற்றைப்‌ பழக்கப்படுத்தி 
னால்தான்‌, அவர்கள்‌ கண்டத்திலே உவகையும்‌ 
வீரமும்‌ பிறக்கும்‌, பாட்டிலே களையுண்டாகும்‌. 


இக்‌ கட்டுரை 1916, மே திங்கள்‌ 8ஆம்‌ நாள்‌ 
“சுதேசமித்திரன்‌” நாளிதழில்‌ வெளியானது. 


Digitized by Noolafan Foundation. 
noolaham.org | aavanaham.org 


மாண்புமிகு தமிழ்நாடு வருவாய்த்துறை அமைச்சர்‌ 


ண்ணா அவர்கள்‌ தமது தமிழ்த்தொண்டைத்‌ 
தொடங்கிய நேரத்தில்‌, தமிழ்த்‌ தாயை அறி 
யாமை என்னும்‌ மாயை மறைத்திருந்தது. அன்று, 
தமிழ்நாட்டில்‌ பிற மொழிகளின்‌ ஆக்கம்‌ வலுப்‌ 
பெற்றிருந்தது. 


ஆட்சியில்‌ ஆக்கம்‌, 
ஆலயங்களில்‌ வடமொழி, 


இசை அரங்குகளில்‌ தெலுங்கு, 
எல்லையிலே இந்தி; 


இந்த நிலை கண்டு, 

“மணக்க வரும்‌ தென்றலிலே குளிரா இல்லை? 
தோப்பில்‌ நிழலா இல்லை? தணிப்பரிதாம்‌ துன்பமிது, 
தமிழகத்தின்‌ - தமிழ்த்தெருவில்‌, தமிழ்தான்‌ இல்லை” 

என்று மனம்‌ வெதும்பி, அன்னைத்‌ தமிழை அரி 
யாசனத்தில்‌ ஏற்றும்‌ மாபெரும்‌ பணியில்‌ தம்மை 
அர்ப்பணித்துக்கொண்டார்‌, அண்ணா. 


மணிப்பிரவாள நடையே தமிழ்நடை என 
ஏற்றுக்கொள்ளப்பட்டு, எல்லோராலும்‌ கையாளப்‌ 
பட்டு வந்த நேரத்திலே, அண்ணா, தம்‌ தமிழ்ப்‌ 
பணியைத்‌ தொடங்கினார்கள்‌. 


மறைமலையடிகள்‌, திரு. வி. &., சோமசுந்தர 
பாரதியார்‌ போன்ற முதுபெரும்‌ அறிஞர்க 
ளெல்லாம்‌ தனித்தமிழ்ப்‌ போரை நடத்தித்‌ 
தளர்வுற்ற நேரத்தில்‌, துணையாக வந்து நின்றவர்‌, 
அண்ணர்‌, 


எஸ்‌, டி. சோமசுந்தரம்‌ 


“அக்ராசனாதிபதியின்‌ பிரசங்கத்தைக்‌ கேட்டுச்‌ 
சந்தோஷமடைந்த ஜனங்களையே* பார்த்துக்‌ 
கொண்டிருந்த நமக்கு, “தலைவரின்‌ சொற்பொழி 
வைக்‌ கேட்டு மகிழ்ந்த மக்களை! அறிமுகப்படுத்தி 


wort அண்ணா. அவர்களால்தான்‌, *சந்தர்ப்‌ 
யம்‌'-*வாய்ப்பு” ஆயிற்று; சத்தியம்‌” — 
“வாய்மை” ஆயிற்று. அவர்கள்‌, “மொழியை 


வெறும்‌ கருவி என்று நினைக்காமல்‌, தங்களை வழி 
நடத்தும்‌ துணைவன்‌, வழி சாட்டும்‌ தலைவன்‌, 
பாடம்‌ போதிக்கும்‌ ஆசான்‌, உள்ளத்து உணர்ச்சி 
சுளை வெளியிடும்‌ நண்பன்‌' என்று நினைத்‌ 
தார்கள்‌. 

அண்ணாவின்‌ அடுக்குமொழி தமிழகத்தைப்‌ 
புயலெனத்‌ தாக்கிப்‌ பொல்லாங்கை அழித்து, 
தமிழுக்குப்‌ புதுப்‌ பொலிவைத்‌ தந்தது. 


அணணாவின்‌ அடுக்குமொழியைத்‌ தம்‌ துடுக்குத்‌ 
தனத்தால்‌ இடக்குப்‌ பேசி, ஒடுக்கப்‌ பார்த்தவர்‌ 
களெல்லாம்‌, கால வெள்ளத்திலே கரைந்து 
போனார்கள்‌. 


ஆனால்‌, அண்ணாவின்‌ அடுக்குமொழி மட்டும்‌ 
நிலைத்து நின்றது. காரணம்‌, அந்த அடுக்கு 
மொழியிலே கருத்து ஆழமும்‌ இருந்தது; கவிதை 
யின்‌ சுவையும்‌ இருந்தது. 


ஒரு கட்சியைத்‌ துவக்கி, 20 ஆண்டுக்‌ காலத்திற்‌ 
குள்‌, ஒரு நாட்டின்‌ ஆட்சியைக்‌ கைப்பற்றி, 


Digitized by Noolafim Foundation. 
noolaham.org | aavanaham.org 


வரலாற்றிலேயே காண முடியாத ஒரு சாதனையை 


ஏற்படுத்த முடிந்ததற்குக்‌ காரணம்‌, அண்ணா 
அவர்களின்‌ சொல்லாற்றல்தான்‌. 


‘Moris தொழில்கேட்கும்‌ ஞாலம்‌ நிரந்தினிது 

சொல்லுதல்‌ வல்லார்ப்‌ Qu sir’? n 
என்ற பொய்யாமொழியாரின்‌ திருக்குறளைப்‌ 
பொய்யா மொழியாக்கியவர்‌, அண்ணா. 


பகுத்தறிவுப்‌ பகலவனாகத்‌ தந்தை பெரியார்‌ 
அவர்களும்‌, முதிலைக்‌ கிழித்து எழும்‌: முழு நில்‌ 
வாகப்‌ பேரறிஞர்‌ அண்ணா அவர்களும்‌ தமிழகத்‌ 
இலே பவனி வந்தார்கள்‌. y 


பெரியார்‌ பாமரர்களைக்‌ கவர்ந்தார்கள்‌; 
ஏழை எளியவர்களைக்‌ கவர்ந்தார்கள்‌; படித்தவர்‌ 
களையும்‌ சமுதாயத்தின்‌ பிற அங்கங்களையும்‌ 
அவர்களால்‌ கவர முடியவில்லை. 


ஆனால்‌, அவர்‌ தோற்ற இடத்தில்‌ அண்ணா 
வென்றார்கள்‌, பெரியாரின்‌ பேச்சில்‌ உள்ள 
சூட்டைக்‌ குறைத்துச்‌ சுவையைப்‌ பெருக்கியதால்‌. 


பெரியாருக்குச்‌ சுவையைச்‌ சேர்க்கத்‌ தெரியாது 
என்பது அல்ல; சுவையைச்‌ சேர்ப்பதற்கு எடுத்துக்‌ 
கொள்ளும்‌ நேரத்தைக்‌ கருத்துகளைத்‌ தோற்று 
விப்பதில்‌ செலவழிக்க விரும்பினார்‌, பெரியார்‌. 


அண்ணா இருக்கிறார்‌ சுவையோடு சொல்ல; நாம்‌ 
ஏன்‌ அதையே செய்ய வேண்டும்‌ என்று பெரியார்‌ 
எண்ணியிருக்கலாம்‌. 


சுரங்கத்திலிருந்து கனிப்‌ பொருள்களைத்‌ 
தோண்டி. எடுப்பவர்‌ ஒருவராகவும்‌, மண்ணையும்‌ 
பொன்னையும்‌ பிரித்தெடுப்பவர்‌ மற்றொருவராக 
வும்‌ இருந்தால்தான்‌, அதிக அளவு பொன்‌ சேர்க்க 
முடியும்‌. அதுபோலவே, எண்ணச்‌ சுரங்கங்களி 
லிருந்து, பெரியார்‌ அவர்கள்‌ கருத்துகளை வாரிக்‌ 
கொடுத்தார்கள்‌. அந்தக்‌ கருத்துகளுக்கு 
மெருகூட்டிப்‌ பொதுமக்களிடையே உலவ 
விட்டார்கள்‌, அண்ணா. 


“சொல்லின்‌ செல்வர்‌” மறைந்த இரு. ஈ.வி.கே. 
சம்பத்‌ அவர்களின்‌ கருத்துக்கொப்ப, அண்ணா 
அரசியலில்‌ தீவிரமாக ஈடுபடாதிருந்திருந்தால்‌, 
தமிழகத்திற்கு ஒரு நோபல்‌ பரிசு இடைத்‌தருக்கும்‌, 
அண்ணாவின்‌ இலக்கியச்‌ சேவைக்கு. 


இடைக்காமல்போனது நோபல்‌ பரிசு; கிடைத்‌ 
ததோ, திராவிட சமுதாயத்தின்‌ வீரமிக்க எழுச்சி 
யும்‌ அதன்‌ பிரதிபலிப்பாக விளங்கும்‌ திராவிட 
அரசும்‌, 


“ஒருவருக்கொருவர்‌ மாறுபாடான கருத்து இருந்‌ 
தாலும்‌ மதிக்க வேண்டும்‌. அப்படி மதிப்பதாலேயே 
ஒன்றுபட்டுவிட வேண்டும்‌ என்பதில்லை?” என்ற 
கருத்துடைய அண்ணா, ஒரு சிறந்த ஐனநாயக 
வாதி. அவர்‌ முன்பு, யாரும்‌ எக்‌ கருத்தையும்‌ 
எத்த நேரத்திலும்‌ சொல்ல முடியும்‌. . அந்தக்‌ 
கருத்து, அவர்‌ கொண்ட கருத்துக்கு முற்றிலும்‌ 
மாறுபட்டதாக இருந்தாலும்‌, அதை அனுமதித்துக்‌ 
கூர்ந்து கேட்டு, அதற்குத்‌, தேவையான விளக்கங்‌ 
களை அவ்வப்போது தருவார்கள்‌. மாற்றாரின்‌ 
கருத்தைக்‌ கேட்க, அவர்‌ என்றும்‌ மறுத்ததே கடை 
யாது. 


“மாற்றான்‌ தோட்டத்து மல்லிகையும்‌ மணம்‌ 
தரும்‌'' என்ற உண்மையை ஒப்புக்கொண்ட ஓர்‌ 
உண்மையான ஜனநாயகவாதி, பேர றிஞர்‌அண்ணா. 


“ஒருவரையொருவர்‌ கண்டவுடன்‌ முகமலர்ச்சி, 
சிரமமின்றி ஏற்பட வேண்டும்‌; பயன்‌ கருதி அல்ல; 
அர்த்தமற்று அல்ல. கண்டதும்‌ களிப்பு — நம்மைப்‌ 
போல ஒருவன்‌ என்ற நினைப்பிலிருந்து அந்தக்‌ 
களிப்பு மலர வேண்டும்‌. அதுவே, தோழமை?” 
என்ற எண்ணமுடைய அண்ணாவிற்கு, குடும்பப்‌ 
பாசம்‌ என்பது அவர்தம்‌ உள்ளத்திலே மலர்ந்தது; 
உதட்டிலே பிறந்தது இல்லை. 


அந்தப்‌ பாசமுடைய நெஞ்சம்‌ பட்ட பாட்டை, 
பலமுறை நாம்‌ பார்த்திருக்கிறோம்‌. 


தலைவரின்‌ போக்கினால்‌, மனம்‌ வெதும்பி, 
அண்ணா வெளியேறிய நேரத்தில்‌, அவர்கள்‌ வெளி 
யிட்ட அறிக்கை, அந்தப்‌ பாசத்தின்‌ படப்பிடிப்புத்‌ 
தான்‌. அஃது ஒரு கண்ணீர்க்‌ காவியம்‌. 


சம்பத்‌ அவர்களும்‌ கவிஞர்‌ அவர்களும்‌ அண்‌ 
ணாவை விட்டுப்‌ பிரிந்த நேரத்தில்‌, அவர்கள்‌ 
அடைந்த சொல்லொணாத்‌ துயரம்‌ பாசத்தின்‌ 
வெளிப்பாடு அல்லவா? 


கழவெண்மணியில்‌, ஆதி திராவிடப்‌ பெருங்குடி. 
மக்கள்‌ உயிரோடு கொளுத்தப்பட்ட நேரத்திலேயே 
அண்ணாவின்‌ பாதி உயிர்‌ பிரிந்துவிட்டது; மீதி 
உயிர்தான்‌ கடைசியில்‌ பிரிந்தது. 


தன்னலத்திற்காக, நாட்டையும்‌ மொழியையும்‌ 


காவு கொடுக்காத களத்‌ தலைவர்‌ அண்ணா. 
அவரது வெற்றிக்குக்‌ காரணங்கள்‌: 


சூப்புத்‌ தன்மை (Tolerance) 

எதையும்‌ தாங்கும்‌ இதயத்தைப்‌ பெற்றிருந்‌ 
தார்‌. 

அரவணைத்துச்‌ செல்லுதல்‌ (Accommodation) 


மாறுபட்ட கருத்துடையோரையும்‌ மனம்‌ 
ஒப்பி ஏற்றுக்கொண்டார்‌. 


Digitized by Noolffam Foundation. 
noolaham.org | aavanaham.org 


பிறர்‌ கருத்து அறிதல்‌ (Consultation) 

கொள்கைகளை நடைமுறைப்படுத்துகிற 
பொழுது ஏற்படுகிற சிக்கல்களைத்‌ தவிர்க்க, 
மனம்‌ விட்டு விவாதிப்பதை மகிழ்ச்சியுடன்‌ 
வரவேற்றெ மனப்பக்குவத்தைப்‌ பெற்றிருந்‌ 
தார்‌, 


ஒத்துழைத்தல்‌ (Co-operation) 

சமுதாயத்தின்‌ நலனுக்காக எடுக்கப்படுகின்ற 
முடிவுகளை நிறைவேற்றுவதற்காக மற்றவர்‌ 
களுடைய ஒத்துழைப்பைப்‌ பெறுவதில்‌ அண்‌ 
ணாவுக்கு இணை அண்ணாதான்‌. 


அண்ணாவின்‌ முன்னோக்கும்‌ அறிவு வியப்பிற்‌ 
குரியது. ஏழ்மைக்குடியில்‌ பிறந்தவர்களின்‌ கழக 
மான திராவிட இயக்கம்‌ ஒரு வேளை அரசுகட்டி 
லில்‌ அமர்ந்தால்‌, சுகபோகங்களில்‌ மயங்கி, மக்‌ 
களை அது மறந்துவிடப்போகிறதோ என அஞ்சி 


னார்‌. அவரது அச்சத்தை நாசூக்காகக்‌ கூறினார்‌, 
**வேலைச்காரி'* நாடகத்தின்மூலம்‌. வேதாசல. 
முதலியாரின்‌ கொடுமைக்கு ஆளாகி, மரக்கிளை 


யில்‌ பிணமாகத்‌ தொங்கினான்‌, கதாநாயகனின்‌ 
தந்தை. அவரைப்‌ பழி தீர்க்கும்‌ படலத்தில்‌ இறங்‌ 
இய கதைத்‌ தலைவனோ, வசதி பல கிடைத்தவுடன்‌, 
பழையனவற்றை மறந்துவிடுகிறான்‌. அவனுக்குக்‌ 


கடந்து வந்த காலத்தின்‌ கொடுமைகளை 
நினைவுபடுத்த, "மரக்கிளையில்‌ பிணம்‌...” எனப்‌ 
பலமுறை நினைவுபடுத்துவார்‌. அண்ணாவின்‌, 


இந்த அழகுப்‌ படப்பிடிப்பை நெஞ்சிலே நிறுத்தி, 
அவர்களது இந்த அச்சம்‌ தேவையற்றது என்று 
விளக்குவதுபோல, நமது லட்சியங்களை மறவாது, 
கிடைத்த வாய்ப்பைப்‌ பயன்படுத்தி, நாட்டுக்கு 
நல்லது செய்வோம்‌. 


அண்ணாவின்‌, 
எண்ணம்‌ புதுமையானது ; 
இதயம்‌ கனிவானது ; 
வாழ்வு புனிதமானது. 
அவர்‌ காலத்தில்‌ வாழ்ந்தோம்‌ என்ற மகிழ்ச்சி 


யும்‌, அவரோடு வாழ்ந்தோம்‌ என்ற பெருமையும்‌ 
தமக்கு உண்டு. 


Digitized by ட ப்ப Foundation. 
noolaham.org | aavanaham.org 


66 ர்‌ நாடா, தாய்‌ மொழியா?” எனக்‌ கேட்டால்‌ 

த “தாய்‌ நாடுகூட வேண்டா, தாய்மொழி 
தான்‌ வேண்டும்‌'” என்றார்‌ அயர்லாந்து நாட்டின்‌ 
விடுதலை வீரர்‌ திருவாளர்‌ டிவேலரா அவர்கள்‌? 
அவர்‌ தாய்மொழியையும்‌ விடவில்லை, தாய்‌ 
நாட்டையும்‌ விடவில்லை என்பது வரலாறு. 
எனினும்‌, தாய்மொழியை மட்டும்‌ வற்புறுத்திய 
தற்குக்‌ காரணம்‌, நாடு இல்லையெனினும்‌ தேடிக்‌ 
கொள்ளலாம்‌ இஸ்ரேலைப்‌ போல; ஆனால்‌, 
மொழி இல்லையெனின்‌ அவ்வினமே அழிந்து 
விடுமல்லவா! அந்த மக்கள்‌ ஒன்று என்று காண 
ஆதாரமே இராது. ஆகவேதான்‌ தாய்மொழியைக்‌ 
காக்க விரும்பினார்‌ டிவேலரா. 


மொழி எப்பொழுது தோன்றியது என்றால்‌, 
மனிதன்‌ சமூகமாக என்று வாழத்‌ தொடங்கி 
னானோ அன்றுதான்‌. சமூசு உறவு மலர மொழி 
இன்றியமையாதது. சமூகமாக மக்கள்‌ ஒன்று 
சேரவும்‌ அது துணைநிற்கிறது. 


மக்களை அடையாளம்‌ காட்டும்‌ கருவியும்‌ 
மொழிதான்‌. . மொழியை வைத்துத்தான்‌ 
மக்களை அறிமுகப்படுத்துகின்றனர்‌. தமிழை 
வைத்துத்‌ தமிழர்கள்‌ என்கிறோம்‌. ஆங்கிலத்தை 
வைத்து ஆங்கிலேயர்கள்‌ என்கிறோம்‌. உருசிய 
மொழியை வைத்து உருயெர்கள்‌ என்கிறோம்‌. 
இதற்கு விதிவிலக்குகள்‌ இருக்கலாம்‌. இது 
பொதுவான விதி என்பது உலகம்‌ ஒப்பும்‌ 
உண்மைக்கூற்று. 


மாண்புமிகு தமிழ்நாடு மின்துறை அமைச்சர்‌ 
௪. இராமச்சந்திரன்‌ 


எவ்வாறு ஒவ்வோர்‌ இன மக்களுக்கும்‌ ஞாலம்‌ 
தோன்றிய காலத்திலிருந்து ஒப்புவமையிலாத்‌ தனி 
வரலாறு உண்டோ அதேபோல மொழி வரலாறும்‌ 
உண்டு. அம்‌ மக்களின்‌ உயர்வு தாழ்வுகளில்‌ 
இணைந்தும்‌ பிணைந்தும்‌ வரும்‌ வரலாறு அம்‌ 
மொழிக்கும்‌ உண்டு. தமிழ்மொழி வளர்ந்த 
வரலாறு தமிழ்‌ மக்கள்‌ வாழ்ந்த வரலாறு 
தான்‌. 


ஆகவே, மொழிவழி மக்கள்‌ ஒன்று கூடுதல்‌ 
இயற்கை, அதுவே மதுரைக்கூடலில்‌ உலகத்‌ 
தமிழர்‌ கூடும்‌ விழாவாகும்‌. 


சாதி மத பேதங்களாலும்‌, பொருளியல்‌ 
ஏற்றத்‌ தாழ்வுகளாலும்‌, தீண்டாமைக்‌ கொடுமை 
களாலும்‌, தமிழைத்‌ தாய்மொழியாகக்‌ கொண்ட 
மக்கள்‌ சிறுமையுற்றிருப்பது கண்கூடு. மொழி 
வளர வேண்டுமாயின்‌ அச்‌ சமூகம்‌ வளரவேண்டும்‌. 
சமூகத்தின்‌ வளர்ச்சி நிலை எதிரொலியே மொழி 
வளர்ச்சி நிலை. “பிறப்பொக்கும்‌ எல்லா 
வுயிர்க்கும்‌' எனக்‌ கூறிய சமுதாய நிலையை 
ஒப்பு நோக்குமிடத்து இன்று நம்‌ நிலையை “௭, 
தாழ்ந்த தமிழகமே!” எனப்‌ பேரறிஞர்‌ 
அண்ணா அழைத்துக்‌ காட்டியது வெளிப்படுத்து 
கிறது. 


மனிதர்கள்‌ குமுகாயமாக வாழத்‌ துணை நின்றது 
மூதன்முதலில்‌ மொழிதான்‌. குமுகாய வளர்ச்‌ 
சியின்‌ பல படிகளாகப்‌ பின்னர்‌ ஏற்பட்டவைகளே 
இனம்‌, மதம்‌, சாதி போன்றவை, பின்னர்‌ 


Digitized by NoolAdam Foundation. 
noolaham.org | aavanaham.org 


ஏற்பட்ட பிளவுகளிலிருந்து சமூகம்‌ விடுபட 
வேண்டுமெனின்‌ சமுதாயம்‌ அமைவதற்குக்‌ காரண 
மான மொழியே நமக்குக்‌ கருவியாம்‌. ““இயற்கை 
யின்‌ சவால்களை எதிர்க்க முடியாமல்‌ கையா 
லாகாத்தனத்துக்குக்‌ காட்டுமிராண்டி கண்டுபிடித்த 
சமாதானமே மதம்‌, சுடவுள்‌ கொள்கையெல்லாம்‌”” 
என்றார்‌ திரு. லெனின்‌ அவர்கள்‌. ஆகவே, இயற்கை 
யாய்‌ அமைந்த மொழியாம்‌ தமிழின்‌ துணை 
கொண்டு இச்‌ சமூகக்‌ கொடுமைகளைக்‌ களைந்‌ 
தெறிய இவ்வுலகத்‌ தமிழ்‌ மாநாடு. நமக்கு 
உதவட்டும்‌. 


உலகிடை 910 வகை மக்கள்‌ உள்ளனர்‌ என்பது 
ஒரு கணக்கு. எல்லா வகையினரையும்‌ 
கிட்டால்‌ இது 1,600 ஆகும்‌ என்பர்‌; 1,800 தான்‌ 
என்று சொல்வாரும்‌ உண்டு. அதே போல உலகில்‌ 
2,250 மொழிகள்‌ பேசப்படுகின்றன. இவற்றில்‌ 
இறந்த மொழிகளும்‌ சேரும்‌. இதை 2,500-லிருந்து 
3,000 வரை கணக்குவைப்பாரும்‌ உண்டு. இவற்றில்‌. 
வரிவடிவமும்‌ ஒலிவடிவமும்‌ பெற்றுத்‌ தொன்மை 
யுற்று இறவா மொழியாக இன்றும்‌ உள்ளது 
நமது தாய்மொழியாம்‌ தமிழ்மொழி. ஒரே மொழி 
பல மொழிகளாக ஆகி, மொழிக்குடும்பம்‌ ஆவதும்‌ 
உண்டு. ஒரே சமுதாயத்தினர்‌ நிலப்‌ பரப்பின்‌ பல 
பாகங்களுக்குச்‌ சென்று குடியமர்ந்ததாலும்‌, கால 
மும்‌ தூரமும்‌ வேறுபடுத்தியதாலும்‌, அடிக்கடி 
ஒன்றுகூட இயலாததாலும்‌, முறையான கல்விமுறை 
யில்லாததாலும்‌, ஒரே மொழி பலவகையாகப்‌ 
பேசப்பட்டுப்‌ பல மொழிகளாக மாறுவதுண்டு. 
அங்ஙனமே தமிழ்மொழிக்‌ குடும்பத்தில்‌ தெலுங்கு, 
கன்னடம்‌, மலையாளம்‌, துளு போன்ற மொழிகள்‌ 
அடங்குகின்றன. ஆகவேதான்‌ ஒருமுறை அறிஞர்‌ 
அண்ணா அவர்களிடம்‌ உங்கள்‌ கொள்கையோ 
திராவிடம்‌; ஆனால்‌ நீங்கள்‌ பேசுவதோ தமிழ்‌, 
தமிழர்‌ என்று; இஃது எங்ஙனம்‌ பொருந்தும்‌?” எனக்‌ 
கேட்டபோது, பளிச்சென்று கூறினார்‌ “பண்டைத்‌ 
தமிழரே இன்றைய திராவிடரென்று'. 


கணக்‌ 


ஒரே மொழி எவ்வாறு பல மொழிகளாக, 
மொழிக்குடும்பம்‌ உருவாறதோ அதேபோல்‌ 
பல மொழிகள்‌ ஒன்றையொன்று விழுங்கி, Aw 
மொழிகளாக ' ஆவதும்‌ உண்டு. இவ்‌ விஞ்ஞான 
காலத்தில்‌ உலகின்‌ மொழிகளும்‌ இனங்களும்‌ எண்‌ 
ணிக்கையில்‌ குறைந்து வருவது நியதியாக உள்ளது. 
இவற்றில்‌ இயற்கையாகவும்‌ மாற்றங்கள்‌ ஏற்படு 
கின்றன; செயற்கையிலும்‌ மாற்றங்கள்‌ கொண்டு 
வரப்படுகின்றன. வெற்றி பெற்ற மொழி வகை 
யினர்‌ தோல்வியுற்ற மொழி வகையினர்மீது தமது 
மொழியாதிக்கத்தைச்‌ செலுத்தி, மொழியையும்‌ 
இனத்தையும்‌ அழிப்பது ஒருவகை. குறிப்பாக, 
அரேபிய மொழிச்‌ சொற்கள்‌ பல மொழிகளில்‌ 
இருப்பது இவ்வகை அரசியல்‌ ஆதிக்கம்‌ காரண 
மாகவே. ஆளுகின்றவர்‌ மொழியும்‌ ஆளப்படு 
பவர்‌ மொழியும்‌ வேறாக இருக்கும்போது ஏற்‌ 
படுவது இந்நிலை. சமத்துவம்‌, ஜனநாயகம்‌ 
வளர்ந்து வரும்‌ தற்காலத்தில்‌ மொழியுரிமை சம 
மாகவே மதிக்கப்படுவதால்‌ இப்‌ போக்கு இன்று 
வெகுவாகக்‌ குறைந்துள்ளது. எல்லா மொழி 
களுக்கும்‌ சமவாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. ஆகவே, 
இத்தகைய காரணங்களால்‌ இன்று ஆபத்தில்லை. 
எனினும்‌, இயற்கையான விஞ்ஞான வளர்ச்சி 
காரணமாகப்‌ பல மொழிகள்‌ இன்று வீட்டு மொழி 
களாகவே ஆகிவிட்டன; வீதிக்குக்கூட வர இயல 
வில்லை. மொழிகள்‌ ஒன்றையொன்று விழுங்கி 
வருவதை ஆங்கிலத்தில்‌ ‘assimilation’ எனக்‌ கூறுவர்‌. 
தமிழையும்‌ பிறமொழிகள்‌ ஜீரணிக்காமல்‌ இருக்க 
வேண்டுமானால்‌ அதை விஞ்ஞான மொழியாக 
மாற்றத்‌ திட்டமிடுதல்‌ அவசியம்‌. இம்‌ மொழித்‌ ` 
திட்ட வளர்ச்சியின்‌ இன்றியமையாமை கருதியே 
* தமிழ்ச்‌ சங்கம்‌ * தொடங்க, தமிழக முதல்வர்‌ 
புரட்சித்‌ தலைவர்‌ முடிவெடுத்துள்ளார்‌. கடைச்‌ 
சங்க காலத்தில்‌ போற்றி வளர்க்கப்பட்ட தமிழ்‌, 
இன்று தமிழக அரசு அமைக்கும்‌ இச்‌ சங்கத்தின்‌ 
சீரிய பணியின்மூலம்‌ பெரிதும்‌ காப்பாற்றி 
வளர்க்கப்படும்‌ என்று நீம்பலாம்‌. 


Digitized by Noolat®&n Foundation. 
noolaham.org | aavanaham.org 


மாண்புமிகு தமிழ்நாடு கல்வித்‌ துறை அமைச்சர்‌ 
செ. அரங்கநாயகம்‌ 


ொரரினியஸ்‌ போயிருந்தபோது அங்குள்ள 

தமிழர்களைச்‌ சந்தித்தேன்‌. அவர்‌ 
களுடைய முன்னோர்‌ 250 ஆண்டுகளுக்கு முன்‌ 
அங்குக்‌ குடியேறியிருக்கின்‌றனர்‌.  உழைப்ப 
தற்காக வந்திருக்கின்றனர்‌. தங்களது உழைப்பால்‌ 
அத்‌ நாட்டைக்‌ கரும்பு விளையும்‌ பூமியாக்கியிருக்‌ 
கின்றனர்‌. 


ஆரம்பத்தில்‌ தமிழே பேசியிருக்கின்றனர்‌. 
பின்னர்‌ அங்குள்ள மொழியையும்‌ பேசியிருக்‌ 
கின்றனர்‌. இப்பொழுது தமிழை மறந்து அங்‌ 
குள்ள 'சகிரிபோல்‌' மட்டுமே பேசுகின்றனர்‌. 


குடியேறியபோது ஆண்களோடு பெண்களும்‌ கல 
மேறி, கடல்‌ கடந்து சென்றிருக்கின்‌ றனர்‌. அந்தத்‌ 
துணிச்சலை இன்று நினைத்தாலும்‌ பிரமிப்பை 
உண்டுபண்ணுகிறது. மொரிஷியஸ்‌ மட்டுமல்ல; 
ரீயூனியன்‌, தென்னாப்பிரிக்கா, FO ay ad ஷ்‌, 
இலங்கை, சிங்கப்பூர்‌, மலேசியா, பிஜி, இந்தோ 
னேசியா போன்ற இன்னும்‌ எத்தனையோ 
நாடுகளில்‌ குடியேறியுள்ளனர்‌.. 


இந்திய மொழிகளிலேயே உலக மொழியாகத்‌ 
தமிழ்‌ இகழ்றெது. 


இரேக்கத்தோடும்‌ யவன நாட்டோடும்‌. இரண்‌ 
டாயிரம்‌ ஆண்டுகளுக்கு முன்னரே வாணிபத்‌ 
தொடர்பு இருந்திருக்கிறது. காவிரிப்பூம்பட்டினக்‌ 
கடற்கரையில்‌ பல்வகைப்‌ பண்டங்கள்‌ கொட்டி 
வைக்கப்பட்டிருந்தன. அவற்றின்மீது ஏற்றுமதி 


இறக்குமதி சுங்கத்‌ தீர்வைக்காகப்‌ புலி முத்திரை 
பொறிக்கப்பட்டிருந்தது. 
© கொள்வதூஉம்‌ மிகைகொளாது 


கொடுப்பதூஉம்‌ குறைகொடாது 
பல்பண்டம்‌ பகர்ந்துவீசும்‌”” 


என்று நமது வாணிபச்‌ செந்நெறியைப்‌ பட்டினப்‌ 
பாலை நன்கு விளக்கும்‌. 


வட சீனாவில்‌ ஒரு தமிழ்க்‌ கல்வெட்டும்‌ கண்டு 
பிடிக்கப்பட்டிருக்கிறது. அதன்‌ வரலாறு 
தமிழனின்‌ சீன நாட்டுத்‌ தொடர்பைக்‌ கூறும்‌. 
ஐப்பான்‌ மொழியில்‌ உள்ள 300-661 மேற்பட்ட 
சொற்கள்‌ தமிழ்ச்‌ சொற்களோடு ஒத்திருக்கின்றன. 
அங்குள்ள பழக்க வழக்கங்களும்‌ நாட்டுக்‌ கவிதை 
களும்‌ தமிழ்‌ நாட்டிலுள்ளவற்றோடு ஒத்துள்ளன. 


தாய்லாந்து நாட்டு மன்னரின்‌ முடிகுட்டு விழா 
வில்‌ நமது திருப்பாவையும்‌ திருவெம்பாவையும்‌ 
ஓதப்படுகின்‌ றனவாம்‌. 


மிகப்‌ பழங்காலந்தொட்டே தமிழர்கள்‌. வெளி 
நாடுகளுக்குச்‌ சென்றிருக்கின்றனர்‌. . வணிகத்‌ 
தொடர்பும்‌ கலாசாரத்‌ தொடர்பும்‌ வைத்திருக்‌ 
Dex pom... s ‘ 
திரைகடலோடி, திரவியம்‌ -தேடியிருக்கின்‌ றனர்‌. 
“யாதும்‌ ஊரே, யாவரும்‌ கேளிர்‌” A 
என்பது நமது தமிழ்ப்‌ பண்பாட்டின்‌ அச்சாணியாக 
இருந்திருக்கிறது. 


Digitized by ட்ப Foundation. 
noolaham.org | aavanaham.org 


ண்மை இழந்து, அறதெறி பிறழ்ந்து, தகுதி 
யைப்‌ பறிகொடுத்து, தன்னம்பிக்கையைக்‌ 
கைவிட்டுத்‌ தன்மானத்தைப்‌ பணயம்‌ வைத்துப்‌ 
பிறர்‌ தயவிலே வாழ்ந்துவந்த நிலைகெட்ட மனிதர்‌ 
களைக்‌ கண்டு நெஞ்சு பொறுக்காமல்‌, நொந்து 
யாடியதற்காக மட்டுமல்ல, பாரதியாருக்கு நாம்‌ 
கடமைப்பட்டிருப்பது; அஞ்சி அஞ்சிச்‌ செத்தவர்‌ 
களுக்கும்‌ அபயம்‌ அளித்து, நெஞ்சிலே உரமும்‌ 
நேர்மைத்‌ திறனும்‌ ஊட்டி, தேசபக்தியுடனும்‌, 
தெளிவுடனும்‌, துணிவுடனும்‌ உழைக்க வழிகாட்டி, 
மக்களை உந்தி, ஊக்கமளித்து, உற்சாகப்படுத்தி 
யது மட்டுமல்ல, பாரதியார்‌ பாடல்களின்‌ உயர்‌ 
வுக்குக்‌ காரணம்‌; அரசியல்‌ விடுதலைப்‌ போராட்‌ 
டத்துக்கு அணிவகுப்புப்‌ பாடல்களாய்‌, தேச 
மெங்கும்‌ திரண்டுவந்த தொண்டர்கள்‌ தண்டுக்கு 
வழிநடைப்‌ பாடல்களாய்‌, வீரர்களின்‌ கோஷ்டி. 
கானமாய்‌, தியாகிகளின்‌ தாரக மந்திரமாய்‌ விளங்‌ 
இய துடிப்பு மிக்க தேசியப்‌ பாடல்கள்‌ பாடியதால்‌ 
மட்டுமல்ல, அழியாப்‌ புகழ்பெற்ற வரிசையில்‌ அமர 
ராய்‌ பாரதியார்‌ இடம்‌ பெற்றது; காலம்‌ தோற்று 
வித்த கவிஞர்‌ அவர்‌. அக்‌ காலத்தின்‌ கண்களையே 
திறந்தவர்‌ அவர்‌. காலத்தின்‌ கண்ணாடியாக 
இருந்த அவர்‌ கவிதைகள்‌, வருங்காலத்துக்கு மூன்‌ 
னோடியாகவும்‌ அமைந்தன; பழங்காலப்‌ பெருமை 
யையும்‌ பாரம்பரியத்தின்‌ செழிப்பையும்‌ மனத்திலே 
பதித்து, நிகழ்காலத்தின்‌ நிலைமைகளை நிதர்சன 
மாகக்‌ காட்டி, அவலங்களை அம்பலப்படுத்தி, வருங்‌ 
காலத்தின்‌ வளமையான, வாய்மையான, வாய்ப்பு 
களுக்கு வழிவகுத்து வலுவூட்டியதால்தான்‌, அவர்‌ 


“willl NW 


தமிழ்நாடு அரசு இரண்டாம்‌ செயலாளர்‌ 
இரு. கா. இரவியம்‌, இ.ஆ.ப 


படைப்புகள்‌, அவரைக்‌ காலத்தை வென்ற கவிஞ 
ராக்கின. அவர்‌ செய்தது, அன்றைக்குத்‌ தேவை 
யான பிரசாரம்‌ மட்டும்‌ அல்ல; அவர்‌ போதித்‌ 
தவை என்றைக்கும்‌ பொருத்தமான அடிப்படை 
உண்மைகள்‌, ஆதாரக்‌ கொள்கைகள்‌, அடிநாத 
உணர்வுகள்‌. தனி மனிதன்‌ தலைநிமிர்ந்து, 
தரமான, சுதந்திரமான வாழ்வு வாழ்ந்து அதனால்‌ 
வீடு விளங்கி வளம்‌ பெற்று, வீடுகள்‌ கூடிச்‌ சமூகம்‌ 
சிறந்து 8ருற்று, சமூகச்‌ செழிப்பு சமுதாய மலர்ச்சி 
யாகி, நாடு நலம்‌ பெற்று ஓங்க நல்வழி காட்டி, 
பீடு நடை போடும்‌ நாடு, தன்‌ .புதுமையினாலும்‌ 
பொதுமையினாலும்‌, தன்‌ வலிமையினாலும்‌ வள 
மான வாழ்க்கை நெறியினாலும்‌, உலக அரங்கிலே 
தன்‌ சிந்தனைச்‌ செல்வாக்கை நிலைநாட்டி, தானும்‌ 
ஆன்மீக அரசாட்சியில்‌ பங்கு கொள்ளும்‌ நிலை 
ஏற்படவேண்டும்‌ என்பதே அவர்‌ கண்ட. கவிக்‌ 
கனவு. தனி மனிதனில்‌ ஊன்றிய அவர்‌ கவிதை, 
தரணியைத்‌ தழுவியது. உரிமைக்‌, குரலை எழுப்‌ 
பிய அவர்‌ கவிதை, உலகப்‌ பொது நோக்கையும்‌ 
வளர்த்தது. அவர்‌ முழுமையான கவிஞர்‌. 
முடிவில்லாத இலட்சியப்‌ பயணம்‌ அவர்‌ கவிதை. 


"அடிவானம்‌ போலவே, மனிதனின்‌ இலட்சியமும்‌, 
அதை நோக்கி அவன்‌ முன்னேற முன்னேற, ஓயாது 
பின்‌ செல்கிறது” என்று கூறினார்‌ மேனாட்டுச்‌ 
சிந்தனையாளர்‌ ஒருவர்‌. இலட்சியத்துக்கு- இறுதி 
நிலை என்று இடையாது. ஈடேறிய இலட்சியம்‌, 
இன்னும்‌ உயர்ந்த, விரிந்த, வளமான இலட்சியத்‌ 
துக்குச்‌ சாதனமாக அமைகிறது. இலட்சியம்‌. வளர்‌ 


Digitized by Noolahaioundation. 
noolaham.org | aavanaham.org 


a 


கிறது; வலுப்பெறுகிறது; வளமாகறது; புதுவாழ்வு 
பெறுகிறது. ஆகவேதான்‌ இலட்சியப்‌ பயணம்‌ 
மூடிவற்றது. பயணத்தை முடித்துவிட்டால்‌, இலட்‌ 
சியத்தை எய்‌தியதாக எண்ணிவிட்டால்‌, ஏமாற்றம்‌ 
புகுகிறது; இறங்குமுகம்‌ தொடங்குகிறது; எதிர்‌ 
விளைவு தோன்றுகிறது; ஏக்கம்‌ நிறைகிறது. பாரதி 
பாடிய இலட்சியங்களில்‌ ஒன்றை எய்திவிட்டோம்‌- 
அரசியல்‌ விடுதலை. அந்த இலட்சியத்தை எய்தி 
விட்டோம்‌ என்ற எக்களிப்பிலே, விடுதலை சுதந்திர 
மாய்ப்‌ படர்ந்து பதிந்து, பரவிப்‌ பரிணமித்து, 
அரசியல்‌ துறையில்‌' ஆரம்பித்து, அனைத்துத்‌ 
துறைகளையும்‌ அணைத்து, ஆக்கம்‌ பெற்று, மனி 
தனின்‌ முழுமையான வாழ்வுக்கும்‌ விமோசனத்துக்‌ 
கும்‌ வழி வகுக்கும்‌ இலட்சியப்‌ பயணமாய்‌ அமையச்‌ 
செய்யாமல்‌, அதைத்‌ தொடர்ந்து, துணிவுடனும்‌ 
தெளிவுடனும்‌ திட உறுதியுடனும்‌ மேற்கொள்ளா 
மல்‌ தயங்கிவிட்டோம்‌; தவறிவிட்டோம்‌; தடைப்‌ 
பட்டோம்‌. பயணம்‌ முடிந்தவிட்டது, பணி தீர்ந்து 
விட்டது, பாடுபடுவது ஓய்ந்துவிட்டது என்று 
எண்ணிவிட்டதால்தான்‌, பங்கு போடுவதிலும்‌, 
பாகம்‌ பிரிப்பதிலும்‌, பங்காளிச்‌ சண்டையிலும்‌, 
போட்டி, பொறாமை, பூசல்‌, பிணக்கு, சழக்கு, 
சச்சரவு, மனக்கசப்பு, மோதல்‌ ஆகியவற்றிலும்‌ 
மூழ்கிவிட்டோம்‌. பயணத்தைத்‌ தொடர வேண்டு 
மென்ற தெளிவு பிறந்திருந்தால்‌, பொறுப்புக்‌ கூடி 
யிருக்கும்‌, பண்பு வளர்ந்திருக்கும்‌, பக்குவம்‌ கனிந்‌ 
இருக்கும்‌; நாடும்‌ மக்களும்‌ நலம்‌ பல. எய்தி 
யிருப்பர்‌. பயிர்‌ செய்து பாடுபட்டது போதும்‌; 
அடுத்து வருவது அறுவடை, அளந்து அனுபவிக்கும்‌ 
காலம்‌, என்று கணித்துவிட்டோம்‌. அறுவடைக்குப்‌ 
பின்‌ மீண்டும்‌ கழனியை உழுது, புரட்டி, விதைத்து, 
விளைவித்தால்‌ தான்‌ விவசாயம்‌ வளரும்‌, 
வாழ்வு தொடரும்‌ என்பதை விளங்கிக்கொள்‌ 
ளாத அளவுக்கு, சுயநல வேகத்தின்‌ மோகம்‌ வெறி 
யாக மாறி நம்‌ விழிகளை மறைத்துவிட்டது. He 
ரென இலட்சியப்‌ பயணத்தை முடித்துவிட்டதால்‌ 
இகைத்துத்‌. திக்குமுக்காடி, திசைமாறி, துணை 
யிழந்து, தொடர்பு அறுந்து போன சமுதாயத்தில்‌ 
ஏற்பட்ட களங்கங்கள்‌, குறைபாடுகள்‌, குதர்க்கங்‌ 
கள்‌, கோணல்கள்‌ ஒரு புறம்‌; இன்னமும்‌ ஈடேறாத 
இலட்சியங்களினால்‌ ஏற்பட்ட ஏமாற்ற உணர்வு 
கள்‌ ஒரு புறம்‌: பாரதி கண்ட பாரதத்தின்‌ பாதை 
யிலே, தடைக்‌ கற்களாகவும்‌, தடுப்புச்‌ சுவர்களாக 
வும்‌, வேலிகளாகவும்‌, விலங்குகளாகவும்‌ நிற்பவை 
இவைதாமே! ப 

சஞ்சலம்‌, சந்தேகம்‌, சலனம்‌ மூன்றையும்‌ 
வெறுக்க வேண்டுமானால்‌, சலவை செய்ய வேண்‌ 
டும்‌;-மனத்தையும்‌ நாவையும்‌. “முதலாவது, 
நாக்கை வெளுக்க வேண்டும்‌; பொய்‌ சொல்லக்‌ 
கூடாது; புறம்‌ சொல்லக்‌ கூடாது; முகத்துதி 
கூடாது; தற்புகழ்ச்சி கூடாது” என்கிறார்‌ பாரதி 
யார்‌. 


**பொய்‌ சொல்லக்‌ கூடாது பாப்பா-என்றும்‌ 
புறம்‌ சொல்ல லாகாது, பாப்பா” 


என்று செல்லக்‌ குழந்தைகளுக்கும்‌ வயது சென்ற 
குழந்தைகளுக்கும்‌ பாட்டிலே பாடம்‌ சொல்லிக்‌ 
கொடுக்கிறார்‌ பாரதியார்‌. ஆரம்பப்‌ பாடம்தான்‌; 
அதனாலேயே அடிக்கடி அலட்சியம்‌ செய்யப்படு 
கிற பாடம்‌. எளிமையான போதனைதான்‌; ஆனால்‌ 
செயலிலே ஏற்கப்படாத போதனை. 


“பொய்‌ தீர்ந்தால்‌ பயம்‌ தரும்‌ 
பயம்‌ தீர்ந்தால்‌ பொய்‌ தீரும்‌?” 
என்று பொய்க்கும்‌ பயத்துக்கும்‌ உள்ள பாசப்‌ 
பிணைப்பை, பாபப்‌ பிணைப்பை, படம்‌ பிடித்துக்‌ 
காட்டுகிறார்‌ பாரதியார்‌. 


“அச்சத்தை விட்டிடடா — நல்‌ ஆண்மையைக்‌ 
கைக்கொள்ளடா, இச்சகத்‌ இன்மேலே நீ--என்றும்‌ 
இன்பமே பெறுவையடா!?” என்று அச்சத்தைத்‌ 
தவிர்க்க அழைப்பு விடுத்து இன்பம்‌ பெற ஆசி 
கூறுகிறார்‌ பாரதியார்‌. “அச்சமே நரகம்‌” என்று 
எச்சரிக்கிறார்‌ ஓரிடத்தில்‌. “அச்சம்‌ இருக்கும்‌ 
வரை நீ அறிவாளியாக மாட்டாய்‌” என்று 
அறிவுறுத்துகிறார்‌ பிறிதோரிடத்தில்‌. 


அச்சத்தோடு வளரும்‌ ஓட்டுச்‌ செடி கவலை. 


**நெஞ்சிற்‌ கவலை நிதமும்‌ பயிராக்கி 
AGA உயிர்‌ வாழ்தல்‌ அறியாமை.” 


நெஞ்சம்‌ என்னும்‌ கழனியிலே அச்சம்‌ என்ற 


வித்தை இட்டு, கவலையைப்‌ பயிர்‌ செய்து, 
கேட்டினை அறுவடை செய்கிறோம்‌. *கவலை 
யினால்‌ நாடியெல்லாம்‌ தழலாய்‌ வேகும்‌” என்று 


காட்டி, கனலாய்ச்‌ சுடும்‌ கவலையை வெல்லுமாறு 
கவிதையிலே கல்வி புகட்டுகிறார்‌. 


கவலையினும்‌ கொடியது ஒன்றுண்டு. 
றெழும்‌ கோபம்‌; கழுத்தை அறுக்கும்‌ 
சீறியெழும்‌ சினம்‌; சுட்டெரிக்கும்‌ சினம்‌. 


கனன்‌ 
கோபம்‌; 


ட்‌ சனத்தை முன்னே 
வென்றிடுவீர்‌, மேதினியில்‌ மரணமில்லை”? 


என்று மரணமில்லா, மானமுள்ள வாழ்வு வாழ 
வழி காட்டுகிறார்‌ பாரதியார்‌. 


“சினங்‌ கொள்வார்‌ தமைத்தாமே தீயாற்‌ சுட்டுச்‌ 
செத்திடுவார்‌ ஒப்பாவார்‌; சினங்‌ கொள்வார்‌ தாம்‌ 
மனங்‌ கொண்டு தம்‌ கழுத்தைத்‌ தாமே வெய்ய 
வாள்‌ கொண்டு கிழித்திடுவார்‌'... என்று Fos 
இன்‌ சிறுமையை, கோபத்தின்‌ கேட்டை, சினத்தால்‌ 
வரும்‌ சீரழிவைச்‌ இத்திரித்துக்‌ காட்டுகிறார்‌ 
பாரதியார்‌. 


Digitized by Noolalfim Foundation. 
noolaham.org | aavanaham.org 


இவ்வாறு. பொய்யைப்‌. போக்கி, 
வென்று, படுகோபத்தை ஆண்டு, 
உள்ளத்தில்‌ அன்பு பூண வேண்டும்‌. 


பயத்தை 
பண்பட்ட 


“அன்பினைக்‌ கைக்‌ கொள்ளடா - இதை 
அவனிக்கிங்கு ஓதிடடா! 
துன்பம்‌ இனியில்லை — உன்‌ 
துயரங்கள்‌ ஓழிந்ததடா!!* 


என்று அன்பினைக்‌ காட்ட, நிலை நாட்ட, பேண, 
போற்ற, வளர்க்க, வலுவாக்க, அழைக்கின்றார்‌ 
பாரதியார்‌. 


“துன்ப நிலைகளும்‌ சோர்வும்‌ பயமுமெல்லாம்‌ 
அன்பில்‌ அழியுமடி - கிளியே 
அன்புக்கு அழிவில்லை — காண்‌!'* 


என்று அன்புக்குள்ள ஆக்க சக்தியை, 
சக்தியை, ஆராதிக்கின்றார்‌ கவி. 


காக்கும்‌ 


“ஒன்றென்று கொட்டு முரசே — அன்பில்‌ 
ஓங்கென்று கொட்டு முரசே 
நன்றென்று கொட்டு முரசே - இந்த 
நானில மாந்தருக்‌ கெல்லாம்‌?” 


என்று முரசு கொட்டுகிறார்‌, 
பாரதியார்‌. 


முழுமைக்‌ கவிஞர்‌ 


அன்பு, ஓர்‌ அக நிலை மட்டுமல்ல; அறவழி மட்டு 
மல்ல; அறிவொளி மட்டுமல்ல; அதுவே ஓர்‌ ஆக்கம்‌; 
ஓர்‌ ஆற்றல்‌. ஆகவேதான்‌ அன்பு, கொள்கையில்‌ 
இருந்தால்‌ போதாது: செய்கையில்‌ வேண்டும்‌ என்று 
முடுக்கிவிடுகறொர்‌, முனைப்புக்‌ கவிஞர்‌ பாரதி. 
இந்த அன்பு, வையகத்தை வாழ்விக்கும்‌ வல்லமை 
வாய்ந்தது. அன்பினால்‌ அவனிக்கு ஆக்கம்‌ தேடும்‌ 
ஆற்றலை அருளுமாறு சக்தியினை வேண்டுகிறார்‌ 
பாரதியார்‌. 


“வல்லமை தாராயோ இந்த 

மாநிலம்‌ பயனுற வாழ்வதற்கே!'* 

மாநிலம்‌ பயனுற, மண்ணுலகு மாண்பு பெற, 
வாழும்‌ வாழ்வே வாழ்வு. அல்லாது வாழ்வ 


தெல்லாம்‌, பூமிக்குப்‌ பாரம்‌; நிலச்சுமை. 


“சொல்லடி, சிவசக்தி! - நிலச்‌ 
சுமையென வாழ்ந்திடப்‌ புரிகுவையோ”' 


என்று உரிமைக்‌ குரல்‌ எழுப்புகிறார்‌ பாரதியார்‌. 


உடல்‌ உறுதியும்‌ உளத்‌ இட்பமும்‌ கொண்டு, 


அச்சம்‌ தவிர்த்துக்‌ கவலை ஒழித்து, சனத்தை 
வென்று, சிறுமையை விலக்கி, பொய்மையைப்‌ 
போக்கி, யொறுமையைப்‌ பேணி, அன்புடன்‌ 


அறிவுடன்‌ அறத்தைப்‌ 
சேர்த்து, 


ஆற்றலை இணைத்து, .. 
பிணைத்து, அருளுடன்‌ பொருளைச்‌ 


மனிதன்‌ உழைத்தால்‌, முனைந்து முயன்றால்‌, 
துணிந்து செயலாற்றினால்‌, மனிதன்‌ சாதிக்க முடி 
யாததுதான்‌ என்ன? 


**மண்ணில்‌ தெரியுது வானம்‌, அது நம்‌ 
வசப்பட லாகாதோ?'* 


அதுவே வாழ்க்கை... 
பயனான வாழ்வு வாழ விழைகிறார்‌ பாரதியார்‌. 
“பேசாப்‌ பொருளைப்‌ பேசநான்‌ துணிந்தேன்‌, 

கேட்கா வரத்தைக்‌ கேட்க நான்‌ துணிந்தேன்‌, 

மண்மீ துள்ள மக்கள்‌, பறவைகள்‌, 

விலங்குகள்‌, பூச்சிகள்‌, புற்பூண்டு, மரங்கள்‌, 

யாவுமென்‌ வினையால்‌, இடும்பை தீர்ந்தே 

இன்பமுற்று அன்புடன்‌ இணங்கி வாழ்ந்திடவே 

செய்தல்‌ வேண்டும்‌. '” 


Sor வினையால்‌ தரணியெலாம்‌ இன்பமுறவேண்டும்‌; 
தன்‌ உழைப்பால்‌ உலகில்‌ உயிர்‌ ராசிகள்‌ எல்லாம்‌ 
அன்பு கொண்டு ஆக்கம்‌ பெறவேண்டும்‌; அதற்குத்‌ 
தான்‌ பணியாற்ற வேண்டும்‌, பாடுபட வேண்டும்‌, 


பயன்பட வேண்டும்‌ என்பதே பாரதியின்‌ பிரார்த்‌ 
தனை. 


**நாட்டினைத்‌ துயரின்றி நன்கமைத்‌ இடுவதும்‌ 
உளமெனும்‌ நாட்டை ஒருபிழை யின்றி 
ஆள்வதும்‌, பேரொளி ஞாயிறே யனைய 
சுடர்தரு மதியொடு துயரின்றி வாழ்தலும்‌, 
நோக்கமாக்‌ கொண்டு நின்பதம்‌ நோக்கினேன்‌” 


என்று பாரதியார்‌ துதிப்பாடலில்‌ தொழுகையில்‌ 
அதே அடிநாத உணர்வை மீட்டுவதோடு, உள 
மெனும்‌ நாட்டை ஒரு பிழையின்றி ஆண்டால்‌ 
ஓழிய, உலகைத்‌ துயரின்றி அமைக்க உழைத்திடல்‌ 
அரிது என்ற உண்மையை மீண்டும்‌ உணர்த்து 
கிறார்‌. ஆகவே, நாடு சிறக்க, பாரதி கண்ட பாரதம்‌ 
பிறக்க, இன்றியமையா அடிப்படை, உறுதியான 
அடித்தளம்‌, தன்னை ஆண்ட தனிமனிதனின்‌ 
பொய்மை எனும்‌ புன்மையைப்‌ போக்கி, பயமெனும்‌ 
பீடையை விரட்டி, கவலை எனும்‌ களையை 
நீக்கி, அன்பு வழியைப்‌ போற்றி, அவனியெலாம்‌ 
இறக்க அயராது ஆற்றலுடன்‌ உழைத்து, மாநிலம்‌ 


-வெதும்பிய வேதனையை வெளியிட்டார்‌ பாரதி 


“நெஞ்சு பொறுக்குதில்லையே' என்ற பாடலில்‌ 
அன்று. 
“கொஞ்சமோ பிரிவினைகள்‌--ஒரு 


கோடியென்றால்‌ அது பேரிதாமோ?'* 


என்று குறைபட்டுக்கொண்டார்‌ அவர்‌. 


62 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


பயனுற மாண்புடன்‌ வாழும்‌ மனிதனேயாவான்‌. 

நெல்லிக்காய்‌ மூட்டைபோல்‌ சிதறிக்‌ கிடந்த 

மக்களின்‌ ஒற்றுமையின்மையைக்‌ கண்டு நொத்து, 
f 


சமூகத்தில்‌, மக்களை ஒன்று கூட்டும்‌ சக்திக 
ளாகப்‌ பயன்படவேண்டிய சமயம்‌, மொழி போன்‌ 
அவையே, ஒற்றுமைக்‌ குலைவையும்‌ உட்பூசலை 
யும்‌ வளர்ப்பதற்குக்‌ காரணங்களாக அமைந்து 
விடுவது வேதனைக்குரிய விபரீதப்‌ போக்கு. 
மனத்தை மற்றவர்க்குத்‌ திறந்து காட்டும்‌ சாதனம்‌, 
மொழி. உறவு வளர்க்கவேண்டிய அச்‌ சக்தி, 
பிளவுபடுத்துவது பேதமை. எங்கள்‌ பாரதத்‌ தாய்‌, 


"செப்பு மொழி பதினெட்டுடையாள்‌, எனிற்‌ 
சிந்தனை யொன்றுடையாள்‌'” 


என்று செம்மாந்து பாடினார்‌ பாரதி. பதினெட்டும்‌ 
பாரதத்தின்‌ மொழிகள்‌; அவை வளம்‌ பெறும்‌ அள 
வுக்கே மக்கள்‌ பலம்‌ பெறுவார்‌. எந்தையும்‌ தாயும்‌ 
மகிழ்ந்து குலாவிக்‌ கொஞ்சியது, இம்‌ மொழிகளில்‌. 
முந்தையர்‌ ஆயிரமாண்டுகள்‌ வாழ்ந்து மொழிந்தது, 
இம்‌ மொழிகளில்‌. சிந்தையில்‌ ஆயிரம்‌ எண்ணம்‌ 
வளர்ந்து சிறந்ததும்‌ இம்மொழிகளிலே. இன்னுயிர்‌ 
தந்து எமை வளர்த்தருள்‌ ஈந்த இந்நாட்டில்‌ எங்கள்‌ 
அன்னையர்‌ தோன்றி மழலைகள்‌ கூறி அறிந்ததும்‌ 
இம்‌ மொழிகளிலே. அவர்‌ கன்னியராடி நிலவினி 
லாடிக்‌ களித்ததும்‌ இம்‌ மொழிகளிலே. செப்பு 
மொழி பதினெட்டும்‌ சிறக்க வேண்டும்‌; சுதந்திர 
உணர்வைப்‌ பெருக்க வேண்டும்‌. எந்தம்‌ மொழி 
கள்‌, இந்திய மொழிகள்‌ என்ற சொந்தத்திலே, 
சிந்தனை ஒன்றுடையாள்‌ என்றதை வளமாக்கி வலு 
Ber வேண்டும்‌. அத்தனை இந்திய மொழிகளும்‌ 
போற்றி வளர்ப்பது, அடிப்படையில்‌ இந்திய எண்‌ 
ணம்‌; ஆதார இந்தியச்‌ சிந்தனை. பாரத உணர்வே 
பண்ணின்‌ சுருதி; பதினெட்டு மொழிகளும்‌ 
ராகங்கள்‌. 


“சாதி இரண்டொழிய வேறில்லை என்றே தமிழ்‌ 
மகள்‌ சொல்லியசொல்‌ அமிழ்தம்‌ என்போம்‌'” என்று 
ஒளவை அருளிய பொதுநெறியை நினைப்பூட்டி, 
அதை நடைமுறையில்‌ நிலைநிறுத்தப்‌ பாடுகிறார்‌, 
பாடுபடுகிறார்‌ பாரதியார்‌. புத்தர்‌ முதல்‌ காந்தி 
வரை, வள்ளுவர்‌ முதல்‌ வள்ளலார்‌ வரை, ஆன்‌ 
மிகத்‌ தலைவர்களும்‌ ஆன்றோர்‌ பெருமக்களும்‌, 
சாதி. வேற்றுமையைச்‌ சந்தையிலிருந்து களைய 
வேண்டுமென்று போதித்து வந்துள்ளபோதிலும்‌, 
அதைச்‌ சாதித்த பெருமை பாரதத்திற்கு இன்னும்‌ 
கிட்டவில்லை. பிறப்பால்‌ மனிதரில்‌ உயர்ந்தோர்‌ 
தாழ்ந்தோர்‌ இல்லை, பண்பால்‌ மேலோர்‌ 
கீழோரே உண்டு, ஒழுக்கத்தால்‌, நடத்தையால்‌, 
உயர்ந்தார்‌, கடையோர்‌ என்றே உண்டு என்பதைப்‌ 
பாரதியார்‌ தம்‌ பாட்டுகளிலே படித்துப்‌ படித்து 
சொன்னார்‌. 


அவர்‌ பாடினார்‌: 
“கேளடா, மானிடவா-எம்மில்‌ 
கீழோர்‌ மேலோர்‌ இல்லை; 


நீதி நெறியினின்று பிறர்க்குதவும்‌ 
நேர்மையர்‌ மேலவர்‌, வர்‌ மற்றோர்‌!” 


63. 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


பிறப்பால்‌ ஏற்றத்தாழ்வைக்‌ கற்பிக்கும்‌ சாத்திரச்‌ 
சுவடிகளைப்‌ பொசுக்கி எரிக்கவேண்டுமென்று 
புரட்டி ஆர்வத்துடன்‌ புறப்படுகிறார்‌ பாரதியார்‌. 


**மேலவர்‌ கழவரென்றே- வெறும்‌ 
வேடத்திற்‌ பிறப்பினில்‌ விதிப்பனவாம்‌ 
போலிச்‌ சுவடியை யெல்லாம்‌-இன்று 
பொசுக்கி விட்டால்‌ எவர்க்கும்‌ நன்மையுண்டு!” 


இந்த நாட்டிலே பிறந்தவர்‌ எவரும்‌ இந்தியர்‌, சாதி 
சமயம்‌ பாராது நாட்டிற்குச்‌ சொந்தமானவர்‌ என்‌ 
பதைப்‌ பன்னிப்‌ பன்னி பாடினார்‌ பாரதியார்‌. 


“arD மதங்களைப்‌ பாரோம்‌-உயர்‌ 
சன்மமித்‌ தேசத்தில்‌ எய்தின ராயின்‌ 

வேதிய ராயினும்‌ ஒன்றே-அன்றி 
வேறு குலத்தின ராயினும்‌ ஒன்றே!'' 


மனிதப்‌ பிறவி, உயர்‌ ஜென்மம்‌ என்பது மட்டு 
மல்ல, இத்‌ தேசத்தில்‌ பிறந்ததால்‌ உயர்‌ ஜென்மம்‌ 
என்ற எக்காள உணர்வு தொனிக்கும்படி பாடு 
கிறார்‌ பாரதியார்‌. சாதி சமய பேதங்களுக்கு அப்‌ 
பாற்பட்ட சமுதாயப்‌ பொதுமையைப்‌ போற்றி, 
அன்புநெறி நின்று, அவனி செழிக்கச்‌ செய்ய அனை 
வருக்கும்‌ அழைப்பு விடுக்கின்றார்‌ பாரதியார்‌. 


**சாதிக்‌ கொடுமைகள்‌ வேண்டாம்‌--அன்பு 
தன்னிற்‌ செழித்திடும்‌ வையம்‌ 
ஆதர வுற்றிங்கு வாழ்வோம்‌--தொழில்‌ 
ஆயிரம்‌ மாண்புறச்‌ செய்வோம்‌! 


இந்தச்‌ சாதியிற்‌ பிறந்தவன்‌ இந்தத்‌ தொழிலைத்‌ 
தான்‌ செய்யவேண்டும்‌ என்று வகைப்படுத்தும்‌. 
வருணாசிரம தர்மத்தைக்‌ கைவிட்டு, தகுதியாலும்‌ 
திறமையாலும்‌, ஆற்றலாலும்‌ அனுபவத்தாலும்‌, 
பண்பினாலும்‌ பயிற்சியாலும்‌ எந்தத்‌ தொழில்‌ 
செய்யப்‌ பக்குவம்‌ பெறுகன்றானோ, அத்‌ தொழி 
லைச்‌ செய்ய வாய்ப்பும்‌ வசதியும்‌ தரவேண்டு 
மென்று, : சாத்திரத்தையும்‌ மீறி சமூகம்‌ முன்வர 
வேண்டுமென்பதை வலியுறுத்தவே "தொழில்‌ 
ஆயிரம்‌ மாண்புறச்‌ செய்வோம்‌" என்று திட்டம்‌ 
வகுக்கின்றார்‌ பாரதியார்‌. 


**தகரென்று கொட்டு முரசே--பொய்மைச்‌ 
சாதி வகுப்பினை யெல்லாம்‌!” 


என்று முரசு கொட்டி முழக்கம்‌ செய்தார்‌ பாரதி 
யார்‌. சுதந்திர இந்தியாவில்‌, இத்‌ தகர்ப்பு வேலை 
யைச்‌ சட்டம்‌ செய்துவிட்டது. நேரில்‌ வந்தால்‌ 
பாபம்‌, நிழல்‌ பட்டாலும்‌ சாபம்‌ என்று பரம்பரை 
பரம்பரையாகப்‌ பலகாலம்‌ கொடுமை செய்து, 
வேண்டாதார்‌ என்று வெறுத்து ஒதுக்கி, தீண்டா 
தார்‌ என்று தள்ளி வைப்போரைத்‌ தண்டிக்கச்‌ 
சட்டம்‌ வந்துவிட்டது. நேரிட்ட குற்றத்தைச்‌ 
சட்டம்‌ தண்டிக்க முடியும்‌. குற்றம்‌ நேரிடாமல்‌ 
தடுக்க முடியாது சட்டம்‌; அதற்குத்‌ துணை நிற்கக்‌ 


கூடியது, சமுதாயத்தின்‌ மனச்சான்றே. அம்‌ மனச்‌ 
சான்றின்‌ மலர்ச்சி மக்களிடையே மணம்‌ பரப்பிப்‌ 
பரவியுள்ளதா? என்ற கேள்விக்குப்‌ பதில்‌ கூறக்‌ 
கடமைப்பட்டிருக்கின்றோம்‌ நாம்‌. * “ஊரிலே உள்ள 
சேரிகளை ஒழித்துவிட்டோம்‌. உள்ளத்திலே உள்ள 
சேரிகளை ஓழித்தபாடில்லை'” என்று உணர்த்து 
கின்றார்‌, முன்னாள்‌ குடியரசின்‌ தலைவராக 
இருந்த டாக்டர்‌ இராதாகிருஷ்ணன்‌. உள்ளத்திலே 
மாறுதல்‌ ஏற்பட்டால்தான்‌ உண்மையான மாற்‌ 
றம்‌ சமூகத்தில்‌ ஏற்படும்‌. 


பாரதி நாளன்று அவர்‌ பாடல்களை மனப்‌ 
பாடம்‌ செய்து மன்றத்திலே ஒஓப்புவிப்போம்‌. 
காந்தி பிறந்த நாளன்று, ஆன்மிகத்‌ தூய்மை 
பற்றியும்‌, அறநெறி வாழ்வு பற்றியும்‌, அன்பு, 


அகிம்சை பற்றியும்‌, ஆய்வுரைகள்‌ நிகழ்த்தி 
அஞ்சலி செய்வோம்‌. ஆண்டுக்கொருமுறை 
சையாண்டு, அதன்‌ பின்பு அலட்சியம்‌ செய்ய 


வேண்டிய அறநெறிக்‌ கோட்பாடுகளாக, நாணய 
மதிப்புக்குறைவு செய்துவிட்டோம்‌ இந்த நல்‌ 
லுரைகளை, “பார்ப்பானை ஐயரென்ற காலமும்‌ 
போச்சே--வெள்ளைப்‌ பரங்கியைத்‌ துரை யென்ற 
காலமும்போச்சே'* என்ற பாடல்களை மேற்கோள்‌ 
காட்டி, ஓசை நயத்தையும்‌ இசை நிறைவையும்‌ 
உயர்வாகப்‌ பாராட்டிவிட்டு, சந்தச்‌ சிறப்பைச்‌ 
சிலாகித்துவிட்டு, சொந்த வாழ்வில்‌ புறக்கணித்து 
விட்டு, புதுப்புது துரைகளைப்‌ புதுப்புது துறை 
களிலே தோற்றுவிக்கின்றோம்‌. மக்களின்‌ மனப்‌ 
பான்மை மாறாததால்தான்‌, டதிய தலைமுறை 
யிலாவது புத்துணர்வு பூக்கவேண்டுமென, 


“சாதிகள்‌ இல்லையடி பாப்பா-குலத்‌ 
தாழ்ச்சி உயர்ச்சி சொலல்‌ பாபம்‌'* 


என்று பாப்பா போதிக்கின்றார்‌ 


பாரதியார்‌. 


பாட்டில்‌ 


சாதி ஒழிப்பைப்‌ பொறுத்தவரை, பாரதி கண்ட 
பாரதம்‌ இன்னும்‌ பக்குவம்‌ பெறவில்லை. 


*“ஏழை யென்றும்‌ அடிமை யென்றும்‌ 

எவனு மில்லை, சாதியில்‌ 

இழிவு கொண்ட மனித ரென்பது 
இந்தி யாவில்‌ இல்லையே; 

வாழி கல்வி செல்வ மெய்தி 
மனம கிழ்ந்து கூடியே 

மனிதர்‌ யாரு மொருநிகர்‌ 
சமான மாக வாழ்வமே!”* 


ஏழை, அடிமை என்று எவருமில்லை என்று பாடி 
னார்‌ பாரதியார்‌. சுதந்திரம்‌ வந்த பின்‌ அடிமை 
யென்று எவரும்‌ இல்லைதான்‌ இந்தியாவில்‌. அர 
சியல்‌ விடுதலை கிட்டிய பின்னும்‌, பொருளாதார, 
சமுதாய, கலாசார விடுதலை அனைவருக்கும்‌ 


கிடைக்கச்‌ செய்யும்‌ சமாதான சாத்விகப்‌ போராட்‌ 
டம்‌ நாட்டிலே இன்னும்‌ நடந்துகொண்டிருக்‌ 
கின்றது. ஏழ்மையை விரட்டி, மக்கள்‌ அனைவரும்‌ 
ஏற்றம்பெறச்‌ செய்யப்‌ பொருளாதார வளர்ச்சித்‌ 
திட்டங்கள்‌ பல முன்னேறி வருகின்றன. இந்த 
மெளனப்‌ புரட்சி, மகத்தான புரட்சி இன்னும்‌ 
இறுதி வெற்றி பெறவில்லை. இறுதியான, உறுதி 
யான வெற்றியை இது பெறவேண்டுமானால்‌, 
மக்கள்‌ அனைவரும்‌ ஒன்றுகூடி, உண்மையாக 
உழைக்கவேண்டும்‌. உழைக்கும்‌ வாய்ப்பு ஒவ்வொரு 
வருக்கும்‌ இட்டவேண்டும்‌. உழைப்பின்‌ பலன்‌ 
உழைப்பவர்க்கு முழுமையாக உரித்தாக வேண்டும்‌. 
நாடு செழித்தால்தான்‌, தழைத்தால்தான்‌, அச்‌ 
செழிப்பின்‌ பங்கு மக்களுக்குச்‌ சேரும்‌. நாடு 
செழிக்க, மக்கள்‌ கூடி. உழைக்க வேண்டும்‌. உழைப்‌ 
பைப்‌ போலவே ஒற்றுமையும்‌ இன்றியமையாதது. 
ஒற்றுமையில்‌ உருவாவதுதான்‌ ஒருமைப்பாடு. 
ஒற்றுமை உணர்வில்‌ ஊன்றியதாய்‌, உள்ளத்தில்‌ 
உதிப்பதாய்‌, சிந்தனையில்‌ சிறப்பதாய்‌, செயலில்‌ 
பலப்படுவதாய்‌ இருக்க வேண்டும்‌. மொழிப்‌ பிரிவு 
களால்‌, சமய பேதங்களால்‌, சாதிப்‌ பிளவுகளால்‌, 
மக்களின்‌. ஒற்றுமை உருக்குலைந்து, நெறியற்று, 
தறிகெட்டு, மக்கள்‌ நிலை இழந்து நிற்கும்‌ நிலையை 
நொந்து பாரதி பாடினார்‌ அன்று. ஒற்றுமையில்‌ 
குறுக்கிடும்‌ சக்திகளில்‌, பாரதி காலத்துக்குப்‌ பின்‌ 
புதிதாக ஒரு சக்தி தோன்றியுள்ளது. அதுதான்‌ 
அரசியல்‌ காழ்ப்புணர்ச்சி. மக்களாட்சி செம்மை 
யாக இயங்குவதற்கு, அரசியல்‌ விழிப்புணர்ச்சி மக்க 
ளிடை பரவுவது அவசியம்‌. ஆனால்‌ விழிப்புணர்ச்சி 
வேற்றுமை உணர்வாக வலுத்து. விரோத உணர்வாக 
வளர்ந்து, வெறியாக உருவெடுத்து, சமுதாயத்‌ 
தைச்‌ சீர்குலைக்கலாகாது. கட்சி என்பது ஒரு 
சாதனமே; அதுவே குறிக்கோள்‌ அல்ல. கட்சி தலை 
யாயதல்ல; நாடே தலையாயது. நாடு செழிக்கக்‌ 
கட்சிகள்‌ பாடுபடவேண்டும்‌. கட்சி வளர்க்க, 
மக்களைப்‌ பகடைக்காய்களாக்கிப்‌ பலி கொடுத்து 
நாட்டைப்‌ பாழ்படுத்திவிடக்‌ கூடாது. கொடி 
ஒன்றே, அது நாட்டின்‌ கொடி; குறிக்கோள்‌ ஒன்றே, 
அது நாட்டின்‌ வளர்ச்சி; கொள்கை ஒன்றே, அது 
நாட்டுப்‌ பற்று; குலம்‌ ஒன்றே, இந்தியர்‌ குலம்‌; 
என்ற பொதுமை உணர்வு, அரசியல்‌ நடவடிக்கை 
கள்‌ அனைத்துக்கும்‌ அடிப்படையாக, ஆதாரமாக 
இருக்கவேண்டும்‌. 


பாரதி காட்டிய பாதை, அறிவைச்‌ செலுத்தி, 
ஆக்கம்‌ கொண்டு ஆண்மையுடன்‌ போராடி, 
புதியதோர்‌ உலகம்‌ காண்போம்‌ வாருங்கள்‌ 
என்பது. அந்த உலகத்தில்‌ ஆண்டான்‌ இல்லை, 
அடிமை இல்லை, ஆண்டானும்‌ அடிமையும்‌ சரிநிகர்‌ 
சமானமான மனிதர்கள்‌; அந்த மனிதர்களே 
கண்கண்ட கடவுள்கள்‌; இந்த நாட்டின்‌ குடிமக்கள்‌ 
அனைவரும்‌ இந்த நாட்டின்‌ மன்னர்கள்‌ என்ற 
முழக்கத்தைச்‌ செய்த பாரதியின்‌ புகழ்‌ வாழ்க ! 


64 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


Re AR 


__£<$< பு படபட - அ டட 


ல்லாயிரம்‌ ஆண்டுகளுக்கு முன்னே தோற்றிய 
தாயினும்‌ புதுமையாகவும்‌ இருப்பதுதான்‌ 
தமிழ்மொழி! அதனால்தான்‌ '“தமிழின்‌ சீரிளமைத்‌ 
Bob" மனோன்மணியம்‌ ஆசிரியரால்‌ போற்றப்‌ 
பெற்றது. 


காலவேகத்திற்கு ஈடுகொடுத்து வளர்வதே ஒரு 
மொழிக்குச்‌ சிறப்பு. முறிந்துவிடா மல்‌ முன்‌ வளைந்‌ 
தும்‌, பெயர்ந்துவிடாமல்‌ பின்‌ வளைந்தும்‌ நாளா 
வட்டத்தில்‌ நேராகியும்‌ ஒன்றி வளர்வதில்‌ தவ 
றில்லை! 4 


ஆனால்‌, மூலத்தை மூடும்‌ அளவிற்குப்‌ *பிற* 
வந்துவிடக்கூடாது. சில நூற்றாண்டுகளுக்கு முன்‌ 
வந்த *தமிழ்‌' நூல்களில்‌ வடமொழியின்‌ ஆதிக்கம்‌ 
மிகுந்திருந்தது. அந்த “மணிப்பிரவாள” நடை 
கொண்ட கட்டுரைகளில்‌ வடமொழிச்‌ சொற்கள்‌ 
அதிகமாகவும்‌, தமிழ்ச்சொற்கள்‌ அரிதாகவும்‌ 
இருந்தன! 


இன்று சிலர்‌ எழுதும்‌ கட்டுரை- கதைகளில்‌ ஆங்‌ 
Dob அந்த அளவிற்கு ஆதிக்கம்‌ செலுத்துகிறது. 


திசைச்‌ சொற்களை, தொல்கரப்பியரே வரவேற்‌ 
நிருக்கிறாரே, இலக்கணம்‌ வகுத்திருக்றொரே என்று 
வினவக்கூடும்‌! அந்த இலக்கணத்தைப்‌ பின்பற்றி 
இன்றும்‌ பல சொற்களைப்‌ பயன்படுத்தலாம்‌. 
ஆனால்‌, தமிழே மூச்சுத்திணறும்‌ அளவிற்குப்‌ பிற 
மொழிச்‌ சொற்களைப்‌ போட்டு மூடிவிடுவது தேவை 
தானா? 


குமரி அனந்தன்‌, எம்‌.ஏ., எம்‌.எல்‌.ஏ: 


தமிழில்‌ பல ஏடுகள்‌ வருகின்றன. 


அவை வழங்கும்‌ கவர்ச்சியால்‌, கருத்தால்‌, கதை 
யால்‌ ஓரளவு எழுதப்‌ படிக்கத்‌ தெரிந்தோரும்‌ அடிக்‌ 
குடி படிக்கின்ற பழக்கத்தைக்‌ கொண்டுள்ளனர்‌! 
இவ்வேடுகள்மூலமே தமிழை வளர்த்துக்கொள்வ 
தால்‌, இவர்களுக்கு அவை பொழுதுபோக்காக மட்டு. 
மன்றி வழிகாட்டும்‌ ஆசான்களாகவும்‌ விளங்கு 
இன்றன. பழந்தமிழ்‌ இலக்கியங்களை மேலோட்ட 
மாகப்‌ படித்துத்‌ தேர்விற்குமட்டும்‌ விடை எழுதித்‌ 
தேறி, தமிழறிவில்‌ தேறாத ஏராளமான இளைஞர்‌ 
கள்‌ இப்போது உள்ளனர்‌! 


இன்றுள்ள எழுத்தாளர்கள்‌ புதிய பாணிகளை- 
வழி முறைகளை- வகுக்க நினைக்கின்றனர்‌. 


எழுத்துகள்‌ மலிந்துள்ள அளவிற்குப்‌ புதிய சொல்‌ 
லாக்கங்கள்‌ பொலிந்துள்ளனவா? 


உணர்ச்சிகளின்‌ பல்வேறு அசைவுகளை; அதிர்வு 
களை; நெகிழ்வுகளை எழுத்தாக்கி வெளிப்படுத்தும்‌ 
வித்தையில்‌ போதிய அளவு வளர்ந்துள்ளோமா? 


சிந்தனைக்குரியது. “அவளது கை அவன்மீது 
பட்டதும்‌ ஏதோ ஓர்‌ உணர்வு உடலெங்கும்‌ பர 
dug.’ 


“இனந்தெரியாத ஓர்‌ அச்சம்‌ அவனைப்‌ பிடித்து 
உலுக்கியது. ** 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


; 
l 
$ 


“ஏனோ அப்படியிருந்தான்‌”” - என்றெல்லாம்‌ 
சழுதப்படுவதை அடிக்கடி படிக்கிறோம்‌. 


குயில்‌ குரல்‌ எழுப்பியபோது காட்டில்‌ எழுந்த 
இந்த ஒலி “ஏதோ” ஓர்‌ ஒலி என்றுதான்‌ சொல்லப்‌ 
பட்டிருக்கும்‌. பின்னர்‌ குயிலுக்குரியது எனக்‌ கண்டு 
அந்த ஒலிக்கென்றே ஒரு சொல்‌ வந்துவிட்டது. 
மயிலுக்குரிய குரலும்‌ அடையாளம்‌ காணப்‌ 
பெற்று, சொல்லொன்றைப்‌ பெற்றுவிட்டது. 


குயில்‌ கூவுவதை, மயில்‌ அகவுவதைத்‌ தமிழ்‌ 
இலக்கியத்தில்‌ கேட்கிறோம்‌. 


இவ்வாறெல்லாம்‌ ஏதோ ஓர்‌ ஒலியை *இன்ன 
ஒலி: என்று அடையாளம்‌ காட்டி அதைச்‌ சுட்டும்‌ 
சொல்‌ இது என்று கூறிவிட்ட. நிலையில்தான்‌ தமிழ்‌ 
வளர்ந்தமொழி என்று பெருமை பெறுகிறது. 


இன்றைய நிலை யாது? *ஏனோக்களையும்‌', 
'ஏதோக்களையும்‌' போட்டே சமாளித்து எழுத்‌ 
தாளர்களும்‌, அதைச்‌ சகித்துக்கொள்ள வாசகர்‌ 
களும்‌ முன்வந்துவிட்டால்‌ குறிப்பிட்ட சூழ்நிலையில்‌ 
ஏற்பட்ட உணர்வுகளை, சிந்தனையில்‌ பிடித்துச்‌ 
சொற்களாக வடிக்கும்‌ முயற்சி, குன்றிக்‌ குறைந்து, 
மங்கி மறைந்துவிடாதா? 


சில எழுத்தாளர்கள்‌ ஒன்றினைச்‌ சொல்ல விரும்பு 
திறார்கள்‌. அதற்கென அவர்கள்‌ தேர்ந்தெடுத்துப்‌ 
பயன்படுத்தும்‌ சொல்‌, சொல்லவந்த கருத்தை 
முழுமையாக வெளிப்படுத்துவதில்லை. அவர்கள்‌ 
ஆழ்ந்து சிந்திக்காமல்‌ அகப்பட்ட சொல்லைப்‌ 
பெய்து எழுதி முடித்துவிடுகிறார்கள்‌.. 


இன்று இந்த அரைகுறைத்‌ தனத்தை, நம்மில்‌ 
பலர்‌ பொறுத்துக்கொள்ளக்கூடும்‌. இதைவிட 
நல்லபொருத்தமான சொல்லைப்‌ பெய்திருக்கலாமே 


— 


என்று வருந்தியவாறே தொடர்ந்து மேலே படித்துக்‌ 
கொண்டு போய்விடக்கூடும்‌. ஆனால்‌, நாளைய 
இளைஞர்கள்‌, எழுத்தாளர்‌ பயன்படுத்திய சொல்‌ 
தான்‌ முற்றிலும்‌ சரியான சொல்‌ என்று எண்ணி 
விடக்கூடுமே! 


மேலே காட்டிய .குறையாடுகள்‌ சுட்டிக்‌ காட்டப்‌ 
பட வேண்டாவா? 


இன்ன இடத்தில்‌ பயன்படுத்தப்பட்டுள்ள 
*ஏனோவை' அல்லது “ஏதேரவை' எடுத்துவிட்டு 
இவ்வாறு எழுதியிருக்கலாம்‌; இந்த இடத்தில்வரும்‌ 
சொல்லிற்குப்‌ பதிலாக இச்சொல்லைப்‌ பயன்படுத்தி 
யிருந்தால்‌ பொருள்‌ முழுமையாக வெளிப்பட்டிருக்‌ 
கும்‌- என்றெல்லாம்‌ திருத்தும்‌ பணியைச்‌ சிலர்‌ 
செய்யலாமே! முற்றக்கற்ற வித்தகர்கள்‌ இன்றைய 
ஏடுகளையும்‌ படிக்கத்தான்‌ வேண்டும்‌; அவை 
பயனுள்ள வழிகளில்‌ செல்கின்றனவா என்று பார்க்‌ 
கத்தான்‌ வேண்டும்‌. செல்வாக்குள்ள ஏடுகள்‌ சில 
பக்கங்களை ஒதுக்கி இப்‌ பணியினை ஊக்குவிக்கத்‌ 
தான்‌ வேண்டும்‌. வினாக்களும்‌, எதிர்‌ வினாக்களும்‌, 
சர்ச்சைகளும்‌ எழத்தான்‌ செய்யும்‌! எழட்டுமே!! 


“உயர்ந்த கற்பு asym usr? கண்ணடி 
யுடையதா?”'-- என்றெல்லாம்‌ பட்டிமன்றங்கள்‌ 
நடக்கின்றனவே! 


“சொல்லாக்கம்‌ சரியா? பிழையா, .??” 
“சொற்றொடர்‌ பொருந்துமா? பொருந்தாதா? 
என்று வாதிடுவது வளர்ச்சிக்குத்‌ தேவை! 


சமாளித்தலும்‌ சகித்தலும்‌, மொழி நலத்திற்கும்‌ 
வளத்திற்கும்‌ உகந்தனவன்று ! 
சரிபார்த்தலும்‌ சரியானவற்றைக்‌ காணலுமே 


மொழிக்கு வளம்‌ சேர்க்கும்‌ வழிகளாகும்‌ ! 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


புதியதோர்‌ 
உலகு செய்வோம்‌ 


நீரிலா நதியிலே நீர்வரும்‌ விரைவிலே 
போரிலா அமைதிகாண்‌ புதியதோர்‌ உல&லே. 
எங்கணும்‌ தொழில்மயம்‌ எங்கணும்‌ கலைமயம்‌ 
'பாங்குமோர்‌ சுகம்வரும்‌ புதியதோர்‌ உல&லே! 


கலாம்‌ மானிடம்‌ இன்முகம்‌ காட்டுமோ 

அங்கெலாம்‌ தமிழர்கள்‌ அன்பினைக்‌ காட்டுவார்‌ 
உலகெலாம்‌ ஊரெனும்‌ ஊரெலாம்‌ உறவெனும்‌ 
கலகமில்‌ வாழ்க்கையைக்‌ கவிதையில்‌ நாட்டுவார்‌! 


Tiara ttt ha pon 


ஓ 


கல்விஇல்‌ லாதவர்‌ கடமைஇல்‌ லாதவர்‌ 
இல்லைஎன்‌ றாக்குவோம்‌ இனியதோர்‌ உலஜலே 
இனப்பகை மொழிப்பகை எப்பகை யாயினும்‌ 
நினைப்பவர்‌ தம்மையே நெருப்பிலே வீழ்த்துவோம்‌! 


அறத்துயர்‌ தமிழர்கள்‌ துயரறக்‌ கூடுவார்‌ 
இறத்துயர்‌ மக்களில்‌ சிறப்புற வாழுவார்‌ 
குன்றெனும்‌ இடத்திலே நாமென நிற்பவர்‌ 
அன்றெனத்‌ தோன்றினால்‌ அன்றே அகலுவார்‌! 
இரிப்பவர்‌ களிப்பவர்‌ ஜெயிப்பவர்‌ என்பவர்‌ 
இருப்பிடம்‌ எங்களின்‌ இனியதோர்‌ தாயகம்‌ 
ஆடுவோம்‌ ஓடுவோம்‌ ஆனந்தம்‌ பாடுவோம்‌ 
கூடுமோர்‌ கொள்கையில்‌ குறிவைத்து நாடுவோம்‌! 


தமிழர்கள்‌ திறமையில்‌ தனிப்புகழ்‌ கொண்டவர்‌ 
இமையென விழிகளை எங்கணும்‌ காப்பவர்‌ 
அத்தகு தமிழர்தம்‌ அன்புயர்‌ தாயகம்‌ 

இத்தரு ணத்திலே எழுந்தது மேலுற ! 
இல்லைஎன்‌ ஒன்றதோர்‌ சொல்லினைத்‌ தமிழிலே 
இல்லைஎன்‌ ஒன்றவா றேத்துவோம்‌ உலதலே ! 
நல்லர சாக்கை நன்றிஎன்‌ தெய்வமே 

வல்லவர்‌ அவர்களால்‌ வாழ்கஎன்‌ தாயகம்‌ ! 


பொன்னுயர்‌ நாட்டினைப்‌ புதியதோர்‌ உலகமாய்‌ 
தன்னுயிர்‌ போலவே தமிழர்கள்‌ காத்தனர்‌ 
இந்தநாள்‌ நல்லநாள்‌ இன்பமே நிறையும்நாள்‌ 
இந்தியா தமிழரை எதிர்நோக்க நிற்கும்நாள்‌! 


கற்றவன்‌ மேலவன்‌ கடுந்தொழில்‌ செய்பவன்‌ 
உற்றவன்‌ எனும்பெயர்‌ உறுவதே தழிழ்க்கடன்‌ 
பசியெனத்‌ தோன்றுவார்‌ பகைவர்‌ ஆயினும்‌ 


புியெனச்‌ சொல்லுவோம்‌ புதியதோர்‌ உலூலே! அரசவைகவிஞர்‌ கண்ணதாச 


LOLITA EL NEEL EBSELLITLTLLIA ELI யாகச்‌ 


CoAT சாய்ப்போம்‌ 


. 
e ற்‌ கத்தை நாம்படைக்க வில்லை. இந்த பலநிலைகள்‌ சமுதாயப்‌ போர்க ளாகும்‌. 


e இ. ! உலகத்தில்‌ இருப்பவற்றைக்‌ கொண்டு, நாமோ பயிரழிக்கும்‌ பூச்சிகளைப்‌ போன்ற தாகும்‌. 
SS பலவற்றைப்‌ படைத்துள்ளோம்‌. சாதித்‌ துள்ளோம்‌ நிலைகுலைத்து நிம்மதியைக்‌ கெடுக்கும்‌ இந்த e 
“ஓ படிப்படியாய்‌ வளர்ந்துள்ளோம்‌. மேலும்‌ இங்கே நிலைமைதனை உடனேநாம்‌ மாற்ற வேண்டும்‌... 
3 LE கலைபடைத்தோம்‌ காவியங்கள்‌ படைத்தோம்‌. கட்டுக்‌ 
“J கதைகளையும்‌ நாம்படைத்தோம்‌. பொருள்கட்கெல்லாம்‌ வெண்ணிலவில்‌ குடியேற முயற்சி செய்யும்‌ 
Sa | விலையடைக்க வும்தெரிந்து கொண்டோம்‌. இய விஞ்ஞான யுகமேநம்‌ யுகமென்‌ றாலும்‌, 
7 ஆ. வேற்றுமைக்கு வித்திடவும்‌ தெரிந்து கொண்டோம்‌. கண்மூடி, வழக்கங்கள்‌. சாத பேதக்‌ 
ஆல்‌ கற்பனைகள்‌ பிரிவினைகள்‌ போராட்‌ டங்கள்‌ 
IP 9 _ஆசைகளுக்‌ கதிகாரம்‌ கொடுத்தோம்‌. நெஞ்சில்‌ மண்முட்டை உலூலின்றும்‌ ஒழிய வில்லை. 
ஆணவத்தை நாம்வளர்த்தோம்‌. ஆண வத்தால்‌ மதவெறியும்‌ சண்டைகளும்‌ குறைய வில்லை - 
| x “திநாசத்தை நாகரிக மென்று சொல்லி பண்பட்ட சமுதாயம்‌ அமைய வேண்டின்‌ ‘af. f 
-* . நமைநாமே ஏமாற்றிக்‌ கொண்டு வந்தோம்‌. பாழ்படுத்தும்‌ இவற்றையெலாம்‌ ஒழித்தல்‌ ' | ரி 
A “நேசத்தை வளர்க்காமல்‌ மேல்கழ்‌ என்னும்‌ ட்ட 7 \ 
7 ப நிலைமைதனை மாற்றாமல்‌, சமுதா யத்தில்‌ ஏற்றத்தாழ்‌ வில்லாத சமுதா யத்தை £ f 
* |, பாசத்தை வளர்க்காமல்‌, ஒவ்வோர்‌ நாளும்‌ இவ்வுலூல்‌ நாம்காண வேண்டு மாயின்‌ | 
RY IZ படைதிரட்டி மிரட்டுவதால்‌ என்ன லாபம்‌ ? மாற்றுவதை மாற்றித்தான்‌ ஆக வேண்டும்‌. 
ete மாற்றங்கள்‌ இல்லையெனில்‌ வளர்ச்சி ஏது? இ ர்‌ 
a கொலைசெய்தல்‌, சூதாடல்‌, கற்ப ழித்தல்‌, நேற்றிருந்த நிலைவேறு ! சமுதா யத்தின்‌ 
& Ve S கொள்ளையிடல்‌, கட்குடித்தல்‌, இவற்றால்‌ தோன்றும்‌ நினைவுகளும்‌ நிகழ்ச்சிகளும்‌ இன்று வேறு. A a 
< கலகங்கள்‌, வேலையில்லாத்‌ இண்டாட்‌ டங்கள்‌ வேற்றுமையால்‌ விளைகின்ற தமை தன்ணைி 4 
. L கண்ணீரைக்‌ காட்டுன்ற வறுமை இந்தப்‌ விரைவில்நாம்‌ வேரோடு சாய்க்க வேண்டும்‌. > \ 


உவமைக்கவிஞர்‌ சுரதா! | 


போற்றும்‌ புண்ணிய 
மேற்கில்‌ சூரியன்‌ 
இழக்கு வெளுக்கவு 
மண்டிய க மறையவு 
இரவே இனியதா 
தேசிய ` ஆனது 
வானம்‌ வாழ்க்கை 
போனது புண்ணியம்‌; 
"என்று சுதத்திர 
என்ற இன்றும்நாம்‌ 
விற்க வாங்கிய 
அற்புத அளித்த 
பிர்லா பெரிய 
கூர்க்கா போனது 
ஏழை இருந்தால்‌ 
வாழையடி மரபுகள்‌ 
நிமிர்ந்த நித்தமுங்‌ 
வளைந்து மனிதர்‌ 
வயிறுகள்‌ வழக்க 
அடுப்புகள்‌ அவசிய 
“ஓட்டு'ப்‌ ஒரேஒரு 
வீட்டுப்‌ விழாநா 
அந்தநாள்‌ இந்திய 
வந்து வாசலில்‌; 
குப்புறக்‌ கஞ்சிப்‌ 
அப்போது அண்ணாந்து 
மேடையில்‌ ஒலிபெருக்கி 
வாடகைக்‌ வந்ததில்‌ 
மேடையில்‌ சமத்துவம்‌ 
வாடகைக்‌ வந்ததே 
தனியுடை பொதுவுடை 
விநியோகம்‌ விளைபொருள்‌ 
வாழ்த்துவோம்‌ வாயுற 


மாண்புமிகு 


சட்டமன்ற மேலவைத்‌ துணைத்‌ தலைவர்‌ 


22S 


DUIST ௮ழதை எங்கள்‌ 
உயின்று காப்போம்‌ 


ப 
Wwe : 
விழ்கவப்பா தணல்சிவப்பா என்று நம்மை 
y வியப்புறுத்தும்‌ உலைக்களத்தில்‌ பற்றும்‌ செந்த 
© NG குழிவயிற்றின்‌ பசிக்கனல்போல்‌ எரிய, அங்கே 
கொல்லனவன்‌ உலைத்துருத்தி ஊதுங்‌ காற்று 
10 தொழில்புரிவோன்‌ பெருமூச்சுப்‌ போல வீசத்‌. 
` கூக்கவந்த வல்லிரும்பைப்‌ பழுக்கக்‌ காய்ச்சி 
Z எழிலுறவே சம்மட்டி கொண்டு தாக்க 
எண்ணியவா றுருவுபெற ஆக்க வைத்தான்‌. 


உரிமையெனும்‌ போராட்டச்‌ செந்த பற்றும்‌ 
உறிஞ்சிவரும்‌ இரும்புகளை அதனிற்‌ காய்ச்சிச்‌ \ 
சரிவுபடாப்‌ பொதுவுடைமைச்‌ சட்டம்‌ என்ற 
சம்மட்டி யாலடித்தால்‌ உருவ மாகும்‌, 


போராடும்‌ உலகத்தைச்‌ சாய்க்க வேண்டின்‌ 
புதியதோர்‌ உலகத்தைப்‌ படைத்தல்‌ வேண்டும்‌ ; 
நீரோடு நிலம்நெருப்பு வானம்‌ காற்று 
நிறையொருள்கள்‌ தனியுடைமை ஒருவர்க்‌ 
வேரோடு சாய்க்‌கன்ற துணிவு வேண்டும்‌; [கென்றால்‌ 
விளையாட்டுப்‌ பேச்சாலே பயனே இல்லை; 
யாரோடும்‌ பகைவேண்டா ; ஒன்று பட்டால்‌ 
யாவுமிங்குப்‌ பொதுவாகும்‌ புதுமை பூக்கும்‌. 


<2) 
உடலுயிரைப்‌ பொருளாகக்‌ கருதா இந்த 


( 
© N உலகத்தை உருவாக்க முயன்ற தோள்கள்‌ 
$ EN ஈடுமைகளை மிடிமைகளை வறுமை தந்த. 
© கோணல்களை எத்தனைநாள்‌ சுமக்கும்‌? மேலும்‌ 
Z அடிமையெனப்‌ படிகளென ஆக்க வைத்தால்‌ 
ஷி அத்தனையும்‌ எத்தனைநாள்‌ பொறுக்கும்‌ உள்ளம்‌ 


SAILS aMtM at tear 2 iia, 


இருட்டுலூல்‌ விடிவெள்ளி எழுதல்‌ கண்டோம்‌; 
இனியதொரு வைகறையும்‌ வருதல்‌ கண்டோம்‌; 

சுருட்டுபவர்‌ எவரென்று தெரிந்து கொண்டோம்‌ ; 
தூங்கவந்த விழியிமைகள்‌ மலர்ந்து நோக்க 

உருத்துவரும்‌ செங்கதிரோன்‌ எழுந்து விட்டான்‌; 


உலகமெலாம்‌ தெளிவுபெற விளங்கற்‌ றிங்கே; ஓ ofl 
பொருள்துறையில்‌ பிறதுறையில்‌ சமமே கண்டு | 
புனிதமுடன்‌ அதைளங்கள்‌ உயிர்போல்‌ காப்போம்‌ / g 
= AG G@ 

Pei 
Ni J 
K 


[] 
WA: 


NE 
CYAN: 


Aa | 


இடியெனவே முழங்காதோ அந்த வுள்ளம்‌? 


மதம்சாதி பட்டினிநோய்‌ மூடம்‌ என்ற. 
விகளிலே உணர்ச்சியினை மூட்ட, வீசும்‌ 
காற்றெனவே பெரும்புரட் தோன்ற, அங்கே 


'றுமையெனும்‌ உலைக்களத்தில்‌ அடக்‌ வைத்த 
( 


gy getireatt hagadhdgast 


“இ (தள்‌ படைத்தவர்நாம்‌ ! * எனநி மிர்ந்து 
é N பேசுன்றோம்‌! பேருயிர்நாம்‌; உயிரி னத்தில்‌ 
PAG ஆறறிவு நமக்கேதான்‌ என்று பே? 
CH S ஆர்ப்பாட்ட மாய்க்கையை வீசு ஒன்றோம்‌! 

~ வீரமனம்‌ ஈரமனம்‌ கொண்டு முன்னோர்‌ 


A 
‘es விளங்கயதாய்‌ முழங்குகன்றோம்‌! தமிழன்‌ 


நண்பர்களின்‌ நெஞ்சமிதன்‌ குடியி ருப்பு ! 
நம்‌௮ன்பின்‌ அடையாளம்‌. புன்? ரிப்பு ! AC 

அன்பேதான்‌ உயிர்ப்பிறப்பின்‌ ஆதி மூலம்‌ ! ச 
அன்பின்றேல்‌ உலூற்கே கேடு காலம்‌ ! ~— 


வாலாட்டும்‌ நாய்கூட அன்பைக்‌ காட்ட ! 
வம்புசெய்து வாலாட்டும்‌ மனித ருக்கோ 
மேலோட்ட மாய்ப்பழகும்‌ ஈன புத்தி ! 
மேலான நம்பெரியார்‌ அண்ணா காந்தி Yue 
பாலூட்டும்‌ தாய்காட்டும்‌ அன்பு காட்டிப்‌ eo 
பழனேரே மக்களிடம்‌ ! பிறந்து விட்டோம்‌; னய 
நாளோட்டிக்‌ கதைமுடிப்போம்‌ என்றில்‌ லாமல்‌ ee 
நல்லன்பு வழிநடப்போம்‌; பெயரெ டூப்போம்‌ ! 4 


சாரமற்ற சக்கையென இருக்க லாமா ? [இன்று 
சரித்திரத்தின்‌ பெருமைகளை மறக்க லாமா ? 
£ மனம்மனித உணர்ச்சிகளின்‌ நடன. மேடை! 
மானம்தான்‌ தமிழனுக்குப்‌ பிறவி ஆடை ! 
_ பணம்பண்ணத்‌ தவிக்கின்ற மக்க ளுக்குப்‌ 
4 பண்புகளைக்‌ காப்பாற்றக்‌ கவலை யுண்டா 2 
குணப்பெருமை முன்னோரின்‌ பெருமை; கற்றோர்‌ 
குற, கூறும்‌ அன்புடைமை தனைஎ டூத்துத்‌ 
\ இனம்மக்கள்‌ மத்தியிலே சொல்ல வேண்டும்‌; 
- இமைகளை நாம்விரட்டி வெல்ல வேண்டும்‌ ! 


L 3 
வாடிக்கொண்‌ டிருந்தமுல்லை தன்பால்‌ அன்பு 
வைத்துத்தேர்‌ வழங்கியவன்‌ வள்ளல்‌ பாரி ! 
ஆடிக்கொண்‌ டிருந்ததொரு மயிலின்‌ மேலே 

அன்புவைத்துப்‌ போர்வையினை அளித்தான்‌ பேகன்‌ 1 
பாடிக்கொண்‌ டிருந்ததமிழ்ப்‌ புலவ ரெல்லாம்‌... ஆ, ; 
பாங்கான தமிழின்மேல்‌ அன்பு வைத்தார்‌ A 
ஈடில்லாத்‌ தமிழர்களே ! உலகம்‌ உய்ய à | 
இதயமெலாம்‌ அன்புநதி யினில்நனைப்போம்‌ ! © எ 


இ “ அன்பில்லார்‌ வாழ்க்கையிலே ஏது தெம்பு ? 
இ பண்புகளில்‌ தலைசிறந்த பண்பே அன்பு ! 
பகைமைக்கும்‌ வரும்கூச்சம்‌ அன்பின்‌ முன்பு ! 


கவிஞர்‌ பொன்னிவனவன்‌ 


LOOP OGD EM we a NN ணம்‌ மழழுமாம அ எனம சன்ன ag COE LEONE a TTT ரசவாத வட 


ப 


த்‌ 7a 
AA E 
Digiti bi lah: tion: | 
இ | Se: ry 


நான 


தனது உரத்த ஓசையைப்‌ 
பிறர்‌ 


று 
உதடூகளிலிருந்தே உறிஞ்சுகிறது. 


ஒரு *நான்‌* 

நிமிர்ந்து இமிர 

வளைக்கப்‌ படுகின்ற 

முதுகுத்‌ தண்டுகள்‌ எத்தனை ? 
எனது, எனது, 

என்று “நான்‌” ஏறிச்செல்லும்‌ 
ஏணிப்‌ படிகளில்‌ 


N 
நசுங்கும்‌ தலைகளை யார்‌ கணக்கெடுத்தார்‌? 5 


வினாடி விரல்களை, “நான்‌” 
விரிக்றேது — பலர்‌ 

யுக முகத்தில்‌ இரத்தக்றேல்‌ 
விழுது. 


பிறரின்‌ 

தூக்கங்களைப்‌ பிழிந்து 

தனது கனவுகளையும்‌, பிறரின்‌ 
பகல்‌ மைதானங்களில்‌ 

(தனது வசந்த இரவுகளையும்‌ 
கொழுக்க வைக்கும்‌, “நான்‌” 
முள்முள்ளாய்த்‌ தனது காதில்‌ 
உச்சரிப்‌ பாவதை 


நியாயம்‌ எத்தனை நாள்கள்‌ பொறுக்கும்‌ ? ` 


[7 


தன்னலப்‌ புன்னகையைச்‌ 

இலர்‌ ஆராதிக்கலாம்‌. 

பலர்‌ அதற்கு முலாம்பூச 
முயற்சியும்‌ செய்யலாம்‌. 

சட்டம்‌ அட்சதை போடலாம்‌...... 
மானுட நியாயம்‌, 


அந்தப்‌ புன்னகையைச்‌ சமூகப்‌ பூவை 
௩... அரிக்கும்‌ புழு என்றே 


பிரகடனப்‌ படுத்தும்‌. 


வீட்டுக்கு வீடு - வைகறை 
வித்தியாசப்‌ பட்டால்‌ — இனி, 
இழக்கு 

உதைக்கப்‌ படும்‌! 


` ene Gastar see 


கின்‌ a aig 
நிகழும்‌ இரசவாதம்‌ அது ! 


(= 
o, 


< 


NAN. க 


mie 


ண்ணில வீரர்தம்‌ இன்னுயிர்‌ வழங்க. 
ஈட்டிய விடுதலை இன்றெம்‌ நாட்டில்‌ 
எப்படி உள்ளது என்பதை எண்ணுவீர்‌ ! 
“சுக்கா மிளகா சுதந்திரம்‌ ?” என்றார்‌. 
நித்திரைக்‌ கவிஞர்கள்‌ மத்தியில்‌ தோன்றிய 
முத்திரைக்‌ கவிஞராம்‌ முண்டாசு பாரதி ! 
தன்னிலை பெற்றநாம்‌ தாயகம்‌ காத்‌இடத்‌ 
தாகம்‌ வளர்ப்போம்‌ தன்னலம்‌ மறப்போம்‌ ! 


“உடல்பொரு ளாவி மூன்றையும்‌ ஈந்தனர்‌ 
முன்னோர்‌” என்றே பழங்கதை பேசுதல்‌ 
ஒன்றினைத்‌ தவிர, “ தாய்நாட்‌ டினுக்காய்‌ 
துரும்பையும்‌ ஈந்திடத்‌ தயங்குகன்‌ றனரே ” 
என்றே இழிபெயர்‌ வந்திட லாமா ? 
இதுவா விடுதலை காக்கின்ற பண்பாம்‌ ? 
கடமை யுணர்வெனும்‌ கனலின்‌ நடுவே 
நாட்டை மறந்தநம்‌ அயர்வினை எரிப்போம்‌ ! 
ட 


பொதிகை மலைதோன்றி, மதுரை அரங்கேறி, 
புலவர்கள்‌ நாவினில்‌ பொருந்திய மொழிதமிழ்‌ ! 
அவரவர்‌ தாய்மொழி ௮ரியநல்‌ அமிழ்தமே ! 
பிறமொழிக்‌ கலைகளில்‌ வல்லுநர்‌ ஆயினும்‌ 
தாய்மொழி யாளர்கள்‌ இருவர்‌ சேர்ந்திடின்‌ 
தத்தம்‌ மொழியிலே, கன்னலும்‌ கைத்திடக்‌ 
கலந்து ரையாடல்‌ உலூனில்‌ இயல்பு ! 

“ஆனால்‌ இங்கோ தமிழரிற்‌ சிலபேர்‌ 


உஊணர்னும்‌ கனலிடை 
அயர்ளினை எரிப்போம்‌ 


| பெண்மை தாய்மை, இறைமை என்றே 
| கண்டார்‌ இரு.வி. கலியாண சுந்தரர்‌ ! 


e, 
ஓ. 
lat dations 
aaj jam.org 


No 
EY CR 


Z 
Pe 
A 
PS 
X 
f 
ees 


திரைப்படம்‌ ஆயினும்‌ தாய்மொழி விரும்பார்‌ 
வெறுப்புடன்‌ தம்மொழி தாழ்த்தியும்‌ பேசுவர்‌ ” 
' என்றே யுலகம்‌ இழிமொழி Cue 

அரைகுறை யாக அறிந்தவோர்‌ மொழியாம்‌ 
ஆங்கலம்‌ தனிலே உரையா டூதலே à 
உலகத்தில்‌ மேன்மை என்பதும்‌ சரியோ ? 
தாய்மொழிப்‌ பற்றெனும்‌ உணர்வாம்‌ கனலிடைத்‌. 
தமிழை மறந்தநம்‌ அயர்வினை எரிப்போம்‌ ! 


பெண்மை வாழ்க என்றே போற்றினர்‌ 
பாரதி மற்றும்‌ பலப்பல கவிஞர்‌ ! 

அந்தப்‌ பெண்மையின்‌ நிலையிந்‌ நாட்டில்‌ 
எப்படி உள்ளது ? எவ்விதம்‌ உள்ளது ? 
அட்டையில்‌ போடவும்‌ சட்டையில்‌ போடவும்‌ 
கட்டாயம்‌ தேவை பெண்களின்‌ படமே ! 


கணவனை இழந்த காரிகை தனக்குக்‌ 

கையும்‌ காலும்‌ இருக்றே தென்றே 

எண்ணியும்‌ பாரா எழுத்தா ளர்கள்‌ , 
பெண்மையை விற்றோர்‌ என்றே கதைக்கறார்‌. 
அபத்தக்‌ கதைகள்‌; ஆபாச வருணனை ! 
இதனால்‌ பெண்கள்‌ மனங்கவல்‌ இன்றார்‌ ; 
தாய்மை உணர்வெனும்‌ கனலின்‌ நடுவே 
பெண்மையைத்‌ தூற்றும்‌ அயர்வினை எரிப்போம்‌ ! 


6 
(AN 
வில 


௪ட% ஆ 


னு மனிதனாச்‌ சிரிர்யோம்‌ 


9 
௮௨௯ 


24> J SA hye தோழர்களே 


அவனை அழையுங்கள்‌... 


அன்புள்ள தோழர்களே 
அவனை அழையுங்கள்‌... 


தன்மான நீரெடுத்துத்‌ 
தலைகுளிர ஊற்றுங்கள்‌; 
புரட்9ிச்‌ சவெப்பெடுத்துச்‌ 
செம்புள்ளி குத்துங்கள்‌ ; 
மறைந்து வரும்‌ சேரிகளின்‌ 
மண்ணெடுத்து நெற்றியிலே 
நெறிகெட்ட பேதைக்கு 
நிறையவே பூசுங்கள்‌; 
சொத்துச்‌ sa போகச்‌ 
சுரண்டல்‌ மா மன்னனுக்கு 
வெள்ளிப்‌ பிரம்பெடுத்து 
வீசி விளாசுங்கள்‌, 


அழிஒன்ற பழையயுக 

அவமான அடையாளம்‌ 

அவனை அழையுங்கள்‌... 
தனியுடைமை நோய்ப்பித்தம்‌ 
தலைக்கேறும்‌ நோயாளி; 
காலப்‌ புயல்‌ 8 
கலகலத்து நொறுங்க விழும்‌ 
பஞ்சாங்கக்‌ கோட்டைக்குள்‌ 
பதுங்குகன்ற பெருச்சாளி; 
ஒருலகத்‌ தத்துவத்தின்‌ 
உதயத்தைக்‌ கைவிரலால்‌ ௫ 


மறைக்கக்‌ துடன்‌) தங்கப்‌ பிரம்பெடுத்துச்‌ 
ale Pee துவம்‌, சாத்துங்கள்‌ ! சாத்துங்கள்‌ ! 
தட்டம்‌ அன்புள்ள தோழர்களே 
29s ‘ அன்புள்ள தோழர்களை FROS ia a 


அவனை அழையுங்கள்‌... 
சமதருமப்‌ புது வெளிச்சம்‌ 
கண்கூசத்‌ தடுமாறும்‌ 
அதிசயப்‌ பிராணியதை 


அழைத்துவந்து நிறுத்துங்கள்‌; 


உடைமை பொதுவாகும்‌ 


நீலநெடு வானம்‌ போல்‌ 
நீர்போல்‌ நிலத்தைப்‌ போல்‌. 
நெருப்புப்‌ போல்‌ காற்றுப்‌ போல்‌ 
நிருமித்த பொருள்களெல்லாம்‌ 
மானிடர்க்குப்‌ பொதுவென்ற 


மந்திரத்தைச்‌ சொல்லுங்கள்‌; 
ad ச்‌ உலகத்து மன்றத்தின்‌. த்‌ 'நோயென்று a 
இக ட ட்ட நடுத்தெருவில்‌ நிறுத்துங்கள்‌; தெளிவாக விட்டதென்றால்‌ 
திடு நவயுகத்து மழலைகளைக்‌ ஊருக்குள்‌ “மியூியத்‌'இல்‌ 
E வதன்‌ னப eter ஒருபுறத்தில்‌ பூட்டுங்கள்‌; 
கொடுவிலங்கைக்‌ காட்டுங்கள்‌; தலைமுறைகள்‌ தாம்பார்த்துச்‌ 
parks Ales ன்‌ சரித்திரத்தும்‌ பூச்சியன்று 
தத ee ரண காழ்‌ இத்தக 
ணட்டும்‌; h : 
கைகொட்டி ந ட்டும்‌! காலமெல்லாம்‌ சரிக்கட்டும்‌... 
*கொல்‌”லென்று சொல்லாமல்‌ அன்புள்ள தோழர்களே 
*கொல்‌"லென்று சிரிக்கட்டும்‌! அவனை அழையுங்கள்‌... 
2 
ல 
O 
2,8, 


௫. 
Digitized by Noolaham Founda. 
noolaham.org | aavanaham.org 


A TAC yar 


MAT ॥யன்தா 


மறுத்திரல்‌ பசிப்மோம்‌ | 
ஓ e 
இத்திருப்போம்‌ — 
பொன்னை யல்ல eee உட்கொண்டால்‌ e 
பூமியையே ங்கடுவோம்‌. என்பதனால்‌ 
புதுப்பிப்போம்‌. கன்‌ ப 
தத & 
பொதுவாக்க வேண்டியது சுற்றி. peas ry 
கடமைகளை மட்டுமல்ல ஜ்‌ ர 
உடைமைகளையும்தான்‌. y காலத்தின்‌ A ° 
ட்டப்‌ ப ய ய 
e x one Coes டி ô ஓ ( 
எங்கள்‌ 
இதய ரேகைகளில்‌ உரசப்‌ பயந்து KEE 
எழுதிய தல்லவோ ப்‌ ē 
தேசத்தின்‌ விளக்குக்கூட è 
உதயரேகைகள்‌ விவாகரத்துச்‌ செய்றது ! 
ஒவ்வொன்றும்‌ ? e 
௬ 
e ழி இனிமேல்‌........... 
நிதியைச்‌ ஸ்‌ அமைதி 
இலர்க்கு மட்டுமென்று நம்‌ கைகளில்‌ 3 
நிர்ணயப்‌ படுத்தும்‌ கமாக இம்‌: 
விதியை எழுதிய கருணைக்‌ 
விரல்‌ எது ? கவசம்‌ தரித்த ப்‌ 6 
ai en சம்‌ unampa SA 
டுத்தல்‌ இருத்தல்‌ போர்க்கொடியாய்‌. 
அறியாததோ ? Si FERT a: ன்‌ LJ f 
e நம்முடைய 
நலங்கள்‌ அனைவரையும்‌ புன்னகைகள்‌. 
'நாடிவர வில்லையென்றால்‌ பசியை ô 
பசியை எல்லாரும்‌ நாம்‌ K 
பங்கிட்டுக்‌ கொள்வோம்‌ ! படை ॥ பாக்குவோம்‌ ! aoe) e 


ò 
SS 


AS, OAT ON, 
eK A 


0௨... 


டு கு 


ஜு ஈவதநுனடாம்‌ எனில்‌ 


i 
அ அனைவரும்‌ புசிபயாம்‌ I 


Se 


இ றவெனும்‌ நனை உலகெலாம்‌ விரிப்போம்‌ 
உள்ளத்தின்‌ சன்னலை ஊர்வாழத்‌ இறப்போம்‌ 
உரிமையின்‌ பாடலைக்‌ குரலெடுத்‌ இசைப்போம்‌ 
உண்மையாம்‌ வீணையை மீட்டியே களிப்போம்‌ 
அறிவெனும்‌ மேடையில்‌ நடம்பயின்‌ றிருப்போம்‌ 
அன்பெனும்‌ ஓடையில்‌ விளையாடிக்‌ குளிப்போம்‌ 


OA இருளிலாத்‌ துயரிலாச்‌ சமூகம்‌ அமைப்போம்‌ 


NAY 


y 


எல்லார்க்கும்‌ நலமான சமநீதி வகுப்போம்‌. 
MBN LTD எனில்‌ அனைவரும்‌ புசிப்போம்‌ ! 


நல்லறம்‌ நாடோறும்‌ தழைத்திட உழைப்போம்‌ 
நலிந்தாரை மழ்வெனும்‌ உச்சிக்‌ கழைப்போம்‌ 
கல்வியால்‌ முன்னேறும்‌ முறையெலாம்‌ கற்போம்‌ 
கண்கவர்‌ மனங்கவர்‌ கலைகள்‌ சமைப்போம்‌ 
வெல்லறுந்‌ திறன்மிகு நாட்டைப்‌ படைப்போம்‌ 
வீழாத வெற்றியில்‌ நித்தம்‌ இளைப்போம்‌ 
“இல்லையே” எனும்சொல்லின்‌ இடுப்பை ஒடிப்போம்‌ 
எல்லைகள்‌ இல்லார்‌ உலகை வடிப்போம்‌ 
ஈவதுண்டாம்‌ எனில்‌ அனைவரும்‌ புதிப்போம்‌ ! 


புதுமையை வரவேற்று வாழ்த்துப்‌ படிப்போம்‌ 


பொல்லாத மடமையின்‌ முதுகெலும்‌ பொடிப்போம்‌ 3 


பொதுமையாம்‌ பூக்காட்டில்‌ முன்னேறி நடப்போம்‌ 


பொய்மையாம்‌ காட்டாற்றை மெய்யால்‌ கடப்போம்‌ G 


*கதிஇலை” எனுங்குரல்‌ கதைகள்‌ முடிப்போம்‌ 
கரையேற ஒற்றுமைப்‌ பூச்சரம்‌ தொடுப்போம்‌ 
*இதுவிதி, ஊழ்‌” எனும்‌ ஏய்ப்பைத்‌ தடுப்போ। 
ஏற்றமெனும்‌ நாற்றுயர மூச்சுங்‌ கொடுப்போம்‌ 
ஈவதுண்டாம்‌ எனில்‌ அனைவரும்‌ புரிப்போம்‌ 


காதலை வீரத்தைக்‌ கண்போலக்‌ காப்போம்‌ 
கடமையின்‌ வடிவாட நற்புகழ்‌ சேர்ப்போம்‌ 
இதிலாத்‌ தன்மான வழியெலாம்‌ ஏற்போம்‌ 
'திறமைகண்‌ டால்‌உடன்‌. வணங்வேர வேற்போம்‌ 
கோதிலாக்‌ கொள்கைகள்‌ வளரநீர்‌ வார்ப்போம்‌ 
குழப்படி விளைவிக்கும்‌ நெடும்பள்ளம்‌ தூர்ப்போ। 
ஏதிலார்‌ நலம்பேணி இன்பமுர சார்ப்போம்‌ 


இயற்கையை அறிவியலைப்‌ பேணும்நூல்‌ நூற்போம்‌ YA 


ஈவதுண்டாம்‌ எனில்‌ அணைவரும்‌ புசிப்போம்‌ ! 


த 


தி 


EI 
pe ZA NO, 
CARA 216 


யாமறிந்த மொழ்களீலே தமிழ்மொழிபோல்‌ 
இனீதாவது எங்கும்‌ காணோம்‌ 


நெயமகு வையத்தில்‌ நிலைபெற்ற மொழிபலவுள்‌ நிமிர்ந்து நிற்கும்‌ 
தூயமனம்‌ கொண்டவரே தொல்மொழிகள்‌ ஆய்ந்தவரே sis மிழ்போல்‌ 
ஆயஒரு மொழியதனை யாங்கேனும்‌ கண்டதுண்டோ ஆத லாலே 
ஏயவரும்‌ அறியும்படி இயம்பிடுவோம்‌ தமிழிற்ணை எதுவு மில்லை. 


படைத்துள்ள இயக்கியத்தால்‌ பண்பட்ட இலக்கணத்தால்‌ பகரா நின்ற 
தடையற்ற சொல்லழகால்‌ தருகின்ற கருத்துயர்வால்‌ சார்ந்த நல்ல 

நடுநின்ற மனத்தவரே நன்குணர்ந்து கூறிடுவீர்‌ நானி லத்தில்‌ 

வடுவற்ற தமிழ்மொழிபோல்‌ உயர்ந்தமொழி இல்லையென வகுத்தல்‌ பொய்யோ. 


காலத்தை வென்றமொழி கணக்கற்ற புலவர்தமைக்‌ கண்டு மேலாம்‌ 
சலத்தை உலகினருக்‌ 8ந்தமொழி 8ர்த்திமொழி சிறுமை தன்னை 
ஆலமென ஒதுக்குமொழி அறிவுலகம்‌ வியக்குமொழி ஆற்ற லுள்ள 
கோலமொழி கொன்றொழிக்க இயலாத ஜீவமொழி தமிழாம்‌ அன்றோ. 


தட்டுமுனம்‌ தகர்ந்தமொழி தடுமாற்றம்‌ கொண்டமொழி சரண மாகிக்‌ 
கெட்டழிந்து போனமொழி கிழடுதட்டி அழிந்தமொழி ர்த்தி மாய்க்கப்‌ 
பட்டமொழி பலவென்று கூறிடுமே வரலாறு பாரின்‌ மீது 

மட்டில்லாப்‌ பகைகண்டும்‌ வளையாத திறம்‌. தமிழின்‌ வாகை யன்றோ. 


சொல்லாலே நோய்தீர்க்கும்‌ தூாயநலம்‌ பெற்றமொழி துன்பம்‌ நீக்க 
வல்லமொழி மல்லர்களும்‌ மற்றுமுள சொல்லர்சளும்‌ தீர்க்க ஒண்ணாத்‌ 
தொல்லைதரு சிக்கலையும்‌ தீர்க்குமொழி துறந்துநின்றார்‌ ஆற்றல்‌ போன்று 
கொல்விடத்தை இறக்குமொழி தமிழென்ப தாலதற்‌£ டெதுவும்‌ உண்டோ. 


அன்புமய மானமொழி அறிவுதனை வளர்க்குமொழி அண்டி வந்த 

அன்னியரும்‌ கற்றுநலம்‌ பெற்றமொழி அனத்தங்கலை கொண்டு மேவி 
இன்னுமூப்‌ பறியாத இளமையுடன்‌ திகழுமொழி என்ப தாலே 

மன்னுலகில்‌ தமிழ்மொழிபோல்‌ உயர்ந்தமொழி இல்லையெனல்‌ வாய்மை யாமே. 


ஞு OUT மன்னை 2லகிறுக்‌ 
UTIL கொண்ட Spe 


ெள்ளுவன்‌ தன்னை இந்த 
வையத்திற்‌ களித்த தாலே 

தெள்ளுதமிழ்‌ நாடு வானின்‌ 
தெய்வப்புகழ்‌ கொண்ட தென்று 

அள்ளுதமிழ்க்‌ கவிதை கொண்டு 
அமரகவி பாரதி தான்‌ 

உள்ளும்‌ புறமு மொன்றாய்‌ 
ஜதிவைத்தான்‌ நெஞ்சத்‌ தாலே ! 


முப்பால்‌ எனப்‌ பகுத்தே 
முழுப்பால்‌ என வடித்தே. 
அப்பால்‌ எதுவு மில்லை — 
அறிந்திட என முடித்தே 
எப்பால்‌--எங்கெ னினும்‌ 
இசைப்பால்‌ ௬வைப்‌ பதற்கே 
இப்பால்‌--இருந்த வாறே 
ஈந்தனர்‌ எமது கோமான்‌ ! 


அறம்பொரு ளின்ப மென்ற 
அடிப்படை மூன்று கொண்டு 
இறம்பட வாழ்வ தற்குத்‌ 
இருக்குற ளொன்றே யார்க்கும்‌ ! 
நிறமது பிறப்பில்‌ உண்டு — 
நிலையினில்‌ ஒன்றே யென்றார்‌ ! 
மறமதும்‌ அன்பின்‌ சார்பில்‌ 
மலர்வதாம்‌ என்றார்‌; வென்றார்‌ ! 


போற்றிடும்‌ பூமிக்‌ இங்கே 
பொன்னான வொரு பெருமை — 
நேற்றிருந்‌ தார்‌ ; இன்‌ றில்லை 
நெடும்பெ ருமைஇது, வென்றார்‌ ! 
சாற்று மிந்தப்‌ பூமிக்குச்‌ 
சத்திய மாய்மறு பெருமை டி 
ஏற்றுமொரு வள்ளு வந்தான்‌ 
என்பது வும்பொய்‌ யாமோ ? 


மோனத்தின்‌ விளக்கே யான 
மோகனக்‌ குமரி வாழ்த்த — 
ஞானத்தின்‌ விளக்கே யான 
ஞானியரும்‌ போற்றி நிற்க — 
வானத்தின்‌ விளக்கே யாட 
வந்தவொரு வள்ளு வர்தான்‌ 
தானத்தின்‌ விளக்கே யாத்‌ 
தனியொளியை வீசு ஒன்றார்‌ ! 


ஆழியுள்‌ அமிழ்ந்து போன 
அரியநிலம்‌ குமரிக்‌ கண்டம்‌ — 
தாழியுள்‌ இருக்‌ குறனாய்த்‌ 
இரும்பவும்‌ ஒடைத்த தென்றே — 
வாழிய வாழி யென்று 
வளர்புகழ்‌ பாடும்‌ வையம்‌ — 
வாழிய வாழி யென்றே 
வள்ளுவம்‌ போற்றி நிற்போம்‌ 1 


நஞ்சை அள்ளும்‌ சிலப்பதிகாரம்‌ என்றோர்‌ 
மிணர்யாரம்‌ படத்த தமிற்நார்‌ 


ருவார்ந்த நலத்தினுடை உச்ச! ஓங்கும்‌ 

தி தெளிவார்ந்த கருத்துக்கு முதலாம்‌, இன்பக்‌ 

கருவார்ந்த கொண்டல்பெய்‌ அமிழ்தம்‌ ! உள்ளக்‌ 
கனலிருந்து புறப்பட்ட அறவி எக்கு! 

அருளார்ந்த தமிழ்முனிவன்‌ இளங்கோ தந்த 
ஆன்மீக நுட்பத்தின்‌ அன்புக்‌ கன்னல்‌ ! 

பொருளார்த்த பெட்டகத்தின்‌ புதுப்ப டைப்பு ! 
புதுமைக்கும்‌ புதுமைசெய்‌ பண்பின்‌ ஆடி! 


காதல்‌ ளர்ந்தவன்தான்‌ உலகின்‌ மற்றைக்‌ 
Beton gs நெறிகளினைக்‌ piseli கொண்டு 

ஈதலறம்‌ இரக்கமுடன்‌ வளர்ந்த போதும்‌ 

இணையில்லாப்‌ பெருஞ்செல்வம்‌ பெற்ற போதும்‌ 
நீதிநெறி பிறழ்ந்துமனை வெறுத்த பாவம்‌ 

ல்லாது ! குன்‌ குடிக்கும்‌ என்று 

வேதநெறி அறிகோவ லன்தன்‌ பேரால்‌ 

னன தமி obyek gib சிலம்புச்‌ செல்வம்‌ ! 
மூவேந்தர்‌ தனித்துழன்ற வீழ்ச்சி போக்கி 

முதுதமிழின்‌ பேராலே தனிஓர்‌ நாடாய்‌ 
நாவேந்து த ழெடுத்தே ஒருமைப்‌ பாட்டை 

தந்தமிழாம்‌ செந்தமிழ்க்கே தந்த ஆரம்‌! 
காவேந்து மலைசூழ்ந்த சேர நாட்டுக்‌ 

கவிவல்லான்‌, விண்ணிடிக்கும்‌ இமயத்தார்ககு. 
மாவேந்தர்‌ தமிழர்மறம்‌ உணர்த்திக்‌ காட்டி 

மகுடத்தை வரலாற்றில்‌ சூட்டும்‌ பேறு ! 
தலைமைகொளும்‌ கலைகளெலாம்‌ அந்த நாளில்‌ 

தமிழறிஞர்‌ நமின்மூத்தார்‌ கால டிக்கழ்‌ 
நிலைபேறு பெறுதற்கே தவம்கி டந்த 

நிகரில்லாத்‌ தன்மைகளைச்‌ சிலம்பு காட்டும்‌! 
உலைநீரில்‌ அமிழ்‌அரிசி நெருப்பால்‌ வேகும்‌ 

உண்மைபோல்‌ சமயநெறிக்‌ கொள்கை நாட்டும்‌ ! 
விலைமதியாக்‌ கற்புநெறி, ஊழ்‌அரசி யல்சேர்‌ 

உண்மைஉணர்‌ படிப்பினைகள்‌ லெம்பின்‌ மாட்‌ ! 


துறவறத்தின்‌ தலைமைக்கோ முத்த மிழ்க்கோ, 
சுடர்‌ அறிவுக்‌ கலைஞர்கோ இளங்கோ; ஆய்ந்த 
பிறஅறங்கள்‌ பெற்றியெலாம்‌ செம்பில்‌ தந்தான்‌ ! 
பருமையினை உலகறிய வைப்ப தற்குத்‌ 
திறனின்றி நாமிருந்து பயனொன்‌ றுண்டா? 
“செகப்பியரின்‌' நூல்வெல்லும்‌ சிலம்பை வையம்‌ 
உறவுகொளும்‌ வழிசெய்வோம்‌; பிறநாட்‌ டாரும்‌ 
ஒப்பும்வகை காவியத்தைச்‌ சுவைக்கச்‌ செய்வோம்‌ ! 


நெஞ்சையள்ளும்‌ சிலம்பென்றான்‌ “பார திப்‌'பேர்‌ 
நிலைத்தமகா கட பன்‌ பெருங்க விக்கோ 
அஞ்சாமல்‌ அறைகூவல்‌ விடுக்கின்‌ றேனால்‌ 
அகிலத்தின்‌ சிலம்புதனிக்‌ கதிரின்‌ வெள்ளம்‌ ! 
நெஞ்சள்ளும்‌ ! காவியஞ்சூழ்‌ சுவைகள்‌ துள்ளும்‌ ! 
நீணிலத்தின்‌ ஒழுக்கவித்தாம்‌ ! சிலம்பு போன்ற 
நஞ்செய்யாம்‌ இலக்கியத்திற்‌(கு) ஈடே இல்லை ! 
தற்றமிழா உழைகழனி வாழ்வு தேடு ! 


பெருங்கவிக்கோ 


அன்புள்ள தமிழ்மகளே ! ஆசைத்‌ தோழீ! 
ஆருயிரே நலந்தானா ? எவ்வா றுள்ளாய்‌? 
என்னுயிரில்‌ கலந்திருக்கும்‌ இனிய தேனே ! 
ஏதேதோ உன்னிடத்தில்‌ பேச வேண்டும்‌ ; 
என்னுள்ளே முதழ்த்திருக்கும்‌ ஏக்க மொட்டை 
என்னவளே உன்முன்தான்‌ மலர்த்த வேண்டும்‌ ; 
என்னருமைத்‌ தமிழ்த்தோழி ! இங்கே வாவா! 
இப்படியென்‌ கைபற்று ; என்னை நோக்கு ! 


எத்தனைநாள்‌ ஆயிற்று உன்னைப்‌ பார்த்து ; 
எத்தனைநாள்‌ ஆனதடி உன்கை பட்டு; 
முத்தனைய உன்முகத்தைப்‌ பார்த்துப்‌ பார்த்து 
முந்நூறு கேள்விகளைக்‌ கேட்க வேண்டும்‌ ; 
இத்தனைநாள்‌ நீவளர்ந்து நிலைத்த தற்கும்‌ 
இப்போது நீஇங்கே இளைத்த தற்கும்‌ 
இத்தரையில்‌ என்னென்ன கார ணங்கள்‌ ? 
இனியவளே தமிழேநீ சொல்வாய்‌ என்றேன்‌. 


புன்னகைத்தாள்‌ தலையாட்டிப்‌ புருவங்‌ காட்டிப்‌ 
புரிந்ததென்றாள்‌ சிரித்தேன்நான்‌; ஐயோ பெண்ணி 
மென்னகையில்‌ மெல்லமெல்லக்‌ கோபச்‌ சாயல்‌ 
மினுமினுக்கத்‌ தொடங்கியது ; கொந்த ளிப்பில்‌ 
அன்னநடை யாள்்‌ளழுந்தாள்‌ ; எனைப்பி டித்தே 
ஆவேச நடைநடந்தாள்‌ ; ஆடிப்‌ போன 
என்னுடைய நிலைகண்டே எனைவி டுத்து, 
எக்காளக்‌ குரலெடுத்து முழங்க லானாள்‌. 


பட. 


"இறவாத புகழுடைய புதுநூல்கள்‌ 
தமிழ்‌ மொழியில்‌ இயற்றல்‌ வேண்டும்‌ 


பேருக்கும்‌ புகழுக்கும்‌ பேரா சைக்கும்‌ 
பிறந்துவரும்‌ படைப்புகளால்‌ நொந்து, நெஞ்ச 
வேருக்குள்‌ நெருப்புவைத்துப்‌ பொசுக்க விட்டு 
விளையாடும்‌ இலக்கயத்தால்‌ வெந்து, நஞ்சை 
ஊருக்குப்‌ புகட்டிவிடும்‌ உத்தே சத்இல்‌ 
உருவாகும்‌ எழுத்துகளால்‌ நைந்து, வஞ்சர்‌ 
யாருக்காய்‌ எழுதுகிறார்‌ என்று வெம்பி 
யார்யாரா லோ௮ழுதே இளைத்தேன்‌ தோழி. 


கண்துடைப்புக்‌ காழ்ப்புகள்‌, வெளிவே டங்கள்‌, 
காசாசை, கயமையிலே தோய்ந்த வஞ்சம்‌ 
எண்ணிப்பார்‌ இவைதானே எழுதுங்‌ கூட்டம்‌ ? 
எழுத்தாளர்‌ எங்கேடி எழுது ஒன்றார்‌ ? 
விண்ணகத்து நிலவோடும்‌ மீன்க ளோடும்‌ 
விளையாட வேகவிக்கு நேர மில்லை ; 
மண்ணகத்தில்‌ என்மகமை கூட்டு தற்கு 
மாந்தரிலே எத்தனைபேர்‌ சொல்லேன்‌ தோழி. 


பிறநாட்டுச்‌ சாத்திரங்கள்‌ மொழிபெ யர்த்துப்‌ 
பெருமைகொண்ட சேஇயெலாம்‌ போதும்‌ போதும்‌ ; 
பிறநாட்டு நூல்களையே கற்றுக்‌ கற்று 
பிசகாமல்‌ படியெடுத்துத்‌ தன்நூல்‌ என்றே 
அறங்கெட்டுப்‌ பதிப்பிக்கும்‌ அநியா யங்கள்‌ 
அம்மம்மா இன்றோடு போதும்‌ போதும்‌ ; 
இிறங்கொண்ட துறைகளிலே தமிழின்‌ நூல்கள்‌ 
இக்குகளின்‌ விழிலிரியத தோன்ற வேண்டும்‌ ! 


igmseG Bie -gOngsie gnhew¢diure 

wpoiacge “EAgu19 YT Anne 

IG wuE HPT veoediure wio 

Que Dnne qe gog PUNO rene qo yee us re 
EIE ரசம்‌ ௦ vee PEPE PUT Le ல்‌ 


[3 மய. UE wong Fn 
௨.01 ig Nine ALDEE ep ale 
iperath® 9 yor rele [புரா ues 199 NTT மச (p9 19 
i ததத ems nDe TOIT wee ©) PSF Orson 
DprA ‘weyes weindies~e | yos yroog 

wee ‘ehn Fyon 21.௪௫ Fon , 


{PHM Ig EF ygor 

ரு. பள இசி மு wemeng ௪4/௪ 
MeLeyre mga Orem 

GBF nowke wewe wee soue pg 
WoE Swe wg FRI wgoS MIE 4 


' ampuse gewg நமலும்‌ 6Smae 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


auc Yan Tf 
ம்‌ 


w 


தி 
EY 
x 
33 
zp 
FE 
FE 
pst 
ட்ட 
a 
e 
- 
i ie. 


(அலைவதை. மல lee (Mw ஆவ hp, “7/0 dv RW. Ta (ஷ்ண. கரு 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


கம்ழனன்‌ 


ஓக வீட்டிற்கு ஆவணம்‌ போன்றே, ஒரு நாட்‌ 

டி.ற்கு வரலாறு உரிமைச்‌ சான்றாகும்‌. ஆயின்‌, 
ஓர்‌ ஆவணத்தில்‌ எதிரிகளால்‌ ஏதேனும்‌ கரவட 
மாகச்‌ சேர்க்கப்படலாம்‌. அதுபோன்றே, ஒரு 
நாட்டு வரலாறும்‌ பகைவரால்‌ அவர்க்கேற்றவாறு 
மாற்றப்படலாம்‌. ஆதலால்‌, இவ்விருவகையிலும்‌, 
உரிமையாளர்‌ விழிப்பாயிருந்து தம்‌ உரிமையைப்‌ 
போற்றிக்‌ காத்துக்கொள்ளல்‌ வேண்டும்‌. 


தமிழக வரலாறு, ஆரியர்‌ தென்னாடு வந்ததி 
லிருந்து கடந்த மூவாயிரம்‌ ஆண்டாக மறைக்கப்‌ 
பட்டும்‌ மாற்றப்பட்டும்‌ வந்துள்ளது. இதன்‌ 
உண்மையான நிலைமையை அறிதற்கு, இந்திய 
வரலாற்றைத்‌ தெற்கினின்று தொடங்கல்‌ வேண்டும்‌. 
இந்திய வரலாற்றுத்‌ தந்தையாகக்‌ கருதப்படும்‌ 
வின்சென்று சிமிது (Vincent Smith), தம்‌ “இந்திய 
முந்திய வரலாறு” (Early History of India) என்னும்‌ 
பொத்தகத்தில்‌, பேரா. சுந்தரம்‌ பிள்ளையின்‌ கூற்‌ 
றைப்‌ பின்வருமாறு எடுத்துக்‌ கூறியுள்ளார்‌. 


India Proper in the South 


“ The attempt to find the basic element of Hindu 
civilization by a study of Sanskrit and the history of 
Sanskrit in Upper India is to begin the problem at its 
worst and most complicated point. India, south of 
the Vindhyas—the Peninsular India—still continues to 
be India Proper. Here the bulk of the people continue 
distinctly to retain their pre-Aryan features, their pre- 
Aryan languages, their pre-Aryan social institutions. 


மொழிஞாயிறு ஞா. தேவநேயன்‌ 


Even here, the process of Aryanization has gone 
indeed too far to leave it easy for the historian to 
distinguish the native warp from the foreign woof. 
But, if there is anywhere any chance of such success- 
ful disentanglement, it is in the South; and the farther 
South we go the larger does the chance grow. 


The scientific historian of India, then, ought to 
begin his study with the basin of the Krishna, of 
the Cauvery, of the Vaigai, rather than with the 
Gangetic plain, as it has been, now long, too long, 
the fashion.”—[Tamilian Antiquary, No. 2 (1908), p. 4.] 


இந்‌ நெறிமுறையைக்‌ கடைப்பிடித்துத்‌ தமிழக 
வரலாறு வரைந்தவர்‌ பி. டி. சீநிவாசையங்கார்‌, 
வி. ஆர்‌. இராமச்சந்திர தீட்சிதர்‌ என்னும்‌ 
இருவரே. 


ஒரு நாட்டு வரலாறு வரைதற்குப்‌ பயன்படும்‌ 
மூலவாய்கள்‌ (Sources) பின்வருமாறு ஐவகைப்படும்‌: 

1. மரபு வழக்கு (Tradition); 

2. அயல்நாட்டார்‌ குறிப்பு; 


w 


- தொல்பொருட்‌ சான்று 


(Archaeological evi- 
dence); 


4. நாட்டிலக்கியம்‌; 
5. நாட்டுமொழி. 


பழம்‌ பாண்டி நாடான பண்டைத்‌. தமிழகம்‌ 
கடலுள்‌ முழுகிப்போனதனா லும்‌, ஆரியர்‌ வருகைக்கு 


5 ்‌ 65 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


மூற்பட்ட அனைத்திலக்கியமும்‌ அழிக்கப்பட்டுவிட்‌ 
டதனாலும்‌ தொல்பொருட்சான்றும்‌ பண்டையிலக்‌ 
கியமும்‌ தமிழக வரலாற்றிற்குப்‌ பயன்படாவாறு 
அடியோடு இறந்துபட்டன. அதனால்‌, இன்று 
வரலாற்றுச்‌ சான்றாக உதவுவது பெரும்பாலும்‌ 
மொழியே. 


இற்றை இலக்கியச்‌ சான்றுகள்‌ 


தமிழ்‌ தோன்றியது தென்மாவாரியில்‌ முழுகிப்‌ 
போன குமரி நாடே. ஆதலால்‌, தமிழன்‌ தோன்றி 
யதும்‌ அந்‌ நாடே. குமரிக்கண்டத்‌ தென்கோடியில்‌, 
பனிமலைத்தொடர்‌ போலும்‌ பன்மலையடுக்கத்துக்‌ 
குமரிமலைத்‌ தொடரும்‌, அதனின்று பாய்ந்தோ 
டிய பஃறுளியென்னும்‌ கங்கை போலும்‌ பேரியாறும்‌ 
இருந்தன. அப்‌ பழம்பாண்டி நாட்டையாண்ட 
பாண்டி வேந்தருள்‌ ஒருவன்‌ நெடியோன்‌ என்பான்‌. 


“முந்நீர்‌ விழவின்‌ நெடியோன்‌ 
நன்னீர்ப்‌ பஃறுளி மணலினும்‌ பலவே. ** 
(புறம்‌. 9 : 10-11) 


அவன்‌ காலத்திலோ, பின்போ, ஒரு பெருங்‌ கடல்‌ 
கோள்‌ நிகழ்ந்து, குமரிமலையும்‌ பஃறுளியாறும்‌ 
அதன்‌ கரையிற்‌ கட்டப்பட்ட பாண்டியன்‌ தலை 
நகராகிய (தென்‌) மதுரையும்‌ உள்ளிட்ட பழம்‌ 
பாண்டி நாட்டின்‌ தென்பெரும்‌ பகுதியை முழுக்க 
விட்டது. அதுவே தமிழிலக்கியங்‌ கூறும்‌ முதற்‌ 
கடல்கோள்‌. கடல்கோளுக்குத்‌ தப்பிய அல்லது 
பிற்பட்ட பாண்டியன்‌ ஒருவன்‌, வடதிசையிலுள்ள 
பனிமலையையும்‌ கங்கையாற்றையுங்‌ கைப்பற்றி, 
தான்‌ இழந்த குமரிமலைக்கும்‌ பஃறுளியாற்றிற்கும்‌ 
ஈடு செய்துகொண்டான்‌. இதையே, 
“அடியிற்‌ றன்னள வரசர்க்‌ குணர்த்தி 

வடிவே லெறிந்த வான்பகை பொறாது 

பஃறுளி யாற்றுடன்‌ பன்மலை யடுக்கத்துக்‌ 

குமரிக்‌ கோடுங்‌ கொடுங்கடல்‌ கொள்ள 

வடதிசைக்‌ கங்கையும்‌ இமயமுங்‌ கொண்டு 

தென்றிசை யாண்ட தென்னவன்‌ வாழி” 
என்று பாடினார்‌ இளங்கோவடிகள்‌ (சிலப்‌. காடுகாண்‌. 

17-22), 


அடியிற்‌ றன்னள வரசர்க்‌ குணர்த்தி வடிவே 
லெறிந்து வான்பகை கொண்டவன்‌, நெடியோனுக்கு 
முந்திய வடிம்பலம்ப நின்ற பாண்டியன்‌. 
நெடியோன்‌ முந்நீர்க்கு விழாச்‌ கொண்டாடி அத 
னொடு நட்புப்‌ பூண்டவன்‌. 


குமரிக்‌ கண்டத்தின்‌ தென்பகுதி மூழ்கியபின்‌, 
வடபகுதியில்‌ நெய்தல்‌ நிலத்தில்‌, கதவம்‌ (கபாடம்‌) 
அல்லது புதவம்‌ அல்லது அலைவாய்‌ என்று பெயர்‌ 
பெற்ற இரண்டாம்‌ பாண்டியத்‌ தலைநகர்‌ தோன்‌ 
றிற்று. “பின்பு அதையுங்‌ கடல்‌ கொண்டது. அஃது 
இரண்டாம்‌ கடல்கோள்‌. 


66 


அதற்குத்‌ தப்பிய பாண்டியன்‌, தன்போல்‌ எஞ்சி 
யிருந்த தன்‌ குடிகளைச்‌ சோழ நாட்டிலும்‌ சேர 
நாட்டிலும்‌ ஒவ்வொரு பகுதியைக்‌ கைப்பற்றிக்‌ குடி 
யிருத்தினான்‌. இதனையே, 


“மலிதிரை யூர்ந்துதன்‌ மண்கடல்‌ வெளவலின்‌ 
மெலிவின்றி மேற்சென்று மேவார்நா டிடம்படப்‌ 
புலியொடு வில்நீக்இுப்‌ புகழ்பொறித்த களர்‌ 

கெண்டை 
வலியினான்‌ வணக்கிய வாடாச்சீர்த்‌ தென்னவன்‌?” 


என்று முல்லைக்கலி (104 : 1-4) கூறும்‌. 


Gary நாட்டெல்லையிலே முத்தூர்க்‌ கூற்றமும்‌ 
சேரமானாட்டுக்‌ குண்டூர்க்‌ கூற்றமும்‌ என்னும்‌ 
இவற்றை, இழந்த நாட்டிற்காக ஆண்ட 
தென்னவன்‌”! என்று அடியார்க்குநல்லார்‌ உரைத்‌ 
ததும்‌ இதுபற்றியதே. 


இங்ஙனம்‌, இரு கடல்கோள்களால்‌ குமரிக்கண்‌ 
டத்தின்‌ தென்கோடியிலிருந்த பஃறுளியாற்றிழ்கும்‌ 
வடகோடியிலிருந்த குமரியாற்றிற்கும்‌ இடைப்பட்ட 
நில நீட்சியை '“எழுநூற்றுக்காவதவா று?” (ஏறத்‌ 
தாழ ஈராயிரம்‌ கல்‌) என்றும்‌, அந்‌ நிலப்பரப்புப்‌ 
பகுதிகளை, “*ஏழ்தெங்க நாடும்‌, ஏழ்மதுரை நாடும்‌, 
ஏழ்முன்பாலை நாடும்‌, ஏழ்பின்பாலை நாடும்‌, ஏழ்‌ 
குன்ற நாடும்‌, ஏழ்குணகாரை நாடும்‌, ஏழ்குறும்‌ 
பனை நாடும்‌ என்னும்‌ இந்த நாற்பத்தொன்பது 
நாடும்‌, குமரி, கொல்லம்‌ முதலிய பன்மலை நாடும்‌ 
காடும்‌ நதியும்‌ பதியும்‌” என்றும்‌, அடியார்க்கு 
நல்லார்‌ உரைத்திருப்பது, கடுகளவுங்‌ கட்டுச்‌ செய்தி 
யாயிருக்க முடியாது. 


அருச்சுனன்‌ தெற்கே திருநீராட்டிற்கு வந்தபாரதக்‌ 
காலத்திலும்‌, அதற்குப்‌ பிற்பட்ட தொல்காப்பியர்‌ 
காலத்திலும்‌ (கி.மு. ஏழாம்‌ அல்லது ஆறாம்‌ 
நூற்றாண்டு) பஃறுளி மதுரை நோக்கி, வடமதுரை 
யென வழங்கிய வைகை மதுரை தோன்றவில்லை; 
குமரியாறு ஓடிற்று. பின்னர்‌ அதுவும்‌ கடலுள்‌ மூழ்‌ 
Apo. அதன்‌ பின்னரே, “தொடியோள்‌ பெளவம்‌” 
என்று இளங்கோவடிகள்‌ குறிக்கவும்‌, “sprs 
குமரி வடபெருங்‌ கோட்டின்காறுங்‌ கடல்கொண் 
டொழிதலால்‌”* என்று அடியார்க்குநல்லார்‌ உரைக்க 
வும்‌ நேர்ந்தது. குமரியாற்றைக்‌ கடல்கொண்டது 
மூன்றாங்‌ கடல்கோள்‌. 


மணிமேகலை காலத்திற்‌ புகார்‌ கடலுட்‌ புகுந்தது 
நாலாங்‌ கடல்கோள்‌. இறையனாரகப்பொரு 
ஞரையிலுள்ள முக்கழக வரலாறு, முதலிரு கடல்‌ 
கோள்களைக்‌ குறிக்கின்றது. இது நம்பத்தக்க 
செய்தியே. 


பனிமலை கடலுட்‌ பதுங்கியிருந்த ' தொன்முது 
பண்டைக்காலத்தில்‌, நாவலந்தீவின்‌ தென்பாகம்‌' 
உயர்ந்தும்‌ வடபாகம்‌ தாழ்ந்தும்‌ இருந்தன. பனி 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


மலை இனர்த்து குமரிமலை நாடு மூழ்கியபின்‌, வட 
பாகம்‌ உயர்ந்தும்‌ தென்பாகம்‌ தாழ்ந்தும்‌, வட 
தென்‌ இசைகள்‌ முறையே உத்தரம்‌ தக்கணம்‌ எனப்‌ 
பட்டன. ஓ.நோ.: 8ழ்‌-8ழ்க்கு_ ழக்கு மேல்‌-- 
மேற்கு. ௨ (மேல்‌, உயர்‌) + தரம்‌ - உத்தரம்‌. 
குக்கு = தாழ்வு. தக்குத்‌ தொண்டை = தாழ்ந்த 
குரல்‌ தொண்டை. தக்கு தக்கணம்‌ (Deccan). 


வலத்தை அல்லது வல இசையைக்‌ குறிக்கும்‌ 
தக்ஷிண (L. dexter—dexterity) என்னும்‌ வடசொல்‌, 
தக்ஷ என்னும்‌ மூலத்தினின்று பிறந்ததாதலின்‌, 
வேறு சொல்லாம்‌. மானியர்‌ உவில்லியம்‌சு சமற்‌ 
Sss ஆங்கில அகரமுதலியில்‌ உத்தர (uttara) 
என்னும்‌ சொல்லைப்‌ பார்க்க. 


தமிழ்‌ தெற்கே தோன்றிய மொழியாதலால்‌, 
தென்மொழி, தென்கலை, தென்னாடு, தென்‌ 
னிலம்‌, தென்புலம்‌, தென்புலத்தார்‌, தென்பாலி, 
தென்னகம்‌, தென்பாண்டி, தென்மதுரை, தென்‌ 
னன்‌, தென்னவன்‌ முதலிய சொல்வழக்கெழுந்தன. 


இராமன்‌ தன்‌ கானக வாழ்க்கையில்‌ அகத்தி 
யரைக்‌ கண்டபோது, பின்னவர்‌ முன்னவனை 
அன்புடன்‌ வரவேற்றதை, கல்வியிற்‌ பெரியவரும்‌ 
பாவலருள்‌ மாவலருமான கம்பர்‌, 

** நின்றவனை வந்தநெடி யோனடிப ணிந்தான்‌ 
அன்றவனு மன்பொடுத நீஇயழுத கண்ணான்‌ 
நன்றுவர வென்றுபல நல்‌.லுரைப கர்ந்தான்‌ 
என்றுமுள தென்றமிழி யம்பியிசை கொண்டான்‌.” 

X (கம்பரா. அகத்‌. 47) 
என்று இனித்த தனித்தமிழ்ப்‌ பாவாற்‌ பாடி, 
தமிழின்‌ கன்னித்‌ தூய்மையையும்‌, தென்குமரி நாட்‌. 
டுத்‌ தோற்றத்தையும்‌, என்றுமழியாத்‌ தன்மையை 
யும்‌, அகத்தியர்‌ அதைக்‌ கற்றுத்‌ தேர்ந்ததையும்‌, 
முத்‌ தமிழிலக்கணம்‌ இயற்றிப்‌ புகழ்‌ பெற்றதையும்‌, 
ஒருங்கே தெள்ளத்‌ தெரிவித்தார்‌. 


The Tamils indigenous to South India 


“Some writers conduct the ancient Dravidians with 
the self-confidence of a Cook’s guide through the North- 
western or North-eastern mountain passes of India 
and drop them with a ready-made foreign culture on the 
banks of the Kaveri or the Vaigai. The slender evidence 
on which they rely for this elaborate theorizing is the 
fact that Brahui, a dialect spoken in the northern corner 
of India, possesses a few words allied to Tamil words. 
The only legitimate inference from this is that the 
Tamil language or a language allied to it prevailed up 
to the North-west province in ancient times. This 
inference is supported by another fact, viz., that 
the modern dialects of Northern India now called 
Sanskritic or Gaudian, have a fundamental gram- 
matical framework and a scheme of syntax, the same 


as that of the Dravidian dialects, so much so that 
sentences from the one set of dialects can be translated 
into any one of the other set of dialects by the substi- 
tution of word for word, without causing any breach of 
idiom. These facts can only prove that people speaking 
dialects allied to Tamil once inhabited the whole of 
India and not that these people must necessarily have 
come into India from outside the country. No single 
fact has yet been adduced that compels us to believe 
that the ancient people of India were not autochtho- 
nes." —(The History of the Tamils by P. T. Srinivasa 
Iyengar, p. 2.) 


Where this evolution first took place 


The five sub-division of the habitable regions 
occur contiguous to each other and in a small fraction 
of the earth’s surface in India south of the Vindhyas. 
It is therefore easy to understand how increase of 
population and alterations in the natural ‘supply of 
food-stuffs brought about here at different periods the 
migration of men from region to region and the 
consequent development of the different stages of 
human culture, the hunter, the nomad, the pastoral, 
the coastal and the agricultural, due to the different 
stimuli provided by the changing milicu; in other 
words, the geographical control of the growth of human 
civilization can be worked out and set forth clear as 
on a map, by a study of man’s progress in this restric- 
ted portion of the surface of the earth. Outside India, 
these five natural regions occur on a vast scale, e.g., 
the Mullai, the vast steppe land extending from the 
Carpathians to the foot-hills of the Altais, the Kurinji 
or the great mountain chain from the Pyrenees to the 
Himalayas and beyond, forming a great girdle round 
the waist of mother earth, the Neydal, the coasts of 
the Mediterranean sea, and the Indian and the 
Atlantic oceans, and the Palai, the great desert of 
Sahara and its continuation in Arabia, Persia and 
Mongolia.” (Jhid., p. 14.) 


The myth of the importation of the South Indian 
languages from outside India 


“ Certain investigators assume that everything Indian 
must have been imported at some remote times from 
outside India. They hold that the speakers of 
primitive Tamil and other South Indian languages, 
to whom they give the name of the Dravidian race, 
must have settled in India from Central Asia. These 
theorists drag large bodies of ancient along the 
map of Asia and Europe as easily as chessmen are 
shifted on the chess-board, and make them wander 
aimlessly from country to country, merely to support 


67 > 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


their baseless theories. It happens that certain words 
of the Brahui dialect of Baluchistan resemble certain 
Tamil words. To explain this solitary fact, which is 
susceptible of yarious interpretations, they will have it 
that an ancient Dravidian race, evolved somewhere 
outside India in the Asiatic highlands, undertook a 
pilgrimage to India through the north-western gate, 
and reached the extreme south through strange and 
devious ways. Foote constructs an itinerary for the 
wandering of these peoples, which is a specimen of 
perverse ingenuity without any historical evidence to 
support it. Surely the neolithians of India were not 
dumb animals, but spoke languages of their own. The 
simplest hypothesis under the circumstances is, as 
Tamil traditional history holds, that the Tamils and 
other allied peoples were indigenous and their languages 
were evolved where they are now spoken.” (Stone 
Age in India by P. T. Srinivasa Iyengar, pp. 46-47.) 


பேரா. வி. ஆர்‌. இராமச்சந்திர BLAST ஆங்‌ 
கலத்தில்‌ எழுதிய “வரலாற்று முன்னைத்‌ தென்னிந்‌ 
Buin’ (Pre-Historic South India), “தமிழர்‌ தோற்‌ 
றமும்‌ பரவலும்‌” (Origin and Spread of the Tamils) 
என்னும்‌ இரு வரலாற்று நூல்கள்‌, தமிழர்‌ குமரி 
நாட்டில்‌ தோன்றிப்‌ பாரெங்கும்‌ பரவியதை நடு 
நிலையாகவும்‌ மறுப்பிற்டடெமின்றியும்‌ விளக்கிக்‌ 
கூறுகின்றன. 


வடநூல்களுள்‌, சதபத பிராமணம்‌, ஒரு தென்‌ 
திசைக்‌ கடல்கோளுக்குத்‌ தப்பிய பாண்டியனைத்‌ 
திரலிடபதியென்று குறிக்கின்றது. 


மொழியியற்‌ சான்றுகள்‌ 

(1) தமிழும்‌ அதன்‌ திரிபான திரவிட மொழி 
களும்‌ இந்தியாவிற்குள்ளேயே வழங்குதலும்‌, அவற்‌ 
wir இலக்கியமுள்ள முதன்மையான நான்மொழி 
யும்‌ தென்னிந்தியாவிற்குள்ளேயே வழங்குதலும்‌, 
அவற்றுள்ளும்‌ தலைமையான தமிழ்‌ தென்கோடி 
யில்‌ வழங்குதலும்‌, அதன்‌ வழக்கும்‌ தெற்கிற்‌ சிறந்‌ 
இருத்தலும்‌, வடக்கே செல்லச்‌ செல்ல ஏனைத்‌ 
திரவிட மொழிகள்‌ இலக்கணமின்றியும்‌ இலக்கிய 
மின்றியும்‌ பண்பாடின்றியும்‌ சொல்‌ வளமின்றியும்‌ 
கொச்சையாகியும்‌ மேன்மேலும்‌ சிறுத்தும்‌ சிதைந்‌ 
தும்‌ கலவையாகியும்‌ போவதும்‌, இந்தியாவிற்கு 


வெளியே சிதைந்த தமிழ்‌ அல்லது திரவிடச்‌ 
சொற்களன்றி மொழியேதும்‌ வழங்காமையும்‌.. 


(2) இந்தியின்‌ அடிப்படைச்‌ சொற்கள்‌ சிதைந்த 
தென்‌ சொல்லாயிருத்தல்‌. 


முதல்கருப்பொருட்‌ சான்றுகள்‌ 

(1) கால வேறுபாடும்‌ இயற்கை நிலைமைகளும்‌ 
உயிரின வகைகளும்‌ விளைவுப்‌ பொருள்களும்‌ 
தொன்றுதொட்டு மாறா திருந்து வருதல்‌. 


(2) லெப்பதிகாரத்தில்‌ சொல்லப்பட்டுள்ள 
காரோதிமம்‌ (காரன்னம்‌) இன்று ஆத்திரேலியா 
விலும்‌ தாசுமேனியாவிலும்‌ மட்டும்‌ இருத்தலும்‌, 
தென்றிசைப்‌ பெயருக்குக்‌ காரணமான தென்னை 
மரம்‌ தென்கிழக்குத்‌ தீவுகளில்‌ மட்டும்‌ இயற்கை 
யாக வளர்தலும்‌. 


மறுப்பிற்கு மறுப்பு 

மேனாட்டு இடப்பெயரீறுகட்குத்‌ தமிழிலேயே 
பொருளிருத்தலாலும்‌, குமரி நாட்டிலிருந்து நண்‌ 
ணிலக்‌ கடற்கரை நாட்டிற்கு முதற்கண்‌ சென்ற 
மக்கள்‌ நீள்‌ மண்டையராயிருந்ததனா லும்‌, ஊர்‌ என்‌ 
னும்‌ மருதநிலக்‌ குடியிருப்புப்‌ பெயர்‌ குமரி நாட்டி 
லேயே தோன்றியமையாலும்‌, பருங்கற்‌ கட்டட 
அமைப்பே AWESO கட்டட அமைப்பிற்கு முந்துவது 
இயற்கையாதலாலும்‌, இலாகோவாரி (Lahovary), 
பாலகிருட்டிணன்‌ நாயர்‌ முதலியோர்‌ தமிழின்‌ அல்‌ 
லது தமிழரின்‌ தொன்மையை மறுப்பது அறியாமை 
பற்றியதே யென்று கூறி விடுக்க. 


முடிந்த முடிபு 

தமிழ்‌, தென்னாட்டிற்கும்‌ தெற்கில்‌ தென்மா 
வாரியில்‌ முழுகிக்‌ கடக்கும்‌ தென்கண்டத்தின்‌ தென்‌ 
கோடி நாடான தென்பாலியில்‌ தோன்றிய தென்‌ 
மொழியே. அதனால்‌ அதைத்‌ தோற்றி வளர்த்த 
தமிழன்‌ பிறந்தகமும்‌ அத்‌ தென்புலமே. 


இவ்வடிப்படையிலேயே, தமிழின்‌ அமைப்பும்‌ 
அதன்‌ திரவிடத்‌ திரிபும்‌ ஆரிய வேறுபாடும்‌ தெளி 
வான விளக்கம்‌ பெறுகின்றன. இவ்வுண்மையை 
அறியாதார்‌ அல்லது உணராதார்‌ தமிழின்‌ 
இயல்பை மட்டுமன்றி ஒப்பியன்‌ மொழி நூலை 
யும்‌ அறியா தவரே யாவர்‌. 


68 Bas 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


= 

= 
= 
= 
= 

= 


| 


மம்ம நாடுகளையும்‌ மக்களையும்‌ உட்படுத்தி 
அன்பு பாராட்டிவரும்‌ இயல்பு இருபதாம்‌ 
நூற்றாண்டில்‌ விமானப்‌ போக்குவரத்தோடு 
தோன்றியதோர்‌ பண்பு என்று நினைக்க இடமே 
யில்லை. பண்டைத்‌ தமிழ்‌ இலக்கியங்கள்‌ தோன்றிய 
காலத்திலேயே தமிழ்ப்‌ புலவர்‌ இப்‌ பண்பைப்‌ 
பாராட்டிப்‌ பாடுவாராயினர்‌. விரைவான போக்கு 
வரத்தோடு பல்வேறு அரசுகளை இணைக்கும்‌. 
கழகங்களே இல்லாத அக்‌ காலத்திலேயே ஒரு 
நாட்டவர்‌ மற்ற நாட்டினரோடு உறவு பாராட்ட 
விரும்பியுள்ளனர்‌ என்பதற்கு நாம்‌ அடிக்கடி கூறும்‌ 
இரு செய்யுட்கள்‌ நமக்கெடுத்து இயம்புகின்றன. 


கணியன்‌ பூங்குன்றனார்‌ கூறிய, 


“யாதும்‌ ஊரே யாவரும்‌ கேளிர்‌” எனும்‌ 
கொள்கை எல்லா நூற்றாண்டுகளுக்கும்‌ பொருத்த 
மாகி இன்று உலகத்‌ தமிழ்‌ ஆராய்ச்சிக்‌ கழகத்தின்‌ 
கோட்பாடாகவும்‌ மிளிர்கின்றது. இருவள்ளுவர்‌ 
கூறிய, 


“யாதானும்‌ நாடாமா லூராமா லென்னொருவன்‌ 
சாந்துணையும்‌ கல்லாத our py’? 
(குறள்‌, 397) 


என்னும்‌ திருக்குறட்பா, முன்பினும்‌ நம்‌ 
காலத்திற்குப்‌ பொருத்தமான அறிவுரையாக 
விளங்குகின்றது. நாடுகள்‌ பல; மக்கள்‌ பலர்‌. 
வேற்று நாடுகளின்‌ மக்களையும்‌, தத்துவத்தையும்‌, 
பண்பையும்‌, மொழிகளையும்‌, இலக்கியங்களையும்‌ 
நம்‌ நாட்டில்‌ உள்ளவைபோல அறிந்திருக்கவேண்டு 


தனிநாயக அடிகள்‌, M.A., MLitt., Ph.D., D.D 


மாயின்‌ நம்‌ வாழ்நாட்கள்‌ போதாதாதலால்‌, 
உயிரிருக்கும்வரை அவற்றைக்‌ கற்றுக்கொண்டே 
இருத்தல்‌ வேண்டும்‌ என்பது 
கருத்தாகும்‌. 


உள்ளடங்கும்‌ 


தமிழ்‌ மக்கள்‌ அக்‌ காலத்திலேயே தென்௫ழக்கு 
ஆசிய நாடுகளுக்கும்‌, நடுமேற்கு நாடுகளுக்கும்‌ 
சென்றிருந்தனர்‌ என்பதை வரலாற்று முறையில்‌ 
அறிகின்றோம்‌. கற்றோர்க்கு எங்குச்‌ சென்றாலும்‌ 
வரவேற்பு உண்டென்றும்‌ அவர்‌ பல நாடுகளுக்குச்‌ 
சென்று வந்தனர்‌ என்றும்‌, அந்‌ நாடுகளையும்‌ நம்‌ 
நாட்டினைப்‌ போலக்‌ கருதினரென்றும்‌ அழகாகப்‌ 
பழமொழி நானூறு நான்காம்‌ செய்யுள்‌ கூறுகிறது, 


“ஆற்றவும்‌ கற்றார்‌ அறிவுடையார்‌, அஃதுடையார்‌ 
நாற்றிசையும்‌ செல்லாத நாடில்லை--அந்நாடு 
வேற்றுநா டாகா; தமவேயாம்‌---ஆயினால்‌ 
ஆற்றுணா வேண்டுவ இல்‌.** 


“ஊர்‌”, *நாடு”, *கேளிர்‌' எனும்‌ சொற்கள்‌ தமிழ்‌ 
மொழியின்‌ வெவ்வேறு காலத்தில்‌ வெவ்வேறு 
கருத்துகளைக்‌ கொண்டிருக்கலாம்‌; ஆயினும்‌ 
இம்‌ மேற்கோள்கள்‌ காட்டும்‌ பரந்த ஆளுமையும்‌ 
(Personality) மனித இன நலக்‌ (humanism) 
கோட்பாடும்‌ இலத்தின்‌ புலவர்‌ தெறென்ஸ்‌ 
(Terence) கூறிய **நான்‌ மனிதன்‌; மனிதனைச்‌ 
சார்ந்த எதுவும்‌ எனக்குப்‌ புறமன்று”* எனும்‌ 
அடியொன்றுடனேயே ஓப்பிடத்‌ தகும்‌. (Homo 
sum; Nil humani a me alienum puto). கோடன்‌ 
ஓல்போட்‌ (Gorden Allport) எனும்‌ உளநால்‌ 


Digitized by Noolalam Foundation. 
noolaham.org | aavanaham.org 


வல்லுநரின்‌ கூற்றின்படி செறிவுடைய முதிர்ந்த 
ஆளுமைக்கு மூன்று இலக்கணங்கள்‌ இன்றியமையா 
தவை. முதல்‌ முதல்‌ அத்தகைய மனிதன்‌, என்றும்‌ 
விரிந்துகொண்டுவரும்‌ ஈடுபாடுகளை வளர்ப்‌ 
பவனாக இருத்தல்‌ வேண்டும்‌; பிறருடைய நலத்‌ 
திற்கும்‌ இன்பத்திற்கும்‌ அவன்‌ எவ்வளவிற்குப்‌ பாடு 
படுகிறானோ அவ்வளவிற்கு அவன்‌ தன்னுடைய 
ஆளுமையை விரியச்‌ செய்து செப்பமாக்குகின்றான்‌. 
இரண்டாவது, பிறர்‌ தன்னை எங்ஙனம்‌ கணிக்கன்‌ 
றார்களோ அவ்வாறே தன்னை அறிந்துகொள்ளும்‌ 
ஆற்றல்‌ படைத்தவனாக இருத்தல்‌ வேண்டும்‌ (Self- 
Objectification). மூன்றாவது, தன்னுடைய வாழ்க்‌ 
கைக்கு ஓற்றுமை நிறைவினைத்‌ தரும்‌ வாழ்க்கைத்‌ 
தத்துவத்தைக்‌ கடைப்பிடித்து நடத்தல்‌ வேண்டும்‌. 
(Unifying Philosophy of life-self-unification). 


இலட்சியங்களைக்‌ கடைப்பிடித்தும்‌ கற்பித்தும்‌ 
வருவதால்தான்‌ சமுதாயம்‌ முன்னேறி மக்களுக்கு 
வேண்டிய இன்பத்தையும்‌ சர்திருத்தத்தையும்‌ 
நல்குகின்றது. இலட்சியங்கள்‌ இல்லாத சமுதாயம்‌ 
பாழாய்ப்‌ போகும்‌ என்னும்‌ உண்மையைப்‌ 
பண்டைக்காலத்‌ தமிழரும்‌ நன்குணர்ந்திருந்தனர்‌. 
இலட்சியம்‌ இல்லாதவன்‌ வெறும்‌ யாக்கை என்பதை 
"பூட்கை யில்லோன்‌ யாக்கை போல" என்னும்‌ 
அடியில்‌ புலவர்‌ ஆலத்தூர்‌ கிழார்‌ புறநானூற்றில்‌ 
நிலைநாட்டுகின்றார்‌. 


விரிவாகும்‌ ஆளுமையை உருவாக்கும்‌ நோக்கம்‌. 
மக்கள்‌ உள்ளத்தில்‌ என்றும்‌ இருந்தால்‌, சமுதாயம்‌ 
இன்பத்தை அளிக்கும்‌ சமுதாயமாகக்‌ காணப்படும்‌. 
எவ்வளவிற்குப்‌ பிறர்‌ நலத்திற்காக மனிதன்‌ 
பாடுபடுகின்றானோ அவ்வளவிற்கு அவன்‌ ஆளுமை 
நன்கு வளரும்‌. பிறருக்காகப்‌ பணி செய்வ 
தால்தான்‌ ஒருவன்‌ தன்னுடைய வாழ்க்கையைப்‌ 
பண்புடைய வாழ்க்கையாக்குகின்றான்‌. “என்‌ கடன்‌ 
பணி செய்து கிடப்பதே” எனும்‌ குறிக்கோள்‌, வாழ்க்‌ 
கையைத்‌ தன்னலம்‌ தேடும்‌ துறையிலிருந்தெடுத்து 
ஆளுமையை நிறைவாக்கும்‌ பண்பாக்குகின்றது. 
பிறர்‌ நல இயல்‌ (Altruism) எனும்‌ பண்பு மக்கள்‌ 
வரலாற்றில்‌ படிப்படியாகத்தான்‌ தோன்றும்‌. நல்ல 
அறிவு வளர்ச்சியில்லாத சமுதாயத்தில்‌ சொந்த 
இனத்தாரோடுதான்‌ மனிதன்‌ உறவு கொண்டாடு 
வான்‌. தன்னுடைய குடும்பத்தையும்‌ தன்‌ று 
இனத்தையும்‌ (tribe) காப்பாற்றவே முயல்வான்‌. 
படிப்படியாக அறிவு வளரவளர மக்கள்‌ அனைவரும்‌ 
எங்கு வாழ்ந்தாலும்‌ தன்‌ இனத்தவரென்றும்‌, 
எல்லா உயிர்க்கும்‌ அன்பு காட்டுதல்‌ வேண்டு 
மென்றும்‌ சிந்தனை அவனுக்குத்‌ தோன்றும்‌. 


வெவ்வேறு பண்பாடுகள்‌ வெவ்வேறு காலத்தில்‌ 
பிறர்‌ நல இயலைக்‌ கற்பித்து வந்திருக்கின்றன. 
சின நாட்டில்‌ கி.மு. 604ஆம்‌ ஆண்டில்‌ பிறந்த 
லாவோட்சேயும்‌ (180௦-78) அவருக்குப்‌ பின்பு 
கொன்பூசியசும்‌ (Confucius, இ.மு. 551-479) 


தம்‌ காலத்திலேயே இந்தக்‌ கொள்கையை ஒருவாறு 
தெளிவாகக்‌ கற்பித்துப்‌ பிறர்பாலும்‌ தமக்குப்‌ 
பொறுப்புண்டு என்னும்‌ உண்மையை வற்புறுத்தி 
னர்‌. ஆனால்‌ பிளாத்தோ, அரிஸ்டோட்டில்‌ 
போன்ற கிரேக்கத்‌ தத்துவ வல்லுநர்கள்‌ கிரேக்கக்‌ 
குடியினரை மட்டுமே தம்‌ சிந்தனைக்குள்‌ உட்‌ 
படுத்தி, வேறு நாட்டினரைப்பற்றிக்‌ கவலை 
செலுத்தவில்லை. பிறநாட்டார்‌ தம்‌ இலட்சிய 
அரசைக்‌ கெடுக்காவண்ணம்‌, தம்‌. இலட்சிய அரசின்‌ 
தலைதகரைக்‌ கடலோரத்திலோ துறைமுகத்திலோ 
அமைக்காது அன்னியர்‌ செல்லாதவாறு பத்துக்கல்‌ 
கடற்கரையிலிருந்து உள்நாட்டில்‌ அமைக்கவேண்டு 
மென்று கூறினர்‌. பிராமண தருமசாத்திர நூல்கள்‌ 
பிராமணர்‌ அல்லாதாரைப்பற்றிக்‌ கவனம்‌ செலுத்த 
வில்லை. பண்டைக்‌ காலத்தில்‌ அவை கூறியது 
என்னவெனில்‌: “விந்திய மலைத்தொடர்க்கும்‌ 
இமயமலைக்கும்‌ இடையே உள்ள நிலப்பரப்பே 
கருமபூமி; முத்தி பெறுவதற்கு. அப்பூமியிலேயே 
பிறந்திருக்க வேண்டும்‌? என்பதே. தமிழ்‌ மக்க 
ளிடமோ, ஸ்டாயிக்வாதிகள்‌ கூறியதுபோல மக்கள்‌ 
அனைவரும்‌ உடன்பிறந்தாரென்றும்‌, பிறப்போ, 
சாதியோ, சமயமோ அவர்களைத்‌ தாழ்த்தவோ 
உயர்த்தவோ வல்லவை அல்லவென்றும்‌ கொண்ட 
நம்பிக்கை பண்டுதொட்டே நிலவியுள்ளது. இந்திய 
வரலாற்றின்‌ பண்டைக்‌ காலத்திலேயே இத்தகைய 
அரிய கொள்கையைக்‌ தமிழ்‌ அறிஞர்‌ கடைப்பிடித்‌ 
இருந்தனர்‌ என்னும்‌ உண்மை பெரும்‌ வியப்பைத்‌ 
தருகின்றது. எனவே, உலக ஒழுக்க இயலை 
(Ethics) நன்கறிந்து எழுதிய உலகமேதை அல்பேற்‌ 
சுவைட்சர்‌ திருக்குறளைப்பற்றி ** இத்தகைய 
உயர்ந்த கொள்கைகளைக்‌ கொண்ட செய்யுட்களை 
உலக இலக்கியத்‌ திலேயே காண்பது அரிது '* என்று 
கூறுவார்‌. 


ஆனால்‌, இத்தகைய கொள்கைகள்‌ திருவள்ளுவர்‌ 
காலத்திற்கு முன்பே தமிழ்‌ மக்களால்‌ போற்றப்‌ 
பட்டுள்ளன. 

தமிழ்‌ இலக்கியத்தை ஆராயும்பொழுது, இப்‌ 
பிறர்நலக்‌ கொள்கையையும்‌, பிறர்‌ அன்பு உணர்ச்‌ 
சியையும்‌ முதல்‌ முதல்‌ பரப்புவதற்குக்‌ காரணமாய்‌ 
இருந்தவர்‌ தமிழ்நாட்டுப்‌ பாணரும்‌ தமிழ்நாட்டுப்‌ 
புலவருமாவர்‌. பாணர்க்கும்‌ புலவர்க்கும்‌ சொந்த 
ஊரும்‌ நாடும்‌ உண்டு. ஆயினும்‌ அவர்கள்‌ தமிழ்‌ 
உலகமெங்கும்‌ சென்று அரசர்களையும்‌ வள்ளல்‌ 
களையும்‌ மக்களையும்‌ வாழ்த்தி வந்ததால்‌ “தமி 
முகம்‌” என்ற ஓர்‌ ஒற்றுமை உணர்ச்சி உண்டாகியது. 
அவர்கள்‌ சிறப்பாகக்‌ கருதிய வள்ளல்களும்‌ அரசர்‌ 
களும்‌ உளர்‌. போர்க்காலத்தில்‌ தம்‌ சொந்த அரசர்‌ 
களையும்‌ வள்ளல்களையும்‌ பேணினர்‌. ஆயினும்‌ 
எங்குத்‌ தமிழ்‌ மொழி பேசப்பட்டதோ அங்கெல்‌ 
லாம்‌ சென்று தம்‌ பரிசில்‌ வாழ்க்கையை வாழ்ந்து 
வந்தனர்‌. புலவர்‌ தூதுவராகவும்‌ நண்பராகவும்‌ 
தமிழ்நாட்டு மன்னர்‌ இடையில்‌ சென்று போரைக்‌ 
குறைக்கவும்‌ நீதி வளர்க்கவும்‌ மூயன்றனர்‌. எனவே, 


70 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


தமிழ்‌: அரசுகளிடம்‌ நட்பும்‌ உறவும்‌ வளருமாறு 
பாடுபட்டு வந்தனர்‌. 


பெருநில மன்னரும்‌ குறுநில மன்னரும்‌ உறவினை 
வளர்க்கக்‌ காரணமாக இருந்தவை உடன்படிக்கை 
களுமல்ல; பொது அரசியல்‌ மன்றங்களுமல்ல; 
அவர்கள்‌ அனைவரும்‌ வளர்த்த தமிழ்‌ மொழியே 
காரணமாக இருந்தது. அம்மொழி பரவிய நிலம்‌ 


அனைத்தையும்‌ “தமிழகம்‌” என்றும்‌ “தமிழ்நாடு” 
என்றும்‌ வாழ்த்தினர்‌. இவ்வாறு வாழ்த்தியதால்‌ 
மூவேந்தருடைய சொந்த ஆட்சியோ குறுநில 


மன்னருடைய சொந்த ஆட்சியோ குறையவில்லை. 
தமிழ்‌, தமிழ்‌ ஆற்றல்‌, தமிழ்கெழுகூடல்‌, தமிழ்‌ 
கெழுமூவர்‌, தமிழ்ப்பாவை, தமிழ்முழுதறிதல்‌, 
தமிழ்‌ நன்னாடு, தமிழ்‌ நாட்டகம்‌ என்னும்‌ சொற்‌ 
களும்‌ சொற்றொடர்களும்‌ பன்முறை சங்க இலக்‌ 
இயத்திலும்‌ சிலப்பதிகாரத்திலும்‌ தோன்றுகின்றன. 
இச்சொற்கள்‌ தமிழ்‌ அரசரையும்‌ தமிழ்‌ மக்களையும்‌ 
பெரும்பாலும்‌ குறித்தாலும்‌, தமிழ்‌ இனத்தாரை 
ஒற்றுமைப்படுத்தும்‌ கருவி தமிழ்மொழியென்பது 
தெளிவாகும்‌. 


**தமிம்தலை மயங்கிய தலையாலங்‌ கானம்‌: * 
(புறம்‌. 19:2) 
“தண்டமிழ்‌ பொதுவெனப்‌ பொறாஅன்‌”* 
(புறம்‌. 51:5) 
“வையக வரைப்பிற்‌ றமிழகங்‌ கேட்ப** 
(புறம்‌. 168: 18) 


தமிழ்‌ மூவேந்தரைத்‌ '*தண்தமிழ்க்‌ கிழவர்‌''(புறம்‌. 
35: 3) என்றும்‌, தமிழ்‌ நாட்டினை, “பொதுமை 
சுட்டிய மூவருலகம்‌'' (புறம்‌. 357) என்றும்‌ 
தமிழ்ப்‌ புலவர்‌ பாடுகின்றனர்‌. பிறநாடுகளைக்‌ 
குறிப்பிடும்பொழுது வேற்று நாடோ பிற நாடோ 
என்று குறித்திடாது, மொழி மாறும்‌ நாடு-மொழி 
பெயர்‌ தேயம்‌-என்றே வரையறுத்துக்‌ கூறுகின்ற 
னர்‌. பாணர்க்கும்‌, புலவர்க்கும்‌, இவர்கள்‌ கற்‌ 
பித்த மக்களுக்கும்‌ இருவேறு பற்றுண்டு; ஒன்று 
தம்‌ சொந்த மன்னற்கும்‌, மற்றொன்று தமிழ்மொழி 
பேசும்‌ தமிழ்‌ மக்கள்‌ வாழும்‌ முழு நாட்டிற்கும்‌ 
ஆகும்‌. தமக்குள்ளே தமிழ்‌ மன்னர்‌ அடிக்கடி 
போரிட்டனர்‌. ஆனால்‌, வேற்று நாட்டவர்‌ தாக்கும்‌ 
போது, பன்முறை ஒன்று சேர்ந்து ** வடபுல 
மன்னர்‌ வாடப்‌ (புறம்‌. 52 : 5) போரிட்டனர்‌. 


செந்தமிழ்க்‌ காப்பியமாக விளங்கும்‌ லைப்‌ 
பதிகாரம்‌ இவ்விருவேறு பற்றினை ஆழமான 
கருத்துடன்‌ காட்டுகின்றது. தமிழ்ப்‌ பற்றும்‌ தமிழ்‌ 
நாட்டுப்‌ பற்றும்‌ இக்‌ காப்பியத்தில்‌ அழகாகத்‌ 
தோன்றுவதுடன்‌ ஒவ்வொரு தமிழ்‌ அரசன்‌ பற்றும்‌ 
பண்பாடும்‌ மிளிர்கின்றன. வடபுல மன்னர்‌ தமிழ்‌ 
ஆற்றலை ஏளனம்‌ செய்வதைத்‌ தாங்க முடியாத 
அரசன்‌, வடமலை: மட்டும்‌ படையெடுத்துச்‌ செல்‌ 
கின்றான்‌. , - syr 


**அருந்தமி மாற்றல்‌ அறிந்தில ராங்கு” * 

(சிலப்‌. 26: 161) 
அருந்தமி மாற்றல்‌ 
தெரியாது மலைந்த கனக விசயர்‌”* 

(சிலப்‌. 27 : 189-190) 


வடநில மன்னரின்‌ ஏளனத்தைத்‌ தாங்க முடியாத 
தமிழரசர்‌ தமக்குள்ளே போர்‌ செய்யவும்‌ பின்‌ 
வாங்கியிருக்கமாட்டார்‌. 


பாணரும்‌ புலவரும்‌ இயற்றிய இலக்கியம்‌ பரவப்‌ 
யரவ பிற. தமிழ்‌. அரசுகள்பற்றியும்‌ அங்குள்ள 
மக்களுடைய வாழ்க்கைபற்றியும்‌ செல்வங்கள்பற்றி 
யும்‌ தமிழ்‌ மக்கள்‌ அறிய வந்தனர்‌. அகப்பாடல்‌ 
களில்‌ ஐந்து நிலங்கள்பற்றியும்‌ புலவர்‌ வருணித்த 
தால்‌ தமிழ்‌ நிலத்தின்‌ பற்று மக்கள்‌ உணர்ச்சியில்‌ 
இடம்‌ பெற்று வளர்ந்தது. சங்க காலத்தின்‌ வர 
லாற்றைச்‌ சங்க இலக்கியங்கள்‌ எடுத்துரைக்கும்‌ 
போர்கள்‌, நட்புறவு, பேரூர்கள்‌, மலைகள்‌, வழிகள்‌ 
இன்னோரன்ன செய்திகளிலிருந்தே அறிகின்றோம்‌. 
அரசரின்‌ பெயரும்‌ வள்ளல்களின்‌ பெயரும்‌ அவ்‌ 
விலக்யெத்தில்‌ இருந்தே நமக்குத்‌ தெரிய வரு 
இன்றன. 


அகத்திணை இலக்கியம்‌ பல்வேறு முறைகளில்‌ 
பரந்த மனப்பான்மையையும்‌ விரிவான ஆளுமையை 
யும்‌ வளர்த்தது. பெரும்பொழுது, சிறுபொழுது, 
எல்லா நிலங்களின்‌ கருப்பொருள்‌ இவற்றையெல்‌ 
லாம்‌ கட்டாயமான முறையில்‌ புலவரும்‌ பாணரும்‌ 
இலக்கியம்‌ பயில்வோரும்‌ கற்று வந்தனர்‌. தொல்‌ 
காப்பியர்‌ நிலத்தைப்‌ பிரித்த முறை உலகின்‌ பிரி 
வாகவே அமைந்தது. 


**படுதிரை வையம்‌ பாத்திய பண்பே” * 
(தொல்‌. 948) 


பாலை நிலத்துச்‌ செய்யுட்களில்‌ தலைவன்‌ போர்ப்‌ 
பொருட்டோ, பொருட்‌ பொருட்டோ, கல்விப்‌ 
பொருட்டோ, தூதின்‌ பொருட்டோ, வேற்று நாடு 
களுக்குச்‌ சென்றதால்‌ அந்த அந்த நாடுகளைப்பற்றி 
நினைப்பதற்கு வாய்ப்பு இருந்தது. மலைகளும்‌, 
கொடிய விலங்குகள்‌ உள்ள காடுகளும்‌, முரசொலி 
கொட்டும்‌ கடலும்‌ தான்‌ செல்ல முடியாத இடங்‌ 
களைப்பற்றித்‌ தலைவிக்கு எண்ணம்‌ உண்டாக்கு 
இன்றன. 


களவொழுக்கத்திலும்‌ கற்பொழுக்கத்திலும்‌ பிற 
உயிரொன்றைக்‌ காதலிப்பதாலும்‌, குழந்தைகளைப்‌ 
பேணுவதாலும்‌, இருவருடைய ஆளுமையும்‌ இன்‌ 
னும்‌ விரிவாக வாய்ப்புண்டு. புலவர்‌ தம்‌ செய்யுட்‌ 
களில்‌ தலைவன்‌ போலும்‌, தலைவி ' போலும்‌, 
செவிலித்தாய்‌ போலும்‌, தோழி போலும்‌ கற்பனை 
செய்து பாடுவதால்‌ பிறர்‌ தம்மை எவ்வாறு கருது 
இன்றனர்‌ என்று அறியும்‌ பண்பும்‌ அவருக்கு எளி 
STE அமைந்திருக்கவேண்டும்‌. - -.. 


Digitized by Noolahaih Foundation. 
noolaham.org | aavanaham.org 


அன்பின்‌ வாழ்க்கையிலும்‌ பிறருடன்‌ கலந்து 
வாழும்‌ முறைகளிலும்‌ அல்லது பிறர்‌ நல இயலை 
வளர்ப்பதிலும்‌ தமிழ்ப்‌ பண்பாட்டின்‌ இன்றியமை 
யாத கொள்கை தோன்றுகின்றது. ஆய்‌ என்னும்‌ 
வள்ளலைப்‌ போற்றுவதற்குக்‌ காரணம்‌ என்ன 
வெனின்‌ அவன்‌ நன்மையை நன்மைக்காகவே செய்து 
வந்தான்‌. பிறர்‌ போற்றுவார்களென்றோ வேறு 
நலன்களைப்‌ பெறலாமென்றோ அவன்‌ நன்மையில்‌ 
ஈடுபடவில்லை என்பதே. 


**இம்மைச்‌ செய்தது மறுமைக்‌ காமெனும்‌ 
அறவிலை வணிகன்‌ ஆஅய்‌ அல்லன்‌.” 
(புறம்‌. 134) 
அவர்களுடைய குறிக்கோள்‌ தமக்கென வாழாப்‌ 
பிறர்க்குரியாளராக வாழ்வதாகும்‌. 


“உண்டாலம்ம இவ்வுலகம்‌” என்னும்‌ புறப்பாட்டு 
இந்தப்‌ பண்பை அழகாக எடுத்துக்‌ காட்டுகின்றது. 
இவ்வுலகம்‌ உண்டு; இவ்வுலகம்‌ உண்டென்பதை 
மக்கள்‌ அறிவது எங்கனம்‌? இந்திரருடைய 
அமிழ்தம்‌ கிடைப்பினும்‌ தனியே உண்ணமாட்டார்‌; 
புகழெனின்‌ உயிரையும்‌ கொடுத்து வாங்குவர்‌; 
பழியென்றால்‌ உலகம்‌ முழுவதையும்‌ பெற்றாலும்‌ 
செய்யமாட்டார்கள்‌. இத்தகையராடித்‌ தமக்கென 
வாழாது பிறர்க்கென வாழ்பவர்‌ உலகில்‌ இருப்ப 
தால்தான்‌ உலகம்‌ உண்டு என்று நாம்‌ தெளிவாகக்‌ 
காட்டலாம்‌. 


“உண்டா லம்மஇல்‌ வுலகம்‌ இந்திரர்‌ 
அமிழ்‌தம்‌ இயைவ தாயினும்‌. இனகத 
தமியர்‌ உண்டலும்‌ இலரே . 


புகழெனின்‌ கரும்‌ கொடுக்குவர்‌; E 

உலகுடன்‌ பெறினுங்‌ கொள்ளலர்‌ . 

அன்ன மாட்சி யனைய ராகித்‌ 

தமக்கென முயலா நோன்றாட்‌. 

பிறர்க்கென முயலுநர்‌ உண்மை யானே." 
(புறம்‌. 182) 

இவ்வுண்மையையே திருவள்ளுவரும்‌, 


“பண்புடையார்ப்‌ பட்டுண்டு உலகம்‌, அது இன்றேல்‌ 
மண்புக்கு மாய்வது weir"? 
(குறள்‌, 996) 
என்றும்‌ கூறினார்‌. 


பிறர்க்காக வாழும்‌ மக்கள்‌ இவ்வுலகில்‌ இல்லை 
யென்றால்‌ -நாம்‌ வாழ்வது அரிது. பிறர்க்காக 
வாழ்வதே உயர்ந்த பண்பும்‌ பண்பாடும்‌. 


பண்புடைமையெனும்‌ அதிகாரத்திற்கு உரை 
கண்ட பரிப்பெருமாள்‌ கூறுவார்‌: **பண்புடைமை 
யாவது யாவர்மாட்டும்‌ அவரோடு அன்பினராய்க்‌ 
கலந்து ஒழுகுதலும்‌, அவரவர்‌ வருத்தத்திற்குப்‌ 
பரிதலும்‌, பகுத்து உண்டலும்‌, பழிநாணலும்‌ முத 
லான நற்குணங்கள்‌ பலவும்‌ உடைமை. ** 


*“அரம்போலும்‌ கூர்மைய ரேனும்‌ மரம்போல்வர்‌ 
மச்கட்பண்‌ பில்லா sut’ 
(குறள்‌, 997) 


**நகல்வல்லர்‌ அல்லார்க்கு மாயிரு ஞாலம்‌ 
பகலும்பாற்‌ பட்டன்று இருள்‌” 
(குறள்‌, 999) 


என்று வள்ளுவரே உரைக்கின்றார்‌. இருவள்ளு 
வரின்‌ கருத்தையும்‌ பிற ஆசிரியரின்‌ கருத்தையும்‌ 
ஒவ்வொரு தலைமுறைக்கும்‌ ஏற்றவாறு விளக்குதல்‌ 
தம்முடைய கடமையாகும்‌. சிரிப்பு (humour) 
எனும்‌ பண்பைப்பற்றி 18 நூரற்றாண்டுகளுக்கு முன்‌ 
தமிழ்ப்‌ புலவர்‌ கூறியிருப்பது எவ்வளவு CCIE 
தருகின்றது. 


மன்னரையும்‌ வள்ளல்களையும்‌ புலவர்வாழ்த்தும்‌ 
போது அவர்களுடைய வீரத்தைப்‌ புகழ்ந்தேத்து 
வதோடு அன்னாரின்‌ கொடைவன்மை, காட்சிக்‌ 
கெளியராதல்‌, ‘br அன்னசாயல்‌” இப்‌ பண்பு 
களையும்‌ பாராட்டுகன்றனர்‌. இத்தகைய நல்ல 
பண்புடைய மன்னரும்‌ வள்ளல்களும்‌ இருக்கும்‌ 
நாட்டில்‌ மலர்களும்‌, தென்றலும்‌, சுனையும்‌ சிறப்‌ 
பான நறுமணத்தையும்‌ தீஞ்சுவையையும்‌ இன்பத்‌ 
தையும்‌ அளிக்கின்றன. எங்கும்‌ இனிதாயிருக்கும்‌ 
தென்றல்‌ ஓரியின்‌ கானத்தில்‌ தவழ்ந்து வரும்போது 
இன்னும்‌ இனிதாயிருக்கும்‌. தண்மையுள்ள சுனை 
பாரியின்‌ பறம்பில்‌ இன்னும்‌ பன்மடங்குத்‌ தண்மை 
யுள்ளதாகும்‌. நெல்லிக்கனியை உண்ட 
பின்‌ தண்ணீரைக்‌ குடித்தால்‌ தீஞ்சுவை நாவிற்குத்‌ 
தோன்றுகிறது. ஆனால்‌, தனக்கென வாழாப்‌ பிறர்க்‌ 
குரியாளன்‌ பண்ணனுடைய சிறு தோட்டத்தில்‌ 
உள்ள நெல்லிக்கனியை உண்டபின்‌ நீரைக்‌ 
குடித்தால்‌ இன்னும்‌ பன்மடங்கு அதன்‌ சுவை 
தெரியும்‌. 


“*தனக்கென வாழாப்‌ பிறர்க்குரி யாளன்‌ 
பண்ணன்‌ இறுகுடிப்‌ படப்பை நுண்ணிலைப்‌ 
புன்காழ்‌ நெல்லிப்‌ பைங்காய்‌ தின்றவர்‌ 
நீர்குடி சுவை....'* 

(அகம்‌. 54: 13-16) 

அமெரிக்காவின்‌ பிறர்‌. நல இயலைப்பற்றிச்‌ 
இறந்த ஆராய்ச்சி செய்துவந்த ‘Pitrim A, Sonokin’ 
என்பவர்‌ ஒரு நூலில்‌ கூறுவது என்னவெனில்‌, மேலை 
நாட்டுச்‌ செய்தித்‌ தாள்கள்‌ பெரும்பாலும்‌ குற்ற 
வாளிகளையும்‌ தீய செயல்களில்‌ ஈடுபடுபவரையும்‌ 
பற்றியுமே விளம்பரம்‌ செய்துவருகின்றன; ஆனால்‌, 
நன்மை செய்பவர்கள்பற்றியும்‌ அவர்களின்‌ நற்‌ 
செயல்கள்பற்றியும்‌ ஒரு சில செய்திகளே தருடின்‌ 
றன. சமுதாய இயல்‌ ஆராய்ச்சியும்‌ அவ்வாறே 
குற்றவாளிகளையும்‌ தீயோரையும்‌ நன்கு படித்து 
வருகின்றது. ஆனால்‌, தூய வாழ்க்கையில்‌ ஈடுபடும்‌ 
நல்லோரைப்பற்றிப்‌ படிப்பதில்லை. தூயோர்‌ ஒரு 
சமூதாயத்தின்‌ ஆக்கப்‌ பண்பைக்‌ காட்டுகின்றவர்‌; 


Digitized by Noolahdfh Foundation. 
noolaham.org | aavanaham.org 


அவர்கள்‌ காட்டும்‌ அன்பும்‌, பற்றும்‌ இல்லையெனில்‌ 
சமுதாயமே பாழாய்ப்‌ போய்விடும்‌. 


"இதுகாறும்‌ வடவேங்கடம்‌ தென்குமரி ஆயிடை 
உள்ள நிலப்‌ பரப்பில்‌ விரிவான ஆளுமையின்‌ 
வளர்ச்சியைக்‌ கண்டோம்‌. ஆனால்‌, தமிழ்‌ ஈடுபாடு 
தமிழகத்தோடு நிற்கவில்லை. பேரரசர்‌ அசோக 
னின்‌ காலத்திலேயே தமிழ்‌ அரசுகள்‌ நன்கு இயங்‌ 
கின. காரவேலனின்‌ கல்வெட்டிலிருந்து (கி.மு. 
165) தமிழ்‌ அரசுகளின்‌ ஒற்றுமையும்‌ புலப்படு 
கின்றது. தமிழகம்‌ ஒதுங்கி ஒரு மூலையில்‌ இருக்க 
வில்லை என்பதற்கு இரேக்க த்‌ தூதர்‌ மெகஸ்தினிசும்‌, 
கவுடில்யரின்‌ நூலும்‌, வடமொழிக்‌ காப்பியங்களும்‌, 
சங்க இலக்கியத்தில்‌ நந்தர்மோரியரைக்‌ குறிப்பிடும்‌ 
இடங்களும்‌ சான்று பகர்கின்றன. 


சமயமும்‌ வணிகமும்‌ காரணமாக வட இந்தியா 
வுடன்‌ தமிழ்‌ மக்கள்‌ நெறாங்கிய தொடர்பை நிலை 
நாட்டினார்கள்‌. வட இந்திய வணிகப்‌ பொருள்கள்‌ 
-வடவளம்‌- தமிழ்நாட்டுத்‌ துறைமுகங்ககளில்‌ 
குவிந்து கடந்தன. வடநாட்டுத்‌ தொழில்‌ வல்லு 
நர்‌ தமிழ்நாட்டு வினைஞரோடு சேர்ந்து அரும்‌ 
தொழில்களைச்‌ செய்துவந்தனர்‌. 


“*மகத வினைஞரும்‌ மராட்டக்‌ கம்மரும்‌ 
அவந்திக்‌ கொல்லரும்‌ யவனத்‌ தச்சரும்‌ 
குண்டமிழ்‌ வினைஞர்‌ தம்மொடு கூடி..”* 

(மணி. 19:107-109) 


வைதிக சமயம்‌ தமிழ்நாட்டில்‌ பரவத்‌ தொடங்கி 
யதும்‌, இமயமலையும்‌, கங்கைப்‌ பேரியாறும்‌ தமிழ்‌ 
மக்களாலும்‌ ஒருவாறு வணங்கப்பட்டன. பிராமண 
சமயம்‌ தமிழ்நாட்டிற்கு வந்த காலத்திலேயே சமண 
ரும்‌ புத்தரும்‌ வந்து சேர்ந்தனர்‌. தம்‌ சமய 
நூல்களில்‌ உள்ள சிந்தனையை வடநாட்டு ஆசிரியர்‌ 
தமிழில்‌ கூறி வந்தனர்‌. இவ்வாறு தமிழ்நாடு வட 
நாட்டுடன்‌ நெருங்கிய உறவைப்‌ பாராட்டி 
வந்தது. 


சிலப்பதிகாரமும்‌ மணிமேகலையும்‌ கூறும்‌ மறு 
பிறப்புத்‌ தத்துவத்தின்‌ பயனாகத்‌ தமிழ்க்‌ காப்பிய 
மாந்தர்‌ வடநாட்டில்‌ தோன்றினர்‌; வடநாட்டவர்‌ 
தமிழ்நாட்டில்‌ தோன்றினர்‌. கண்ணகியும்‌ கோவல 
னும்‌ சுபிலவஸ்துவில்‌ பிறப்பதாகவும்‌ புத்த சமயத்‌ 
தைக்‌ கடைப்பிடித்து முக்தி பெறுவதாகவும்‌ கூறப்‌ 
பட்டுள்ளது. கோவலனே முற்பிறப்பில்‌ கலிங்கநாட்‌ 
டரசன்‌ சேவையில்‌ இருந்ததாகவும்‌, தமிழ்‌ நாட்டில்‌ 
பிறந்த ஆபுத்திரன்‌ இன்னும்‌ ஒரு பிறவியில்‌ சாவக 
நாட்டின்‌ அரசனாக இருந்ததாகவும்‌ கூறப்பட்‌ 
டுள்ளது. 


வட இந்தியாவுடன்‌ தொடர்புகள்‌ வளர வளர 
கங்கையும்‌ இமயமும்‌ அடிக்கடி தொகை நூல்களில்‌ 
கூறப்பட்டு வருகின்றன. இமயமலை, நீடிக்கும்‌ 
உறுதிக்கு மேற்கோளாகக்‌  காட்டப்படுகின்றது. 


அதுவே “பொன்படு நெடுங்கோட்‌ டிமயம்‌'. புகழ்‌ 
விரும்புகின்றவர்கள்‌ இமயக்கோடு போன்ற 
உயரம்‌ அளவு அப்‌ புகழை நிலை நாட்ட வேண்டும்‌. 


-.இம௰த்துக்‌ 
கோடுஉயர்ந்‌ தன்ன தம்‌இசை நட்டுத்‌ 
இதுஇல்‌ யாக்சையொடுமாய்தல்தவத்‌ தலையே.” 
(புறம்‌. 214: 11-13) 


நீண்ட வாழ்க்கைக்கும்‌ பன்மைக்கும்‌ உவமையாகக்‌ 
குமரி ஆறு, காவேரி போன்ற மணல்‌ நிறைந்த 
இடங்களைக்‌ கூறுவதுடன்‌, கங்கையையும்‌ இமயத்‌ 
தில்‌ பெய்யும்‌ மழையையும்‌ உவமையாகச்‌ சேர்த்துக்‌ 
கொள்ளுகிறார்கள்‌ புலவர்கள்‌. 


'*இமயத்‌ தீண்டி இன்குரல்‌ பயிற்றிக்‌ 
கொண்டல்‌ மாமழை பொழிந்த 
நுண்பல்‌ துளியினும்‌ வாழிய பலவே. '* 
(புறம்‌. 34: 87-28) 
சில புலவர்கள்‌ இமயத்தையும்‌ கங்கையையும்‌ தமிழ்‌ 


நாட்டு மலைகளுடனும்‌ ஆறுகளுடனும்‌ சேர்த்துப்‌ 
பாடுகின்றனர்‌. 


““வடாஅது பனிபடு நெடுவரை வடக்கும்‌ 
தெனாஅது உருகெழு குமரியின்‌ தெற்கும்‌'' 
(புறம்‌. 6) 


**குமரியம்‌ பெருந்துறை அயிரை மாந்தி 
வடமலைப்‌ பெயர்குவை wrar’ 
(புறம்‌. 67) 


சில வேளைகளில்‌ இத்‌ தெற்கு வடக்கு இணைப்பு, 
போராலும்‌ வெற்றியாலும்‌ வரும்‌ பயனாகின்றது. 


Pp: ஃபயொன்படு நெடுங்கோட்டு 
இர்வின்‌ சூட்டிய ஏம விற்பொறி?* 
(புறம்‌. 39: 14-15) 
“பஃறுளி ஆற்றுடன்‌ பன்மலை யடுக்கத்துக்‌ 
குமரிக்‌ கோடுங்‌ கொடுங்கடல்‌ கொள்ள 
வடதிசைக்‌ கங்கையும்‌ இமயமும்‌ கொண்டு 
தென்றிசை யாண்ட தென்னவன்‌ வாழி!?” 
(சிலப்‌. 11: 19-22) 


இன்னும்‌ ஒரு புறப்பாட்டில்‌ இமயமலையே இவ்‌ 
வுலகைத்‌ தாங்குகின்றது. ஆனால்‌, தெற்கில்‌ ஆய்‌ 
வள்ளலின்‌ குடியில்லையென்றால்‌ உலகமே பிறழும்‌. 


"*வடதஇசை அதுவே வான்றோ யிமயம்‌ 
தென்றிசை யாஅய்‌ குடியின்‌ றாயிற்‌ 
பிறழ்வது மன்னோவிம்‌ மலர்தலை யுலகே.”* 
(புறம்‌. 182: 7-9) 


வட இந்தியாவில்‌ தென்னாட்டிற்கு இருந்த 
ஈடுபாடு, ஒருவாறு வெளிநாட்டுத்‌ தொடர்புகளும்‌ 
இருந்த காலத்திலேதான்‌. வணிகத்தின்‌ பொருட்டு 
வெளி நாடுகளிலிருந்து வந்த. மக்கள்‌ தமிழ்நாட்டில்‌ 


3 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


வாழ்ந்து வந்தார்கள்‌. இப்‌ பிற நாட்டவர்‌ துறைமுக 
நகர்களில்‌ தம்‌ இல்லங்களை அமைத்துத்‌ தம்‌ 
வணிகத்தை நடத்தி வந்தனர்‌. நம்‌ காப்பியங்கள்‌ 
துறைமுகங்களில்‌ பல்வேறு மொழிகள்‌ பேசப்படு 
வதைச்‌ சுட்டிக்‌ காட்டுகின்றன. இப்‌ பிற நாட்ட 
வரைப்‌ “புலம்பெயர்‌ மாக்கள்‌”, “மொழிபெயர்‌ 
தேயத்தோர்‌”, “யவனர்‌” என்றும்‌ வருணிக்கின்ற 
னர்‌. இருவேறு வணிகம்‌ தமிழ்நாட்டில்‌ நடை 
பெற்று வந்தது. ஒன்று, தமிழ்நாட்டில்‌ உள்ள 
பொருள்களுக்கு (முத்தும்‌, பவளமும்‌, மிளகும்‌); 
இன்னொன்று, இந்தியாவின்‌ கிழக்கே உள்ள நாடு 
களிலிருந்து வந்த பொருள்களுக்கு. வங்கத்திலிருந்‌ 
தும்‌, சீனத்திலிருந்தும்‌, கடாரத்திலிருந்தும்‌, சாவ 
கத்திலிருந்தும்‌ கப்பல்களில்‌ அந்த நாடுகளில்‌ 
கிடைத்த பொருள்களைத்‌ தமிழ்நாட்டிற்குக்‌ 
கொண்டுவந்து அங்கு இறக்கினர்‌; வசதியுள்ள 
காலத்திலே அதே பொருள்களை மேற்குத்‌ இசைக்‌ 
குச்‌ செல்லும்‌ கப்பல்களில்‌ ஏற்றினர்‌. இவ்‌ வணிகம்‌ 
காற்றைப்பொறுத்து நடைபெற்றது. ஒரு பருவக்‌ 
காற்றோடு கீழ்த்‌ இசையிலிருந்து கொண்டுவந்து 
இறக்கினர்‌. இன்னும்‌ ஒரு பருவக்காற்றுடன்‌ 
மேலை நாடுகளுக்குக்‌ கப்பல்களில்‌ ஏற்றினர்‌. இவ்‌ 
வணிகம்‌ நடைபெறும்‌ பொருட்டு வேற்று நாடு 
களிலிருந்து பெருந்தொகையான மக்கள்‌ தமிழ்நாட்‌ 


டில்‌ வாழ்த்துவந்திருக்கவேண்டும்‌. இவர்களுள்‌ 
பலர்‌ அராபியர்‌, உரோமர்‌, கிரேக்கர்‌, சீனர்‌, 
மலாயர்‌ ஆக இருந்திருக்கவேண்டும்‌. இத்தகைய 


வரலாற்று நிலையில்‌, வள்ளுவருடைய **யாதானும்‌ 
நாடாமால்‌ ஊராமால்‌”* என்னும்‌ குறட்பா விரிவான 
புதிய விளக்கத்தைத்‌ தர வல்லது. 


திருக்குறளில்‌ “பூட்கைமகன்‌” அல்லது இலட்சிய 
புருடனுடைய இயல்புகள்‌ பல கூறப்பட்டிருக்‌ 
கின்றன. ஒன்று, பிறர்பால்‌ அன்புடைமை. 
“அன்பிலார்‌ எல்லாம்‌ தமக்குரியர்‌, அன்புடையா 
ரென்பு முரியர்‌ பிறர்க்கு.” 
(குறள்‌, 72) 
இல்லற வாழ்க்கையின்‌ நோக்கம்‌ ஈகை, விருந்‌ 
தோம்பல்‌ போன்ற பண்புகளால்‌ ஆளுமையை 
வளர்த்தல்‌. 
'"இருந்தோம்பி இல்வாழ்வ தெல்லாம்‌ விருந்தோம்பி 
வேளாண்மை செய்தற்‌ பொருட்டு.” 

(குறள்‌, 81) 
பகைவருக்கும்‌ நன்மை செய்பவன்‌ சான்றோன்‌. 
இன்னா செய்தார்க்கு மினியவே செய்யாக்கா 

லென்ன பயத்ததோ சால்பு!” 
(குறள்‌, 987) 
பெருமை, சான்றாண்மை, பண்புடைமை, நட்புப்‌ 
போன்ற அதிகாரங்களில்‌ இச்சான்றோரின்‌ இயல்‌ 
புகள்‌ எல்லாம்‌ தரப்பட்டிருக்கன்றன. சிலப்பதி 


காரத்தில்‌ கண்ணடி, கோவலனிடமிருந்து பிரிந்‌ 
திருந்த காலத்திற்கு வருந்துவது விருந்தோம்பல்‌ 
செய்யும்‌ வாழ்க்கையை இழந்ததால்தான்‌. 


**அறவோர்க்‌ களித்தலும்‌ அந்தண ரோம்பலும்‌ 
துறவோர்க்கு எதிர்தலும்‌ தொல்லோர்‌ சிறப்பின்‌ 
விருந்தெதிர்‌ கோடலும்‌ இழந்த என்னை” * 

(சிலப்‌. 16:71-73) 


தமிழ்‌ மக்கள்‌ 'சான்றோன்‌” எனப்படும்‌ இலட்சிய 
மகனைப்பாராட்டிய காலத்தில்‌ இத்தாலிய நாட்டில்‌ 
உரோமையர்‌ $ஹரூ-அறிவுடையோன்‌ எனப்படும்‌ 
இலட்சிய புருடனைப்‌ போற்றி வந்தனர்‌. 
இவ்வாறு உலகின்‌ பல பாகங்களில்‌ ஒற்றுமைப்‌ 
பண்புகளை நாம்‌ காண்டல்‌ கூடும்‌. உரோமைய 
ருடைய 'சாப்பியன்ஸ்‌' அல்லது சான்றோன்‌ 
சமுதாயத்திலிருந்து விலகி, தன்‌ சொந்தப்‌ 
பண்புகளை வளர்க்கவேண்டும்‌; நடுநிலைமையும்‌ 
மனம்‌ கலங்காமையும்‌, நொதுமல்‌ தன்மையும்‌ 
துலக்கமாய்க்‌ கொண்டவன்‌ உரோமைய 
சான்றோன்‌. அவன்‌ துன்பத்தால்‌ வருந்துவதும்‌ 
இல்லை; இன்பத்தால்‌ மகிழ்வதும்‌ இல்லை. அவன்‌ 
பற்றுகளை அறுப்பவன்‌; தீயவை செய்யாதவன்‌. 


தமிழ்‌ இலக்கியத்தின்‌ சான்றோன்‌ இருப்பதால்‌ 
தான்‌ உலகம்‌ இருக்கின்றது. சான்றோர்‌ தம்‌ 
சான்றாண்மையில்‌ குன்றுவாரெனின்‌ உலகமே தன்‌ 
தாங்கும்‌ தன்மையில்‌ குன்றும்‌. ஸ்டாயிக்‌ வாதிகளின்‌ 
படி அவர்களுடைய இலட்சிய புருடர்‌ ஒரு சிலரே. 
அச்‌ சிலர்‌ தனிமையாகத்‌ தம்‌ இல்லங்களில்‌ வாழ்ந்து 
வருபவர்‌. திருக்குறளில்‌ சான்றோரோ பலர்‌. ஓவ்‌ 
வொரு மகனும்‌ சான்றோனாகுதல்‌ கூடும்‌. அவன்‌ 
அவ்வாறு ஆவதே கல்வியின்‌ நோக்கம்‌. ஓவ்வொரு 
தாயும்‌ தன்‌ மகன்‌ சான்றோன்‌ ஆதல்‌ கூடும்‌ என்று 
எதிர்பார்ப்பாள்‌. 


தன்‌ பிள்ளையைச்‌ சான்றோனாக்குதல்‌ ஒவ்வொரு 
தந்தைக்கும்‌ கடனாகும்‌. தமிழ்ச்‌ சான்றோன்‌ சமு 
தாயத்திலே வாழ்ந்து தன்னால்‌ இயன்றவரை சமு 
தாயத்திற்குப்‌ பல நன்மைகளைச்‌ செய்வான்‌. உரோ 
மருடைய சான்றோர்‌ அரிதாகவே சமுதாயத்தில்‌ 
தோன்றுவர்‌. தமிழ்ச்‌ சான்றோர்‌ பலர்‌ வாழும்‌ 
ஊரே வாழ்க்கைக்கு இன்பத்தைத்‌ தரும்‌. பிரொந்‌ 
தையார்‌ கோப்பெருஞ்‌ சோழனுக்குக்‌ கூறியதுபோல 


“ஆன்றவிந்‌ s ADU கொள்கைச்‌ 
சான்றோர்‌ பலர்யான்‌ வாழும்‌ ஊரே !”' 
(புறம்‌, 97:67) 


கிரேக்க உரோம எழுத்தாளர்‌ தம்முடைய ஒழுக்கத்‌ 
தத்துவங்களைப்‌ பெரும்பாலும்‌ பரந்து விரிந்த 
உரைநடை நூல்களாகவே எழுதினர்‌. அத்தகைய 
நூல்களில்‌ ஒரு பொருளைப்‌ பல்வேறு கோணங்களி 
லிருந்து ஆராயவும்‌ எடுத்துக்காட்டுகள்‌ - க்தைகள்‌- 
முதலியவற்றைக்‌ கொண்டு விளக்கவும்‌ கூடும்‌. 


Digitized by Noolafdm Foundation. 
noolaham.org | aavanaham.org 


ஆனால்‌, திருக்குறள்‌ குறட்பாக்களாக அமைந்துள்‌ 
எது. செனக்கா (Seneca); மார்க்ஸ்‌ அவுரேலியஸ்‌ 
போன்ற தத்துவஞானிகள்‌ தம்‌ நூல்களின்‌ பல. 
பக்கங்களிலும்‌, பல இடங்களிலும்‌ “நேரத்தையும்‌ 
காலத்தையும்‌ வீண்‌ போக்காது அறத்திலும்‌ மெய்‌ 
யுணர்விலும்‌ ஈடுபடுதல்‌ வேண்டும்‌; ஏனெனில்‌, 
வாழ்க்கை நிலையாதது” என்று வற்புறுத்‌ துகின்றனர்‌. 
வள்ளுவரோ குறட்பாக்களைக்‌ சகையாளுவதால்‌ 
விரித்து விளக்காது ஒரே அடியில்‌ அதே 
கருத்தைச்‌ சுருங்கச்‌ சொல்லுவார்‌. 


“'அன்றறிவாம்‌ என்னா தறஞ்செய்க மற்றது 
பொன்றுங்கால்‌ பொன்றாத்‌ துணை.”* 
(குறள்‌, 36) 


பிளாத்தோவும்‌ அரிஸ்டோட்டிலும்‌ பல நூல்‌ 
களில்‌ அரசியலைப்பற்றி .. விரித்துரைக்கின் றனர்‌. 
திருக்குறளோ அறுநூறு குறட்பாக்களில்‌ ஆயிரத்து 
இருநூறு அடிகளில்‌, அரசியலுக்கும்‌ குடிகளுக்கும்‌ 
பொருந்தும்‌ நீதிகளைக்‌ கூறுகின்றது. பிளாத்தோ, 
அரிஸ்டோட்டில்‌ காலத்தில்‌ கிரேக்க நாட்டில்‌ பரவி 
யிருந்த கொள்கைகளைப்‌ போலத்‌ தமிழ்நாட்டிலும்‌ 
நல்ல அரசைப்பற்றிய கொள்கைகள்‌ வளம்‌ பெற்‌ 
நிருந்தன என்பதற்குத்‌ திருக்குறளே சான்று. தமிழ்‌ 
நாட்டில்‌ பரவிய கருத்துகளைத்‌ தம்‌ சிந்தனையின்‌ 
கருத்துகளுடன்‌ சேர்த்துத்‌ தம்‌ நூலை யாத்திருக்க 
வேண்டும்‌ திருவள்ளுவர்‌. வள்ளுவர்‌ கூறும்‌ நீதி 
களுக்கு மேற்கொள்ளும்‌ வரலாற்று ஆதாரங்களும்‌ 
சங்க இலக்கியத்தில்‌ நிரம்பக்‌ கிடைக்கின்றன. 
மக்கள்நலவா திக்கு உடல்‌ இன்பமுமுண்டு; மன 
நல இன்பமுமுண்டு: ஆனால்‌, மனநல இன்பமே 
மேலானது. புதல்வர்‌ மெய்‌ தீண்டியதால்‌ வரும்‌ 
இன்பம்‌, அன்னாரின்‌ சிறுகை அளாவிய கூழை 
உண்பதால்‌ வரும்‌ இன்பம்‌, அன்னாரின்‌ மழலைச்‌ 
சொற்‌ கேட்பதால்‌ வரும்‌ இன்பம்‌ இவை புலன்‌ 
களின்‌ இன்பம்‌. ஆயினும்‌ மனநலம்‌, உள்ளத்தின்‌ 
உவகை இவை அறத்தின்‌ நோக்கமும்‌ பயனுமாம்‌. 


“அறத்தான்‌ வருவதே இன்பம்‌”* 
(குறள்‌, 39) 
**இருள்நீங்கி இன்பம்‌ பயக்கும்‌”* 
(குறள்‌, 352) 
**மனநலம்‌ மன்னுயிர்க்கு ஆக்கம்‌.”* 

(குறள்‌, 457) 
அரிஸ்டோட்டில்‌ ஒழுக்க உணர்ச்சியை ஒருவனுக்‌ 
குள்ள இசையைச்‌ சுவைக்கும்‌ உணர்ச்சியோடு ஓப்‌ 
பிடுகின்றார்‌. இசையை நுகரும்‌ உணர்ச்சி இயல்பா 
கவே சிலரிடம்‌ மிகுதியாகவும்‌ வேறு சிலரிடம்‌ குறை 
வாகவும்‌ இருத்தல்‌ கூடும்‌. இசை விரும்புபவன்‌ 
இசையில்‌ ஈடுபடுவது போல ஒழுக்கத்தை விரும்பு 
பவன்‌ நல்லொழுக்கத்தில்‌ ஈடுபட்டு அதனால்‌ வரும்‌ 
இன்பத்தைப்‌ பெறுகின்றான்‌. அறச்செயல்களை 


மீண்டும்‌ மீண்டும்‌ செய்வதால்‌ அறப்பயிற்சி இயல்‌ 
பாகவே வரும்‌ என்றார்‌ அரிஸ்டோட்டில்‌. அவ்‌ 
வாறே ஒழுக்கமுடையவர்‌ மறந்தும்‌ தயவை செய்ய 
முற்படார்‌ என்கின்றார்‌ வள்ளுவர்‌. 


“ஒழுக்க முடையவர்க்கு ஒல்லாவே தீய 
வழுக்கியும்‌ வாயாற்‌ சொலல்‌.”* 

(குறள்‌, 139) 
பிளாத்தோவின்‌ அரசியலில்‌ வகுப்பு வேற்றுமைகள்‌ 
பல உள. குடிகளை மூன்று பிரிவுகளாகப்‌ பிரிக்‌ 
கின்றார்‌ பிளாத்தோ-காவலர்‌ வகுப்பு, படைவீரர்‌ 
வகுப்பு, தொழிலாளர்‌ வகுப்பு. குடிகள்‌ தம்‌ 
பிறப்பால்‌ இவ்‌ வகுப்புகளுக்கு உரியவராகின்றனர்‌. 
பொன்னை (பொற்குணங்களை)த்‌ தம்‌ உடலமைப்‌ 
பில்‌ மிகுதியாகக்‌ கொண்டவர்‌ பொன்‌ வகுப்பில்‌ 
இருக்கின்றனர்‌ என்றும்‌, வெள்ளியைத்‌ தம்‌ 
உடலமைப்பில்‌ கொண்டவர்‌ வெள்ளி வகுப்பில்‌ 
சேர்ந்தவரென்றும்‌, இரும்பையும்‌ பித்தளையையும்‌ 
தம்‌ உடலமைப்பில்‌ கொண்டவர்‌ இறுதியான 
இரும்பு, பித்தளை வகுப்பில்‌ சேர்ந்தவரென்றும்‌, 
வகுப்பு வேற்றுமைக்குச்‌ சமாதானம்‌ கூற முடியும்‌ 
என்பர்‌ பிளாத்தோ. வெள்ளி வகுப்புப்‌ 
பெற்றோர்க்குச்‌ சிலவேளை பித்தளைக்‌ குழந்தை 
தோன்றக்கூடும்‌; சிலவேளை பித்தளைப்‌ 
பெற்றோர்க்குப்‌ பொன்‌ கலந்த புதல்வன்‌ 
தோன்றக்கூடும்‌. இவ்வாறு மாறுபட்ட குணங்‌ 
களுடன்‌ புதல்வர்‌ தோன்றுவாராயின்‌ குணங்களுக்கு 
ஏற்றவாறு அப்‌ புதல்வர்‌ மேல்வகுப்புக்கு ஏறவும்‌ 
அல்லது தாழ்ந்த வகுப்பிற்கு இறங்கவும்‌ வேண்டும்‌. 
இத்தகைய வகுப்பு மாற்றம்‌ அரிதாகவே நிகழக்‌ 
கூடும்‌. ஆனால்‌, இம்‌ மூன்று வகுப்புகளில்‌ பிறந்த 
வர்கள்‌ பெரும்பாலும்‌ அந்தந்த வகுப்புகளிலேயே 
வாழ்ந்து தொழிலாற்றி உயிர்‌ துறப்பர்‌. தொழி 
லாளர்‌ வகுப்பைச்‌ சேர்ந்தவர்க்குக்‌ குடியுரிமைகள்‌ 
இல்லை; அன்னார்க்குக்‌ கல்வி உரிமைகளும்‌ இல்லை ; 
ஒழுக்க வாழ்க்கைக்கு உரியவர்களாகவும்‌ கருதப்‌ 
பட்டிலர்‌. ஒருவன்‌ தன்‌ தொழிலிலிருந்து வருவாய்‌ 
பெறுவானாயின்‌ அவன்‌ அறநெறி வாழ்க்கைக்கு 
உரியன்‌ அல்லன்‌ என்பர்‌ அரிஸ்டோட்டில்‌. தமிழ்‌ 
நூல்களின்‌ மனப்பான்மையோ உலகளவு பரந்‌ 
துள்ளது. குடிமையையும்‌ குலத்தையும்‌ போற்றினா 
ராயினும்‌ கல்வியையும்‌ உயர்வையும்‌ ஒழுக்க 
வாழ்க்கையையும்‌ எவர்க்கும்‌ மறுத்தார்‌ அல்லர்‌ 
இருவள்ளுவர்‌. 

**மேல்‌இருந்தும்‌ மேல்‌அல்லார்‌ மேல்‌ அல்லர்‌ 

[8ழ்‌இருந்தும்‌ 

கழ்‌அல்லார்‌ 8ழ்‌அல்‌ லவர்‌" 

(குறள்‌, 973) 
என, சாதிக்கொரு ஒழுக்கம்‌ என்பதை மறுத்தார்‌. 
மேலும்‌, மக்கள்‌ தாம்‌ பிறந்த குடியை உயரச்‌ செய்‌ 
வதே அவர்க்கு ஆண்மையும்‌ சறப்புமென்றும்‌ வரை 
யறுத்தார்‌. 


7: 
Digitized by ல ப்ப Foundation. 
noolaham.org | aavanaham.org 


"நல்லாண்மை என்பது ஒருவற்குத்‌ தான்பிறந்த 
இல்லாண்மை ஆக்கிக்‌ கொளல்‌.” 

(குறள்‌, 1026) 
வகுப்பு வேற்றுமைகளைக்‌ கடந்து மக்கள்‌ அனை 
வரும்‌ மென்மேலும்‌ முன்னேற்றம்‌ அடைதல்‌ கூடு 
மென்றும்‌, அவருக்கு முன்னோரிடமிருந்தும்‌ சூழ்‌ 
நிலையில்‌ இருந்தும்‌ குணங்கள்‌ சில வந்தடைந்‌ 
தாலும்‌, மக்கள்‌ தம்‌ முயற்சியால்‌, அத்‌ தீய குணங்‌ 
களை அகற்றுதல்‌ கூடுமென்றும்‌ வள்ளுவர்‌ வற்‌ 
புறுத்துகின்றார்‌. 


*பொருள்‌அல்‌ லவரைப்‌ பொருளாகச்‌ செய்யும்‌ 
பொருள்‌அல்ல இல்லை பொருள்‌.” 
(குறள்‌, 751) 


*மதிக்கப்படாதார்‌ அறிவில்லாதார்‌, இழிகுலத்தார்‌.. 
மதிக்கப்படுவாராகச்‌ செய்தல்‌ அறிவுடையாரும்‌ 
உயர்குலத்தாரும்‌ அவற்பாற்‌ சென்று நிற்கப்பண்ணு 
தல்‌” என்பர்‌ பரிமேலழகர்‌, இக்‌ குறட்பாவை விளக்கி, 
தி.மு. ஐந்து, ஆறாம்‌ நூற்றாண்டுகளில்‌ இந்தியா 
வின்‌ வடமேற்குப்‌ பகுதியில்‌ பிராமணருடைய 
செல்வாக்கு நன்கு பரவியிருந்தது. இந்தியாவின்‌ 
வடகிழக்கிலோ துறவறமே சிறந்த வழியாகக்‌ ௧௬ 
தப்பெற்று எண்ணிறந்த துறவறக்‌ குழுக்கள்‌ அமைக்‌ 
கப்பட்டிருந்தன. இத்‌ துறவறக்‌ குழுக்களுள்‌ சிறந்‌ 
தவர்‌ மகாவீரரின்‌ சமணர்‌, புத்தருடைய துறவிகள்‌, 
கோசலருடைய ஆசீவகர்‌ ஆகியோராவர்‌. புத்த 
ருடைய அறிவுரைகளும்‌ அவற்றை விளக்கிய ஏனைய 
நூல்களும்‌ துறவறமே ஈடேற்றத்திற்கு ஒப்பற்ற 
வழியென்று வலியுறுத்துவதைக்‌ காண்கின்றோம்‌. 
சங்க இலக்கியங்களும்‌ திருக்குறளும்‌ இல்லறமே 
ஒப்பற்ற வழியென்று கூறுவதாகப்‌ பலர்‌ கருதுகின்ற 
னர்‌. துறவறத்தை வள்ளுவர்‌ இணையற்ற வாழ்க்கை 
நிலையாகக்‌ கூறினாராயினும்‌ இல்லறத்தையே 
நன்றாக விளக்கி இல்லறமே துறவுக்கும்‌ உறுதுணை 
யாக நிற்பது என்பதை நிலைநாட்டுகின்றார்‌. தரும 
பதத்துடனும்‌, ஏனைய புத்த நூல்களுடனும்‌ சங்க 
நூல்களை ஒப்பிடும்பொழுது புத்த நூல்கள்‌ துற 
வறத்தின்‌ சாசனமாக விளங்க, பண்டைத்‌ தமிழ்‌ 
நூல்கள்‌ இல்லறத்தின்‌ சாசனமாக விளங்குகின்றன. 


உரோமப்‌ பேரரசின்‌ சிந்தனையாளரும்‌ ஏறத்‌ 
தாழ, தமிழ்ப்‌ புலவரைப்‌ போல அதே காலத்தில்‌ 
“ஒன்றே உலகம்‌: என்ற கொள்கையைப்‌ பாராட்டி 
வந்தனர்‌. ஸ்டாயிக்வாதிகள்‌ உலநில்‌ ஒற்றுமை 
உண்டென்றும்‌, மக்கள்‌ அனைவரும்‌ ஒரே குலத்தவ 
ரென்றும்‌, எல்லா உயிர்களும்‌ தொடர்பாகப்‌ பிரிக்‌ 
கப்பட்டுள்ளனர்‌ என்றும்‌ கற்பித்தனர்‌. ஒன்றே 
உலகம்‌ என்ற மனப்பான்மையும்‌ கொள்கையும்‌ 
முதல்‌ முதல்‌ மேலை நாட்டில்‌ ஸ்டாயிக்வா திகளால்‌ 
போற்றப்படுகின்றது. செனக்கா எனும்‌ தத்துவ 
ஞானி கூறுவார்‌: 


**ஒவ்வொருவனையும்‌, அவனுக்கு எத்தகைய 
பண்புகள்‌ இருப்பினும்‌, நான்‌ பொருட்படுத்தி அவன்‌ 
மகன்‌ ஆதலால்‌ போற்ற வேண்டும்‌. எல்லா மக்‌ 
களின்‌ நாடுகளும்‌ என்‌ தாய்நாடு என்றும்‌, என்‌ 
தாய்நாடு எல்லா மக்களுக்கும்‌ தாய்நாடு என்றும்‌ 
நாம்‌ கருதல்‌ வேண்டும்‌.”? 


மார்க்ஸ்‌ அவுரேலியஸ்‌ என்னும்‌ பேரரசர்‌ கூறு 
வார்‌: “நான்‌ பகுத்தறிவும்‌ கூட்டுறவும்‌ உடையவன்‌; 
நான்‌ அண்டோநீனஸ்‌ ஆதலால்‌ உரோமுக்கு 
உரியவன்‌; நான்‌ மனிதன்‌ என்பதால்‌ உலகிற்கு 
கரியவன்‌." 


இவ்வாறு உலக மாந்தரின்‌ ஒற்றுமைத்‌ தன்மை 
மிகவும்‌ அழகாகக்‌ கூறப்பட்டுள்ளது. மக்கள்‌ 
அனைவரும்‌ மக்கட்டன்மையை வளர்க்கவேண்டு 
மென்று எழுதப்பட்ட நூல்‌ திருக்குறள்‌. இருக்குற 
ளில்‌ தமிழ்‌ என்னும்‌ சொல்‌ ஒருமுறையேனும்‌ தோன்‌ 
றுவதில்லை. எனவே “மக்கள்‌ அனைவரின்‌ புலவர்‌", 
“உலகப்‌ yoo’? என்று போப்‌ அய்யர்‌ திருவள்ளு 
வரைப்‌ போற்றுவது மிகவும்‌ பொருத்தமாகும்‌. 


மக்கள்‌ அனைவரையும்‌ ஒரே குலத்தவர்‌ என்று 
கருதுவதோடு உயிர்கள்‌ அனைத்தையும்‌ மக்களோடு. 
சேர்த்து ஒரே குலத்தவை என்று கருதும்‌ பண்பும்‌ 
திருக்குறளுக்கும்‌. ஸ்டாயிக்வாஇகளுக்கும்‌ பொது 
வான ஒரு நம்பிக்கை. மார்க்ஸ்‌ அவுரேலியஸ்‌ கூறு 
வார்‌: “பகுத்தறிவு இல்லாத விலங்குகளையும்‌ 
ஏனைய உயிர்களையும்‌ பெருந்தன்மையோடு நாம்‌ 
நடத்துதல்‌ வேண்டும்‌. * 


உரோமர்‌ எழுதும்பொழுது *நாம்‌*, “நம்மவர்‌” 
என்ற செருக்கோடு உரோமரைக்‌ கருதியே எழுது 
கின்றனர்‌. ஆனால்‌, வள்ளுவரோ எல்லா உலகிற்‌ 
கும்‌ எல்லா மாந்தர்க்கும்‌ பயன்படும்‌ முறையில்‌ 
தமிழோ தமிழ்நாடோ என்ற குறிப்பேதும்‌ 
இல்லாமல்‌ உலகெலாம்‌ தழுவுதற்குரிய பான்மையில்‌ 
தம்‌ நூலை யாத்துள்ளார்‌. 


விரிவாகும்‌ ஆளுமையைப்பற்றி ஒரு லெ உண்‌ 
மைகளை இங்குத்‌ தந்துள்ளோம்‌. இருவள்ளுவரோ 
இரண்டு அறிவுரைகளில்‌ இந்த இலட்சியத்தை எவ்‌ 
வாறு அடையலாம்‌ என்று காட்டியுள்ளார்‌. 
**உள்ளற்க உள்ளம்‌ றுகுவ”* 
(குறள்‌, 798) 
என்றும்‌, 
**உள்ளுவ தெல்லாம்‌ உயர்வுள்ளல்‌” 
(குறள்‌, 596) 


என்றும்‌ கற்பித்துள்ளார்‌. 


76 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


கொய்யா 


செந்தமிழ்ச்செல்வர்‌, பன்மொழிப்‌ புலவர்‌ கா, அப்பாத்துரை 


முன்னுரை 

தமிழர்‌ தொல்மரபுக்கு மூவகைச்‌ சிறப்புகள்‌ 
உண்டு. அது பழமையிற்‌ பழமைப்‌ பண்பும்‌ புதுமை 
யிற்‌ புதுமைப்‌ பண்பும்‌ ஒருங்கே அமையப்பெற்றது. 
அதனுடன்‌ அது தன்னிறை முழுமை, தனித்தன்மை 
ஆகியவற்றுடன்‌ கூடவே இந்தியா அளாவிய, உல 
களாவிய பொதுமையும்‌ உடையது. மூன்றாவதாக, 
பருவந்தோறும்‌ கடல்நீர்‌ முகந்து சென்று உலகுக்கு 
வளம்‌ வழங்கும்‌ வான்முகில்‌ போல, அது மறை 
பட்ட மனித இன ஊழிகள்‌, மாண்ட நாகரிகங்கள்‌ 
ஆகியவற்றை அளாவி வாழ்ந்து, தன்‌ நீடு வாழ்வின்‌ 
பட்டறிவு காரணமாக, மனித pras ஊழிக 
ளிடையே பாலமாய்‌ அமைந்து, ஓர்‌ ஊழிப்‌ பெரு 
வாழ்வின்‌ பயனைப்‌ பின்வரும்‌ ஊழிகளுக்கு வழங்கி, 
தானும்‌ வளர்ந்து, இந்தியாவையும்‌ நாகரிக உலகை 
யும்‌ வளர்ச்சியில்‌ ஊக்கும்‌ இறமுடையதாய்‌ இலங்கு 
கின்றது. 


பழமை புதுமை இணைவு 
பழமையிற்‌ பழமை, புதுமையிற்‌ புதுமை, மாறா 
இளமை ஆகியவற்றை மனித இனம்‌ கடவுளுக்கே 
உரிய பண்புகளாகக்‌ கருதியுள்ளது. இதனாலேயே 
மணிவாசகப்‌ பெருமான்‌ இறைவனை, 
**முன்னைப்‌ பழம்பொருட்கும்‌. 
முன்னைப்‌ பழம்பொருளே 
பின்னைப்‌ புதுமைக்கும்‌ 
பேர்த்தும்‌அப்‌ பெற்றியனே!'* 
என்று பாடியுள்ளார்‌. ஆனால்‌, இதே பண்பினைத்‌ 
தேசியக்‌ சுவிஞர்‌ பாரதியார்‌, 


“தொன்று நிகழ்ந்தது அனைத்தும்‌ உணர்ந்திடு 
சூழ்கலை வாணர்களும்‌ - இவள்‌ 
என்று பிறந்தவள்‌ என்றுஉண ராத 
இயல்பின ளாம்‌, எங்கள்‌ தாய்‌!'” 
என்று பாரத: அன்னைமீது சார்த்திப்‌ பாராட்டி 
யுள்ளார்‌. மனோன்மணீயம்‌ ஆசிரியர்‌ சுந்தரனாரோ 
இதே முறையில்‌, 
“பல்லுயிரும்‌ பலஉலகும்‌ 
படைத்தளித்துத்‌ துடைக்கினும்‌ஓர்‌ 
எல்லையறு பரம்பொருள்முன்‌ 


அழிந்தொழிந்து எதையாஉன்‌ 
சீரிளமைத்‌ திறம்வியந்து 
செயல்மறந்து வாழ்த்துதுமே!”* 


என்று தமிழன்னையின்‌ கன்னித்‌ தாய்மைப்‌ பண்‌ 
பைப்‌ பராவியுள்ளார்‌. 


இங்ஙனம்‌ உலகெங்கணும்‌ சுடவுள்‌ ஒருவருக்கே 
உரிமையாக்கப்பெற்ற இந்தக்‌ கன்னித்‌ தாய்மைப்‌ 
பண்பு பாரத நாட்டு எல்லையில்‌ உலக அன்னை 
யாகிய கடவுளுக்கும்‌ பாரத அன்னைக்கும்‌ ஒருங்கே 
உரிய ஈரொருமைத்‌ தேசியப்‌ பண்பாகவும்‌, தமிழக 


Digitized by Noolah&fn Foundation. 
noolaham.org | aavanaham.org 


எல்லையினுள்‌ கடவுள்‌, தாய்நாடு, தாய்மொழி 
ஆகிய முத்திறங்களுக்கும்‌ ஒருங்கே உரிமைப்பட்ட 
மூவொருமைத்‌ தேசியப்‌ பண்பாகவும்‌ படிப்படி 
யாகச்‌ செறிவுற்று வருவதைக்‌ காண்கிறோம்‌. 


இப்‌ பண்பிணைவு வெறும்‌ சமய மரபோ, அழகிய 
கவிதை மரபோ அன்று என்பதைத்‌ தமிழக ஆராய்ச்‌ 


சியும்‌, இந்திய தேசிய, உலக நாகரிக ஓப்பீட்‌ 
டாராய்ச்சியும்‌ நமக்குத்‌ தெளிவுறக்‌ காட்ட 
வல்லன. 


இன்று உலகில்‌ வாழும்‌ ஆயிரக்கணக்கான மொழி 
களிடையே ஈராயிர, மூவாயிர ஆண்டுகளுக்கு மேற்‌ 
பட்ட மொழிப்‌ பழமையும்‌, 25 நூற்றாண்டுகளுக்கு 
மேற்பட்ட இலக்கிய வாழ்வுத்‌ தொடர்ச்சியும்‌ 
உடைய மொழிகள்‌ சீனமும்‌ தமிழும்‌ மட்டுமே. 
இவை தம்மளவில்‌ இலக்கியப்‌ பழமை உடையவை 
மட்டுமல்ல; தம்மைச்‌ சூழ வாழும்‌ மொழிகளுக்கும்‌ 
நீடு வாழ்வுப்‌ பண்பு பரப்பியுள்ளவை ஆகும்‌. ஏனெ 
னில்‌, உலகில்‌ ஆயிர அல்லது அறுநூறு ஆண்டு 
களுக்கு மேற்பட்ட இலக்கிய வாழ்வுடைய மொழி 
கள்‌ சீனம்‌ சூழ்ந்த கொரிய, சப்பானிய மொழிகளும்‌, 
தமிழகம்‌ சூழ்ந்த கன்னடம்‌, தெலுங்கு, மலையாளம்‌ 
ஆகிய தமிழின மொழிகளும்‌, பண்டைய 
உரோமானிய ஆட்சிக்கு உட்பட்ட இத்தாலி, 
இங்கிலாந்து, பிரான்சு போன்ற மேலை நாட்டு 
மொழிகளுமேயாகும்‌. 


SAT, உலகில்‌ தம்‌ பழமையாலும்‌, உயர்‌ நாகரிகச்‌ 
சறப்பாலும்‌, தம்‌ கலை இலக்கிய வளத்தின்‌ ஆற்ற 
லாலும்‌, கிரேக்கம்‌, இலத்தீனம்‌, சமஸ்கிருதம்‌ முத 
லிய மொழிகள்‌ உலகுக்கு வழிகாட்டும்‌ உயர்தனிச்‌ 
செம்மொழிகளாக உலக நாடுகளால்‌ போற்றப்படு 
கின்றன. இவற்றை ஓப்பத்‌ தமிழ்‌ மொழியும்‌ உயர்‌ 
தனிச்‌ செம்மொழியாய்த்‌ இகழ்வதுடன்‌, மேலும்‌ 
ஒரு பெருஞ்‌ சிறப்பைத்‌ தனதாகக்‌ கொண்டுள்ளது. 
ஏனெனில்‌, அஃது இன்றைய புத்துலக நாகரிக மொழி 
களுடனும்‌ ஒரு. புத்துலக நாகரிக மொழியாகத்‌ 
தொடர்ந்து இளமை. நலத்துடன்‌ வாழ்ந்து வளரு 
கிறது. இதனால்‌ அஃது இன்றைய உலகின்‌ உயிர்‌ 
வளமுடைய ஒரே உயர்தனிச்‌ செம்மொழியாய்‌ 
விளங்குகிறது. 


தன்னிறைவு முழுமை 

இந்தியாவை உலகினுள்‌ ஒரு சிறு உலகம்‌ என்று 
கூறுவதுண்டு. இது போலவே தமிழகத்தையும்‌ 
இந்தியாவின்‌ செறிவடக்கமான ஒரு சிறிய இந்தியா 
என்றும்‌, நாகரிக உலகின்‌ ஒரு சிறிய மணிப்பதிப்பு 
என்றும்‌ கூற இடமுண்டு. 

மேலை உலகுக்கு கிரேக்க இலத்தீன மொழி 
களும்‌, இசுலாமிய உலகுக்கு அரபும்‌ இடைக்காலப்‌ 
பழம்‌ பாரசீகமும்‌, இந்தியாவுக்குச்‌ சமஸ்கிருதமும்‌ 


போல, தமிழகத்துக்கும்‌ அது சூழ்ந்த இந்திய, 
தென்கிழக்காசியப்‌ பகுதிக்கும்‌ தமிழே நெடுங்கால 
மாக உயர்தனிச்‌ செம்மொழியாய இயங்கி வந்‌ 
துள்ளது. இதனாலேயே இந்திய மொழி இலக்கி 
யங்களில்‌ தமிழ்‌ பக்தி இலக்கியத்தின்‌ செல்வாக்கு 
மிகுதியாய்‌ உள்ளது. மேலும்‌ சமஸ்கிருக அத்யாத்ம 
இராமாயணத்திலும்‌, இந்தியத்‌ தாய்மொழிகளின்‌ 
இராமாயணங்களிலும்‌, தமிழ்க்‌ கவிஞர்‌ கோமான்‌ 
கம்பனின்‌ சீரிய தமிழ்ப்‌ பண்பின்‌ தடத்தைக்‌ காண 
முடிகிறது. தவிர பர்மிய மொழி, சிங்களம்‌, மலே 
சிய, இந்தோனேசிய மொழிகள்‌ ஆகியவற்றில்‌ சங்க 
இலக்கியத்தின்‌ சாயலைக்‌ காண்கிறோம்‌. இம்‌ 
மொழிகளின்‌ இராமாயண பாரதங்கள்‌ நமக்கு முழு 
தும்‌ வந்தெட்டாத சங்ககாலத்‌ தமிழ்‌ பாரத 
இராமா யணங்களின்‌ பெயர்ப்பாகவே நிலவியிருந்‌ 
தன என்று அறிகிறோம்‌, 


அகல்‌ உலகின்‌ வேதங்களாக விவிலியமும்‌ திருக்‌ 
குரானும்‌, இந்தியாவின்‌ வேதங்களாக இருக்காதி 
மூவேதங்கள்‌ அல்லது நால்வேதங்களும்‌ புத்தரின்‌ 
இரிபிடகமும்‌ விளங்கி வருவது போல, தமிழகத்துக்கு 
உலகப்‌ பொது மறையாம்‌ முப்பால்‌ அல்லது நாற்‌ 
பால்‌ கூறும்‌ திருக்குறளும்‌, சைவரின்‌ வேதமான 
தேவார திருவாசகங்களும்‌, வைணவரின்‌ வேதமான 
இருநாலாயிரமும்‌ முத்திற வேதங்களாய்‌ மிளிர்கின்‌ 
றன. சிவபிரான்‌ தம்‌ தென்முகத்‌ திருவுருவில்‌ (தட்‌ 
சிணாமூர்த்தி வடிவில்‌) நான்முகத்துடன்‌ கல்லாலின்‌ 
கீழிருந்து நால்வர்க்கு அருளிய அறம்‌, பொருள்‌, 
இன்பம்‌, வீடு என்பனவே நான்மறைகள்‌ என்று 
சம்பந்தர்‌ தேவாரம்‌ கூறுகிறது. 


இந்தியாவின்‌ பழம்பெருஞ்‌ சமயங்களான சைவம்‌, 
வைணவம்‌, புத்தம்‌, சமணம்‌ ஆகிய நான்குடன்‌, 
அகல்‌ உலகின்‌ பெருஞ்‌ சமயங்களான கிறித்துவம்‌, 
இசுலாம்‌ ஆகிய எல்லாச்‌ சமயங்களின்‌ சார்பாகவும்‌ 
பேரளவான, தனி உயர்‌ சிறப்பும்‌ பண்பும்‌ வாய்ந்த 
இலக்கியப்‌ பரப்புத்‌ தமிழிலே உள்ளது. உண்மை 
யில்‌ இச்‌ சமயங்களுக்கு உரிமையுடைய மற்ற உலக 
நாடுகளில்‌, உலக மொழிகளில்‌ சமய சாத்திரங்கள்‌, 
ஏடுகள்‌ மலிந்துள்ள அளவிற்கு மணிமேகலை போல, 
சிந்தாமணி போல, சீறாப்புராணம்‌ போல, தேம்‌ 
பாவணி போல, உயரிய நல்லிலக்கியங்கள்‌ காண்ப 
தரிது என்னலாம்‌. ஈழம்‌ (இலங்கை), மலேசியா 
போன்ற கடல்‌ கடந்த பகுதிகளிலும்‌ இத்துறை வளம்‌ 
பெருகியுள்ளன, பெருகுகின்றன. 


தற்கால உலகுக்கு மேலை மருத்துவமும்‌, இசு 
லாமிய உலகுக்கு யூனானியும்‌, இந்தியாவுக்கு ஆயுர்‌ 
வேதமும்‌ அமைந்துள்ளமை போல, தமிழகத்துக்கு 
வைத்தியநாதர்‌ என அழைக்கப்படும்‌ சிவபெருமா 
னும்‌ முருகனும்‌ பதினெண்‌ சித்தரும்‌ வளர்த்த சத்த 
மருத்துவ நெறி தனி நெறியாகத்‌ திகழ்கிறது. 
மலைவளம்‌, பூண்டுவளம்‌,. வைப்புமுறை, நோய்க்‌ 
குணம்‌ முதலிய ஏட்டுப்‌ பெயர்களே இதன்‌ நேர்க்‌ 


Digitized by 110028 Foundation. 
noolaham.org | aavanaham.org 


| 


m 


காட்சி, அறிவியல்‌ தன்மைகளைப்‌ புலப்படுத்தும்‌. 
உலகின்‌ பிறநெறிகளுக்கு நாடித்‌ தேர்வு முறையை 
வழங்கியதும்‌, கற்பம்‌ (சாவாநிலை, ஊறுபடா 
உடல்‌ உறுதி) என்னும்‌ நெறியை வழங்க இருப்பதும்‌ 
இதன்‌ தனிச்‌ சிறப்புகள்‌ ஆகும்‌. 


தற்கால உலகுக்கு மேலை வானியல்‌ போல, 
இந்தியாவுக்கு ஆரியபட்டரும்‌ வராகமி௫ரரும்‌ 
வழங்கிய வானியல்‌ போல, தமிழகத்துக்கும்‌ நேர்க்‌ 
காட்சிநெறி (இருக்குமுறை) என்ற தனி முறை 
நிலவி வந்துள்ளது. தமிழில்‌ நாள்‌ அல்லது நாள்‌ 
மீன்‌ என்றே குறிக்கப்படும்‌ விண்மீன்‌ குழு (27 
நட்சத்திரம்‌) மரபு இத்‌ தமிழ்நெறி இந்தியாவுக்கும்‌ 
உலகுக்கும்‌ அளித்த அறிவுக்‌ கூறே யாகும்‌. ஆண்டும்‌ 
மாதமும்‌ இரண்டுமே கதிரவன்‌ அடிப்படையில்‌ 
கணிக்கப்பட்டதும்‌, நேர்க்காட்சியளவைக்‌ கணிப்‌ 
பும்‌ இதன்‌ சிறப்புப்‌ பண்புகள்‌ ஆகும்‌. இத்நெறியின்‌ 
தனி உயர்‌ சிறப்புக்கு நாள்‌ பாகுபாட்டு முறையே 
சான்று பகரும்‌, இந்தியாவும்‌ இசுலாமிய உலகும்‌ 
அசல்‌ உலகும்‌ முறையே விடியலிலிருந்து மறு 
விடியல்வரை, கதிரவன்‌ மறைவிலிருந்து மறு 
கதிரவன்‌ மறைவுவரை, நள்ளிரவிலிருந்து மறு நள்‌ 
ளிரவுவரை என நாள்‌ எல்லை கொள்வது போல, 
சங்க காலம்வரை பழந்தமிழர்‌ நண்பகலிலிருந்து மறு 
நண்பகல்வரை ஒரு நாளாகக்‌ கணித்தனர்‌. 


சங்க காலம்வரை தமிழர்‌ நள்ளிரவை நடுநாள்‌ 
அல்லது நடுநாள்‌ யாமம்‌ என்றே குறித்தனர்‌. நண்‌ 
பகலைப்‌ பகல்‌ என்றனர்‌. ஒரு நாளை மறு நாளி 
லிருந்து பகுத்துக்‌ காட்டும்‌ எல்லையாதலால்‌, அது 
பகல்‌ எனப்பட்டது. இச்சொல்‌ வழக்குகள்‌ தமிழரின்‌ 
நாட்‌ கணிப்பைத்‌ தெளிவாகக்‌ காட்டுகின்றன. 


உலகெங்கும்‌ ஆண்டுக்‌ கணிப்பும்‌ மாதக்‌ கணிப்பும்‌ 
ஒத்திசைவில்லாமல்‌ செயற்கையாக இட்டுக்கட்டப்‌ 
பட்டவையாயிருக்க, இந்தியாவில்‌ மட்டும்‌ அது 
வானியல்‌ கணிப்பு முறையில்‌ அமைந்துள்ளது. இது 
தமிழரின்‌ கதிரவன்‌ நாள்மீன்‌ ஆகியவற்றின்‌ நேர்க்‌ 
காட்சிக்‌ கணிப்பு முறையின்‌ அடிப்படையிலேயே 
யாகும்‌. ஏனெனில்‌, இது வேத மரபு அறியாத 
ஒன்று. 

தமிழகம்‌ தனக்கென்று அமைத்துக்கொண்ட 


கலை முறைகளும்‌ அறிவியல்‌ முறைகளும்‌ இன்னும்‌ 
பல. இவற்றுள்‌ சில ழே விரிக்கப்படுகன்றன. 


தனித்தன்மை 

(௮) முத்தமிழ்‌ மரபு 

தமிழர்‌ தொல்மரபுகளில்‌ முதன்மையானது மூத்‌ 
தமிழ்‌ மரபேயாகும்‌. கலைகளிலே மொழித்தொடர்பு 
கொண்ட கவின்‌ கலைகள்‌ இலக்கியம்‌, இசை, 
நாடகம்‌ ஆகிய மூன்றே என்று கண்டவர்‌ தமிழர்‌. 
இதனாலேயே அவர்கள்‌ அவற்றை இயல்‌ தமிழ்‌, 
இசைத்தமிழ்‌, நாடகத்தமிழ்‌ என மூன்று தமிழ்‌ 


79 


களாகக்‌ கொண்டனர்‌. ஏனெனில்‌, சிலப்பதிகாரம்‌ 
மூலமாகவும்‌, அதன்‌ உரைகள்மூலமாகவும்‌ நாம்‌ 
இயல்‌ இலக்கியம்‌, இயல்‌ இலக்கணம்‌, இசை இலக்‌ 
இயம்‌, இசை இலக்கணம்‌, நாடக இலக்கியம்‌, நாடக 
இலக்கணம்‌ என மூன்றிலும்‌ விரிவான இலக்கிய 
இலக்கணப்‌ பரப்பு இருந்ததாக அறிகிறோம்‌. மூன்று 
தமிழில்‌ முதல்‌ தமிழைத்‌ தமிழர்‌ இலக்கியம்‌ 
என்று குறியாமல்‌ இயல்‌ என்றே குறிப்பிட்டது 
இதனாலேயே யாகும்‌. இம்‌ முத்தமிழ்‌ மரபு தொல்‌ 
காப்பியத்துக்கு முந்தியது என்று இண்ணமாகக்‌ கூற 
லாம்‌. ஏனெனில்‌, தொல்காப்பியக்‌ காலத்திலிருந்து 
சங்க காலம்‌ வரை இது படிப்படியாகத்‌ தேய்ந்து 
கொண்டே வந்தது. 9.9. ஏழாம்‌ நூற்றாண்டில்‌ 
சம்பந்தராலும்‌, எட்டு, ஒன்பது, பத்தாம்‌ 
நூத்றாண்டுகளில்‌ சோழப்‌ பேரரசராலும்‌ ஓரளவு 
புதுப்பிக்கப்பட்டு அது முற்றிலும்‌ அழியாமல்‌ சில 
காலம்‌ பாதுகாக்கப்பட்டது.. 

இன்று தமிழகத்துக்கு நாகரிக உலகிலேயே பெரும்‌ 
YFP அளித்துவரும்‌ கலைகளில்‌ முதன்மையானவை 
கருநாடக இசையும்‌ பரத நாட்டியமுமேயாகும்‌ என்‌ 
பதை எவரும்‌ அறிவர்‌. ஆனால்‌, இவற்றுக்குத்‌ தாய்‌ 
தேவார கால, சோழப்பேரரசர்‌ கால இசை நாட 
கமே என்பதும்‌, தாய்‌ பெற்ற தாய்‌ அல்லது யாட்டி 
சங்க கால இசை நாடகம்‌ என்பதும்‌, பாட்டியைப்‌ 
பெற்ற முப்பாட்டி முத்தமிழ்‌ மரபுக்கால இசை 
நாடகம்‌ என்பதும்‌ ஆராய்ச்சியால்‌ காணப்படவேண்‌ 
டிய, காணப்படத்தக்க செய்திகள்‌ ஆகும்‌. ஏனெ 
னில்‌, கருநாடக இசைக்கும்‌ பரத நாட்டியத்துக்கும்‌ 
மூல ஏடாகக்‌ கருதப்படும்‌ சமஸ்கிருத பரத நாட்‌. 
டிய சாத்திரம்‌ தமிழ்‌ மரபிலே நின்று இலக்கியம்‌. 
அல்லது கவிதை, இசை, நாட்டியம்‌ அல்லது நாடகம்‌ 
ஆகிய மூன்றுக்கும்‌ பொதுவாகவே இயல்வதாகும்‌. 
அதனுடன்‌ அது முத்தமிழ்‌ மரபுக்காலத்தவரான 
ஆதிபரத முனி இயற்றிய பரத நூலன்று. அதன்‌ 
தழுவல்‌ சுருக்கமேயாகும்‌. 

தவிர, கருநாடக இசையும்‌ பரத நாட்டியமும்‌ 
மதகுருக்களின்‌ நலனும்‌ சமுதாயத்தில்‌ இன்ப வாழ்‌ 
வினர்‌ நுகர்ச்சியும்‌ மட்டும்‌ கருதி பக்தி, காதல்‌ என்ற 
இரு சுவைகளுக்குள்ளும்‌ கட்டுண்டு குறுக்கப்பட்டு, 
தனிமனிதர்‌ கலைகளாக, சமுதாயக்‌ கலைகள்‌ என்ற 
நிலையினின்றும்‌ விலகியவை ஆகும்‌. பண்டைத்‌ 
தமிழர்‌ மரபின்‌ இசை நாடகங்களோ தனிமனிதர்‌ 
கலைகள்‌ அல்லது தொழிற்‌ கலைகளாக இயங்கா மல்‌ 
மக்கட்கலைகளாக, சமுதாயக்‌ கலைகளாக 
இயங்கின. அவை எல்லாச்‌ சுவைகளையும்‌ தழுவி 
வாழ்க்கை முழுவதும்‌ பொருளாகக்‌ கொண்டவை. 
விரைவு, நளினம்‌, எளிமை, நுகர்ச்ச ஆகிய சமுதாய 
மக்கட்பண்புகள்‌ கொண்டவை. முத்தமிழ்க்‌ கால 
இசை நாடக மரபு இதனால்‌ கருநாடக இசைக்கும்‌ 
பரத நாட்டியத்துக்கும்‌ மட்டும்‌ மூல மரபன்று; 
இந்தியாவிலும்‌ உலகிலும்‌ உள்ள மற்ற இசை 
நாடக மரபுகள்‌ எல்லாவற்றுடனும்‌ தொடர்‌ 
புடையது. சங்க கால இசை மரபு வேதகால இசை 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


மரபுடனும்‌, சீன, கிரேக்க இசை மரபுகளுடனும்‌ 
ஓப்புடையதாயிருப்பது இதனை வலியுறுத்தும்‌. 
. 

(ஆ) தமிழக, கேரள நாடக மரபு 

உலக வரலாற்றில்‌ நாம்‌ இரு வேறு நாடக மரப்‌ 
களைக்‌ காண்கிறோம்‌. ` முதலாவது, துன்பியல்‌ 
(tragedy) என்றும்‌ இன்பியல்‌ (comedy) என்றும்‌ 
இரு பாகுபாடுகளுடன்கூடிய கிரேக்க இலத்தின்‌ 
ஐரோப்பிய மரபு ஆகும்‌. இவை முறையே உயர்‌ 
வகுப்பினருக்காகவும்‌ பொது மக்களுக்காகவும்‌ நடத்‌ 
தப்‌ பெற்றன. அதனுடன்‌ இவை கிரேக்க தெய்‌ 
வங்களான தயோனிசியசுக்கும்‌ (சிவபிரான்‌ போன்‌ 
றவர்‌) அப்போலோவுக்கும்‌ (திருமால்‌ போன்றவர்‌), 
உரிமைப்பட்டவை. முந்தியது கட்டுக்‌ 
கோப்புடையது, பிந்தியது பல்சுவையுடையது. 
இரண்டாவது மரபு, கட்டுக்கோப்புத்‌ தளர்வான 
முழு வாழ்க்கை நாடகம்‌. இது சமஸ்கிருதத்துக்கும்‌, 
தென்கிழக்காசியா, சீனம்‌, கொரியா, சப்பான்‌ ஆகிய 
கீழ்த்திசைப்‌ பரப்புக்கும்‌, சேக்சுப்பியர்‌ கால இங்‌ 
கிலாந்துக்கும்‌ உரியது ஆகும்‌. இந்த இரு மரபு 
களில்‌ முந்தியதன்‌ இரு பிரிவுகளும்‌ கேரளத்தின்‌ 
சாக்கியார்‌. கூத்து (சிலம்பு கூறும்‌ பறையூர்ச்‌ 
சாக்கையர்‌ கூத்து), துள்ளல்‌ நாடகம்‌ ஆகிய பிரிவு 
களுடனும்‌, சிலம்பின்‌ உரைகள்‌ கூறும்‌ வேத்தியல்‌ 
(வேந்து இயல்‌, அதாவது அரசர்‌ குடிமரபுக்குரியது), 
பொதுவியல்‌ என்ற பிரிவுகளுடனும்‌ சாந்திக்‌ கூத்து, 
வினோதக்‌ கூத்து ஆகிய பிரிவுகளுடனும்‌ தொடர்‌ 
புடையலை ஆகும்‌, பிந்திய மரபோ, தமிழில்‌ 
உரையிடையிட்ட பாட்டுடைச்‌ செய்யுள்‌ என்றும்‌, 
மலையாளத்திலும்‌ சமஸ்கிருதத்திலும்‌ சம்பூ 
என்றும்‌ வழங்கப்படும்‌ காப்பிய (தொல்காப்பிய 
தோல்‌) நெறி பின்பற்றிய நாடக மரபு. ஆகும்‌. 
மேலையுலகில்‌ திருமறைகள்‌ (Mysteries), திருவிளை 
யாடல்கள்‌ (Miracles) என்ற வடிவங்களில்‌ வளர்ந்த 
வளர்ச்சி இது. (இவற்றின்‌ விரிவினைக்‌ கட்டுரை 
யாசிரியரின்‌ “சிலம்பு தரும்‌ செல்வம்‌' என்னும்‌ 
ஏட்டில்‌ காணலாம்‌). 


(இ) முச்சங்க மரபு 

நாகரிக உலக வரலாற்றில்‌ சங்கம்‌ வைத்து. 
மொழி, கலை, இலக்கியம்‌ ஆண்ட நாட்டினங்கள்‌ 
பிரான்சும்‌ தமிழகமுமே. பிரான்சு நாட்டில்‌ இது 
கி.பி. பன்னிரண்டாம்‌ நூற்றாண்டுக்கும்‌ பதினாறாம்‌ 
நூற்றாண்டுக்கும்‌ இடைப்பட்ட வளர்ச்சி. தமிழ 
சுத்தில்‌ இதன்‌ பழமையெல்லை அறியப்படவில்லை 
யாயினும்‌, தமிழ்‌ மரபுக்குரிய மூன்று சங்கங்களில்‌ 
மூன்றாவது முடிவுற்ற காலம்‌ கி.பி. இரண்டாம்‌ 
நூற்றாண்டு (இ.பி. 750): என்று திண்ணமாக 
அறிகிறோம்‌. 

தமிழகத்தில்‌ சங்கம்‌ என்பது மொழியையும்‌, 
இலக்கியத்தையும்‌, கலை இயல்களையும்‌ ஆக்கவும்‌, 
அரங்கேற்றி ஆராய்ந்து ஏற்கவும்‌, துடைத்தொதுக்‌ 


கவும்‌ கல்வி அமைப்புகள்‌ ஆளவும்‌ ஏற்பட்ட தேசிய, 
தேசங்‌ கடந்த நிறுவனம்‌ ஆகும்‌. ஏனெனில்‌, மூவரசு 
வேறுபாடின்றி இது தமிழகம்‌ முழுமைக்கும்‌ ஒரே 
அமைப்பாய்‌ இருந்ததுடன்‌, தற்காலக்‌ கேரளம்‌, 
கருநாடகம்‌, ஆந்திரம்‌, ஈழம்‌. (சிரீலங்கா) ஆடிய 
பரப்புகளின்‌ புலவர்களையும்‌ கொண்டிருந்தது. பிர 
கத்தன்‌ என்ற ஆரிய அரசன்கூட அதில்‌ வீறுமிக்சு 
புலவனாயிருந்தான்‌. இதில்‌ புலவர்‌ எண்ணிக்கை 
(600), பெண்பாலார்‌ தொகை (31), அரசர்‌, வணிகர்‌, 
சோ திடர்‌(சுணி), மருத்துவர்‌, ஆசிரியர்‌ (கணக்காயர்‌), 
தொடக்க ஆசிரியர்‌ (இளம்பால்‌ ஆசான்‌) ஆகிய 
புலவர்‌ நிலை வேறுபாடு, பல நாடுகள்‌, நகரங்கள்‌, 
தெருக்கள்‌ என அவர்களின்‌ பெயர்களால்‌ தெரிய 
வரும்‌ இடப்பரப்பு, ஆடவரிலும்‌ பெண்டிரிலும்‌ 
குயவர்‌, குறவர்‌, எயினர்‌ (வேடர்‌), பேயர்‌ (சண்‌ 
டாளர்‌ அல்லது மலைக்‌ குடியினர்‌) உட்பட்ட 
அவர்கள்‌ இனப்பரப்பு ஆகியவற்றை நோக்க, சங்க 
காலத்தின்‌ கல்வி நிலையும்‌ சங்கத்தின்‌ விரிந்தகன்று 
ஆழ்ந்த பெயராண்மை நிலையும்‌ நன்கு விளங்கும்‌. 
உலகில்‌ எந்த மொழியும்‌ எந்தக்‌ காலத்திலும்‌ 
காணாத கனவு நிலைக்‌ காட்சியாக இது திகழ்கிறது. 


(ஈ) இலக்கண மரபு 

இன்றளவும்‌ சமஸ்கிருதத்திலும்‌ ஏனைய நாகரிக 
உலக மொழிகளிலும்‌ இலக்கணம்‌ என்பது மொழி 
யின்‌ இலக்கணமாக, எழுத்தும்‌ சொல்லும்‌ மட்டும்‌ 
ஆராய்வதாகவே உள்ளது. தமிழில்‌ எழுத்து, சொல்‌, 
பொருள்‌ (மூன்றாவதாகிய. பொருளே பொருள்‌, 
யாப்பு, அணி ஆகிய மூன்றும்‌ உள்ளடக்கியது) 
என்னும்‌ தொல்காப்பிய மரபிலும்‌, சங்க காலம்‌ 
வரை தொல்காப்பியத்துக்கு எதிரிடையாக வழங்‌ 
கிய எழுத்து, சொல்‌, பொருள்‌, யாப்பு, அணி என்‌ 
னும்‌ ஐந்திலக்கண மரபிலும்‌ நாம்‌ மொழியின்‌ இலக்‌ 
கணம்‌ (எழுத்து, சொல்‌), இலக்கியத்தின்‌ இலக்‌ 
கணம்‌ (யாப்பு, அணி), இலக்கியத்துக்குப்‌ பொரு 
ளான இயற்கையைப்‌ பின்னணியாகக்‌ கொண்ட 
வாழ்க்கையின்‌ இலக்கணம்‌ (பொருள்‌) ஆகிய விரி 
வைக்‌ காண்கிறோம்‌. முத்தமிழ்‌ மரபுக்காலத்தில்‌ 
இலக்கணம்‌ இன்னும்‌ விரிவானதாக இருந்தது. 
ஏனெனில்‌, இயல்‌ இலக்கணம்‌, இசை இலக்கணம்‌, 
நாடக இலக்கணம்‌ ஆகிய அதன்‌ முப்பெரும்‌ பிரிவு 
களில்‌, மேற்‌ கூறப்பட்ட பிரிவுகள்‌ அனைத்தும்‌ 
முதற்‌ பிரிவினுள்ளே அடங்கும்‌. தமிழரின்‌ இலக்‌ 
கணத்தின்‌ இம்‌ மாபெரு விரிவினுள்ளே, அணியியல்‌ 
சமஸ்கிருதத்தில்‌ அலங்கார சாத்திரம்‌ என்னும்‌ 
தனி மரபாகவும்‌, பொருள்‌ தற்கால மேலையுலகில்‌ 
இறனாய்வு (Criticism) என்னும்‌ தனித்துறையாக 
வும்‌, இது போலவே யாப்பும்‌ இசையும்‌ நாடகமும்‌ 
எங்கும்‌ தனித்துறைகளாகவும்‌ வழங்கி வருகின்றன. 
ஒலிநூல்‌, மொழிநூல்‌, மொழியியல்‌ ஆகிய பிற 
தனி இயல்களும்‌ முத்தமிழ்க்‌ கால, தொல்காப்பியர்‌ 
கால இலக்கண மரபில்‌ அடங்கி, இன்று தனிப்‌ 
பெருந்‌ துறைகளாகப்‌ பிறங்கி வருபவையேயாகும்‌.. 


80 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


மொழியின்‌ இலக்கிய வடிவத்தை மட்டும்‌ அதன்‌ 
மெய்யான வடிவமாகக்‌. கருதுபவர்‌ இன்றுகூட 
உண்டு. ஆனால்‌, தமிழ்‌ இலக்கண மரபு தொல்‌ 
காப்பிய காலத்துக்கு மூன்னிருந்தே *வழக்கும்‌ 
செய்யுளும்‌ ஆயிரு முதலின்‌” என விதிமுறைகளைத்‌ 
தொடங்கி, பேச்சு மொழியையும்‌ இலக்கிய மொழி 
யையும்‌ இலக்கணத்துக்கு ஒருங்கே உரியனவாகக்‌ 
கொண்டு பேச்சு மொழியில்‌ மட்டும்‌ வழங்கிய 
சொல்லைத்‌ * திசைச்‌ சொல்‌” என வகுத்துரைத்‌ 
தனர்‌. இதுபோலவே இலக்சணத்தைப்‌ பின்பற்றித்‌ 
தான்‌ இலக்கியம்‌ அமைகிறது என்று இன்றும்‌ பலர்‌ 
நம்புகின்றனர்‌. ஆனால்‌, உரையாசிரியர்‌ அகத்திய 
சூத்திரம்‌ என்று எடுத்துக்காட்டும்‌ தொல்காப்‌ 
பியத்துக்கு முற்பட்ட பழஞ்‌ சூத்திரம்‌, 
**இலக்கியம்‌ இன்றி இலக்கணம்‌ இன்றே, 
எள்‌இன்‌ றாகில்‌ எண்ணெயும்‌ இன்றே! 
எள்ளினின்று எண்ணெய்‌ எடுப்பது போல, 
இலக்கியத்‌ தினின்று எடுபடும்‌ இலக்கணம்‌!” 


என்று கூறுகிறது. மொழி நடையாலும்‌ கருத்தா 
லும்‌ இஃது இருபதாம்‌ நூற்றாண்டின்‌ ஓர்‌ அறிஞர்‌ 
கூறுவதோ என்ற தோற்றம்‌ அளிக்றெது. 


(௨) இலக்கிய மரபு 

தொல்காப்பியம்‌ மூலமே, தொல்காப்பியருக்கு முற்‌ 
பட்ட முத்தமிழ்‌ மரபுக்கால இலக்கியப்‌ பரப்பில்‌ 
தோல்‌ (இதிகாசம்‌), தொன்மை (புராணம்‌), விருந்து 
(பஞ்ச தந்திரம்‌ போன்ற விலங்குக்‌ கதைகள்‌, பிற்‌ 
காலத்து 96 பிரபந்தங்கள்‌ அல்லது சிற்றிலக்கியங்‌ 
கள்‌ போன்ற படைப்புகள்‌), அங்கதம்‌ (வசைப்‌ 
பாட்டு), அம்மை, அழகு, வண்ணம்‌ முதலிய படி 
வங்கள்‌ இருந்தன என்று அறிகிறோம்‌. தவிர, 
சிலம்பின்‌ உரையால்‌ பதினெட்டு, பத்தொன்பதாம்‌ 
நூற்றாண்டுகளில்‌. புதிதாகக்‌ தோன்றிய இந்து 
முதலிய நாடக மெட்டுகள்‌ முத்தமிழ்‌ மரபுக்‌ 
காலத்தின்‌. மக்கள்‌ மரபுத்‌ தொடர்ச்சியே 
என்று அறிகிறோம்‌, ஏழாம்‌ நூற்றாண்டில்‌ புதிது 
தோன்றியதாக, அல்லது சமஸ்கிருதத்‌ திலிருந்து 
மேற்கொள்ளப்பட்டதாகக்‌ கருதப்படும்‌ விருத்தம்‌, 
துறை போன்ற பாவினங்களுக்கும்‌ இது பொருந்தும்‌, 
உண்மையில்‌ தமிழ்‌ இலக்கணங்கள்‌ காட்டும்‌ 
மேற்கோள்களான பாவின வகைகள்‌ விருத்தமும்‌ 
துறையும்‌ காணாத விரிவும்‌ பழமையும்‌ 
உடையவை. 


(ஊ) ஐந்திணை மரபு 

இலக்கியத்துக்கு இலக்கியமான உலகவாழ்வையே 
தொல்காப்பியர்‌ பொருள்‌ எனக்‌ கொண்டார்‌. 
இதனை அவர்‌ காண்போர்‌ வேறு, நடிப்போர்‌ 
வேறு என்ற வேறுபாடில்லாத உலகளாவிய அகண்ட 
மான நாடகமாகக்‌ கருதினர்‌. இதில்‌ நிலம்‌ காலம்‌ 
என்னும்முதற்பொருள்கள்‌, முறையே அந்த நாடகத்‌ 
துக்குரிய அரங்க மேடை, காட்சிக்‌ களங்கள்‌ ஆகும்‌. 


6 


மக்கள்‌ எல்லாருமே நாடக உறுப்பினராகவும்‌ 
பார்வையாளராகவும்‌ ஒருங்கே அமைகின்றனர்‌. 
அதனுடன்‌ அவர்களும்‌ அவர்கள்‌ உணவு, உடை, 
உறையுள்‌, வாழ்க்கைச்‌ சூழல்கள்‌, தொழில்கள்‌, 
கலைகள்‌ (இசை, இசைக்கருவிகள்‌) ஆடல்‌ பாடல்‌ 
கேளிக்கைகள்‌, சமுதாய வழிபாடுகள்‌, விழாக்கள்‌, 
தெய்வங்கள்‌, ஆட்சி, போர்முறைகள்‌ ஆகிய யாவுமே 
திரைகள்‌, திரைக்காட்சிகள்‌ போன்ற நாடகக்‌ 
கருவிகளாகிய கருப்பொருள்கள்‌ ஆகின்றன. அவர்‌ 
களது வாழ்க்கை நிகழ்ச்சிகளே-காதலும்‌ போரும்‌, 
சமுதாய சமய அரசியல்‌ கலை வாழ்வுகளே நாடகக்‌ 
கதை நிகழ்ச்சயொயெ உரிப்பொருள்‌ ஆகிறது. 


மேலே கண்ட முதல்‌, கறா, உரி என்னும்‌ முப்‌ 
பொருளையும்‌, அகம்‌, புறம்‌ என்னும்‌ பாகுபாடு 
இரண்டாகவும்‌, அந்த இரண்டினையுமே எழுதணை 
என்னும்‌ கூறுபாடு பதினான்காகவும்‌ வகைப்படுத்து 
இன்றன. அகத்தின்‌ எழுதிணை, புறத்தின்‌ எழு 
திணை ஆகிய இந்த இருமை எழுதிணைகளிலும்‌ 
உண்மையான தமிழ்க்‌ காதல்‌ அதாவது காதலுடன்‌ 
இணைந்த மணம்‌, மணத்துடன்‌ இணைந்த காதல்‌ 
அகத்திலும்‌, உண்மையான தமிழ்ப்போர்‌ அதாவது 
அறத்துடன்‌ இயைந்த போர்‌ புறத்திலும்‌ முறையே 
அகன்‌ ஐந்திணை அல்லது அன்பின்‌ ஐந்திணை 
என்றும்‌ புறன்‌ ஐந்திணை அல்லது பண்பின்‌ 
ஐந்திணை என்றும்‌ அழைக்கப்பட்டன. இங்கே 
காதல்‌ என்பது உலகியல்‌ காதலை மட்டுமன்று, 
ஆன்மிகக்‌ காதலா௫ிய உயிர்‌-இறை ஒருமைப்பாடு 
அதாவது உயரிய சமய வழிபாட்டையும்‌ உட்படுத்‌ 
தும்‌. அதுபோல, போர்‌ என்பது நட்பையும்‌ கல்வி 
யையும்‌, சமுதாய வழிபாடு விழா கேளிக்கைகளை 
யும்‌, மற்றச்‌ சமுதாய, அரசியல்‌, பொது வாழ்வுச்‌ 
சமயச்‌ செய்திகளையும்‌ உள்ளடக்கும்‌, இவற்றுள்‌ 
சமய வழிபாடு அகம்‌ புறம்‌ என்னும்‌ இரண்டிலும்‌ 
இடம்பெறுவது குறிப்பிடத்தக்கது. ஏனெனில்‌, 
உண்மைக்‌ காதல்‌ எவ்வாறு காதலிருவர்‌ அன்றிப்‌ 
புறத்தே சமுதாயம்‌ அறியாமல்‌, அக்‌ காதலர்‌ தாமும்‌ 
தம்‌ இருமை மறந்து உள்ளத்துள்‌ ஒருமைப்பட்டு 
நுகர்வதாகுமோ அவ்வாறே, உண்மை வழிபாடும்‌ 
பக்தன்‌ இறைவன்‌ ஆகிய இருவரன்றிப்‌ புறத்தே 
எவரும்‌ அறியாமல்‌, அவ்வுயிர்‌ இறை ஆகியவரும்‌ 
இருமை மறந்து உள்ளொருமையுடன்‌ நுகர்வதாகும்‌, 


தமிழ்ப்‌ பண்புக்கு மாறான காதல்‌ (மணமில்லாக்‌ 
காதல்‌, காதலில்லா மணம்‌), தமிழ்ப்‌ பண்புக்கு 
மாறான போர்‌ (முறையற்ற போர்‌), பயனில்‌ கல்வி, 
பயனில்‌ வாழ்க்கை (நிலையாமை போதனை), 
பண்பிலாச்‌ சமய வழிபாடு ஆகியவை அகத்தில்‌ புற 
மாகிய அகப்புறத்திணை இரண்டாகவும்‌, புறத்‌ 
தில்‌ புறமாகிய புறப்புறத்தணை இரண்டாகவும்‌ 
வகுத்துணர்த்தப்பட்டன. 


தனிமனித, சமுதாய, அரசியல்‌, சமய, குடும்ப, 


கலை வாழ்வுகளில்‌ இலக்கு வாழ்வும்‌ (இலக்கு நழு 
விய போக்குமாக) இலக்கியம்‌ காட்ட வேண்டிய 


81 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


இப்‌ பண்புகளையே தமிழ்‌ இலக்கணம்‌, சிறப்பாகத்‌ 
தொல்காப்பியம்‌ ஐந்திணை மரபாக வகுத்துரைத்‌ 
துள்ளது. 


(எ) தேசிய, அரசியல்‌ மரபுகள்‌ 

மனித இன வரலாற்றில்‌ ஆங்கில இனம்‌, டச்சு 
இனம்‌, போர்ச்சுகீசிய இனம்‌, பினீசிய இனம்‌, அரபு 
மலேசிய இனங்கள்‌ ஆகியவற்றைப்‌ போலவே தமி 
Pow தொன்றுதொட்டுக்‌ கடலோடி இனமாக 
வாழ்ந்து வந்துள்ளது. இஃது உலகளாவிய கடல்‌ 
வாணிகத்‌ தொடர்பாகப்‌ பரவி, பல நாடுகளில்‌ 
வாணிகக்‌ கழகங்களை நிறுவி யாண்ட வாணிகக்‌ 
குழுக்களைத்‌ 'தோற்றுவித்திருந்தது. இதனால்‌ 
தொல்காப்பியம்‌ முதலிய அகத்திணை இலக்கியங்‌ 
களில்‌ காதலர்‌ பிரிவு வகைகளில்‌ ஒன்றாகக்‌ கடல்‌ 
வாணிகப்‌ பிரிவு கூறப்படுகிறது. வாணிகச்‌ செல்‌ 
வாக்கு மூலம்‌ : அரசரால்‌ மதிக்கப்பட் டவர்கள்‌ 
செட்டி, எட்டி, காவிதி என்ற படிப்படியான உயர்‌ 
பட்டங்கள்‌ பெற்றனர்‌. பல நாடுகளிலும்‌ தற்காப்‌ 
புக்காக வாணிகக்‌ குழுக்கள்‌ தனிப்‌ படைகளை 
வைத்திருந்தன. இவை கைக்கோளர்‌ படைகள்‌ 
எனப்பட்டன. 


அராபியருடனும்‌ மலேசியருடனும்‌ கடல்‌ வாணி 
கப்‌ போட்டி காரணமாகக்‌ கடற்போர்கள்‌ நிகழ்ந்‌ 
தன. இது தமிழகப்‌ பேரரசுகளைக்‌ கடலாண்ட, 
கடல்‌ கடந்த நாடாண்ட பேரரசுகளாக்கின. 
கலிங்கர்‌: ஆந்திரருடன்‌ பல்லவரும்‌, பாண்டியரும்‌, 
சோழரும்‌ - இலங்கையையும்‌ தென்கிழக்கா சியப்‌ 
பேரரசுகளையும்‌ வென்று தம்‌ நாளைய உலகக்‌ கடற்‌ 
பேரரசராக ஆண்டனர்‌. பேரரசுகள்‌ (கி.பி. பதி 
னான்காம்‌ நூற்றாண்டுக்குப்‌ பின்‌) வீழ்ச்சியடைந்த 
பின்னும்கூடச்‌ சிற்றரசராயெ பாண்டியரும்‌ கேரள 
சாமூதிரியும்‌ மற்ற . இந்தியப்‌ பேரரசுகளைப்‌ 
போலவே கடல்‌ வலிமையற்றிருந்த விசயநகரப்‌ 
பேரரசுக்கு உதவும்படி so கடந்த நாடுகளில்‌ 
படையெடுத்து வெல்லும்‌ ஆற்றலுடையவராயிருந்‌ 
தனர்‌. 


(ஏ) குடியரசு மரபு 

கிரேக்க உரோம நாடுகளைப்‌ போலவே, இந்தி 
யாவிலும்‌ தமிழகத்திலும்‌ குடியரசுகள்‌ முடியரசினும்‌ 
முற்பட்ட பழமையுடையவையா யிருந்தன. .புத்தர்‌ 
பிரான்‌ பிறந்த சாக்கியர்‌ குடியும்‌, குப்தப்‌ பேரரசர்‌ 
பெண்‌ கொண்ட லிச்சாவியர்‌ குடியும்‌, ஆந்திரப்‌ 
பேரரசும்‌, தமிழரசர்‌ மணத்தொடர்பு கொண்ட 
வேளிர்‌ குடிகளும்‌ யாவும்‌ குடியரசுகள்‌ அல்லது 
குடியரசுக்‌ குழுக்களே. பல குடியரசுகளின்‌ இணை 
வாகவே சேர அரசு அப்‌ பெயர்‌ பெற்றது. இ.பி. பதி 
னான்காம்‌ நூற்றாண்டுவரைகூடச்‌ சேர அதாவது 
கேரள நாட்டு அரசர்‌ இக்‌: குடியரசுகளால்‌ தேர்ந்‌ 
தெடுக்கப்பட்டுப்‌ பெயரளவிலேயே பேரரசராக 
நிலவினர்‌. இது பாண்டியருக்கும்‌ சோழருக்கும்‌ 


பொருந்தும்‌. : ஏனெனில்‌ சேரர்‌ ஏழு வேளிரின்‌ கூட்‌ 
டாக அமைந்து சேரர்‌ எனப்பட்டது போலவே, 
பாண்டியர்‌ ஐந்து வேளிரின்‌ கூட்டாக அமைந்து 
பஞ்சவர்‌ எனப்பட்டனர்‌. சோழரும்‌ ஐந்துவேளிர்‌ 
களின்‌ கூட்டாகவேவாழ்ந்தனர்‌. முடியரசர்‌ வலிமை 
யான காலங்களில்‌ குடியரசுப்‌ பண்பு. மறைந்து 
முடியரசர்‌ வலிமையிழந்த காலங்களில்‌ அது மீண்‌ 
டும்‌ தலை ஓங்கிற்று. ஆந்திர நாட்டில்‌ குடியரசர்‌ 
சளுக்கர்‌, குறும்பர்‌ என்றழைக்கப்பட்டனர்‌. குடி 
மன்னராகிய வேளிரே மன்னருக்கு முடிசூட்டும்‌ 
உரிமையுடையவர்‌; இதனையே கம்பர்‌ பெருமான்‌ 
வேளாளர்‌ முடிசூட்டும்‌ உரிமை எனச்‌ 
கூறியுள்ளார்‌. 


முடியரசன்‌ மம்‌ குடியரசுப்‌ பண்புகள்‌ தொடர்ந்‌ 
தன. ஐம்பெருங்‌ குழு இந்நாளைய பொதுமக்கள்‌ 
அவை போன்றும்‌, எண்பேராயம்‌ இந்நாளைய 
மேலவைபோலவும்‌ இயங்கின. பெரியாரைத்‌ துணைக்‌ 
கோடல்‌, பெரியாரைப்‌ பிழையாமை என்னும்‌ அதி 
காரங்கள்‌ மூலம்‌ அரசனுக்கும்‌. அமைச்சருக்கும்‌ 
இருவள்ளுவர்‌ அறிவு கொளுத்தும்போது, அவர்‌ 
பெரியார்‌ என்று கூறியது இந்த எண்பேராயத்தையே 
யாகும்‌. ஏனெனில்‌, அமைச்சரைத்‌ தேர்வதும்‌, 
அவர்களையோ அரசரையோ வீழ்த்துவ தும்‌ 
இந்தப்‌ பெரியார்‌ அவையின்‌ உரிமைகள்‌ ஆகும்‌. 


இப்‌ பண்புகள்‌ தமிழகத்துக்கு மட்டும்‌ உரியன 
அல்ல; நாகரிக உலக முழுவதும்‌ பரவியிருந்தவை, 
பெயர்களில்கூட இதனைக்‌ காணலாம்‌. ஆயம்‌ 
என்பதன்‌ பகுதியான ஆய்‌- தலைவன்‌, அறிவன்‌- 
தந்தை என்னும்‌ பொருள்கள்‌ உடையது. கிரேக்க 
நாட்டில்‌ பேராயம்‌ அரியொ use (அறிவர்‌ மலை 
அல்லது அறிவர்‌ மன்றம்‌) எனப்பட்டது. பண்டை 
இங்கிலாந்தில்‌ பேரவை விட்டெனா யெமோட்‌ 
(Witeno Gemot) அல்லது அறிஞரின்‌ கூட்டம்‌ எனப்‌ 
பட்டது. 


பண்டைக்காலக்‌ குடியரசுகளில்‌ வேள்‌ தலை 
வனாய்‌ வேள்‌ குடியில்‌ மூத்தவர்‌ அல்லது திறமை 
யுடையவர்‌ என்ற முறையில்‌ தேர்ந்தெடுச்கப்பட்‌ 
டார்‌. முடியரசில்‌ அரசரே இவ்விடம்‌ ஏற்றார்‌. 
இந்நாளைய குடியரசுகளின்‌ வகையிலும்‌, இங்கி 
லாந்தில்‌ அரசர்‌, பிரான்சு அமெரிக்கா இந்தியா 
முதலிய நாடுகளில்‌ தலைவர்‌ அதே இடம்‌ பெற்‌ 
ள்ளார்‌. 


இருவள்ளுவர்‌ பொருட்பாலில்‌ விளக்கும்‌ ஆட்சி 
முறை இவ்வாறு இன்றைய இங்கிலாந்தைப்‌ போல 
அரசரைத்‌ தலைவராகக்‌ கொண்ட குடியரசேயாகும்‌, 
பொருட்பாலின்‌ மூன்றாவது பிரிவாகிய குடியியல்‌ 
இக்‌. குடியாட்சியின்‌. அடிப்படைப்‌ பண்புகளை, 
குடியாட்சியை நல்லாட்சியாக்கும்‌ சமதருமப்‌ பண்பு, 
பொதுவுடைமைப்‌ பண்பு ஆகியவற்றை வலியுறுத்து 
வதேயாகும்‌. ' z. ப்‌ 


82 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


(ஐ) கல்வி மரபு 

பள்ளி வகுப்புகளுக்கான இலக்கியம்‌ (ஆத்திசூடி 
முதலியன) வயது வரிசை, வகுப்பு வரிசைப்படி இன்‌ 
றுள்ள நிலையில்‌ கி.பி. ஒன்பது அல்லது பன்னிரண்‌ 
டாம்‌ நூற்றாண்டில்‌ ஒளவையார்‌ கால முதல்‌ பதி 
னாறாம்‌ நூற்றாண்டில்‌ அதிவீரராம பாண்டியன்‌, 
பதினெட்டாம்‌ நூற்றாண்டில்‌ குமரகுருபரர்‌ போன்‌ 
றவர்களால்‌ வளர்க்கப்பட்டதேயாகும்‌. ஆனால்‌, 
சங்க காலத்தில்‌ இதே மரபு இருந்தது என்பதைப்‌ 
புலவர்‌ பெயர்களில்‌ வரும்‌ கணக்காயர்‌ (பள்ளி 
uradu), இளம்பால்‌ (தொடக்கப்பள்ளி ஆசிரியர்‌) 
என்னும்‌ அடைமொழிகள்‌ காட்டும்‌, முதுமொழிக்‌ 
காஞ்சி, நாலடியார்‌ முதலிய ஏடுகளும்‌, திருக்குறளும்‌, 
ஆத்திசூடி போன்ற கல்வி வரிசைப்பட்டனவோ 
என்று கருத இடமுண்டு, அகத்திணை இலக்கியத்தில்‌ 
பிரிவின்‌ வகையாகக்‌ கூறப்படும்‌ கல்வியிற்‌ பிரிவு 
மணமானவர்களுக்காதலால்‌ அஃது இன்றைய 
கல்லூரி, பல்கலைக்கழகக்‌ சுல்வி போன்ற உயர்‌ 
நிலைக்‌ கல்வியே என்பதில்‌ ஐயமில்லை. 


இருவள்ளுவர்‌ கல்வி, கல்லாமை, கேள்வி, அறி 
வுடைமை என்னும்‌ நான்கு அதிகாரங்களையும்‌ 
பொருட்பாலில்‌ இறைமாட்சியை அடுத்து அமைத்‌ 
இருப்பதை நோக்க, உரையாசிரியர்‌ கருதுவதுபோல 
அது தனிமனிதர்‌ அல்லது அரசர்‌ கல்விபற்றியது 
அன்று; பள்ளி, கல்லூரி, பல்கலைக்கழகம்‌ உட்பட்ட 
தேசியக்‌ சுல்விபற்றியதே ஆகும்‌ என்று கூறத்தகும்‌. 
ஏனெனில்‌, கல்லாமை அதிகாரம்‌ கல்லாமை ஒழிப்புக்‌ 
குறித்ததேயாகும்‌. கேள்வி அதிகாரம்‌ மக்கட்‌ கல்வி 
முறையே யன்றி வேறன்று. அறிவுடைமை 
அதிகாரம்‌ வாழ்வில்‌ கல்வியின்‌ பயன்பற்றிய 
தாகும்‌. முச்சங்க மரபு காட்டும்‌ கல்வி நிலை 
யுடன்‌ திருக்குறளில்‌ கூறப்படும்‌ கல்வியின்‌ குறிக்‌ 
கோளை நோக்க, தமிழர்‌ தேசியக்‌ கல்வி இலக்கு 
எல்லாரும்‌ எழுத்தறிவு பெறுதல்‌ என்னும்‌ இன்றைய 
sad இலக்கினும்‌ எத்தனையோ உயரியது என்ன 
லாம்‌. அது வாணிக நலனோ அரசு நலனோ மட்டும்‌ 
குறித்த தேசியக்‌ கல்வி இலக்கன்று; மனித இன 
நலன்‌ குறித்த உலகக்‌. கல்வியாகும்‌. ‘ADAST 
றறியாமை?, “இலங்கு நூல்‌ கற்றார்‌',*கற்றதனாலாய 
யயன்‌ஃஃ...வாலறிவன்‌ நற்றாள்‌ தொழல்‌” என்னும்‌ 
திருவள்ளுவர்‌ குறிப்புகள்‌ அந்த இலக்கை முழு உலக 
நலனாகிய இறைவனடி சேர்தல்வரை கொண்டு 
செல்கின்றன. 


(ஓ) பண்பு மரபு 

பக்தித்‌ துறையிலும்‌ ஒழுக்கத்‌ துறையிலும்‌ உல 
இன்‌ ஒப்புயர்வற்ற இலக்கியம்‌ படைத்த மொழி 
தமிழ்‌. உண்மையில்‌ இவ்விரு துறைகளுக்கும்‌ ஒரு 
முத்தாய்ப்பாக விளங்குவதே திருக்குறள்‌. ஏனெனில்‌ 
அது பக்தியையும்‌ . ஒழுக்கத்தையும்‌ மட்டுமன்றி, 
கல்வியையும்‌, அறிவையும்‌, காதல்‌, அன்பு, அருள்‌ 


ஆகியவற்றையும்‌, கலை, அழகு ஆகியவற்றையும்‌, 
வீரம்‌, ஆற்றல்‌, இன்பம்‌ ஆகியவற்றையும்‌ 
இணைத்து முதல்‌ அதிகாரத்‌ திலேயே எல்லா மனித 
இன நலக்‌ குறிக்கோள்களையும்‌ தன்னகம்‌ கொண்ட 
குறிக்கோளாகக்‌ கடவுளை நமக்குச்‌ இத்திரித்துக்‌ 
காட்டுகிறது. நாத்திகர்கள்கூட ஏற்கும்‌ கடவுட்‌ 
குறிக்கோள்‌ இது. மக்களுக்காக ஆட்சி என்ற குடி 
யாட்சிப்‌ பண்பு போல, மக்களுக்காகச்‌ சமயம்‌, 
மக்களுக்காகக்‌ கடவுள்‌ என்ற தமிழ்‌ வள்ளுவக்‌ குறிக்‌ 
கோளை இது புலப்படுத்துகிறது. 


தமிழில்‌ எல்லாச்‌ சமய இலக்கியங்களும்‌ இத்‌ 
தமிழ்ப்‌ பண்பில்‌ குளித்து அவ்வச்‌ சமயத்துக்குத்‌ 
தூய்மையும்‌ உயர்வும்‌ அளித்துள்ளவ. புத்தர்‌ 
தோத்திரமாயினும்‌, அருகன்‌ தோத்திரமாயினும்‌, 
சைவ வைணவத்‌ தோத்திரமாயினும்‌, கிறித்துவ 
இசுலாமியத்‌ தோத்திரமாயினும்‌ எல்லாவற்றிலும்‌ 
இத்‌ தமிழ்ப்‌ பண்பு மிளிர்வது காணலாம்‌. சமயங்‌ 
கடந்த, நாடு மொழி இனங்‌ கடந்த, உயர்வு தாழ்வு 
வேறுபாடற்ற, அன்பில்‌ நிறைந்த தன்மையே 
கடவுட்பண்பு, அதுவே தமிழ்ப்பண்பு, “யாதும்‌ ஊரே 
யாவரும்‌ கேளிர்‌”, “ஒன்றே குலம்‌, ஒருவனே தேவன்‌, 
“வானுலகம்‌ வேண்டேன்‌, நரகும்‌ புக அஞ்சேன்‌, 
உன்‌ பெயர்‌ கூறும்‌ உரிமை போதும்‌”, 'புழுவாய்ப்‌ 
பிறக்கினும்‌ உன்‌ அடி வழுவா திருக்கு வேண்டும்‌”, 
“யான்‌ பெற்ற இன்பம்‌ பெறுக இவ்வையகம்‌”, ‘Gus 
உலகம்‌ இல்‌ எனினும்‌ ஈதலே நன்று” என்ற சிரிய 
கருத்துகளைத்‌ தமிழிலக்சியத்தில்‌ தொடக்கமுதல்‌ 
இன்றுவரை தொடர்ந்தே காணலாம்‌. 


தீது தீர்ந்த, வடு நீங்கிய, மாசிலாத, அலதிலாத 
என்னும்‌ அடைமொழிகளைக்‌ கடவுளுக்கும்‌ பண்பு 
களுக்கும்‌ வழிவழியாகத்‌ தமிழர்‌ வழங்கியுள்ளனர்‌. 
திருவள்ளுவரின்‌ அதிகாரங்களில்‌ பெரும்பாலானவை 
எதிர்மறையாகவே :அமைந்துள்ளதன்‌ குறிப்பு 
இதுவே. தீமையைப்‌ படிப்படியாக விலக்கிய தூய 
பயிற்சி நலப்பண்பையே தமிழர்‌ யோக முறையாகக்‌ 
கொண்டிருந்தனர்‌ என்பதை இது: காட்டுகிறது. 
இமையையே இப்பயிற்சியால்‌ நன்மையாக்கி நன்‌ 
மைக்கு ஆற்றல்‌ தரும்‌ பண்பாக, இதனை வள்ளுவர்‌ 
மரபில்‌ நின்ற தமிழ்‌ மரபு கொள்கிறது. 


6. முடிவுரை 

தமிழ்‌ ஒரு மொழி மட்டுமன்று, ஒரு பண்பு, அது 
மொழி கடந்த, சமயங்‌ கடந்த, நாடு கடந்த, 
இனங்‌ கடந்த பண்பு. தமிழ்க்‌ கண்ணோட்டத்துடன்‌ 
ஒருவர்‌ எம்மொழி பயின்றாலும்‌, எச்சமயம்‌ தழுவி 
னாலும்‌, எந்நாட்டுக்குத்‌ தொண்டாற்றினாலும்‌, 
அவர்‌ அவ்வம்மொழியையும்‌ சமயத்தையும்‌ நாட்‌ 
டையும்‌ தம்மையும்‌ உடனடி வெற்றி அதாவது 
உலகியல்‌ வெற்றி நோக்கி மட்டுமன்று, நிலையான 
வெற்றியாகிய ஆன்மிகவெற்றி அன்னம்‌ உயர்த்தி 
விடுவர்‌ என்பது உறுதி. 


83 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


மிழகத்துக்கு அப்பால்‌, அநேகமாக இந்தியாவின்‌ 
எல்லா மாநிலங்களிலுமே தமிழர்கள்‌ வாழ்ந்து 
வருகிறார்கள்‌. இவர்கள்‌ தமிழகத்திலிருந்து இடம்‌ 
பெயர்ந்து வேறு மாநிலங்களில்‌ குடியேறிய 
தற்கு அடிப்படையான காரணங்கள்‌ வேறுவேறாக 
இருக்கலாம்‌; குடிபெயர்ந்த கால கட்டங்களும்‌ 
வேறுவேறாக. இருக்கலாம்‌. ஆனாலும்‌, பல்வேறு 
மாநிலங்களிலும்‌, மொழிச்‌ சிறுபான்மையர்‌ என்ற 
வகையில்‌, அவர்களின்‌: வாழ்க்கை முறை சற்றேறக்‌ 


குறைய ஒரே விதமாகத்தான்‌ அமைந்திருக்‌ 
கிறது. 
எங்கே, எங்கே? 


தமிழகத்தின்‌ அண்டை மாநிலங்களான கேரளம்‌, 
கருநாடகம்‌, ஆந்திரம்‌ ஆயெவற்றில்‌ வாழும்‌ தமி 
piada பெரும்பாலோர்‌ சென்றேறு குடிகள்‌ அல்‌ 
லர்‌; காலங்காலமாக அவர்கள்‌ அங்கேயே வாழ்ந்து 
வருகிறார்கள்‌. இந்த மாநிலங்களில்‌ புதிய பெரிய 
தொழிற்களங்கள்‌ தோன்றியதன்‌ காரணமாக, 
20/25 ஆண்டுகளில்‌ இந்த மாநிலங்களில்‌ குடியேறி 
யவர்கள்‌ தவிர, பெரும்பான்மையான தமிழர்கள்‌ 
அங்கேயே நிரந்தரமாக வாழ்ந்து வருபவர்களே. 


இதற்கு முற்றிலும்‌ மாறாக, இந்தியாவின்‌ பிற 
மாநிலங்களில்‌ வாழும்‌ தமிழர்கள்‌ பிழைப்பு நாடி 
யும்‌ வேலை வாய்ப்புத்‌ தேடியும்‌ சென்றிருக்கிறார்‌ 
கள்‌. ஆங்கில: ஆட்சியின்‌ பிற்பகுதியிலும்‌ நாடு 
விடுதலை பெற்ற பிறகும்‌ இடம்‌ பெயர்ந்தவர்கள்‌ 


முனைவர்‌ சாலை இளந்திரையன்‌ 


இவர்கள்‌. மேற்கு வங்கம்‌, உத்தரப்‌ பிரதேசம்‌, 
பீகார்‌, பம்பாய்‌, குஜராத்‌, ஒரிசா, பஞ்சாப்‌, 
அந்தமான்‌ முதலிய மாநிலங்களில்‌ தமிழர்களின்‌ 
தொகை கணிசமாக உள்ளது. 


ஆங்கில ஆட்சிக்‌ காலத்தில்‌ கல்கத்தா நகரம்‌ 
இந்தியாவின்‌ தலைநகராக இருந்தது. மத்திய 
அரசில்‌ வேலை பெற்ற Aw தமிழர்கள்‌ வங்கத்தின்‌ 
தலைநகரில்‌ குடியேறினார்கள்‌. தலைநகர்‌, பிறகு 
தில்லிக்கு மாற்றப்பட்டாலும்‌ கல்கத்தாவில்‌ நிலை 
யாகத்‌ தங்கிவிட்ட தமிழர்களின்‌ வழி மக்கள்‌ அங்‌ 
கேயே தொடர்ந்து வாழ்ந்து வருறொர்கள்‌. இது 
போலவே, தொழில்‌ நக்ரமாகிய பம்பாயும்‌ பல 
தமிழர்களைக்‌ கவர்ந்தது. இவர்களின்‌ பெருக்கத்‌ 
தையும்‌ செல்வாக்கையும்‌ எதிர்த்துச்‌ சவசேனை என்‌ 
னும்‌ இயக்கம்‌ கிளர்ச்சி செய்யும்‌ அளவுக்கு, அங்கே 
தமிழர்களின்‌ கூட்டம்‌ பெருகி இருந்தது. மட்‌ 
டுங்கா, தாராவி என்னும்‌ நகர்ப்பகுதிகள்‌ தமிழ்ப்‌ 
பகுதிகள்‌ போலவே காட்சியளிப்பதும்‌ நினைக்கத்‌ 
தக்கது. குஜராத்‌ மாநிலத்து ஆலைத்‌ தொழிலில்‌ 
ஈடுபட்டுப்‌ பல ஆயிரம்‌ தமிழர்கள்‌, அந்த மாநிலத்‌ 
தின்‌ தலைநகரிலும்‌ பிற இடங்களிலும்‌ வாழ்ந்து 
வருகிறார்கள்‌. 

உத்தரப்‌ பிரதேசத்தின்‌ மேற்குக்‌ கோடியில்‌ உள்ள 
தும்‌ இந்தியாவின்‌ தலைநகருமாகிய தில்லி மாநகரில்‌, 
இந்தியாவின்‌ எல்லா மொழியினரும்‌ வாழ்றொர்கள்‌. 
இங்கு வாழும்‌ தமிழர்களின்‌ தொகை சுமார்‌ மூன்று 
இலட்சம்‌ இருக்கும்‌ என்று தோன்றுகிறது? 


Digitized by Noolahiih Foundation. 
noolaham.org | aavanaham.org 


இருவகைத்‌ தமிழர்கள்‌ 
ஏற்கெனவே குறிப்பிட்டிருப்பது போல, தமி 


“கத்தை விட்டு வெளியேறி இந்தியாவின்‌ வேறு 


மாநிலங்களில்‌ குடியேறி இருப்பவர்கள்‌- வேலை 
வாய்ப்புத்‌ தேடிச்‌ சென்றவர்கள்‌, பஞ்சம்‌ பிழைக்‌ 
கச்‌ சென்றவர்கள்‌ என்னும்‌ இரண்டு பிரிவுகளில்‌ 
அடங்குவார்கள்‌ (கேரளம்‌, கருநாடகம்‌, ஆந்திரம்‌ 
ஆகிய மாநிலங்களில்‌ வாழும்‌ தமிழர்கள்‌ அந்தஅந்த 
மாநிலங்களுக்கே உரியோராய்த்‌ தொழில்களிலும்‌ 
பெரும்பணிகளிலும்‌ ஈடுபட்டு வந்தாலும்‌, சிறு 
பான்மையர்‌ என்ற வகையில்‌, அவர்களின்‌ நிலை, 
வேறு மாநிலங்களில்‌ வாழும்‌ தமிழர்களின்‌ நிலை 
யில்‌ இருந்து பெரிதும்‌ வேறுபட்டதாக இல்லை). 


அரசினர்ப்‌ பணி அல்லது தனியார்துறைப்‌ பணி 
காரணமாக அயல்‌ மாநிலங்களில்‌ குடியேறியவர்கள்‌ 
பெரும்பாலும்‌ மேல்‌ நிலையைச்‌ சேர்ந்த படித்த 
தமிழர்கள்‌. மேற்குறித்த மூன்று பாரம்பரிய மா 
நிலங்களில்‌ இத்தகைய நிலை பெற்றிருப்போரும்‌ 
இந்த வர்க்கத்தினரே. 


இதன்‌ காரணமாக, வெளி மாநிலங்களில்‌ வாழும்‌ 
தமிழர்களிடையில்‌ இயல்பாகவே இரண்டு வகை 
யினர்‌ உருவாகிவிட்டார்கள்‌; ஒருவகையினர்‌, படித்‌ 
துப்‌ பதவி பெற்று அல்லது சொந்தத்‌ தொழில்கள்‌ 
செய்து வருபவர்கள்‌; அடுத்த வகையினர்‌, கடுமை 
யான உடல்‌ உழைப்பினால்‌, சற்றே தாழ்ந்த நிலை 
யில்‌ ஒதுங்கி வாழ்பவர்கள்‌. இதிலே முக்கியமாகக்‌ 
குறிப்பிடத்‌ தக்கது என்னவென்றால்‌ கடந்த ஏழு, 
எட்டு ஆண்டுகளுக்கு முன்புவரை, ஒவ்வோர்‌ 
இடத்திலும்‌ வாழ்ந்து வருகிற இந்த இரண்டு 
வகையான தமிழர்களுக்கிடையே எந்தச்‌ சிறிய 
தொடர்பும்‌ இருந்ததில்லை. இலங்கை நாட்டில்‌ 
யாழ்ப்பாணத்துத்‌ தமிழர்களும்‌ மலைப்பகுதியின்‌ 
இந்திய வழியினரான தமிழர்களும்‌ தனிப்பிரிந்து 
வாழ்ந்தது போலவே, இங்கும்‌, இந்த இருவகைத்‌ 
தமிழர்களும்‌ வாழ்ந்தார்கள்‌. 


வெளி மாநிலத்‌ தமிழர்கள்‌ இப்படிப்‌ பிரிந்து 
நின்றதற்கு நம்மிடையே உள்ள சாதிப்‌ பாகுபாடு 
ஒரு காரணமாக இருக்கலாம்‌. அதைவிட, தொழில்‌ 
வகையிலும்‌ வருமான வகையிலும்‌ அவர்களிடம்‌ 
நிலவிய வேறுபாடே அவர்களைப்‌ பிரித்து நிறுத்‌ 
இயது என்று சொல்லவேண்டும்‌. 


ஒருவகையினர்‌, படித்தவர்கள்‌; அரசிலோ தனி 
யார்‌ துறையிலோ பதவிகள்‌ வகிப்பவர்கள்‌; அல்‌ 
லது சொந்தத்‌ தொழில்‌ வருமானம்‌ உடையவர்கள்‌. 
எனவே, நிரந்தர வருமானம்‌ உடைய சுகவாசிகள்‌. 
அடுத்த வகையினர்‌ ஆலைகளிலும்‌, சுரங்கங்களி 
லும்‌, கப்பல்‌ துறைகளிலும்‌, புதிய கனரகத்‌ 
தொழிற்சாலைகளிலும்‌ தாழ்ந்த நிலையில்‌ (குறைந்த 
சம்பளத்தில்‌) வேலை செய்பவர்கள்‌. . இவர்களில்‌ 
பலருக்கு நிரந்தரமான வேலை. கிடையாது. இவர்‌ 
களில்‌ பெரும்பாலோர்‌. அங்கங்கே கூலி வேலை 


அல்லது வீட்டு வேலை செய்பவர்கள்‌; அல்லது ஒரு 
நாளைக்கு இரண்டு ரூபாய்‌ முதல்‌ அய்ந்து ரூபாய்‌ 
வரை கிடைக்கக்கூடிய சில்லறை வியாபாரங்களில்‌ 
ஈடுபட்டு இருப்பவர்கள்‌. எனவே, வாழ்க்கையையே 
ஒரு பிரச்சினையாக ஏற்றுக்‌ காலந்தள்ளவேண்டி 
யவர்கள்‌. ஆகவே, இவர்களிடையே நெருங்கிய 
தொடர்புறவு ஏற்படவில்லை. 


தமிழ்க்‌ கல்வி 

மொழிச்‌ சிறுபான்மையர்‌ என்ற வகையில்‌ வெளி 
மாநிலத்‌ தமிழர்களுக்குச்‌ சில உரிமைகள்‌ உள்ளன. 
அவைகளில்‌ முக்கியமானது தாய்மொழிக்‌ கல்வியைப்‌ 
பற்றியது. அந்தந்த மாநிலங்கள்‌, அங்கே வாழும்‌ 
தமிழர்கள்‌ தங்கள்‌ மொழியைக்‌ கற்றுக்கொள்ள 
வாய்ப்பு ஏற்படுத்தித்‌ தரவேண்டும்‌ என்பதோடு, 
தமிழர்கள்‌ தங்கள்‌ கல்வி நிறுவனங்களை நடத்திக்‌ 
கொள்ளவும்‌ உரிமை வழங்கப்பட்டு இருக்கிறது. 


இந்த உரிமையைப்‌ பயன்படுத்திக்கொண்டு 
தில்லி, பம்பாய்‌, கல்கத்தா, அய்தராபாத்‌, பெங்‌ 
களூர்‌, திருவனந்தபுரம்‌ போன்ற மாநிலத்‌ தலை 
நகர்களில்‌, தமிழர்கள்‌ தங்கள்‌ கல்வி நிறுவனங்களை 
ஏஏற்படுத்தியுள்ளார்கள்‌. தில்லி மாநகரிலே மட்டும்‌ 
தமிழ்ப்‌ பிள்ளைகளுக்காகத்‌ தமிழர்களே நடத்தும்‌ 
ஏழு மேல்நிலைப்‌ பள்ளிகள்‌ உள்ளன. 


ஆனாலும்‌, இங்கெல்லாம்‌ வாழ்கின்ற சாதாரணத்‌ 
தமிழர்கள்‌ இந்தக்‌- கல்வி நிறுவனங்களால்‌ தேவை 
யான அளவு பயன்‌ பெறவில்லை. அவர்களின்‌ 
தமிழ்க்‌ கல்வி, அந்தந்த மாநில அரசுகள்‌ வழங்கும்‌ 
சிறிய சலுகைகளை நம்பியே நடைபெற வேண்டி 
இருந்தது; இன்னமும்‌ இந்நிலை நீடிக்கவே செய்‌ 
கிறது. சான்றாக, தில்லி மாநகரில்‌, தமிழ்ப்‌ 
பிள்ளைகளுக்காகவே (ஒன்று முதல்‌ 12 வகுப்பு வரை 
உள்ள) ஏழு மேல்நிலைப்‌ பள்ளிகள்‌ இருந்தாலும்‌, 
(பத்துத்‌ தேய்த்தல்‌ என்னும்‌) வீட்டு வேலை செய்‌ 
தும்‌ கூலி வேலைகள்‌ செய்தும்‌ வாழும்‌ பல்லாயிரம்‌ 
எளிய தமிழர்கள்‌, தில்லி நகராண்மைக்‌ சுழகத்தார்‌ 
அமைத்துள்ள தொடக்கத்‌ தமிழ்ப்‌ பள்ளிகளுக்கே 
செல்லவேண்டியுள்ள து. 


வெளி மாநிலத்‌ தமிழர்களின்‌ கல்வியைப்பற்றிப்‌ 
பேசும்போது, அங்கங்கே உயர்‌ மட்டத்தில்‌ தமிழ்க்‌ 
கல்விக்கு ஏற்பட்டுள்ள வாய்ப்புகளையும்‌ சிந்திக்க 
வேண்டும்‌. திருவனந்தபுரம்‌, கள்ளிக்கோட்டை, 
பெங்களூர்‌, திருப்பதி, அய்தராபாத்‌, காசி, அலகா 
பாத்‌, கல்கத்தா, பஞ்சாப்‌, இல்ட்சுமணபுரி, ஆக்ரா, 
தில்லி ஆகிய பல்கலைக்கழகங்களில்‌ பட்டப்படிப்பில்‌ 
தமிழை ஒரு பாடமாகப்‌ பயில வாய்ப்பு உள்ளது. 
திருவனந்தபுரம்‌, கோழிக்கோடு, திருவேங்கடவன்‌ 
(திருப்பதி), உசுமானியா, தில்லி ஆகிய பல்கலைக்‌ 
கழகங்களில்‌ தமிழ்‌. எம்‌.ஏ. . படிக்கவும்‌ தமிழின்‌ 
உயர்படிப்பாகிய : முனைவர்‌ (டாக்டர்‌) .. பட்டத்‌ 
துக்கு ஆராய்ச்சி செய்யவும்‌ வாய்ப்பு இருந்து 
வருகிறது. 


85 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


தமிழ்ச்‌ சங்கங்கள்‌ . = ப்‌ 

வெளி. மாநிலத்‌ தமிழர்கள்‌ தமிழ்க்‌ கல்வியிலே 
காட்டும்‌ ஆர்வத்தில்‌.ஏற்றத்தாழ்வுகள்‌ இருந்தாலும்‌ 
தமிழ்ச்‌ சங்கங்கள்‌ அமைத்துக்கொள்வதில்‌ இந்தத்‌ 
தமிழர்கள்‌ பெருமளவு ஆர்வம்‌ காட்டியே வந்திருக்‌ 
கிறார்கள்‌. அதுபோலவே, தமிழர்களில்‌ உயர்‌ 
நிலையினரும்‌ தாழ்நிலையினரும்‌, தத்தம்‌ வழிபடு 
தெய்வங்களுக்குக்‌ கோயில்கள்‌ கட்டுவதிலும்‌ விழா 
எடுப்பதிலும்‌ எந்தக்‌ குறையும்‌ வைக்கவில்லை. 
இவர்களில்‌ பல பேர்‌, வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு 
வேண்டிய பணிகளில்‌ ஊக்கமாக ஈடுபடவில்லை 
என்கிற குறை இருக்கலாம்‌; சைவ, வைணவ மற்றும்‌ 
சிறுதெய்வ வழிபாட்டுக்கான கோயில்களை எழுப்ப 
வில்லை என்ற குறையே கிடையாது. 


மேற்படி சங்கங்களின்‌ வரிசையில்‌ திருவனந்த 
புரம்‌ தமிழ்ச்‌ சங்கம்‌, பெங்களூர்த்‌ தமிழ்ச்‌ சங்கம்‌, 
பம்பாய்த்‌ தமிழ்ச்‌ சங்கம்‌, தில்லித்‌ தமிழ்ச்‌ சங்கம்‌ 
முதலியவை குறிப்பிடத்‌ தக்கவை. வள்ளுவர்‌, சுப்‌ 
பிரமணியக்‌ கவிஞர்‌ முதலியோர்‌ பெயரில்‌ அமைந்த 
தமிழ்ச்‌ சங்கங்களும்‌ சில ஊர்களிலே உண்டு. 


தமிழகத்திலிருந்து எளிதான போக்குவரத்து 
வசதிகளைக்‌ கொண்ட இந்த நகரங்களில்‌ மட்டுமல்‌ 
லாமல்‌ கான்பூர்‌, ஆக்ரா, பூனா, பத்ராவதி, நாகபுரி, 
சித்தூர்‌, கோலார்‌ தங்கவயல்‌, பிலாய்‌, ரூர்கேலா, 
துர்க்காபூர்‌ போன்ற இடங்களிலும்‌ தமிழின்‌ பேரால்‌ 
சங்கங்களை 'அமைத்துள்ளார்கள்‌. நாட்டின்‌: பல்‌ 
வேறு இடங்களில்‌ உள்ள (அய்‌.அய்‌.டி.) தொழிலியல்‌ 
கல்விக்‌ கழகங்களில்‌ சென்று சேரும்‌ தமிழகத்து 
மாணவர்களும்‌, அங்கங்கே, தங்கள்‌ தமிழ்ச்‌ சங்கங்‌ 
களை அமைத்துள்ளார்கள்‌. இலக்கியச்‌ சொற்‌ 
பொழிவு, இசை நடன நிகழ்ச்சி போன்றவைகளும்‌ 
இவற்றிலே நடப்பது உண்டு. அந்தந்த மாநில 
மக்களில்‌ விருப்பமுடையவர்களுக்குத்‌ தமிழைக்‌ 
கற்பிப்பதிலும்‌ இச்‌ சங்கங்கள்‌ ஈடுபடுவது உண்டு. 


தமிழர்‌ அல்லாதவர்களுக்குத்‌ தமிழ்‌ இலக்கி 
யத்தை அறிமுகம்‌ செய்வதிலும்‌ இச்‌ சங்கங்கள்‌ அவ்‌ 
வப்போது ஆர்வம்‌ காட்டி வந்துள்ளன. கல்கத்தா 
விலே உள்ள பாரதி தமிழ்ச்‌ சங்கம்‌, பாரதி இலக்‌ 
கியத்தை ஆங்கிலத்தில்‌ மொழிபெயர்த்துள்ளது; 
சங்க இலக்கியத்தின்‌ சில பகுதிகளையும்‌ இச்‌ சங்கம்‌ 
ஆங்கிலத்தில்‌ வெளியிட்டுள்ளது. தில்லித்‌ தமிழ்ச்‌ 
சங்கம்‌ வ.வே.சு. அய்யரின்‌ கம்பராமாயண ஆய்‌ 
வையும்‌ திருக்குறள்‌ ஆங்கில மொழிபெயர்ப்பையும்‌ 
வெளியிட்டுள்ளது. 


இவை தவிர, தமிழ்‌ இதழ்களையும்‌ புத்தகங்‌ 
களையும்கூட இவை வெளியிடுகின்றன. பம்பாய்த்‌ 
தமிழ்ச்‌ சங்கம்‌ அணுவைப்பற்றி என்னும்‌ தமிழ்‌ 
நூலையும்‌, சங்கத்தின்‌ வெள்ளி விழாவின்போது 
நாடக நூல்‌ ஒன்றினையும்‌ வெளியிட்டதோடு; 
மாதம்தோறும்‌ ஏடு என்னும்‌ இதழையும்‌ வெளி 
யிடுகிறது. இச்சங்கத்தோடு தொடர்புடைய 


முருகையா என்பவர்‌ விந்தியா என்னும்‌ அழதிம 
மாத இதழைச்‌ சிறிது காலம்‌ நடத்திவந்தார்‌. 


திருவனந்தபுரம்‌ தமிழ்ச்‌ சங்கம்‌ கேரளத்‌ தமிழ்‌ 
என்னும்‌ மாத இதழை வெளியிடுகிறது. பெங்களூர்த்‌ 
தமிழ்ச்‌ சங்கத்திலிருந்து ஊற்று (மாத இதழ்‌) வெளி 
வருகிறது. தில்லித்‌ தமிழ்ச்‌ சங்கம்‌ சுடர்‌ என்னும்‌ 
ஆண்டிதழை வெளியிடுகிறது. பொதுவாகவே 
“சுடர்கள்‌ ? சிறந்த கட்டுரை, ஆய்வுரைகளைத்‌ 
தாங்கி வரும்‌, 1971-ல்‌ தில்லித்‌ தமிழ்ச்‌ சங்கம்‌ 
வெளியிட்ட வெள்ளி விழா மலர்‌ பலராலும்‌ சீரிய 
இலக்கியப்‌ பெட்டகமாகப்‌ போற்றப்பட்டது. 


எழுத்தாளர்கள்‌ 

தமிழ்ச்‌ சங்கங்களோடு தொடர்புபட்டவர்களும்‌ 
தொடர்புபடாதவர்களுமான பல தமிழர்கள்‌, ஆங்‌ 
காங்கு இருந்து, தமிழ்‌ இதழ்களையும்‌ வெளியிட்டு 
வருகிறார்கள்‌. இருவனந்தபுரத் திலிருந்து வஞ்சி 
நாடு வார இதழ்‌ பல காலமாக வெளி வருகிறது, 
கணையாழி என்னும்‌ மாத இதழ்‌ சிறிது காலம்‌ 
தில்லியிலிருந்து வெளி வந்தது. . (சென்னை) அறி 
வியக்கப்‌ பேரவையினர்‌ வெளியிடும்‌ அறிவியக்கம்‌ 
மாத இதழின்‌ சிறப்பாசிரியர்‌ அலுவலகம்‌ 
தில்லியிலேயே உள்ளது. 


பெங்களூரிலிருந்து இனச்சுடர்‌ என்னும்‌ நாளிதழ்‌ 
வெளி வருகிறது, அந்தமான்‌ முரசு என்னும்‌ மாத 
இதம்‌ அந்தத்‌ தீவிலிருந்து வெளி வருகிறது. இவை 
தவிர, அவ்வப்போது தோன்றிச்‌ சிறிது காலம்‌ 
நடந்து, நின்றுவிட்ட சில இதழ்களும்‌ உண்டு. 


வெளி மாநிலத்‌ தமிழர்களில்‌ பல. எழுத்தாளர்‌ 
களும்‌ உருவாகியுள்ளார்கள்‌. குறிப்பாக, தமிழகத்‌ 
தின்‌ பொழுதுபோக்கு இதழ்களில்‌ எழுதுவோரில்‌ 
பலர்‌ வெளி மாநிலத்‌ தமிழர்களே. ஆயினும்‌, தரம்‌ 
வாய்ந்த தமிழ்‌ எழுத்தாளர்களில்‌ சிலபேர்‌ தில்லி, 
திருவனந்தபுரம்‌ போன்ற இடங்களில்‌ arpa 
றார்கள்‌. இவர்கள்‌ தங்கள்‌ சங்கங்களையும்‌ அமைத்‌ 
திருக்கிறார்கள்‌. அவற்றுள்‌ கல்கத்தாத்‌ தமிழ்‌ 
எழுத்தாளர்‌ சங்கமும்‌ தில்லித்‌ தமிழ்‌ எழுத்தாளர்‌ 
சங்கமும்‌ குறிப்பிடத்‌ தக்கவை. 


பண்பாட்டு இணைவுகள்‌ 

பிற மாநிலங்களில்‌ வாழும்‌ தமிழர்கள்‌ பொரு 
ளாதார வசதியிலும்‌, மொழி, கலை போன்ற பண்‌ 
பாட்டு நடவடிக்கைகளிலும்‌ இருவேறு. விதமாக 
இருப்பது போலவே, பிற மொழி மக்களின்‌, மொழி, 
கலை, பழக்க வழக்கம்‌ முதலியவைகளால்‌ இவர்‌ 
களின்‌ வாழ்வில்‌ ஏற்பட்டுள்ள தாக்கமும்‌ (Influence) 
இருவேறு விதமாகத்தான்‌ உள்ளது. 


வெளி மாநில உயர்நிலைத்‌ தமிழர்களின்‌ பேச்சு 
மொழியில்‌ அந்தந்த மாநிலத்து மொழியின்‌ சொற்‌ 
களைவிட ஆங்கிலச்‌ சொற்களே மிகுதியாக உள்ளன. 


Digitized by Noolattrn Foundation. 
noolaham.org | aavanaham.org 


சான்றாக, - கேரளத்தில்‌ : வாழும்‌. (தமிழராகிற) 
ஓர்‌ உயர்‌ அதிகாரியின்‌ வீட்டுத்‌ தமிழில்‌ மலையாள 
மொழியின்‌ சொற்கள்‌ ல கலந்திருப்பினும்‌ ஆங்கில 
மொழிச்‌ சொற்கலப்பே. அதிகம்‌. அதேபோல்‌, 
தில்லித்‌ தமிழ்‌ உயர்‌ அதிகாரியும்‌ அவர்‌ மக்களும்‌ 
பஞ்சாபி, இந்திமொழிச்‌ சொற்கள்‌ சிலவற்றோடு 
ஆங்கெச்‌ சொற்களையும்‌ (சிலபோது ஆங்கில 
வாக்கியங்களையும்‌) மிகுதியாகக்‌ கலந்தே தமிழைப்‌ 
பேசுவார்கள்‌. 


வாய்ப்புக்‌ குறைந்த தமிழர்கள்‌, அந்தந்த 
மொழிப்‌ பகுதிகளில்‌ உள்ள தங்களைப்‌ போன்ற. 
தாழ்நிலை மக்களுடனேயே நெருங்கி வாழ வேண்டி 
யுள்ளது. பலபோது, அவர்களின்‌ மக்கள்‌ (தமி 
மார்கள்‌ நடத்தும்‌) தமிழ்ப்‌ பள்ளிகளுக்குச்‌ செல்ல 
வாய்ப்பு இராது; மாநில அரசு அமைத்துள்ள 
தமிழ்ப்‌ பள்ளிகள்‌ எங்கெங்கோ இருக்குமா தலால்‌, 
அங்கேயும்‌ இவர்கள்‌ சென்று தமிழ்‌ படிக்க முடி 
யாது. இந்தக்‌ காரணங்களால்‌ சாதாரணத்‌ தமிழர்‌ 
களின்‌ குழந்தைகள்‌, பெரும்பாலும்‌ அவர்கள்‌ 
சென்று குடியேறியுள்ள மாநிலத்தின்‌ மொழியையே 
படிக்கிறார்கள்‌. இந்தத்‌ தொடர்புகளின்‌ காரண 
மாக, அயல்‌ மாநிலங்களில்‌ உள்ள சாதாரணத்‌ 
தமிழர்களின்‌ தமிழ்ப்‌ பேச்சில்‌ அவ்வப்‌ பகுதியில்‌ 
உள்ள மொழியே மிகுதியாக ஊடுருவி நிற்கிறது. 


**முஃப்தாவா குடுக்கிறான்‌?.,.. அவன்‌ மர்ஜிப்படி 
செய்துட்டுப்‌ போறான்‌” என்றெல்லாம்‌ தில்லித்‌ 
தமிழர்கள்‌ மிகச்‌ சாதாரணமாகப்‌ பேசுவார்கள்‌. 
‘Meus’ என்றால்‌ இனாம்‌ அல்லது இலவசம்‌ 
என்று பொருள்‌; *மர்ஜி” என்றால்‌ (அவனுடைய) 
விருப்பம்‌ போல என்று பொருள்‌: 


ஆடை அணிகலன்களிலும்‌ இந்த வேறுபாடு காணக்‌ 
கடக்கிறது. வட மாநிலங்களில்‌ (வெயில்‌ காலத்‌ 
திலேகூட) வேட்டி கட்டும்‌ தமிழர்கள்‌ மிகமிகக்‌ 
குறைவு; எல்லோரும்‌ அந்தப்‌ பகுதி மக்களைப்‌ 
போல்‌, பேண்ட்‌ என்னும்‌ நெடுங்கால்‌ சட்டையே 
அணிவார்கள்‌. பெண்மக்களில்‌ இளந்தலைமுறை 
யினர்‌ சிலர்‌ பாவாடை, சட்டை, தாவணி அணி 
வார்கள்‌; பல பேர்‌, வடநாட்டுப்‌ பெண்களைப்‌ 
போலவே, சல்வார்‌ (கால்சட்டை), கமீஸ்‌ (நெடுஞ்‌ 
சட்டை), சுன்னி (மேல்‌ துண்டு) என்பவைகளையே 
அணிகிறார்கள்‌. இந்தத்‌ தமிழ்ப்‌ பெண்கள்‌ பத்துப்‌ 
பேர்‌ கூடும்‌ இடங்களிலும்‌, ஆங்கிலம்‌ அல்லது 
இந்தியிலேயே தங்களுக்குள்‌ பேசிக்கொள்வதால்‌ 
இவர்களைத்‌ தமிழ்ப்‌ பெண்கள்‌ என்று அடையாளம்‌ 
காண்பதே கடினம்‌. 


இவர்களில்‌ சில பேர்‌, ஆடைவகையில்‌ கால்சட்‌ 
டைக்கே தாவிவிட்டாலும்‌, மூக்குத்தி, கழுத்துச்‌ 
சங்கிலி, வளையல்‌ போன்றவற்றை அணிந்திருப்‌ 
பார்கள்‌. வட மாநிலங்களில்‌ பெண்கள்‌ மிகுதியான 
நகைகளை அணிவதில்லை. எனவே, நகை அணிய 
வாய்ப்பு இல்லாமலும்‌ பாவாடை, தாவணி வாங்க 


வசதி இல்லாமலும்‌ உள்ள சாதாரணத்‌ தமிழர்‌. 
களின்‌ பெண்கள்‌ வடநாட்டுப்‌ பெண்கள்‌ போலவே 
தான்‌ காட்சியளிப்பார்கள்‌. 


உணவுவகையில்‌ தமிழர்கள்‌ மிகுதியாக மாறி 
இருப்பதாகச்‌ சொல்ல முடியாது; எங்கே வாழ்ந்‌ 
தாலும்‌ சோறு, சாம்பார்‌, ரசம்‌, மோர்‌ என்ற வகை 
யிலேயே பிற மாநிலத்‌ தமிழர்களின்‌ உணவு அமை 
Apg. Aw உட்பகுதிகளில்‌ வாழும்‌ தமிழர்கள்‌ 
சப்பாத்தியை மிகுதியாக உண்ணக்கூடும்‌; அதே 
போல்‌ அந்தந்த மாநிலச்‌ சிறப்பு உணவுக்கும்‌, தங்‌ 
கள்‌ உணவுத்‌ திட்டத்தில்‌ இடங்கொடுத்திருப்பார்‌ 
கள்‌. ஆனால்‌, இதிலே பெரிய மாறுதல்‌ ஏற்பட 
வில்லை. 


பூரியும்‌ சப்பாத்தியும்‌ தென்னகத்தில்‌ பரவி வரு 
வது போலவே, தென்னகத்து மசால்தோசை வட 
இந்திய மாநிலங்களில்‌ மிகுதியாக விரும்பப்படு 
Ang. உளுந்து வடை, சாம்பார்‌ என்பவைகளுக்கும்‌ 
வடக்கிலே பெரும்‌ வரவேற்பு உள்ளது, வட 
நாட்டுப்‌ பெருநகரங்களில்‌, **மசால்‌ தோசை, வடை 
சாம்பார்‌ கிடைக்கும்‌” என்று எழுதப்படாத உண 
வுக்‌ கடைகளைப்‌ பார்ப்பதே அரிது, (பெரிய 
உணவகங்களில்‌ சாம்பாருக்கும்‌ தனி விலை உண்டு.) 
இதனால்‌, ஆங்காங்குச்‌ சென்று வேலை இல்லாமல்‌ 
உழன்ற பல எளிய தமிழர்களுக்கு இந்தக்‌ கடை 
களில்‌ வேலை கிடைத்துள்ளது. 


ஒரு மூழ்ச்சி 

அயல்‌ மாநிலங்களில்‌ தமிழர்களின்‌ வாழ்விலே 
மேடு பள்ளங்கள்‌ இருந்தாலும்‌, தமிழர்கள்‌ நம்பிக்‌ 
கையானவர்கள்‌, சுத்தமானவர்கள்‌, திறமைமிக்க 
உழைப்பாளிகள்‌ என்னும்‌ எண்ணம்‌ எந்த இடத்தி 
லும்‌ இருந்துதான்‌ வருகிறது. ஆங்கிலேயர்‌ காலத்‌ 
தில்‌ நாடெங்கும்‌ நெடுஞ்சாலைகள்‌ அமைத்ததிலும்‌ 
இரயில்‌ வழிகளை அமைத்ததிலும்‌ தமிழ்த்‌ தொழி 
லாளிகளுக்கு மிகுதியான பங்கு உண்டு என்று சொல்‌ 
லுவார்கள்‌. இன்றைக்கும்‌, இந்தியாவின்‌ பல பகுதி 
களில்‌ தமிழர்கள்‌ இந்தப்‌ பணித்துறைகளில்‌ மிகுதி 
யாகவே இருக்கிறார்கள்‌. 


மத்திய அரசிலும்‌ மாநில அரசுகளிலும்‌ பதவிகள்‌ 
வடித்துப்‌ பெருஞ்சிறப்பு . எய்திய தமிழர்‌ பலர்‌ 
உண்டு. இன்றும்‌ இந்த மரபு தொடர்ந்து இருந்து 
வருகிறது. தாங்கள்‌ சென்று வாழும்‌ பகுதிகளில்‌, 
தாங்கள்‌ தமிழ்‌ என்றும்‌ தமிழ்ப்‌ பண்பாடு என்றும்‌ 
நினைத்‌ தவைகளைப்‌ பரப்பியும்‌ வந்திருக்கிறார்கள்‌. 
இவர்களில்‌ பலபேர்‌ போதிய தமிழறிவும்‌ தமிழ்த்‌ 
தெளிவும்‌ இல்லாதவர்களாக இருந்துவிட்டதால்‌, 
தமிழின்‌ தலைமையான தனித்தன்மைகளை (குறிப்‌ 
பாக, சங்க இலக்கியம்‌, மதச்‌ சார்பற்ற தமிழ்‌ 
வாழ்க்கை போன்றவைகளை) இவர்கள்‌ பிறமொழி 
மக்களிடம்‌ எடுத்துக்‌ காட்டவில்லை. தில்லி போன்ற 
இடங்களிலாவது இந்தக்‌ குறை இப்போது APs 
நீக்கப்பட்டு வருகிறது. 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


தாயகப்‌ பற்று 

தமிழர்கள்‌ இந்தியாவின்‌ எந்த மாநிலத்தில்‌ 
சென்று வாழ்ந்தாலும்‌, தங்கள்‌ தாய்த்‌ தமிழகத்‌ 
தோடு நெருங்கிய தொடர்பு வைத்துக்கொள்ளவே 
விரும்புறொர்கள்‌. பொதுவாக, கோடை விடுமுறை 
யின்போது வெளிமாநிலத்‌ தமிழர்களில்‌ 100-க்கு 
85 பேருக்கு மேல்‌, தமிழகத்துக்கு வந்துவிடுகிறார்‌ 
கள்‌. இந்தியாவில்‌ உள்ள வேறு எந்த மொழியின 
ரையும்‌ விடத்‌ தமிழர்கள்‌ இத்தகைய “தாயக 
அன்பு' மிஞ்சியவர்களாகக்‌ காணப்படுகிறார்கள்‌. 


தங்கள்‌ மாநிலங்களை விட்டு வெளியிலே வாமும்‌ 
வங்காளிகள்‌, பஞ்சாபியர்‌, குஜராத்தியர்‌ போன்‌ 
றோர்‌ வெப்பம்‌ மிகுந்த கோடை காலத்தில்‌, 
தங்கள்‌ மாநிலங்களுக்குச்‌ செல்வதை விட, இமய௰ச்‌ 
சாரலில்‌ உள்ள சிம்லா, காஷ்மீர்‌, முசூரி போன்ற 
சுவாச இடங்களுக்கே செல்லுகிறார்கள்‌; தமிழர்‌ 
களோ கோடை மணி அடித்ததும்‌ தங்கள்‌ தாயகம்‌ 
நோக்கியே பயணப்படுகறார்கள்‌. 


இத்தகைய 'தாயகப்‌ பற்று தமிழர்களின்‌ வேறு 
பல நடவடிக்கைகளிலும்‌ வெளிப்படுகிறது; அங்‌ 
கங்கே, தமிழின்‌ பேரால்‌ சங்கம்‌ வைத்திருக்கிற 
வெளிமாநிலத்‌ தமிழர்கள்‌, அடிக்கடி, தாய்த்‌ தமி 
முகத்திலிருந்து அறிஞர்களை அழைத்து அவர்களின்‌ 
உரைகளைக்‌ கேட்பதில்‌ பெரிய ஆர்வம்‌ காட்டு 
கிறார்கள்‌. அவ்வப்போது தமிழகத்தில்‌ உள்ள 
குழுக்களை அழைத்து இசை, நடன, நாடக 
நிகழ்ச்சிகளை இவர்கள்‌ நடத்துவதும்‌ உண்டு. 
தமிழ்த்‌ திரைப்பட நடிக, நடிகையர்‌ வந்துவிட்‌ 
பாலோ, ஓடிப்போய்‌ விழுந்து மொய்த்துக்கொள்‌ 
வார்கள்‌. 


தாயகத்தின்‌ பெரும்பாலான தமிழர்களைப்‌ 
போலவே, வெளிமாநிலத்‌ தமிழர்களும்‌ இலக்கியம்‌, 
இசை, நடனம்‌, நாடகம்‌ என்னும்‌ கலைகளைவிடத்‌ 
திரைப்படத்தில்தான்‌ மிகுதியான ஈடுபாடு காட்டு 
கிறார்கள்‌. ஒரு குறிப்பிட்ட ஊரில்‌ ஒரு 10 தமிழ்க்‌ 
குடும்பங்கள்‌ இருந்தால்‌ போதும்‌; எப்படியாவது, 
வாரம்‌ ஒரு தமிழ்ப்படம்‌ திரையிடப்படுவதற்கு 
ஏற்பாடு செய்துவிடுகிறார்கள்‌. 


அரசியலிலேகூட வெளி மாநிலத்‌ தமிழர்கள்‌, 
தாங்கள்‌ வாழும்‌ இடத்து அரசியலைவிடத்‌ தமிழ 
சுத்து அரசியலிலேயே அதிகமான ஆர்வம்‌ காட்டு 
வார்கள்‌. இவர்களுக்கு வாக்குரிமை தமிழகத்திலே 
இராது; அவர்கள்‌ சென்று வாழும்‌ இடங்களிலே 
தான்‌ இருக்கும்‌. என்றாலும்‌, அவர்கள்‌ தமிழகத்‌ 
தில்‌ உள்ள அரசியல்‌ கட்சிகளுக்கே நிதி திரட்டி 
அனுப்புவார்கள்‌. 


இவ்வளவு பெரிய செய்திகளுக்குப்‌ போக வேண்‌ 
டியதில்லை; தங்கள்‌ ஊர்‌ வாழை இலை, வாழைத்‌ 
தண்டு, வாழைக்காய்‌, அப்பளம்‌, வடகம்‌, முறுக்கு, 
வெற்றிலை, பொழுதுபோக்குப்‌ பத்திரிகைகள்‌ என்‌ 
னும்‌ இவைகள்‌ இல்லாவிட்டால்‌, வெளி மாநிலத்‌ 
தமிழர்களில்‌ பலர்‌ சாம்பிக்‌ கூம்பிப்‌ போவார்கள்‌. 
வெளி மாநிலங்களில்‌, ஓர்‌ இடத்தில்‌ தமிழர்கள்‌ 
கணிசமாக வாழ்கிறார்கள்‌ என்பதை அறிவதற்கு 
மேற்படி “தமிழ்ப்‌ பொருள்‌'களை விற்கும்‌ 
பெட்டிக்கடைகளே அடையாளம்‌. 


விட்டும்‌ விடாத தொடர்பு 


தமிழகத்துக்கு அப்பால்‌, இந்திய மாநிலங்களில்‌ 
வாழும்‌ தமிழர்கள்‌, இந்தியக்‌ குடி.மக்கள்‌ என்ற 
முறையில்‌, அவ்வப்பகுதி மக்களோடு சம உரிமை 
யோடு வாழ்கிறார்கள்‌. பிறமொழிப்‌ பகுதிகளில்‌ 
தங்கள்‌ மொழி, கலை, பண்பாடுகளைக்‌ காத்து 
வாழ்வதில்‌ பல சிக்கல்களை எதிர்நோக்குகிறார்கள்‌. 
தங்களுக்குள்‌ வேறுபாடு பாராட்டுவதாலும்‌ சில 
போது தளர்ந்து நிற்கிறார்கள்‌. “மழலைத்‌ திரு 
மொழியிற்‌ சில வடுகும்‌ சில தமிழும்‌ குழறித்‌ தரு 
கருநாடியர்‌'” என்று தமிழறிந்த கருநாடகத்தாரைக்‌ 
குறிப்பிட்டது கலிங்கத்துப்‌ பரணி. அதுபோலவே, 
மொழி, கலை மற்றும்‌ பழக்க வழக்கங்களில்‌ பிற 
மொழி இன ஊடுருவல்களுக்கு இடந்‌ தந்துள்ள 
பிற மாநிலத்‌ தமிழர்கள்‌ தாயகத்‌ தமிழர்களுக்கு 
மிக இனிய உறவினர்களாக விளங்குகிறார்கள்‌, உல 
கெங்கும்‌ வாழும்‌, சுமார்‌ 7 கோடித்‌ தமிழர்களில்‌ 
இப்படி, தாயகத்தோடு விட்டும்‌ விடாத தொடர்‌ 
புடைய தமிழர்கள்‌. பல இலட்சம்‌ பேர்‌ இருப்பது 
நமது மொழியினத்துக்கே ஒரு புதுமையான 
வகைமைப்பாட்டைத்‌ தருகிறது அல்லவா? 


88 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


ae 


டாக்டர்‌ பொன்‌. கோதண்டராமன்‌ (பொற்கோ) 


இன்றைய அறிவுலகம்‌ அறிந்த வரையில்‌ இரண்‌ 
தி டாயிரத்தைந்நூறு ஆண்டுகட்கு மேற்பட்ட 
வரலாற்றுப்‌ பழமை உடையதாய்‌ இலக்கிய 
இலக்கண வளம்‌ உடையதாய்‌ இன்றும்‌ வழக்கு 
வன்மை உடையதாய்‌ விளங்கும்‌ ஓர்‌ உயர்‌ தனிச்‌ 
செம்மொழி தமிழ்தான்‌ என்பது நமக்குப்‌ பெரு 
மையும்‌ ஊக்கமும்‌ அளிக்கின்ற ஓர்‌ உண்மையாகும்‌. 
இந்த மொழிக்கு உரிய மக்கள்‌, அரசு, நாடு, சமயம்‌ 
ஆகிய எல்லாவற்றையும்விட மொழிக்கே முதன்மை 
கொடுத்து வந்திருக்கிறார்கள்‌ என்பது இந்த 
நாட்டு வரலாற்றை மேம்போக்காசப்‌ பார்த்தாலும்‌ 
தெளிவாக விளங்கும்‌. தமிழ்‌, தமிழர்‌, தமிழகம்‌ 
என்னும்‌ சொற்களின்‌ அமைப்பும்‌ இதை நமக்கு 
நுட்பமாக உணர்த்துகிறது. உலகில்‌ . பல்வேறு 
மொழிகள்‌ மக்களின்‌ பெயராலும்‌ நாட்டின்‌ பெய 
ராலும்‌ பெயர்‌ பெற்றிருக்க, இங்கு மட்டும்‌ மக்களும்‌ 
நாடும்‌ மொழியின்‌ பெயரால்‌ பெயர்‌ பெற்றிருப்பது 
ஆழ்ந்து சிந்திக்கத்‌ தக்கது. 


இன்று உலகில்‌ நூற்றைம்பதுக்கு மேற்பட்ட தனி 
நாடுகள்‌ உள்ளன. இவற்றில்‌ ஐம்பதுக்கு மேற்பட்ட 
நாடுகள்‌ தமிழோடும்‌ தமிழரோடும்‌ தமிழ்ப்‌ பண்‌ 
பாட்டோடும்‌ தொடர்புடையனவாக விளங்குகின்‌ 
றன. இந்தத்‌ தொடர்புகள்‌ பல்வேறு கால கட்டங்‌ 
களில்‌ பல்வேறு சூழல்களில்‌ பல்வேறு முறைகளில்‌ 
ஏற்பட்டிருக்கின்றன. : இந்தத்‌ தொடர்புகளை வர 
லாற்று நோக்கில்‌ ஆராய்வது மிகவும்‌ பயனுள்ள 
பணிதான்‌ என்றாலும்‌ அதை இந்தச்‌ சிறு கட்டுரை 
யில்‌ நிறைவேற்ற இயலாது. உலக நாடுகளில்‌ எங்‌ 
கெல்லாம்‌ தமிழர்கள்‌: வாழ்கிறார்கள்‌ என்பதைக்‌ 


89 


குறிப்பிடுவதோடு அது தொடர்புடைய சில செய்தி 
களையும்‌ சொல்லி, இச்‌ சூழலில்‌ நாம்‌ என்ன செய்ய 
வேண்டும்‌ என்பதை ஓரளவுக்குச்‌ சுட்டிக்‌ காட்டு 
வதே இக்‌ கட்டுரையின்‌ நோக்கம்‌. 

இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர்‌ ஆகிய நாடுகளில்‌ 
ஏராளமாகத்‌ தமிழர்கள்‌ வாழுகிறார்கள்‌ என்பது 
நமக்குத்‌ தெரியும்‌. கீழ்க்காணும்‌ எல்லா நாடு 
களிலும்‌ குறிப்பிடத்‌ தக்க அளவு தமிழர்கள்‌ வாழ்ந்து 
வருகிறார்கள்‌: 

இலங்கை (Sri Lanka) 

கயானா (Guyana) 

குவாடிலோப்‌ (Guadeloupe) 

கென்யா (Kenya) 

சிங்கப்பூர்‌ (Singapore) 

சுரினாம்‌ (Surinam) 

ஜமைக்கா (Jamaica) 

டிரினிடாடு (Trinidad) 

தான்ஸேனியா (Tanzania) 

தென்னாப்பிரிக்கா (South Africa) 

நியூ காலிடோனியா (New Caledonia) 

பர்மா (Burma) 

ஃபிரஞ்சு கயானா (French Guiana) 

ஃபிஜித்‌ தீவுகள்‌ (Fiji Islands) 

மலேசியா (Malaysia) 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


மார்ட்டிவீக்‌ (Martinique) 
மோரீசு (Mauritius) 
யுகாண்டா (Uganda) 
யூ.கே. (U.K) 

யூ.எஸ்‌.ஏ. (U.S.A) 

யூ. எஸ்‌.எஸ்‌.ஆர்‌. (USSR) 
ரீயூனியன்‌ (Reunion) 


இந்த நாடுகளில்‌ வாமும்‌ தமிழர்களில்‌ பெரும்‌ 
பாலோர்‌ அவர்கள்‌ வாழும்‌ நாடுகளையே தங்கள்‌ 
தாய்நாடுகளாக ஏற்றுக்கொண்டவர்கள்‌. ஆனால்‌, 
அவர்கள்‌ எல்லோராலும்‌ அந்தந்த நாட்டு மொழி 
களைத்‌ தங்கள்‌ தாய்மொழிகளாகவும்‌ அந்தந்த 
நாட்டுப்‌ பண்பாடுகளைத்‌ தங்கள்‌ தாய்ப்‌ பண்பாடு 
களாகவும்‌ முழுதாக ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. 
அவர்கள்‌ தமிழில்‌ பேச வேண்டுமென்றும்‌ தமிழைக்‌ 
கேட்க வேண்டுமென்றும்‌ தமிழில்‌ எழுதப்‌ படிக்கத்‌ 
தெரிந்துகொள்ள வேண்டுமென்றும்‌ மிகவும்‌ விரும்‌ 
புவதாக. அறிகிறோம்‌. தமிழ்ப்‌ பண்பாட்டோடும்‌. 
தமிழகத்தோடும்‌ தங்களுக்கு நிலையான தொடர்‌ 
புக்கு வாய்ப்பு வேண்டும்‌ என்றும்‌ விரும்புகிறார்‌ 
கள்‌. இயன்றவரையில்‌ அந்தந்த நாடுகளில்‌ தமிழ்‌ 
மக்கள்‌ பண்பாட்டுக்‌ கழகங்களையும்‌ இலக்கியக்‌ 
கழகங்களையும்‌ தமிழ்‌ மன்றங்களையும்‌ அமைத்துக்‌ 
கொண்டு செயற்பட்டு வருவதும்‌ இங்கே குறிப்பிடத்‌ 
தக்கது. பிறநாடுகளில்‌ வாழும்‌ தமிழர்களில்‌ இத்‌ 
தகைய வாய்ப்புகளை ஒரு சல நாடுகளில்தான்‌ 
அவர்களால்‌ உருவாக்கச்‌ செயற்பட முடிந்திருக்‌ 
கிறது. எடுத்துக்காட்டாகச்‌ சில செய்திகளை 
இங்கே குறிப்பிடுவது பொருத்தம்‌. 


இலங்கையில்‌ வாழும்‌ தமிழர்களின்‌ சூழ்நிலை 
ஏனைய நாடுகளில்‌ வாழும்‌ தமிழர்களின்‌ சூழ்நிலை 
யிலிருந்து வேறுபட்டது. இங்கே உள்ள தமிழர்‌ 
கட்குத்‌ தமிழிலேயே உயர்கல்வி பெறுகின்ற அள 
வுக்குத்‌ தமிழ்க்கல்வி: வாய்ப்பு உண்டு. இலங்கை 
யில்‌ உள்ள உள்நாட்டு மொழிகளில்‌ தமிழும்‌ ஒன்று 
என்ற உரிமையோடு தமிழ்மொழி இங்கே வளர்ந்து 
வருகிறது. தமிழ்‌ நாட்டில்‌ உள்ளது போலவே 
இங்கும்‌ பல்வேறு பண்பாட்டுக்‌ கழகங்களும்‌ மன்‌ 
றங்களும்‌ உண்டு. தரமான இதழ்களும்‌ நூல்களுங்‌ 
கூட இந்த நாட்டிலிருந்து தமிழில்‌ வெளிவ்ரு 
கின்றன. ட்‌ 


மலேசியாவில்‌ வாழும்‌ தமிழர்களுக்கும்‌ தமிழில்‌ 
உயர்கல்வி பெற வாய்ப்பு உண்டு. மலே௫யாவி 
லுள்ள பல்வேறு தமிழ்‌ மன்றங்களும்‌ பண்பாட்டுக்‌ 
கழகங்களும்‌ இங்கே நூலகங்களையும்‌ படிப்பகங்‌ 
களையும்‌ அமைத்து நடத்தி, வருகின்றன. முதல்‌ 
உலகத்‌ தமிழ்‌ மாநாட்டைச்‌ சிறப்பாக நடத்திய 
மலேசியாவில்‌ இப்போது தமிழிலேயே நல்ல இதழ்‌ 
களும்‌ நூல்களும்‌ வெளிவருகின்‌ றன. ; z 


சிங்கப்பூரில்‌ மலாய்‌, சனம்‌, ஆங்கிலம்‌ ஆரிய 
மொழிகளுக்கு உள்ள உரிமைகள்‌ தமிழுக்கும்‌ உண்டு. 
இங்கே பள்ளி இறுதி வகுப்பு வரை தமிழும்‌ ஒரு 
பாடமாகக்‌ கற்பிக்கப்பட்டு வருகிறது. மலேசியா 
வில்‌ உள்ளதைப்‌ போலவே இங்கும்‌ பல்வேறு தமி 
மிலக்கியப்‌ பண்பாட்டுக்‌ கழகங்கள்‌ இயங்கி வரு 
இன்றன. 


பர்மாவில்‌ வாழும்‌ தமிழ்‌ மக்களுக்குத்‌ தமிழ்க்‌ 
கல்வி வாய்ப்பு அவ்வளவு எளிதாக அமையவில்லை. 
இங்கே உள்ள தமிழ்க்‌ குழந்தைகட்குத்‌ தனிப்பட்ட 
முறையில்‌ தமிழ்‌ சுற்பிக்கச்‌ சில ஆசிரியர்கள்‌ உள்ள 
னர்‌. இரங்கூனில்‌ உள்ள தாகூர்க்‌ கல்லூரியில்‌ 
மட்டும்‌ தமிழுக்கு இடம்‌ இருப்பதாக அறிகிறோம்‌. 


இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர்‌, பர்மா ஆடிய 
இந்த நான்கு நாடுகளிலுமே தமிழ்க்‌ கோயில்கள்‌ 
உண்டு. தமிழ்ப்‌ பண்பாடு தழுவிய விழாக்களை 
இந்த நாடுகளில்‌ உள்ள தமிழ்‌ மக்கள்‌ சிறப்பாகச்‌ 
கொண்டாடுவார்கள்‌. 


ஃபிஜித்‌ தீவுகளில்‌ (Fiji Islands) பெரும்பாலும்‌ 
ஃபிஜியர்களும்‌ இந்தியர்களுமே வாழ்கிறார்கள்‌. 
இங்கே உள்ள இந்தியர்களில்‌ குறிப்பிடத்தக்க 
அளவு தமிழர்களும்‌ உள்ளனர்‌. இந்தத்‌ தீவில்‌ 
54. (Nadi) எனும்‌ இடத்தில்‌ உள்ள தென்னிந்திய 
சன்மார்க்க ஐக்கிய சங்கம்‌ தமிழ்க்‌ கல்விக்காகவும்‌ 
தமிழ்ப்‌ பண்பாட்டுக்காகவும்‌ ஆற்றி வரும்‌ பணிகள்‌ 
யாராட்டத்தக்கன. தமிழ்நாட்டு விழாக்கள்‌, 
பண்டிகைகள்‌ ஆகியன இங்கே உள்ள தமிழர்‌ 
களால்‌ இன்றும்‌ கொண்டாடப்படுகின்றன. பல 
கோயில்களில்‌ தீ மிதிப்பு விழாவும்‌ நடைபெறும்‌. 
விழாக்‌ காலங்களில்‌ தெருக்கூத்துகளும்‌ உண்டு 
என அறிகிறோம்‌. 4 j 


இங்கே நாம்‌ குறிப்பிட்ட நாடுகளைத்‌ தவிர 
முன்பே குறிப்பிட்டுள்ள மற்ற நாடுகளில்‌ தமிழர்‌ 
கள்‌ ஆயிரக்கணக்கில்‌ , வாழ்ந்து வருகிறார்கள்‌. 
மொழி நோக்கிலும்‌ பண்பாட்டு நோக்கிலும்‌ இவர்‌ , 
கட்கு நாம்‌. சில இன்றியமையாத . உதவிகளைச்‌ 
செய்து ஒத்துழைப்பு வழங்குவது இருபாலும்‌ மகிழ்‌ 
வூட்டிப்‌ பயன்விளைக்கும்‌ பணியாம்‌. 


நேரடியாகத்‌ தமிழர்கள்‌ குடியேறிய நாடுகள்‌ 
ஒருபுறமிருக்க வரலாற்று நோக்கிலும்‌. பண்பாட்டு 
நோக்கிலும்‌ தமிழகத்தோடு மிக நெருங்கி 
புடைய நாடுகள்‌ . சல உள்ளன... . சான்‌, 
வரும்‌ நாடுகளைச்‌ சுட்டலாம்‌: 

இத்தாலி (Italy) 

இந்தோனேஷியா (Indonesia) : za 

ஈராக்‌ (Iraq) ப b T 

எகிப்து (Egypt) 

எத்தியோப்பியா (Ethiopia), 


90 p 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


கம்போடியா (Cambodia) 
கிரீஸ்‌ (Greece) 

னா (China) 

தாய்லாந்து (Thailand) 
நெதர்லாந்து (Netherlands) 
போர்ச்சுகல்‌ (Portugal) 
ஜப்பான்‌ (Japan) 


வரலாற்றாராய்ச்சியும்‌ பண்பாட்டாராய்ச்சியும்‌ 
சிறப்பாக வளரவேண்டுமானால்‌ மேற்கண்ட நாடு 
களில்‌ நம்‌ வரலாறு பண்பாடுகளுடன்‌ தொடர்‌ 
புடையனவாகக்‌ காணும்‌ செய்திகளையும்‌ நாம்‌ 
ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டு ஒப்பிட்டு ஆராய 
வேண்டும்‌. 


இனி மொழி நோக்கில்‌ தம்மோடு- தொடர்புடைய 
சில நாடுகளையும்‌ இங்கே குறிப்பிட வேண்டும்‌. 
சுமேரியன்‌, ஹங்கேரியன்‌, கொரியன்‌ முதலாய 
மொழிகள்‌ திராவிட மொழிகளோடு இனத்தொடர்பு 
உடையனவாக இருக்கக்கூடும்‌ என்று சில அறிஞர்‌ 
கள்‌ கருதுகின்றனர்‌. அத்தகைய மொழியியல்‌ 
ஆய்வுகள்‌ சிறப்பாக நிறைவேறப்‌ பிற நாட்டின்‌ 
ஒத்துழைப்பும்‌ , மிகவும்‌ இன்றியமையா தனவாம்‌. 
இந்த நோக்கில்‌ 8ழ்க்காணும்‌ நாடுகள்‌ குறிப்பிடத்‌ 
தக்கன: 


ஆஸ்திரியா (Austria) 

ஈராக்‌ (Iraq) 

ஹங்கேரி (Hungary) 

செனிகால்‌ (Senegal) 

ஸ்பெயின்‌ (Spain) 

துருக்கி (Turkey) 

தென்‌ கொரியா (South Korea) 

பாக்கிஸ்தான்‌ (Pakistan) 

பின்லாந்து (Finland) — 

வட கொரியா (North Korea) 

இப்போதைய சூழலில்‌ நம்‌ நாட்டில்‌ நமக்கு 
உள்ள இன்றியமையாத பொறுப்புகள்‌ மிகப்‌ பல 
உள்ளன என்பது உண்மைதான்‌. ஆனாலும்‌ தமிழ்‌ 
மொழிக்காகவும்‌ தமிழ்ப்‌ பண்பா ட்டுக்கா கவும்‌ உலக 
நாடுகளில்‌ உள்ள தமிழர்களுக்காகவும்‌ உலக: நோக்‌ 
Ad விரைவில்‌ 'நிகழ்த்த வேண்டிய சில இன்றிமை 
யாத பணிகளையும்‌ உணர்ந்து முன்னின்று முனைந்து 


நிறைவேற்ற வேண்டியதும்‌ நமது பொறுப்புதான்‌ 
என்பதை இங்கே வலியுறுத்திக்‌ கூற வேண்டும்‌. 
இந்த வகையில்‌ அரசும்‌ அறிஞர்களும்‌ மக்கள்‌ தலை 
வர்களும்‌ சந்தித்துத்‌ இட்டமிட்டுச்‌ செயல்பட 
வேண்டிய நேரம்‌ இது. 


மிகச்‌ சுருக்கமாகச்‌ சொன்னால்‌, (1) பிற நாடு 
களில்‌ வாழும்‌ தமிழ்க்‌ குழந்தைகளுக்குத்‌ தமிழ்‌ 
மொழியைக்‌ கற்பிக்கவும்‌, (2) வரலாற்றுப்‌ பண்‌ 
பாட்டு நோக்கில்‌ பிற நாடுகளுடன்‌ தமிழகத்துக்கு 
உள்ள தொடர்பை நன்கு ஆராயவும்‌, (3) உலசு 
மொழிகளில்‌ பிற நாட்டு மொழிகளோடு தமிழ்‌ 
மொழிக்கு உள்ள இனத்தொடர்பை நன்கு ஆராய 
வும்‌ நாம்‌ விரைவில்‌ தகுந்த வாய்ப்புகளை 26 
வாக்க வேண்டும்‌. 


இத்தகைய பணிகள்‌ உலக நாடுகளிடையே 
ஒத்துணர்வையும்‌ நல்லுறவையும்‌ வளர்ப்பதோடு 
மொழியியல்‌, பண்பாடு, வரலாறு ஆகிய துறை 
களில்‌ புதிய உண்மைகளையும்‌ நமக்கு வழங்கக்‌ 
கூடும்‌. தமிழ்த்‌ Do நெஞ்சங்கள்‌ உலகப்‌ பெரு 
நோக்கில்‌ பெரும்‌ பயன்‌ விளைக்கும்‌ அரிய 
ஆய்வுகளுக்குப்‌ புது நெறி அமைக்கும்‌ என 
நம்புகிறோம்‌. 


திணை நூல்கள்‌ 
தமிழக சாவகக்‌ கலைத்தொடர்புகள்‌ 
௮. இராகவன்‌, சென்னை (1967) 
உலூல்‌ தமிழும்‌ தமிழரும்‌ 
பொன்‌. கோதண்டராமன்‌, சென்னை (1976) 


அக்கரைச்‌ ஒமையிலே 
சோமு, சென்னை (1969) 


ஒன்றே உலகம்‌ 
தனிநாயக அடிகள்‌, சென்னை (1974) 
தமிழும்‌ பிற பண்பாடும்‌ 
தெ. பொ. மீனாட்சிசுந்தரன்‌, சென்னை (1973) 
Some Manuscripts in Grantha Script in Bangkok, 
BSOAS, Vol. XXXII, pt. 2. 
Dr. J. R. Marr, London (1969) 


Tamil Studies Abroad ப : 
Dr. S. Thaninayakam, Kuala Lumpur (1968) 


oT 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


பாரதிதாசனின்‌ i 


யற்கைப்‌ பொருள்கள்‌ இன்பமயமான அமைதி 
இ நிலையில்‌ அடங்கிக்‌ கிடக்கின்றன. அவை 
நம்முடன்‌ பேசுவதுகூடத்‌ தம்‌ இன்பத்திற்கு இடை 
யூறாகிவிடும்‌. அவற்றின்‌ அமைதி நிலையைக்‌ 
கலைக்காமலிருப்பதே - குலைக்காமலிருப்பதே - 
நமக்கு ஒரு பேரறமாகும்‌. அந்த அமைதி நிலையில்‌ 
நாம்‌ கலந்துகொள்ள வேண்டும்‌. அங்ஙனம்‌ கலந்து 
கொள்ளும்‌ இயல்புடையவனே கவிஞன்‌. அவன்‌ 
இயற்கையோடு பழகும்‌ திறன்‌ வாய்ந்தவன்‌. இயற்‌ 
கையை அவன்‌ தழுவும்‌ நிலையே தனி. உறங்கும்‌ 
குழந்தையைத்‌ தாய்‌ அணைப்பதை நாம்‌ கவனித்‌ 
திருக்கின்றோம்‌ அன்றோ? குழந்தையைத்‌ தன்‌ மார்‌ 
போடு தழுவிக்கொள்வாள்‌ அவள்‌. என்றாலும்‌ 
குழந்தையின்‌ உறக்கம்‌ கெடுவதில்லை. அடுத்த 
கணத்தில்‌ அவளும்‌ தன்னை மறந்துவிடுவாள்‌. 
அவ்விதமே கவிஞனும்‌ இயற்கையை அதன்‌ இன்ப 
கரமான அமைதி நிலை கலையாமல்‌ தழுவுவான்‌. 
தன்னையும்‌ உடனே மறந்து விடுவான்‌. அந்த 
இன்பப்‌ பெருக்கில்‌ அவன்‌ மிதப்பான்‌. அதிலிருந்து 
வெளிப்போந்தவுடன்‌ இன்பவெறி பிடித்தவன்போல்‌ 
சில சமயம்‌ பாடுவான்‌; சில சமயம்‌ ஆடுவான்‌. 
இவையெல்லாம்‌ கலைகளா நின்றன. அவன்‌ அநுப 
வித்த இன்பப்‌ பெருக்கில்‌ ஒன்றிரண்டு திவலைகள்‌ 
அவன்‌ பாடிய பாட்டிலும்‌ ஆடிய கூத்திலும்‌ இல்‌ 
லாமல்‌ போகா. அதைப்பார்த்தே நாம்‌ “கலைகள்‌! 
கலைகள்‌!” என்று கொண்டாடி உள்ளம்‌ பூரிக்கின்‌ 
றோம்‌; அவற்றில்‌ ஆழங்கால்பட்டு நம்மையும்‌ 
மறக்கின்றோம்‌. இதுவே முருகியல்‌ நிலை. இதுவே 
உலகத்திற்கு மூலமாய்‌ நிற்கும்‌ இன்பப்‌ பெருக்கில்‌ 


பேராசிரியர்‌ டாக்டர்‌ ந. சுப்பு ரெட்டியார்‌ 


ஒன்றுபட்டு வாழ்வதாகும்‌. இதுவே நம்மை உயர்த்‌ 
தும்‌. நம்மை அறியாமல்‌ நமது உள்ளம்‌ தேடித்‌ 
திரியும்‌ நிலையும்‌ இதுவேயாகும்‌. 


பாரதிதாசனின்‌ பாடல்களில்‌ இத்தகைய ஓர்‌ 
அநுபவ நிலையைக்‌ காணலாம்‌. இயற்கையையும்‌ 
பிறவற்றையும்‌ அவர்‌ அநுபவித்ததைப்‌ போலவே 
அவர்தம்‌ பாடல்களின்மூலம்‌ நம்‌ புலன்களின்‌ 
துணைகொண்டு நாமும்‌ அநுபவிக்கலாம்‌. கவிஞன்‌ 
தன்‌ அநுபவத்தைத்‌ தேர்ந்தெடுத்த சொற்களால்‌ 
உணர்வூட்டி நமக்குத்‌ தருகின்றான்‌. உருக்காட்டி 
கள்‌ (images), சிந்தனை இவற்றின்‌ குறியீடுகளாகச்‌ 
(symbols) சொற்கள்‌ பணி புரிகின்றன என்பதை 
நாம்‌ அறிவோம்‌. பர்ட்டன்‌ என்ற திறனாய்வாளரின்‌ 
கருத்துப்படி கவிதையின்‌ உருக்காட்டு சொற்களின்‌ 
மூலம்‌ நம்‌ புலன்களைத்‌ தொடுகின்றது. புலன்‌ 
களின்மூலம்‌ படிப்போரின்‌ உணர்ச்சிகளும்‌ அறிவும்‌ 
விரைவாகத்‌ தூண்டப்பெறுகன்றன. இதன்‌ காரண 
மாகக்‌ கவிதையில்‌ உருக்காட்டு அதிகமாகப்‌ பயன்‌ 
படுகின்றது.” அவர்‌ மேலும்‌ கூறுவது: **செலுத்தப்‌ 
பெறும்‌ புலன்களுக்கேற்ப உருக்காட்டு வகைப்படுத்‌ 
தப்பெறுகின்றது. ஆகவே, நாம்‌ பெறுவது: கட்புல 
உருக்காட்சிகள்‌ (visual 1௱ages)—இவற்றில்‌ வண்ண 
உருக்காட்சிகளும்‌ aya உருக்காட்சிகளும்‌ அடங்‌ 
கும்‌, செவிப்புல உருக்காட்சிகள்‌ (auditory images), 
சுவைப்புல உருக்காட்சிகள்‌ (gustatory images), 
தாற்றப்புல உருக்காட்சிகள்‌ (olfactory images), 
ஊறு அல்லது தொடுபுல (நொப்புல) உருக்காட்சிகள்‌ 


3 Burton, N., The Criticism of Poetry (Longmans and 
Green & Co. Ltd., London), p. 97. 


Digitized by 110042 Foundation. 
noolaham.org | aavanaham.org 


(tactual images} Qa pons தவிர இயக்க நிலை 
உருக்காட்சிகள்‌ (kinaesthetic images), மரபு நிலை 
உருக்காட்சிகள்‌ (conventional images) என்பவையும்‌ 
உள்ளன”*.3 இவை தனியாகவும்‌, ஒன்று இரண்டு 
பலவுமாக இணைந்தும்‌ கலவை உருக்காட்சிகளா 
சுவும்‌ சுவிதையில்‌ அமைகின்றன. மேலும்‌, குறியீடு 
களாக அமையும்‌ சொற்கள்‌ “கட்டுண்ட' உருக்‌ 
காட்சிகளையும்‌ (tied images), விடுதலை உருக்காட்சி 
களையும்‌ (free images) உண்டாக்கிப்‌ படிப்போ 
ரிடையே ஒத்துணர்வுத்‌ துலங்கலையும்‌ (sympathetic 
response), ஒட்ட உணரும்‌ துலங்கலையும்‌ (empathetic 
response) எழுப்புகின்றன. இவற்றால்‌ கவிதை 
யநுபவம்‌--முருகுணர்ச்‌ எ-கொடுமுடியை எட்டு 
இன்றது. இந்தக்‌ கருத்துகளை அடிப்படையாகக்‌ 
கொண்டு பாவேந்தரின்‌ பாடல்களை ஆராய்வோம்‌. 
அப்‌ பெருமானாரின்‌ நோக்கு அவர்தம்‌ கவிதைகளில்‌ 
எவ்வாறு அமைந்துள்ளது என்பதையும்‌ காண்போம்‌, 


கட்புல உருக்காட்சிகள்‌ 


உதாரன்‌ விண்ணில்‌ தோன்றும்‌ முழுமதியினை 
நோக்கி இவ்வாறு பாடுகின்றான்‌: 


**நீலவான்‌ ஆடைக்குள்‌ உடல்ம றைத்து 
நிலவென்று காட்டுகின்றாய்‌ ஒளிமு கத்தை! 
கோலமுழு தும்காட்டி விட்டால்‌ காதற்‌ 
கொள்ளையிலே இவ்வுலகம்‌ சாமோ? வானச்‌ 
சோலையிலே பூத்ததனிப்‌ பூவோ? நீதான்‌! 
சொக்கவெள்ளிப்‌ பாற்குடமோ? அமுத ஊற்றோ? 
காலைவந்த செம்பரிதி கடலில்‌ மூழ்கிக்‌ 
கனல்மாறிக்‌ குளிரடைந்த ஒளிப்பி ழம்போ?''* 


அழகிய நங்கையொருத்தி தன்‌ உடல்‌ முழுவதை 
யும்‌ நீலவான்‌ ஆடைக்குள்‌ மறைத்துக்கொண்டு 
முகத்தை மட்டிலும்‌ காட்டுகின்றாளாம்‌. அதுவே 
நிலாவாம்‌. இது கட்புல உருக்காட்டி. இந்தப்‌ 
பாடலில்‌ இதனைத்‌ தவிர, வானச்‌ சோலையிலே 
பூத்த தனிப்பூ, சொக்க வெள்ளிப்‌ பாற்குடம்‌, 
காலை வந்த செம்பரிதி கடலில்‌ மூழ்கிக்‌ கனல்‌ 
மாறிக்‌ குளிரடைந்த ஒளிப்‌ பிழம்பு போல ஏனைய 
கட்புல உருக்காட்சிகளும்‌ ஒருங்கிணைந்து ஓர்‌ அற்‌ 
புதக்‌ கலவைக்‌ காட்சியினை நம்‌ மனத்தகத்தில்‌ 
தோற்றுவித்து அதனைப்‌ பூரிப்படையச்‌ செய்கின்‌ 
றது. இன்னும்‌ இதே சுவிதையில்‌, 

“பழகும்‌ இருட்டினில்‌ நானிருந்தேன்‌ - எதிர்‌ 

பால்நில வாயிரம்போல்‌- அவள்‌ 
அழகு வெளிச்சம்‌ அடித்த தென்மேல்‌ 


அடியேன்‌ செய்த தொன்று மில்லை.” 


என்னும்‌ பகுதியிலும்‌ கட்புல உருக்காட்சியினைக்‌ 
கண்டு அநுபவிக்கலாம்‌. 


மேலும்‌, அடியிற்காணும்‌ பாடத்‌ பகுதிகளில்‌ 
உள்ள உருக்காட்சகளையும்‌ அநுபவித்து மகிழ்‌ 
வோம்‌. 


**ஆயிரம்‌ ஆயிரம்‌ அம்பொற்‌ காசுகள்‌ 
ஆயிரம்‌ ஆயிரம்‌ அம்பிறை நிலவுகள்‌ 
மரகத உருக்கன்‌ வண்ணத்‌ தடாகம்‌ 
ஆனவுன்‌ மெல்லுடல்‌.”'* 


**தாமரை பூத்த குளத்தினிலே- முகத்‌ 
தாமரை தோன்ற முழுகிடுவாள்‌!-அந்தக்‌ 
கோமள வல்லியைக்‌ கண்டுவிட்டான்‌- குப்பன்‌ 
* * * 
முகிலைக்‌ கிழித்து வெளிக்கிளம்பும்‌-ஒரு 
முழுமதி போல நனைந்திருக்கும்‌-தன்‌ 
துகலினைப்‌ பற்றித்‌ துறைக்கு வந்தாள்‌!”?* 
இவற்றில்‌ நிற, வடிவக்‌ கட்புல உருக்காட்செளைக்‌ 
கண்டு மகிழலாம்‌. 


முருகு அல்லது அழகு எங்கெங்கெல்லாம்‌ காணப்‌ 
படுகின்றது என்று கூறுகின்றார்‌ கவிஞர்‌ ஒரு 
கவிதையில்‌. 


“*தரலையிளம்‌ பரிதியிலே அவளைக்‌ கண்டேன்‌ 
கடற்பரப்பில்‌ ஒளிப்புனலில்‌ கண்டேன்‌ அந்தச்‌ 
சோலையிலே, மலர்களிலே, தளிர்கள்‌ தம்மில்‌ i 
தொட்டஇடம்‌ எலாம்கண்ணில்‌ தட்டுப்‌ பட்டாள்‌ 
மாலையிலே மேற்றிசையில்‌ இலகு கின்ற 
மாணிக்கச்‌ சுடரிலவள்‌ இருந்தாள்‌! ஆலஞ்‌ 
சாலையிலே இளைதோறும்‌ கிளியின்‌ கூட்டந்‌ 
தனில்‌அந்த அழகென்பாள்‌ கவிதை தந்தாள்‌!**? 


இக்‌ கவிதையில்‌ காலை இளம்பரிதி, கடற்பரப்பு, 
ஒளிப்புனல்‌, சோலை, மலர்‌, மேற்றிசையில்‌ இலகு 
இன்ற மாணிக்கச்‌. சுடர்‌, ஆலஞ்சாலை, கிளியின்‌ 
கூட்டம்‌ இவற்றிலுள்ள சொல்‌ அல்லது சொற்‌ 
தொடர்களால்‌ உணர்த்தப்பெறும்‌ வண்ண, வடிவக்‌ 
கட்புல உருக்காட்சிகளைக்‌ கண்டு மகிழ்க. 


இரவு வரும்‌ காட்சி இனிதாகக்‌ காட்டப்பெறும்‌ 
பாடற்பகுதி இது. 


**மேற்றிசைக்‌ கதிர்ப்ப ழத்தை 
விருந்துண்டு நீல ஆடை 
மாற்றுடை urie டுத்து 
மரகத அணிகள்‌ பூண்டு 
கோற்கிளை ஒடுங்கும்‌ புட்கள்‌ 
கோட்டிடும்‌ இறகின்‌ சந்தக்‌ 
காற்சிலம்‌ பசையக்‌ காதற்‌ 
கரும்பான இரவு தன்னைத்‌ 
இருவிளக்‌ கேந்தி வந்து 
தெருவினில்‌ வரவேற்‌ கின்றாள்‌.” 


‘Burton, N., The Criticism of Poetry (Longmans and 
Green & Co., Ltd., London), p. 99. 

பாரதிதாசன்‌ சுவிதைகள்‌_முதல்‌ தொகுதி-8, புரட்சிக்‌ கவி. 

tag — Oy 

கதெ 4. மயில்‌, 

கெ — 11, மாந்தோப்பில்‌ மணம்‌. 

*அழூன்‌ சிரிப்பு — அழகு. 

* குடும்ப விளக்கு — ஒரு நாள்‌ நிகழ்ச்சி... 


Digitized by Noolahaif Foundation. 
noolaham.org | aavanaham.org 


மேற்றிசைக்‌' கதிர்ப்பழம்‌, கரும்பான Ore, திரு 
விளக்கு இவற்றில்‌ கட்புல உருக்காட்சகளைக்‌ 
கண்டு களிக்கலாம்‌. 


அரும்பெருந்‌ தவத்தால்‌ பெற்ற சின்னஞ்‌ று 
கிளியை - பெண்‌ குழவியை - வேட்ப்பன்‌ காண்டின்‌ 
றான்‌. 


“இளகிய பொன்‌ உ ருக்கின்‌ 

சிற்றுடல்‌, இருநீ லக்கண்‌, 

ஒளிபடும்‌ பவழச்‌ செவ்வாய்‌ 

ஒருபிடிக்‌ கரும்பின்‌ கைகால்‌ 

அளிதமிழ்‌ உயிர்பெற்‌ றங்கே 

அழகொடும்‌ அசையும்‌ பச்சைக்‌ 

இளியினைக்‌ காணப்‌ Qu bor irl’? 
“பேசும்‌ பொற்சித்திரமாக *' வளரப்போகும்‌- பச்‌ 
சைக்‌ கிளியின்‌ மேனியழநினைக்‌ காட்டும்‌ பாங்கில்‌ 
கட்புலக்‌ காட்சியில்‌ ஈடுபடுகின்றோம்‌. 


**எள்ளிளஞ்‌ சிறிய பூவை 

எடுத்துவைத்‌ திட்ட மூக்கும்‌ 

வள்ளச்செந்‌ தாம ரைப்பூ 

இதழ்சவிழ்ந்‌ இருந்த வாய்ப்பின்‌ 

அள்‌இரண்‌ டும்‌,சி வப்பு 

மாதுளை சிதறச்‌ சிந்தும்‌ 

ஒள்ளிய மணிச்‌ ரிப்பும்‌ 

உவப்பூட்டும்‌ பெண்கு ழந்தை.”?19 
என்னும்‌ பகுதியில்‌ வேடப்பனின்‌ “செல்வக்‌ serg 
சியம்‌” காட்டப்பெறுகன்றது. குழவியின்‌ எள்ளுப்‌ 
போன்ற 'மூக்கின்‌ கட்புல வடிவ உருக்காட்‌8ி 
யிலும்‌, தாமரை இதழ்‌ போன்ற வந்த உதடுகளின்‌ 
கட்புல வண்ண உருக்காட்சியிலும்‌ நம்‌ உள்ளம்‌ பறி 
போகின்றது. 


மாலை நேரக்‌ காட்சியை, 
**மேற்றிசையில்‌ வானத்தில்‌ பொன்னு ருக்கு 
வெள்ளத்தில்‌ செம்பரிதி மிதக்கும்‌ Car’? 
என்னும்‌ அடிகளில்‌ கட்புல உருக்காட்சியாகக்‌ கண்டு 
மகிழலாம்‌. வயலில்‌ பகல்‌ நேரத்தில்‌ இயற்கைக்‌ 
காட்சியை, 2 
“கடல்மிசை உதித்த பரிதியின்‌. நெடுங்கதிர்‌ 
வானெலாம்‌ பாய்ந்தது! பறந்தது வல்லிருள்‌! 
புவியின்‌ சித்திரம்‌ ஒளியிற்‌ பொலிந்தது 
இயற்கை தந்த எழிலிடை நடந்தேன்‌”! 
என்னும்‌ அடிகளில்‌ கட்புல வண்ண உருக்காட்சி 
களாக அநுபவித்து மகிழலாம்‌. k 


செவிப்புல உருக்‌ காட்டுகள்‌ s „È 
பாவேந்தரின்‌ முருயெல்‌ நோக்கு செவிப்புல.உருக்‌ 
காட்சிகளைப்‌ படைப்பதிலும்‌ செல்லுகின்றது. 


**கேளோடும்‌ கிளம்பிவரும்‌ பன்றி - நிலம்‌ 
.ண்டுகிழங்‌ கேஎடுத்த தன்றி - WG 
தூளிபடத்‌ தாவுகையில்‌ 
ஊளையிடும்‌ குள்ளநரி 
> குன்றில்‌ - புகும்‌ 
“வ. ஒன்றிர?? 4 
என்னும்‌ பாடற்ப்குதியில்‌ நரி ஊளையிடும்‌ நிகழ்ச்சி 
காட்டப்பெறுகின்றது. இதிலுள்ள செவிப்புல 
உருக்காட்சியால்‌ நரி ஊளையிடும்‌ ஒலி நம்‌ மனத்‌ 
தில்‌ கேட்கின்றது. 
அகப்பொருள்‌ இலக்கணத்தில்‌ காதலன்‌, காதலி 
சந்திக்கும்‌ இடத்தைக்‌ “குறியிடம்‌? என்பார்கள்‌. 
பூங்கோதை “இற்செறிப்பில்‌' இருக்கும்‌ காலத்தில்‌ 
பொன்முடியும்‌ பூங்கோதையும்‌ இரவில்‌ சந்திப்ப 
தாகக்‌ குறியிடம்‌ அமைத்துக்கொள்ளுகின்றனர்‌. 


,தள்ளிரவில்‌, பூங்கோதை வீட்டின்‌ தோட்டத்தில்‌ 


புகுகின்றான்‌ பொன்முடி. அத்தருணத்தில்‌ காதலன்‌ 
தான்‌ வருகின்றான்‌ என்று வழிமேல்‌ விழி வைத்துக்‌ 
காத்திருக்கின்றாள்‌ பூங்கோதை. பலசணியின்‌ அரு 
இருந்து, 
** வீணையிலோர்‌ தந்தி 
மெதுவாய்‌ அதிர்ந்ததுபோல்‌ 
ஆணழகன்‌ என்றெண்ணி 
“அத்தான்‌ "என்‌ றாள்நங்கை 


வீணையின்‌ தந்தி அதிர்வினால்‌ கேட்கப்பெறும்‌ 
“த்தான்‌” என்னும்‌ இனிய ஒலி போலவே, மெது 
வாய்க்‌ கூப்பிடும்‌ பூங்கோதையின்‌ “அத்தான்‌” என்‌ 
னும்‌ ஒலியும்‌ அமைகின்றது. “அத்தான்‌” என்னும்‌ 
சொல்லில்‌ செவிப்புல உருக்காட்சி அமைந்து வீணை 
யின்‌ தந்தி ஒலியையும்‌ பூங்கோதையின்‌ இனிய 
குரலொலியையும்‌: கேட்கும்‌ - வாய்ப்பாக 
அமைகின்றது. ற 2 

வானம்பாடியின்‌ இசையில்‌ ஈடுபட்ட சுவிஞர்‌, ' 


**வானதந்தான்‌ பாடிற்றா? வானிலவு பாடிற்றா? : 
தேனை அருந்தச்‌ சிறுதும்பி மேலேறி 
நல்லிசை நல்சிற்றா? நடுங்கும்‌ இடிக்குரலும்‌ 
மெல்லிசை பயின்று மிகஇனிமை தந்ததுவோ? 
வானூர்தி மேலிருந்து வல்ல தமிழிசைஞன்‌ 
தானூதும்‌. வேய்ங்குழலா? யாழா? தனியொருத்தி 
` வையத்து மக்கள்‌. மகிழக்‌ குரலெடுத்துப்‌ 
பெய்த அமுதா? ?? 15 
என்னும்‌ கவிதையைத்‌ தருகின்றார்‌. இதில்‌ பல்‌ 
வேறு செவிப்புல உருக்காட்கெள்‌ நம்மை வியக்க 
வைக்கின்றன. 


* குடும்ப விளக்கு _ நான்காம்‌ பகுதி — மக்கட்பேறு. 


Oy — 

டன அ கவிதைகள்‌ முதல்‌ தொகுதி — 33. எழுச்சி 
யுற்ற பெண்கள்‌. 

தை 56. வியர்வைக்‌ கடல்‌. 

BG — 7. காடு. 


_ 4 எதிர்பாராத முத்தம்‌ — நள்ளிருளில்‌ கள்ளை வீட்டிற்கு, ... 
ம பாரதிதாசன்‌ கவிதைகள்‌ — இரண்டாம்‌ தொகுதி 6; 
வானம்பாடி. ட்‌ 


Digitized by Noolalfan Foundation. 
noolaham.org | aavanaham.org 


சுவைப்புல்‌ உருக்காட்டுகள்‌ 


இவ்வகை உருக்காட்டிகள்‌ புரட்டிக்‌ ' கவிஞரின்‌ 
பாடல்களில்‌ அதிகமாகக்‌ கரணப்பெறவில்லை. 
இவற்றையும்‌ தேடிக்‌ காண்போம்‌. 


** சின்ன மலர்வாய்‌ சிரித்தபடி பால்குடித்தாய்‌ 
*-கன்னலின்‌' சாறே சுனிரசமே கண்ணுறங்கு * * 16. - 


' என்னும்‌ - சுண்ணியில்‌ குழந்தையையும்‌ காண்டின்‌ 


றோம்‌; கன்னல்‌ சாறு; கனிரசம்‌ இவற்றின்‌ 
சுவையையும்‌ அநுபவிக்கன்றோம்‌. 


"வீட்டின்‌ உட்புறத்து விளைந்த தான 
இனிய யாழிசை கனிச்சாறு போலத்‌ 
தலைவன்‌ தலைவியைத்‌ தழுவ லாயிற்று '* Y 
என்னும்‌ அடிகளில்‌" கனிச்சாறு போல” இனிக்கும்‌ 
யாழிசையைக்‌. கேட்டாலும்‌ கனிச்சாறின்‌ சுவை 
நாவில்‌ ' இனிக்கின்றது; ' சுவைப்புல' amiar A 
யைத்‌ துய்க்கின்றோம்‌. 


1* புதியநெறிப்‌ “பாஞ்சாலி சபதம்‌” போலே 
தேனினிப்பில்‌ தருபவர்‌ யார்‌? ** மீ 
என்னும்‌ அடிகளில்‌ “பாஞ்சாலி சபதம்‌” சுவைப்புல 
உருக்காட்சியாக நாவில்‌ தேன்போல்‌ இனிப்பதை 
உணர்கின்றோம்‌. மேலும்‌, 
**வாய்ம ணக்கவே உடல்ம ணக்கவே 
வட்டில்‌ நெய்யோடு கட்டித்தயிர்‌ ஏடு 
நிறையப்‌ பால்தரும்‌ கறவை! I 
'* கனிச்சாறு போற்பல நூலெலாம்‌ கண்டு 
காத்ததும்‌ அளித்ததும்‌ தமிழ்செய்த தொண்டு'**? 
“தெள்ளு தமிழில்‌ இசைத்தேனைப்‌ பிழிந்தெடுத்துத்‌ 
தின்னும்‌ தமிழ்மறவர்‌ *'21 
“ஆனை அடிபோல்‌ அதிரசத்தைச்‌ சுட்டடுக்கித்‌ 
தேனில்‌ துவைத்தெடுத்து தின்‌என்று தாரேனா?'2 
“தேரடியில்‌ கண்ட அவள்‌ 
தேனிதழைத்‌ தந்தவுடன்‌ 
*ஊருக்கெனைக்‌ கூட்டிச்‌ செல்க? என்றாள்‌''23 
என்னும்‌ அடிகளிலும்‌ சுவைப்புல உருக்காட்டு 
களைத்‌ துய்த்து மகிழலாம்‌. 


நாற்றப்புல உருக்காட்டுகள்‌ 
இந்த வகை உருக்காட்சிகளும்‌ புரட்சிக்‌ கவிஞ 


ரின்‌ பாடல்களில்‌ அமைந்து முருகுணர்ச்சியை BOG 
இன்றன. 


“ML ssa 5 Der முடைநாற்றம்‌ வீசு இன்ற 
காடு மணக்கவரும்‌ கற்பூரப்‌ பெட்டகமே! **4 


என்னும்‌ அடிகளில்‌ மூடத்தனத்தின்‌ முடைநாற்றம்‌ 
தம்‌ மூக்கில்‌ படுவதையும்‌, கற்பூரத்தின்‌ 


வாசனையை உணரும்‌ நிலையில்‌ அழகிய பெண்‌ 
குழந்தையையும்‌ காண்கின்றோம்‌. 


** குப்பை மணக்கக்‌ குடித்தெருவெல்‌ லாம்மணக்க 
அப்பம்‌ நிலாப்போல்‌ அடுக்கிவைக்க மாட்‌, 
டேனா? **25 
''தசைமுத்தை மலர்பெய்த நன்ன ராட்டிக்‌ 
குறைவற நறும்புகை குழலுக்‌ கூட்டி. 
மணக்குநெய்‌ தடவி வாரிப்பூப்‌ பின்னி '*2 
** ஓவியப்‌ பாயின்‌ மீதில்‌ 
உட்கார்ந்தோர்‌ மின்‌இ யக்கத்‌ 
தூவி? றிக்காற்‌ தோடு 
சூழ்பன்னீர்‌ மணமும்‌ பெற்றார்‌ ** 27 


என்னும்‌ பாடற்‌ பகுதிகளில்‌ நாற்றப்புல உருக்காட்சி 
களைக்‌ கண்டு தெளியலாம்‌. 


தொடுபுல (நொப்புல) உருக்காட்டுகள்‌ 
இந்த நுண்ணிய உருக்காட்சிகள்‌ ஒன்றிரண்டு 
பாவேந்தரின்‌ பாடல்களில்‌ தட்டுப்படுகின்றன. 


“அன்னத்தின்‌ தூவி அனிச்ச மலரெடுத்துச்‌ 
சின்ன உடலாசச்‌ இத்திரித்த மெல்லியலே, "8 


அள்ளி அணைத்திடவேண்டிய பெண்குழவிக்‌ காட்‌ 
சியில்‌ அன்னத்தூவி, அனிச்ச மலர்‌ இவற்றின்‌ 
மென்மையையும்‌ உணர்கின்றோம்‌. 


**திடுக்கென்று கண்விழித்தேன்‌ என்தோள்‌ மீது 
செங்காந்தள்‌ மலர்போலும்‌ அவள்கை 
கண்டேன்‌”! 2 


என்னும்‌ அடிகளில்‌ தொடுபுலன்‌ உருக்காட்சி தென்‌ 
படுகின்றது. 


**உன்‌அரும்‌ உருவம்‌ காணேன்‌ 
ஆயினும்‌ உன்றன்‌ ஓவ்வோர்‌ 
சின்னநல்‌ அசைவும்‌ என்னைச்‌ 
சிலிர்த்திடச்‌ செய்யும்‌? 3௦ 


என்னும்‌ பாடற்பகுதியில்‌ தென்றல்‌ என்னும்‌ “மெல்‌ 
லிய பூங்காற்று” நம்‌ உடலைத்‌ தொட்டுப்‌ போவது 
போன்ற உணர்ச்சியைப்‌ பெறுகின்றோம்‌. 


“பாரதிதாசன்‌ கவிதைகள்‌ -- முதல்‌ தொகுதி _ 41. ஆண்‌ 
na. Lr 8—16. பெற்‌ 

— இரண்டாம்‌ தொகுதி 16. பெற்றோர்‌ இன்பம்‌, 
8 Oy 3 'ற்றோர்‌ இ 


டே. தாலாட்டு. 

* காதல்‌ நினைவுகள்‌ — அவள்மேற்‌ பழி. 

“பாரதிதாசன்‌ கவிதைகள்‌ -- முதல்‌ தொகுதி — 42. பெண்‌ 
குழந்தைத்‌ தாலாட்டு 

35 இசையமுது -- தாலாட்டு, 

*' குடும்ப விளக்கு--மூன்றாம்‌ பகுத — மணவாழ்த்தும்‌ வழி 
யனுப்பும்‌. 

எ Gy மக்கட்பேறு, 

*பாரஇதாசன்‌ கவிதைகள்‌--மூதல்‌ தொகுதி 42. பெண்‌ 
குழந்தைத்‌ தாலாட்டு. 

*ழை-- இரண்டாம்‌ தொகுதி — 18. மெய்யன்பு: 

© அழகின்‌ சிரிப்பு — தென்றல்‌, 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


இயக்கநிலை உருக்காட்டுகள்‌ 


இவ்வகை உருக்காட்சிகளைப்‌ பாவேந்தரின்‌ 
பாடல்களில்‌ பல இடங்களில்‌ கண்டு மகிழலாம்‌. 


“படிகத்தைப்‌ பாலாபி ஷேகம்‌ செய்து 
பார்ப்பதுபோல்‌ அமுதவல்லி சுண்ணீர்‌ 
வெள்ளம்‌ 
அடிசோர்தல்‌ கண்டார்கள்‌ அங்கி ருந்தோர்‌.”? 81 
அமுதவல்லியின்‌ கண்ணீர்‌ வெள்ளம்‌ அவள்‌ உட 
லெல்லாம்‌ பாய்ந்து அவள்‌ காலடி வரையில்‌ ஒழுகி 
வருவதைக்‌ கண்டு நெகிழலாம்‌. 


இதில்‌ இயக்கநிலை உருக்காட்சி தென்படுகின்ற 
தன்றோ? 


**வாளெயிற்று லேங்கையெலாம்‌ 
வால்சுழற்றிப்‌ பாயவரும்‌ 
காடு பள்ளம்‌ | 
மேடு !?* 22 


இதில்‌ மேடு-பள்ளம்‌ நிறைந்த காட்டில்‌ வேங்கை 
யின்‌ இயக்கத்தைக்‌ காணலாம்‌. 


*“ஒச்சென்று 555. — அணில்‌ 
கிளையொன்றில்‌ ஓடிப்‌_— பின்‌ 
வீச்சென்று பாய்ந்துதன்‌ காதலன்‌ வாலை 

வெடுக்கென்று தான்க டிக்கும்‌! 


ஆச்சென்று சொல்லி--- ஆண்‌ 

அணைக்க நெருங்கும்‌--- உடன்‌ 
பாய்ச்சிய அம்பெனக்‌ 8ழ்த்தரை நோக்கிப்‌ 
பறந்திடும்‌ பெட்டை அணில்‌! 


மூச்சுடன்‌ ஆணோ — அதன்‌ 

மூதுகிற்‌ குதிக்கும்‌-- கொல்லர்‌ 
காய்ச்சும்‌ இரும்பிடை நீர்த்துளி ஆகக்‌ ~ 
கலந்திடும்‌ இன்பத்திலே”! 35 


அணிலின்‌ அணும்‌ பெண்ணும்‌ அங்கும்‌ இங்கும்‌ 
ஓடி இறுதியில்‌ இன்பக்‌ கலவியில்‌ ஆழங்கால்படுவ 
தில்‌ இயக்கநிலை உருக்காட்சிகள்‌ நம்மை மகிழ்‌ 
வூட்டுகின்றன. 


“நள்ளிரவின்‌ அமைதியிலே மணிவி எக்கும்‌ 
நடுங்காமல்‌ சன்னலுக்குள்‌ புகுந்த தென்றல்‌ 
மெல்லஉடல்‌ குளிரும்வகை வீசா நிற்கும்‌ 
வீணைஇல்லை காதினிலே இனிமை சேர்க்கும்‌.” 


இப்‌ பகுதியில்‌ தென்னாடு பெற்ற செல்வத்‌ தென்ற 
லின்‌ இயக்கம்‌ தெள்ளிதின்‌ புலனாகின்றது. இயக்க 
உருக்காட்சியில்‌ நம்‌ உடலும்‌ தடவப்பெறுவது 
போன்ற உணர்ச்சியால்‌ பூரிக்கன்றோம்‌, அன்னை 
யின்‌ அன்பினைக்‌ கண்ணிற்‌ காணாமல்‌ அவளின்‌ 
செயலில்‌ காண்பதுபோல, உருவம்‌ காணப்பெறாத 
தென்றலின்‌ ஒவ்வொரு இன்னநல்‌ . அசைவிலும்‌ 


96 


நம்மைச்‌ சிலிர்த்திடச்‌ செய்யும்‌ செயல்களைக்‌ 
கண்டு பரவசப்படுகின்றோம்‌.. 

யூ **பெண்கள்‌ 
விலக்காத உடையை நீபோய்‌ 
விலக்கினும்‌ விலக்கார்‌ உன்னை”! 55 
என்னும்‌ பாடற்பகுதியில்‌ தென்றலின்‌ குறும்பைக்‌ 
காட்டி இயக்கநிலை உருக்காட்சியை அ.நுபவிக்கச்‌ 
செய்கின்றார்‌ கவிஞர்‌ பெருமான்‌. 


**திளையினிற்‌ பாம்பு தொங்க 
விழுதென்று குரங்கு தொட்டு 
விளக்கினைத்‌ தொட்ட பிள்ளை 
வெடுக்கெனக்‌ குதித்த தைப்போல்‌ 
திளைதோறும்‌ குதித்துத்‌ தாவிக்‌ 
ழுள்ள விழுதை யெல்லாம்‌ 
ஒளிப்பாம்பாய்‌ எண்ணி எண்ணி 
உச்சிபோய்த்‌ தன்வால்‌ பார்க்கும்‌.”' ” 

இப்பாடற்‌ பகுதியில்‌ குரங்கின்‌ இயக்கத்தைக்‌ காட்‌ 
டுபவர்‌ விளக்கினைத்‌ தொட்ட பிள்ளையின்‌ வெடுக்‌ 
கென இயங்கும்‌ கையின்‌ இயக்கத்தையும்‌ பெற 
வைக்கின்றார்‌. நாம்‌ இங்கு இரண்டு இயக்கநிலை 
உருக்காட்சகளை அநுபவிக்கின்றோம்‌. 


**அகன்றவாய்ச்‌ சட்டி ஒன்றின்‌ 
விளிம்பினில்‌ அடிபொ ருந்தப்‌ 
புகும்தலை; நீர்வாய்‌ மொண்டு . 
நிமிர்ந்திடும்‌; பொன்‌இ மைகள்‌ 
நகும்‌;மணி விழிநற்‌ பாங்கும்‌ 
நாட்டிடும்‌; 8ழ்‌இ றங்கி 
மகிழ்ச்சியாய்‌ உலவி வைய 
மன்னர்க்கு நடைகற்‌ பிக்கும்‌.” 7 


புறாக்களின்‌ செயல்களைக்‌ காட்டும்‌ இப்‌ பாடற்‌ 
பகுதியில்‌ சட்டியில்‌ நீர்‌ பருகும்‌ அதன்‌ போக்கு, 
தலையை அசைத்து அதன்‌ நாற்புறமும்‌ செலுத்‌ 
தப்பெறும்‌ அதன்‌ பார்வை, சட்டியை விட்டுக்‌ 
கீழிறங்கி “இராச நடை” போடும்‌ அதன்‌ அழகு 
காட்டும்‌ போக்கில்‌ யல்வேறு இயக்கநிலை உருக்‌ 
காட்சிகளில்‌ நம்‌ மனம்‌ ஈடுபட்டு மகிழ்கின்றது. 
இங்ஙனமே, புறாவின்‌ தாயன்பு - தந்தையன்பு 
காட்டும்‌, 


**தாய்‌இரை தின்ற பின்பு 
தன்குஞ்சைக்‌ கூட்டிற்‌ கண்டு 
வாயினைத்‌ திறக்கும்‌; குஞ்சு 
தாய்வாய்க்குள்‌ வைக்கும்‌ மூக்கை; 


கபாரதிதாசன்‌ சுவிதைகள்‌- முதல்‌ தொகுதி 8, புரட்சிக்‌. 
கவி, 


"Gh — 7. காடு, 

தெ 9. மக்கள்‌ நிலை — அணில்‌. 

34 தெ குடும்ப விளக்கு — ஒருநாள்‌ நிகழ்ச்சி. 
s அழகன்‌ சிரிப்பு — தென்றல்‌. 

* 2g — ஆல்‌. ரெ புறாக்கள்‌. 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


= 


ஆர்த்திடும்‌ யந்திரக்‌ கூட்டங்களே ! உங்கள்‌ 
ஆதிஅந்தம்‌ சொல்லவோ? — நீங்கள்‌ 
ஊர்த்‌ தொழிலாளர்‌ உழைத்த உழைப்பில்‌ 
உதித்தது மெய்‌ அல்லவோ? 


பாரதிதாசன்‌ 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


01012௮ 


ny 
Beptaham.orgs 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


தாய்‌அருற்‌]தியதைக்‌ கக்கத்‌ 

தன்குஞ்சின்‌ குடல்நி ரப்பும்‌; 

ஓய்ந்ததும்‌ தந்‌ைத ஊட்டும்‌!" 

அன்புக்கோர்‌ எடுத்துக்‌ காட்டாம்‌? 88 
என்னும்‌ பாடற்‌ பகுதியிலும்‌ பல இயக்கநிலை 
உருக்காட்சிகளில்‌ ஆழங்கால்‌ படுகின்றோம்‌. 


“கட்டுக்குள்‌ அடங்கா தாடிக்‌ 
களித்திடும்‌ தனது செல்வச்‌ 
சிட்டுக்கள்‌! 9 


என்னும்‌ பாடற்‌ பகுதியில்‌ குறுகுறுவென்று 
கொஞ்சு நடை பயிலும்‌ சிறார்களின்‌ நடை காட்டப்‌ 
பெறுகின்றது. *சிட்டுக்கள்‌' என்னும்‌ சொற்படத்‌ 
தில்‌ சிறார்களையும்‌ காண்கின்றோம்‌; கோழி, புறா 
இவற்றின்‌ பார்ப்புகளையும்‌ பார்க்கின்றோம்‌. 


** *குறிப்பறி யாமல்‌ நீவிர்‌ 
குண்டானிற்‌ கவிழ்ந்த நீர்போல்‌ 
கொட்டா தீர்‌” என்றான்‌ *'40 


பொன்முடி. குண்டான்‌ கவிழும்போது அதில்‌ சிறி 
தும்‌ நீர்‌ இருப்பதில்லை. அதுபோலப்‌ பண்டாரம்‌ 
சிறிதும்‌ எஞ்சாமல்‌ பொன்முடியின்‌ “காதல்‌ 
மறையை, அம்பலத்தில்‌ அவிழ்த்துவிடுகின்றான்‌.. 
நீர்‌ கொட்டும்‌ காட்சியில்‌ இயக்கநிலை உருக்‌ 
காட்சியைக்‌ கண்டு மகிழலாம்‌. 


இந்த நிலை உருக்காட்சிக்கு ஒரு முத்தாய்ப்பு 
வைத்ததுபோல்‌, 
**எல்லாம்‌ அசையச்‌ செய்தாய்‌ — உயிர்கள்‌ 
எதிலும்‌ அசைவைச்‌ சேர்த்தாய்‌ 
சொல்லால்‌ இசையால்‌ இன்பம்‌_— எமையே ! 
துய்க்கச்‌ செய்தாய்‌! அடடா ! 
கல்லா மயில்வான்‌ கோழி-- புறவுகள்‌ 
காட்டும்‌ சுவைசேர்‌ அசைவால்‌ 
அல்லல்‌ விலக்கும்‌ 'ஆடற்‌ கலை” தான்‌ 
அமையச்‌ செய்தாய்‌ வாழி!” 


என்னும்‌ பாடலில்‌ காட்டுகின்றார்‌ கவிஞர்‌. 


கலவைநிலை உருக்காட்டிகள்‌ 


Aw பாடல்களில்‌ ஒன்றுக்கு மேற்பட்ட உருக்‌ 
காட்சிகள்‌ அமைந்து பொலிவூட்டி முருகுணர்ச்சியை 
மிகுவிக்கின்றன. 


“புறப்பட்ட மங்கைதான்‌ பூங்கொடி என்பவள்‌ 

நிறப்பட்‌ டாடை நெடுழ்ந்தது காற்றில்‌! 

பாதச்‌ சிலம்பு பாடிற்று! நிலாமுகம்‌ 

8தளஞ்‌ சிந்திற்றாம்‌! செவ்விதழ்‌ More por wl!” 
பூங்கொடியின்‌ வருகையைச்‌ சித்திரிக்கும்‌ இவ்வடி 
களில்‌ நிறப்பட்டாடையிலும்‌ நிலா முகத்திலும்‌, 
செவ்விதழ்‌ மின்னுவதிலும்‌ கட்புல உருக்காட்‌எ 
களும்‌, அதன்‌ நெகிழ்ச்சியில்‌ இயக்கநிலை உருக்‌ 


7 


காட்சியும்‌, சிலம்பு பாடுவதில்‌ செவிப்புல உருக்‌ 
காட்சியும்‌, முகம்‌ தளஞ்‌ சிந்துவதில்‌ தொடுபுல 
உருக்காட்சியும்‌ அமைந்து பூங்கொடியின்‌ அழடுற்‌ 
குப்‌ பொலிவூட்டுவதைக்‌ கண்டு மகிழலாம்‌. 


அழகு என்பவளின்‌ இருப்பிடத்தைக்‌ காட்டும்‌ 
கவிதை இது: 


“*சிறுகுழந்தை விழியினிலே ஒளியாய்‌ தின்றாள்‌; 
இருவிளக்கிற்‌ சிரிக்கின்றாள்‌; நாரெ டுத்து 
நறுமலரைத்‌ தொடுப்பாளின்‌ விரல்வ ளைவில்‌ 
நாடகத்தைச்‌ செய்கின்றாள்‌; அடடே!செந்தோட்‌ 
புறத்தினிலே கலப்பையுடன்‌ உழவன்‌ செல்லும்‌ 
புதுநடையில்‌ பூரித்தாள்‌; விளைந்த நன்செய்‌ 
நிறத்தினிலே என்விழியை நிறுத்தி னாள்‌;என்‌ 
நெஞ்சத்தில்‌ குடியேறி மகழ்ச்சி செய்தாள்‌! 


கட்புல உருக்காட்சிகளும்‌ (சிறுகுழந்தை விழி, 
திருவிளக்கு, நன்செய்‌ நிறம்‌), இயக்கநிலை உருக்‌ 
காட்சிகளும்‌ (மலர்‌ தொடுப்பாளின்‌ விரல்‌ வளைவின்‌ 
அசைவு, உழவனின்‌ புதுநடை) இதில்‌ அமைந்து 
இருப்பதைக்‌ காண்க. இந்த உருக்காட்சிகள்‌, கவி 
ஞன்‌ உள்ளத்தில்‌ இடம்‌ பெற்றதுபோல்‌, உருக்‌ 
காட்சிகள்‌ அமைந்தே பாடலும்‌ நம்‌ உள்ளத்தில்‌ 
நிலையான இடம்‌ பெற்றுவிடுகின்றது. 


அண்டங்கள்‌ கோடி கோடி அனைத்தையும்‌ தன்‌ 
னகத்தில்‌ கொண்ட ஒரு பெரும்புறத்தில்‌ கூத்தாடு 
கின்றதுகாற்று. அது தென்றலாய்‌ உருவெடுப்பதை 
அடியிற்காணும்‌ பாடற்பகுதிகளில்‌ காணலாம்‌: 


“*பொதிகைமலை விட்டெழுந்து சந்த னத்தின்‌ 
புதுமணத்தில்‌ தோய்ந்து,பூந்‌ தாது வாரி 
நதிதழுவி அருவியின்தோள்‌ உத்தித்‌, தெற்கு 
நன்முத்துக்‌ கடலலையின்‌ உச்ச தோறும்‌ 
சதிராடி, மூங்கலிலே பண்‌எ முப்பித்‌ 
தாழையெலாம்‌ மடற்கத்தி சுழற்ற வைத்து 
முதிர்தெங்கின்‌ இளம்பாளை முகம்சு வைத்து 
முத்துதிர்த்துத்‌ தமிழகத்தின்‌ வீதி நோக்கி, 


அந்தியிலே இளமுல்லை சிலிர்க்கச்‌, செந்நெல்‌ 
அடிதொடரும்‌ மடைப்புனலும்‌ சிலிர்க்க என்றன்‌ 
சிந்தைஉடல்‌ அணுஒவ்வொன்‌ றும்‌? லிர்க்கச்‌ 
செல்வம்‌ஒன்று வரும்‌; அதன்பேர்‌ தென்றற்‌ 
sir ppl? 4 
இப்‌ பாடற்‌ பகுதிகளில்‌ நாற்றப்புல உருக்காட்சி, 
தொடுபுல உருக்காட்ச, இயக்கநிலை 


3* அழகன்‌ சிரிப்பு — புறாக்கள்‌. 

* குடும்ப விளக்கு — ஒருநாள்‌ நிகழ்ச்சி. 

4 எதிர்பாராத முத்தம்‌ -- நுணுக்கம்‌ அறியாச்‌ சணப்பன்‌.. 

எ பாரதிதாசன்‌ கவிதைகள்‌--இரண்டாம்‌ தொகுதி. 
இயற்கைச்‌ செல்வம்‌. 

“எதிர்பாராத முத்தம்‌. 

45 அழகன்‌ சிரிப்பு. 

“பாரதிதாசன்‌ கவிதைகள்‌ — இரண்டாம்‌ 


தொகுதி 
9. தென்றல்‌: 22 


Digitized by Noolaftm Foundation. 


noolaham.org | aavanaham.org 


உருக்காட்‌சி, செவிப்புல உருக்காட்டி, சுவைப்புல 
உருக்காட்சி ஆகியவை அமைந்துள்ள நேர்த்தி 
எண்ணி எண்ணி மகிழத்‌ தக்கது. 


கவிதையை ஓர்‌ அழகிய அணங்காகக்‌ கற்பனை 
செய்யும்‌ பாடல்களில்‌ இது ஒன்று: 


“தண்ணிலவும்‌ அவள்முகமோ தாரகைகள்‌ நகையோ? 
தளிருடலைத்‌ தொடும்‌ உணர்வோ?நன்மணஞ்சேர்‌ 
. குளிரும்‌ 

விண்ணீலம்‌ கார்குழலோ! காணும்‌ எழிலெல்லாம்‌ 
மெல்லியின்வாய்க்‌ கள்வெறியோ! அல்லிமலர்த்‌ 
தேனின்‌ 

வண்டின்‌ஓலி அன்னவளின்‌ தண்டமிழ்த்தாய்‌ 

மொழியோ 
வாழியஇங்‌ கிவையெல்லாம்‌ எழுதவரும்‌ கவிதை! 


கண்டெடுத்தேன்‌ உயிர்ப்புதையல்‌! அதோவந்து 
விட்டாள்‌ 
கண்டெழுத முடியா த நறுங்கவிதை அவளே!'? S 
இதில்‌ கட்புல உருக்காட்சி, தொடுபுல உருக்காட்சி, 
நாற்றப்புல உருக்காட்சி, சுவைப்புல உருக்காட்சி, 
செவிப்புல உருக்காட்‌ச ஆகிய ஐந்து வகை உருக்‌ 
காட்சிகளும்‌ கலந்த நிலையை அநுபவித்து மகிழ 
லாம்‌, 


**மெய்யுற, வாய்சு வைக்க, 
விழிஅழ குண்ண, மூக்கு 
வெய்யசந்‌ தனத்தோள்‌ மோப்ப, 
விளைதமிழ்‌ காது கேட்க 
ஐயன்பால்‌ புலன்கள்‌ ஐந்தால்‌ 
அமிழ்தள்ள வேண்டும்‌!!! “6 


இப்‌ பாடற்‌ பகுதியும்‌ ஐவகை உருக்கா ட்சிகளையும்‌ 
கொண்டிலங்குகின்றது. 


மின்வெட்டுப்போன்‌ ற மணிமொழி உருக்காட்சிகள்‌ 
மேற்சண்ட உருக்காட்கெளைத்‌ தவிர, பல்வேறு 
இடங்களில்‌ கவிஞரின்‌ சொற்களிலும்‌ சொற்‌ 
றொடர்களிலும்‌ மின்வெட்டுகள்‌ போன்ற பல்வேறு 
உருக்காட்சிகள்‌ பாங்குற அமைந்திருப்பதையும்‌ 
கண்டு மகிழலாம்‌. அவற்றுள்‌ சிலவற்றை ஈண்டுக்‌ 
காட்டுவோம்‌. செப்புச்சிலை போல்‌ நிற்றல்‌ (குப்‌ 
பன்‌), வாடாத பூ முடித்த வஞ்சி (வள்ளி), நெஞ்‌ 
சம்‌ மூலிகைமேல்‌ மொய்த்திருத்தல்‌, மூலிகையில்‌ 
ஆசை மோதிடுதல்‌, அச்சுப்பதுமை (வள்ளி), கிட்ட 
ரிய காதற்‌ கிழத்தி இடும்‌ வேலை விட்டெறிந்த 
கல்லைப்போல்‌ மேலேறிப்‌ போதல்‌, தேன்‌ சுரக்கப்‌ 
பேசுதல்‌, சாக்குருவி வேதாந்தம்‌, கனிமுத்தம்‌, கடு 
களவும்‌ ஆடாமல்‌ கண்ணாடிப்‌ பாத்திரத்தைக்‌ கல்‌ 
தரையில்‌ வைப்பது போல்‌, ஆளிவரய்ப்‌ பாகவதன்‌, 
வெல்லத்‌ தமிழ்நாடு, தென்றலில்‌ மெல்லச்‌ இலிர்க்‌ 
கும்‌ (சிரிக்கும்‌) முல்லை, கன்னல்தமிழ்‌, வானத்தை 
வெண்ணிலா வந்து தழுவுதல்‌, பாளைச்‌ சிரிப்பு, 


ஆணிப்பொன்மேனி, அன்னத்தைத்‌ (அமுதவல்லி) 
தூக்கி ஆரத்‌ தழுவுதல்‌, அழகு வெளிச்சம்‌, நவ 
மணிக்‌ களஞ்சியம்‌, இருட்‌ கதவை உடைத்தெறிந்‌ 
தான்‌ பரிதி, தணல்‌ அள்ளும்‌ பெருவெளி, அமுதப்‌ 
பண்‌, குத்து விளக்கினைப்‌ போன்ற குழந்தைகள்‌, 
கெண்டை விழிகள்‌ மூடாக்‌ நிளிமகள்‌, அணையாத 
காதல்‌, சதிராடு தேவடியாள்போல்‌, பாதச்‌ Aviby 
யாடிற்று, இதழ்‌ நிலத்தில்‌ கன உதட்டை ஊன்றி 
விதைத்தான்‌ முத்தம்‌, துயரில்‌ அழுந்திக்‌ கரையேறி, 
கள்ளீயும்‌ பாளைபோல்‌ கண்ணீர்‌ விட்டு, மாவின்‌ 
வடுப்போன்ற விழி, தென்னாட்டு அன்னம்‌ (பெண்‌), 
வாழ்க்கை மலர்‌ சொரிகின்ற இன்பத்தேன்‌, கனி 
இதழ்‌ நெடிதுறிஞ்சி, கனியிதழைக்‌ காதல்‌ மருந்‌ 
தென்று தின்றான்‌, தேனைச்‌ சொட்டுகின்ற இத 
மாள்‌, மலைநிகர்‌ மார்பில்‌ அலைநிகர்‌ கண்ணீர்‌ 
அருவிபோல்‌ இழிந்தது, என்னுளம்‌ அவனுளம்‌ இரண்‌ 
டும்‌ பின்னின, நானும்‌ அவனும்‌ தேனும்‌ சுவையும்‌ 
ஆனோம்‌, காலை மலரக்‌ கவிதை மலர்ந்தது, தையற்‌ 
சடுகுடு பொறி, தழல்நிற மாம்பழத்தில்‌ தமிழ்நிகர்‌ 
சுவையைக்‌ கண்டான்‌, உள்ளத்தில்‌ கவிதை வைத்தே 
உயிரினால்‌ எழுப்பினாள்‌, கிளிப்பேச்சுக்காரி, 
பண்டிதர்கள்‌ பழங்கதையின்‌ ஓட்டைக்கெல்லாம்‌ 
பணிக்கை இடல்போல்‌, மணிவிளக்கும்‌ நடுங்கா மல்‌ 
சன்னலுக்குள்‌ புகுந்த தென்றல்‌, பலாப்பழம்போல்‌ 
வயிறு, வீறார்ப்பு வாழ்வு, மாணிக்க மாம்பழந்தான்‌ 
மரகதத்தின்‌ இலைக்‌ காம்பில்‌ ஊசலாட, கற்பாரின்‌ 
'நிலையேயன்றிக்‌ கற்பிப்பார்‌ நிலையும்‌ உற்றாள்‌, 
விரிவாழைப்‌ பூவின்‌ கொப்பூழ்‌, கன்னற்‌ பிழிவே 
கனிச்சாறே கண்ணுறங்கு, சேவல்‌ கூவிற்று, வானம்‌ 
சிரித்தது- இந்தச்‌ சொற்றொடர்களில்‌ பொதிந்‌ 
இருக்கும்‌ பல்வேறு வகை உருக்காட்சிகள்‌ படிப்போர்‌ 
மனத்தைக்‌ கொள்ளை கொள்ளுகின்றன. 


கவிதைய நுபவம்‌ 

தம்‌ உடல்‌ தூண்டல்‌-துலங்கல்‌ என்னும்‌ உள 
வியல்‌ தத்துவப்படி இயங்குகின்றது. உள்ளமும்‌ 
அதற்கேற்பத்‌ துலங்குகின்றது. வெளியுலகிலிருந்து 
தூண்டல்கள்‌ புலன்களைத்‌ தாக்கும்போது (sensory 
level) அவற்றிற்கேற்பப்‌ புலன்கள்‌ துலங்குகின்‌ 
றன. அதாவது, அப்‌ புலன்கள்‌ அத்‌ தூண்டல்களால்‌ 
இளர்ச்சியடைகின்றன. அதனால்‌ ஏற்படும்‌ உணர்ச்‌ 
சியை மனம்‌ அநுபவிக்கின்றது. இந்த உணர்ச்சிப்‌ 
பெருக்கில்‌ உண்டாகும்‌ இன்பமே--முருகுணர்ச்‌ 
சியே--சுவையாகும்‌. எடுத்துக்காட்டாக மணப்‌ 
பொருள்கள்‌ தரும்‌ மணத்தை நாற்றப்புல நரம்பு 
கள்‌ வாங்கி மூளைக்கு அனுப்புகின்றன. மனம்‌ அப்‌ 
பொருள்கள்‌ நல்கும்‌ மணத்தை அநுபவிக்கின்றது. 
எ-டு. ஊதுவத்தியின்‌ மணம்‌. இப்படியே பிற புலன்‌ 
களின்மூலம்‌ பெறும்‌ தரண்டல்களால்‌ மனம்‌ அந்‌ 
தந்தப்‌ பொருள்கள்‌ தரும்‌ சுவைகளைப்‌ பெற்று 

55 பாரதிதாசன்‌ கவிதைகள்‌ _ முதல்‌ தொகுதி 14. எழுதாக்‌ 

sdas. 5 
“ குடும்ப விளக்கு — முதியோர்‌ காதல்‌. 


Digitized by நவில்‌ Foundation. 
noolaham.org | aavanaham.org 


அவற்றில்‌ ஈடுபடுகின்றது. இவ்வாறு வெளியுலகத்‌ 
தூண்டல்களால்‌ அடிக்கடி மனம்‌ பெறும்‌ அநுபவம்‌ 
பெருமூளையில்‌ பதிவாஇவிடுகின்றது. உலகை இன்ப 
மயமாகக்‌ கண்டு, உள்ளத்தில்‌ பூரிப்பு அடைபவர்கள்‌ 
கவிஞர்கள்‌. அதற்கு உள்ளத்தில்‌ சுனிவுவேண்டும்‌. 


இவ்வாறு பெருமூளையில்‌ -பதிவாஇயிருக்கும்‌. 
அநுபவம்‌ கவிதைகளைப்‌ படிக்கும்போது 
நினைவாற்றலின்‌ காரணமாகத்‌ தூண்டல்களாக 
(ideational level) மாறுகின்றன. அவை மூளையி 
ள்ள பூத்தண்டு (thalamus), மேற்பூத்தண்டு 
(hypothalamus) என்னும்‌ பகுதிகளின்‌ மூலமாகப்‌ 
புலன்களை அடையும்போது மூளையில்‌ அற்புத 
மாக அமைந்திருக்கும்‌ நரம்பு அமைப்புகளைத்‌ 
தூண்ட, அந்நரம்புகளின்‌ இயக்கத்தால்‌ மாங்காய்ச்‌ 
சுரப்பிகள்‌ (adrenal glands) பேன்ற நாள 
மிலாச்‌ சுரப்பிகளில்‌ சாறுகளை ஊறச்‌ செய்து 
குருதியோட்டத்தை மிகுவிக்கின்றது. உடலும்‌ 
கிளர்ச்சியடைகின்றது. அப்போது கவிதைகளில்‌ 


வரும்‌ உருக்காட்சிகளைப்‌ புலன்கள்‌ மீண்டும்‌ மனத்‌ 
இல்‌ தோன்றச்‌ செய்கின்றன. மனம்‌ அக்‌ காட்டி 
களை அநுபவித்து மகிழ்கின்றது. இத்தகைய 
முருகுணர்ச்சியைத்‌ தம்‌ முருகியல்‌ நோக்கால்‌ தம்‌ 
முடைய கவிதைகளில்‌ ஏற்றி வைக்கின்றனர்‌ கவி 
இயல்பிற்குப்‌ படம்போலிருக்கும்‌ 
அவர்களுடைய கவிதைகளை நாம்‌ பயிலுங்கால்‌ 
அதே நோக்கை நாம்‌ பயிற்சியால்‌ ஒரளவு பெற்று 
விடுகின்றோம்‌. 
அநுபவித்த உணர்ச்சி சுவை வடிவமாக அவர்தம்‌ 
கவிதைகளில்‌ தேக்கி வைக்கப்பெற்றுள்ளது. அக்‌ 
கவிதைகளை நாம்‌ பயிலுங்கால்‌ அவற்றிலுள்ள 
சுவைகளை நம்‌ மனம்‌ அதுபவித்து மகிழ்கின்றது. 
பாவேந்தரின்‌ பாடல்களைப்‌ பயின்று அநுபவிப்பவர்‌ 
கள்‌ அவருடைய முருகியல்‌ நோக்கை மானசீக 
மாகக்‌ கண்டு மகிழலாம்‌; நம்மிடமும்‌ அந்‌ நோக்கு 
எழுவதையும்‌ உணர்ந்து மகிழலாம்‌. பாடல்களும்‌ 


ஞர்கள்‌. உலக 


கவிஞர்கள்‌ உலகப்‌ பொருள்களை 


“மம்மர்‌ அறுக்கும்‌ மருந்தாக” நமக்குக்‌ களிப்பூட்டு 
வதையும்‌ உணரலாம்‌. 


Digitized by Noolafam Foundation. 
noolaham.org | aavanaham.org 


டாக்டர்‌ இரா. குமரவேலன்‌, எம்‌.ஏ., எம்‌ஃலிட்‌,, பிஎச்பரஃ 


1. விடுதலைக்குப்‌ பின்‌ 

இந்திய விடுதலைக்குப்‌ பின்‌ தமிழ்‌ மேடை 
நாடகங்களில்‌ லெ புதிய திருப்பங்கள்‌ உண்‌ 
டாயின; கலைஞர்களும்‌ எழுத்தாளர்களும்‌ சில 
புதிய முயற்சிகளை மேற்கொண்டனர்‌. புராண 
நோயினால்‌ பீடித்துக்‌ இடந்த கலையும்‌ இலக்கிய 
மும்‌ பகுத்தறிவு மருந்தால்‌ தெளிவுபெறத்‌ தொடங்‌ 
இன. நீண்ட பெரு நாடகங்களையும்‌ கேலிக்கூத்து 
களையும்‌ புறக்கணித்துத்‌ திறமான புது முயற்சி 
சுளைத்‌ தமிழர்‌ விரும்பினர்‌. புராணத்தையும்‌ 
இதிகாசத்தையும்‌ அடிப்படையாகக்‌ கொண்ட சில 
நாடகங்களும்கூடப்‌ புதிய நோக்கத்‌ திலேயே எழுதப்‌ 
பெற்றன. திராவிட இயக்கங்களின்‌ வளர்ச்சி 
இதற்கு ஒரு முக்கியமான காரணம்‌ எனலாம்‌. 


2. பேரறிஞர்‌ அண்ணா 

1944 அளவிலேயே நாடகத்‌ துறையின்‌ விடி 
வெள்ளியாகத்‌ தோன்றி எழுச்சிமிக்க நாடகங்களைப்‌ 
படைத்துப்‌ புதுமை செய்தவர்‌ பேரறிஞர்‌ அண்ணா 
அவர்கள்‌ ஆவார்‌. அவருடைய சந்திரோதயம்‌, 
சந்திரமோகன்‌ அல்லது சிவாஜி கண்ட இந்து சாம்‌ 
ராஜ்யம்‌, வேலைக்காரி, ஓர்‌ இரவு, காதல்‌ ஜோதி 
முதலியன சாதி சமயக்‌ கொடுமைகளைச்‌ சுட்டிக்‌ 
காட்டின: ஆலயம்‌ மடம்‌ முதலான நிறுவனங்களைத்‌ 
தாக்கின; பகல்‌ வேடதாரிகளின்‌ முகமூடிகளைக்‌ 
கிழித்தன; பகுத்தறிவுச்‌ சுடரை எங்கும்‌ ஒளிவீசச்‌ 
செய்தன. சமுதாய ஏற்றத்‌ தாழ்வுகளைச்‌ சரியாகப்‌ 


படம்பிடித்துக்‌ காட்டிய அறிஞர்‌ அண்ணா அவர்கள்‌ 
சீரான சிந்தனைக்குச்‌ செம்மையான பாதை அமைத்‌ 
துக்‌ கொடுத்தார்‌. அண்ணாவின்‌. நாடகங்களே 
இன்றைய நாடகங்களின்‌ புதிய முயற்சிகளுக்கு 
ஆணிவேராகத்‌ திகழ்ந்தன என்று கூறுதல்‌ மிகை 
யாகாது. 


3. சமுதாய நாடகங்கள்‌ 


அவ்வப்போது ஓரிரு சமுதாய நாடகங்கள்‌ எழு 
தப்‌ பெற்றாலும்‌ புராண நாடகங்களே இந்‌ நூற்‌ 
றாண்டின்‌ முதல்‌ அரைப்‌ பகுதியில்‌ செல்வாக்குப்‌ 
பெற்று விளங்கின. கிருஷ்ணன்‌ தூது, சேக வதம்‌, 
பாதுகா பட்டாபிஷேகம்‌, சம்பூர்ண ராமாயணம்‌, 
சிறுத்தொண்டர்‌, மார்க்கண்டேயர்‌ முதலான நாட 
கங்கள்‌ அரிய காட்சி அமைப்புகளாலும்‌, செவிக்‌ 
இனிய இசை முழக்கத்தாலும்‌ சிறந்த முறையில்‌ 
கன்னைய நாயுடு, நவாப்‌ இராசமாணிக்கம்‌ பிள்ளை 
முதலானோரால்‌ நடத்தப்பட்டு வந்தன. மெல்ல 
மெல்ல இவற்றின்‌ இடத்தைச்‌ சமுதாய நாடகங்கள்‌ ட 
பெறத்‌ தொடங்கின. மதுவிலக்கு, தீண்டாமை 
ஒழிப்பு, மறுமணம்‌, காதல்‌ திருமணம்‌, வரதட்‌ 
இணை, ஆடம்பர மோகம்‌, சூதாடுதல்‌ முதலிய 
வற்றினைக்‌ கருவாகக்‌ கொண்டு ஆரம்பகாலச்‌ சமு 
தாய நாடகங்கள்‌ தீட்டப்பெற்றன. ஓரளவு புது 
மையாக அமைந்த இந்த நாடகங்கள்‌ மக்களிடையே 
நல்ல வரவேற்பைப்‌ பெற்றுப்‌ பாராட்டைக்‌ 
குவித்தன. பகுத்தறிவு இயக்கம்‌ இத்தகைய நாட 
கங்கள்‌ வளரத்‌ துணை நின்றது. இருப்பினும்‌ 
இவற்றின்‌ எண்ணிக்கை மிகுதியாக அமையவில்லை: 


Digitized by Noolaha a Fundation. 
noolaham.org | aavanaham.org 


தனித்தன்மையும்‌ துணிச்சலும்‌ மிக்க கலைஞர்கள்‌ 
தும்‌ அரிய உழைப்பால்‌ புதிய நாடகங்களைப்‌ 
படைத்து மேடையேற்றி வெற்றியும்‌ அடைந்தனர்‌. 


4, அவ்வை இ. ௧. சண்முகம்‌ குழு. 

சங்கரதாஸ்‌ சுவாமிகளின்‌ புராண நாடகங்களில்‌ 
நடித்துப்‌ பயிற்சி பெற்ற அவ்வை தி.க. சண்முகம்‌ 
குழுவினர்‌, தாம்‌ புதிய குழுவினைத்‌ தொடங்கிய 
பின்னர்ப்‌ பல சமுதாய நாடகங்களை மேடை ஏற்றி 
னர்‌. மனிதன்‌, மனிதனும்‌ மிருகமும்‌, உயிரோவி 
யம்‌, இரத்த பாசம்‌, கவியின்‌-கனவு, குமாஸ்தாவின்‌ 
பெண்‌, இன்ஸ்பெக்டர்‌ முதலான நல்ல நாடகங்‌ 
களைச்‌ சமுதாய முன்னேற்றம்‌ கருதி நடித்தனர்‌. 
ஆதிமூலம்‌, சோமசுந்தரம்‌, நாரண துரைக்கண்ணன்‌, 
சிரீதர்‌, எஸ்‌. டி. சுந்தரம்‌, டி. கே. முத்துசாமி முத 
லானோர்‌ நல்ல சமுதாய நாடகங்களைப்‌ படைத்‌ 
களித்தனர்‌. நாடக மேடையில்‌ கதையளவிலும்‌ 
கருத்தளவிலும்‌ புரட்சியும்‌ புதுமையும்‌ செய்தவர்கள்‌ 
இ,க. சண்முகம்‌ குழுவினர்க்கு நாடகக்‌ கதை வழங்கிய 
வர்கள்‌. எதிராசுவின்‌ “அவ்வையார்‌” தமிழ்‌ நாடக 
மேடையில்‌ ஒரு புரட்சியைச்‌ செய்தது. வயதான 
மூதாட்டியைத்‌ தலைமை மாந்தராகக்‌ கொண்ட 
இந்‌ நாடகம்‌ ஒரு புதுமைத்‌ திருப்பம்‌. அரு. 
இராமநா தனின்‌ 'இராஜ ராஜ சோழன்‌” மற்றுமொரு 
சிறந்த படைப்பு. வரலாற்றுணர்வையும்‌, தமிழ்ப்‌ 
பெருமையையும்‌, பண்பாட்டுச்‌ சிறப்பையும்‌ விளக்‌ 
கும்‌ அருமையான நாடகம்‌ இது. இங்ஙனம்‌ தி.க. 
சண்முகம்‌ குழுவினர்‌ புதிய நாடக முயற்சிகளை 
மேற்கொண்டு வெற்றி பெற்றனர்‌. 


5. சேவா ஸ்டேஜ்‌ 


மேடையில்‌ புதிய நாடகங்களைப்‌ படைத்துப்‌ 
பெருமை கொண்ட மற்றொரு குழு எஸ்‌. வி. சகஸ்ர 
நாமத்தின்‌ “சேவா ஸ்டேஜ்‌”. பி. எஸ்‌. இராமையா 
வின்‌ சிறந்த நாடகங்களை இக்‌ குழு நடித்தது. 
சறுக்கு மரம்‌, கை விளக்கு, சத்திய சோதனை முத 
லியகருத்துவிளக்க நாடகங்களையும்‌, பிரசிடென்ட்‌ 
பஞ்சாட்சரம்‌, மல்லியம்‌ மங்களம்‌, போலீஸ்காரன்‌ 
மகள்‌ முதலிய சமுதாய நாடகங்களையும்‌, 
தேரோட்டி மகன்‌ என்னும்‌ இதிகாச அடிப்படை 
நாடகத்தையும்‌ சேவா ஸ்டேஜ்‌ குழுவினர்‌ 
மேடையேற்றினர்‌. தேரோட்டி மகன்‌ மகாபாரதக்‌ 
கர்ணன்‌ வரலாற்றையே காட்டுகிறது என்றாலும்‌, 
சாதிப்‌ பிரச்சினை, ஏற்றத்தாழ்வு முதலானவற்றின்‌ 
தாக்கங்களை விரிவாகச்‌ சுட்டுவது கருதத்தக்கது. 


இக்‌ குழுவினர்‌ பாஞ்சாலி சபதம்‌, குயில்‌ பாட்டு 


ஆகியவற்றை மேடையில்‌ அரங்கேற்றிக்‌ காட்டிய 
தும்‌ நினைவுகூரத்‌ தக்கது. இலக்கியங்களைச்‌ 
சுவை குன்றாமல்‌ அரங்கத்தில்‌ படைத்திட 


முடியும்‌ என்பதற்கு இவர்கள்‌ முயற்சி எடுத்துக்‌ 
காட்டாகும்‌. 


6. நேஷனல்‌ இயேட்டர்ஸ்‌ 

சமுதாய நாடகங்களுக்கு இடையில்‌ மீண்டும்‌ 
புராண நாடகங்களைப்‌ புதிய முறையில்‌ மேடை 
யேறச்‌ செய்தவர்கள்‌ ஆர்‌. எஸ்‌. மனோகரின்‌ நேஷ 
னல்‌ தியேட்டர்ஸார்‌. ஆனால்‌, இராவணன்‌, சூர 
பத்மன்‌, சிசுபாலன்‌, துரியோதனன்‌ முதலான எதிர்‌ 
நிலை மாந்தர்களைத்‌ தலைமை மாந்தர்களாக அக்‌ 
னார்கள்‌ இக்‌ குழுவினர்க்கு நாடகம்‌ தீட்டியவர்‌ 
கள்‌. புரட்சிக்‌ கவிஞர்‌ இவற்றிற்கு முன்னதாகவே 
பிரகலாதா நாடகத்தை “இரணியன்‌” தலைமை மாந்‌ 
தராக விளங்குமாறு வரைந்தவர்‌ என்பது நினைக்‌ 
கத்தக்கது. ஒரு . வகையில்‌ பகுத்தறிவாளர்க்கு 
இந்நாடக வரிசை வெற்றியே எனலாம்‌. ஏ. எஸ்‌, 
பிரகாசத்தின்‌ விசுவாமித்திரர்‌, இரா. பழனிச்சாமி 
யின்‌ சுக்கிராச்சாரியார்‌ 1-2, ஆதியவை புராணங்‌ 
களைப்‌ புதிய கோணத்தில்‌ காணும்‌ நன்முயற்சி 
களாகும்‌. 


மதுரை திருமாறனின்‌ “சாணக்கிய சபதம்‌”, 
“காடக முத்தரையன்‌', “வேங்கை மார்பன்‌” முத 
லான வரலாற்று நாடகங்களையும்‌ மனோகரின்‌ 
குழுவினர்‌ நடித்தனர்‌. பழந்தமிழ்ப்‌ புலவர்‌ ஒட்டக்‌ 
கூத்தரின்‌ சுவைமிக்க வரலாறும்‌ இவர்களால்‌ மேடை 
யேற்றப்பட்டது. 


நாடக மேடை நிர்வாகத்திலும்‌, ஒலி, ஒளி 
அமைப்பிலும்‌, தந்திரக்‌ காட்சிகளிலும்‌, முப்பரி 
மாண அரங்கமைப்பிலும்‌ நேஷனல்‌ தியேட்டர்ஸ்‌ 
புதிய முயற்சிகளை அவ்வப்பேோது மேற்கொள்வது 
பாராட்டத்தக்கது ஆகும்‌. தமிழ்‌ நாடக மேடை 
யின்‌ உண்மையான தொழில்நுட்ப வளர்ச்சியை 
இக்‌ குழு நிலைநாட்டுகிறது. 


7. புதுமை நாடகங்கள்‌ 


எம்‌. ஜி. ஆர்‌. நாடக மன்றத்தாரின்‌ 'சுமைதாங்கி', 
“அட்வகேட்‌ அமரன்‌”, எஸ்‌. எஸ்‌. ஆர்‌. நாடக மன்‌ 
றத்தாரின்‌ “மணி மகுடம்‌”, “புதுவெள்ளம்‌”, சிவாஜி 
நாடக மன்றத்தாரின்‌ “வீரபாண்டிய கட்டபொம்‌ 
மன்‌”, “தங்கப்‌ பதக்கம்‌”, “வியட்நாம்‌ வீடு ஆகிய 
நாடகங்கள்‌ குறிப்பிடத்தக்க புதுமை நாடகங்கள்‌ 
ஆகும்‌. திருவாரூர்‌ தங்கராசு எழுதி, எம்‌. ஆர்‌. 
இராதா நடித்த “இரத்தக்கண்ணீர்‌' ஓர்‌ அற்‌ 
புதமான புரட்சி நாடகம்‌ ஆகும்‌. இதனையொத்த 
சமுதாயச்‌ சீர்திருத்த நாடகம்‌ இதற்கு முன்னரும்‌ 
இல்லை; பின்னரும்‌ தோன்றவில்லை. 


கலைஞர்‌ மு. கருணாநிதி “மணிமகுடம்‌” தீட்டிய 
தோடல்லாமல்‌, ' “காகிதப்பூ', உதய சூரியன்‌”, 
“நானே அறிவாளி”, “பரப்பிரம்மம்‌” முதலிய கருத்து 
விளக்க நாடகங்களையும்‌, “சிலப்பதிகாரம்‌” தழுவிய 
ஓர்‌ இலக்க நாடகத்தையும்‌ எழுதிப்‌ புதுமை 
செய்துள்ளார்‌. 


101 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


8. நடுத்தர வகுப்பினர்‌ கலையுணர்வு 

தமிழ்‌ நாடகத்தின்‌ வளர்ச்சியில்‌ எல்லா நிலை 
களிலும்‌ ஊக்கமும்‌ அக்கறையும்‌ காட்டியவர்கள்‌ 
நடுத்தர வகுப்பினரே ஆவர்‌. 1960ஆம்‌ ஆண்டுக்குப்‌ 
பின்‌ நாடகம்‌ பார்க்கும்‌ நடுத்தர வகுப்பினரின்‌ 
கலையுணர்வில்‌ ஒரு பெரிய மாறுதல்‌ ஏற்பட்டது. 
ஆழமான - அழுத்தமான கதையமைப்பு நாடக்‌ 
களை இதுவரை பார்த்து வந்த இச்‌ சுவைஞர்கள்‌ 
எளிய பொழுதுபோக்குடைய நாடகங்களைக்‌ காண 
விழைந்தனர்‌. உணர்ச்சி மோதல்களும்‌ கருத்து 
மோதல்களும்‌ கொண்ட உயர்ந்த நாடகங்களைக்‌ 
காண இவர்கள்‌ விரும்பவில்லை. இதன்‌ விளைவாக 
நகைச்சுவைக்கு முதலிடம்‌ கொடுத்து எழுதப்பெற்ற 
நாடகங்கள்‌ மேடை ஏற்றப்பட்டன. 


தி. ௧. சண்முகம்‌, எஸ்‌. வி. சகஸ்ரநாமம்‌, எம்‌. 
ஜி. ஆர்‌., எஸ்‌. எஸ்‌. ஆர்‌., வாஜி கணேசன்‌ ஆகி 
யோரின்‌ நாடகக்‌ குழுக்கள்‌ புற்றீசல்‌ போல்‌ Aeri 
பிய வெறும்‌ பொழுதுபோக்கு நாடகங்களை 
எதிர்த்து நிற்கவில்லை. 


முதலிருவரின்‌ வயதும்‌, மற்றவர்களின்‌ அரசியல்‌ 
ஈடுபாடும்‌ இத்துறையின்‌ நேரிய வளர்ச்சிக்குத்‌ தடை 
யாக நின்றன. பொழுதுபோக்கு நகைச்சுவை நாட 
கங்களுக்கு இடையேயும்‌ சில கலைஞர்கள்‌ புதிய 
நாடக முயற்சிகளை மேற்கொண்டனர்‌. 


9. அங்கத நாடகங்கள்‌ 

“சம்பவாமி யுகே யுகே” நாடகத்தின்‌ மூலம்‌ புதிய 
அங்கத நாடக முயற்சியைத்‌ தொடங்கினார்‌ “சோ?” 
இராமசாமி. நயமான நகைச்சுவையும்‌ நாட்டுநிலை 
விளக்கமும்‌ இவர்‌ நாடகத்தில்‌ காணப்பெற்றன. 
“மனம்‌ ஒரு குரங்கு', இரவில்‌ சென்னை”, “முகமது 
பின்‌ துக்ளக்‌”, “என்று தணியும்‌ இந்தச்‌ சுதந்திர 
தாகம்‌”, “யாருக்கும்‌ வெட்கமில்லை", “ச்ரஸ்வதியின்‌ 
சபதம்‌” முதலான சோவின்‌ நாடகங்கள்‌ அனைத்தும்‌ 
அங்கதச்‌ சுவை கொண்டு விளங்கின. சமுதாயத்தில்‌ 
காணப்பெற்ற பலவீனங்களை இவர்‌ நாடகங்கள்‌ 
குத்திக்‌ இளறிக்‌ காட்டின. அவ்வப்போதைய அர 
சியல்‌ விமர்சனங்களாக இவருடைய பல நாடகங்‌ 
கள்‌ விளங்கியதால்‌, எல்லாக்‌ காலத்திற்கும்‌ பொருந்‌ 
துவனவாக அமையவில்லை. இருப்பினும்‌ 
*மனம்‌ ஒரு குரங்கு” முதலான” சமூதாய அங்கத 
நாடகங்கள்‌ தனிச்‌ இறப்பு வாய்ந்தவை என்பது 
தகும்‌. 


10. ஒருகாட்டு நாடகம்‌ 


ஆடம்பரமான காட்சி அமைப்புகளையும்‌, அடிக்‌ 
சுடி மாறும்‌ திரைகளையும்‌ கொண்டு பழைய நாட 
கங்கள்‌ நடிக்கப்பெற்றன. அவற்றிலிருந்து நாடகப்‌ 
போக்கை மாற்றி, “ஒருகாட்டு நாடகம்‌” ஆூய 
*ஒன்‌-செட்‌* நாடசங்களைச்‌ இலர்‌ முனைந்து நடத்‌ 


தினர்‌. அவர்களுள்‌ குறிப்பிடத்‌ தக்கவர்கள்‌ ராகினி 
ரிக்ரியேஷன்ஸ்‌ கே. பாலசந்தரும்‌, ஐ. என்‌. ஏ. 
இயேட்டர்ஸ்‌ வி.எஸ்‌. இராகவனும்‌ ஆவர்‌. “Goggi 
சந்திரகாந்த்‌ தொடங்கி “நாணல்‌”, “நீர்க்குமிழி, 
* மெழுகுவர்த்தி”, “சர்வர்‌ சுந்தரம்‌” முதலான 
நல்ல நாடகங்களை: இவ்வசையில்‌ நடத்தினார்‌ 
பாலசந்தர்‌. இவர்‌ பாணியைப்‌ பின்பற்றி வேறு. 
பல குழுவினரும்‌ இத்தகைய நாடகங்களை 
நடத்தினர்‌. இன்றைய மேடையைப்‌ பொறுத்த 
வரை பெரும்பாலும்‌ ஒற்றைக்‌ காட்சி நாடகங்களே 


மிகுதி. 


நாடக உரையாடல்களுக்கு மிகவும்‌ முக்கியமான. 
இடத்தைக்‌ கொடுத்துக்‌ கதைகளை அமைப்பதால்‌ 
ஆடம்பரக்‌ காட்சிகள்‌ இல்லாமை குறையாசப்‌ 
படுவதில்லை. 


11. ஒரு தேக்கம்‌ 

இதற்குப்‌ பின்‌, கடந்த பத்தாண்டுகளாகத்‌ தமிழ்‌ 
நாடக மேடையில்‌ ஒரு பெருந்‌ தேக்கநிலை காணப்‌ 
படுகிறது. மனோகரின்‌ நேஷனல்‌ தியேட்டர்ஸ்‌ தவிர 
பிற தொழில்முறைக்‌ குழுக்கள்‌ இருக்கும்‌ இடம்‌ 


தெரியாமல்‌ மறைந்தன அல்லது செயல்படாமல்‌ 
ஒதுங்கின. பயில்முறைக்‌ குழுக்கள்‌ என்று சொல்‌ 
லப்படுவனவும்‌ திரை, தொலைக்காட்சிகளால்‌ 


பாதிச்கப்பட்டுள்ளன என்று கூறப்படுகிறது. 
உண்மையில்‌ ஒரே மாதிரியான நாடகங்களை 
மீண்டும்‌ மீண்டும்‌ பார்த்த சுவைஞர்கள்‌-- 
மாறுபாடான புதுமை நாடகங்கள்‌ வாராததால்‌-- 
வெறுப்புற்றுக்‌ கொட்டகைக்கு வருவதைக்‌ mao 
டனர்‌ என்றே சொல்லுதல்‌ வேண்டும்‌. இந்தத்‌ 
தேக்கநிலை ஏறத்தாழப்‌ பத்தாண்டுகளாக நீடிக்‌ 
Ang. எங்கேனும்‌ ஒரு மாற்றம்‌ ஏற்பட்டு மீண்டும்‌ 
நாடகச்‌ சுவையுணர்வு சுவைஞர்களுக்கு வருதல்‌ 
வேண்டும்‌; அதற்கு நாடகக்‌ கலைஞர்கள்‌- தொழில்‌ 
முறையிலும்‌ பயில்முறையிலும்‌-—எந்த முயற்சியும்‌ 
எடுத்துக்கொள்வதாகத்‌ தெரியவில்லை. 


12. தெருக்கூத்து - மீட்டுருவாக்கம்‌ 

இதற்கிடையில்‌ 'கதருக்கூத்து” நாடகங்களையும்‌ 
"ஸ்பெஷல்‌: நாடகங்களையும்‌ புதுப்பிக்க 
முயற்சிகள்‌ நடைபெற்று வருகின்றன. வானொலி 
யும்‌ தொலைக்காட்சியும்‌ தெருக்கூத்து நாடகத்திற்‌ 
குச்‌ சிறிது ஊக்கம்‌ தருகின்றன. தொலைக்காட்சி 
யில்‌ சில கூத்து நாடகங்கள்‌ தொடர்களாக ஒளி 
பரப்பப்பட்டன. நலிந்துபோன இந்த நாடகக்‌ 
கலைக்கு அவை உயிரூட்டுவனவாக அமைந்தன. 
இதுபோலவே உடையப்பா குழுவினர்‌ ஸ்பெஷல்‌” 
நாடகங்களையும்‌, தமிழ்நாடு இயலிசை நாடக மன்‌ 
றத்தார்‌ சங்கரதாசரின்‌- ல நாடகங்களையும்‌ 
மேடையேற்றினர்‌. 


102 
Digitized by Noolaham Foundation. - 
noolaham.org | aavanaham.org 


13. கூத்துப்பட்டறை 

தெருக்கூத்து நாடகத்தின்‌ மீட்டுருவாக்கப்‌ பணி 
யில்‌ பெரிதும்‌ ஈடுபாடு கொண்டவர்‌ ந. முத்துசாமி. 
இவர்‌ தொடங்கிய “கூத்துப்பட்டறை தெருக்‌ 
கூத்து வளர்ச்சிக்கு நற்பணி ஆற்றி வருகிறது. 
இதன்‌ முயற்சியால்‌ ஏப்ரல்‌ 1980-ல்‌ சென்னையில்‌ 
கண்ணப்ப தம்பிரானின்‌ ‘Bes வதம்‌” முதலான 
லெ தெருக்கூத்துகள்‌ நடத்தப்பெற்றன. மீண்டும்‌ 
புராண வேதாளம்‌ பழைய முறையிலேயே வருகிறது 
என்றாலும்‌ காலப்போக்கில்‌ புதுமைக்கு இது வழி 
காட்டக்கூடும்‌. ந. முத்துசாமி அவர்களின்‌ “சுவ 
ரொட்டிகள்‌' என்னும்‌ நாடகம்‌ இதற்கு ஒரு சிறந்த 
எடுத்துக்காட்டு. தெருக்கூத்துப்‌ பாணியில்‌ எழுதி 
நடிக்கப்பட்டுள்ள நாடகம்‌ இது. 


14, பரீட்சா a 

நாடகத்தை உண்மையியல்‌ விளங்க அரங்கேற்று 
தல்‌ என்னும்‌ நோக்கத்துடன்‌ ஒரு புதுமை செய்யும்‌ 
இயக்கமாகத்‌ தோன்றியது பரீட்சா என்னும்‌ நாட 
கக்‌ குழு. நாடகாசிரியர்‌ ஞாநியும்‌ நண்பர்களும்‌ 
நடத்தும்‌ இக்குழு ஏறத்தாழப்‌ பத்து நாடகங்களை 
அரங்கேற்றியுள்ளது. 


ஞாநியின்‌ 'ஏன்‌?*, ந. முத்துசாமியின்‌ *நாற்காலிக்‌ 
காரர்‌', பிரபஞ்சனின்‌ “முட்டை” , இந்திரா பார்த்த 


சாரதியின்‌ “போர்வை போர்த்தின உடல்கள்‌”, 
அறந்தை நாராயணனின்‌ ‘apr மார்க்கெட்‌”, 
ஜெயந்தனின்‌ 'மனுஷா மனுஷா”, அம்பையின்‌ 


“பயங்கள்‌' முதலானவை இவர்களின்‌ புதிய முயற்சி 
கள்‌. இவை அனைத்தும்‌ சிறிய நாடகங்கள்‌. சில 
பாத்திரங்களே இவற்றில்‌ இடம்‌ பெறுகின்றன. 
பார்வையாளர்களுக்கு இடையே இருந்து பாத்திரங்‌ 
கள்‌ பங்கேற்பது போலவும்‌ இவை அமைக்கப்படும்‌. 
சமுதாயத்தின்‌ அழுக்குகளை அப்படி அப்படியே 
எடுத்து விளக்கும்‌ உரையாடல்களை இவற்றிற்‌ 
காணலாம்‌. படித்த சமூகத்தினர்‌ அருவருக்கும்‌ 
சொற்களை இவர்கள்‌ கூசாமல்‌ பயன்படுத்துவர்‌. 
நாடகத்தின்‌ 5G உயர்ந்தது; கதை சிறியது; காட்சி 
எளியது; நோக்கம்‌ சிறந்தது. 


நாடக மேடைச்‌ சோதனை மிகவும்‌ பாராட்டு 
தற்குரியதே. சபாக்களின்‌ ஆதரவு இவர்களுக்கு 
அறவே இல்லை என்றாலும்‌ இவர்கள்‌ மேற்கொள்‌ 
ளும்‌ முயற்சியே எதிர்கால நம்பிக்கை ஒளியாகத்‌ 
திகழ்கிறது. நாடகங்களில்‌ உண்மையியல்‌ உரை 
யாடல்கள்‌ உள்ளன; ஓரளவு நடிப்பு உள்ளது;மற்ற 
யடி அரங்கமைப்பு, திரையழகு, ஒப்பனை நலம்‌, 
இசைச்‌ இறப்பு, நாடக நுட்பத்‌ இறன்கள்‌ இல்லை. 
இவற்றால்‌ நாடகத்தின்‌ கருத்து பாதிக்கப்படுகிறது 
என்பது இவர்கள்‌ கொள்கை. இருப்பினும்‌ இவை 
நீங்கிய நாடகத்தைத்‌ தமிழ்‌. மக்கள்‌ விரும்புவர்‌ 
என்று கருதுவது பகற்கனவு. பரீட்சா குழுவினர்‌ 


கருத்து, உரையாடல்‌ ஆகியவற்றில்‌ அக்கறை காட்‌ 
டுவதுடன்‌ நில்லாமல்‌, நாடகத்தின்‌ பிற துறைகளி 
லும்‌ ஓரளவேனும்‌ ஈடுபாடு காட்டுதல்‌ வேண்டும்‌. 
இவர்கள்‌ தம்‌ தன்முனைப்பை விட்டு நாடகத்துறை 
யில்‌ பிற அறிவாளிகளோடும்‌ ' சுவைஞர்களோடும்‌ 
ஒத்துப்போனால்‌ அரிய பல புதுமைகளை நிகழ்த்த 
முடியும்‌; ஓர்‌ எழுச்சியை உருவாக்கி நாடகத்திற்கு 
நலம்‌ பயக்க முடியும்‌. செய்வார்களா என்பது கேள்‌ 
விக்‌ குறியாகவே உள்ளது. 


15. வீதி இயக்கம்‌ 

சென்னை நகரில்‌ “வீதி நாடக இயக்கம்‌” குறிப்‌ 
பிடத்தக்க மற்றொரு குழுவாகும்‌. நாடக வளர்ச்சி 
யில்‌ இக்‌ குழுவினர்‌ மிகுந்த அக்கறை காட்டுகள்‌ 
றனர்‌, கடற்கரையிலும்‌ பிற இடங்களிலும்‌ மக்க 
ளிடையே முன்னறிவிப்பின்றித்‌ தோன்றி, அவர்‌ 
களையும்‌ தொடர்புபடுத்தி, அவர்களுக்கு மத்தி 
யில்‌ சமுதாயப்‌ பிரச்சினையை அடிப்படையாகக்‌ 
கொண்ட நாடகங்களைக்‌ குறைந்த செலவில்‌ நடத்‌ 
துவது இவர்கள்‌ நோக்கம்‌. இன்னும்‌ சரியான 
முறையில்‌ இவ்வியக்கம்‌ செயல்படத்‌ தொடங்க 
வில்லை. ‘ufer இயக்கம்‌ போல “வீதியும்‌ 
நாடகத்‌ துறைக்கு நன்மை செய்யும்‌ என்று உறுதி 
யாக நம்பலாம்‌. வங்காள “ஜாத்ரா' நாடகங்களைப்‌ 
போல--பாதல்‌ சர்க்கார்‌ பாணியில்‌--நாடகங்களை 
நடத்த விரும்பும்‌ இவ்வியக்சு இளைஞர்கள்‌ மக்கள்‌ 
ஆதரவு பெறுதல்‌ வேண்டும்‌. 'வீதி' இயக்கத்‌ தினர்‌ 
நாடகங்கள்‌ அடிக்கடி பல்வேறு இடங்களில்‌ Awmi 
கேனும்‌ முன்னறிவிப்புச்‌ செய்து நடத்தப்பெறுதல்‌ 
வேண்டும்‌. இவர்களின்‌ “சுயம்வரம்‌ என்னும்‌ நாட 
கம்‌ இங்கு நினைவுகூரத்‌ தக்கது. அரசியல்‌ உள்‌ 
நோக்கம்‌ கொண்டது இந்நாடகம்‌. தன்னை அடைய 
நினைக்கும்‌ இளவரசர்களின்‌ தன்னல வேட்கையை 
அறிந்த இளவரச மாலையைத்‌ தூக்கியெறிந்து எவ 
ரையும்‌ மணக்கா மல்‌ செல்கிறாள்‌. அங்கதமாசவும்‌, 
உருவகமாகவும்‌, குறியீடாகவும்‌ விளங்கும்‌ உரை 
யாடல்கள்‌ இதன்‌ சிறப்பு. ஆனால்‌, அரசியல்வாதி 
களை நையாண்டி செய்வது ஏற்கெனவே ‘Ger’ 
கடைப்பிடித்த முறை. இது நடத்தப்பட்ட தன்‌ 
மையால்‌ நம்மைக்‌ கவர்கிறது. வேறு சமுதாயச்‌ 
சீர்திருத்தக்‌ கருவின்‌ அடிப்படையில்‌ இத்தகைய 
நாடகங்கள்‌ நடத்தப்பெறல்‌ வேண்டும்‌. 


16. நிஜ நாடக இயக்கம்‌ 

1977ஆம்‌ ஆண்டு காந்தி சிராமத்தில்‌ நடந்த 
நாடகப்‌ பயிற்சியரங்கன்‌ விளைவாக முகிழ்த்த ஒரு 
நாடக இயக்கம்‌ இது. இராமானுசம்‌--இரா மசா மி 
ஆகியோர்‌ இதனைத்‌ தொடங்கினர்‌. இன்றைய 
நாடகம்‌ வெறுங்‌ கேலி- நகைச்சுவைக்‌ கூத்து என்ற 
நிலையில்‌ இருக்கிறது; இதனை மாற்றி உண்மை 
யான நாடகம்‌ உருவாக்கப்‌ பெறுதல்‌ வேண்டும்‌ 
என்று இக்‌ குழு உறுதியாகக்‌ கருதுகிறது. 


103 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


நாடகம்‌ என்பது “தேடல்‌” அடிப்படையில்‌ அமை 
தல்‌ வேண்டும்‌; நாடகத்தின்‌ மையக்‌ கருத்து “ஜீவ 
னைத்‌ தேடுதல்‌ ஆக இருத்தல்‌ வேண்டும்‌. **நாட 
கம்‌ வெறும்‌ மேடையமைப்பில்‌ இல்லை; காட்சி 
யமைப்பிலும்‌ இல்லை; ஒலி, ஒளி, உடை போன்ற 
வற்றிலும்‌ இல்லை. நடிகனும்‌ பார்வையாளனும்‌ 
இல்லாமல்தான்‌ நாடகம்‌: போட முடியாது” என்‌ 
கிறார்‌ இராமசாமி. **நடிகன்‌, பார்வையாளன்‌, 
இயக்குநன்‌-நாடகம்‌ இந்த மூன்று நிலை இணைப்பு 
களினூடே செய்து காட்டலே'* என்பது இவ்வியக்‌ 
கத்தினர்‌ மனக்‌ கோட்பாடு. 


1979 செப்டெம்பர்‌ மாதம்‌ பல்கலைக்கழகத்‌ தில்‌ 
இவர்களின்‌ *வெத்துவேட்டு” நடத்தப்பெற்றது. 
ஒரு சூத்திரதாரன்‌, ஆறு நடிகர்கள்‌ கொண்ட இந்த 
நாடகத்திலும்‌ “சுயம்வரம்‌” Cure அரசியல்‌ உள்‌ 
நோக்கம்‌ உள்ளது. குறைந்த ஒப்பனையுடன்‌ 
நடந்த இந்த நாடகம்‌ மிகவும்‌ சிறியது. 


இவர்களின்‌ முயற்சியும்‌ இன்னும்‌ விரிவடைதல்‌ 
வேண்டும்‌. சோதனையின்‌ வெற்றி உண்மை உழைப்‌ 
பிலும்‌ தளரா ஊக்கத்திலும்‌ உள்ளது. 


17. பிற புதிய முயற்கெள்‌ 


வீதி, பரீட்சா, நிஜ நாடக இயக்கங்கள்‌ ஆகிய 
வற்றின்‌ போக்கில்‌ அங்கொன்றும்‌ இங்கொன்று 
மாக வேறு சில முயற்சிகளும்‌ மேடை நாடகத்‌ 
துறையில்‌ காணப்படுகின்றன. காந்தி கிராமப்‌ 
பயிற்சியின்‌ பின்‌ அதில்‌ கலந்துகொண்டவர்கள்‌ 
சென்னையில்‌ நடத்திய “பிணந்தின்னும்‌ சாத்திரங்‌ 
கள்‌' ஒரு நல்ல முயற்சி. ஆனால்‌,*இது தொடர்ந்து 
நடத்தப்‌ பெறவில்லை. பல்லவபுரம்‌ மக்கள்‌ மறு 
மலர்ச்சி இயக்கம்‌ “பெல்ச்‌சி' என்னும்‌ புதுமை 
நாடகத்தை நடத்திக்‌ காட்டியது; கோவையில்‌ 
*குமரி' வட்டத்தினர்‌ தெருவோரத்தில்‌ ' ஒழ்வெண்‌ 
மணி என்னும்‌ நாடகம்‌ நடத்தினர்‌. இதுபோல 
ஆங்காங்கு நடத்தப்பெறும்‌ ‘Ay’ நாடகங்கள்‌ 
சோதனை நாடகங்களே. இவற்றிலிருந்து முழுமை 
யானதும்‌ முழுநீளமானதும்‌ முற்றி முதிர்த்ததுமான 
சிறந்த நாடகங்கள்‌ தோன்றுதல்‌ வேண்டும்‌. இன்‌ 
றேல்‌ இவ்வியக்கங்களின்‌ அரிய முயற்சிகளும்‌ அறி 
வார்ந்த சோதனைகளும்‌ விழலுக்கிறைத்த 
நீராகும்‌. 


18. முயற்சிகள்‌ வெற்றியடைய ' 


மரபு வழியில்‌ பிறந்த புதிய முயற்சிகள்பற்றி 
இக்‌ கட்டுரையின்‌ முதற்பகுதியில்‌ கண்டோம்‌; அது 
சுடந்தகாலமாகிவிட்டது. கோமல்‌ சுவாமிநாத 
னின்‌ “செக்குமாடுகள்‌' போன்ற ஓரிரு நாடகங்கள்‌ 
தவிர, மரபு வழி நாடகங்களில்‌ புதுமையைக்‌ காணு 
தற்கில்லை. புதிய நாடக இயக்கத்தினரின்‌ முயற்சி 
கள்‌ நினைவிற்‌ கொள்ளத்தக்கன. 


தமிழ்‌ நாடக மேடையின்‌ புத்துருவாக்கத்திற்‌ 
கான புதிய.முயற்சிகள்‌. நமக்கு ஓரளவு மனமகிழ்‌ 


வைத்‌ தருகின்றன. ஆனால்‌, இவை மிகச்‌ சிறிய 
இயக்கத்தினரிடையே உருவாகியுள்ளன. “சபா? 
நடத்துபவர்களும்‌, *குழு' வைத்திருப்பவர்களும்‌ 
இவர்களின்‌ சிறந்த சோதனைகளுக்குச்‌ சிறிதும்‌ 
இடம்‌ தருவதில்லை. இவ்வியக்கத்தினரும்‌ பிறரை 
அண்டுவதுமில்லை; அணைப்பதுமில்லை; தனித்‌ 


தன்மையை நிலைநாட்டவே எண்ணுகின்றனர்‌. 


பொதுவுடைமையை நிலைநாட்டுவதும்‌, புரட்‌ 
சியை ஆதரித்துப்‌ பேசுவதும்‌, அரசியல்‌ கட்சிகளை 
அங்கதப்‌ படுத்துவதும்‌, மக்களாட்சி முறையை 
நையாண்டி செய்வதுமே நாடகப்‌ புரட்‌ என்ற 
கருத்தும்‌ இவர்களிடையே நிலவுகிறது. தமிழ்‌ 
மண்ணிற்குத்‌ தேவையான-தமிழ்‌ மண்ணில்‌ 
ஊறிய பண்பாட்டுக்‌ கருத்துகளைப்‌ புது மெருகு 
டன்‌ தருவதையும்‌ இவர்கள்‌ கடனாகக்‌ கொள்ளுதல்‌ 
வேண்டும்‌. ‘ 


19. முடிவாக 


பரீட்சா, வீதி, De நாடக இயக்கங்கள்‌ ஆகிய 
வற்றிற்கும்‌ இவை போன்ற பிற அமைப்பு 
களுக்கும்‌, தமிழக அரசும்‌, தமிழ்நாடு இயலிசை 
நாடக மன்றமும்‌, பள்ளிகளும்‌, கல்லூரிகளும்‌ ஒத்‌ 
துழைப்பும்‌ ஆதரவும்‌ தந்து போற்றுதல்‌ வேண்டும்‌. 
அங்ஙனம்‌ இயக்கங்கள்‌ பரவலாகும்போது அவற்‌ 
றில்‌ ஆங்காங்குக்‌ காணப்பெறும்‌ கொச்சை நடை 
யும்‌, கோமாளிக்‌ கூத்தும்‌, கொள்கைக்‌ இறுக்கும்‌ 
மாறிப்‌ புதுமையும்‌ புரட்சியும்‌ மிக்க புதிய நாட 
கங்கள்‌ தோன்றும்‌. இனி, பழைய தொழில்முறை 
பயில்முறை நாடகங்களை நம்புவதில்‌ பயனில்லை; 
புதுமை இயக்கங்களை ஊக்குவித்தும்‌ ஆர்வமூட்டி 
யும்‌ வளர்த்துப்‌ பார்க்க வேண்டியது தமிழர்‌ சடன்‌. 


104 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


போற்றப்பெறும்‌ புலவர்‌ பெருமகனார்‌ 
£வமன கவி ஆவார்‌. தெலுங்கு நாட்டில்‌ மட்டு 
மன்றி, அதனைச்‌ சுற்றிச்‌ சூழ்ந்துள்ள திராவிட 
மொழி பயிலும்‌ பிற மாநிலங்களிலும்‌ வேமன 
ரின்‌ புகழ்‌ விளக்கம்‌ பெற்றுள்ளது. ஆயிரத்துத்‌ 
தொள்ளாயிரத்து இருபத்தா றிலேயே, அதாவது 
சற்றேறக்குறைய ஐம்பத்தைந்து ஆண்டுகட்கு முன்‌ 
னரேயே 'வேமன்ன பத்தியம்‌” என்னும்‌ நூல்‌ ஒன்று 
தமிழ்‌ மொழியில்‌ தோன்‌ றியுள்ளமை இதனை வலி 
யுறுத்தும்‌. 


இ ன்று தெலுங்கு நாட்டில்‌ அனைவராலும்‌ அறிந்து 


பதினேழாம்‌ நூற்றாண்டில்‌ இராயல சீமைப்‌ பகுதி 
யாடிய சித்தூர்‌, கடப்பை மாவட்டப்‌ பகுதிகளில்‌ 
வாழ்ந்தவராகக்‌ கருதப்பெறும்‌ கவி வேமவர்‌ பாடிய 
பாடல்கள்‌ இரண்டாயிரத்து எழுநூற்றுக்கும்‌ மேலா 
Gb! இந்தப்‌ பாடல்கள்‌ கூறும்‌ கருத்துகள்‌ பலவகை 
யின. சிறப்பாக மெய்ப்பொருள்‌ உண்மைகளை 
யும்‌, ரசவாத வித்தைகளையும்‌ உரைப்பன பல; 
அவை தமிழ்நாட்டுச்‌ சித்தர்‌ பாடல்களோடு, சிறப்‌ 
பாகச்‌ சிவவாக்கியர்‌ பாடல்களோடு ஒப்பிட்டு உண 
ரத்‌ தக்கன. சாதி சமய சீர்திருத்தப்‌ பாடல்கள்‌ 
லெ; அவை இராமலிங்க அடிகளார்‌ பாடல்‌ சில 
வற்றோடு இணைத்து வைத்து நோக்கத்‌ தக்கன. 
அனைவருக்கும்‌ பொதுவாகப்‌ பயன்படும்‌, அனை 
வராலும்‌ போற்றப்பெறும்‌ அறம்‌, பொருள்பற்றிய 
பாடல்கள்‌ பல. எனவே, அவை திருக்குறளோடு 
ஒப்ப வைத்து ஆயப்‌ பெறுவதில்‌ வியப்பில்லை. 
நீதி நெறிகளை விளக்கிக்‌ கூறும்‌ பாடல்‌ சிலவும்‌ 
வேமனர்‌ பாடல்களில்‌ 'இடம்‌ பெற்றுள்ளன. 


முனைவர்‌ பொன்‌ செளரிராசன்‌ 


அவையே இங்கு அவ்வையார்‌ பாடல்களோடு ஆயப்‌ 
பெறுகின்றன. 


கவி வேமனர்‌ வாழ்வுபற்றியும்‌, அவர்‌ பாடல்‌ 
நலங்‌ குறித்தும்‌ பல நூல்கள்‌ இன்று தெலுங்கில்‌ 
தோன்றியுள்ளன.” அவற்றின்மூலமாக அறியப்பெறு 
வன: கவி வேமனர்‌ வளமான குடியில்‌ பிறந்தவர்‌. 
உழவுத்‌ தொழிலில்‌ ஈடுபாடு சொண்டவர்‌. துறவு 
பூண்டு திகம்பரராகிப்‌ பாமர மக்களின்‌ இன்ப துன்‌ 
பங்களைக்‌ கண்டு, தெளிந்து அனைவருக்கும்‌ விளங்‌ 
குமாறு, ஒருமுறை படித்ததுமே உள்ளத்தில்‌ நின்று 
விடும்‌ இயல்புடைய ‘yt oH" என்னும்‌ இனிய 
பாவகையில்‌ எளிய உவமைகள்‌ அமையப்‌ பாடல்‌ 
பல பாடியவர்‌ என்பனவாகும்‌. 


இவர்‌ கையாளும்‌ உவமைகள்‌ மக்கள்‌ வாழ்வி 
லிருந்து உருவாயினவாக இருத்தலின்‌ மக்கள்‌ கவிஞ 
ராக இவர்‌ இந்த மாநிலத்தில்‌ சிறப்பிக்கப்‌ பெறு 
கறார்‌. பின்வரும்‌ பாடல்‌ ஒன்றில்‌ அமைந்துள்ள 
உவமை அடுக்குகள்‌ மேலே சொன்ன உண்மைக்கு 
அரண்‌ செய்வன. 


௩-வேமன பத்யமுலு”, பதிப்பு: வி, வேங்கடேசுவர சாத்திரிலு. 
2(அ) வங்கூரி சுப்பாராவ்‌, வேமன 
(ஆ) அருத்ர, சமக்ர ஆந்திர சாடத்யமு.. 
(இ) மருபரி கோதண்டராம ரெட்டி, பிரஜா கவி வேமன 
யோக. 
(r) TE வெங்கடேசுவர ராவ்‌, Vemana, 1969, Published 
Sahitya Academy, New Delhi. 


டவலை, என்பது 289% நான்கடி கொண்ட ஒருவகைப்‌ 
பா ஆகும்‌. 


105 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


கணவன்‌ மனைவி வீட்டுப்‌ போராட்டத்தால்‌ 
தோன்றும்‌ நெஞ்சத்‌ துன்பத்தை, செருப்பில்‌ புகுந்து 
கொண்டு காலில்‌ நெருடும்‌ கல்லுக்கும்‌, செவியில்‌ 
புகுந்துகொண்டு ரீங்காரம்‌ செய்யும்‌ ஈக்கும்‌, கண்‌ 
ணில்‌ விழுந்து உறுத்தும்‌ தூசுக்கும்‌, காலில்‌ தைத்த 
முள்ளுக்கும்‌ பின்வருமாறு ஓப்பிடுகின்றார்‌: 
'*செப்புலோனி ராயி செவிலோனி Carts 
கண்டியந்து நலுசு காலி முல்லு 
இண்டிலோனி போரு இந்திந்த காதையா 
விஸ்வதாபி ராமா! வினர வேமா!** 


'மந்திரித்துத்‌ தரும்‌ தர்த்தத்தைத்‌ தலையில்‌ 
தெளித்துக்கொள்வதைவிட, நாவிதர்‌ தரும்‌ தண்‌ 
ணீரைத்‌ தலையில்‌ தடவிக்கொள்வது பயன்மிக்கது” 
என்பதனை, ta ப à 


"mhór ஜலமுகன்ன மங்கலி ஜலம்‌ Qais” 
எனும்‌ இவரது தொடர்‌ இவர்தம்‌ சீர்திருத்தப்‌ 
போக்கைக்‌ காட்டும்‌. 


“அவ்வையார்‌' என்றதும்‌ கோலூன்றிய பாட்டி 
ஒருவரின்‌ உருவமே இன்று மக்கள்‌ கண்முன்‌ தோன்‌ 
றும்‌; *அவ்வைக்‌ கிழவி நம்‌ கழவி” என்னும்‌ கவி 
மணிபாடல்‌ வரியும்‌ அவர்‌ நாவில்‌ தவமும்‌. ஆனால்‌, 
உண்மையில்‌ அவ்வை பெண்‌ ஒருவரின்‌ முதுமை 
யைக்‌ குறிப்பதில்லை. இன்று தெலுங்கில்‌ வழங்கும்‌ 
“அவ்வா” என்னும்‌ சொற்பொருளில்‌ அன்று தமிழில்‌ 
அச்சொல்‌ பயிலவில்லை. வேண்டுமாயின்‌ அறிவின்‌ 
முதிர்ச்சியை, அனுபவ வளர்ச்சியைக்‌ குறிப்பதாகக்‌ 
கொள்ளலாம்‌, சங்ககால அவ்வைபற்றி வரும்‌ 
"மடவரல்‌ உண்கண்‌ வாணுதல்‌'* 
பாட்டுத்‌ தொடர்‌ அழகிய இளைய சங்ககால 
அவ்வையைக்‌ குறிக்கும்‌. 


அறிவிலும்‌ பண்பிலும்‌ சிறந்த பெண்கள்‌ 
*அவ்வை' என்றழைக்கப்பெற்றதாகத்‌ தமிழ்க்‌ கலைக்‌ 
களஞ்சியம்‌ விளக்குகிறது.” வக சிந்தாமணி, துறவு 
பூண்ட பெண்டிரை “அவ்வை” என்னும்‌ சொல்லால்‌ 
குறிப்பிடுகிறது." 


“அவ்வையார்‌ ஒருவர்‌ தாமா? பலரா?” என்பது 
ஒரு கேள்வி. கற்றார்‌ அனைவரும்‌ *அவ்வையார்‌ 
பலர்‌” என்னும்‌ கருத்தில்‌ அய்யங்‌ கொள்ளார்‌. 
புராணச்‌ செய்திகள்‌ புகுந்த இடைக்காலத்தில்‌, அற்‌ 
Y SF செயல்களுக்கு ஆற்றலும்‌ ஆக்கமும்‌ வாய்த்த 
பிற்காலத்தில்‌ அவ்வையர்‌ பலர்‌, ஒருவராக உருவாக்‌ 
கப்‌ பெற்றனர்‌. எனினும்‌ அவ்வையார்‌ பெயரில்‌ 
புலமைச்‌ செல்வியர்‌ பலர்‌ தமிழ்மண்ணில்‌ தோன்றி 
அவ்வப்போது விளங்கி வந்துள்ள உண்மையைத்‌ 
தமிழ்‌ இலக்கிய வரலாற்றினை முறையாகப்‌ பயின்‌ 
றார்‌ எல்லோரும்‌ ஓப்புக்கொள்வர்‌. 


அதியமான்‌ நெடுமான்‌அஞ்சியால்‌ போற்றப்பெற்ற 
சங்ககால அவ்வையார்‌; சுந்தரர்‌, சேரமான்காலத்து 


என்னும்‌ புறப்‌. 


அவ்வையார்‌; நீதி நூல்கள்‌ பாடிய இடைக்கால 
அவ்வையார்‌; ஞானக்குறள்‌ பாடிய பிற்கால 
அவ்வையார்‌ என அவ்வையார்‌ பலர்‌ வாழ்ந்து 
தமிழை வளப்படுத்தியுள்ளனர்‌. இந்த அவ்வையருள்‌ 
இடைக்கால அவ்வை சில இனிய தனிப்பாடல்களும்‌ 
பாடியுள்ளார்‌. பிற்காலத்தே புராணச்‌ செய்தி 
களுக்கு இணங்க அவ்வை கதை பாடவந்த நாடகத்‌ 
திறனும்‌ கற்பனை வளனும்‌ வாய்த்த புலவர்‌ சிலர்‌ 
அவ்வையார்‌ பெயரில்‌ தாங்களே சிற்சில பாடல்‌ 
களைப்‌ பொருத்தமாகப்‌ பாடி, அவ்வையார்‌ பலர்‌ 
வாழ்வையும்‌ ஒருவருடையது போல உருவாக்கினர்‌. 
அவை யாவும்‌ று தனிப்பாடல்‌ திரட்டுகளில்‌ 
கலந்து அவ்வையார்‌ பாடல்களாக அமைந்துள. 
இத்தகு அவ்வையார்‌ பலருள்‌ மூதுரை, நல்வழி 


யாடிய அவ்வையாரும்‌ ஒருவர்‌. அவர்‌ பாடல்களே. 


இங்குத்‌ தெலுங்குக்‌ கவி வேமனர்‌ பாடல்களுடன்‌ 
ஒப்பிடப்‌ பெறுகின்றன. 


சமூதாயம்‌, கல்வி, சமய ஒழுக்கம்‌, இல்வாழ்வு 
இவைபற்றியெல்லாம்‌ இருவரும்‌ ஒத்த கருத்துடை 
யவர்களாக, ஒருவர்‌ கருத்துக்கு இன்னொருவர்‌ 
விளக்கம்‌ தருபவராகப்‌ பாடிச்‌ செல்கின்றனர்‌. 


சமுதாயம்‌ 

சமுதாயத்தின்‌ அடிப்படை பொருள்‌. “பொருள்‌ 
இல்லார்க்கு இவ்வுலகம்‌ இல்லை” என்றார்‌ 
பொய்யா மொழியார்‌. இதனைச்‌ சற்று விரிவு 
படுத்தனாற்‌ போல '*இல்லானை இல்லாளும்‌ 
வேண்டாள்‌, ஈன்றெடுத்த தாய்‌ வேண்டாள்‌” 
என்கிறார்‌ அவ்வையார்‌. “தலைப்பாகை, 
நல்லாடை, பொன்னணிகள்‌ உடையவர்களையே 
உறவினர்‌ மதிப்பார்கள்‌” என்கிறார்‌ வேமனர்‌. 


“ure பச்சடம்பு பைகம்பு சொம்முலு 


கலுகு வாரினைன கைகோடு பந்துவுல்‌ 
(52277 


“urs லேமிசே பந்துவுல்‌ பகவாரு'' (799) 


என்னும்‌ பாடலில்‌ 'பொருளின்மையினாலே உற 
வினர்‌ பகைவர்‌ ஆவர்‌” என்று மேலும்‌ விளக்கிச்‌ 
செல்வார்‌. “கையில்‌ பொருள்‌ இருந்தால்‌ கல்லா 
தவனைக்கூட எல்லோரும்‌ புகழ்வர்‌'(நல்வழி, 34) 
என்கிறார்‌ அவ்வையார்‌. வேமனர்‌ “பொருள்‌ இருப்‌ 
பின்‌ இழிந்தவனைக்கூட உலகம்‌ போற்றும்‌' என்‌ 
பதைப்‌ “ys போகு UAR’ எனத்‌ தொடங்கும்‌ 
பாடலில்‌ (520) குறிப்பார்‌. 


“புறநானூறு, 89 : 3. 

5 கலைக்களஞ்சியம்‌, பகுதி 2, பக்‌, 756, 

* ஜவக சிந்தாமணி, பா, 2637. 

* இங்குக்‌ குறிக்கப்பெறும்‌ வேமனர்‌ பாடல்‌ எண்கள்‌, ‘Borner 
பத்யமுலு” எனும்‌ தமிழ்‌ நரலினைப்‌ பின்பற்றியனவாம்‌.. 


` 


106 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


வறுமையால்‌ விளைவது ப௫க்கொடுமை. ' வயிறே! 
உன்னோடு வாழ்தல்‌ அரிது! (நல்‌. 11) என்பார்‌ 
அவ்வையார்‌. வேமனரோ, 'புலியொடும்‌ கலி 
யொடும்‌ வாழலாம்‌; ஆனால்‌ ஆகலியோடு (ப யோடு) 
வாழ்தல்‌ இயலாது” (179) என்பார்‌. “நாழி அரிக்‌ 
காக மானுடத்தின்‌- குறிக்கோளை மறந்து பாவித்‌ 
துப்‌ பாராண்டும்‌ பாட்டிசைத்தும்‌ மனிதன்‌ வாழ்‌ 
நாளைப்‌ பாழ்தாளாக்குவதை' (நல்‌. 19) நினைந்து 
அவ்வையார்‌ வருந்துவார்‌. “பசி வந்திட மானம்‌, 
குலம்‌, கல்வி முதலிய பத்தும்‌ பறந்துபோம்‌” (நல்‌. 
26) என்பார்‌ அவ்வையார்‌. “வாழ்வின்‌ நன்னெறி 
களும்‌, தூய முறைகளும்‌ பசியினால்‌ கெடும்‌' என்‌ 
பதை, 'ஆகலிவலெ செடுனு ஆசார க்ரமமெல்ல” 
(402) என்பார்‌ வேமனர்‌. 


சமுதாயப்‌ பண்பினை உருவாக்குவதில்‌ பழங்‌ 
குடியில்‌ பிறந்து வளர்ந்தோர்க்குச்‌ சிறந்த 
தோர்‌ இடம்‌ உண்டு. “அவர்தம்‌ பண்பினை 
இருவரும்‌ ஒரேவகை உவமையைக்‌ கொண்டு 
வெவ்வேறு கோணங்களில்‌ காணுகின்றனர்‌. 
“சந்தனம்‌ தேய்ந்தபோதும்‌ மணத்தில்‌ குறைவ 
இல்லை; உயர்குடியில்‌ பிறந்தோர்‌ வளங்கெடினும்‌ 
பண்பில்‌ கெடுவதில்லை” (apg. 88) என்பார்‌ 
அவ்வையார்‌. “சந்தன மரம்‌ ஒன்றினால்‌ 
தோப்பொன்று சிறப்புறுவதைப்போல நல்லான்‌ 
ஒருவனால்‌ குடி உயரும்‌' என, “*குலமுலோன 
னொகொடு”” (525) என்னும்‌ பாடலில்‌ குறிப்பர்‌ 
வேமனர்‌. 


“சாதி இரண்டொழிய வேறில்லை. வறியவர்க்கு 
இட்டார்‌ உயர்சாதியினர்‌. இடாதார்‌ இழ்ச்சாதி 
யினர்‌' (நல்‌. 8) என்பார்‌ அவ்வையார்‌. 'சாதியும்‌ 
மதமும்‌ விட்டவனே யோகியாவான்‌. உயர்ந்த 
குலம்‌ என்றும்‌ தாழ்ந்த குலம்‌ என்றும்‌ சொல்வதில்‌ 
பயனில்லை: (531) என்று சொல்லி “வேடுவர்‌ குலத்‌ 
தில்‌ பிறந்த வான்மீகி நல்ல பிராமணனாவான்‌” 
(538) என்று செயற்கரிய செயல்‌ செய்தலே உயர்‌ 
சாதிக்குக்‌ காரணம்‌ என்று நிலைநாட்டுவார்‌ 
வேமனர்‌. 


கல்வி 

“கல்லாதான்‌ கற்றவன்போல்‌ சுவிபாடுதல்‌ மயி 
லாகத்‌ தன்னை நினைத்துக்கொண்டு ஆடிய வான்‌ 
கோழிக்கு ஒப்பாகும்‌' (மூது. 14) என்பார்‌ அவ்வை 
வார்‌. வேமனரோ “கற்றவர்க்கு இடையே கல்லா 
தவன்‌ இருப்பது அன்னங்களுக்கு இடையே சொக்கு 
இருப்பது போன்றதாகும்‌” என **கொலனி 
ஹம்சலகட கொக்கொலுன்‌ னட்ளு?” (597) என்பர்‌. 


“யாரைக்‌ காண்பதும்‌, அவர்‌ சொல்லைக்‌ கேட்‌ 
பதும்‌, அவரைப்பற்றிப்‌ பேசுவதும்‌, அவரோடு 
இணங்க இருப்பதும்‌ தீது” (மூது. 9) என்பார்‌ அன்‌ 
வையார்‌. “நல்‌ உணவுகளோடு வயிற்றுக்குள்‌ புகுந்த 
ஈயொன்று அந்த உணவுசளையெல்லாம்‌ குமட்டி 


வெளிக்கொணர்வது போல, தீயோனை வீட்டில்‌ 
வைத்துக்கொள்வதால்‌ கேடு நேரும்‌' என்று கூறு 
வார்‌ வேமனர்‌... 


சமய ஒழுக்கம்‌ 

சமய நம்பிக்கைகளில்‌ விதி ஒன்று. பொய்ச்‌ 
சான்று கூறுவோன்‌ அழிவான்‌; வஞ்சகர்‌ துன்புறு 
வர்‌; மனம்‌ ஒன்றை விட்டு. ஒன்று பற்றும்‌ 
சஞ்சல இயல்புடையது என்பன யாவும்‌ இதன்கண்‌ 
குறிக்கப்பெறும்‌. இன்ப துன்பங்கள்‌ வினை வயத்‌ 
தன” (நல்‌. 17), “பருவத்தாலன்றி எதுவும்‌ பழுக்‌ 
காது” (மூது. 5) என்பார்‌ அவ்வையார்‌. **விதி லேசு 
ஐரகது'* (865), “*விதிக்ருத மந்துரு யந்துரு”*(866), 
என்பன வேமனரின்‌ வாக்குகள்‌. 


*பொய்ச்சான்று கூறுவோன்‌ அழிவதன்றி அவன்‌ 
குடியும்‌ கெடும்‌' என்பதனை அவ்வையார்‌ “வேதா 
ளம்‌ சேருமே வெள்ளெருக்குப்‌ பூக்குமே'* (நல்‌, 23) 
என்னும்‌ பாடலில்‌ ஓவியமாக்கிக்‌ காட்டுவார்‌. 
வேமனர்‌ 'ஓட்டைப்‌ பாண்டத்தில்‌ நீர்‌ ஊற்றி 
யதைப்‌ போலப்‌ பொய்யன்‌ செல்வம்‌ அவனை 
விட்டுச்‌ சென்றுவிடும்‌' என்பதனைத்‌ *' தப்பு 
பலினொனு”” (755) என்னும்‌ பாடலில்‌ குறிப்பார்‌. 


*நஞ்சினையுடைய பாம்பைப்‌ போல வஞ்சகர்‌ 
மறைந்து வாழ்வர்‌” என்று சுட்டுவார்‌ அவ்வையார்‌. 
அதற்குக்‌ காரணம்‌ காட்டுவது போல, “வஞ்சகர்‌ 
தாம்‌ காணும்‌ அனைவரையும்‌ வஞ்சகராகவே கருது 
out” என்னும்‌ கருத்தினை, 


**தனமதி கபடமு லுண்டின 
,தனவலெநேூ பட்டமுண்டு தக ஜீவலகுன்‌'(703) 


என்னும்‌ பாடலில்‌ வேமனர்‌ குறிக்கிறார்‌. ' உண்பது 
நாழி, உடுப்பது நான்கு முழம்‌, எண்ணுவனவோ 
பல கோடிகள்‌ (நல்‌. 88) என்று சஞ்சல 
மனத்தின்‌ இயல்பினை உரைப்பார்‌ அவ்வையார்‌. 
**மனசுலோன புட்டு மரிகோர்கெ லண்ணிய'' (610) 
என்னும்‌ பாடலில்‌ மனத்தின்‌ எல்லையிலா ஆசை 
யினைக்‌ குறிக்கிறார்‌ வேமனர்‌. 


இலவாழ்வு 

இல்வாழ்வு என்பது இல்லாளால்‌ அமைவது. அந்த 
நல்ல வாழ்விற்குப்‌ பொல்லாங்காய்‌ வருவது பரத்‌ 
தமையாகும்‌. இவ்லிரு கூறுகளை இருவரும்‌ பின்‌ 
வருமாறு எண்ணிப்‌ பார்க்கின்றனர்‌. “இல்லாள்‌ 
அகத்திருக்க இல்லாத தொன்றில்லை' என்றும்‌, 
“அவள்‌ பொல்லாள்‌ ஆகில்‌ வீடு புலி கடந்த புதராக 
விடும்‌” (epg. 21) என்றும்‌ அவ்வையார்‌ உரைப்‌ 
யார்‌. வேமனர்‌, *நல்லவளால்‌ இன்பமும்‌, அல்லவ 
ளால்‌ துன்பமும்‌ குடும்பத்தில்‌ விளைகின்றன” என்‌ 
பதை '“அனுகூல்யமைன?* (198) என்னும்‌ பாடலில்‌ 
குறிக்கிறார்‌. 


107 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


*பரத்தையரின்‌ தொடர்பால்‌ ஞானம்‌, குலம்‌, 
கல்வி முதலியன கெடுகின்றன” (நல்‌. 36); *அத்‌ 
தொடர்பையுடையவன்‌ இம்மை, மறுமைப்‌ பயன்‌ 
களை இழக்கிறான்‌” (நல்‌. 20) என்பார்‌ அவ்வையார்‌. 
"பரத்தமை பாவம்‌: (887), 'உத்‌ தமனுக்குப்‌ பொருந்‌ 
தாச்‌ செயல்‌” (888) என்பார்‌ வேமனர்‌.. 


இருவரும்‌ இனிய எளிய உவமைகளைக்‌ கையாள்‌ 
வதில்‌ சிறந்து விளங்குகின்றனர்‌. அற்ற குளத்தில்‌ 
அறுநீர்ப்‌ பறவையைப்‌ பொய்யுறவிற்கும்‌, கொட்டி 
ஆம்பல்‌ முதலிய நீர்க்‌ கொடிகளை உண்மையுற 
விற்கும்‌, பொன்னின்‌ குடம்‌ உடைதலை மேலோர்‌ 
கேட்டிற்கும்‌, மண்ணின்‌ குடம்‌ உடைதலை 8ழோர்‌ 
கேட்டிற்கும்‌ உவமித்துச்‌ சொல்லும்‌ அவ்வையின்‌ 
திறமையை அனைவரும்‌ நன்கறிவர்‌. இவ்வாறே 
வேமனரும்‌ உவமைகளைக்‌ கையாண்டு தாம்‌ உணர்ந்‌ 
ததைக்‌ கற்பார்‌ அனைவருக்கும்‌ உணர்த்துகிறார்‌. 
“கரியைப்‌ பாலில்‌ கழுவினாலும்‌ அதன்‌ நிறம்‌ 
மாறாது” என்னும்‌ உவமையினால்‌ என்ன படித்தா 
லும்‌ இழிந்தோன்‌ பண்பட்டு உயர்வதில்லை” (573) 
என்று உணர்த்துவார்‌. 


தாழ்ந்தோர்‌, தற்பெருமை பேசித்‌ தம்பட்டம்‌ 
அடித்துக்கொள்வர்‌. உயர்ந்தோர்‌ அடக்கமாக 
இருப்பர்‌. இதனை, “வெண்கலம்‌ ஒலிப்பது போலப்‌ 
பொன்‌ ஓலியெழுப்புமா?” என்னும்‌ உவமையில்‌ பின்‌ 
வருமாறு வேமனர்‌ அழகாகக்‌ குறிப்பார்‌: 


*'அல்புடெப்புடு பல்கு ஆடம்பர முகானு 
சஜ்சனுண்டு பல்கு சல்ல கானு 
கஞ்சு ம்ரோகினட்டு கனகமு ம்ரோகுனா 
விஸ்வதாபி ராமா! வினர Gawr! 
பொருள்‌ வெளிப்படையாகப்‌ புலப்படாமல்‌ எண்‌ 
ணிப்‌ பார்ப்பார்க்கே விளங்குமாறு அமைத்துப்‌ பாடு 
கின்ற உத்தியை இருவர்‌ பாடல்களிலும்‌ காணலாம்‌. 


"எட்டேகால்‌ லட்சணமே யமனே நும்பரியே”” 
என்று அவ்வை, **ஒரு காலடி நாலிலைப்‌ பந்தலடி”* 
என்று கூறிய புலவனுக்கு விடையிறுத்த பாடலை 
யும்‌, அதனுள்‌ மறைந்திருக்கும்‌ பொருளையும்‌ தமிழ்‌ 
மக்கள்‌ அறிவர்‌. அதுபோன்றே பின்வரும்‌ வேமனர்‌ 
பாடலும்‌ முதன்முறை படிக்கும்போது கேலியாகத்‌ 
தோன்றிப்‌ பின்னர்‌ ஆழ்ந்து எண்ணும்போது அரிய 
பொருளைத்‌ தருவதாய்‌ அமையக்‌ காணலாம்‌: 


**குக்க தின்னவாடு குருலிங்க ஐங்கம்பு 
பந்தி தின்னவாடு பரமயோகி 
யேனுகு தினுவாடு யெந்தசுக்‌ ஞானிரா , 
விஸ்வதாபி ராமா! வினர வேமா!?* 


இதன்‌ பருப்பொருள்‌ : “ “நாயைத்‌ தின்றவன்‌ நற்குரு 


அடைவான்‌; பன்றியைத்‌ தின்றவன்‌ பரமயோசி 
யாவான்‌; யானையைத்‌ தின்றவன்‌ நல்யோசி 
யாவான்‌.”' 


இதன்‌ நுண்பொருள்‌ : “எதனையும்‌ ற துய்க்க 
வொட்டாது எல்லாம்‌ தனக்கென நினைந்து, எனது” 
என்னும்‌ செருக்கால்‌ குரைக்கின்ற நாய்த்தன்மை 
யைக்‌ கொன்றவர்கள்‌ நல்ல குருவினை அடைவர்‌; 
தாழ்ந்த இடத்தையும்‌ கெட்ட பொருளையும்‌ 
தேடித்திரியும்‌ பன்றியின்‌ இழிகுணத்தைக்‌ கொன்ற 
வர்கள்‌ பரமயோகியாவர்‌; “நான்‌, நான்‌” என்ற 
அகங்காரத்தால்‌ மதங்கொண்ட யானையைப்போல்‌ 
உள்ளத்தே எழும்‌ ஆணவத்தை வென்றோர்‌ நல்ல 
ஞானியாவர்‌.”” 


இவ்வாறு வேமனரும்‌ அவ்வையாரும்‌ காலத்தால்‌ © 
மாறுபட்டாலும்‌, மொழியால்‌ வேறுபட்டாலும்‌ 
கருத்தாலும்‌, உணர்த்தும்‌ முறையாலும்‌ ஒன்றுபட்டு 
விளங்கக்‌ காணலாம்‌. 
* 


108 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


"உண்டி கொடுத்தோர்‌ உயிர்‌ கொடுத்தோரே ” 
சிலம்பின்‌ தொடர்நிலைக்‌ காப்பியம்‌ மணிமேகலை; சாத்தனார்‌ 
யாத்தது; பெளத்தம்‌ சார்ந்தது. காப்பியத்‌ தலைவி மணிமேகலை; மாதவி 
பெற்ற மகள்‌; துறவுச்‌ செல்வி; பசித்தவர்க்கு அன்னை. அவளுக்கு 
ஆபுத்திரன்‌ கையிலிருந்த அமுதசுரபி கிடைத்தது. அது, 
** குடிப்பிறப்பு அழிக்கும்‌ விழுப்பம்‌ கொல்லும்‌ 
பிடித்த கல்விப்‌ பெரும்புணை விடூஉம்‌ 
நாண்அணி களையும்‌ மாண்‌எழில்‌ இதைக்கும்‌ 
பூண்முலை மாதரொடு புறங்கடை நிறுத்தும்‌ 
ப௫ிப்பிணி '* 
நீக்கும்‌ பான்மையது; அள்ள அள்ளக்‌ குறையாதது. அந்த அமுதசுரபியை 
ஏந்திய அருள்மகள்‌ மணிமேகலை, 
** மண்இணி ஞாலத்து வாழ்வோர்க்கு எல்லாம்‌ 
உண்டி கொடுத்தோர்‌ உயிர்கொடுத்‌ தோரே '' 
"என்னுந்‌ தகைமையால்‌, 
“erent ஆங்கண்‌ உறுபசி உழந்தோர்‌ 
ஆரும்‌ இன்மையின்‌ அரும்பிணி உற்றோர்‌ '* 
ஆகிய அனைவருக்குமாக அன்னமளிக்கும்‌ அறச்செயல்‌ காட்சி. 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


முன்னுரை 
சந்தி பொருத்தித்‌ sobt கெடா தடுக்கிப்‌ 
புந்தி மிழ்‌அற்‌ புதஅணித்தாய்‌,-முந்தையோர்‌ 
செய்யுள்போற்‌ செய்த திருக்கோயில்‌”” 
துறைமங்கலம்‌ சிவப்பிரகாசர்‌. 


தமிழகத்திற்குப்‌ பலவகைச்‌ சிறப்புகள்‌ உண்டு. 
அவற்றுள்‌ தலையாய ஒன்று, தமிழகத்தின்கண்‌ 
ஏறத்தாழ 2000 ஆண்டுகளுக்கும்‌ முற்பட்ட, 
நூற்றுக்கணக்கான கோயில்கள்‌ அமைந்திருத்தல்‌ 
ஆகும்‌. தமிழகத்திற்‌ போல, இவ்வளவு மிகுதி 
யான, வானளாவி ஓங்கி உயர்ந்த, அற்புதச்‌ சிற்பங்‌ 
கள்‌ அமையப்‌ பெற்ற, பழமையும்‌ பெருமையும்‌ 
வாய்ந்த, வரலாற்றுச்‌ சிறப்புமிக்க, வளம்‌ நிறைந்த 
மாபெரும்‌ கோயில்களை, நாம்‌ வேறு எங்கும்‌ காண்‌ 
டல்‌ இயலாது. கோயில்கள்‌, நமது தமிழகத்தின்‌ 
பழம்பெறும்‌ நாகரிகத்தையும்‌ பண்பாட்டு நலங்‌ 
களையும்‌ விளக்கிக்கொண்டிருக்கும்‌ அடையாளங்‌ 
களாகத்‌ இகழ்கின்றன. தமிழகக்‌ கோயில்களின்‌ 
அருமை பெருமைகள்‌, அயல்நாட்டு அறிஞர்‌ பெரு 
மக்களின்‌ உள்ளங்களையும்‌ மிகவும்‌ சுவர்ந்து, 
கொள்ளைகொண்டு, பெரிதும்‌ வியப்புறச்‌ செய்து 
வருகின்றன. 


கோயில்கள்‌ 

நம்முடைய தமிழகத்தில்‌, நூற்றுக்கணக்கான 
சைவ, வைணவத்‌ தலங்களும்‌, கோயில்களும்‌ 
நிறைந்து விளங்குகின்றன. ஆழ்வார்களால்‌ மங்களா 
சாசனம்‌ செய்யப்பெற்ற வைணவத்‌ இவ்விய 


சமீகர்‌ Spear 


eager ce 


அகணி 
இரு. ந. ரா. முருகவேள்‌, M.A,M.O.L. 


தேசங்கள்‌ நூற்றெட்டனுள்‌, வடநாட்டில்‌ 12, 
திருநாட்டில்‌ 1 நீங்கலாக, தமிழகத்தில்‌ மட்டும்‌, 
சோழ நாட்டில்‌ 40, பாண்டிய நாட்டில்‌ 18, சேர 
நாட்டில்‌ 13, நடுநாட்டில்‌ 2, தொண்டை நாட்டில்‌ 
22, ஆக மொத்தம்‌ 95 வைணவப்‌ பெருங்கோயில்‌ 
கள்‌ அமைந்து திகழ்கின்றன. இவ்வாறே அப்பர்‌ 
சம்பந்தர்‌ சுந்தரர்‌ மணிவாசகர்‌ முதலிய சைவ 
நாயன்மார்களால்‌ அருளிச்‌ செய்யப்பெற்ற திருப்‌ 
பதிகங்கள்‌ கிடைத்துள்ள 875 சிவத்தலங்களில்‌, 
ஈழநாடு 2, துளுவ நாடு 1, வடநாடு 5 நீங்கலாக, 
சோழ நாட்டில்‌ 191, பாண்டிய நாட்டில்‌ 14, சேர 
நாட்டில்‌ 1, கொங்குநாட்டில்‌ 7, நடுநாட்டில்‌ 22, 
தொண்டை நாட்டில்‌ 32, ஆக மொத்தம்‌ 267 
சைவப்‌ பெருங்கோயில்கள்‌ தமிழகத்தில்‌ விளங்கி 
வருகின்றன. 


பண்டைக்காலத்திற்‌ கோயில்கள்‌ 


கல்தோன்றி மண்‌ தோன்றாக்‌ காலத்திலேயே 
கோயில்‌ தோன்றிவிட்டது எனலாம்‌. அதுதான்‌ 
முதற்கோயிலான குகைக்‌ கோயில்‌. அங்கு வணங்‌ 
கப்பட்ட தெய்வம்‌ “குசன்‌” எனப்‌ பெயர்‌ பெற்றான்‌. 
ஆகவேதான்‌ முருகன்‌, “குறிஞ்சிக்‌ கிழவன்‌” என்னும்‌ 
சிறப்பினைப்‌ பெற்றான்‌. மக்களின்‌ எண்ணிக்கை 
வளர்ச்சிக்கும்‌ எண்ண வளர்ச்சிக்கும்‌ ஏற்ப, நெய்‌ 
தல்‌ முல்லை மருதம்‌ ஆகிய மற்றைய மூவகை நிலங்‌ 
களிலும்கூட மக்களினம்‌ குடியேறி வாழத்‌ தொடங்‌ 
Apo அங்கெல்லாமும்‌ மக்கள்‌ கோயில்களை 
அமைக்கத்‌ தவறினார்கள்‌ இல்லை. கொடிக்கூடம்‌, 
மரநிழல்‌, காவணம்‌, குடில்‌, மண்‌ தளி, சுடுமண்‌ தளி, 


Digitized by Noolahdf%oundation. 
noolaham.org | aavanaham.org 


மரப்‌ பலகைகளால்‌ சமைத்த அம்பலம்‌, குடைவரை, 
ஒற்றைக்‌ கற்றளி, கருங்கற்‌ கோயில்‌ என்று படிப்‌ 
படியாகக்‌ கோயில்கள்‌ வளர்ந்தோங்கின. 


மூவாயிரம்‌ ஆண்டுகட்கும்‌ மிக முற்பட்ட தொல்‌ 
காப்பியம்‌ என்னும்‌ பழந்தமிழ்‌ இலக்கண நூலில்‌, 
**இல்லொடு கிளப்பின்‌ இயற்கை wit Gia"? என்னும்‌ 
நூற்பாவால்‌, கோயில்‌ என்னும்‌ சொல்லுக்குப்‌ புண 
ரியல்‌ விதி வகுக்கப்பெற்றுள்ளது. 


**மேவிய சிறப்பின்‌ ஏனோர்‌ படிமைய 
முல்லை முதலாச்‌ சொல்லிய முறையால்‌ 
பிழைத்தது பிழையா தாகல்‌ வேண்டியும்‌ 
இழைத்த ஒண்பொருள்‌ முடியவும்‌ பிரிவே” * 


என வரும்‌ தொல்காப்பிய நூற்பாவால்‌, பண்டைக்‌ 
காலத்திலேயே கடவுளர்க்குப்‌ படிமைகள்‌ (10௦15) என்‌ 
னும்‌ தெய்வத்‌ திருவுருவங்களின்‌ பிரதிமைகளைக்‌ 
கோயில்களில்‌ அமைத்து மக்கள்‌ வழிபட்டு வந்தனர்‌ 
என்பதும்‌; அக்‌ கோயில்களில்‌ நிகழும்‌ அறச்‌ செயல்‌ 
கள்‌ நன்கினிது முறையே நடைபெறுகின்றனவா 
என்று கண்காணித்து, *அறப்புறம்‌ காவல்‌” புரிதற்‌ 
பொருட்டு, அரசர்கள்‌ தத்தம்‌ நாட்டின்‌ எல்லைக்‌ 
குட்பட்ட பகுதிகள்‌ பலவற்றுக்கும்‌ அவ்வப்போ து 
சென்று மேற்பார்வையிட்டு வந்தனர்‌ என்பதும்‌ 
தெளிவுற அறியப்படுகின்றன. 


*“சிறப்பொடு பூசனை செல்லாது வானம்‌ 
வறக்குமேல்‌ வானோர்க்கும்‌ ஈண்டு” 


என வரும்‌ திருக்குறளால்‌, இரண்டாயிரம்‌ ஆண்டு 
களுக்கு முற்பட்ட திருவள்ளுவர்‌ காலத்திலேயே, 
நாடோறும்‌ நிகழும்‌ நித்திய பூசையும்‌, அவ்வப்போது 
நித்தியத்தில்‌ தாழ்வு தீரச்‌ செய்யப்படும்‌ நைமித்‌ 
திகம்‌ ஆகிய பெருவிழாக்களும்‌ நடைபெற்று வந்‌ 
தமை செவ்விதின்‌ தெளியப்படுகின்றது.. 


கோயில்‌ வகைகள்‌ 


பண்டைக்காலத்துக்‌ கோயில்களில்‌ ஒருசிலவற்‌ 
றின்‌ படிவங்களாகவே, மாமல்லபுரத்தில்‌ உள்ள 
தேர்கள்‌ என்னும்‌ கோயில்கள்‌ அமைக்கப்பெற்றுள்‌ 
ளன. பண்டைக்காலத்துக்‌ கோயில்களின்‌ அமைப்‌ 
பில்‌ ஒருசிலவற்றை, அப்பரடிகள்‌ என்னும்‌ திரு 
நாவுக்கரசர்‌ பெருமான்‌, தம்முடைய திருப்பாடல்‌ 
ஒன்றில்‌, பின்வருமாறு குறிப்பிடுகின்றார்‌: 


**பெருக்காறு சடைக்கணிந்த பெருமான்‌ சேரும்‌ 
பெருங்கோயில்‌ எழுபதினோடு எட்டும்‌, மற்றும்‌ 
கரக்கோயில்‌, கடிபொழில்சூழ்‌ ஞாழற்‌ கோயில்‌, 
கருப்பறியற்‌ பொருப்பனைய கொகுடிக்‌ கோயில்‌, 
இருக்கோதி மறையவர்கள்‌ வழிபட்‌ டேத்தும்‌ 
இளங்கோயில்‌, மணிக்கோயில்‌, ஆலக்‌ கோயில்‌, 
திருக்கோயில்‌, சிவனுறையும்‌ கோயில்‌ சூழ்ந்து 
தாழ்ந்திறைஞ்சத்‌ தீவினைகள்‌ தீரும்‌ அன்றே!” 


விண்ணளாவிய விமானங்‌ 
களும்‌, விரிவான மண்டபங்களும்‌, பெரிய திருச்‌ 
சுற்றுகளும்‌, திருமாளிகைப்‌ பத்திகளும்‌, மாடப்‌ 
புரைகளும்‌ கொண்டு, அனைத்து உறுப்புகளுட 
னும்‌ விளங்குகின்ற திருவாரூர்‌, மதுரை, இரு 
வானைக்கா, திருவண்ணாமலை முதலியன பெருங்‌ 
கோயில்கள்‌ எனலாம்‌. அம்பர்‌, நன்னிலம்‌ முதலிய 
தலங்களின்‌ கோயில்கள்‌, பெருங்கோயில்கள்‌ என்று 
தேவாரப்‌ பாடல்களில்‌ குறிக்கப்பெற்றுள்ளன. 


(1) பெருங்கோயில்‌ : 


(2) கரக்கோயில்‌: மரக்கைகள்‌ பரப்பி, அதன்‌ 
மீது புல்‌ கீற்று அல்லது ஓடு வேய்ந்து அமைக்கப்படு 
வது. சாலை, அர்த்தசாலை, கூடம்‌ என்று இது 
மூவகையாக அமைக்கப்படும்‌. தில்லைச்‌ சிற்றம்‌ 
பலம்‌ இவ்வகையாகும்‌. இவ்வகையான கோயில்கள்‌ 
இன்றும்‌ கேரளத்தில்‌ மிகுதியாகக்‌ காணப்படுகின்‌ 
ஹன. தேர்ச்சக்கரம்‌ போல அமைந்த கோயில்‌ 
என்றும்‌ இதனைச்‌ சிலர்‌ கூறுவர்‌. கடம்பூர்க்‌ 
கோயில்‌ *கரக்கோயில்‌' என்று போற்றப்பெற்றுள்‌ 
ளது. 


(3) ஞாழற்கோயில்‌: பல சிறுசிறு மரங்கள்‌ 
சூழ்ந்த ஒரு கூடாரம்‌ போன்ற இடத்தில்‌, மரங்‌ 
களின்‌ நிழலில்‌ அமைக்கப்படும்‌ மேடைக்‌ கோயில்‌. 
இது பெரும்பாலும்‌ வேலி சூழ்ந்த காவணத்தில்‌ 
அமைக்கப்படும்‌. இக்‌ கோயிலே, பிற்றை நாளில்‌ 
நூறுகால்‌, ஆயிரங்கால்‌ மண்டபங்கட்கு அடிப்படை 
யாயிற்று எனலாம்‌. ஞாழல்‌-கொன்றை. முன்னா 
ளில்‌ இதற்குக்‌ கூரை இல்லை. 


(4) கொகுடிக்கோயில்‌: கொகுடி என்பது ஒரு 
வகை முல்லை. நெருங்கி அடர்ந்து வளர்ந்த முல்‌ 
லைக்‌ கொடிப்‌ பந்தர்ப்‌ பரப்பின்‌ இடையில்‌ அமைக்‌ 
கப்பெற்ற கோயில்‌. திருக்கருப்பறியல்‌ என்னும்‌ 
தலத்தின்‌ கோயில்‌ *கொகுடிக்கோயில்‌' எனப்பெற்‌ 
து. 


(5) இளங்கோயில்‌: இதைச்‌ சில அறிஞர்கள்‌ 
“பாலாலயம்‌” எனக்‌ கூறுகின்றனர்‌. ஒருசிலர்‌ 
இளங்கோயில்‌ என்பது திருவுண்ணாழி (கர்ப்பக்கிர 
கம்‌) மட்டும்‌ அமைந்த கோயில்‌ என்பர்‌, இவை 
கள்‌ பின்னே பெரிதாக வளரக்கூடிய நிலையில்‌ 
அமைக்கப்‌ பெற்றவை. மீயச்சூர்க்‌ கோயில்‌, 
“இளங்கோயில்‌” எனப்பெற்றது. 

(6) மணிக்கோயில்‌: இது வண்ணம்‌ தீட்டிய, 


110 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


சிற்பங்களுடன்‌ கூடிய, அழகிய சுதை வேலை 
யுள்ள கோயிலாகும்‌. திருவதிகைக்‌ கோயில்‌ 
இதற்கு நல்லதோர்‌ எடுத்துக்காட்டு என்பர்‌. 
பெரிய கோயில்களில்‌, உருத்திராக்கம்‌ போன்ற 
மணிகளினால்‌ அமைக்கப்பெறும்‌ சிறு சந்நிதி 
களே, ' மணிக்கோயில்‌ எனவும்‌ சிலர்‌ கூறுவ துண்டு. 
இதனைத்‌ “திருமுறைக்‌ கோயில்‌” என்றாற்போலக்‌ 
கொள்ளலாம்‌. 


(2) ஆலக்கோயில்‌: நாற்புறமும்‌ நீர்‌ சூழ்ந்த 
இடத்தில்‌ அமையும்‌ கோயில்‌. தஞ்சை வலிவலம்‌, 
திருப்புகலூர்‌ முதலிய தலங்களின்‌ கோயில்களை 
இங்கு நினைவுகூரலாம்‌. “ஆலம்‌” என்னும்‌ சொல்‌ 
னுக்கு நீர்‌ சூழ்ந்த இடம்‌ எனவும்‌ பொருள்‌ உண்டு 
என்பர்‌. ஒருசிலர்‌ ஆலமரத்தைச்‌ சார்ந்து அமைந்த 
கோயில்‌ என்பதும்‌ உண்டு. “கச்சூர்‌ ஆலக்கோயில்‌” 
என்பது தேவாரம்‌. 


(8) மாடக்கோயில்‌: யானைகள்‌ ஏற இயலாத 
வாறு படிகள்‌ பல கொண்ட, உயரமான இடத்தில்‌ 
கருவறை அமைந்த கோயில்கள்‌. கோச்செங்கணான்‌ 
என்னும்‌ சோழப்‌ பேரரசன்‌, இத்தகைய பல 
கோயில்களைக்‌ கட்டுவித்தான்‌ என்பது வரலாறு. 
“வைகல்‌ மாடக்கோயில்‌” என்பது இவற்றுள்‌ 
ஒன்று; 

(9) தூங்கானை மாடக்கோயில்‌: தூரங்குகின்‌ D 


யானையின்‌ பின்புறம்‌ போன்ற அமைப்பில்‌ கட்டப்‌ 
பட்ட கோயில்கள்‌. இதனைக்‌ 'கஜப்பிருஷ்டம்‌' 


என்பர்‌. தஇருப்பெண்ணாகடம்‌ கோயில்‌, தாங்‌ 
கானை மாடக்கோயில்‌ என்று தேவாரம்‌ குறிப்‌ 
பிடுகின்றது. மற்றும்‌ திருவாரூர்க்‌ கோயில்‌ பூங்‌ 


கோயில்‌ (கமலாலயம்‌) என்றும்‌, திருவீழிமிழலைக்‌ 
கோயில்‌ “விண்ணிழி கோயில்‌” என்றும்‌ குறிப்பிடப்‌ 
பெறுகின்றன. 


பஞ்சபூதத்‌ தலங்கள்‌ 

தமிழகத்தில்‌ உள்ள திருக்கோயில்களைப்‌ பொது 
வாகப்‌ பஞ்சபூதத்‌ தலங்கள்‌, அட்டவீரட்டத்‌ 
தலங்கள்‌, சப்தவிடங்கத்‌ தலங்கள்‌, ஆறுபடை 
வீடுகள்‌ என்று பலவகைகளில்‌ தனித்தனியாகத்‌ 
தொகுத்துச்‌ சிறப்பித்துக்‌ குறிப்பிடுவதுண்டு. பஞ்ச 
பூதங்களாவன, உலகின்‌ இயக்கத்திற்கு இன்றி 
யமையா த நிலம்‌ நீர்‌ தீ வளி விசும்பு என்னும்‌ ஐந்து 
மாகும்‌. இவற்றை முறையே பிருதிவி அப்பு தேயு 
வாயு ஆகாசம்‌ என்பர்‌. பஞ்சபூதத்‌ தலங்களுள்‌, 
காஞ்சிபுரமும்‌ திருவா ரூரும்‌ பிருதிவித்தலம்‌; இரு 
வானைக்கா அப்புத்தலம்‌; திருவண்ணா மலை தேயுத்‌ 
தலம்‌; திருக்காளத்தி வாயுத்தலம்‌; சிதம்பரம்‌ 
ஆகாசத்தலம்‌ எனப்படும்‌. 


அட்டவீரட்டத்‌ தலங்கள்‌ 

அட்டவீரட்டத்‌ தலங்கள்‌ என்பன, சிவபெரு 
மானால்‌ எட்டு வகையான வீரச்‌ செயல்கள்‌ நிகழ்த்‌ 
தப்பெற்ற இடங்களாகும்‌. இவற்றைத்‌ திருநாவுக்‌ 
arai **அட்டானம்‌ என்று ஓதிய நாலிரண்டும்‌”” 
என்று குறிப்பிட்டுள்ளார்‌. பிரமனின்‌ தலைகொய்த 
தலம்‌ திருக்கண்டியூர்‌. அந்தகாசுரனை அழித்த 
தலம்‌ திருக்கோவலூர்‌. திரிபுரத்தை எரித்த தலம்‌ 
திருவதிகை. தக்கனின்‌ தலைபறித்த தலம்‌ இருப்‌ 
பறியலூர்‌. சலந்தராசுரனை அழித்த தலம்‌ இரு 


விற்குடி. கஜாசுரன்‌ என்னும்‌ யானையின்‌ தோலை 
உரித்து அழித்த தலம்‌ வழுவூர்‌. காமதகனம்‌ செய்த 
தலம்‌ திருக்குறுக்கை. காலனைக்‌ காலால்‌ கடிந்த 
தலம்‌ திருக்கடவூர்‌. 


“yui சிரம்கண்டி; அந்தகன்‌ 

கோவல்‌; புரம்‌அதிகை; 

மாமன்‌ பறியல்‌; சலந்தரன்‌ 
விற்குடி; மா வழுவூர்‌; 

காமன்‌ குறுக்கை; எமன்கடவூர்‌; 
இந்தக்‌ காசினியில்‌ 

தேமன்னு கொன்றையும்‌ திங்களும்‌ 
சூடிதன்‌ சேவகமே.”* 


சப்தவிடங்கத்‌ தலங்கள்‌ 

தஞ்சை மாவட்டத்திலுள்ள திருவாரூர்‌, Dow per 
ளாறு, திருநாகைக்காரோணம்‌, திருக்காறாயில்‌, திருக்‌ 
கோளிலி, திருவாய்மூர்‌, திருமறைக்காடு என்னும்‌ ஏழு 
தலங்களும்‌ சப்தவிடங்கத்‌ தலங்கள்‌ என்று கூறப்‌ 
படும்‌. இவை தியாகராசப்‌ பெருமானுக்குரிய' தலங்‌ 
களாகும்‌. இவற்றில்‌ எழுந்தருளியுள்ள தியாக 
ராசர்க்கு, முறையே தனித்தனி பெயரும்‌, நடன 
மும்‌ உண்டு. (1) இருவாரூர்‌: வீதிவிடங்கர்‌, ௮சபா 
நடனம்‌; மேலும்‌ 8ழுமாக ஏறி இறங்கியும்‌, முன்‌ 
னும்‌ பின்னுமாகச்‌ சென்றுவந்தும்‌ அடியவர்கள்‌ 
மந்திரங்களை வாய்விட்டு உச்சரிக்காமல்‌, 
மானசீகமாகச்‌ செபிக்கின்ற நிலையில்‌, அவர்களின்‌ 
உள்ளத்தில்‌ மகிழ்ந்திருந்து இறைவன்‌ ஆடுவது 
போன்ற நடனம்‌. (2) இருநாகைக்காரோணம்‌: சந்‌ 
தரவிடங்கர்‌. பாராவாரதரங்க நடனம்‌; கடல்‌ 
அலைகளின்‌ அசைவை ஓத்து ஆடும்‌ நடனம்‌. பாரா 
வாரம்‌-கடல்‌. தரங்கம்‌- அலை. (3) இருநள்ளாறு: 
நகவிடங்கர்‌, உன்மத்த நடனம்‌; பித்துக்‌ கொண்ட 
வன்‌ தலைசுற்றி ஆடுவதுபோல ஆடும்‌ நடனம்‌. 
உன்மத்தம்‌ - ISHS தன்மை. (4) இருமறைக்காடு : 
புவனிவிடங்கர்‌,அம்சபா த நடனம்‌; அம்சம்‌-அன்னம்‌, 
பாதம்‌-கால்‌, காலடி; அன்னம்‌ நடப்பது போன்று 
ஆடும்‌ நடனம்‌. (5) திருக்காறாயில்‌ : அதிவிடங்கர்‌, 
குக்குட நடனம்‌; குக்குடம்‌ - கோழி. கோழி 
நடப்பதுபோல்‌ ஆடும்‌ நடனம்‌. (6) இருவாய்மூர்‌: 
நீலவிடங்கர்‌, கமல நடனம்‌; நீர்‌ நிறைந்த 
குளத்தில்‌ ஒற்றைத்‌ தாளில்‌ நிற்கும்‌ தாமரை 
மலர்‌, காற்றால்‌ தள்ளுண்டு மெல்லென ஆடு 
வதுபோன்ற நடனம்‌. கமலம்‌ - தாமரை மலர்‌. 
(2) இருக்கோளிலி: அவனிவிடங்கர்‌, பிருங்க நடனம்‌; 
மலர்களுக்குள்‌ வண்டு குடைந்து சென்று ஆடுவது 
போன்ற நடனம்‌. பிருங்கம்‌ - வண்டு. 


“*சீரார்‌ திருவாரூர்‌ தென்னாகை நள்ளாறு 
காரார்‌ மறைக்காடு காறாயில்‌--பேரான 
ஒத்ததிரு வாய்மூர்‌ உவந்ததிருக்‌ கோளிலி 
சத்த விடங்கத்‌ Sod." 


Digitized by Nocldilam Foundation. 
noolaham.org | aavanaham.org 


பிள்ளையார்‌ கோயில்கள்‌ 


நமது தமிழகத்தில்‌ பிள்ளையார்‌ கோயில்கள்‌ 
இல்லாத இடங்களே இல்லை. ஒவ்வொரு சிற்றூரி 
லும்‌, பட்டி தொட்டிகளிலும்‌, தெருவின்‌ மூலை 
முடுக்கர்களிலும்‌, சாலை சந்திகளிலும்‌, ஆற்றங்‌ 
கரைகளிலும்‌, குளக்கரைகளிலும்‌, ஆலமரத்தடி 
களிலும்‌, அரசமரத்தடிகளிலும்‌ ஏராளமான 
பிள்ளையார்‌ கோயில்கள்‌ உள்ளன. பிள்ளையார்‌ 
கோயில்களில்‌, பிள்ளையார்பட்டி தேசி 
விநாயகர்‌, திருவலஞ்சுழி வெள்ளை விநாயகர்‌, 
திருவாரூர்‌ வாதாபி விநாயகர்‌, திருவாரூர்‌ மாற்று 
உரைத்த விநாயகர்‌, மதுரைச்‌ சித்தி விநாயகர்‌, திரு 
நாரையூர்‌ - திருவெண்ணெய்நல்லூர்‌ - பொல்லாப்‌ 
பிள்ளையார்‌, திருப்புறம்பயம்‌ பிரளயம்‌ காத்த 
பிள்ளையார்‌, திருவீழிமிழலை படிக்காசு விநாயகர்‌, 
இருக்கடவூர்க்‌ கள்ளவாரணப்‌ பிள்ளையார்‌, காஞ்சி 
புரம்‌ விகடசக்கர விநாயகர்‌, திருச்சிராப்பள்ளி 
உச்சிப்பிள்ளையார்‌, திருவையாறு ஓலமிட்ட 
விநாயகர்‌ முதலிய பல பிள்ளையார்‌ சந்நிதிகள்‌ 
மிகவும்‌ புகழ்‌ பெற்றவை. 


முருகன்‌ கோயில்கள்‌ 

தமிழகத்தில்‌ எத்தனையோ பல திருத்தலங்களும்‌ 
கோயில்களும்‌ முருகனுக்கு உரியனவாக மிகவும்‌ 
புகழ்பெற்றுத்‌ திகழ்கின்றன. அவற்றுள்‌ திருப்பரங்‌ 
குன்றம்‌, திருச்சீரலைவாய்‌ (திருச்செந்தூர்‌), திரு 
ஆவிநன்குடி (பழநி), திருவேரகம்‌ (சுவாமி மலை), 
குன்றுதோறாடல்‌ (திருத்தணிகை, கதிர்கா wid......), 
பழமுதிர்சோலை (அழகர்‌ கோயில்‌) என்னும்‌ திருத்‌ 
தலங்கள்‌, திருமுருகாற்றுப்படை பாடிய நக்கீரர்‌ 
காலத்தில்‌ இருந்தே, சுமார்‌ 2000 ஆண்டுகளுக்கும்‌ 
மேலாக, முருகனின்‌ புகழ்மிக்க தலங்களாகப்‌ போற்‌ 
றப்‌ பெற்று விளங்குகின்றன. தமிழகத்தில்‌ பெரும்‌ 
பாலான ரொ மங்களில்‌, ஏராளமான முருகன்கோயில்‌ 
கள்‌ உண்டு. அருணகிரிநாதர்‌ அருளிய திருப்புகழ்‌ 
பாடல்களைப்‌ பெற்றுள்ள திருத்தலங்கள்‌ அனைத்‌ 
தும்‌, முருகனின்‌ தலங்களாகப்‌ பெரிதும்‌ புகழ்பெற்று 
விளங்கிவருகின்றன. 


அம்பிகையின்‌ தலங்கள்‌ 

இவ்வாறே திருவொற்றியூரில்‌ வடிவுடையம்மை, 
இருமயிலையில்‌ கற்பகாம்பாள்‌, . திருக்கழுக்குன்றத்‌ 
தில்‌ திரிபுரசுந்தரி, காஞ்சிபுரத்தில்‌ காமாட்‌சியம்மை, 
திருவண்ணா மலையில்‌ உண்ணாமுலையம்மை, சிதம்‌ 
பரத்தில்‌ சிவகாமியம்மை, திருவானைக்காவில்‌ 
அகிலாண்டேசுவரி, திருக்கடவூரில்‌ அபிராமியம்மை, 
திருக்காளத்தியில்‌ ஞானப்பூங்கோதை, திருவையாற் 
றில்‌ அறப்பெரும்செல்வியம்மை (தருமாம்பாள்‌), 
திருவாரூரில்‌ கமலாம்பிகை, .நாகப்பட்டினத்தில்‌ 
நீலாயதாட்சி, திருநள்ளாரில்‌ போகமார்த்த பூண்‌ 
முலையம்மை, இருநெல்வேலியில்‌ காந்திமதியம்மை, 
வைத்தீசுவரன்‌ கோயிலில்‌ தையல்நாயகியம்மை, 


மதுரையில்‌ மீனாட்சியம்மை, இராமேசுவரத்தில்‌ 
மலைவளர்காதலியம்மை, கன்னியா குமரியில்‌ பகவதி 
யம்மை, திருவேற்காட்டில்‌ தேவி கருமாரியம்மை, 
சமயபுரம்‌ மாரியம்மன்‌, தில்லைக்காளியம்மன்‌, 
கோயமுத்தூர்க்‌ கோனியம்மன்‌,காரைக்குடிக்‌ கொப்‌ 
புடையம்மன்‌, திருமுல்லைவாயில்‌ பச்சையம்மன்‌ 
முதலிய புகழோங்கிய அம்பாள்‌ திருக்கோயில்கள்‌, 
தமிழகத்தில்‌ சிறப்பாக விளங்கி வருகின்றன. 


கூத்தப்பெருமான்‌ கோயில்கள்‌ 

தமிழகத்திலுள்ள எல்லாச்‌ சைவக்‌ கோயில்களி 
லும்‌ கூத்தப்‌ பெருமானுக்கென்று தனிச்‌ சந்நிதி 
கள்‌ இருப்பினும்‌, கூத்தப்‌ பெருமானுக்கென்றே 
தனிச்‌றெப்புமிக்க லெ கோயில்கள்‌ உண்டு. அவற்‌ 
றைப்‌ பஞ்ச சபை என்பர்‌. இவை புகழ்மிக்க 
கூத்தப்‌ பெருமான்‌ (நடராசர்‌) கோயில்கள்‌ ஆகும்‌. 
திருவாலங்காடு _ இரத்தின சபை, சிதம்பரம்‌_கனக 
சபை (பொன்னம்பலம்‌), மதுரை --இரசித சபை 
(வெள்ளியம்மபலம்‌), திருநெல்வேலி” — தாமிர சபை, 
திருக்குற்றாலம்‌--சித்திர சபை. கூத்தப்பெருமான்‌ 
இயற்றும்‌ தாண்டவங்கள்‌ பலவகைப்படும்‌. அத்‌ 
தாண்டவங்களுள்‌ ஒவ்வொன்றிற்கும்‌ உரிய சிறப்‌ 
புத்தலம்‌ உண்டு. தில்லைச்‌ சிதம்பரம்‌ ஆனந்தத்‌ 
தாண்டவம்‌, திருவா ரூர்‌ அசபா தாண்டவம்‌; மதுரை 
ஆலவாய்‌ ஞானசுந்தரத்‌ தாண்டவம்‌; திருவாலங்‌ 
காடு ஊர்த்துவ தாண்டவம்‌; திருமுருகன்‌ பூண்டி 
பிரம தாண்டவம்‌; திருப்புத்தூர்‌ கவுரி தாண்டவம்‌. 


பரிவாரத்‌ தலங்கள்‌ 

தமிழ கோயில்களின்‌ அமைப்பில்‌, திருவிடை 
மருதூர்‌ மகாலிங்க சுவாமியின்‌ கோயில்‌, ஒருவகை 
யில்‌ தனிப்பெருஞ்‌ சிறப்பு வாய்ந்தது. திருவிடை 
மருதூர்க்‌ கோயில்‌ கருவறையாக அமைந்திருக்க, 
அதனைச்‌ சுற்றிச்‌ சூழ்ந்துள்ள பல கோயில்கள்‌, 
அதற்குப்‌ பரிவார தேவதைகளின்‌ கோயில்களாகக்‌ 
கொள்ளத்தக்க முறையில்‌ சிறப்புற அமைந்துள்ளன. 
அதனால்‌, திருவிடைமருதூர்க்‌ கோயிலிலுள்ள 
இறைவனுக்கு மகாலிங்கம்‌ என்னும்‌ சிறப்புப்‌ பெயர்‌ 
வழங்கி வருகின்றது. பரிவாரத்‌ தெய்வங்களும்‌, 
அவற்றிற்குரிய தலங்களும்‌ வருமாறு: 

(1) விநாயகர்‌ திருவலஞ்சுழி. 

(2) முருகர்‌ சுவாமிமலை. 

(3) . நந்திதேவர்‌ திருவா வடுதுறை. 

(4) சண்டிகேசுவரர்‌—திருச்சேய்ஞனலூர்‌. 

(5) நடராசர்‌ சிதம்பரம்‌. 

(6) தியாகராசர்‌-— திருவாரூர்‌. 

(7) தட்ணொமூர்த்தி- ஆலங்குடி. 

(8) வைரவர்‌ சீர்காழி. 


112 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


(9) அம்பிகை திருக்கடவூர்‌. 
(10) சூரியன்‌ சூரியனார்கோயில்‌ (ஆடுதுறை). 
(11) சனி பகவான்‌— திருநள்ளாறு. 


ஆதாரத்‌ தலங்கள்‌ 

தம்முடைய உடலில்‌ மூலாதாரம்‌, சுவாதிட்‌ 
டானம்‌, மணிபூரகம்‌, அநாகதம்‌, விசுத்தி, ஆக்ஞை, 
பிரமரந்திரம்‌, துவாதசாந்தம்‌ என்னும்‌ ஆதார 
நிலையங்கள்‌ உள்ளன என்றும்‌, அவ்வவ்விடங்களில்‌ 
இறைவனை உள்முகமாக நோக்கித்‌ தியானித்து வழி 
படும்‌ முறைகள்‌ இவ்விவை என்றும்‌, அவற்றால்‌ 
விளையும்‌. சித்திகள்‌ மற்றும்‌ ஆன்மிக நலங்கள்‌ இன்‌ 
னின்னவை என்றும்‌: யோக நூல்கள்‌ மிக விரிவாக 
விளக்கிக்‌ கூறுகின்றன. அவ்வமைப்பினையொட்டி, 
அதற்குப்‌ பொருந்துமாறு, பின்வரும்‌ தலங்களில்‌ 
கோயில்கள்‌ அமைந்திருக்கன்றன.. மூலாதாரம்‌ 
திருவாரூர்‌, சுவாதிட்டானம்‌ இருவானைக்கா, மணி 
பூரகம்‌ திருவண்ணாமலை, அநாகதம்‌ சிதம்பரம்‌, 
விசுத்தி திருக்காளத்தி, ஆக்ஞை காச), பிரமரந்திரம்‌ 
கயிலை, துவாதசாந்தம்‌ மதுரை. பரஞ்சோதி 
முனிவர்‌, தமது திருவிளையாடற்‌ புராணத்தில்‌, 
இவ்வாதாரத்‌ ' தலங்களை அழகுறக்‌ குறிப்பிட்டு 
விளக்குகின்றார்‌: 


“திருவளர்‌ ஆரூர்‌ மூலம்‌, 

திருவானைக்‌ காவே குய்யம்‌, 

மருவளர்‌ பொழில்சூழ்‌ அண்ணா 
மலைமணிப்‌ பூரம்‌, நீவிர்‌ 

இருவரும்‌ கண்ட மன்றம்‌ 
இதயமாம்‌, திருக்கா எத்தி 

பொருவரும்‌ கண்டம்‌ ஆகும்‌, 
புருவமத்‌ தியமாம்‌ rh’ (1) 


*“பிறைதவழ்‌ கயிலைக்‌ குன்றம்‌ 
பிரமரந்‌ திரமாம்‌, வேதம்‌ 
அறைதரு துவாத சாந்தம்‌ 
மதுரை, ஈது. அதிகம்‌...”* (2) 


சித்தர்கள்‌ வாழும்‌ தலங்கள்‌ 

தமிழகத்தில்‌ உள்ள தலங்கள்‌ பலவற்றில்‌, AS 
தர்கள்‌ பற்பலர்‌ பண்டும்‌ இன்றும்‌ என்றும்‌ வாழ்ந்து 
வருகின்றனர்‌ என்று பெரியோர்கள்‌ கூறுவர்‌. பல 
தலங்கள்‌ தெய்விகச்‌ சிறப்பும்‌, ஆற்றலும்‌ பெற்றுத்‌ 
இகழ்ந்தோங்கி விளங்குவதற்குக்‌ காரணம்‌, அவ்‌ 
விடங்களில்‌ சித்தர்கள்‌ பலர்‌ சமாதிகூடித்‌ தவம்‌ 
புரிந்து வருவதேயாகும்‌ என்பர்‌. அதன்படி DG 
மூலர்‌ சிதம்பரத்திலும்‌, திருநந்திதேவர்‌ சீர்காழி 
யிலும்‌, தன்வந்திரி வைத்தீசுவரன்‌ கோயிலிலும்‌, 
கமலமுனி திருவாரூரிலும்‌, சட்டைமுனி திருவரங்‌ 
கத்திலும்‌, கருவூர்த்தேவர்‌ கருவூரிலும்‌, போகர்‌ 
பழறியிலும்‌, சுந்தரானந்தர்‌ மதுரையிலும்‌, மச்சமுனி 


திருப்பரங்குன்றத்திலும்‌, கும்பமுனி திருவனந்த 
புரத்திலும்‌, கோரக்கர்‌ திருப்பருப்பதத்திலும்‌, 
குதம்பைச்‌ சித்தர்‌. திருக்கழுக்குன்றத்திலும்‌, அகப்‌ 
பேய்ச்‌ சித்தர்‌ திருமுதுகுன்றத்திலும்‌; பாம்பாட்டிச்‌ 
சித்தர்‌ திருக்கடவூரிலும்‌, கவரிமான்‌ சித்தர்‌ திருக்‌ 
காளத்தியிலும்‌, பதஞ்சலி முனிவர்‌ இராமேசுவரத்‌ 
திலும்‌, இடைக்காட்டுச்‌ சித்தர்‌ திருவண்ணாமலை 
யிலும்‌, இராமதேவர்‌ அழகர்மலையிலும்‌, வான்மீகி 
முனிவர்‌ எட்டிகுடியிலும்‌ சமாதிகொண்டு வாழ்ந்து 
வருகின்றனர்‌ என்று அத்‌ தலங்களின்‌ பெருமையை 
அறிஞர்கள்‌ புகழ்ந்து கூறுவர்‌. 


இருமால்‌ தலங்கள்‌ 

தம்‌ தமிழ்‌ நாட்டில்‌, ஆழ்வார்களால்‌ மங்களா 
சாசனம்‌ பெற்ற கோயில்கள்‌, 82 உள்ளன. இவற்‌ 
றுள்‌ காஞ்சிபுரத்தில்‌ மட்டும்‌ அட்டபுயகரம்‌, திரு 
வூரகம்‌, திருக்கச்சி, திருக்கள்வனூர்‌, திறாக்கார்‌ 
வானம்‌, திருக்காரகம்‌, திருத்தண்கா, நிலாத்திங்கள்‌ 
துண்டம்‌, திருநீரகம்‌, பரமேச்சுரவிண்ணகரம்‌, 
திருப்பாடகம்‌, திருப்பவளவண்ணம்‌, திருவெஃ்கா, 
திருவேளுக்கை என்னும்‌ 14 தலங்கள்‌ உள்ளன. 


**ஈரிருப தாம்சோழம்‌, ஈரொன்ப 
தாம்பாண்டி, 
ஒர்பதின்மூன்‌ றாம்மலைநாடு, ஓரிரண்டாம்‌ 
— சர்நடுநாடு 
ஆறொடுஈரெட்டு தொண்டை, அவ்வடநாடு 
ஆறிரண்டு, 
கூறுதிரு நாடுஒன்றாக்‌ கொள்‌. '* 


தமிழ்நாட்டில்‌ திருவல்லிக்கேணி, திருவ£ந்திரபுரம்‌, 
திருவரங்கம்‌, திருஎவ்வளூர்‌ (திருவள்ளூர்‌), இருக்‌ 
SEA அத்திகிரி, திருக்கடிகை (சோளிங்கபுரம்‌), 
திருக்கண்ணங்குடி, திருக்கண்ணபுரம்‌, திருக்கண்ண 
மங்கை, திருக்குடந்தை (சாரங்கபாணி கோயில்‌), 
திருக்குருகூர்‌ (ஆழ்வார்‌ திருநகரி), திருக்குறுங்குடி, 
திருக்கூடல்‌ (மதுரை), திருக்கோட்டியூர்‌, திருக்‌ 
கோவலூர்‌, தில்லைத்‌ திருச்சித்திரக்கூடம்‌, DG 
நறையூர்‌ (நாச்சியார்‌ கோயில்‌), திருமாலிருஞ்‌ 
சோலை (அழகர்‌ கோயில்‌), திருவில்லிபுத்தூரர்‌, திரு 
வேங்கடம்‌ முதலிய திருமால்‌ தலங்கள்‌ . மிகவும்‌ 
சிறப்பாகக்‌ குறிப்பிடத்தக்கவை. 


இருமால்‌ சந்நிதியுள்ள வன்‌ கோயில்கள்‌ 


தமிழகத்தின்‌ இரண்டு கண்களைப்‌ போன்று, 
சைவம்‌, வைணவம்‌ என்னும்‌ இரு சமயங்களும்‌ 
விளங்கி வருகின்றன. ஆதலின்‌ சைவ, வைணவ 
சமரச உணர்வை விளக்கும்‌ முறையில்‌, பல சைவர்‌ 
கோயில்களில்‌ திருமால்‌ சந்நிதிகள்‌ உள்ளன. திரு 
வோத்தூர்‌ ஆதிகேசவப்‌ பெருமாள்‌, கச்‌ ஏகம்பம்‌ 
நிலாத்துண்டப்‌ பெருமாள்‌, கொடிமாடச்‌ செங்குன்‌ 
மூர்‌ ஆதிகேசவப்‌ பெருமாள்‌, சிதம்பரம்‌ கோவிந்த 


8 113 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


ராசப்‌ பெருமாள்‌, சிக்கல்‌ கோலவாமனப்‌ பெருமாள்‌, 
திருநணா (பவானி) ஆதிகேசவப்‌ பெருமாள்‌, DG 
நாவலூர்‌ வரதராசப்‌ பெருமாள்‌, திருநெல்வேலி 
நெல்லைக்‌ கோவிந்தர்‌, திருப்பழனம்‌ வேணுகோபா 
லர்‌, திருப்பாண்டிக்‌ கொடுமுடி அரங்கநாதர்‌, திருச்‌ 
செந்தூர்‌ அரங்கநாதர்‌, திருப்புத்தூர்‌ இலட்சுமி 
நாராயணர்‌, திருவக்கரைச்‌ சிவன்‌ கோயிலிலும்‌ திரு 
மால்‌ சந்நிதி உள்ளது. வைணவத்‌ தலங்களுள்‌, 
அன்பில்‌, இருவித்துவக்கோடு என்னும்‌ தலங்களில்‌ 
சிவ சந்நிதிகள்‌ உள்ளன. இருவல்லவாம்‌ என்னும்‌ 
இிருவெள்ளாவில்‌, திருநீறு பிரசாதமாக வழங்கப்‌ 
படுகிறது. இருவ8ந்திரபுரத்தில்‌ பெருமாளுக்குச்‌ 
சடைமுடியும்‌ நெற்றிக்கண்ணும்‌ உள்ளன. 


கோயில்களும்‌ கலைகளும்‌ 


தமிழகக்‌ கோயில்கள்‌ ஓவியம்‌ காவியம்‌ என்னும்‌ 
கலைகளின்‌ நிலைக்களமாகத்‌ திகழ்ந்தன. மாமண்‌ 
டூர்க்‌ குகைக்‌ கோயில்‌ வெளி மண்டபத்‌ தூண்களி 
லும்‌, மாமல்லபுரம்‌ ஆதிவராக மண்டபத்தின்‌ விதா 
னத்திலும்‌, தஞ்சைப்‌ பெரிய கோயிலின்‌ கருவறை 
வெளிச்சுற்றுப்‌ புறச்‌ சுவர்களிலும்‌, நார்த்தாமலை 
விசயாலய சோழீச்சுரம்‌ கோயிலிலும்‌, சித்தன்ன 
வாசல்‌ முதலிய இடங்களிலும்‌ உள்ள, ஆயிரம்‌ 
ஆண்டுகட்கும்‌ முற்பட்ட, பழமைமிக்க இறந்த 
அழகிய ஒவியங்கள்‌ கண்டு களிக்கத்தஃகவை. ஓவ்‌ 
வொரு கோயிலுக்கும்‌, அதனைச்‌ சார்ந்த தலச்நிற்‌ 
கும்‌ எனக்‌ கோவை உலா தூது மாலை அந்தாதி 
முதலிய சிற்றிலக்கியங்களும்‌, தல புராணங்களும்‌ 
போன்ற பன்னூற்றுக்கணக்கான இலக்கியச்‌ செல்‌ 
வங்களாகிய காவியங்கள்‌, மிகப்‌ பலவாகத்‌ தோன்றி 
விளங்கி வருகின்றன. 


கோயில்களில்‌ இசைக்கலை பெரிதும்‌ தழைத்‌ 
தோங்கி வளர்ந்து வந்தது. ஆழ்வார்களும்‌ நாயன்‌ 
மார்களும்‌ '“நாளும்‌ இன்னிசையால்‌” தமிழ்‌ பரப்பி 
வந்தனர்‌. கோயில்களில்‌ வகைவகையான தோற்‌ 
கருவி, நரம்புக்கருவி, கஞ்சக்கருவி, துளைக்கருவி,- 
ஆகிய இசைக்கலைக்‌ கருவிகள்‌ பயிலப்பெற்றன. 
குடுமியான்மலைச்‌ சிகாநாதர்‌ கோயிலில்‌ உள்ள 
மகேந்திரவர்மனின்‌ (இ.பி. 600-630) கல்வெட்டு, 
இசைக்கலை உண்மைகள்‌ பலவற்றை அறிவிக்‌ 
கின்றது. மதுரைக்‌ கோயிலின்‌ திருச்சுற்றில்‌ 
கூத்தப்பிரான்‌ மூன்னிலையில்‌ உள்ள தூண்‌ ஒன்‌ 
நில்‌, 35 வகையான தாளங்கள்‌ குறிக்கப்பெற்‌ 
றுள்ளன. தேவார நாயகம்‌ தமிழ்விரகர்‌ என்னும்‌ 
பெயர்களையுடைய அலுவலர்கள்‌ பலர்‌, பண்டைக்‌ 


காலத்திற்‌ கோயில்களில்‌ அரிய பல சிறந்த 
பணிகள்‌ ஆற்றி வந்தனர்‌. 


கோயில்களில்‌ இசைத்தமிழேயன்றி, நாடகத்‌ தமி 
மும்‌ போற்றி வளர்க்கப்பெற்று வந்தது. கதை 
தழுவி வரும்‌ நாட்டிய நாடகம்‌, மெய்ப்பொருளா கிய 
உணர்ச்சிக்‌ கூறுகளை வெளிப்படுத்தும்‌ நிருத்தியம்‌, 
தாளத்தை அடிப்படையாகக்‌ கொண்ட நிருத்தம்‌, 
இவற்றோடு தொடர்புடைய கவுத்துவம்‌ முத 
லியன கோயில்களில்‌ போற்றி வளர்க்கப்பட்டன. 
திருவண்ணாமலை, சிதம்பரம்‌, தஞ்சாவூர்‌ முத 
லிய கோயில்களில்‌, சிவபிரான்‌ ஆடியருளும்‌ தாண்‌ 
டவத்தின்‌ 108 கரண வகைகள்‌ சிற்பமாக வடித்‌ 
அத்‌ தரப்பெற்றுள்ளன. கோயில்களில்‌ ஆடரங்கும்‌ 
BTLG சாலைகளும்‌ இருந்தன. இசையிலும்‌ நாட 
கத்திலும்‌ வல்ல நாடகமாராயன்‌, சாக்கைக்‌ 
கூத்தன்‌, கானம்பாடி, வாத்தியமாராயன்‌ முதலி 
யோர்‌ பலர்‌ இருந்தனர்‌. 


நம்முடைய முன்னோர்களின்‌ வரலாற்றுச்‌ 
செய்திகள்‌, ஆட்சிமுறைகள்‌ முதலியவற்றை 
அறிந்துகொண்டு நாம்‌ பயன்பெறுவதற்கும்‌ 
கோயில்கள்‌ பெரிதும்‌ துணை புரிகின்றன. கோயில்‌ 
களில்‌ காணப்பெறும்‌ பல்லவர்‌ சோழர்‌ பாண்டியர்‌ 
ஆரிய அரசர்கள்‌ பற்பலரும்‌ அமைத்து வைத்த 
பல்லாயிரக்கணக்கான கல்வெட்டுகள்‌, பண்டைக்‌ 
காலத்தில்‌ சமயம்‌, சமுதாயம்‌, வரலாறு, இலக்கி 
யம்‌, மக்களின்‌ வாழ்க்கை நிலை, பழக்க வழக்கப்‌. 
பண்பாடுகள்‌ முதலியவற்றை அறிவித்து உதவும்‌ 
பெரும்‌ சான்றுகளாக நின்று நிலவுகின்றன. உத்தர 
மேரூர்‌ வைகுந்தப்‌ பெருமாள்‌ கோயிலின்‌ மேற்குச்‌ 
சுவரிலுள்ள முதலாம்‌ பராந்தக சோழனின்‌ (A. 
919-921) சுல்வெட்டுகள்‌ இரண்டு, இந்நாளிற்‌ 
போல ஊராட்சி முறை, வாரியங்கள்‌, ஊராட்சித்‌ 
தேர்தல்‌ முறை, உறுப்பினர்‌ ஆதற்குரிய தகுதிகள்‌, 
உறுப்பினர்‌ ஆக விரும்புபவர்பால்‌ இருக்கக்கூடாத 
குற்றங்கள்‌ என்பனவற்றைப்பற்றிய செய்திகளை 
எல்லாம்‌ தெளிவுற விளக்குகின்‌ por. 


கோயில்களில்‌ புராணங்கள்‌ முதலிய இலக்கியங்‌ 
களைப்‌ படித்து விளக்கும்‌ பட்டி மண்டபம்‌, 
நடன மண்டபம்‌, நாடக மண்டபம்‌, தருக்க 
மண்டபம்‌. முதலியவை இருந்தன. திருவொற்றி 
uis கோயிலில்‌ வியாகரணதான வியாக்கியான 
மண்டபம்‌ என ஒன்று இருந்ததாகக்‌ கல்வெட்‌ 
டுக்‌ கூறுகின்றது. இவற்றிலெல்லாம்‌ பல்வேறு 
கலைகளும்‌ நூல்களும்‌. பயிலவும்‌ ஆராயவும்‌ பரப்‌ 
பவும்‌...பெற்றுவந்தன. பண்டைக்‌ காலத்தில்‌ 


114 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


கோயில்கள்‌, பல்வேறு கலை நூல்களையும்‌ ஓலை 
யேட்டில்‌ எழுதி வைத்துப்‌ பாதுகாக்கும்‌ நூலகங்க 
ளாகவும்‌, விற்றல்‌ வாங்கல்‌ முதலியவற்றிற்குரிய 
பத்திரப்‌ பதிவுகள்‌ செய்யும்‌ ஆவணக்‌ களரிகளாக 
வும்‌ பயன்பட்டு வந்தன. இவை சரசுவதி பண்டாரம்‌, 
இருக்கைக்கோட்டி என்னும்‌ 
இருந்தன. 


பெயர்களைப்‌ பெற்‌ 


பொதுமக்களின்‌ குறைகளைக்‌ கேட்டு விசா 
ரித்துத்‌ தீர்ப்பு வழங்கும்‌ நீதிமன்றங்களாகவும்‌. 
கோயில்கள்‌ பணியாற்றி வந்தன, சுந்தரர்க்கும்‌ 
இறைவனுக்கும்‌ நேர்ந்த வழக்கு திருவெண்ணெய்‌ 
நல்லூர்க்‌ கோயிலிலும்‌, நீலி என்பவளுக்கும்‌ 
வணிகன்‌ ஒருவனுக்கும்‌ நேர்ந்த வழக்கு பழைய 
Oris திருவாலங்காட்டுக்‌ கோயிலிலும்‌ விசாரிக்‌ 
கப்பெற்றன என்னும்‌ இலக்கியச்‌ செய்திகள்‌ இங்கு 
நாம்‌ நினைவுகூரத்தகும்‌. திருமாற்பேறு, கூகூர்‌, 
திருவெறும்பியூர்‌, திருப்பனந்தாள்‌ முதலிய தலங்‌ 
களின்‌ கல்வெட்டுகளும்‌, கோயில்கள்‌ பண்டை 
நாளில்‌ நீதிமன்றங்களாகத்‌ திகழ்ந்து வந்த 
செய்தியினை உணர்த்துகின்றன. 


கோயில்கள்‌, பண்டைக்காலத்திற்‌ பலவகை அறச்‌ 
செயல்கள்‌. நடைபெறுதற்குரிய நிலைக்களமாக 
இருந்தன. கோயில்களை அடுத்துப்‌ பல திருமடங்‌ 
களும்‌, அறச்சாலைகளும்‌ தோன்றி நடைபெற்று 
வந்தன.  திரிபுவனம்‌, எண்ணாயிரம்‌, திருமுக்கூடல்‌, 
பாகூர்‌ முதலிய இடங்களில்‌ சிறந்த கல்வி நிலையங்கள்‌ 
அமைந்திருந்தன; அவற்றில்‌ பயிலும்‌ மாணவர்‌ 
களுக்கு இலவச உண்‌! உறையுள்‌ வசதிகளும்‌ மிகப்‌ 
பெரிய அளவில்‌ ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. 
மக்களின்‌ மலப்பிணிப்பை அகற்றி, உயிர்‌ நோயைத்‌ 
தீர்ப்பதற்கென அமைந்த கோயில்களில்‌ அவர்களின்‌ 
உடற்‌ பிணிகளைத்‌ தீர்த்து உதவுவதற்கும்‌ தக்க 
வசதிகள்‌ செய்யப்பெற்றிருந்தன. திருமுக்கூடல்‌, 
திருவாவடுதுறை, திருவாமாத்தூர்‌ முதலிய பல 
தலங்களில்‌ மருத்துவ மனைகளும்‌ இக்கற்றோர்‌ இல்‌ 
லங்களும்‌ நடத்தப்பெற்றன. 


தமிழகக்‌ கோயில்கள்‌, இந்நாளைய நிதிவைப்பு 
நிலையங்களா திய வங்கள்‌ போலவும்‌, பண்டு பொது 
மக்களுக்குப்‌ பணிபுரிந்து வந்தன. திருப்புத்தூர்‌, 
குமார மார்த்தாண்டபுரம்‌, காஞ்சி, இராமேசுவரம்‌ 
முதலிய கோயில்களின்‌ கல்வெட்டுகளால்‌ இவ்வுண்‌ 
மையை அறியலாம்‌. கோயிலுக்கு வரும்‌ நன்கொடை 
களைப்‌ பெறவும்‌, கோயிற்‌ பண்டாரத்திலிருந்து 
பொருள்களைக்‌ குறித்த வட்டிக்குக்‌ கடன்‌ தரவும்‌, 
இவற்றின்‌ தொடர்பான பத்திரங்களைப்‌ பாதுகாக்‌ 
கவும்‌, கோயில்‌ தொடர்புடைய வேலைகள்‌ பல 


வற்றைக்‌ சுவனிக்கவும்‌, அமிர்த கணத்தார்‌ என்னும்‌ 
குழுவினர்‌ இருந்தனர்‌. இவையெல்லாம்‌ தமிழகக்‌ 
கோயில்களின்‌ அருமை பெருமைகளை விளக்குவன 
வாகும்‌. 


வரலாற்றுச்‌ சிறப்புகள்‌ 

நமது தமிழகத்தில்‌ மகேந்திரவர்ம பல்லவன்‌ 
(இ.பி. 600-630) அமைத்த குடைவரைக்‌ கோயில்‌ 
கள்‌, நரசிம்மவர்ம பல்லவன்‌ (A.d. 630-660) 
அமைத்த மாமல்லபுரத்துத்‌ தேர்க்கோயில்கள்‌, 
இராசசிம்ம பல்லவன்‌ (கி.பி. 685-705) கட்டிய 
காஞ்சிபுரம்‌ கயிலாசநாதர்‌ கோயில்‌, இரண்டாம்‌ 
பரமேசுவரவர்மன்‌ (இ,பி,705-710) கட்டிய a g eir 
டப்பெருமாள்‌ கோயில்‌, இராசராச சோழன்‌ (௮. பி. 
985-1014) எடுப்பித்த தஞ்சைப்‌ பெரிய கோயில்‌, 
இராசேந்திர சோழன்‌ (கி.பி. 1012-1044) எழுப்பிய 
கங்கைகொண்ட சோழபுரம்‌ கோயில்‌, முதலாம்‌ 
குலோத்துங்க சோழன்‌ (சி.பி. 1070-1122)அமைச்த 
மன்னார்குடி இராசகோபாலசுவா மி கோயில்‌, இரண்‌ 
டாம்‌ இராசராசன்‌ (இ.பி. 1146-1178) அமைத்த 
தாராசுரம்‌ கோயில்‌, மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌ 
(கி.பி. 1178-1226) தோற்றுவித்த திரிபுவனவீரேச்‌ 
சுரம்‌ நடுக்கந்தீர்த்தநாதர்‌ கோயில்‌, பராக்கிரம 
பாண்டியன்‌ (.பி. 1422-1463) கட்டிய தென்கா சிக்‌ 
கோயில்‌ முதலியன வரலாற்றுப்‌ பெருஞ்‌ இறப்பு 
வாய்ந்தவை. 


தமிழகக்‌ கோயில்களின்‌ கட்டடச்கலைச்‌ சிறப்‌ 
பும்‌, சிற்பக்கலை வளனும்‌, ஜாவா, பாலி, போர்னியோ, 
பர்மா, மலேயா, இந்தோனேஷியா, சயாம்‌, கம்போடியா, 
கம்பா முதலிய கடல்‌ கடந்த அயல்‌ நாடு 
களிலும்கூடப்‌ பரவி விளக்கமுற்றன.  ஜாவாவி 
அள்ள போராபுதூர்‌ (சி.பி, 750-850) புத்தர்‌ 
கோயிலும்‌, கம்போடியா அங்கோர்தாம்‌ (கி.பி. 
802-820) எவன்‌ கோயிலும்‌, அங்கோர்வாட்‌ (8. பி. 
1110-1150) பெருமாள்‌ கோயிலும்‌, தமிழகக்‌ 
கோயிற்‌ கட்டடக்‌ கலை, சிற்பக்‌ கலைசளினுடய 


வளர்ச்சியின்‌ சிறப்பையும்‌ வளத்தினையும்‌ விளக்கு 


வனவாகும்‌. 


அயலவர்‌ ஈடுபாடு 


நமது தமிழகக்‌ கோயில்களை அயல்நாட்டவரும்‌ 
கண்டு அகம்‌ மிக மகிழ்ந்து போற்றுகின்றனர்‌. 
ஆட்சன்‌ (Hodgson) என்ற ஆங்கிலேயர்‌, காஞ்சி 
புரம்‌ திருவேகம்பர்‌ கோயில்‌ மதிலைச்‌ செப்பனிட்‌ 
டார்‌. லியோனார்ட்‌ பிளேசு (Leonard Place) 
என்னும்‌ அயலவர்‌, மதுராந்தகம்‌ பெருமாள்‌ கோயி 


115 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


லுக்குத்‌ திருப்பணி செய்தார்‌. வில்லியம்‌ காரோ 
(William Garrow) என்பவர்‌ பவானி சங்கமேசுவரர்‌ 
கோயில்‌ வேதநாயகி அம்பிசைக்குத்‌ தந்தத்தால்‌ 
செய்த ஊஞ்சல்‌ ஒன்றை வழங்கி மகிழ்ந்துள்ளார்‌, 
மதுரைக்கோயில்‌ மீனாட்சியம்மைக்கு ரூஸ்‌ பீட்டர்‌ 
(Rous Peter) என்னும்‌ வெள்ளையர்‌ தங்கத்தாற்‌ 
செய்து மணிகள்‌ பதிப்பித்த அங்கவடிகளை(8மமற8) 
அளித்திருக்கன்றார்‌. ழெக்கிந்தியர்‌ கம்பெனியைச்‌ 
சேர்ந்த இராபர்ட்‌ இளைவ்‌ (Robert Clive) Sa 
ரத்தின மாலை ஒன்றைக்‌ காஞ்சிபுரம்‌ வரதராசப்‌ 
பெருமாள்‌ கோயிலுக்குக்‌ கொடுத்துள்ளார்‌. உலகப்‌ 
புகழ்பெற்ற சாமர்செட்‌ மாம்‌ (Somerset Maugham) 
என்னும்‌ புதின நூல்‌ ஆசிரியர்‌, தாம்‌ மதுரைக்‌ 
கோயிலைக்‌ கண்டு வியந்து, விம்மிதமுற்றதாகத்‌ 
தம்‌ நூலில்‌ குறிப்பிட்டுள்ளார்‌. இத்தகைய செய்தி 
களால்‌ தமிழகக்‌ கோயில்களின்‌ சிறப்பும்‌ பெருமை 
யும்‌ புலனாகும்‌. 


தமிழகக்‌ கோயில்களின்‌ மாட்‌ 


கோயில்கள்‌ என்பன வெறும்‌ கட்டடங்கள்‌ அல்ல, 
கோயில்களின்‌ அமைப்பு முறைகள்‌, எத்தனையோ 
பல தத்துவ நுட்பங்களையும்‌, யோகஞான அனுப 
வச்‌ செய்திகளையும்‌ உட்கொண்டனவாகத்‌ திகழ்‌ 
இன்றன. பண்டைய நம்‌ தமிழ்ச்‌ சான்றோர்‌ 
களாகிய திருமூலர்‌ போன்ற தவஞானயோசச்‌ 
செல்வர்கள்‌, 


"உள்ளம்‌ பெருங்கோயில்‌, ஊன்‌ உடம்பு ஆலயம்‌, 
வள்ளற்‌ பிரானார்க்கு வாய்கோ புரவாசல்‌, 


தெள்ளத்‌ தெளிந்தார்க்குச்‌ எவன்‌ வெலிங்கம்‌, 
கள்ளப்‌ புலனைந்தும்‌ காளா மணிவிளக்கே!'” 


என்பன போன்ற பாடல்களினால்‌, கோயில்‌ அமைப்பு 
முறைகளின்‌ உட்கிடையாக உள்ள தத்துவ நுட்பங்‌ 
கள்‌ பலவற்றை விளக்கியுள்ளனர்‌. ` 


முடிவுரை 

தமது தமிழகக்‌ கோயில்கள்‌ நமது பழம்பெரும்‌ 
நாகரிகத்தையும்‌ பண்பாட்டு. நலங்களையும்‌ விளக்‌ 
கிக்கொண்டு நிற்கும்‌ அடையாளங்களாகும்‌. தமி 
முகக்‌ கோயில்கள்‌ கட்டடக்‌ கலையிலும்‌, சிற்பத்‌ 
திறனிலும்‌, ஈடும்‌ எடுப்பும்‌ இன்றிச்‌ றந்து விளங்கு 
பவை. ஆழ்வார்களும்‌ நாயன்மார்களும்‌ புகழ்ந்து 
பாடித்‌ துதித்தவை. பல்லவரும்‌ சோழரும்‌ பாண்டி 
யரும்‌ போன்ற பேரரசர்கள்‌ பலர்‌, திருப்பணி 
செய்தனவும்‌, புதிதாக எடுப்பித்தனவும்‌, நன்‌ 
கொடைகள்‌ பல வழங்கியனவுமாசு எண்ணிறந்த 
கோயில்கள்‌ தமிழகத்தில்‌ உள்ளன. 'மாமல்லபுரம்‌, 
காஞ்சிபுரம்‌, திருவண்ணாமலை, சிதம்பரம்‌, Do 
வரங்கம்‌, கும்பகோணம்‌, தஞ்சை, மதுரை, இராமே 
சுவரம்‌ மூதலிய எத்தனையோ பல தலங்களிலுள்ள 
கோயில்கள்‌, இன்றும்‌ நாடோறும்‌ பல்லாயிரக்கணக்‌ 
கான மக்கள்‌ கண்டு மகிழும்‌ மாட்சி உடையனவாகத்‌ 
திகழ்கின்றன. 


ந்‌ 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


ல்காப்‌ பெருமைத்‌ தொல்காப்பியனார்‌ இயற்றிய 
இயற்றமிழ்‌ இலக்கணமாகிய தொல்காப்பியம்‌ 
முதலாக இற்றைக்கு ஆயிரத்தெண்ணூறாண்டு 
களுக்கு முன்‌ வாழ்ந்த கடைச்சங்கப்‌ புலவர்கள்‌ 
பாடிய பத்துப்பாட்டும்‌ எட்டுத்தொகையும்‌ ஆகிய 
சங்க இலக்கியங்கள்‌ ஈறாக நமக்குக்‌ கிடைத்துள்ள 
பண்டைத்‌ தமிழ்‌ நூல்களில்‌ உலகுயிர்களை இயக்‌ 
கும்‌ முழுமுதற்பொருள்‌ ஒன்று உண்டு என்னும்‌ 
இறையுணர்வாகிய தெய்வங்கொள்கையினை வற்‌ 
புறுத்தும்‌ பகுதிகளே மிகுதியாகக்‌ காணப்படுகின்‌ 
por. கடவுள்‌ உண்மையினை மறுத்துரைக்கும்‌ 
இறை மறுப்புக்‌ கொள்கையை வற்புறுத்தும்‌ பகுதி 
எதுவும்‌ இடம்‌ பெறாமை இங்குச்‌ சிறப்பாகக்‌ குறிப்‌ 
ALS தகுவதாகும்‌. 


மனனுணர்வுடைய 
பொருள்களாக 


மக்கட்குலத்தாரால்‌ உள்‌ 
மதித்து எண்ணப்பெற்று வரும்‌ 
உலகம்‌, உயிர்‌, கடவுள்‌ என்னும்‌ முப்பொருள்களுள்‌ 
உயிர்த்தொகுதிகளின்‌ வாழ்வுக்கும்‌ ஐம்புல நுகர்ச்‌ 
சிக்கும்‌ நிலைக்களமாய்க்‌ காணப்பட்டு இயங்கிவரும்‌ 
உலகின்‌ உண்மையை மட்டும்‌ உடன்பட்டு இவ்வுல 
இன்‌ வேறாக உயிருண்மையையும்‌ இறையுண்மையை 
யும்‌ உடன்படாதோர்‌ உலகாயதர்‌ எனக்‌ கூறப்படு 
வர்‌, காணப்படும்‌ இவ்வுலகம்‌ என்றும்‌ உள்ள உள்‌ 
பொருளே எனப்‌ புலனுணர்வின்‌ நுகர்ச்சித்‌ DOS 
தால்‌ வற்புறுத்தும்‌ இன்னோரது கொள்கை அறிவின்‌ 
திறத்தால்‌ தோன்றிய எல்லாச்‌ சமயக்கொள்கை 
கட்கும்‌ அடிப்படையாயமைந்ததாகும்‌, பொறி 
களாற்‌ காணப்படும்‌. உலகின்‌ உண்மையை மட்டும்‌ 


பேராசிரியர்‌ க. வெள்ளைவாரணனார்‌. 


உடன்பட்டு உலகில்‌ உடம்புடன்‌ பிறந்து நன்றுந்‌ 
தீதும்‌ ஆகிய இருவினைகளைச்‌ செய்து அவற்றின்‌ 
பயனாகிய இன்ப துன்பங்களை நுகரும்‌ உணர்வு 
டைய வினை முதலாகிய உயிர்களின்‌ உண்மையினை 
உள்ளவாறு உணரப்‌ பெறாத சமயங்களும்‌ உயிருண்‌ 
மையைத்‌ தெளிந்து உணர்வற்ற உலகப்‌ பொருள்‌ 
களையும்‌ உணர்வுடைய உயிர்த்தொகுதிகளையும்‌ 
உடனிருந்து இயக்கும்‌ பேரறிவும்‌ பேராற்றலும்‌ 
வாய்ந்த முழுமுதற்‌ பொருளாகிய கடவுளுண்‌ 
மையை வற்புறுத்தும்‌ சமயங்களும்‌ உலக்‌ மக்கள்‌ 
பன்னூறாண்டுகளாக இவ்வுலக வாழ்வில்‌ நுகர்ந்‌ 
துணர்ந்த அழுந்திய அறிவின்‌ பயனாக நாட்டிற்‌ 
படிப்படியாகத்‌ தோன்றி வளர்ந்தன என்பது 
தமிழ்‌ முன்னோர்‌ கண்டுணர்த்திய சமய 
வரலாறாகும்‌. 


சில்வாழ்நாட்‌ பல்பிணிச்‌ சிற்றறிவினராகிய மக்‌ 
கட்‌ குலத்தார்‌ உலகப்‌ பெரும்‌ பரப்பில்‌ புலி, சிங்‌ 
கம்‌ முதலிய கொடிய விலங்குகளையும்‌ காலந்தோ 
றும்‌ உண்டாகும்‌ புயல்‌ மழை கடல்கோள்‌ முதலிய 
பலவகை இடையூறுகளையும்‌ கண்டு அஞ்சினர்‌. 
அவ்வச்சத்தின்‌ விளைவாக எல்லாவுயிர்கட்கும்‌ 
மேலாக இவ்வுலகினை ஓர்‌ ஒழுங்குபெற நிறுத்திக்‌ 
காக்கும்‌ - பேரருளும்‌ பேராற்றலும்‌ பேரறிவும்‌ 
உடைய தெய்வம்‌ உண்டு என எண்ணும்‌ எண்ண 
மும்‌ அத்தெய்வத்தின்‌ துணை பெற்றால்‌ அச்சமின்றி 
வாழலாம்‌ என்னும்‌. தெளிவும்‌ உடையராய்த்‌ தமது 
இடர்‌ நீங்க அத்‌ தெய்வத்தை அன்பினால்‌ வணங்கிப்‌ 
போற்றும்‌ தெய்வ வழிபாட்டினை மேற்கொண்ட 
னர்‌. .. இவ்வாறு மக்கட்குலத்தார்‌ தெய்வம்‌ 


Digitized by Noolahlh Foundation. 
noolaham.org | aavanaham.org 


உண்டு என்னுந்‌ தெளிவு பெற்ற காலம்‌ இதுவென 
நம்மனோரால்‌ வரையறுக்க முடியாத தொல்பழங்‌ 
காலமாகும்‌. 


**அஞ்ச யாகிலும்‌ அன்புபட்‌ டாகிலும்‌ 
நெஞ்சம்‌ வாழி நினைநின்றி யூரை நீ'* 


என்றவாறு மக்களினத்தாரிடையே முதன்முதல்‌ 
தோன்றிய அச்சவுணர்வினாலும்‌ காலஞ்‌ செல்லச்‌ 
செல்ல அவர்கள்‌ உள்ளத்தே தோன்றிய அன்பின்‌ 
மிகுதியினாலும்‌ உயிர்க்குயிரா௫ிய இறைவன்‌ உண்டு 
என்னும்‌ உணர்வு தோன்றி நிலைபெற்று வளர்வ 
தாயிற்று, மக்களது சிந்தைக்கும்‌ மொழிக்கும்‌ எட்‌ 
டாத முழுமுதற்‌ கடவுள்‌ எங்கும்‌ நீக்கமற நிறைந்‌ 
இருக்கும்‌ தன்‌ உண்மையினை மக்கள்‌ உணர்ந்து 
உய்தி பெற வேண்டும்‌ எனத்‌ தன்‌ பேரருளால்‌ 
நினைத்த அளவிலேயே மக்கள்‌ உள்ளத்தில்‌ தெய்‌ 
வம்‌ உண்டு என எண்ணும்‌ தெளிவுண்டாயிற்று. 
அதன்‌ --பயனாகத்‌ தெய்வத்திற்குத்‌ திருக்கோயி 
லமைத்து வழிபடும்‌ வழிபாட்டுமுறையும்‌ தோன்றுவ 
தாயிற்று.  தெய்வவுணர்வு. தோன்றியதன்‌ பய 
னாக மக்கள்‌ அமைத்த தொல்பெருங்‌ கோயில்‌ 
களுள்‌ திருவாரூர்த்‌ திருக்கோயில்‌ மிகவும்‌ தொன்மை 
வாய்ந்தது என்பதனைப்‌ புலப்படுத்தக்‌ கருதிய 
திருநாவுக்கரசர்‌, 


“*தேசம்‌உமை யறிவதற்கு முன்னோ பின்னோ 
திருவாரூர்‌ கோயிலாக்‌ கொண்ட நாளே'* 


என ஆரூர்ப்‌ பெருமானை முன்னிலையில்‌ வைத்துப்‌ 
போற்றுகின்றார்‌. இதனால்‌ உலக மக்கள்‌ கடவுள்‌ 
உண்டு என்பதனை உணராது வாழ்ந்த காலமும்‌. 
உண்டென்பது புலனாகும்‌. 


மக்கள்‌ மனத்தே இறையுணர்வு தோன்றி நிலை 
பெற்ற நெடுங்காலத்திற்குப்‌ பின்புதான்‌ “கடவுள்‌ 
இல்லை” எனக்‌ கூறும்‌ இறை மறுப்புணர்வு தோன்றி 
யிருத்தல்‌ வேண்டும்‌. கடவுள்‌ உண்டு என நம்பி 
வாழ்வோர்‌ கூட்டத்தில்‌ கடவுட்கொள்கைக்கு 
மாறான தீச்செயல்கள்‌ பிற்காலத்திற்‌ பெருகக்‌ 
காணப்பட்ட நிலையில்‌ அவர்களது தீச்செயல்‌ 
களைக்‌ கண்டிக்கப்‌ போந்தோர்‌ அவர்கள்‌ உண்டென 
தம்பிய கடவுட்‌ கொள்கையினையும்‌ ஒரு சேர 


மறுத்துரைக்கத்‌ தொடங்கினர்‌. இத்தகைய 
சூழ்நிலையில்‌ உருவானதே இறை மறுப்புணர்‌ 
வாகிய இன்மைக்‌ கொள்கையெனக்‌ கருத 
வேண்டியுளது.. 


மக்களால்‌ மதிக்கப்பெறும்‌ பொருள்கள்‌ அனைத்‌ 
தையும்‌ முதல்‌, ௧௬, உரி என மூன்று திறமாகப்‌ 
பண்டைத்‌ தமிழ்‌ முன்னோர்‌ பகுத்துரைத்தனர்‌. 
உயிர்‌ வாழ்க்கைக்கு அடிப்படையாக அமைந்த நில 
மும்‌ பொழுதும்‌ முதற்பொருள்‌ என வழங்கப்பெற்‌ 
றன. ஓரறிவுயிராகிய புல்‌ முதல்‌ ஆறறிவுயிரா டிய 
மக்கள்‌ ஈறாகவுள்ள உயிர்த்தொகுதிகளும்‌ உயிரல்‌ 


பொருள்களும்‌ மேற்குறித்த நிலமும்‌ பொழுதுமா 
கிய முதற்பொருளின்‌ சார்பிற்‌ கருக்கொண்டு தோற்‌ 
றுவனவாதலாற்‌ கருப்பொருள்‌ என வழங்கப்பட்‌, 
டன. உயர்திணை மாந்தர்க்கேயுரிய அசமும்‌ புற 
மும்‌ ஆகிய ஓழுகலாறுசள்‌ உரிப்பொருள்‌ எனப்‌ 
பட்டன. மக்களினத்தார்‌ வாழும்‌ நிலத்திற்கும்‌ 
காலத்திற்கும்‌ ஏற்ப அவர்தம்‌ உள்ளத்துணர்வு 
களும்‌ செயல்முறைசளும்‌ உருப்பெறுவன எல்னும்‌ 
நுட்பத்தினை ஆசிரியர்‌ தொல்காப்பியனார்‌ காலத்‌ 
இற்கு முன்னரே தமிழ்ச்‌ சான்றோர்‌ நன்குணர்ந்து 
செந்தமிழ்ப்‌ பொருளிலக்கண மரபினை அமைத்துள்‌ 
ளார்கள்‌. 


மக்கள்‌ வாழும்‌ நிலத்தியல்புக்கு ஏற்ப அவர்தம்‌ 
மனத்தியல்பாகிய தெய்வங்‌ கொள்கையும்‌ வழி 
யாட்டு முறைகளும்‌ தோன்றி நிலைபெறுவன 
வாதலின்‌ தெய்வங்‌ கொள்கையிஎனயும்‌ அவ்வந்‌ 
நிலத்துக்‌ கருப்பொருள்களுள்‌ ஒன்றாகவே கொண்டு 
பண்டைத்‌ தமிழ்ச்‌ சான்றோர்‌ இலக்கணம்‌ வகுத்‌ 
தனர்‌. இந்‌ நுட்பம்‌, 
**தெய்வம்‌ உணாவே மாமரம்‌ புள்பறை 
செய்தி யாழின்‌ பகுதியொடு தொகைஇ 
அவ்வகை பிறவும்‌ கருவென மொழிப” 
(தொல்‌. அகத்‌. 20) 


என வரும்‌ தொல்காப்பிய நூற்பாவால்‌ இனிது 
விளங்கும்‌. காடுறை யுலகமாகிய முல்லை நிலத்தில்‌ 
மாயோனாகிய திருமால்‌ வழிபாடும்‌, மைவரையுல 
மாகிய குறிஞ்சி நிலத்தில்‌ சேயோனாகிய முருகன்‌ 
வழிபாடும்‌, தீம்புனலுலகமாகிய மருத நிலத்தில்‌ 
வேந்தனைத்‌ தெய்வமாக எண்ணி வழிபடும்‌ வழி 
பாட்டு முறையும்‌, பெருமணலுலமாகிய நெய்தல்‌ 
நிலத்தில்‌ கடற்றெய்வமாகிய வராணனது வழிபாடும்‌ 
தோன்றி நிலைபெற்றன. நிலத்திற்கேற்பத்‌ தோன்‌ 
Bu இத்‌ தெய்வ வழிபாடுகளை '*மாயோன்‌ Crow’? 
எனத்‌ தொடங்கும்‌ அகத்திஎணயியற்‌ சூத்திரத்‌ இல்‌ 
தொல்காப்பியனார்‌ முறையே குறித்துள்ளார்‌. 
முல்லை நிலத்து வாழும்‌ கோவலர்சள்‌ தம்மால்‌ 
மேய்க்கப்பெறும்‌ ஆனிரைகள்‌ பாலாகிய பயனைத்‌ 
தருதல்லேண்டிக்‌ காயாம்பூ வண்ணனாகிய திஈமா 
எலப்‌ போற்றிக்‌ குரவைக்‌ கூத்தாடுதலும்‌, குறிஞ்சி 
நிலத்தில்‌ வாழும்‌ குறவர்கள்‌ நறுமலரேழுதரு நாற்‌ 
றம்போல்‌ உயிர்க்குயிராய்‌ உள்நின்று தோன்றும்‌ 
தெய்வமணமாகிய வெறியினை அறிந்து போற்றும்‌ 
சிறப்புடைய வேலனையழைத்துவெறியாடச்‌ செய்து 
செங்காந்தள்‌ நிறத்‌ திருமேனியுடைய சேயோனாகிய 
முருசனை வழிபடுதலும்‌, மருத நிலத்து வாழும்‌ 
உழவர்‌ மலர்தலை யுலகிற்கு உயிரெனச்‌ சிறந்த 
வேந்தனை வழிபட்டு விழாக்‌ கொண்டாடுதலும்‌, 
நெய்தல்‌ நிலத்தில்‌ வாழும்‌ பரதவர்சள்‌ தமக்கு 
வலைவளஞ்‌ சுரத்தல்வேண்டிக்‌ கடற்றெய்வமாதிய 
வருணனை வழிபடுதலும்‌ பண்டைக்‌ காலத்தே தமி 
மகத்தில்‌ நிகழ்ந்த நானில மக்களின்‌ தெய்வ: வழி 
பாடுகளாகும்‌. மேற்குறித்த வழிபாடுகளோடு 


Digitized by ப்பி Foundation. 
noolaham.org | aavanaham.org 


வெற்றி விளைக்குங்‌ கொற்நவையாகிய பழையோள்‌ 
வழிபாடும்‌ தறுகண்மைமிக்க தமிழ்‌ மறவர்களாற்‌ 
சிறப்பாக மேற்கொள்ளப்பெற்றது. குறிஞ்சிக்‌ 
கடவுளாகிய முருகவேள்‌ வழிபாட்டின்‌ இறப்பினை 
*வெறியறி சிறப்பின்‌ வெவ்வாய்‌ வேலன்‌ வெறியாட்‌ 
உயர்ந்த காந்தள்‌” என்ற தொடராலும்‌, முல்லை 
திலத்‌ தெல்வமாகிய காயாம்பூ வண்ணனாகிய 
மாயோனது இறப்பினை “மாயோன்‌ மேய மன்‌ 
பெருஞ்‌ சிறப்பின்‌ தாவா விழுப்புகழ்ப்‌ பூவை நிலை” 
என்ற தொடராலும்‌, கொற்றவை வழிபாட்டின்‌ 
பயனால்‌ உளதாகும்‌ தறுகண்‌ உணர்வினைச்‌ “சிறந்த 
கொற்றவை நிலை” என்ற தொடராலும்‌ ஆசிரியர்‌ 
தொல்காப்பியனார்‌ புறத்‌ இிணையியலிற்‌ றெப்பாக 
எடுத்துரைக்கின்றார்‌. இங்ஙனம்‌ மக்களால்‌ வழி 
படப்பெறும்‌ தெய்வத்தினை நில வகையால்‌ வகுத்‌ 
துக்‌ கூறிய தொல்காப்பியனார்‌, நிலப்‌ பாகுபாடின்றி 
எல்லா நிலத்துக்கும்‌ உரிய நிலையில்‌ எங்கும்‌ நீக்க 
மத நிறைந்து விளங்கும்‌ முழுமுதற்‌ பொருளாகிய 
இறைவனைக்‌ கடவுள்‌ என்ற பெயராற்‌ சிறப்பித்துப்‌ 
போற்றியுள்ளார்‌. 


**வினையின்‌ நீங்கி விளங்கிய அறிவின்‌ 
முனைவன்‌ கண்டது முதல்‌ நூலாகும்‌'* 
(தொல்‌. மரபியல்‌, 91) 


எனவரும்‌ நூற்பாவில்‌ தூய மெய்யுணர்வே இறை 
வனது திருமேனி யென்றும்‌ அத்தகைய முதல்வன்‌ 
ஒருவனே யென்றும்‌ தொல்காப்பியர்‌ தெளிவுபடக்‌ 
குறித்துள்ளார்‌. இவ்வாறே தெய்வப்‌ புலவர்‌ திரு 
வள்ளுவரும்‌, “வாலறிவன்‌” என்ற தொடரால்‌ 
இறையியல்பினைத்‌ தெளிய விளக்கியுள்ளமை அறி 
யத்‌ தகுவதாகும்‌. 


தொல்காப்பியனார்‌ குறித்த *கடவுள்‌' என்னுஞ்‌ 
சொல்‌ இன்னவுரு இன்ன நிறம்‌ என்று யாவராலும்‌ 
அறியவொண்ணாத நிலையில்‌ எல்லாத்‌ தத்துவங்‌ 
களையுங்‌ கடந்து நின்று உலகுயிர்களை இயக்கி 
யருளும்‌ முழுமுதற்‌ பொருளைக்‌ குறித்து வழங்கும்‌ 
காரணப்‌ பெயராகும்‌. எல்லாப்‌ பொருள்களையும்‌ 
அசத்தும்‌ புறத்தும்‌ இயைந்து நின்று இயச்குபவன்‌ 
இறைவனா தலின்‌ இயவுள்‌ என்ற பெயரும்‌ ௮ம்‌ 
முதல்வனுக்கு உரியதாயிற்று. இறைவன்‌ என்ற 
சொல்‌ யாண்டும்‌ பொருள்கள்தோறும்‌ நீக்கமற 
நிறைந்து விளங்குபவன்‌ என்னும்‌ பொருளுடைய 
தாய்க்‌ கடவுளைக்‌ குறித்து வழங்கும்‌ காரணப்‌ 
பெயராகும்‌. எனவே, உலகு உயிர்கள்‌ ஆகிய எல்‌ 
லாப்‌ பொருள்களிலும்‌ நீக்கமற நிறைந்து அவற்றை 
இயக்கி நின்று எல்லாத்‌ தத்துவங்களையுங்‌ கடந்து 
அப்பாற்பட்டு விளங்கும்‌ இறையாகிய முழுமுதற்‌ 
பொருள்‌ ஒன்று உண்டு எனத்‌ தெளிந்து அதனைக்‌ 
கடவுள்‌, இயவுள்‌, இறைவன்‌ எனப்‌ பல பெயர்‌ 
களாலும்‌ போற்றி வழிபடுதலைத்‌ தமது கடமை 
யாகக்‌ கொண்டனர்‌ என்பது தொல்காப்பியம்‌, சங்‌ 
கச்‌ செய்யுட்கள்‌ ஆகிய தொன்னூல்களால்‌ இனிது 


புலனாகின்றது. உலகப்‌ பொதுமறையாகத்‌ திருக்‌ 
குறளை இயற்றியருளிய தெய்வப்‌ புலவர்‌ திருவள்ளு 
வர்‌ தமக்கு நெடுங்‌ காலத்திற்கு மூற்பட்டு வாழ்ந்த 
தமிழ்‌ முன்னோர்‌ மேற்கொண்டொழுகிய கடவுட்‌ 
கொள்கையா திய இறையணர்வினைத்‌ திருக்குறளின்‌ 
முதலதிகாரமாகிய சுடவுள் வாழ்த்து என்னும்‌ முதல்‌ 
அதிகாரத்தும்‌, மெய்யுணர்தல்‌ என்னும்‌ முப்பத்தா 
றாம்‌ அதிகாரத்தும்‌, ஊழ்‌ என்னும்‌ முப்பத்தெட்‌ 
டாம்‌ அதிகாரத்தும்‌, இடையிடையே ஏனைய 
அதிகாரங்களிற்‌ சிலவிடங்களிலும்‌ தெளிவாகப்‌ 
புலப்படுத்தியுள்ளார்‌. - 


கடவுளைக்‌ குறித்து' வழங்கும்‌ காரணப்‌ பெய 
ராகிய *இறை? என்னுஞ்‌ சொல்‌, வேண்டுதல்‌ வேண்‌ 
டாமையிலானாகிய இறைவனைப்‌ போன்று குடி 
மக்கள்‌ எல்லாரிடத்தும்‌ விருப்பு வெறுப்பின்றி நடு 
நின்று அறவோரைக்‌ காத்தும்‌ அறமில்லாதாரை 
ஒறுத்துத்‌ திருத்தியும்‌ முறை செய்யும்‌ வேந்தனைக்‌ 
குறித்த பெயராகவும்‌ வழங்கப்பெறுவதாயிற்று. 


**முறைசெய்து காப்பாற்றும்‌ மன்னவன்‌ மக்கட்‌ 
கிறையென்று வைக்கப்‌ படும்‌”* 


எனவரும்‌ திருக்குறள்‌ “இறை” என்னுஞ்‌ சொல்லின்‌ 
பொருள்‌ அமைதியினை நன்கு புலப்படுத்துகின்றது. 
தான்‌ அறநெறியிற்‌ சிறிதும்‌ வழுவாதொழுகித்‌ தன்‌ 
கழ்‌ வாழும்‌ குடிமக்களைப்‌ பிறர்‌ நலியாமற்‌ பாது 
காத்தலையும்‌ செய்யும்‌ அரசன்‌, பிறப்பினால்‌ மகனே 
யாயினும்‌ எல்லார்க்கும்‌ நடுநின்று முறை செய்த 
லாகிய சிறப்பினால்‌ கண்கண்ட கடவுள்‌ எனவே 
மக்களால்‌ உயர்த்துப்‌ போற்றப்பெறுவான்‌ என்பது 
இத்‌ திருக்குறளின்‌ பொருளாகும்‌. இறை” என்னும்‌ 
பெயராற்‌ குறிக்கப்படுவது எப்பொருளிலும்‌ நீக்க 
மறத்‌ தங்கிய கடவுள்‌ என்னும்‌ முழுமுதற்‌ பொருளே 
என்பதனையும்‌ இறைவனுக்குரிய பெயராகிய 
இச்சொல்லினால்‌ மன்னனை வழங்குதல்‌ * திருவுடை 
மன்னனைக்‌ காணின்‌ திருமாலைக்‌ சண்டேனே” 
என்றவாறு மன்னனை மதித்துப்‌ போற்றும்‌ உபசார 
வழக்கே என்பதனையும்‌ இத்‌ திருக்குறள்‌ தெளிவு 
படுத்தல்‌ அறியத்‌ தகுவதாகும்‌. 


உயிர்களின்‌ வாழ்க்கைக்கு நிலைக்களமாய்த்‌ திக 
மும்‌ உலகம்‌ என்றும்‌ உள்ள உள்பொருள்‌ என்ப 
தனை உணர்ந்த பின்னரே உணர்ச்சி வாயில்களா கிய 
பொறிகள்‌ வாய்ந்த பல்வேறு உடம்புகளும்‌ அவ்‌ 
வுடம்புகளில்‌ தங்கி வாழும்‌ உணர்வுடைய உயிர்த்‌ 
தொகுதிகளும்‌ வேறு வேறெனவும்‌, ஐம்பொறியுணர்‌ 
வுடன்‌ மனவுணர்வும்‌ ஒருங்கு: வாய்க்கப்பெற்ற 
உயிரினம்‌ மக்களினமே எனவும்‌ தெளிவாகவுணர்ந்து, 
வையத்து - வாழ்வாங்கு வாழத்‌ தலைப்படும்‌ 
வாழ்க்கைமுறை மக்கட்‌ குலத்தாரிடையே தோன்றி 
நிலைபெற்று வளர்வதாயிற்று. உருவுடையதாய்‌ 
உணர்விலதாகிய உடம்பினை உணர்வுடையதாய்‌ 
அருவாகிய உயிர்‌ இயக்குகின்றது என்னும்‌ உண்மை 


Digitized by டமி Foundation. 
noolaham.org | aavanaham.org 


யினை மக்கள்‌ உள்ளவாறு உணரப்பெற்றனர்‌. 
இங்ஙனம்‌ உயிரும்‌ உடம்பும்‌ பொருட்டன்மையால்‌ 
வேறு எனப்‌ பகுத்துணரும்‌ மெய்யுணர்வு பல்லா 
யிரம்‌ ஆண்டுகளுக்கு முன்னரே தமிழினத்தார்‌ வாழ்‌ 
வில்‌ தோன்றி அவர்களாற்‌ பேசப்படும்‌ தமிழ்மொழி 
யின்‌ எழுத்தமைப்பிலேயே நிலைபெற்றுவிட்டதென்‌ 
பது தமிழெழுத்துகளை உயிர்‌ எனவும்‌ மெய்‌ 
எனவும்‌ வழங்கும்‌ இலக்கணக்‌ குறியீடுகளைத்‌ தம்‌ 
முன்னோர்‌ கூற்றாகத்‌ தொல்காப்பியனார்‌ எடுத்‌ 
தாளுதலானும்‌ “உடம்பும்‌ உயிரும்‌ வாடியக்காலும்‌”” 
எனவும்‌, “சென்ற வுயிரின்‌ நின்ற யாக்கை”* எனவும்‌ 
வரும்‌ தொடர்களில்‌ உடம்பும்‌ உயிரும்‌ பொருட்‌ 
டன்மையால்‌ வேறுபட்ட இருவேறு பொருள்கள்‌ 
என்பதனைத்‌ தம்‌ காலத்தில்‌ வாழும்‌ மக்கள்‌ 
எல்லோரும்‌ மறுப்பின்றி ஏற்றுக்கொண்ட பொதுக்‌ 
கொள்கையாகத்‌ தொல்காப்பியனார்‌ குறிப்பிடுத 
லானும்‌ இனிது புலனாகும்‌. 


இங்ஙனம்‌ உயிரின்‌ உண்மையினை உள்ளவாறு 
உணர்ந்தோர்‌, உயிர்கள்‌ செய்யும்‌ நன்றும்‌ ததும்‌ 
ஆசிய இருவினைகளையும்‌ அவை காரணமாக உயிர்‌ 
கள்‌ நுகர்தற்குரிய இன்பமும்‌ துன்பமும்‌ ஆடிய 
வினைப்பயன்களையும்‌ உணர்ந்து, பிறவுயிர்களுக்கு 
இடர்‌ விளைக்கும்‌ தீவினையை அகற்றி, எவ்வுயிர்க்‌ 
கும்‌ நல்லனவே புரியும்‌ நல்லுணர்வுடையராய்‌ வாழ்‌ 
தல்‌ வேண்டும்‌ எனவும்‌ இங்ஙனம்‌ வாழச்‌ செய்த 
நல்வினையல்லது ஆழுங்காலைப்‌ புணை பிறிதில்லை 
எனவும்‌ பண்டைத்‌ தமிழ்மக்கள்‌ வினையுணர்‌ 
வுடையராய்‌ வாழ்ந்தனர்‌ என்பது பண்டைத்‌ தமிழ்‌ 
இலக்கியங்களால்‌ உணர்த்தப்படும்‌ தமிழரது வாழ்‌ 
வியல்‌ முறையாகும்‌. 


நல்லவை செய்வோர்‌ நல்வினைப்‌ பயனாகிய நற்‌ 
பேறுகளையும்‌ தீயவை புரிவோர்‌ தீவினைப்‌ பயனா 
கிய துன்பங்களையும்‌ எய்துவர்‌ என்பது வினையு 
ணர்வுடைய சமயத்தார்‌ அனைவர்க்கும்‌ ஓப்ப 
முடிந்த உண்மையாகும்‌. இவ்வுண்மையினையேற்று 
உலகத்தோடு ஒத்து வாழும்‌ உணர்வின்றி ‘pa 
வினையின்‌ பயனாக நன்மையும்‌ தீவினையின்‌ பய 
னாகத்‌ தீமையும்‌ விளைதல்‌ இல்லை” என்று கூறி 
வினையுணர்வினை மறுத்துரைக்கும்‌ துணிவுடைய 
ராய்த்‌ தம்‌ மனம்‌ போனபடி நடக்கும்‌ இன்மைக்‌ 
கொள்கையாளர்‌ சிலர்‌. நாட்டில்‌ ஆங்காங்கே 
தோன்றித்‌ : தம்‌. கொள்கையைப்‌ பரப்பினர்‌. 
இன்மைக்‌ கொள்கை மக்களது பொது நல 
வாழ்வுக்குப்‌ பெரிதும்‌ இடர்விளைப்பதெனவுணர்ந்த 
பண்டைத்‌ தமிழ்ச்‌ சான்றோர்‌ இன்னோரது 
கொள்கையிற்‌ சார்ந்து கெடொதவாறு மன்னரையும்‌ 
குடிமக்களையுந்‌ திருத்தி நன்னெறிப்படுத்தி 


னர்‌. 


- சோழன்‌ நலங்கிள்ளியை உறையூர்‌ முதுகண்ணன்‌ 
சாத்தனார்‌ பாடிய 29ஆம்‌ புறப்பாடலில்‌. 


**நல்லதன்‌ நலனுந்‌ Lush தீமையும்‌ 
இல்லையென்‌ போர்க்கு இனன்‌ஆ கிலியர்‌'* 


என மன்னனுக்கு மெய்ப்‌ பொருளை அறிவுறுத்து 
கின்றார்‌. 


*நல்வினையினது பயனாகிய நன்மையும்‌ ஐ 
வினையினது : பயனாகிய இமையும்‌ விளைதல்‌ 
இல்லையென்று இருவினைப்‌ பயன்களை மறுத்துத்‌ 
தம்‌ மனம்‌ போனபடி நெறி தவறி நடச்கும்‌ 
கொள்கையாளருடன்‌ உறவுகொள்ளா தொ ழிக” என 
மன்னனுக்கு அறிவுறுத்துவதாக அமைந்தது மேற்‌ 
காட்டிய தொடராகும்‌. 


ஒருவர்‌ செய்த தீவினைப்‌ பயன்‌ அவரது நிழல்‌ 
போன்று அவரைத்‌ தொடர்ந்து துகர்விக்கும்‌ என்ப 
தும்‌, அதனது முதிர்ச்சிக்கு ஏற்ப அவர்‌ எடுத்துள்ள 
இப்‌ பிறப்பளவிலமையாது இனி வரும்‌ பிறப்புகளி 
லும்‌ தொடரும்‌ என்பதும்‌ வினையுணர்வுக்‌ கொள்‌ 
கையாளர்‌ அனைவர்க்கும்‌ ஒப்ப முடிந்ததாகும்‌. 
ஆகவே, வினையுணர்வுக்‌ கொள்கை என்பது மறு 
பிறப்பு உண்டென்பார்‌ கொள்கையுடன்‌ பிரிவின்றி 
யமைந்த தொடர்புடையதாதல்‌ நன்கு தெளியப்‌ 
படும்‌. 


**தெய்வஞ்‌ சுட்டிய பெயர்நிலைக்‌ சிளவி'' என 
வும்‌, **ஏமுறு கடவுள்‌ ஏத்திய மருங்கினும்‌'* எனவும்‌ 
கடவுட்‌ கொள்கையினை வற்புறுத்தும்‌ தொல்காப்‌ 
பியத்துள்‌, இரு இணை ஐம்பால்களுள்‌ இன்ன பால்‌ 
என விளங்காத சொற்கள்‌ சிலவற்றை எடுத்துக்‌ 
கூறி அவை உயர்திணைப்‌ பொருள்மேல்‌ நிகழ்‌ 
வன என அறிவுறுத்துவது, 


““காலம்‌ உலகம்‌ உயிரே உடம்பே 
யால்வரை தெய்வம்‌ வினையே பூதம்‌ 
ஞாயிறு திங்கள்‌ சொல்‌ என வரூஉம்‌ ' 
ஆயீ ரைந்தொடு பிறவும்‌ அன்ன 
ஆவயின்‌ வரூஉங்‌ கிளவி யெல்லாம்‌. 
பால்பிரிந்‌ தசையா உயர்திணை Goar.” 
(தொல்‌. சொல்‌-ளெவி. 58) 


என வரும்‌ நூற்பாவாகும்‌. 


“காலம்‌ என்பது முன்னும்‌ பின்னும்‌ நடுவுமாகி 
என்றும்‌ உள்ளதோர்‌ பொருள்‌. உலகம்‌ என்பது 
மேலும்‌ கீழும்‌ நடுவுமாகி எல்லாவுயிருந்‌ தோற்று. 
தற்கு இடமாகிய பொருள்‌. உயிர்‌ என்பது சீவன்‌. 
உடம்பு என்பது: மனம்‌ புத்தி ஆங்காரமும்‌ பூத 
தன்மாத்திரையும்‌ ஆகி வினையினாற்‌ கட்டுப்பட்டு 
எல்லாப்‌ பிறப்பிற்கும்‌ உள்ளாகி நிற்பதோர்‌ நுண்‌ 
ணிய உடம்பு. இதனை மூலப்பகுதி எனினும்‌ ஆம்‌. 
பால்வரை தெய்வம்‌ என்பது ஆணும்‌ பெண்ணும்‌ 
அலியுமாகிய தன்மையை வரைந்து நிற்கும்‌ பரம்‌ 
பொருள்‌. பூதம்‌ என்பது நிலம்‌ நீர்‌ இ வ்ளி ஆகாயம்‌ 


Digitized by ட்ப Foundation. 
noolaham.org | aavanaham.org 


ஆகிய. ஐம்பெரும்‌ பூதம்‌. ஞாயிறு என்பது BS 
திரளாய்‌ உலகு விளக்குவது. Disi என்பது நீர்த்‌ 
திரளாய்‌ உலகிற்கு அருள்‌ செய்வது, சொல்‌ என்‌ 
பது எழுத்தினான்‌. இயன்று பொருள்‌ உணர்த்து 
வது, அச்‌ சொல்லினான்‌ இயன்ற மந்திரம்‌ விடம்‌ 
முதலியன தீர்த்தலின்‌ தெய்வமாயிற்று” என விளக்‌ 
கங்‌ கூறுவர்‌ தெய்வச்சிலையார்‌. 


“இதன்கண்‌ பால்வரை தெய்வம்‌** எனவும்‌ 
“வினை” எனவும்‌ அடுத்தடுத்துச்‌ சொல்லப்பட்டன. 
இவை என அறிதல்‌ வேண்டும்‌. ‘ure வரை 
தெய்வம்‌ என்பது ஆணும்‌ பெண்ணும்‌ அலியு 
மாகிய நிலைமையை வரைந்து நிற்கும்‌ பரம்‌ 
பொருள்‌'” எனத்‌ தெய்வச்சிலையாரும்‌, *எல்லோர்க்‌ 
கும்‌ இன்ப துன்பத்திற்குக்‌ காரணமான இரு 
வினையையும்‌ வகுப்பது” எனச்‌ சேனாவரை 
யரும்‌ நச்சினார்க்கினியரும்‌ பொருள்‌ கூறியுள்‌ 
ளார்கள்‌. எனவே, தொல்காப்பியனார்‌ குறித்த 
*பால்வரை தெய்வம்‌! என்ற தொடர்‌ இறைவனா 
கிய முழுமுதற்‌ பொருளையே குறித்து நின்றமை 
உரையா சிரியரெல்லார்க்கும்‌ உடன்பாடாதல்‌ புல 
னாம்‌. இனி, இத்‌ தொடரை யடுத்து “வினை” எனச்‌ 
சுட்டப்பட்டது “ஊழ்‌' என்பது எல்லாவுரை 
யாசிரியர்க்கும்‌ ஒத்த முடிபாகும்‌. 


“ஒன்றே வேறே என்றிரு பால்வயின்‌ 
ஒன்றி யுயர்ந்த பாலது ஆணையின்‌ 
ஒத்த கிழவனும்‌ Dips Dud காண்ப!” 


எனவரும்‌ களவலியிற்‌ சூத்திரத்தில்‌ பாலின்‌ இயல்‌ 
பினையும்‌ அதன்‌ வகையினையும்‌ அதனைப்‌ பற்றுக்‌ 
கோடாகக்‌ கொண்டு நிகழும்‌ தெய்வத்தின்‌ ஆணை 
யினையும்‌ தொல்காப்பியனார்‌ தெளிவாக விரித்துக்‌ 
கூறியுள்ளார்‌. உயிர்களைப்‌ பிறப்புத்தோறும்‌ 
அன்பு காரணமாக ஒன்றுபடுத்துவதும்‌ அன்பின்மை 
காரணமாக வேறுபடுத்துவதும்‌ எனப்‌ பால்‌ (ஊழ்‌) 
இருவகைப்படும்‌ என்றும்‌, அவற்றுள்‌ ஒன்றுவித்த 
லால்‌ உயர்ந்த பாலின்‌ வழி நிகமும்‌ (இறைவனது) 
ஆணையால்‌ உருவும்‌ திருவும்‌ பண்பும்‌ முதலிய 
நலங்களால்‌ ஒப்புடைய தலைமகனும்‌ தலைமகளும்‌ 
ஓரிடத்து எதிர்ப்படுவர்‌ என்றும்‌ மேற்காட்டிய 
களவியற்‌ சூத்திரம்‌ அறிவுறுத்துகன்றது. இங்குத்‌ 
தொல்காப்பியனார்‌ குறித்த இருவகைப்‌ பால்‌. 
களுள்‌ ஒன்றுவிக்கும்‌ பாலினை. ஆகூழ்‌ என்றும்‌ 
வேறுபடுத்தும்‌ பாலினைப்‌ போகூழ்‌ என்றும்‌ ஊழ்‌ 
என்னும்‌ அதிகாரத்துள்‌ திருவள்ளுவர்‌ குறிப்பிட்டு 
விளக்கியுள்ளார்‌. இக்‌ குறிப்பினை ஒப்பிட்டு நோக்‌ 
குங்கால்‌ 'ஒன்றே வேறே என்று இருபால்‌ எனத்‌ 
தொல்காப்பியர்‌ குறித்தது ஆகூழ்‌ போகூழ்‌ என்‌ 
னும்‌ இருவகை ஊழினையே என்பது இனிது புல 
னாகும்‌. எனவே, பால்‌ வரை தெய்வம்‌ என்ற 
தொடர்க்கு “எல்லார்க்கும்‌ இன்ப துன்பத்‌ 
இற்குக்‌ காரணமாகிய இருவினையையும்‌ வகுப்‌ 
ug’ எனச்‌ சேனாவரையரும்‌ நச்சினார்க்‌கனிய 


ரும்‌ கூறிய. பொருளே தொல்காப்பியனார்‌. 
கருத்தினை உள்ளவாறு புலப்படுத்துவதாதல்‌ 
காணலாம்‌. 


‘ures வரை தெய்வம்‌” என்னும்‌ தொல்காப்பியத்‌ 
தொடர்‌ ‘ture’ என்பது வேறு, அதனை வரைந்து 
நுகரச்‌ செய்யும்‌ *தெய்வம்‌” என்பது வேறு என்னும்‌ 
மெய்ம்மையினை விளக்குவதாகும்‌. தெய்வத்தால்‌ 
வகுக்கப்பெறும்‌ முறைமையே பால்‌, வகை, ஊழ்‌ 
என்னுஞ்‌ சொற்களால்‌. வழங்கப்படும்‌. இந்‌ நுட்பத்‌ 
தினை, 


“வகுத்தான்‌ வகுத்த வகையல்லாற்‌ கோடி 
தொகுத்தார்க்குந்‌ துய்த்த லரிது: 


என வரும்‌ திருக்குறளில்‌ திருவள்ளுவர்‌ தெளிவாக 
அறிவுறுத்தியுள்ளமை காணலாம்‌. ஊழ்வினை 
யாகிய வினைப்பயன்‌ தானே உருவெடுத்து வந்து 
வினை செய்தாரைப்‌ பற்றி நுகர்விக்கும்‌ உணர்வும்‌ 
ஆற்றலும்‌ உடையதன்று எனவும்‌, உலகத்து .எல்‌ 
லாப்‌ பொருள்களையும்‌ ஓர்‌ ஒழுங்குபெற வகுத்து 
இயக்கி நிற்கும்‌ மெய்யுணர்வுப்‌ பொருளாகிய 
இறைவன்‌ வகுத்த முறைமைதானே ஊழ்‌ எனப்‌ 
படும்‌ எனவும்‌ தெளிவுபடுத்தக்‌ கருதிய திருவள்‌ 
Oat, “வகுத்தான்‌ வகுத்த வகை” என்ற தொட 
ரால்‌ ஊழ்வினையாவது இதுவென விளக்கியுள்ளார்‌. 
இத்‌ தொடரில்‌ உள்ள “வகுத்தான்‌” என்னும்‌ சொல்‌ 
உலக முதல்வனாகிய இறைவனையும்‌ வகுத்த, 
ams’ என்றது இன்ன வினை செய்தார்‌ இன்ன 
பயனை நுகர்தற்குரியர்‌ என அவ்விறைவனால்‌ 
வகுக்கப்பட்டு வரும்‌ நியதியாகிய ஊழினையும்‌ 
குறிப்பதாகும்‌. பகுத்தது பால்‌ என வழங்கினாற்‌ 
போல வகுத்தது வகை என்று ஆயிற்று. 


ஒருவர்‌ செய்த நல்வினையின்‌ பயனாகிய 
இன்பத்தை மற்றொருவர்‌ கவர்ந்து கொள்ளாத 
யடியும்‌ தாம்‌ நுகர்தற்குரிய தீவினையின்‌ பயனாகிய 
துன்பத்தை நெகிழவிட்டுத்‌ தப்பி ஓடாதபடியும்‌ 
அவரவர்களாற்‌ செய்யப்படும்‌ இருவினைப்‌ பயன்‌ 
களை அவ்வவ்வினைகளைச்‌ செய்த அவர 
வர்களே நுகரும்படி அரசன்‌ ஆணைபோல்‌ வரை 
யறுத்து நடத்துவது இறைவனது ஆணையாகும்‌! 
இறைவனது ஆற்றலாகிய ஆணை அவ்வவ்வுயிர்‌ 
களின்‌ இருவினைப்‌ பயன்களை முன்னிட்டு அவ்வச்‌ 
செயல்களை நிகழ்த்துவதாகலின்‌, உயிர்கள்‌ செய்த 
வினையின்‌ பயனாகிய ஊழினைக்‌ : கருவியாகக்‌ 
கொண்டு நிகழும்‌ இறைவனது. ஆற்றலாகிய “சத்தி 
யினைப்‌ “பாலது ஆணை! என்றார்‌ தொல்காப்பிய 
னார்‌. பால்‌, ஊழ்‌, வகை, நியதி, விதி என்பன og 
பொருட்‌ களவி. ஒருபாற்‌ கோடா து நடுவு நிலையில்‌ 
தின்று நீதி வழங்கும்‌ அரசனது அரசியல்‌ முறையாகிய 
ஆணை நிகழாதொழியின்‌ எளியோர்‌ பொருளை 
வலியோர்‌ கவர்ந்துகொள்வர்‌. அதுபோல 
எல்லாவுயிர்கட்கும்‌ பொருந்த எல்லர்ப்‌ பொருள்‌ 
களையும்‌ வகுத்தளித்து இயக்கும்‌ உலக முதல்வ 


Digitized by Noom Foundation. 
noolaham.org | aavanaham.org 


னாகிய இறைவனது ஆணையென்னும்‌ முறைமை 
நிகழாதாயின்‌ ஒருவர்‌ செய்த நல்வினையின்‌ பயனை 
மற்றவர்‌ கவர்ந்துகொள்ளவும்‌ தாம்‌ செய்த தீ 
வினைப்‌ பயன்‌ தம்மைப்‌ பற்றி வருத்தாதவாறு 
தப்பியோடவும்‌ இடம்‌ ஏற்படும்‌. செய்தாரை நாடிச்‌ 
சென்று தன்‌ பயனை நுகர்விக்கும்‌ உணர்வும்‌ ஆற்ற 
லும்‌ இருவினைக்கு இல்லை. நாம்‌ செய்த நன்‌ 
மையோ தீமையோ ஆகிய இருவினைப்‌ பயன்களை 
யும்‌ நாம்தான்‌ நுகர வேண்டும்‌. தெளிந்த நல்‌ 
அணர்வுடன்‌ தாம்‌ செய்த இருவினைப்‌ பயன்களைத்‌ 
தெரிந்து எடுத்து நுகரும்‌ ஒட்பமும்‌ உணர்வும்‌ 
சிற்றறிவுடைய உயிர்த்தொகுதிக்கு இல்லை. 


நாடாள்‌ வேந்தன்‌ தனது ஆணையைத்‌ தன்‌ 
கீழுள்ள அதிகாரிகள்பால்‌ வைத்து அவர்களைக்‌ 
கொண்டு அவ்வத்‌ தொழில்‌ நிகழுமாறு செய்‌ 
வித்தல்‌ போலவே எல்லாம்‌ வல்ல இறைவனும்‌ 
தனது ஆணையாகிய முறைமையை உயிர்கள்‌ 
செய்த இருவினையின்மேல்‌ வைத்து இருவினைப்‌ 
பயன்களைச்‌ செய்த உயிர்களே நுகரும்படி. 
செய்வன்‌ என்பதனைப்‌ “பால்‌ வரை தெய்வம்‌' என்ற 
தொடரால்‌ அறிவுறுத்துவர்‌ தொல்காப்பியர்‌, உழ 
வர்‌ செய்யும்‌ உழவுத்‌ தொழிலுக்குத்‌ தக்க பயனை 
விளை நிலம்‌ விளைவிப்பதன்‌ றி அவ்வுழவுத்‌ தொழில்‌ 
தானே விளைவிக்கமாட்டாது. அதுபோலவே உண 
வும்‌ விதையும்‌ ஆகத்‌ தொடர்ந்து வரும்‌ வினைப்‌ 
பயன்களை வினை செய்த உயிர்களோடு கூட்டி 
நுகர்விப்பவன்‌ உலக முதல்வனாகிய இறைவனே 
யன்றி, வினை தானே சென்று நுகர்விக்கும்‌ 
உணர்வும்‌ ஆற்றலும்‌ உடையதன்று என்பது தமிழ்‌ 
முன்னோர்‌ துணிபாகும்‌. இத்‌ துணிபினையே 
“பால்வரை தெய்வம்‌' என வரும்‌ தொல்காப்பியத்‌ 
தொடர்‌ நன்கு புலப்படுத்துதல்‌ காணலாம்‌. 


கடவுளை வழிபட்டு உய்தி பெறுதல்‌ மக்களது 
தலையாய கடமையென்பதும்‌ தமக்குரிய வழிபடு 
தெய்வத்தின்‌ திருவருளால்‌ குற்றமற்ற பெருஞ்செல்‌ 
வத்துடன்‌ தம்‌ குடும்பம்‌ வாழையடி வாழையாக 
இவ்வுலகில்‌ நிலைபெற்று வளம்‌ பெற இன்புற்று 
வாழலாம்‌ என்பதும்‌ பண்டைத்‌ தமிழ்ச்‌ சான்‌ 
றோர்‌ துணிபாகும்‌. *நினக்குத்‌ தொழுகுலமாகிய 
தெய்வம்‌ நின்னைப்‌ புறங்காப்ப, இல்லற முதலிய 
நல்லறங்களாற்‌ பழியின்றிப்‌ பூத்த செல்வமொடு 
நன்மக்களைப்‌ பெற்று மக்கள்‌ முதலியோரும்‌ இப்‌ 
பேறு பெற்றவராக நீடு வாழ்வீராக* எனத்‌ தம்‌ 
மால்‌ அன்பு செய்யப்பெற்றாரை வாழ்த்தும்‌ பாடல்‌ 
புறநிலை வாழ்த்து எனப்படும்‌ என்பர்‌ தொல்காப்‌ 


பியர்‌, எடுத்துக்கொண்ட செயல்‌ இடை 


யூறின்றி இனிது நிறைவேறுதற்கு ஏதுவாகிய 
இறைவன்‌ தோன்றாத்‌ துணையாய்‌ நின்று நின்னைப்‌ 
புறங்காப்பக்‌ குற்றந்‌ தீர்ந்த செல்வத்தொடு வழி 
வழியாகச்‌ சிறந்து பொலிமின்‌ எனத்‌ தெய்வத்தைக்‌ 


காவலாகப்‌ புறம்‌ நிறுத்தி வாழ்த்துதலால்‌ இது 
புறநிலை வாழ்த்து என்னும்‌ பெயருடைய 
தாயிற்று. 


இன்னது நிகழும்‌ என்று அறியாது அஞ்சுதலை 
யுடைய களவுக்‌ காலத்தே, ஒருவனும்‌ ஒருத்தியு 
மாகிய அன்புடையார்‌ இருவர்‌ நண்பு செய்து ஒழு 
குங்கால்‌, அன்பிற்‌ சிறந்த அவர்கள்‌ வருந்தா வண்‌ 
ணம்‌ தோன்றாத்துணையாய்‌ நின்று அருள்‌ புரி 
வதோர்‌ கடவுள்‌ உண்டு என உணர்ந்த தோழி, 
அவ்விருவர்க்கும்‌ திருமணம்‌ இனிது நிறைவேறுதல்‌ 
வேண்டும்‌ என அவ்விருவர்க்கும்‌ பாதுகாவலாக 
அமைந்த கடவுளை ஏத்தி வழிபடும்‌ செய்தியினை 
“நாமக்காலத்து உண்டு எனத்‌ தோழி, ஏமுறு கட 
வுள்‌ ஏத்திய மருங்கினும்‌ என்ற தொடராலும்‌, 
மனைமாட்சியிற்‌ சோர்வில்லாத தலைவியைத்‌ 
தலைவன்‌ மணந்துகொள்ளுதல்‌ வேண்டித்‌ தெய்‌ 
வத்தைப்‌ பரவிய தோழி, தான்‌ வேண்டியவண்‌ 
ணமே அவ்விருவர்க்கும்‌ இருமணம்‌ நிறைவேறிய 
வழித்‌ தெய்வத்திற்குப்‌ பரவுக்கடன்‌ கொடுத்தல்‌ 
வேண்டும்‌ என விரும்புந்‌ திறத்தினை 'அற்றமில்லாக்‌ 
கிழவோட்‌ சுட்டிய தெய்வக்‌ கடத்தினும்‌' என்ற 
தொடராலும்‌, தலைவனை மணந்து கற்புக்கடன்‌ 
பூண்ட தலைமகள்‌ தன்‌ கணவனுக்குக்‌ குல தெய்வ 
மாகிய தெய்வத்தினை அஞ்சியொழுகும்‌ இயல்பி 
னைத்‌ *தெய்வம்‌ அஞ்சல்‌' என்னும்‌ மெய்ப்பாட்டி 
னாலும்‌, தலைவனோடு உடன்‌ போதிய தலை 
விக்குப்‌ பாலை வழியில்‌ தீங்கு நேராதவாறு அருள்‌ 
புரிதல்‌ வேண்டும்‌ எனச்‌ செவிலித்தாய்‌ தெய்வத்தை 
வழிபடுந்‌ திறத்தினைத்‌ “தெய்வம்‌ வாழ்த்தல்‌" 
என்ற தொடராலும்‌ தொல்காப்பியனார்‌ அறி 
வுறுத்தியுள்ளார்‌. மேல்‌ எடுத்துக்காட்டிய குறிப்பு 
களால்‌ தொல்காப்பியனார்‌ காலத்‌ தமிழகத்தில்‌ 
தமிழ்‌ மக்களது குடும்ப வாழ்க்கையில்‌ தெய்வ வழி 
பாட்டிற்கு அமைந்திருந்த சிறப்புரிமை நன்கு புல 
னாதல்‌ காணலாம்‌. 


அரசனது வெற்றிக்கு அடையாளமாகிய கொடி 
யானதுபிற வேந்தர்‌ கொடியினும்‌ சிறப்புற்று விளங்‌ 
குதலும்‌ வேந்தன்‌ தன்‌ பகைவர்க்குப்‌ பற்றுக்‌ 
கோடாகிய அரணையழித்தலும்‌ மன்னன்‌ தன்னைச்‌ 
சார்ந்தோர்‌ அனைவர்க்கும்‌ வரையாது வழங்கு 
தலும்‌ எனக்‌ குற்றமற்ற சிறப்பினாற்‌ புகழ்‌ தற்குரிய 
புறத்துறைகள்‌ மூன்றையுங்‌ குறித்து நல்லிசைப்‌ 


122 N 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


புலவர்‌ பாடுதற்குரிய பாடாண்‌ ' இணை பற்றிய 
பாடல்கள்‌ எல்லாவுயிர்க்குந்‌ தோன்றாத்‌ துணையாய்‌ 
நின்று இன்னருள்‌ சுரக்கும்‌ முழுமுதற்‌ கடவுளை 
வாழ்த்திய குறிப்புடன்‌ விரவி வரும்‌. இம்‌ முறை 
யினை, 
“Gary daw கந்தழி வள்ளி யென்ற 

வடுநீங்கு சிறப்பின்‌ முதலன மூன்றும்‌ 

கடவுள்‌ வாழ்த்தொடு கண்ணிய வருமே”? 
என வரும்‌ சூத்திரத்தால்‌ தொல்காப்பியர்‌ குறித்‌ 
துள்ளார்‌. உலகில்‌ அரசியல்‌ வாழ்வில்‌ உண்டாகும்‌ 
வெற்றிகட்கெல்லாம்‌ உயிர்க்குயிராய்‌ விளங்கும்‌ 
கடவுளின்‌ திருவருளே உறுதுணையாய்‌ நின்று உத 
ys இறத்தைப்‌ புலத்துறை முற்றிய சான்றோர்‌ 
வேந்தர்‌ முதலியோர்க்கு விளங்க அறிவுறுத்தி அவர்‌ 
களது உள்ளத்தைத்‌ திருத்துதல்‌ வேண்டும்‌ என்பது 
ஆசிரியர்‌ தொல்காப்பியனார்‌ கருத்தாதல்‌ 
மேற்காட்டிய சூத்திரப்‌ பொருளால்‌ நன்கு 
புலனாம்‌. 


கடவுள்‌, உலகம்‌ என்பவற்றின்‌ வேறாக உயிர்‌ 
என்பதனைத்‌ தனிப்‌ பொருளாகக்‌ கொண்டு அவ்‌ 
வுயிர்கள்‌ பல என்பதனைத்‌ தமிழ்‌ நூல்கள்‌ தெளி 
வாகப்‌ புலப்படுத்துகின்றன. உயிர்கள்‌ என்றும்‌ 
அழிவில்லாதன என்பது தமிழர்‌ கொள்கை. உயிர்‌ 
கள்‌ என்றும்‌ நிலைபேறுடைய உள்பொருளா தலின்‌ 
அவற்றை மன்னுயிர்‌ என வழங்குதல்‌ தமிழ்‌ வழக்கு. 
இப்‌ பழைய வழக்கினைத்‌ *தொல்லுயிர்‌', என்ற 
தொடரால்‌ தொல்காப்பியரும்‌ உடன்பட்டு வழங்கி 
யுள்ளார்‌. “உயிர்‌ எத்தன்மைத்து என வினாய 
வழி, உணர்தல்‌ தன்மைத்து என்றல்‌ செவ்வன்‌ 
இறையாம்‌” என்பர்‌ சேனாவரையர்‌. இதனால்‌, 
உணருந்‌ தன்மையுடையது எதுவோ அதுவே உயிர்‌ 
என வழங்கப்பெறும்‌ என்பது நன்கு விளங்கும்‌, 


எல்லாவுயிர்கட்கும்‌ அறியுந்‌ தன்மை பொது 
வியல்பாகும்‌, உயிர்கள்‌ பெற்றுள்ள உடம்பின்‌ 
கண்‌ அமைந்த உறுப்புகளின்‌ குறைவு மிகுதிகளுக்கு 
ஏற்ப அவற்றின்‌ உணர்ச்சிவாயில்கள்‌ வேறுபடும்‌ 
நீர்மையன. இவ்வுலகில்‌ புல்‌ முதல்‌ மக்கள்‌ 
ஈறாக உள்ள உணர்வுடைப்‌ பொருள்கள்‌ யாவும்‌ 
உயிர்த்‌ தொகுதிகளேயாம்‌. அவற்றின்‌ அறிவு 
அவை பெற்றுள்ள பொறிகளின்‌ குறைவு மிகுதிகட்‌ 
Gajus குறைந்தும்‌ வளர்ந்தும்‌ அமைந்த Dos 
தினைப்‌ பண்டைத்‌ தமிழர்‌ நுணுகி ஆராய்ந்து 
உயிர்களை ஓரறிவுயிர்‌ முதல்‌ ஆறறிவுயிர்‌ ஈறாகப்‌ 
பகுத்துணரும்‌ தெளிவு பெற்றார்கள்‌. காணா 
மரபினவாகிய உயிர்த்‌ தொகுதிகளை அவை பெற்‌ 
றுள்ள காணப்படும்‌ உடம்பினாற்‌ கண்டுணர்ந்து 


உடம்பின்கண்‌ அமைந்துள்ள அறிகருவிகளின்‌ வாயி 
லாக அறுவகை யுயிர்களாகப்‌ பகுத்த முறையினை, 


“ஒன்றி வதுவே உற்றறி வதுவே 
இரண்டறி வதுவே அதனொடு நாவே 
மூன்றறி வதுவே அவற்றொடு மூக்கே 
தான்கறி வதுவே அவற்றொடு கண்ணே 
ஐந்தறி வதுவே அவற்றொடு செவியே 
ஆறறி வதுவே அவற்றொடு மனனே 
நேரிதின்‌ உணர்ந்தோர்‌ நெறிப்படுத்‌ இினரே *” 


என மரபியலில்‌ தொல்காப்பியனார்‌ விரித்துக்‌ கூறி 
யுள்ளார்‌. இங்ஙனம்‌ பகுத்துரைக்கப்படும்‌ எல்லா 
வுயிர்களுக்கும்‌ இன்பத்தின்பால்‌ வேட்கை நிகழும்‌ 
என்பது *“எல்லாவுயிர்க்கும்‌ இன்பமென்பது, தான 
மர்ந்து வரூ௨ மேவற்றாகும்‌”” (பொருளியல்‌- 29) என 
வரும்‌ தொல்காப்பிய நூற்பாவால்‌ இனிது விளங்‌ 
கும்‌. இங்ஙனம்‌ உடம்பொடு கூடி வாழும்‌ உயிர்‌ 
களை அவை பெற்றுள்ள உடம்பினின்றும்‌ பிரிப்ப 
தொரு தெய்வ ஆற்றல்‌ உண்டென்பதும்‌ அதனை 
மாற்றும்‌ வன்மை உயிர்கட்கு இல்லை என்பதும்‌ 
ஆகியவுண்மையினை *மாற்றருங்‌ கூற்றஞ்‌ சாற்றிய 
பெருமையும்‌” என்ற தொடராலும்‌, இவ்வுலகிற்‌ பல 
Gb மாய்ந்தொழியத்‌ தான்‌ மட்டும்‌ மறையாது 
யாக்கை நிலையாமையை விளக்கும்‌ அடையாளமாக 
எஞ்சி நிற்பது புறங்காடு மட்டுமே என்பதனை 
‘wet தலை யுலகத்து மரபு நன்கறியப்‌ பலர்செலச்‌ 
செல்லாக்‌ காடு வாழ்த்து' என வரும்‌ துறைப்‌ பொரு 
ளானும்‌ தொல்காப்பியர்‌ தெளிவுபடுத்தியுள்ளார்‌. 
இவ்வாறே  *மன்னாப்பொருட்‌ Dewi’ என்ற 
தொடராற்‌ செல்வம்‌ நிலையாமையையும்‌, “நாளது 
சின்மை' என்ற தொடரால்‌ யாக்கை நிலையாமையை 
யும்‌, *இளமைய தருமை” என்ற தொடரால்‌ இளமை 
நிலையாமையையும்‌ ஆசிரியர்‌ அறிவுறுத்தியுள்ளமை 
இங்கு மனங்‌ கொளத்‌ தகுவதாகும்‌. 


இளமை நிலையாமை, யாக்கை நிலையாமை, 
செல்வம்‌ நிலையாமை எனப்‌ பல்லாற்றானும்‌ நிலை 
பேறில்லாத இவ்வுலகியல்‌ வாழ்வினை நன்குணர்ந்த 
வாழ்வு நிலையற்றதெனக்‌ கருதி 
விலகுதல்‌ கூடாதென்பதும்‌, இவ்வாறு ஒரு நிலையில்‌ 
நில்லாத இவ்வுலகயல்‌ கூறுகளைப்‌ பற்றுக்‌ 
கோடாகப்‌ பற்றி நின்றே உயிர்க்கு உறுதி பயக்கும்‌ 
நற்பொருள்களைத்‌ தேடிக்‌ கொள்ளுதல்‌ வேண்டும்‌ 


வர்கள்‌ உலக 


என்பதும்‌, 'இன்னாதம்ம இவ்வுலகம்‌, 
இனிய காண்க இதன்‌ இயல்புணர்ந்‌ தோரே” 
என்றவாறு உலகியல்‌ வாழ்வில்‌ நேரும்‌ பல 


வகைத்‌ தடைகளை எதிர்த்து நின்று நில்லாதவற்‌ 
றால்‌ நிலையுடையனவற்றையடைதலே காஞ்சித்‌ 


Digitized by Nola Foundation. 
noolaham.org | aavanaham.org 


இணையாகிய ஜழுகலாறென்பதும்‌ தொல்‌ 
காப்பியனார்‌ முதலிய பண்டைத்‌ தமிழ்ச்‌ சான்றோர்‌ 
மேற்கொண்டொழுகிய தமிழ்நெறிக்‌ கொள்கை 
யாகும்‌. 


மக்கட்‌ குலத்தாரை உயர்திணையென உயர்த்து 
வது மனவுணர்வின்பாற்பட்ட நல்லொழுக்கமே. 
மேன்மேலும்‌ உயர்வைத்‌ தருவது ஒழுக்கமேயாத 
லின்‌ அதனைத்‌ தம்‌ உயிரினுஞ்‌ சிறந்ததாகத்‌ தமிழ்‌ 
முன்னோர்‌ கடைப்பிடித்தொழுகனர்‌. ஒழுக்க 
நெறியினை அடிப்படையாகக்‌ கொண்டே தமிழ்‌ 
மக்களது குடும்ப வாழ்வும்‌ அரசியல்‌ வாழ்வும்‌ உருப்‌ 
பெற்று வளர்ந்தன.  இவ்வுலயெல்‌ வாழ்வுக்கு 
இன்றிமையமையாச்‌ சிறப்புடையதாக அறிவறிந்த 
நன்மக்களால்‌ வலியுறுத்துரைக்கப்பட்டதே “கட்‌ 
டீமை ஒழுக்கம்‌” என்றும்‌, அவ்வொழுக்க நெறியிற்‌ 
சிறிதும்‌ வழுவாது வாழுஞ்‌ சான்றோரது சால்பினது 
வெற்றி யாவரும்‌ கண்டு மகிழ்ந்து போற்றுதற்குரிய 
தல்ல காட்சியாகும்‌ என்பார்‌ *கட்டமை. யொழுக்கத்‌ 
துக்‌ கண்ணுமை' என்றும்‌ ஒழுக்கத்தினது விழுப்பத்‌ 
இனை வற்புறுத்துவர்‌ தொல்காப்பியர்‌. ஒழுக்கத்‌ 
தைப்‌ பேணாது தலைவன்‌ வழுவியது கண்டு வருந்‌ 
Bu தலைவி, தன்‌ கணவனது பழிநிலைக்கு நாணிய 
செய்தியைப்‌ “பேணா ஒழுக்கம்‌ நாணிய பொரு 
ளினும்‌ 'என்ற தொடராலும்‌, பெரியோர்க்கு ஒழுக்‌ 
கமே பெருமை தரும்‌ எனத்‌ தோழி வற்புறுத்தும்‌ 
செய்தியினைப்‌ *பெரியோரொழுக்கம்‌ பெரிது எனக்‌ 
கிளந்து' என்னுந்‌ தொடராலும்‌ அறிவுறுத்துவர்‌ 
தொல்காப்பியர்‌. உயிரினும்‌ ஓம்பப்படும்‌ ஒழுக்க 
நெறியினைக்‌ குறிக்‌ கொள்ளாது ஒருவர்‌ பிறர்க்குச்‌ 
செய்த கொடுஞ்செயல்‌, செய்த அவரையே பற்றி 
வருத்தும்‌ என்பதனைக்‌ *கொடியோர்‌ கொடுமை 
Qb’ எனத்‌ தம்‌ காலத்தில்‌ வழங்கிய பழமொழி 
யில்‌ வைத்துத்‌ தொல்காப்பியர்‌ அறிவுறுத்துந்‌ திறம்‌ 
நினைக்கத்‌ தகுவதாகும்‌. 


எல்லாவுயிர்களாலும்‌ விரும்பி நுகரப்படுவது 
இன்பம்‌. இன்பத்திற்குக்‌ காரணமாக, ஈட்டப்படு 
வது பொருள்‌. பிறர்க்குத்‌ தீங்கு நினையாது மாசற்ற 
மனத்துடன்‌ பொருள்‌ செய்தொழுகுதல்‌ அறம்‌. 
துகர்தல்‌ வேட்கைமுறை பற்றி இன்பம்‌, பொருள்‌, 
அறம்‌ எனவும்‌, செய்கைமுறை பற்றி அறம்‌ 
பொருள்‌ இன்பம்‌ எனவும்‌ எண்ணுதல்‌ மரபு. அறத்‌ 
தினாற்‌ பொருள்‌ ஆக்கி அப்‌ பொருளால்‌ இன்பம்‌ 
துகர்தலே மக்களது நல்வாழ்க்கை முறையாகும்‌. 
இவ்வாறு மூன்று பகுதிகளாக நிகழும்‌ மக்களது 
வாழ்வியலை மூன்றன்‌ பகுதி என்பர்‌ தொல்காப்பி 
யர்‌. உலகியல்‌ நூலாகிய திருக்குறளை இயற்றிய 
திருவள்ளுவரும்‌ தொல்காப்பியனார்‌ குறித்த முறை 
யிலேயே அறம்‌ பொருள்‌' இன்பம்‌ என்னும்‌ முப்‌ 
பால்களாகத்‌ திருக்குறளை வகுத்தருளிச்‌ செய்தமை 
இங்கு ஒப்பு நோக்கற்பாலதாகும்‌. 


சிறப்புடை மரபிற்‌ பொருளும்‌ இன்பமும்‌ அறத்‌ 
இன்‌ வழிப்படும்‌ எனவும்‌, அறத்தின்‌ வழி வாராப்‌ 
பொருளை அறிவுடையோர்‌ அறவே ஒதுக்குதல்‌ 
வேண்டும்‌ எனவும்‌, அறத்தான்‌ வருவதே இன்பம்‌ 
எனவும்‌ பண்டைத்‌ தமிழ்ச்‌ சான்றோர்‌ அறிவுறுத்தி 
யுள்ளனர்‌. அறமே வலியுடையது என்பதும்‌ அழுக்‌ 
காறு அவா வெகுளி முதலிய மன மாசின்றி மக்க 
ளாற்‌ செய்யப்படும்‌ எல்லா அறங்களுக்கும்‌ நிலைக்‌ 
களமாகத்‌ திகழ்வோன்‌ அறவாழியந்தணனாகதிய 
இறைவனொருவனே என்பதும்‌ திருவள்ளுவர்‌ 
துணிபாகும்‌. 


எனவே, உலக முதல்வனாகிய இறைவன்‌ ஒருவன்‌ 
உளன்‌ என்றும்‌ அவன்‌ அறக்கடலாக விளங்கும்‌ 
அருளாளன்‌ என்றும்‌ தெளிந்து, அவனது அருள்‌ 
வழி நின்று மக்களாற்‌ செய்யப்படும்‌ நற்செயல்களே 
மெய்ம்மையான நல்லறங்களாகும்‌ என்பதும்‌ இறை 
யுணர்வின்றித்‌ தான்‌ என்னும்‌ முனைப்புடன்‌ செய்‌ 
யப்படுஞ்‌ செயல்கள்‌ அறமாகா என்பதும்‌ திரு 
வள்ளுவர்‌ கருத்தாதல்‌ உய்த்துணரப்படும்‌. 


**நின்குணம்‌ எதிர்கொண்டோர்‌ அறங்கொண் 
டோர்‌ அல்லதை 

மன்குண முடையோர்‌ மாதவர்‌ வணங்கியோர்‌ 
செறுதீ நெஞ்சத்துச்‌ Aor By. னோரும்‌ [அல்லதை 
சேரா வறத்துச்‌ சீறி லோரும்‌ 
அழிதவப்‌ படிவத்து அயரி யோரும்‌ 
“மறுபிறப்பு இல்‌' எனும்‌ மடவோருஞ்‌ சேரார்‌ 
நின்னிழல்‌ அன்னோ ரல்லது இன்னோர்‌ 

. சேர்வார்‌ ஆதலின்‌ யாஅம்‌ இரப்பவை 
பொருளும்‌ பொன்னும்‌ போகமும்‌ அல்ல நின்பால்‌ 
அருளும்‌ அன்பும்‌ அறனும்‌ மூன்றும்‌ 
உருளிணர்க்‌ கடம்பின்‌ ஒலிதா ரோயே”* 


(பரிபாடல்‌, 5:71-81) 


எனக்‌ கடுவன்‌ இளவெயினனார்‌ என்னும்‌ புலவர்‌ 
திருப்பரங்குன்றத்துச்‌ செவ்வேளைப்‌ பரவிப்‌ 
போற்றிய பரிபாடற்‌ பகுதி, எல்லாம்‌ வல்ல இறைவன்‌ 
உண்மையினை யுணர்ந்தசான்றோர்‌ அவனது அருட்‌ 
குணமாகிய திருவருட்‌ குறிப்பின்வழி ஒழுகத்‌ தெய்‌ 
வந்‌ தெளிந்த தவச்‌ செல்வர்களை வணங்கிப்‌ பொரு 
ளையும்‌ பொன்னையும்‌ போகத்தையும்‌ வேண்டாது 
இறைவனது திருவருளையும்‌ அதனைப்‌ பெறுதற்‌ 
குத்‌ தாம்‌ செய்யும்‌ அன்பினையும்‌ அவ்விரண்டாலும்‌ 
வரும்‌. அறவுணர்வினையும்‌ வேண்டுவர்‌ என்னும்‌ 
மெய்ம்மையினை விளக்குவதுடன்‌, பெரியோரைப்‌ 
பணியாதாரும்‌ வெகுளி மிக்க நெஞ்சத்தினரும்‌ அற 
நெறியில்‌ ஒழுகாதாரும்‌ கூடாவொழுக்கமுடை 
யாரும்‌ “இப்‌ பிறப்பின்‌ நுகர்ச்சியேயுளது மறுபிறப்பு 
என்பது இல்லை” என்னும்‌ கொள்கையாளரும்‌ இறை 
வனது திருவருளுக்கு உரியராகார்‌ என்பதனையும்‌ 
நன்கு வற்புறுத்துதல்‌ காணலாம்‌. 


Digitized by Noolalt#d Foundation. 
noolaham.org | aavanaham.org 


மிழ்நாட்டில்‌ நெடுங்காலமாக 


நாளிதழ்களும்‌ 
வார இதழ்களும்‌ வெளியாகி . வருகின்றன. 
ஒரு நூற்றாண்டுக்கு முன்பே கிறித்துவப்‌ பாதிரி 


மார்கள்‌ முதன்‌ முதலாக ஒரு வார இதழைத்‌ 
தொடங்கினார்கள்‌. கிறித்துவ மதக்‌ கொள்சை 
களைப்‌ பரப்புவதே அவர்கள்‌ நோக்கமாக இருந்‌ 
தாலும்‌ ஓரளவு செய்திகளையும்‌ அவை வெளியிட்‌ 
டன. அக்காலத்தில்‌ இதழ்கள்‌ தமிழ்‌ நாட்டுக்குப்‌ 
புதியவை ஆதலின்‌ அவற்றை மக்கள்‌ விரும்பிப்‌ 
படித்தனர்‌. என்றாலும்‌, நாட்டு நடப்புகளை முழு 
மையாக வெளியிடும்‌ கடமையை அவை செய்யாமை 
யின்‌ மக்களுக்கு மனநிறைவு ஏற்படவில்லை. ஆகவே, 
வீராசாமி செட்டியார்‌ என்பவர்‌ இனவர்த்தமானி 
என்ற நாளிதழைத்‌ தொடங்கி நடத்தி வந்தார்‌. 


அவர்‌ சென்னை மாகாணப்‌ பள்ளியில்‌ (அதுவே 
இன்று மாநிலக்‌ கல்லூரியாக வளர்ந்து விளங்கு 
கிறது) தமிழாசிரியராக இருந்தார்‌. அவர்‌ ‘Bor 
வர்த்தமானியில்‌ செய்திகளை வெளியிட்டதோடு 
பலருக்கும்‌ பயன்படும்‌ கட்டுரைகளையும்‌ எழு 
தினார்‌. தீத வாத்திய விநோதம்‌, புலவர்கள்‌ 
வரலாறு முதலியன அதில்‌ இடம்‌ பெற்றன. 
அறிவுக்கு உணவாக இருந்த அவை மக்களின்‌ 
கவனத்தை ஈர்த்தன. புலவர்கள்‌ வரலாறுகளில்‌ 
கற்பனையும்‌ கலந்து அவர்‌ எழுதினார்‌. வெவ்வேறு 
காலத்தில்‌ வாழ்ந்த புலவர்களை ஒரே காலத்தில்‌ 
இருந்தவராகக்‌ காட்டி அவர்களிடையே நிகழ்ந்‌ 
தனவாகப்‌ பல கற்பனை நிகழ்ச்க/ளை அமைத்‌ 
துச்‌ சுவை நிரம்பிய கதைகளைப்‌ போல எழுதி 
னார்‌. கால வழு அமைந்தனவாக இருந்தாலும்‌ 


“வாச sarkig இ, வா, ஜகற்நாதன்‌ 


சுவைபட அமைந்தமையால்‌ அவை தமிழ்‌ மக்க 
ளால்‌ போற்றப்‌ பெற்றன. அந்த வகையில்‌ கம்ப 
ரும்‌ ஒட்டக்கூத்தரும்‌ ஒளவையும்‌ புகழேந்தியும்‌ 
ஒரே காலத்தில்‌ வாழ்ந்தவராகவும்‌, தமக்குள்ளே 
இகல்கொண்டு பாட்டுகளைப்‌ பாடியதாகவும்‌ எழு 
தினார்‌. பிறகு அவற்றையெல்லாம்‌ தொகுத்து, 
“விநோதரஸ மஞ்சரி” என்ற பெயரொடு ஒரு 
புத்தகமாக வெளியிட்டார்‌. பல பதிப்புகள்‌ 
வெளியாயின. நாட்டில்‌ உள்ளவர்கள்‌ அதில்‌ உள்ள 
வரலாறுகளையே மெய்யானவையாக எண்ணிப்‌ 
பேசத்‌ தலைப்பட்டனர்‌. புலவர்களின்‌ கால வரை 
யறையோ, “அவர்களின்‌. கவிகளின்‌ தராதரமோ 
அந்தக்‌ கதைகளில்‌ இல்லை. என்றாலும்‌, ஓரளவு 
புலவர்களைப்‌ பற்றித்‌ தெரிந்துகொள்ள அவை 
உதவின. அதற்கு முன்பே “தமிழ்‌ நாவலர்‌ சரிதை” 
என்ற நூல்‌ ஒன்று பல தனிப்பாடல்களைத்‌ 
தொகுத்துச்‌ சிறு குறிப்புகளுடன்‌ வெளியாயிற்று. 
Aw தனிப்பாடல்களைத்‌ தொகுத்து அமைத்த 
தனிப்பாடல்‌ திரட்டும்‌ வெளியாயிற்று. சந்திர 
சேகர பண்டிதர்‌ என்பவர்‌ இந்தத்‌ தனிப்பாடல்‌ 
திரட்டை வெளியிட்டார்‌. 


செய்தித்தாள்களைத்‌ தமிழ்‌ மக்கள்‌ விரும்பிப்‌ 
படிக்கும்‌ இயல்பையும்‌ பத்திரிகையின்‌ இன்றியமை 
யாமையையும்‌ உணர்ந்த அமரர்‌ ஜி. சுப்பிரமணிய 
ஐயர்‌ ஆங்கில நாளிதழாகிய இந்துவைத்‌ தொடங்‌ 
தினார்‌. சல ஆண்டுகளுக்குப்‌ பின்‌ தமிழ்‌ இதழ்‌ 
ஒன்றை வெளியிடலானார்‌. இந்தியத்‌ தேசியக்‌ 
காங்கிரஸ்‌ தோன்றுவதற்கு முன்பே, சுதேசமித்திரன்‌ 
என்ற பெயரோடு அந்த தாளிதழை 


125 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


வெளியிடலானார்‌. மூதலில்‌ வார இதழாகவும்‌ 
பிறகு வாரம்‌ மும்முறையாகவும்‌ அப்பால்‌ நாளித 
மாகவும்‌ அது வெளி வரலாயிற்று. நடுநிலையில்‌ 
நின்று செய்திகளை வெளியிட்டதனால்‌ அது தமிழ்‌ 
மக்களின்‌ அன்புக்கு உரியதாயிற்று, பத்திரிகை 
என்றாலே சுதேசமித்திரன்‌ என்ற நினைப்பு 
மக்களிடையே பரவியது. 


செய்திகளை வழங்குவதோடு பல நல்ல பய 
னுள்ள கட்டுரைகளையும்‌ அதில்‌ வெளியிடலானார்‌. 
அதனால்‌ அதைப்‌ பலர்‌ போற்றிப்‌ பாதுகாத்து 
வந்தனர்‌. தபால்மூலம்‌ இதழ்களை அனுப்பும்‌ 
பழக்கமே அப்போது இருந்து வந்தது. மாலையில்‌ 
வெளியாகி மறுநாள்‌ காலையில்‌ வெளியூர்களுக்குச்‌ 


சென்று செய்திகளைப்‌ பரப்பும்‌ பணியை அது 
செய்து வந்தது. 
நாளடைவில்‌ வேறு இதழ்களும்‌ தோன்றின. 


தேசபக்தன்‌ என்ற நாளிதழ்‌ ஒன்று மலரலாயிற்று. 
இரு. வி. கல்யாணசுந்தர முதலியாரை ஆசிரியராகக்‌ 
கொண்டு அது வெளிவந்தது. நல்ல தமிழில்‌ செய்தி 
களை அது வழங்கியது, இரு. வி. ௧. அவர்கள்‌ 
அதில்‌ சில கட்டுரைகளையும்‌ எழுதிவந்தார்‌. இந்தி 
யாவில்‌ தேசிய உணர்ச்சி முளைத்துக்‌ கால்கொண்ட 
காலம்‌ அது. ஆகவே, தேசிய உணர்ச்சியை எழுப்‌ 
பும்‌ கருவியாகவும்‌ 'தேசபக்தன்‌' இயங்கியது. அதன்‌ 
பெயரே அந்த உணர்ச்சியை உண்டாக்கும்‌ கருவி 
AG என்பதைப்‌ புலப்படுத்தியது. 


திலகரைத்‌ தம்முடைய தலைவராகக்‌ கொண்டு 
வளர்ந்து வந்த தேச விடுதலை இயக்கத்தின்‌ 
கொள்கைகளை அந்தப்‌ பத்திரிகை பரப்பியது. 
அதனால்‌ அரசினருடைய கண்காணிப்புக்கும்‌ 
அடக்குமுறைக்கும்‌ ௮து உள்ளாகியது என்றாலும்‌ 
அது தன்‌ சுடமையை ஆற்றுவதினின்றும்‌ பிறழ 
வில்லை. திரு.வி.க. வுக்குப்‌ பிறகு வ.வே.சு. ஐயர்‌ 
அந்த நாளிதழின்‌ ஆசிரியரானார்‌. திரு. வி.க. 
நவசக்தி என்ற வார இதழைத்‌ தொடங்கி 
நடத்தி வந்தார்‌. 


சுதேசமித்திரன்‌, தேசபக்தன்‌ என்னும்‌ இரண்டும்‌ 
தமிழில்‌ சிறந்த நாளிதழ்களாக நிலவின. செய்தி 
களுக்குச்‌ சிறப்பை அளித்துத்‌ தமிழ்‌ நடைக்கு அவ்‌ 
வளவு சிறப்பை அளிக்காமல்‌ இருந்தது சுதேச 
மித்திரன்‌. செய்திகளை வெளிப்படுத்துவதோடு 
நல்ல தமிழ்‌ நடையில்‌ அவற்றை விரித்துரைக்கும்‌. 
பணியில்‌ தேசபக்தன்‌ சிறந்து நின்றது. 


அந்தக்‌ காலத்தில்‌ சில வார இதழ்களும்‌ மாத 
இதழ்களும்‌ தோன்றின. விசாலாட்சியம்மாள்‌ ‘ads 
காகிணி' என்ற இதழைத்‌ தொடங்கினார்‌. அவ 
ருடைய சகோதரராகிய நடராஜ ஐயர்‌ லோகோ 
பகாரி என்ற வார இதழைத்‌ தொடங்கி நடத்தி 
வந்தார்‌. லோகோபகாரியில்‌ சமய சம்பந்தமான 


கட்டுரைகள்‌ வெளியாயின. தமிழ்நாட்டில்‌ சமயப்‌ 
பற்றுடையவர்கள்‌ மிகுதியாக இருந்தமையால்‌ 
அத்தப்‌ பத்திரிகை மக்களின்‌ ஆதரவைப்‌ பேற்றது, 
நடராஜ ஐயருக்குப்‌ பின்‌ வடிவேலு சேட்டியாரும்‌, 
பிறகு பரலி சு. நெல்லையப்பரும்‌ லோகோபகாரியை 
நடத்தி வந்தனர்‌. 


மதுரையில்‌ பாண்டித்துரைத்‌ தேவரின்‌ முயற்சி 
யால்‌ தமிழ்ச்‌ சங்கம்‌ எழுந்தது. புலவர்களுக்குத்‌ 
தேர்வு வைத்துப்‌ பட்டம்‌ அளிக்கும்‌ பணியை அது 
புரித்தது. அந்தச்‌ சங்கத்தின்‌ வெளியீடாகச்‌ 
செந்தமிழ்‌ என்ற பெயரோடு ஒரு மாத இதழ்‌ தோன்‌ 
றியது. மகாவித்துவான்‌ ரா. இராகவையங்கார்‌ 
தொடக்கத்தில்‌ அதன்‌ ஆசிரியராக இருந்தார்‌. பல 
இலக்கிய இலக்கணக்‌ கட்டுரைகள்‌ அதில்‌ வெளி 
யாயின. அதில்‌ வந்த கட்டுரைகள்‌ ஆராய்ச்சியாளர்‌ 
மேற்கோளாகக்‌ காட்டும்‌ வகையில்‌ சிறந்து விளங்‌ 
இன. ரா. இராகவையங்காருக்குப்‌ பிறகு அமரர்‌ 
மு. இராகவையங்கார்‌ அந்த இதழின்‌ ஆசிரியரானார்‌. 
தமிழ்நாட்டில்‌ வாழ்ந்த பேரும்புலவர்கள்‌ அதில்‌ 
ஆராய்ச்சிக்‌ சுட்டுரைகளை எழுதினார்கள்‌. 


வேறு சல மாத இதழ்கள்‌ தோன்றின. ஆனந்த 
போதினி என்ற இதழை நா. முனிசாமி முதலியார்‌ 
தொடங்கி நடத்தலானார்‌. பல ஆங்கில நாவல்‌ 
களைத்‌ தமிழில்‌ ஓரளவு தழுவி எழுதிய ஆரணி 
குப்புசாமி முதலியார்‌ அதன்‌ ஆசிரியராக இருந்தார்‌. 
நாற்பதே பக்கங்கள்‌ கொண்ட ஆனந்தபோ தினியை 
இரண்டணாவுக்குத்‌ தந்தார்கள்‌. சந்தாதாரர்கள்‌ 
பலர்‌ சேர்ந்தார்கள்‌. வரையறையாக இன்ன வகை 
யான கட்டுரைகளைத்தான்‌ வெளியிடுவது என்ற 
திட்டம்‌ அந்தப்‌ பத்திரிசைக்கு இருந்தது. முதலில்‌ 
தாயுமானவர்‌ பாடல்‌ ஒன்று, பிறகு ஒரு தலையங்‌ 
கம்‌, அப்பால்‌ கட்டுரைகள்‌, ஒரு நாவலின்‌ சில 
பக்கங்கள்‌, கடைசியில்‌ அந்த மாதப்‌ பஞ்சாங்கம்‌ 
என்ற பகுதிகளோடு அந்த மாத இதழ்‌ வெளி 
யாயிற்று. அந்தக்‌ காலத்தில்‌ இருபதினாயிரம்‌ 
சந்தாதாரர்கள்‌ அதற்கு இருந்தார்கள்‌. ஆண்டுச்‌ 
சந்தா ஒரு ரூபாய்‌. ஆனந்தபோதினி தமிழ்நாட்டில்‌ 


இறந்த மாதப்‌ பத்திரிகை என்ற பெயரைப்‌ 
பெற்றது. செந்தமிழ்‌ புலவர்களுக்கு உகந்த 
பத்திரிகையாகவும்‌, ஆனந்தபோதினி பொது 


மக்களுக்கு ஏற்ற மாத இதழாகவும்‌ அமைந்தன. 


பிறகு பலபல இதழ்கள்‌ தோன்றின. ஆனந்த 
குணபோதினி என்ற பத்திரிகை தோன்றி, பிறகு 
அமிர்தகுண போதினி ஆயிற்று. மு.ரா. கந்தசாமிக்‌ 
கவிராயர்‌ “விவேகபானு', “வித்தியாபானு' என்ற 
பத்திரிகைகளை நடத்தினார்‌. 


1906ஆம்‌ ஆண்டுக்கு முன்பே மகாகவி சுப்பிர 
மணிய பாரதியார்‌ இந்தியா என்ற பெயரோடு ஒரு 
வார இதழைத்‌ தொடங்கினார்‌. தேசிய உணர்ச்‌ 
சியை ஊட்டும்‌ கட்டுரைகளை எழுதினார்‌. முதன்‌ 


aa. 126 y 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


முதலாகக்‌ கார்ட்டூன்‌ என்ற உருவகச்‌ சித்திரங்களை 
அதில்‌ வெளியிட்டார்‌. ஆங்கில அரசினர்‌ அவருடைய 
செயலைக்‌ கண்காணித்து வந்தனர்‌. பிரிட்டிஷ்‌ 
இந்தியாவில்‌ தாம்‌ இருந்தால்‌ அடக்குமுறைக்கு 
இரையாகவேண்டிவரும்‌ என்பதை அவர்‌ உணர்ந்‌ 
தார்‌. ஆகவே, தேசிய வீரர்களின்‌ புகலிடமாக 
அக்காலத்தில்‌ விளங்கிய புதுச்சேரிக்கு அவர்‌ 
போனார்‌. அரவிந்தர்‌, வ.வே.சு. ஐயர்‌ முதலிய 


"தேசபக்தர்கள்‌ அங்கே சென்று தம்‌ தேசத்‌ தொண்டு 


களைச்‌ செய்து வந்தார்கள்‌. பாரதியார்‌ அங்கே 
சென்று சில சாலம்‌ இந்தியாவை நடத்தி 
வந்தார்‌, 


பங்காருபத்தர்‌ என்பவர்‌ 'சகலைமகள்‌' என்ற 
மாத இதழைச்‌ சில ஆண்டுகள்‌ புதுச்சேரியில்‌ நடத்‌ 
தினார்‌. 


வடுவூர்‌ துரைசாமி ஐயங்காரை ஆசிரியராகக்‌ 
கொண்டு ஆண்டுக்கு எட்டணாச்‌ சந்தாவை உடைய 
ஒற்றுமை என்ற பத்திரிகை சைதாப்பேட்டையில்‌ 
தோன்றியது. நாவல்களை எழுதும்‌ ஆற்றல்பெற்ற 
வடுவூரார்‌ மனோரஞ்சனி என்ற பெயருடன்‌ ஒரு 
மாத இதழைத்‌ தொடங்கினார்‌. அது முழுக்க 
முழுக்க அவருடைய நாவல்களையே வெளியிட்டது. 
அதன்‌ வெற்றியைக்‌ கண்ட ஆனந்தபோதினி 
வெளியீட்டாளர்‌, மனமோகனி என்ற நாவல்‌ 
பத்திரிகையாகிய மாத இதழை வெளியிடத்‌ தொடங்‌ 
கினார்கள்‌. ஆரணி குப்புசாமி முதலியாருடைய 
ஆங்கிலத்‌ தழுவல்‌ நாவல்கள்‌ அதில்‌ வெளியாயின. 
ஆனால்‌, அந்த இதழ்‌ தமிழ்நாட்டில்‌ வேரூன்ற 
வில்லை. 


அமரர்‌ வை. மு. கோதைநாயகி அம்மாள்‌ ஜகன்‌ 
மோனி என்ற மாத இதழைத்‌ தொடங்கினார்‌. 
வடுவராருடைய முறையைப்‌ பின்பற்றித்‌ தம்‌ 
முடைய நாவல்களை அதில்‌ அவர்‌ வெளியிட்டு வந்‌ 
தார்‌. வடுவூரார்‌ நடத்திய மனோரஞ்சனி நின்று 
விட்டதனால்‌ ஐகன்மோகினிக்கு மக்களின்‌ ஆதரவு 
கிடைத்தது. 


பைந்தமிழ்‌, பிரசண்ட விகடன்‌ முதலிய பத்திரி 
கைகள்‌ தோன்றின. விகடன்‌ என்ற பெயரோடு லெ 
இதழ்கள்‌ நடந்து வந்தன. ஆனந்த விகடன்‌ என்ற 
பத்திரிகை இந்த விகடன்‌ வரிசையில்‌ ஒன்ற. அதை 
ஒரு வீர சைவர்‌ நடத்தி வந்தார்‌. அமரர்‌ எஸ்‌. எஸ்‌. 
வாசன்‌ அதை விலைக்கு வாங்கித்‌ தாமே நடத்தத்‌ 
தொடங்கினார்‌. திருச்செங்கோடு காந்தி ஆசிர 
மத்தில்‌ தொண்டாற்றி லந்த அமரர்‌ ரா. இருஷ்ண 
மூர்த்தி (கல்‌) அதில்‌ தொடர்ந்து கட்டுரைகளை 
யும்‌ கதைகளையும்‌ எழுதிவந்தார்‌. பிறகு 
சென்னைக்கே வந்து அந்தப்‌ பத்திரிகையின்‌ 
ஆசிரியர்‌ ஆனார்‌. 


அவருடைய பேனாவில்‌ தமிழ்‌ மசள்‌ நடனமாடி 
னாள்‌ - ஆனந்த விகடன்‌ ஒளிவிளக்காகச்‌ 


சுடரலாயிற்று... தலையங்கங்கள்‌, கட்டுரை சுள்‌, கதை 
கள்‌ எழுதியதோடு சங்கீத விமரிசனத்தையும்‌ கல்கி 
எழுதினார்‌. தமிழ்நாட்டில்‌ மூலை முடுக்குகளி 
லெல்லாம்‌ ஆனந்த விகடன்‌ புகுந்து மக்களுக்கு 
மகிழ்ச்சியை ஊட்டியது. தேசியப்‌ போர்‌ உச்ச 
கட்டத்தில்‌ இருந்த காலமாதலின்‌ தலையங்கங்கள்‌ 
காரசாரமாக வெளிவந்தன. தொடர்கதைகளை 
யும்‌ கல்கி எழுதத்‌ தொடங்கினார்‌. நாளுக்கு நாள்‌ 
கல்கியின்‌ எழுத்தும்‌, அதனால்‌ ஆனந்த விகடனும்‌ 
மக்களுடைய உரையாடலில்‌ இடம்‌ பெற்றன. 


பிறகு கல்கி தம்முடைய பெயராலேயே ஒரு 
வாரப்‌ பத்திரிகையைத்‌ தொடங்கி நடத்தினார்‌. 
ஆனந்த விகடனுக்கு மஇப்புக்‌ குறையவில்லை. அது 
வும்‌ கல்கயும்‌ தமிழர்களின்‌ ஆதரவைப்‌ பெற்று 
இன்றளவும்‌ நடந்துகொண்டிருக்கின்றன. ஆனந்த 
விகடனுக்கு, கல்திக்குப்‌ பிறகு தேவன்‌ ஆசிரிய 
ரானார்‌. அவருடைய பயணக்‌ கட்டுரைகள்‌ சுவை 
யாக இருந்தன. தேவன்‌ அமரரான பிறகு வெவ்‌ 
வேறு ஆசிரியர்களின்‌ தொண்டை ஆனந்த விகடன்‌ 
பெற்றது. ஆசிரியர்‌ இன்னார்‌ என்று தெரியா 
விட்டாலும்‌ ஆனந்த விகடன்‌ தனியொரு நிறுவன 
மாகவே ஆகிவிட்டது. 


1932ஆம்‌ ஆண்டு மயிலாப்பூர்‌ 'லா ஐர்னல்‌' அச்‌ 
சகச்‌ சொந்தக்காரர்கள்‌ கலைமகள்‌ மாத இதழைத்‌ 
தொடங்கினர்‌. முதல்‌ மூன்று ஆண்டுகள்‌ அமரர்‌ 
டி. எஸ்‌, இராமச்சந்திரையர்‌ அதன்‌ ஆசிரியராக 
இருந்தார்‌. நல்ல வெள்ளைக்‌ காகிதத்தில்‌ அமைந்த 
அந்த இதழ்‌ முதலில்‌ ஆறணா விலையில்‌ வெளியா 
கியது. சரித்திரம்‌, சாஸ்திரம்‌, கதை, மகளிர்‌ 
பகுதி, சிறுவர்‌ பகுதி என்று சில பகுதிகளை வகுத்‌ 
துக்கொண்டு கட்டுரைகளையும்‌ கதைகளையும்‌ 
வெளியிடலாயிற்று. ஒவ்வொரு துறையிலும்‌ வல்லு 
நர்களான சில எழுத்தாளர்களை ஆசிரியக்‌ குழு 
வாகக்‌ கொண்டு தொடங்கிய அதற்கு அமரர்‌ டாக்‌ 
டர்‌ மகாமகோபாத்தியாய ௨. வே. 'சாமிநாதைய 
ர வர்களின்‌ முழு ஆதரவு கிடைத்தது. பண்டைத்‌ 
தமிழ்‌ நூல்களை வெளியிட்டுத்‌ தமிழில்‌ புதிய யுகத்‌ 
தைத்‌ தோற்றுவித்த அந்தப்‌ பெரியார்‌ தம்முடைய 
வாழ்க்கை நிகழ்ச்சிகளையும்‌ புலவர்களின்‌ வரலாறு 
களையும்‌ தொடர்ந்து எழுதி வந்தார்‌. தெளிந்த 
நீரைப்‌ போன்ற அவருடைய நடையும்‌, கட்டுரை 
களும்‌, வெளியான நிகழ்ச்சிகளும்‌ தமிழ்‌ மக்களைக்‌ 
கவர்ந்தன. பதிப்பாசிரியராக விளங்கிய அப்‌ பெரு 
மானுடைய உரைநடை வளத்துக்குப்‌ போக்குவீடா 
கக்‌ கலைமகள்‌ அமைந்தது. அதோடு சில ஆண்டுகள்‌ 
பழைய நூல்களைப்‌ பகுதி பகுதியாகக்‌ கலைமகளில்‌ 
வெளியிட்டு வந்தார்‌. அக்காலத்தில்‌ கலைமகளை 
எடுத்தால்‌ முதலில்‌ அவருடைய கட்டுரையும்‌ 
இறுதியில்‌ அவருடைய பதிப்பு நூலும்‌ இருமருங்கும்‌ 
அணி செய்ததைக்‌ காணலாம்‌. வேறு பல அறிஞர்‌ 
களும்‌ கலைமகளின்‌ பக்கங்களுக்கு ஊட்டம்‌ ஊட்டி 
வந்தனர்‌. 


127 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


முதலில்‌ சிறுகதைகளுக்கு அவ்வளவு சிறப்பான 
இடத்தை வழங்காமல்‌ இருந்த கலைமகள்‌ 
நாளடைவில்‌ சிறுகதைகளுக்கும்‌ நாவல்களுக்கும்‌ 
பெரும்பாலான 'பக்கங்களை ஒதுக்கியது. ஆராய்ச்‌ 
சிக்‌ கட்டுரைகள்‌ வந்தாலும்‌ சிறுகதைகள்‌ தரமாக 
இருந்தமையால்‌ அவற்றிற்கு மதிப்பு வளர்ந்தது. 
தமிழ்நாட்டில்‌ தோன்றிய புகழ்‌ மூத்த எழுத்தாளர்‌ 
கள்‌ யாவருமே அதில்‌ எழுதினார்கள்‌. சுலைமகளில்‌ 
தங்கள்‌ படைப்பு வெளிவருவதில்‌ பெருமை அடைந்‌ 
தார்கள்‌. இன்றும்‌ கலைமகள்‌ தன்‌ தமிழ்ப்பணியை 
நல்ல முறையில்‌ ஆற்றி வருகிறது. 


தமிழ்ப்‌ பத்திரிகை உலகத்தில்‌ ஒரு புதிய விடி 
வெள்ளி முளைத்தது. குமுதம்‌ என்ற பெயரில்‌ 
தோன்றிய பத்திரிகை வார இதழாக வளர்ந்து புதிய 
புதிய துறைகளை மக்களுக்கு அறிமுகப்படுத்தலா 
யிற்று. இந்தியாவிலுள்ள பொதுப்‌ பத்திரிகை எதற்‌ 
கும்‌ இல்லாத வகையில்‌ அதற்கு விற்பனை மிகுதி 
யாயிற்று. அவ்வப்போது முறைகளை மாற்றியும்‌, 
புதிய துறைகளைத்‌ தோற்றுவித்தும்‌ புதுமைப்‌ 
பொலிவோடு நடைபோடும்‌ குமுதம்‌” இன்று 
அநேகமாக ஒவ்வொரு தமிழர்‌ கையிலும்‌ இருக்கும்‌ 
வகையில்‌ பரந்து விரிந்து விளங்குகிறது. 


பல ஆண்டுகளுக்கு முன்பு அமரர்‌ வ.ரா. மணிக்‌ 
கொடி என்ற வார இதழைத்‌ தொடங்கினார்‌. அமரர்‌ 
கு. சினிவாசன்‌ அதை: வெளியிடும்‌. பொறுப்பை 
ஏற்றுக்கொண்டார்‌. ' வரா: தம்முடைய நடைச்‌ 
சித்திரங்களை அதில்‌ வெளியிட்டார்‌. சில காலம்‌ 
வார இதழாக இருந்து அது பிறகு புத்தக வடிவில்‌ 
மாதப்‌ பத்திரிகை ஆயிற்று. இரு. பி. எஸ்‌. ராமை 
யாவும்‌. திரு. இ. ரா.-வும்‌ ஆசிரியர்களாக இருந்து 
நடத்தி வந்தார்கள்‌. எழுத்தாளர்களின்‌ அன்புக்குப்‌ 
பாத்திரமான அது, பிறகு நின்றுபோயிற்று, ஆயி 
னும்‌ எழுத்தாளர்கள்‌ அதை இன்றும்‌ நினைவு 
கூர்ந்து மகிழ்கிறார்கள்‌. 


ஒரு பத்திரிகையில்‌ இருந்து பணியாற்றிய ஆசிரி 
யர்கள்‌ அதிலிருந்து பிரிந்து தனியே இதழ்களைத்‌ 
தொடங்கி நடத்தியதற்குப்‌ பல சான்றுகளைக்‌ கூற 
லாம்‌. ஆனந்த விகடனிலிருந்து பிரிந்த அமரர்‌ 
ரா. கிருஷ்ணமூர்த்தி ‘oR’ mus தொடங்கினார்‌. 
அப்படியே வஸந்தன்‌ என்பவர்‌ ஒரு பத்திரிகையை 
நடத்தினார்‌. இதயம்‌ பேசுறது இரு. .மணியன்‌ 
ஆனந்த விகடனிலிருந்து பிரிந்து, பிறகு தொடங்கி 
நடத்தி வருவது, “குங்குமம்‌ என்ற பத்திரிகை 
யின்‌ ஆசிரியராக இருந்த இரு; சாவி (சா. விசுவ 
நாதன்‌) அவர்கள்‌ இப்பொழுது சாவி என்ற ஒரு 
பத்திரிகையை நடத்தி வருகிறார்‌. 


கவிஞர்‌ திரு. கண்ணதாசன்‌ தம்‌ பெயரால்‌ ஒரு 
பத்திரிகையை நடத்தி வருகிறார்‌. - அதில்‌ பெரும்‌ 
பாலும்‌ கவிதைகளே இடம்‌ பெறுகின்றன. அமரர்‌ 
பாரதிதாசன்‌ அவர்கள்‌ 'பல ஆண்டுகளுக்கு முன்‌ 
மகாகவி பாரதி தேஜோமண்டலம்‌ என்ற கவிதைப்‌ 
பத்திரிகையை வெளியிட்டார்‌. கவியமுது, வானம்பாடி 
என்ற  கவிதையிதழ்கள்‌ சில இன்றும்‌ நடந்து 
வருகின்றன. 


நாளிதழ்கள்‌ பல. இப்போது தோன்றிவிட்டன. 
கட்சிச்‌ சார்புள்ளவை பல. தினமணி தோன்றி பல 
ஆண்டுகள்‌ ஆயின. இன்று தமிழ்‌ மக்களின்‌ அமோக 
மான ஆதரவைப்‌ பெற்று அது நடைபோடுதிறது. 
வார அநுபந்தமாகிய தினமணி சுடரில்‌ பல பய 
னுள்ள கட்டுரைகள்‌ வெளிவருகின்றன. இனமணி 
கதிர்‌ என்ற வார இதழையும்‌ இனமணி நிறுவனத்‌ 
தார்‌ நடத்துகின்றனர்‌. சென்னையிலும்‌ மதுரை 
யிலும்‌ தனித்தனி பதிப்பாகத்‌ இனமணி வெளி 
யாறெது. 


மாவட்டங்களில்‌ சில பத்திரிகைகள்‌ தோன்றி 
யுள்ளன. மதுரை, கோவை, நாகர்கோயில்‌ முதலிய 
இடங்களிலிருந்து சில இதழ்கள்‌ வெளிவருகின்றன. 
சென்னை மாநகரிலிரு ந்து வெளியாகும்‌ 
பத்திரிகைகளுக்கு உள்ள மதிப்பை அவை 
பெறுவதில்லை. 


பெரியார்‌ தொடங்கிய விடுதலையும்‌, கம்யூனிஸ்‌ 
டுக்‌ கட்சியின்‌ இதழாகிய. ஜனசக்தியும்‌ தம்‌. கட்சிக்‌ 
கொள்கைகளைப்‌ பரப்பி வருகின்றன; சமயத்‌ 
துறையில்‌ பல மாதப்‌ பத்திரிகைகள்‌ உள்ளன. 
அவற்றில்‌ இராமகிருஷ்ண மடத்தார்‌ வெளியிடும்‌ 
இராமூருஷ்ண விஜயமும்‌, ஸ்ரீசித்பவானந்தர்‌ வெளி 
யிடும்‌ தர்மசக்கரமும்‌ குறிப்பிடத்தக்கவை தமிழ்‌ 
நாட்டிலுள்ள சைவ மடமாகிய தருமபுரம்‌ 
ஆதீனத்திலிருந்து ஞானசம்பந்தம்‌ என்ற மாத 
இதழும்‌, திருப்பனந்தாள்‌ காசி மடத்திலிருந்து 
குமரகுருபரர்‌ என்ற திங்கள்‌ இதழும்‌ மலர்கின்றன. 


தோன்றி மறைந்த நாளிதழ்களும்‌ வாரப்‌ ப.த்‌.திரி 
கைகளும்‌ மாத சஞ்சிகைகளும்‌ பல. ஹனுமான்‌, 
ஹிந்துஸ்தான்‌ என்ற வாரப்‌ பத்திரிகைகள்‌ நல்ல 
முறையில்‌ நடந்து வந்தவை. 


கலைமகள்‌ காரியாலத்தார்‌ வெளியிடும்‌ மஞ்சரி 
ஒரு புதிய முறையில்‌ அமைந்தது. பல மொழிகளி 
அம்‌ வெளியாகும்‌ பத்திரிகைகளில்‌ உள்ள சுவை 
யான கட்டுரைகளைத்‌ . தொகுத்துத்‌ தமிழாக்க 
வெளியிடுவது அது. 


128 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


குழந்தைகளுக்கென்று சில பத்திரிகைகள்‌ 
தோன்றி மறைந்தன. வரகவி திரு. சுப்பிரமணிய 
பாரதியார்‌அந்தக்‌ காலத்தில்‌ பாலவிநோதினி என்ற 
பத்திரிகையைப்‌ பல ஆண்டுகள்‌ வெளியிட்டனர்‌. 
இப்போது நின்றுவிட்டது. வேறு Av பத்திரிகை 
கள்‌ இன்னும்‌ நடந்து வருகின்றன. 


மாதர்களுக்காக, மங்கை, மங்கை மலர்‌ என்ற 
இதழ்கள்‌ இப்போது நடைபெறுகின்றன. முன்காலத்‌: 
தில்‌ மாதர்‌ மனோரஞ்சனி என்ற மாத இதழ்‌ ஒன்று 
இருந்தது. சகோதரி பாலம்மாள்‌ இந்தாமணி 
என்ற இதழை நடத்தினார்‌. 


குறிப்பிட்ட வகுப்பின்‌ நலனுக்கென்று Aw 
பத்திரிகைகள்‌ தோன்றி மறைந்தன. அந்தணன்‌, 
குலாலமித்திரன்‌ போன்றவை அவை. இப்போதும்‌ 
அத்தகைய பத்திரிகைகள்‌ சில உள்ளன. 


Digitized by Noolat 


இலங்கையிலும்‌ மலேசியாவிலும்‌ தமிழர்கள்‌ 
வாழ்கிறார்கள்‌. அவர்கள்‌ நாளிதழ்களும்‌ வார 
இதழ்களும்‌ நடத்துகிறார்கள்‌. இலங்கை 


நாளிதழ்களில்‌ தினகரன்‌, வீரகேசரி இரண்டும்‌ குறிப்‌ 
பிடத்தக்கவை. முன்பு ஈழகேசரி என்ற வார இதழ்‌ 
சிறப்பாக தடந்து வந்தது. 


மலேசியாவிலும்‌ நாளிதழும்‌ பிற இதழ்களும்‌ 
உண்டு. தமிழில்‌ உள்ள பத்திரிகைகளின்‌ வர 
லாற்றை முறையாக எழுதப்‌ புகுந்தால்‌ அது பல 
பக்கங்களையுடைய பெரிய நூலாக விரியும்‌, அதற்‌ 
கென்று கங்கணம்‌ கட்டிக்கொண்டு துருவி ஆராய்ந்து 
செய்திகளைச்‌ சேகரித்து உருவாக்க வேண்டும்‌. 


இந்தக்‌ கட்டுரையில்‌ தமிழ்‌ இதழ்களைப்பற்றிய 
செய்திகள்‌ எல்லாவற்றையும்‌ சொல்லிவிட முடி 
யாது. ஏதோ ஓரளவு கோடி காட்டலாம்‌. அதைத்‌ 
தான்‌ என்னால்‌ செய்ய முடிந்தது. 


129 


ham Foundation. 


noolaham.org | aavanaham.org 


1. பொது 

வேடுவப்‌ பருவத்தில்‌ காடுகளில்‌ வாழ்ந்த மனித 
இனம்‌, வேளாண்மைத்‌ தொழிலில்‌ அடியெடுத்து 
வைத்தபொழுது மனித சமுதாய நாகரிகத்தின்‌ 
கட்டம்‌ அரும்பியது. நிலமும்‌ நீரும்‌ மக்கட்கு 
மகத்தான செல்வங்களாயின. ஆற்றின்‌ கரைகளில்‌ 
கரையின்‌ பரப்பினில்‌ அரசு அமைத்த இனங்கள்‌ 
வேளாண்மை யுகத்திற்கு வித்திட்டன. அவ்வாறு 
வித்திட்டவர்களில்‌ தமிழர்கள்‌ முன்னோடியான 
இனத்தவராவர்‌. மனித சமுதாயத்தின்‌ ஆரம்ப 
கால வளர்ச்சிகளும்‌, தமிழினத்தின்‌ பண்டை வர 
லாறும்‌ நெருங்கிப்‌ பிணைந்தவை; ஓரளவு, இனந்‌ 
தெரியாது கலந்தவை. 


மேற்கில்‌ ஆப்பிரிக்க நிலப்‌ பரப்பிலிருந்து கிழக்‌ 
இல்‌ ஜப்பானையும்‌ கடந்து, பண்டைத்‌ திராவிடர்‌ 
களின்‌ தாக்கங்கட்குச்‌ சான்று கூறும்‌ பல தடயங்‌ 
கள்பற்றிய கட்டுரைகள்‌, பலநாட்டு ஆய்வாளர்‌ 
களிடமிருந்து, அவ்வப்பொழுது வெளிவந்துகொண்‌ 
டிருக்கன்றன. பழந்தமிழர்‌ வாழ்வும்‌ வளர்ச்சியும்‌ 
பற்றிய உண்மைகள்‌, தொல்பொருள்‌ துறையின 
ரும்‌ வரலாற்று ஆய்வாளர்களும்‌ விரிவாகவும்‌ 
ஆழ்ந்தும்‌ ஆராய வேண்டிய, ஆனால்‌ இதுவரை 
அந்த அளவில்‌ ஆராயத்‌ தவறிய ஒரு பெரும்‌ புதை 
யலாக அமையக்கூடும்‌. 


வரலாற்றின்‌ பார்வையில்‌ மங்கலாகத்‌ தெரியும்‌ 
சேய்மைக்காலப்‌ பகுதிகள்‌ போக, ஓரளவு சான்று 
களோடு நாம்‌ பயிலக்கூடிய கால கட்டங்களில்‌ 


கூட, தமிழர்களைப்பற்றிய விபரங்களில்‌ பல 


Digitized by Noolal 
noolaham.org | aa 


டாக்டர்‌ வா. செ. குழந்தைசாமி 


உடைப்புகள்‌ (gaps) தென்படுகின்றன. அவர்கள்‌ 
இலக்கியத்துறையில்‌ அடைந்திருந்த ஏற்றம்பற்றி 
நாம்‌ முழுமையாக அறிய முடிகிறது. இலக்கியங்கள்‌ 
மட்டுமன்றி, இலக்கியக்‌ கலைக்கு இலக்கணம்‌ வகுக்‌ 
கும்‌ நூல்களும்‌ ஓரளவு கிடைத்துள்ளன. இசை, 
நாடகம்‌, நடனம்‌ போன்ற நுண்கலைத்‌ துறைகளின்‌ 
இலக்கணம்‌ பேசும்‌ நூல்கள்‌ அவ்வளவாகக்‌ இடைக்‌ 
காவிட்டாலும்‌, இங்கு நமது பாரம்பரியத்தை 
ஓரளவேனும்‌ அளவிடத்‌ துணை செய்யும்‌ ஆதாரங்‌ 
கள்‌ இருக்கின்றன. இக்‌ கலைகளை இன்றும்‌ 
பாரம்பரிய வழியில்‌ பயிற்றுவோர்‌, பயில்வோர்‌, 
அவைப்படுத்துவோர்‌ (performers) இருக்கிறார்கள்‌. 
ஆனால்‌, பண்டைத்‌ தமிழர்‌ அறிவியல்‌, பொறியியல்‌, 
தொழில்நுட்பம்‌ போன்ற துறைகளில்‌ அடைந்‌ 
திருந்த வளர்ச்சியை மதிப்பிடுவதற்கான வாய்ப்பு 
கள்‌ அதிகம்‌ இல்லை. பண்டைச்‌ சின்னங்களோ, 
இத்‌ துறைகள்பற்றி விரிவாகப்‌ பேசும்‌ நூல்களோ 
இல்லை. ஆனால்‌, இத்‌ துறைகளில்‌ சங்ககாலப்‌ 
பகுதியிலேயே, அன்றைய மனித வளர்ச்சியை எண்‌ 
ணும்பொழுது, தமிழர்‌ கணிசமான முன்னேற்றம்‌ 
கண்டிருந்ததற்கான சான்றுகள்‌, இலக்கியச்‌ 
செய்திகளாகவும்‌, பரந்த நிலப்பகுதிசளில்‌ சிதறிச்‌ 
கிடக்கும்‌ பல்வகையான சின்னங்களாகவும்‌ கடைக்‌ 
இன்றன. 


“வானோர்‌ சிறப்பின்‌ முகில்தோய்‌ மாடங்கள்‌” 
இருந்தமைபற்றி இலக்கியம்‌ பேசுகிறது. ஆனால்‌, 
இன்று தமிழ்‌ நிலத்தில்‌, அழிந்த நிலையில்கூட, 
அதற்கான சின்னங்கள்‌ இல்லை. அக்‌ கலைபற்றிய 
இலக்கணம்‌ கூறும்‌ நூல்களும்‌ இல்லை. *நூலறி 

130 


ham Foundation. 
vanaham.org 


புலவர்‌ நுண்ணிதிற்‌ சயிறிட்டு, தேஎம்‌ கொண்டு, 
தெய்வம்‌ நோக்கி நகரமைத்த செய்தி பேசப்‌ 
படுகிறது. ஆனால்‌, நகரமைப்புப்பற்றிக்‌ கூறும்‌ 
நூல்களோ, அந்‌ நூல்கள்பற்றிய குறிப்புகளோ 
இல்லை. தமிழகத்து மன்னர்கள்‌. “காடு கொன்று 
நாடாக்கி, குளம்‌ தொட்டு வளம்‌ பெருக்கிய” 
பெருமைக்குரியவர்கள்‌. எனவே வேளாண்மை, நீர்ப்‌ 
பாசனம்‌ ஆகியவை சார்ந்த தொழில்‌ நுட்பம்‌ கணி 
சமாக வளர்ந்திருக்க வேண்டுமென நம்புவதற்கு 
இடமிருக்கிறது. இந்த வரிசையில்‌ குறிப்பிடப்பட 
வேண்டிய இன்னொரு துறையும்‌ உண்டு. பண்‌ 
டைத்‌ தமிழினம்‌ கடல்‌ சுடந்து, கப்பல்‌ செலுத்தி 
வாணிபம்‌ செய்த வரலாறு உடையது. மன்னர்கள்‌ 
கப்பற்படை வலியுடையவர்களாகவும்‌ இருந்திருக்‌ 
கிறார்கள்‌. ஆயினும்‌ கப்பல்‌ கட்டுதல்‌, ௪டலில்‌ 
கலம்‌ செலுத்துதல்‌ போன்ற பொருள்சள்பற்றிய 
பண்டைத்‌ தமிழ்‌ நூல்கள்‌ இல்லை. ஆப்பிரிக்க 
நாடுகளிலிருந்து, கிழக்கு ஆசியப்‌ பகுதிகள்‌ வரை, 
இன்னும்‌ இவற்றையும்‌ கடந்து, ஆங்காங்கு இன்று 
கிடைக்கும்‌ சான்றுகள்‌; தமிழன்றி மற்ற மொழிகள்‌ 
மூலம்‌ கிடைக்கும்‌ செய்திகள்‌; தமிழ்‌ இலக்கியத்தில்‌ 
காணப்படும்‌ வரலாற்றுப்‌ பொருண்மை கொண்ட 
கூற்றுகள்‌; பொருத்தமான ஊகங்கள்‌ ஆகியவற்‌ 
wmi சேர்த்து இந்த வரலாற்று உண்மைகள்‌ அறியப்‌ 
படவேண்டும்‌. இதற்கான வாய்ப்புகளை, நீர்ப்‌ 
பாசனத்‌ தொழில்நுட்பத்தில்‌ தமிழர்‌ அடைந்‌ 
திருந்த வளர்ச்சி நிலைபற்றிய சில செய்திகளைக்‌ 
கூறுவதன்மூலம்‌, அறிமுகப்படுத்துவதே இக்‌ கட்‌ 
டுரையின்‌ நோக்கமாகும்‌. 


2. நீர்ப்பாசனத்‌ தொழில்நுட்பம்‌ 

தமிழ்‌ இலக்கியங்கள்‌ பலவும்‌ நீர்வளத்தின்‌ 
பெருமை பேசுகின்றன. பாண்டியன்‌ தலையாலங்‌ 
கானத்துச்‌ செருவென்ற நெடுஞ்செழியனைப்‌ பாடிய 
குடபுலவியனார்‌,! 


**நிலன்நெளி மருங்கில்‌ நீர்நிலை. பெருகத்‌ 
'தட்டோர்‌ அம்ம இவண்தட்‌ Greg” 


என்று கூறுகிறார்‌. பண்டை மன்னர்கள்‌ தமிழகம்‌ 
முழுவதும்‌ அமைத்த ஏரிகள்‌, அவற்றின்‌ அடிப்‌ 
படையில்‌ அமைந்த பாசன அமைப்புகள்‌ இன்றும்‌ 
நாம்‌ எண்ணி வியக்கத்தக்கன. இவை அனைத்திற்‌ 
கும்‌ சகரம்‌ போன்று அமைந்தது திருச்சிராப்பள்‌ 
MEG அண்மையில்‌ உள்ள கல்லணையாகும்‌. ஏறத்‌ 
தாழ இரண்டாயிரம்‌ ஆண்டுகட்கு முன்பு கரிகால 
னால்‌ கட்டப்பட்டு, இன்றும்‌ பயன்பட்டு வரும்‌ ஓர்‌ 
அரிய கட்டமைப்பு (construction) கல்லணை. இவ்‌ 
வணை, மணல்‌ தளத்தை அடிப்படையாகக்கொண்டு 
எழுப்பப்பட்ட ஒரு கட்டடம்‌. நீர்த்‌ தேக்கங்கள்‌ 
அமைப்பதில்‌, மணல்‌ தளத்தை அடிப்படையாகக்‌ 
கொண்டு கட்டடங்கள்‌ எழுப்புவது ஒரு தனிக்‌ 
கலையாகும்‌. சற்றுக்‌ கடினமான கலையும்கூட. 


அணைக்கட்டு எழுப்பிய பின்னும்கூட, அதன்‌ 
அடியில்‌ இருக்கும்‌ மணல்‌ தளத்தின்‌ வழியாகத்‌ 
தண்ணீர்‌ துருவிச்‌ செல்வது தொடர்ந்து இருந்து 
வரும்‌. இப்படிப்பட்ட கட்டமைப்புகளை, கசியும்‌ 
அடித்தளத்தில்‌ அமைந்த சுட்டடங்கள்‌ (Structures 
on Pervious Foundations) என்று. கூறுவார்‌ 
கள்‌. அணையின்மேல்‌ வழிந்து செல்லும்‌ நீர்‌, 
அதன்‌ Bp கசிந்து செல்லும்‌ நீர்‌ இரண்டாலும்‌ 
பாதிக்கப்படாத வகையில்‌ இதுபோன்ற அணைகள்‌ 
அமையவேண்டும்‌. இன்றைய வளர்ச்சி நிலையில்‌ 
கூட அவை சிக்கல்‌ நிறைந்தவை. இரண்டாயிரம்‌ 
ஆண்டுகட்கு முன்பு கல்லணை போன்ற ஒரு சாத 
னத்தை எழுப்பிய சமுதாயத்தில்‌, சில அடிப்படைப்‌ 
பொறியியல்‌ முறைகள்‌ இருந்திருக்க வேண்டும்‌. 
அவற்றை அறிவதற்கான ஏடுகள்‌ தமிழில்‌ இல்லை; 
அல்லது இதுவரை கிடைக்கவில்லை. 


தமிழர்தம்‌ முன்னோர்கள்‌, தாங்கள்‌ வாழ்ந்த 
நிலப்பரப்பே யன்றி, மேற்கே ஆப்பிரிக்கக்‌ கண்டத்தி 
லிருந்து, கிழக்கே பிலிப்பைன்ஸ்‌ தீவுகள்‌ வரை 
சென்று, பாசன வசதிகள்‌ அமைத்ததற்கான தடயங்‌ 
கள்பற்றி இன்று மேலைநாட்டு ஆய்வாளர்களும்‌ 
மற்றையோரும்‌ பேசுகின்றனர்‌. ஃபிளமிங்‌ 
(Flemming) என்பவரின்‌ கீழ்க்காணும்‌ கூற்று கருதத்‌ 
தக்கது: 


* A very highly astonishing discovery of recent 
research is the remains of irrigation works in South 
Fast Africa which do not belong to the cultural 
influence of Egypt. The high culture of Indian 
Dravidians who were pushed South by the Indo- 
germans had cnough initiative, once upon a time, to 
penetrate into the South East Africa and to build 
magnificent irrigation works there. These installa- 
tions apparently helped the cultivation of ‘mountain 
paddy’..... i 


மலைநெல்‌ பயிரிடுவது தமிழர்‌ வழக்கமாக இருந்து 
வந்திருக்கிறது. இம்‌ முறையினை அவர்கள்‌ கடல்‌ 
கடந்தும்‌ பரப்பியிருப்பதாகக்‌ கருதப்படுகிறது. 
தமிழில்‌ மலைநெல்‌ “ஐவனம்‌” என வழங்கப்‌ 
படுகிறது. வடம வண்ணக்கன்‌ தாமோதரனார்‌ 
பிட்டங்கொற்றனைப்‌ பாடும்பொழுது, 

“ஐவனம்‌ காவலர்‌ பெய்த நந்தின்‌ 

ஒளிதிகழ்‌ திருந்துமணி நளியிரு ளகற்றும்‌ 

வன்புல நாடன்‌ வயமான்‌ பிட்டன்‌” 


எனக்‌ கூறியதாகப்‌ புறநானூற்றில்‌ காண்கிறோம்‌. 


சிலப்பதிகாரம்‌ காடுகாண்‌ காதையில்‌, மதுரை 
செல்லும்‌ வழியைக்‌ கோவலனுக்குக்‌ கூறவந்த 
மறையோன்‌, 


1 புறநானூறு, 18 : 28-29, 

* Flemming, H. W., Wüsten, Deiche and Turbinen, Muster 
Schmidt Verlag, Gottingen — Berlin - Frankfurt. 

புறநானூறு, 172 : 6-8. 


31 
Digitized by ப்பம்‌ Foundation. 
noolaham.org | aavanaham.org 


she BB மான்‌ நின்று விளிக்கும்‌ 
கானமும்‌ எயினர்‌ கடமும்‌ கடந்தால்‌ 

ஐவன வெண்ணெலும்‌ அறைக்கட்‌ கரும்பும்‌ 
கொய்பூந்‌ தினையும்‌ கொழும்புனல்‌ வரகும்‌”* 


இன்னும்‌ பல்வகைப்‌ பயிர்‌ வசைகளும்‌ விளைந்து 
செழித்து விளங்கும்‌ தென்னவன்‌ சிறுமலை திகழ்ந்து 
தோன்றும்‌ என்று கூறுகிறான்‌. உரை கூற வந்த 
நாட்டாரவர்கள்‌ “ஐவனமாகிய நெற்பயிர்‌” 
கிறார்‌. 


என்‌ 


முன்பு ரொடீஷியா (Rhodesia) என்று அழைக்‌ 
கப்பட்ட ஆப்பிரிக்க நாட்டின்‌, தெற்குப்‌ பகுதியில்‌ 
குன்றங்களின்‌ சரிவுகள்‌ முழுமையும்‌ மலைநெல்‌ 
விளைவதற்கேற்ற பாத்திகளாகப்‌ பண்படுத்தப்‌ 
பட்டிருந்திருக்கின்றன. சுமார்‌ 1.3 மீட்டரி 
லிருந்து 1.6 மீட்டர்‌ உயரமுள்ள சுவர்களை 10 
மீட்டர்‌ இடைவெளியில்‌ எழுப்பி, அதில்‌ சமமான 
10 மீட்டர்‌ அகலமுள்ள பாத்திகளை அமைத்‌தருந்‌ 
தமை காணப்படுகிறது. இப்‌ பாத்திகள்‌ அமைந்‌ 
துள்ள பகுதிகள்‌ அனைத்திலும்‌ பாசன வாய்க்கால்‌ 
களும்‌ இருந்திருக்கின்றன. இவற்றைப்பற்றிக்‌ 
கூறும்‌ ஃபிளமிங்‌ பின்வரும்‌ முடிவுகளைப்பற்றிக்‌ 
குறிப்பிடுகிறார்‌.“ 


“ A highly developed form of agriculture should 
therefore have been practised there formerly,...... 
கிளரி ம எங்கள்‌ எள உட யப Colleagues 
of Leo Frobenius, the researcher from Africa could 
distinguish between older terrace construction 
which was very carefully laid and newer ones which 
was not so very well built. From the stone 
carvings, it can be seen that the best carvings 
belong to the oldest of times and that there was a 
gradual decline of this arts From legends, fairy 
tales, and details of metal extraction processes, Leo 


1 
Digitized by Noolaham 


Frobenius has concluded that the high culture 
which gradually declined in East Africa has been 
associated with the Indian Culture.” 


இன்றும்‌ பிலிப்பைன்ஸ்‌ நாட்டில்‌, மலைச்‌ சரிவு 
களில்‌ நெல்‌ பயிரிடப்படுகிறது. இந்தப்‌ பயிரிடு 
முறை அந்த நாட்டிற்குச்‌ சொந்தமானதன்றென்றும்‌ 
கருதப்படுகிறது. மீண்டும்‌ ஃபிளமிங்கின்‌ கூற்று 
கள்‌ கவனிக்கத்தக்கன. அவர்‌ பின்வருமாறு கூறு 
Apri: 


“The terrace cultivation of paddy is prevalent 
even to-day in the Phillipines. Even there, the 
plants have not been built by the natives. They 
too are probably, likewise to be traced back to the 
cultural influences from India... . ” 


இலக்கியக்‌ கூற்றுகள்‌, ஆங்காங்கு அழிந்த நிலை 
யில்‌ உள்ள சின்னங்கள்‌, தொல்பொருள்‌ ஆய்வாளர்‌ 
சிலரின்‌ கருத்துகள்‌, ஊகங்கள்‌ என்ற நிலையில்‌ 
தமிழர்‌ நீர்ப்பாசனப்‌ பொறியியல்‌ துறையில்‌ அடைந்‌ 
இருந்த வளர்ச்சிபற்றிய நமது அறிவுநிலை இருக்‌ 
கிறது. முழுமையான, முறையான ஆய்வுகள்‌ இருப்‌ 
பதாகத்‌ தெரியவில்லை. கப்பல்‌ கட்டுதல்‌, கட 
லிற்‌ கலம்‌ செலுத்துதல்‌, நகரமைப்பு, வீடுகள்‌ கட்டு 
தல்‌, போர்த்‌ தளவாடங்கள்‌ செய்தல்‌ போன்ற 
பல துறைகளின்‌ நிலையும்‌ இது போன்றதே. 


தமிழர்‌ நாகரிக வளர்ச்சி, மனித நாகரிக வளர்ச்சி 
யின்‌ ஆரம்ப கட்டத்தைச்‌ சேர்ந்தது. எனவே, 
அவர்களது வளர்ச்சிநிலைபற்றிய ஆய்வு, மானிட 
இனத்தின்‌ பொது வளர்ச்சிபற்றிய ஆய்வே ஆகும்‌. 
பண்டைத்‌ தமிழர்‌ பொறியியல்‌, தொழில்நுட்பம்‌ 
ஆகிய துறைகளில்‌ அடைந்திருந்த வளர்ச்சிநிலை, 
ஆழ்ந்தும்‌, விரிவாகவும்‌, தொல்பொருள்‌ துறை 
யினராலும்‌, வரலாற்று அறிஞர்களாலும்‌, மற்றும்‌ 
தொடர்புள்ள துறையினராலும்‌ ஆராயப்பட வேண்‌ 
டிய ஒன்றாகும்‌. 


* Flemming, H. W., Wusten, Deiche and Turbinen. 


‘oundation. 


noolaham.org | aavanaham.org 


தனியொருவனுக்கு உணவிலை யெனில்‌ 
சகத்தினை அழித்திடுவோம்‌ ! 
-- பாரதியார்‌ 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


**உள்ளத்‌ துள்ளது கவிதை-இன்பம்‌ 
உருவெ டுப்பது கவிதை 
தெள்ளத்‌ தெளிந்த தமிழில்‌-உண்மை 
தெரிந்து ரைப்பது கவிதை'* 


என்னுங்‌ கவிமணி தேசிசுவிநாயகம்‌ பிள்ளையின்‌ 
குரல்‌ மறுமலர்ச்சிக்‌ கவிதையுலகில்‌ தனியிடம்‌ பெற்‌ 
றுள்ளது. கவிதைக்கு உருவம்‌ அமையும்போதே 
இன்பம்‌ விளைகின்றதென்றும்‌, உண்மையைத்‌ 
தெரிந்துரைப்பதில்‌ குறிக்கோள்‌ நிறைவேறுமென்‌ 
றும்‌ கவிமணி கவினுறவே உணர்த்துகின்றார்‌. 


எல்லாம்‌ அற்புதப்‌ பொருளாகக்‌ கவிஞன்‌ பார்வை 
யிற்‌ படும்போது “அறம்‌ பொருள்‌ இன்பம்‌ வீடு” 
என்பவையே அன்றியும்‌, எளியன எனக்‌ கருதப்படும்‌ 
எவையுமேகூடக்‌ கவிஞனின்‌ பார்வையில்‌ ஒளி 
பெறும்‌. எப்பொருளையும்‌ பாடும்‌ பொருளாகக்‌ 
கொள்ளலாம்‌ என்பது மறுமலர்ச்சி இலக்கிய 
உலகில்‌ கோலோச்சும்‌ கொள்கையாயிற்று. “கிழிந்த 
பழம்பாய்‌' பெ. தூரன்‌ கருத்தில்‌ ஒரு கவிப்‌ பொரு 
ளாயிற்று. “தொலைபேசி கே. பி. எஸ்‌. அமீதுக்‌ 
குரிய பாட்டுச்‌ செய்தியாயிற்று. “ஒற்றையடிப்‌ 
பாதை' சிதம்பர ரகுநாதன்‌ கவிப்‌ பார்வையில்‌ 
பாட்டுப்‌ பொருளாயிற்று. “பட்ட மரம்‌” தமிழ்‌ 
ஒளிக்குப்‌ பசுமைக்‌ கற்பனை தந்தது. 


புதுமை, கட்டடக்‌ கலையில்‌ இடம்‌ பெற்றது 
போலவே,போர்‌ முறையில்‌ இடம்‌ பெற்றது போலவே, 
மற்றப்‌ (வாழ்வில்‌) பல துறைகளில்‌ இடம்‌ பெற்றது 
போலவே கவிதையிலும்‌ இடம்‌ பெற்றது; இடம்‌ 
பெறுகின்றது. மரபில்‌ ஊன்றிய புதுமையும்‌ தமிழ்க்‌ 


டாக்டர்‌ A. பாலசுப்பிரமணியன்‌ 


கவிதைகளில்‌ உண்டு; மரபைப்‌ பெரியதோர்‌ அடிப்‌ 
படையாகக்‌ கொள்ளாத படைப்புகளும்‌ உண்டு. 


பாடல்களில்‌ திரைப்பாடல்கள்‌ மக்களின்‌ கருத்தை 
விரைவிலும்‌ எளிமையிலும்‌ சுவர்கின்றன. இத்‌ 
துறையில்‌ முற்காலத்தில்‌ பாபநாசம்‌ சிவன்‌, டி. கே. 
சுந்தர வாத்தியார்‌, கம்பதாசன்‌ ஆகிய கவிஞர்கள்‌ 
சிறப்பிடம்‌ பெற்றனர்‌. அன்மைக்கால வளர்ச்சி 
யில்‌ கண்ணதாசனும்‌ பட்டுக்கோட்டை கல்யாண 
சுந்தரமும்‌ குறிப்பிடத்‌ தகுந்த, பணியாற்றிப்‌ 
புகழுக்குரியோர்‌ ஆயினர்‌. 


திரைப்பாடல்களில்‌ கவியரசு கண்ணதாசன்‌ பழந்‌ 
தமிழ்‌ மரபுச்‌ செல்வத்தை விடாது அமைத்துப்‌ 
போற்றிப்‌ புது வடிவமாக்கியதைச்‌ சில சான்றுகள்‌ 
காணலாம்‌. 


“அன்று வந்ததும்‌ அதே நிலா 
இன்று வந்ததும்‌ அதே நிலா?” 
என்று பாடுங்‌ கவிஞர்‌, 


“அற்றைத்‌ தங்கள்‌ அவ்வெண்‌ ணிலவின்‌ 
எந்தையும்‌ உடையேம்‌எம்‌ குன்றும்‌ பிறர்கொளார்‌ 
இற்றைத்‌ திங்கள்‌ இவ்வெண்‌ ணிலவின்‌ 
வென்றெறி முரசின்‌ வேந்தர்‌எம்‌ 
குன்றும்‌ கொண்டார்யாம்‌ எந்தையும்‌ இலமே” 

புறநானூறு, 112 
என வரும்‌ புறநானூற்றுப்‌ பாடலை மறவாது பாடி 
யுள்ளார்‌. 


133 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


““அன்றொரு நாள்‌ அவனுடைய பேரைக்‌ கேட்டேன்‌ 
அடுத்த நாளில்‌ அவனுடைய ஊரைக்‌ கேட்டேன்‌”* 


என்னும்‌ திரைப்‌ பாடல்‌, 


**முன்னம்‌ அவனுடைய நாமம்‌ கேட்டாள்‌ 
மூர்த்தி அவனிருக்கும்‌ வண்ணங்‌ கேட்டாள்‌ 
பின்னை அவனுடைய ஆரூர்‌ கேட்டாள்‌ 
பெயர்த்தும்‌ அவனுக்கே பிச்சி யானாள்‌ 
அன்னையையும்‌ அத்தனையும்‌ அன்றே நீத்தாள்‌ 
அகன்றாள்‌ அகலிடத்தார்‌ ஆசாரத்தைத்‌ 
தன்னை மறந்தாள்தன்‌ நாமங்‌ கெட்டாள்‌ 
தலைப்பட்டாள்‌ நங்கை தலைவன்‌ தாளே.” 
--ஆறாம்‌ திருமுறை, 
(திருவாரூர்த்‌ திருத்தாண்டகம்‌, 7) 


எனும்‌ திருநாவுக்கரசர்‌ பெருமான்‌ வாக்கின்‌ மறு 
குரலாக ஒலிக்கின்றது. தமிழினத்தின்‌ தொன்மை 
குறித்துப்‌ பேசுவோர்‌, 


**கல்தோன்றி மண்தோன்றாக்‌ காலத்தே 
வாளோடு 
முன்தோன்றி மூத்த குடி!" 


என்ற புறப்பொருள்‌ வெண்பாமாலை அடிகளைக்‌ 
குறிப்பிடுவர்‌. இதனை மறவாது சண்ணதாசன்‌, 


“கல்தோன்றி மண்தோன்றுமுன்‌ தோன்று தமிழே 
சுவிமழையில்‌ ஆடிவரும்‌ கன்னி இளமயிலே”* 


என்று தமிழ்‌, முன்னைப்‌ பழமைக்கும்‌ பழமையாய்ப்‌ 
பின்னைப்‌ புதுமைக்கும்‌ புதுமையாய்ப்‌ பெயர்ந்‌ 
தொளிரும்‌ பெற்றியினைப்‌ புலப்படுத்தியுள்ளார்‌. 


**எனக்கும்‌ உனக்கும்‌ இசைந்த பொருத்தம்‌ 
என்ன பொருத்தமோ!'” 


என்று இராமலிங்க அடிகளார்‌ பாடிய பாடல்‌, 


““அவர்க்கும்‌ எனக்கும்‌ உறவு காட்டி 
அருள்புரிந்தது கதையா?”* 


என்று மீண்டுமொரு வடிவந்தாங்கி வந்துள்ளது. 
இக்‌ குரல்‌, 
*"உனக்கும்‌ எனக்கும்‌ உறவுகாட்டி 
உலகம்‌ சொன்னது சுதையா?”” 


என்ற இசைப்பாடலில்‌ மேலும்‌ தெளிவாக ஒலிக்கக்‌ 
கேட்கலாம்‌. 


திரைப்பாடல்களின்மூலம்‌ புயல்வேகப்‌ புகழ்‌ எய்‌ 
திய பாட்டுக்கோட்டையாராம்‌ பட்டுக்கோட்டைக்‌ 
கல்யாணசுந்தரம்‌ குறிப்பிடத்‌ தக்கவர்‌; பாவேந்தர்‌ 
பாரதிதாசனாரின்‌ வழியேற்றுப்‌ பாடிய பாவலர்‌. 


“விதியென்னும்‌ குழந்தை கையில்‌ உலகந்‌ தன்னை 
விளையாடக்‌ கொடுத்திட்டாள்‌ இயற்கை யன்னை"' 


என்று பாடும்‌ பட்டுக்கோட்டையார்‌ தத்துவ நோக்‌ 
கிலும்‌ பாடி மக்கள்‌ மொழி நடையில்‌ மக்களின்‌ 
இதயங்களைக்‌ கவர்ந்து காலம்‌ மறவாப்‌ பெருமைக்‌ 
குரிய பாவலரானார்‌. 


**இரைபோடும்‌ மனிதருக்கே 
இரையாகும்‌ வெள்ளாடே' * 


என்று பட்டுக்கோட்டையார்‌ பாடிய திரைப்பாடல்‌ 
அரும்‌ வாழ்க்கைத்‌ தத்துவம்‌ கொண்டு திகழ்கின்றது. 
இரையுண்ணும்‌ வெள்ளாடு இரையாகும்‌ அவலம்‌ 
போலவே, மனிதரும்‌ உணவு தேடியுண்டு காலனுக்கு 
உணவாகின்றனர்‌. இதனைப்‌ பாட்டுக்கொரு புல 
வர்‌ என நாட்டு மக்கள்‌ நலமுற நவிலும்‌ நற்றமிழ்க்‌ 
கவிஞராம்‌ பாரதியார்‌, 


**தேடிச்‌ சோறுநிதந்‌ தின்று-வெகு 
சின்னஞ்‌ சிறுகதைகள்‌ பே9-மனம்‌ 
வாடித்‌ துன்பமிக வுழன்று-பிறர்‌ 
வாடப்‌ பலசெயல்கள்‌ செய்து-நரை 
கூடிக்‌ கிழப்பருவம்‌ எய்தி-கொடுங்‌ 
கூற்றுக்‌ கிரையெனப்பின்‌ மாயும்‌-சில 
வேடிக்கை மனிதரைப்‌ போலே-நானும்‌ 
வீழ்வேன்‌ என்றுநினைத்‌ தாயோ?” 
- பாரதியார்‌ கவிதைகள்‌ 


என்று கவிதைக்‌ குரலாக்கினார்‌. தேடிச்‌ சோறு 
நிதந்தின்று கூற்றுக்‌ கிரையெனப்‌ பின்‌ மாயும்‌ மனித 
குலத்தின்‌ அவலமும்‌ வெள்ளாட்டின்‌ வேதனைமிக்க 
வரலாறும்‌ ஒருவகையே என்னும்‌ உண்மையை இரு 
பெரும்‌ புலவரும்‌ பாடிய நோக்கையுணர்ந்தால்‌ நாம்‌ 
யாராட்டி வியக்கலாம்‌. 


“செய்யுந்‌ தொழிலே தெய்வம்‌-அந்தக்‌ 
திறமைதான்‌ நமது செல்வம்‌ 
கையுந்‌ காலுந்தான்‌ உதவிடகொண்ட 
சுடமைதான்‌ நமக்குப்‌ பதவி'” 


என்னும்‌ பட்டுக்கோட்டையாரின்‌ பாடலடிகள்‌ 
உழைப்பாளரின்‌ உயரிய வேதமாகின்றது; எளிய 
'தஇிரைக்கதமாகின்றது. **உலகத்‌ தொழிலனைத்தும்‌ 
உவந்து செய்வோம்‌!” என்று பாரதியார்‌ பாடிய 
செய்தியில்‌ தொழிலின்‌ கண்ணியம்‌ (Dignity of 
Labour) மட்டும்‌ உணர்த்தப்பட்டது; பட்டுக்கோட்‌ 
டையின்‌ மேற்காணும்‌ பாடலில்‌ உழைப்பாளரின்‌ 
உள்ளக்‌ குரல்‌ புத்துலகிற்கேற்ப இசைக்கின்றது. 


**இறைவா! நீ இருட்டைப்‌ படைத்தாய்‌--நாங்கள்‌ 
விளக்கை யுருவாக்கிக்‌ கொண்டோம்‌; நீ 
மணலைப்‌ படைத்தாய்‌; நாங்கள்‌ 
பளிங்கைப்‌ படைத்துக்‌ கொண்டோம்‌” 


என்று இக்பால்‌ பாடிய பாடலில்‌ மனித மேன்மை 
பேசப்பட்டதுபோல்‌ பட்டுக்கோட்டையார்‌ பாடலி 


1 
Digitized by Noaha A Foundation: 
noolaham.org | aavanaham.org 


லும்‌ சந்திரனைத்‌ தொட்ட மனித சக்தி புகழப்பட்‌ 
டுள்ளது. வாழ்வின்‌ உண்மைகளோடு தத்துவ 
கலக்கும்‌ பட்டுக்கோட்டையார்‌ மனிதன்‌ ஒவ்வொரு 
வனுக்கும்‌, 
““சட்டப்படி பார்க்கப்‌ போனா 
எட்டடிதான்‌ சொந்தம்‌”* 


என்று உருகப்‌ பாடினார்‌. உவமைக்‌ கவிஞர்‌ சுரதா 
இதே செய்தியைப்‌ பாடும்பொழுது, 


**ஆடி அடங்கும்‌ வாழ்க்கையடா 
ஆறடி நிலமே சொந்தமடா?" 


என்று நயமுறப்‌ பாடி, பாடையைக்‌ “காலில்லாக்‌ 
கட்டில்‌” என்றும்‌ மரபுணர்த்தி இசைத்தார்‌. 


இற்றைநாட்‌ கவிதையுலசும்‌ உழைப்பவர்‌ உயர்வு 
பாடினாலும்‌, சமுதாய மாற்றங்‌ குறித்துப்‌ பாடி 
னாலும்‌, மறுமலர்ச்சி, மொழிப்பற்று, மனிதநேயம்‌ 
ஆகிய எத்துறைபற்றிக்‌ குரல்‌ தந்தாலும்‌ அக்குரல்‌ 
வழியே நேரடியாகவோ மறைமுகமாகவோ புரட்சிக்‌ 
கவிஞர்‌ பாரதிதாசனார்‌ வகுத்த புதுமரபே தலை 
யெடுத்துச்‌ செம்மாந்து நின்று தொடர்ந்து நிலவக்‌ 
காண்கின்றோம்‌. பாரதியாருக்குப்‌ பின்‌ சீரிய செல்‌ 
வாக்கு, பாரதிதாசனாரின்‌ பாக்களுக்கே உண்டு. 


பிரமதேவன்‌ கலையைத்‌ தொழிலாளரே நடாத்து 
இன்றனர்‌ என்று பாரதியார்‌ தெளிந்து பாடினார்‌. 
பாரதிதாசனார்‌, 


““காண்ப தெல்லாம்‌ தொழிலாளி செய்தான்‌- 
அவன்‌ 
காணத்‌ தகுந்தது வறுமையாம்‌ 
பூணத்‌ தகுந்தது பொறுமையாம்‌”* 


என்று முழங்கினார்‌. மனித நேயக்‌ கருத்துகளை 
வழங்கினார்‌. கடவுள்‌ நம்பிக்கையும்‌ சமயங்களும்‌ 
தொழில்‌ உலகத்‌ தழைக்கச்‌ செய்து புத்துலகம்‌ 
படைக்க உதவுந்‌ தொழிலாளர்க்கும்‌ உழைப்பாளர்க்‌ 
கும்‌ உரிய பலன்‌, உரிமை ஆகியவற்றைத்‌ தருவ 
இல்லை எனக்‌ கருதினார்‌; ஆகவே, 


**கடவு ளென்ற கட்டறுத்துத்‌ 
தொழிலுளாரை யேவுவோம்‌”* 


என்று பாடினார்‌. பாரதிதாசனாருக்குப்‌ பின்‌ மூத்த 
வர்களில்‌ கம்பதாசனும்‌, தற்போது வாழுங்‌ கவிஞ 
ரில்‌ சாலை இளந்திரையன்‌ அவர்களும்‌ மானுடம்‌ 
பாடிய புலவர்களாகப்‌ புகழெய்தியுள்ளனர்‌. 


சாலை இளந்திரையன்‌ 'பூத்தது மானுடம்‌” 
என்றே தனியொரு நூலைத்‌ தந்துள்ளார்‌. “வீறுகள்‌ 
ஆயிரம்‌” எனும்‌ நூலில்‌, “உலகத்‌ தோற்றம்‌” 
என்ற கவிதையில்‌ புது மனப்பான்மையை, சமுதாய 
மாறுதல்‌ விழையும்‌ சோசலிசத்தை வரவேற்பதும்‌ 
அறிமுகமாக்கலுமாகப்‌ பாடுங்‌ கருத்து, 


““நெஞ்சுகளின்‌ மறுபிறப்பு 

சோசலிசம்‌ 

திறம்பாத ஒருமைநலம்‌ 
சோசலிசம்‌ 

வஞ்சகத்தின்‌ மென்னியிலே 
புதுயுகத்தின்‌ 

வலியகரம்‌ விழுவதுவே 
சோசலிசம்‌” * 


என்று சோசலிசக்‌ கட்டியங்‌ கூறுகின்றது. சாலை 
இளந்திரையன்‌ பாடல்களில்‌ வேண்டாத பழமை, 
மூடநம்பிக்கை ஆகியவற்றை முறியடிக்கும்‌ வலிமை 
முத்தாய்ப்பாகக்‌ கருத்தை வெளிப்படுத்தத்‌ துணை 
நிற்கின்றது. 


“எழுதிவைத்த புத்தகத்தில்‌ 
மூழ்கிப்‌ போவாய்‌ 
எதிரிருக்கும்‌ மானுடனைப்‌ 
படிக்க மாட்டாய்‌!'* 


என்னும்‌ அடிகள்‌ சிந்தனைக்குரியவை. 
கம்பதாசன்‌, 


“சூரியனும்‌ ஒரு தொழிலாளி-இனம்‌ 

சுற்றும்‌ உலகும்‌ தொழிலாளி 

வாரிதி தானும்‌ தொழிலாளி-எதிர்‌ 
வந்திடும்‌ காற்றும்‌ தொழிலாளி 

மாரி யதுவும்‌ தொழிலாளி-விண்‌ 
மலரும்‌ உடுக்கள்‌ தொழிலாளி 

பாரில்‌ தொழிலாளர்‌ சக்தியின்றேல்‌-இந்தப்‌ 
பாரும்‌ உண்டோஒரு 8ருமுண்டோ?”* 


என்று பாடி மானுட உயர்வும்‌ தொழிலாளர்‌ மேன்‌ 
மையும்‌ துலங்கப்‌ பாடினார்‌. மேலும்‌ தொழிலாளர்‌ 
தம்முள்‌ ஒருவராகவே நின்று குரல்‌ தரும்‌ கம்ப 
'தாசன்‌, 
**தண்ணீ ரதனில்‌ தணலெழுங்கால்‌ 
சாவின்‌ நிழலில்‌ பிறப்பெழுங்கால்‌ 
மண்ணில்‌ பொன்தரும்‌ தொழிலாளர்‌ 
மதியில்‌ புவியாள விதியெழாதோ??* 


எனக்‌ கேள்வி தொடுக்கும்‌ பான்மை, அவர்‌ பின்‌ 
வந்த கவிஞர்க்கும்‌ வழிகாட்டும்‌ வகைபெற்றுச்‌ 
சிறக்கின்றது. 


'தன்னுணர்ச்சிப்‌ பாவகை 


பாவினங்களில்‌ “லிரிக்‌” (Lyric) தன்னுணர்ச்சிப்‌ 
பாக்கள்‌ ஒரு வகையாம்‌. கிரேக்க இலக்கியத்திலும்‌ 
ஆங்கிலத்திலும்‌ இக்கவிதை வடிவங்கள்‌ சிறந்தன. 
‘Lyric என்னும்‌ இசைக்‌ கருவியின்‌ இசைத்‌ துணை 
யோடு பாடித்‌ தனிமையில்‌ களிக்கும்‌ பாவகை 
‘Lyric’? ஆயிற்றென அறிஞர்‌ கருதுகின்றனர்‌. 


Digitized by Noolall## Foundation. 
noolaham.org | aavanaham.org 


இசையுடையது “லிரிக்‌ என்னும்‌ கருத்தோடு குறு 
கிய அளவினதென்றும்‌ கூறுவதுண்டு. குறுகிய 
பாக்கள்‌ யாவும்‌ “லிரிக்‌' வகையைச்‌ சார்ந்தவை என 
முடிவு கொள்ள இயலாது. ஏனெனில்‌ மற்றொரு 
செய்தியும்‌ (உள்ளுறை) “லிரிக்‌” (Lyrical poems) 
வகையை நிறுவுகின்றது. இசை வடிவாக நிற்ப 
தோடு பொருளமைதியினால்‌ . தன்னுணர்ச்சியுள்‌ 
ளுறையாக வருவது ‘Lyrical poems’ எனப்படும்‌. 
கவிஞன்‌ யாருடைய “தன்னுணர்ச்ச'யையும்‌ தனது 
அனுபவமாகப்‌ பாடும்‌ “லிரிக்‌ ஒருவகைப்பட்டது. 
கவிஞன்‌ தன்‌ வாழ்வின்‌ அனுபவத்தையே தன்‌ 
னுணர்ச்சி வெளியீடாகவும்‌, இசைப்பாங்குடனும்‌ 
உருவாக்குவது மற்றொரு வகையாம்‌. 


தன்‌ வாழ்வினின்றும்‌ முகிழ்த்த பட்டறிவு வெளிப்‌ 
பாடாக இசைத்த தன்னுணர்ச்சிப்‌ பாவுக்குப்‌ 
(Lyrical poem) பெருங்கவிஞர்‌ பாரதியாரின்‌ “நல்ல 
தோர்‌ வீணை செய்தே' எனும்‌ பாடல்‌ சிறந்த 
எடுத்துக்காட்டாகும்‌. 


இவ்வகையில்‌ சுவிஞர்‌ தமிழ்‌ ஒளி, 


"முத்து நரைதிரை வந்திட ஆயுள்‌ 
முடிந்தது நாமறிவோம்‌-எனில்‌ 
கோத்து நமக்குக்‌ கொடுத்திட்ட மாலையின்‌ 
கோலம்‌ அழிந்திடுமோ? 


வஞ்சகக்‌ காலன்‌ வருவதும்‌ போவதும்‌ 
வாழ்க்கை நியதியடா !- எனில்‌ 

செஞ்சொற்‌ கவிதைகள்‌ காலனை வென்று 
சிரிப்ப தியற்கையடா”* 


என்று பாடுந்திறனில்‌ கவிஞர்‌ வாழ்வினும்‌, கவிதைக்‌ 
கலை காலத்தை வென்று பெருமிதங்‌ கொண்டு 
சிரிக்கும்‌ செம்மாப்பு நன்கு தெளிவாகின்றது. 


“லிரிக்‌” வடிவிற்குப்‌ பாவேந்தர்‌ பாரதிதா சனாரின்‌ 
பாடல்களில்‌ சிறந்த சான்றுகள்‌ உள்ளன. “இசை 
uyg கவிதை நூலில்‌ ஒரு பாமணி கோக்கப்பட்ட 
திறன்‌ வருமாறு: 


**அதோ பாரடி அவரே என்கணவர்‌ 
புதுமாட்டு வண்டி ஓட்டிப்‌ 
போகிறார்‌ என்னைவாட்டி 
இருப்பவர்‌ உள்ளே முதலாளி செட்டி 
ஏறுகால்‌ மேல்தான்‌என்‌ சர்க்கரைக்‌ கட்டி 
தெரியவில்‌ லையோடி தலையில்துப்‌ பட்டி 
சேரனே அவரென்றால்‌ அதிலென்ன அட்டி.” 


இப்‌ பாடலில்‌ தலைவி, தன்‌ தோழியிடம்‌ தனை 
மணந்த சுணவனைக்‌ காட்டிப்‌ பேசுவது ரொமிய 
(சற்றூர்‌)ச்‌ சூழலையும்‌ இனிதே விளச்குவதாகின்‌ 
றது. இக்கவிதை லிரிக்‌: (Lyri) எனப்‌ பாகு 
பாடு செய்யப்படலாம்‌ எனினும்‌, **அதோ பாரடி”* 


என்று தோழியை முன்னிலைப்படுத்துவதால்‌ 
‘Dramatical Lyric’ என்று வகைப்படுத்துதல்‌ 
சாலவும்‌ பொருந்தும்‌. 


கவிஞர்கள்‌ வாழ்வில்‌ அவர்களைக்‌ கவரும்‌ அனு 
பவங்கள்‌, அவர்களை அலைக்கழிக்கும்‌ நிகழ்ச்சிகள்‌ 
யாவுமே ‘ANS’ வடிவில்‌ வெளிப்பட்டு நிலைபே 
றடைகின்றன. 


“ஏன்‌; Tor’ என்று மனத்தைக்‌ குடையும்‌ கேள்வி 
யையே ஆழ்ந்து வடித்துக்‌ கவிஞர்‌ 'சோமு' அவர்‌ 
கள்‌ பின்வரும்‌ பாடலில்‌ தந்துள்ளார்‌: 


**மலரே ஏன்நீ உதிர்கின்றாய்‌ 

மங்கையே ஏன்நீ முதிர்கின்றாய்‌ 

பகலே ஏன்நீ மாய்கின்றாய்‌ 
பால்நிலா ஏன்நீ தேய்கின்றாய்‌ 

கடலே ஏன்நீ இரைகின்றாய்‌ 
காற்றே ஏன்நீ அலைகின்றாய்‌ 

நதியே யாரை நாடுகின்றாய்‌ 
நாளே எங்கே ஓடுகின்றாய்‌!* 


இவ்‌ வினாக்கள்‌ நிலைத்துவிட்ட வினாக்கள்‌. தன்‌ 
னுணர்ச்சிக்‌ கவிதைகளில்‌ இப்பாடல்‌ நிகரற்றது. 


தம்‌ வாழ்வின்‌ முற்பகுதியில்‌ தம்மை உலுக்கிய 
காதலிழப்பைச்‌ கவிஞர்‌ கம்பதாசன்‌, 


““பா ட்டு முடியுமுன்னே 
மீட்டிய வீணையைப்‌ 
பக்கம்‌ வைத்தே நடந்தாய்‌'” 


என வருங்‌ கவிதையில்‌ நிலைபேறுடைய நெஞ்சக்‌ 
குமுறலாக்கிவிட்டார்‌. 


தன்னுணர்ச்சியும்‌ குறையாமல்‌ தத்துவமும்‌ குன்‌ 
றாமல்‌ வரும்‌ கவிஞர்‌ 'சோமு'வின்‌ பாட்டுக்‌ குரல்‌ 
இதோ: è 


**இதயக்‌ கூண்டில்‌ ஒரு பறவை 
இரைதா வென்று கூப்பிடுதே 
இதயக்‌ கூண்டில்‌ ஒரு பறவை! 
நினைவுக்‌ காட்டில்‌ சுற்றியபின்‌ 
நிலவின்‌ அணைப்பில்‌ அயராமல்‌ 
கனவுக்‌ குமைப்பில்‌ மோனத்தில்‌ 
கண்ணை மூடித்‌ தனிமையிலே... ..”* 
இதயக்‌ கூண்டில்‌ ஒரு பறவை, அயர்வுக்குப்‌ பின்‌ 
ஆறுதல்‌ பெறும்‌ நம்பிக்கையைக்‌ கவிஞர்‌. 
*“பொழுது புலருமடி-மனப்‌ 
பூவும்‌ மலருமடி! 
அழுத இருளெல்லாம்‌-சண்ணே 
அகலும்‌ அகலுமடி!”” o" 
என்னும்‌ அடிகளில்‌ தோற்றுவிக்கின்றார்‌. 


Digitized by Noolahd#Foundation. 
noolaham.org | aavanaham.org 


இயற்கை 

இயற்கை ஒரு வற்றாக்‌ களஞ்சியம்‌. காலந்‌ 
தோறும்‌ கவிஞர்க்கு வாய்த்த கற்பனை நிதியம்‌. 
சங்கப்‌ புலவர்க்கு முதலாடிக்‌ கருவாகி முன்னின்‌ 
றது. செஞ்சொற்‌ புனைமாலை பாடிய ஞானசம்‌ 
பந்தப்‌ பெருமானுக்கும்‌ சமயகுரவர்‌ பிறர்க்கும்‌ 
கண்டறியாதன காட்டியது. பின்னரும்‌ காவியப்‌ 
பிரபந்தப்‌ படைப்புகளில்‌ மிளிர்ந்து திகழ்ந்தது. 
இந்நாளைய புலவர்‌ பெருமக்கட்கும்‌ விருந்தாக 
விஞ்சி நிற்பது. 


இயற்கைப்‌ புனைவில்‌ சமுதாயக்‌ கருத்துகளை 
மிடைதல்‌ பாரதிதாசனாரின்‌ திறன்‌. சான்றாக 
நிலவைப்‌ பாடுங்‌ கவிஞர்‌ நித்த நித்தம்‌ உழைத்து 
அலுத்துச்‌ சோற்றுக்கு ஏங்கித்‌ தவிக்கும்‌ எளிய 
மக்களையும்‌ மறக்கவில்லை. எனவே, 
**உனைக்காணும்‌ போதினிலே என்னு ளத்தில்‌ 

ஊறிவரும்‌ உணர்ச்சியினை எழுது தற்கு 
நினைத்தாலும்‌ வார்த்தைகிடைத்‌ திடுவ தில்லை 

நித்திய தரித்திரராய்‌ உழைத்து ழைத்துத்‌ 
இனைத்துணையும்‌ பயனின்றிப்‌ பசித்த மக்கள்‌ 

சிறிதுகூழ்‌ தேடுங்கால்‌ பானை ஆரக்‌ 
கனத்திருந்த வெண்சோறு காணும்‌ இன்பம்‌ 

சுவின்நிலவே உனைக்காணும்‌ இன்பந்‌ தானோ!" 

புரட்சிக்கவி 

என்று பாடினார்‌. அதனைப்‌ பின்பற்றி வாணி 
தாசர்‌, “முகில்‌! என்னும்‌ பாடலில்‌ முகில்‌ வேறு 
பாடற்ற பான்மை கொண்டதென்று விளக்கு 
கின்றார்‌. 


“*விளைவயல்‌, பொட்டல்‌ என்ற 
வேற்றுமை கருதா தென்றும்‌ 
அளித்துயிர்‌ ஓம்பு கின்றாய்‌! 
அன்னையே முகிலே வாழி! 
விளைவினை மக்க ளெல்லாம்‌ 
பொதுவாகத்‌ துய்க்கும்‌ மேன்மை 
முளைத்திடில்‌ தமிழர்‌ நாட்டில்‌ 
முளைத்திடும்‌ இன்ப வாழ்வே!" 
இத்துடன்‌ நிலவைப்பற்றி முடியரசன்‌ பாடும்‌, 
“பொதுவுடைமை ஆட்சியினை யிரவுப்‌ போதில்‌ 
புரிகின்ற முழுமதியே”* 
என்னும்‌ அடியை இயைபுபடுத்திப்‌ பார்த்தல்‌ பயன்‌ 


தரும்‌. 


ஆங்கிலப்‌ புலவர்களில்‌ சிலர்நகர்ப்புற வருணனை 
புரிவோர்‌, போப்‌ (Pope) எனுங்‌ கவிஞரை ‘Poet of 
Township’ என்பர்‌. ஆயினும்‌ எப்புலவரா 
யினும்‌ இற்றூர்‌, சேரி முதலியவற்றின்‌ இயற்கை 


யழகுகளை விழைந்து பாடுவர்‌. வாணிதாசர்‌, சேரி 
யில்‌ தாம்‌ கண்ட காட்சியை மெய்ம்மை (Realism) 
குன்றாது பாடிய Dow பின்வருமாறு: 


சேரி 
““அடுப்பினில்‌ புளிக்காக்‌ கூழே 
கொதித்திடும்‌; அழும்பிள்‌ ளைக்குத்‌ 
துடுப்பினைத்‌ தூக்கிக்‌ காட்டித்‌ 
தேற்றுவாள்‌; இடது கையின்‌ 
மடுப்பினில்‌ தலையை வைத்து 
வயிறொட்டித்‌ தூங்கும்‌ ஆளன்‌ 
நெடுப்பினில்‌ உழைத்த தோளில்‌ 
நெஞ்சமும்‌ கண்ணும்‌ சேர்ப்பாள்‌!”* 
பாரதிதாசனாரின்‌ நேர்‌ மாணவர்களில்‌ ஒருவராம்‌ 
“தமிழ்‌ ஒளி' இயற்கைப்‌ பாவகையில்‌ தனிப்‌ பெருந்‌ 
திறன்‌ கொண்ட கவிஞராவார்‌. அவர்தம்‌ “பட்ட 
மரம்‌' எனுங்‌ கவிதை இயற்கை வருணனையில்‌ 
அவருக்குரிய கற்பனைத்திறன்‌, சொல்லாட்சி 
முதலியனவற்றை நிறுவுவதாகும்‌. 


முதலில்‌ மனித மனம்போல்‌ மரமும்‌ பெருமூச்சும்‌ 
விசனமும்‌ அடைகின்றது. 


பட்ட மரம்‌ 
“மொட்டைக்‌ கிளையொடு 
நின்று தினம்பெரு 
மூச்சு விடும்மரமே! 
வெட்டப்‌ படும்‌ஒரு 
நாள்வரு மென்று 
விசனம்‌ அடைந்தனையோ?** 


அடுத்த இரண்டு அடிகளில்‌ பட்டுப்போகுமுன்‌ 
இருந்த நிலையும்‌, பட்ட பின்னர்‌ அடைந்த கோல 
மும்‌ பேசும்‌ கவிஞர்‌, 


“குந்த நிழல்‌ தரக்‌ 
கந்த மலர்தரக்‌ 
கூரை விரித்தஇலை! 
வெந்து கருகிட 
இந்த நிறம்வர 
வெம்பிக்‌ குமைந்தனையோ?”” 
என்றிசைக்கின்றார்‌. எழில்‌ முற்றும்‌ இழந்ததை, 
**கட்டை யெனும்பெயர்‌ 
உற்றுக்‌ கொடுந்துயர்‌ 
பட்டுக்‌ கருகனையே! 
பட்டை யெனும்‌ உடை 
இற்றுக்‌ கிழிந்தெழில்‌ 
முற்றும்‌ இழந்தனையே!'* 


Digitized by நமசிவய Foundation. 
noolaham.org | aavanaham.org 


காலப்‌ புயலிற்பட்ட மனி, 
போல்‌ மரம்‌ தோற்றமளிக்கின்றது. பின்னர்‌, 
நாளின்‌ பசுமைத்‌ தோற்றம்‌ வெறும்‌ கனவான திறம்‌, 


““பாடும்‌ பறவைகள்‌ 
கூடி உனக்கொரு 
யாடல்‌ புனைந்ததுவும்‌ 
மூடு பனித்திரை 
BO புவிக்கொரு 
மோகங்‌ கொடுத்ததுவும்‌ 
ஆடுங்‌ Door Dong 
ஏறிச்‌ Agari 
குதிரை விடுத்ததுவும்‌ 
ஏடு தருங்கதை 
யாக முடிந்தன! 
இன்று வெறுங்கனவே!'* 
இப்‌ பாடலின்‌ இறுதியும்‌ கற்பனையும்‌ உணர்வுத்‌ 
தழலும்‌ குன்றாது விளங்குவது சுவிஞர்‌ தமிழ்‌ ஒளி 
யின்‌ இலக்கியத்‌ திறனுக்கு உரைகல்‌. 


மழைத்துளி எனும்‌ பாடல்‌ தூற்றலின்‌ சந்தமே 
வாய்த்தாற்போல்‌ நம்மை மயக்குவது; கற்பனைப்‌ 
பார்வை உடையது. 


“தந்ததன” மென்று பந்தலில்‌-மலர்ப்பந்தலில்‌ 
வந்து விழுந்தது நீர்த்துளி-மழைநீர்த்துளி 
பச்சைப்‌ பசுந்தழைக்‌ காட்டிலே-இலைமேட்டிலே 
தைச்சுக்‌ கடந்தது புன்னகை-மழைமென்னகை!'? 


இவ்வாறு சந்தவின்பம்‌ மிக்க கவிதைகள்‌ இக்காலக்‌ 
கவிதைப்‌ போக்குகளை வளப்படுத்தி நிற்கின்றன. 


காதல்‌ 
“GT BU காதல்‌ காதல்‌ 
காதல்‌ போயின்‌ 
சாதல்‌ சாதல்‌ சாதல்‌”* 


என்று பாடினார்‌ பாரதியார்‌. மேலும்‌ அவர்‌, 


“காதலினால்‌ அறிவெய்தும்‌-அந்தக்‌ 
காதற்‌ கவிதைப்‌ பயிரை வளர்க்கும்‌! * 


என்றும்‌ பாடினார்‌. காதலைப்‌ பாடிப்‌ பெருமைப்‌ 
படுத்தாத கவிஞரில்லை. சங்க இலக்கியம்‌ நுண்‌ 
ணிய உணர்வுகள்‌ இழையோடக்‌ காதலைப்‌ போற்‌ 
றியது. முதுமையிலும்‌ காதலைப்‌ போற்ற வேண்‌ 
டும்‌ என்று முழங்கியது. ஏனெனில்‌ உண்மையான 
காதல்‌ முதுமையில்‌ வளர்ந்து செப்பமுற்றிருக்கும்‌. 
தோழி தலைவியைத்‌ தலைவன்பால்‌ ஒப்படைக்கும்‌ 
போது, 


“இவளின்‌ கட்டழகு கண்டு மனமுவந்த தலைவ! 
ஒரு காலத்தே இவள்‌ ஏந்தெழில்‌ மார்பகங்கள்‌ தள 


Sa கைநீட்டுவது ரினும்‌ நீ இவளைக்‌ கைவிட வேண்டா. 


பொன்‌ 


PO அஆஹ்ன..2 0 LTA Ht சன்னா oe 


கூந்தல்‌ இன்று நெடியதாயிருந்து இவளழகை மேம்‌ 
படச்‌ செய்கின்றது. வருநாளில்‌ இக்‌ கூந்தல்‌ 
வண்ணமிழந்து நரைபட்டு முடியப்படும்போ தும்‌ 
இந்நாளில்‌ நின்‌ நெஞ்சகத்தே நிலவும்‌ ஈடுபாடு இத்‌ 
தலைவிபால்‌ என்றும்‌ இருத்தல்‌ வேண்டும்‌” என்று 
கூறுவதாக அமைந்துள்ள நற்றிணைப்‌ 
வருமாறு: 


பாடல்‌ 


“*அண்ணாற்‌ தேந்திய வனமுலை தளரினும்‌ 
பொன்னேர்‌ மேனி மணியின்‌ தாழ்ந்த 
நன்னெடுங்‌ கூந்தல்‌ நரையொடு முடிப்பினும்‌ 
நீத்தல்‌ ஓம்புமதி பூக்கேழ்‌ ஊர! 
இன்கடுங்‌ கள்ளின்‌ இழையணி நெடுந்தேர்க்‌ 
கொற்றச்‌ சோழர்‌ கொங்கர்ப்‌ பணீஇயர்‌ 
வெண்கோட்டு யானைப்‌ Cur gi கிழவோன்‌ 
பழையன்‌ வேல்வாய்த்‌ தன்னநின்‌ 
பிழையா நன்மொழி தேறிய இவட்கே.”' 

நற்றிணை, 10 


ஒப்பரிய காதலுணர்வு வயதால்‌ முதுமையால்‌ வாடு 
வதில்லை என்று பேசப்பட்ட இலக்கிய மரபு, மறு 
மலர்ச்சிக்‌ காலத்தே பாவேந்தர்‌ பாடலில்‌ தனிவகை 
யான இறெப்பாக மலர்ச்சி பெற்றுள்ளது. குடும்ப 
விளக்கில்‌ “முதியோர்‌ காதல்‌' என்னும்‌ பகுதியே 
மரபும்‌ புரட்சியுமாகும்‌. அப்பாடல்‌ வருமாறு: 


“புதுமலர்‌ அல்ல; காய்ந்த 
புற்கட்டே அவள்௨ டம்பு! 
சதிராடும்‌ நடையாள்‌ அல்லள்‌; 
தள்ளாடி விழும்மூ தாட்டி; 
மதியல்ல முகம்‌௮ வட்கு, 
வறள்நிலம்‌; குழிகள்‌ கண்கள்‌! 
எதுஎனக்‌ கின்பம்‌ நல்கும்‌? 
இருக்கின்றாள்‌ என்ப தொன்றே.” 


காதற்‌ கவிதைகளை இசைப்‌ பாடல்‌ வழியே கேட்‌ 
கும்‌ இக்காலத்தே, 


**காதல்‌ என்பது தேன்கூடு-அதைக்‌ 
கட்டுவ தென்றால்‌ பெரும்பாடு?” 


என்று இசைக்கக்‌ கேட்கின்றோம்‌. கபிலரின்‌ நற்‌ 
றிணைப்‌ பாடலில்‌, 


“தாமரைத்‌ தண்தாது ஊதி மீமிசைச்‌ 
சாந்தின்‌. தொடுத்த தந்தேன்‌ போல”? 


— நற்றிணை, 7: 3-4, 


138 X 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


என வரும்‌ கருத்தே மிளிரக்‌ காண்கிநோம்‌. 
காதலைப்‌ போற்றும்‌ 
பட்டுக்கோட்டையார்‌, 


- வளமார்ந்த சொற்களில்‌ 


**நெஞ்சில்‌ கூடுகட்டி வாழுங்‌ குயிலோ?” 


என வருணிப்பது பழமையான உணர்வுக்குப்‌ புது 
வடிவம்‌ தருவதாகும்‌. 


காதலாம்‌ உணர்வு பெருகுவதும்‌ மனிதரின்‌ இத 
யம்‌ போதா அளவு சிறியதாவதும்‌, 
'*கையளவு உள்ளம்‌ வைத்துக்‌ 
கடல்போல்‌ ஆசை வைத்து 
விளையாடச்‌ சொன்னானடி?? 


என்னும்‌ கண்ணதாசன்‌ அடிகளில்‌ பாடப்‌ பெற்றுள்‌ 
சுவிஞர்‌ சுரதா கஈதலார்வமும்‌ பிரிவுத்‌ துயர 
மும்‌ தோய்ந்திட, 


ளன. 


““செங்கதிர்ச்‌ சுடர்போலே என்கரம்‌ 
நீண்டிருந்‌ தால்‌அந்தச்‌ 
சிங்காரச்‌ சிலையை நான்‌ 
இங்கிருந்தே தொடுவேன்‌ 
எண்ணமெல்‌ லாம்‌ஓர்‌ இடத்தையே நாடுதே!” 


என்றுபாடி உவமையாலும்‌ உயர்ந்து திகழ்கின்றார்‌, 


காதலன்‌ வேட்கை புரியுமாறு “கண்ணம்மா” 


என்னும்‌ தலைப்பில்‌ பாடிய கவிஞர்‌ தமிழ்‌ ஒளி, 


"உள்ளம்‌ எழுதிவிட்டாய்‌-கண்ணம்மா 
ஊற்றுநீ ரோடையிலே 

கள்ளம்‌ அழிந்துவிட்டேன்‌-அடியேன்‌ 
காதல்நீ ராடுகிறேன்‌'' 


என்று பாடுங்குரல்‌ 
காட்டும்‌. 


காதலின்‌ மாட்சி தெரியக்‌ 


*சோமு'வின்‌ பாடலில்‌ இளநெஞ்சின்‌ பேரார்வம்‌ 
பின்வருமாறு ஒலிக்கின்றது: 


“பின்னிய கார்நிறக்‌ கூந்தலிலே-வைத்துப்‌ 
பின்னினை யோஇந்த நெஞ்சினையே 
பின்னுமக்‌ கூந்தலின்‌ கொண்டையிலே-இசை 
பின்னினை பாடல்கள்‌ நெய்தனையே.'* 


“இளவேனில்‌” கவிதைத்‌ தொகுதி 


கூந்தலில்‌ மலராகக்‌ காதலிளைஞனின்‌ மனமும்‌ பின்‌ 
னப்படுவதால்‌ கன்னியின்பால்‌ தன்மனம்‌ இக்‌இயிருப்‌ 
பதாக உணரும்‌ இளநெஞ்சின்‌ சித்திரம்‌ இது; மற்‌ 
றும்‌ கொண்டை முடிந்த வாகு பற்பல நினைவூட்டும்‌ 
அழகுப்‌ பாடலாகத்‌ தோன்றுகிறது என்று கவிஞர்‌ 


உணர்த்துகின்றார்‌. இக்‌ கவிதையின்‌ வண்ணத்தில்‌ 
ஓரளவு மரபு படிந்திருக்கக்‌ காண்கின்றோம்‌. 


“UGAD சிறந்த கழுநீரும்‌ 
முற்றா இளைஞர்‌ ஆருயிரும்‌ 
BODE செருகும்‌ குழன்மடவீர்‌ 
செம்பொற்‌ கபாடம்‌ திறமினோ!” 
கலிங்கத்துப்பரணி, சுடைதிறப்பு. 


என வரும்‌ கலிங்கத்துப்பரணியின்‌ கடைதிறப்புப்‌ 
பாடல்‌, மறுமலர்ச்சிக்‌ கவிதையின்‌ அழகுக்குப்‌ பின்‌ 
புலமாகின்றது. *வெண்ணிலா' என்னும்‌ பாடலில்‌ 
கவிஞர்‌ ‘Gera காட்டும்‌ கிராமியக்‌ 
பேசுங்குரலில்‌ ஆண்குரல்‌, 


காதலர்‌ 


“முத்துப்‌ போலும்‌ நிலவதிலே (ஒன்‌) 
மூக்குத்தியைக்‌ கண்டாக்கா 
பித்துப்‌ பிடிக்குதடி-தங்கரத்‌தினமே 
பேசமுடியு தில்லை-பொன்னுரத்தினமே' ' 


எனப்‌ பாடுந்திறம்‌ சுவையானது. நிலாவொளியே 
மயக்கும்‌ எழில்‌ வாய்ந்தது. காதலியின்‌ மூக்குத்‌ 
தியை அந்‌ நிலாவொளியில்‌ பார்த்தால்‌, அன்புப்‌ 
பைத்தியமாகி நிற்கும்‌ நிலை காதலனுக்கு ஏற்படு 
தல்‌ இயல்பே. மாறாத இளமையுள்ள காதலி; 
சிறுமிபோல்‌ சிரிக்கின்றாள்‌. சிரிப்பிலே பலவகை, 
கன்னத்திலே குழி விழும்‌ மாயச்‌ சிரிப்பு அவள்‌ 
சிரிப்பு. அதை, 


**சின்னப்பய மவ கணக்கா 
செறுக்கி நீயும்‌ சரிக்கையிலே 
கன்னத்திலே குளிவிஞுது--தங்கரத்‌ இனமே 
கண்டுமனம்‌ தவிக்குதடி-பொன்னுர த்‌ இனமே” 


என்று கிராமியக்‌ காதலன்‌ பேசும்‌ வண்ணத்திற்‌ 
கேட்கிறோமே, அது சாலச்‌ சிறப்புடைத்தாகும்‌. 


இத்தகைய மயக்கும்‌ காதல்‌ கவிஞர்‌ பெ. தூரன்‌ 
பார்வையில்‌ ஒரு கனவுக்‌ காட்சி தந்து மயக்குகிறது. 


**தேனிலா ஊறுகின்ற சேல்விழிகள்‌ யான்‌ 
கண்டேன்‌ 
வேனிலான்‌ வில்போன்ற மென்புருவச்‌ Fr 
கண்டேன்‌ 
புன்சிரிப்புப்‌ புதுரோஜாப்‌ பூத்திருக்கும்‌ எழில்‌ 
கண்டேன்‌ 
கன்னக்‌ குழிக்கவிதை கண்டு களிகொண்டேன்‌ 
மதனன்‌ குடியிருக்கும்‌ மார்புகண்டேன்‌ 
சென்றணைக்க 
அதிவிரைவிழ்‌ பாய்ந்தெழுந்தேன்‌ 
அடடாநான்‌ கண்விழித்தேன்‌.” 


139 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


சங்க இலக்கியம்‌ முதல்‌ பாரதியார்‌ காலம்‌ வரை 
போற்றப்பட்ட காதல்‌, இக்காலக்‌ கவிஞர்‌ குரலி 
லும்‌ சிறந்து ஒலித்து, உணர்வில்‌ ஓங்கி, மறுமலர்ச்‌ 
சித்‌ தமிழினை வளப்படுத்தி வருகின்றது. நாட்டை 
யும்‌ சமுதாய நிலையையும்‌ மொழிப்பெருமை 
யையும்‌ பாடும்‌ இக்காலப்‌ புலவர்கள்‌, காலம்‌ மறவாக்‌ 
காதலையும்‌ பல்வண்ணக்‌ கோலமாகப்‌ பார்த்து 
உணர்ந்து பாடல்‌ யாத்து வருகின்றனர்‌. 


முடிவுரை: 

இவ்வாறாக இக்காலக்‌ கவிதைப்‌ போக்குகள்‌ பல 
திறத்தனவாய்‌ இலங்கக்‌ காணலாம்‌. பழமையில்‌ 
வேர்விட்டுப்‌ புதுமையிற்‌ இளை படர்ந்து செழித்து 


நிற்கும்‌ ஆலமரமாய்க்‌ கவிதை பிறங்குகின்றது. 
மரபுக்‌ கவிதைகளில்‌ காணலாகும்‌ மாட்சிகளைக்‌ 
காண்பதோடு, சமுதாய நோக்கமைந்த கீர்த்தியும்‌ 
இக்காலக்‌ கவிதைகளில்‌ இலங்கிடக்‌ காணலாம்‌. 
காதலும்‌ இயற்கையும்‌ சங்ககாலக்‌ கவிதையின்‌ 
பாடுபொருள்களின்‌ பயனாக அமைய, இக்காலக்‌ 
கவிதைகளில்‌ சமுதாயப்‌ படப்பிடிப்புப்‌ பாடுபொரு 
ளாய்த்‌ துலங்கி, நெஞ்சில்‌ சல அலைகளை ஏற்‌ 
படுத்துகின்றது. சுருங்கக்‌ கூறின்‌ முன்னைப்‌ பழ 
மைக்கும்‌ பழமையாய்ப்‌ பின்னைப்‌ புதுமைக்கும்‌ 
புதுமையாய்‌ இக்காலக்‌ கவிதைகள்‌ மக்கட்‌ சிந்தனை 
யார்வத்தினைத்‌ தூண்டிவிடும்‌ போக்கில்‌ நிறைந்‌ 
தொளிர்தல்‌ காணலாம்‌. 


140 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


(மகனில்‌ தமிழ்‌ வளர்ச்சி என்றால்‌ என்னவென்‌ 
பதை வரையறுத்துக்‌ கொள்வது நல்லது, 
அரங்கின்றி வட்டாடக்‌ கூடாதன்றோ? ஆகவே, 
இக்‌ கட்டுரையின்‌ தொடக்கத்தில்‌ தமிழ்‌ வளர்ச்சி 
என்றால்‌ என்னவென்பதைத்‌ தெளிவுபடுத்திக்‌ 
கொண்டு அதன்பின்‌ தமிழ்‌ வளர்ச்சியில்‌ பகுத்தறிவு 
இயக்கம்‌ பெற்றிருக்கும்‌ பங்கினையும்‌ பாங்கினை 
யும்‌ கூறுவது முறையாகும்‌. வளர்ச்சி என்பதற்கும்‌ 
பருமை அல்லது வீக்கம்‌ என்பதற்கும்‌ வேறுபாடு 
உண்டு. குழந்தை வளர்கிறது என்பதற்கும்‌, 
குழந்தை பருத்து இருக்கிறது என்பதற்கும்‌ வேறு 
யாடு உண்டு. அதைவிட, குழந்தையின்‌ உறுப்புகள்‌ 
வீங்கி இருக்கின்றன என்பது மிகத்‌ தெளிவான 
வேறுபாடு உடையதாகும்‌. வளர்ச்சி என்பது பரு 
வத்திற்கு ஏற்றதாகவும்‌ வாழ்வுக்கு உதவக்கூடிய 
தாகவும்‌ இருக்கக்கூடியது. காலத்திற்கு ஒவ்வாத, 
வாழ்வுக்குப்‌ பயன்படாதவற்றை வளர்ச்சி என்று 
அழைப்பதைவிட அவை பருத்திருக்கின்றன என்றோ 
வீங்கியிருக்கன்றன என்றோ கூறுவது பொருந்தும்‌. 
இவ்வகையில்‌ ஒரு மொழியின்‌ வளர்ச்சி அம்‌ மொழி 
பேசுவோரின்‌ எண்ணிக்கையையோ அம்‌ மொழியில்‌ 
வெளிவந்த ஏடுகள்‌, இதழ்கள்‌, நூல்கள்‌ போன்ற 
வற்றின்‌ எண்ணிக்கையையோ அடிப்படையாகக்‌ 
கொண்டு கூற முடியாது. காலத்திற்கும்‌, மக்க 
ளின்‌ கருத்திற்கும்‌, தேவைக்கும்‌ ஏற்ப ஒரு மொழியி 
னுடைய சொற்களும்‌, அவற்றின்‌ பயன்களும்‌, 
அவற்றைக்கொண்டு வெளிவரும்‌ ஏடு முதலியன 
வும்‌ ஓங்கவேண்டும்‌. அதுவே உண்மையான 
வளர்ச்சி, அவ்வகையில்‌ தமிழ்‌ மொழி வளர்ந்து 


பேராசிரியர்‌ டாக்டர்‌ மா. நன்னன்‌ 


இருக்கிறதா என்று ஆராய்வதும்‌ அவ்‌ வளர்ச்சி 
எவ்வளவில்‌ உள்ளதென்று கணிப்பதும்‌ இக்‌ கட்‌ 
டுரையின்‌ நோக்கமன்று. ஆனால்‌, தமிழ்‌ வளர்ச்சி 
யில்‌ பகுத்தறிவு இயக்கம்‌ எந்த அளவு பங்கு 
கொண்டு இருக்கிறது; அதன்‌ தரமும்‌ விளைவும்‌ 
யாவை என்பனவற்றைக்‌ குறிப்பிட்ட அளவில்‌ 
விளக்க முயல்வதே இதன்‌ நோக்கமாகும்‌. ஆகவே, 
தமிழ்‌ நாட்டில்‌ பேச்சிலும்‌ எழுத்திலும்‌ - ஏடு, 
இதழ்‌, நூல்‌ போன்றவற்றிலும்‌ பகுத்தறிவு இயக்‌ 
கம்‌ எந்த அளவு பங்குகொண்டு இருக்கிறது; அத 
னால்‌ தமிழ்‌ மக்களின்‌ தரம்‌, நோக்கம்‌, விளைவு 
போன்றவற்றில்‌ ஏற்பட்டிருக்கிற மாறுதலின்‌ அளவு 
யாது என்பனவற்றை இக்‌ கட்டுரையில்‌ ஓரளவு 
காணலாம்‌. 


தமிழ்‌ வரலாற்றைப்‌ பொதுவாகவும்‌, தமிழ்‌ இலக்‌ 
கிய வரலாற்றைச்‌ சிறப்பாகவும்‌ நோக்கினால்‌ தமி 
மின்‌ வளர்ச்சி காலந்தோறும்‌ வெவ்வேறு நோக்கங்‌ 
களை அடிப்படையாகக்கொண்டு நிகழ்ந்திருப்‌ 
பதைக்‌ காணலாம்‌. சங்க காலத்தில்‌ தமிழ்‌ இலக்‌ 
கியங்களின்‌ நோக்கம்‌ அகத்திலும்‌ புறத்திலும்‌ அடங்‌ 
கிப்‌ புலவர்கள்‌ தம்‌ உணர்வுகளை வெளிப்படுத்த 
வும்‌, தம்மால்‌ மதிக்கக்‌ தகுந்தவர்களைப்‌ பாராட்ட 
வும்‌, தம்மால்‌ நாட்டுக்குத்‌ தேவையானவர்கள்‌ 
நல்லவர்கள்‌ என்று கருதுபவர்களை வாழ்த்தவும்‌, 
அதற்கு மாறானவர்களைக்‌ கடியவும்‌, தக்கார்க்குத்‌ 
தக்க அறிவுரை கூறவும்‌ அவற்றைப்‌ பயன்படுத்தி 
இருக்கின்றனர்‌, மேலும்‌, இப்புலவர்களின்‌ நோக்கம்‌ 
இயற்கையைக்‌ கூர்ந்து நோக்கு அதன்‌ உண்மையை 


141 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


உள்ளவாறு எடுத்து இயம்புவதும்‌ ஆகும்‌. சங்க 
காலத்தின்‌ பிற்பகுதியில்‌ புலவர்களின்‌ நோக்கம்‌, 
சமயக்‌ கருத்துகளில்‌ நழுவியிருப்பதைக்‌ காணலாம்‌. 
சங்கப்‌ பாடல்களில்‌ மட்டுமன்றிச்‌ சங்கம்‌ மருவிய 
இலக்கியங்களாகக்‌ கூறப்படும்‌ சிலப்பதிகாரத்திலும்‌ 
மணிமேகலையிலும்‌ சமயக்‌ கருத்துகள்‌ வலுவாக 
இடம்‌ பெற்றிருப்பதைக்‌ காண முடிகிறது. 
இலக்கியப்‌ பாதையை நன்கு இருப்பி, சமயத்தில்‌ 
ஈடுபடுத்திய பெருமை அல்லது குறை சாத்தனாரைப்‌ 
பெரிதும்‌ சார்ந்தது. அதன்‌ பிறகு இடைக்‌ 
காலத்தில்‌ எழுந்த இலக்கியங்கள்‌ எல்லாம்‌ முழுக்க 
முழுக்கச்‌ சமயப்‌ பாதையிலேயே சாய்ந்து சென்‌ 
றிருப்பதை நன்கு காணலாம்‌. இடைக்காலத்தின்‌ 
பிற்பகுதியில்‌ சமயப்‌ போராட்டங்களுக்குப்‌ பிறகு 
சமய ஒருமைப்பாடு என்னும்‌ நோக்கம்‌ தலைதூக்கி 
யதையும்‌ நாம்‌ காண முடிகிறது. பிற்காலத்தில்‌ 
நாட்டு உணர்வு, விடுதலை வேட்கை போன்றவை 
சமய உணர்வோடு இடைமிடைந்து தனித்துத்‌ 
தலைதூக்கி நின்றதையும்‌ நாம்‌ காண்டுநோம்‌. இச்‌ 
சூழ்நிலையில்தான்‌ சங்க இலக்கிய நோக்கத்தோடு 
ஒட்டிய மக்கள்‌ வாழ்வியலை நேரிடையாக எடுத்து 
இயம்பும்‌ இலக்கிய நோக்கம்‌ தமிழில்‌ ஏற்பட்டது. 
இந்‌ நிலையில்தான்‌ தமிழ்‌ வளர்ச்சியில்‌ பகுத்தறிவு 
இயக்கமும்‌ ஈடுபடத்‌ தொடங்கியது. 


சங்க 


பகுத்தறிவு இயக்கம்‌ என்பது யாது என்பதை 
இங்குச்‌ சுட்டுவது தேவையானதாகும்‌. பகுத்தறி 
வுப்‌ பகலவன்‌ என்றும்‌, தமிழ்த்‌ தலைவர்‌ என்றும்‌ 
தமிழ்‌ கூறும்‌ நல்லுலகால்‌ போற்றப்படும்‌ தந்‌ைத 
பெரியார்‌ அவர்கள்‌ இந்நூற்றாண்டின்‌ முற்பகுதியில்‌ 
சுயமரியாதை இயக்கம்‌ என்னும்‌ ஓர்‌ இயக்கத்தைத்‌ 
தோற்றுவித்து, அதை நீதிக்கட்சி, பார்ப்பனர்‌ ௮ல்‌ 
லாதார்‌ இயக்கம்‌, திராவிடர்‌ கழகம்‌ போன்ற பல்‌ 
வேறு பெயர்களில்‌ வளர்த்துத்‌ தமிழகத்தில்‌ மா 
பெரும்‌ கருத்துப்‌ புரட்சியை ஏற்படுத்தியிருக்கிறார்‌. 
இன்று தமிழகத்தில்‌ உள்ள எல்லாச்‌ சமயங்களிலும்‌, 
எல்லாச்‌ சாதிகளிலும்‌, எல்லாக்‌ கட்சிகளிலும்‌, பிற 
அமைப்புகளிலும்‌ பெரியாரின்‌ பகுத்தறிவுக்‌ கொள்‌ 
கைகள்‌ நேரிடையாகவோ மறைமுகமாகவோ ஓரள 
வேனும்‌ ஊடுருவி இருப்பதை மறுக்க முடியாது. 
சமய வழிபாடுகள்‌, சமயச்‌ சொற்பொழிவுகள்‌, 
சமய எழுத்துகள்‌ ஆகியவற்றில்‌ பெரியாரின்‌ சாயல்‌ 
படிந்திருப்பதை இன்று யாரும்‌ எளிதாகக்‌ காண 
லாம்‌. சமுதாய அமைப்புகளில்கூடப்‌ பெரியாரின்‌ 
கருத்துகள்‌ அலைமோதுவதைக்‌ காணமுடியும்‌. 
கட்சிகள்‌ என்று எடுத்துக்கொண்டால்‌ பெரியாரின்‌ 
பகுத்தறிவுக்‌ கருத்துடையவர்கள்‌ இல்லாத கட்‌ 
என்று தமிழ்‌ நாட்டில்‌ எந்த ஒரு சிறு கட்சியையும்‌ 
எடுத்துக்‌ காட்டிவிட முடியாது. தமிழகத்திலுள்ள 
எல்லாக்‌ கட்சிகளிலும்‌ பெரியாரின்‌ தொண்டர்கள்‌ 
இருக்கின்றனர்‌. சில கட்சிகளில்‌ அவர்கள்‌ கூடுத 
லாக இருப்பார்கள்‌. வேறு சல கட்சிகளில்‌ அவர்‌ 
களின்‌ எண்ணிக்கை குறைவாக இருக்கும்‌. ஆகவே, 
பெரியாரின்‌ கருத்துகள்‌ புகாத கட்சி ஏதுமில்லை 


என்றுதான்‌ சொல்லவேண்டும்‌. கலைத்துறையை 
எடுத்துக்கொண்டாலும்‌ பெரியாரின்‌ கருத்துகள்‌ 
ஊடுருவி இருப்பதைக்‌ காணமுடியும்‌. நாடகம்‌, 
பேசும்‌ படம்‌ ஆகிய துறைகளில்‌ தந்தை பெரியாரின்‌ 
பகுத்தறிவுக்‌ கருத்துகள்‌ ஓரளவு செல்வாக்குப்‌ 
பெற்றிருப்பதைக்‌ காணலாம்‌. வழக்கு மன்றங்கள்‌, 
ஆட்சி மன்றங்கள்‌ ஆகியவற்றிலும்‌, அரசுகள்‌ 
அமைத்துத்‌ தருகின்ற சட்டங்கள்‌, விதிமுறைகள்‌ 
ஆகியவற்றிலும்‌, வழக்கு மன்றங்களில்‌ வெளியிடப்‌ 
படுகின்ற முடிவுகளிலும்‌ பகுத்தறிவுக்‌ கருத்துகள்‌ 
கோலோச்சுவதை யாரும்‌ காணலாம்‌. 


கலைவாணர்‌ என்று அழைக்கப்படும்‌ என்‌. எஸ்‌. 
கிருட்டிணன்‌ அவர்களின்‌ படைப்புகளெல்லாம்‌, 
பகுத்தறிவு அடிப்படையில்‌ இருந்ததையும்‌, அவற்‌ 
றில்‌ சிறப்பாகக்‌ கிந்தனார்‌, கீலகண்டர்‌, சந்திரஹரி 
போன்றவை பகுத்தறிவு உணர்ச்சியைக்‌ கிளறும்‌ 
தன்மை வாய்ந்தவையாக இருந்ததையும்‌ நாம்‌ 
சுட்டிக்‌ காட்டலாம்‌. நடிகவேள்‌ எம்‌. ஆர்‌. இராதா 
போன்றாரின்‌ நாடகங்களின்‌ வெற்றியையும்‌ இங்கு 
நாம்‌ நினைவுகூரலாம்‌. இவை எல்லாவற்றிற்கும்‌ 
மேலாகத்‌ தமிழகத்தில்‌ ஆளும்‌ கட்சியும்‌, எதிர்க்‌ 
கட்சியுமாயெ பெரிய கட்சிகள்‌ இரண்டும்‌ பெரி 
யாரின்‌ பகுத்தறிவுக்‌ கொள்கைகளை முழுமையாக 
ஏற்றுக்கொண்டு இருக்கின்ற கட்சிகளே யாகும்‌, 
பிற எதிர்க்கட்கெளிலும்‌ பகுத்தறிவுக்‌ கொள்கை 
களை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும்‌ கட்சிகளும்‌ 
இருக்கின்றன; நிலைமைக்கேற்ப ஓரளவு ஏற்றுக்‌ 
கொள்ளும்‌ கட்சிகளும்‌ இருக்கின்றன. ஆகவே, 
தமிழகத்தில்‌ பெரும்‌ செல்வாக்குப்‌ பெற்று விளங்கும்‌ 
இக்‌ கருத்துகளைப்‌ பரப்புவதற்காகப்‌ பெரியாரும்‌ 
அவரது தளபதியான அண்ணாவும்‌, இவர்களைச்‌ 
சார்ந்த பிறரும்‌ நடத்திய இயக்கம்தான்‌ பகுத்தறிவு 
இயக்கம்‌ என்று இக்‌ கட்டுரையில்‌ கொள்ளப்படு 
கிறது. ஆகவே, தமிழ்‌ வளர்ச்சியில்‌ பெரியாரின்‌ 
பகுத்தறிவு இயக்கம்‌ எந்த அளவு பங்கு பெற்றிருக்‌ 
இறதென்பதை இனிக்‌ காண்போம்‌. 


பகுத்தறிவுக்‌ கொள்கை என்பதைத்‌ திட்டவட்ட 
மாக வகுத்து, வரையறுத்து அதை ஓர்‌ இயக்கமாக 
நடத்தி வெற்றி கண்ட பெருமை பெரியார்‌ அவர்‌ 
களையே சாரும்‌. ஆயினும்‌, பெரியாருக்கு முன்னால்‌ 
இதுபோன்ற கருத்துகளை யாரும்‌ கூறவில்லை 
என்று சொல்லிவிட முடியாது. சித்தர்களும்‌, 
அகவல்‌ எழுதிய கபிலரும்‌, ஆபுத்திரன்‌ கதை எழு 
திய சாத்தனாரும்‌, பிற்காலத்து வந்த இராமலிங்க 
அடிகளாரும்‌ பகுத்தறிவுக்‌ கருத்துகளை ஓரளவு ஆங்‌ 
காங்கே கூறிச்‌ சென்றுள்ளனர்‌. இவற்றையெல்லாம்‌ 
இக்‌ கட்டுரை தன்‌ கணிப்பிற்கு 'எடுத்துக்கொள்ள 
வில்லை. ஏனெனில்‌, அவர்களெல்லாம்‌ ஏதேனும்‌ 
ஒரு வகையில்‌ சமயச்‌ சார்பு உடையவர்களாகவோ, 
கடவுட்கொள்கை உடையவர்களாகவோ இருந்திருக்‌ 
கிறார்கள்‌. அதனால்தான்‌ : அவர்களின்‌ முயற்சிகள்‌ 
வெற்றிபெறவில்லை. சமயத்தையும்‌ கடவுளையும்‌ 


142 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


சார்ந்து எழுந்த எந்தப்‌ பகுத்தறிவுக்‌ கொள்கையும்‌ 
நிலைத்ததும்‌ இல்லை; வெற்றிபெற்றதும்‌ இல்லை. 
ஆகவே, அவற்றிலிருந்து முழுவதும்‌ AVA, முற்றி 
அம்‌ பகுத்தறிவையே அடிப்படையாகக்‌ கொண்டு 
எழுந்து, வளர்ந்து, நிலைத்து, வெற்றிபெறும்‌ 
பெரியாரின்‌ பகுத்தறிவு இயக்கத்தையே இக்‌ 
கட்டுரை தன்‌ கணிப்பிற்கு எடுத்துக்கொண்டுள்ளது. 


உருசிய, சீன நாடுகள போன்ற பொதுவுடைமை 
நாடுகளில்‌ பகுத்தறிவு இயக்கங்கள்‌ அரசியலை 
நோக்கமாகக்‌ கொண்டு புரட்‌ முறையைப்‌ பின்‌ 
பற்றித்‌ தம்‌ கொள்கைகளைப்‌ பரப்பின. ஆனால்‌, 
பெரியாரின்‌ பகுத்தறிவுக்‌ கொள்கை அவற்றிலிருந்து 
முற்றிலும்‌ மாறுபட்டது. பெரியாரின்‌ இயக்கம்‌ 
அரசியல்‌ நோக்கம்‌ உடையதன்று. அழிவுகளை 
விளைக்கக்கூடிய புரட்சி முறைகளைப்‌ பெரியார்‌ 
முற்றிலும்‌ விரும்பாதவர்‌. ஆகவே, சமுதாயத்‌ 
தைத்‌ திருத்தியமைக்கும்‌ முறையில்‌ அரசியல்‌ நோக்‌ 
கம்‌ சிறிதும்‌ இல்லாமல்‌ அவர்‌ தம்‌ பகுத்தறிவு இயக்‌ 
கத்தை வளர்த்தார்‌. அதற்குப்‌ பேச்சையும்‌ எழுத்‌ 
தையும்‌ பெரிதும்‌ துணையாகக்‌ கொண்டு அவற்றிற்கு 
உதவியாக அமைதியானதும்‌, வன்முறைக்குச்‌ 
சிறிதும்‌ இடமில்லாததும்‌, பொதுச்‌ சொத்‌ 
துக்கோ தனியார்‌ சொத்துக்கோ சிறிதும்‌ அழிவு 
ஏற்படாததும்‌, சட்டத்திற்கு உட்பட்டதுமான 
கிளர்ச்சிகளையும்‌ அவர்‌ மேற்கொண்டிருந்தார்‌. 
ஆசவே, தமிழ்‌ வளர்ச்சியில்‌ பெரியாரின்‌ பகுத்‌ 
தறிவு இயக்கத்தின்‌ பங்கு என்னும்‌ தலைப்பில்‌ 
பேச்சிலும்‌ எழுத்திலும்‌ அவ்வியக்கம்‌ தமிழில்‌ பெற்‌ 
முள்ள இடத்தையும்‌, விளைத்துள்ள முன்னேற்றங்‌ 
களையும்‌, அவற்றின்‌ அளவுகளையும்‌ இங்குக்‌ 
காணலாம்‌. 


தந்தை பெரியார்‌ அவர்கள்‌ ஐம்பது ஆண்டு 
களுக்கு மேலாகத்‌ தம்‌ இடையறாத சுற்றுப்பயணத்‌ 
தின்மூலம்‌ தமிழகத்தின்‌ சிற்றூர்‌, பேரூர்‌, நகரம்‌ 
ஆகிய எல்லா இடங்களிலும்‌ தம்‌ கருத்துகளை 
எடுத்து முழங்கியிருக்கறார்‌. மணிக்கணக்கில்‌ கேட்‌ 
போருக்கோ தமக்கோ, சலிப்போ களைப்போ 
ஏற்படாமல்‌ பேசுவதில்‌ தந்தை பெரியார்‌ நிகரற்ற 
வர்‌. அதிலும்‌ மக்கள்‌ விரும்பாததும்‌ வெறுக்கக்‌ 
கூடியதுமான கருத்துகளையும்‌, அவர்கள்‌ உயிரினும்‌ 
மேலாக நம்பித்‌ தலைமுறை தலைமுறையாகப்‌ 
பின்பற்றி வரும்‌ பழக்க வழக்கங்களைத்‌ தகர்க்கும்‌ 
கருத்துகளையும்‌ அவர்கள்‌ விரும்பும்வண்ணம்‌ எடுத்‌ 
துரைப்பதில்‌ பெரியார்‌ ஈடற்றவர்‌. உலதிலேயே 
பெரியாரைப்போல்‌ மிகுதியாகச்‌ சொற்பொழிவு 
ஆற்றி இருப்பவர்கள்‌ யாரும்‌ இருக்க முடியாது. 
சிறிய கூட்டமானாலும்‌, மாபெரும்‌ பொதுக்கூட்டம்‌, 
மாநாடு போன்றவையானாலும்‌ தமக்குத்‌ தோன்றிய 
கருத்துகளை இயல்பான எளிய தமிழில்‌ விருப்பு 
வெறுப்புக்கு இடமில்லாமல்‌ துணிந்து பேசிய அவ 
ருடைய பேச்சுகள்‌ தமிழகத்துச்‌ சொற்பொழிவு 
மேடைகளைச்‌ செம்மைப்படுத்தி. அவர்தம்‌ 


மாணாக்கராகிய பேரறிஞர்‌ அண்ணா அவர்கள்‌ 
பெரியாரோடு இணைந்தும்‌ பின்‌ பிரிந்து கூடியும்‌ 
நின்று ௮ம்‌ மேடைத்தமிழுக்கு மெருகேற்றி அணி 
கலன்கள்‌ பூட்டி நடமிட வைத்தார்கள்‌. இவ்விரு 
வரையும்‌ போலவே இப்‌ பேரியக்கத்தைச்‌ சேர்ந்த 
நூற்றுக்கணக்கான சொற்பொழிவாளர்கள்‌ தமிழக 
மெங்கும்‌ தென்றலாகவும்‌ வாடையாகவும்‌, கொண் 
டலாகவும்‌ கோடையாகவும்‌ உலாவித்‌ தமிழ்மழை 
பொழிந்தார்கள்‌. தமிழகத்தின்‌ பக்தி இயக்கமோ 
பின்‌ வந்த தேசிய இயக்கமோ இந்த அளவுக்குப்‌ 
பேச்சுக்கலையில்‌ ஈடுபட்டிருக்க முடியாது. அவ்‌ 
வாறு அங்கிங்கெனாதபடி தமிழகமெங்கும்‌ பேசிய 
அப்‌ பகுத்தறிவுப்‌ படையின்‌ பெரும்‌ தொண்டினால்‌ 
தமிழகத்தின்‌ மேடைப்பேச்சே புது வடிவம்‌ பெற்று 
விளங்குகிறது. இன்றைய பேச்சாளர்கள்‌ சமயத்‌ 
தைச்சார்ந்தவராயினும்‌, அரசியல்‌ கட்சிக்காரராயி 
னும்‌, இலக்கியச்‌ சொற்பொழிவாளராயினும்‌, பிறர்‌ 
யாரேயாயினும்‌ தமிழக மேடைகளில்‌ ஒலிக்கின்ற 
குரல்களில்‌ எல்லாம்‌ பகுத்தறிவு இயக்கத்தின்‌ பாங்கு 
அமைந்திருப்பதைக்‌ காணலாம்‌. இதுமட்டுமன்றி 
வணக்கம்‌, வாழ்த்து, நலம்‌ போன்ற விழுமிய 
தமிழ்ச்‌ சொல்லாட்சிகளை அரியணை ஏற்றியதும்‌ 
அப்‌ பகுத்தறிவு இயக்கத்தின்‌ பணியேதான்‌. மற்‌ 
றும்‌ தமிழர்களின்‌ திருமணம்‌ போன்ற பல்வேறு 
நிகழ்ச்சிகளிலும்‌ தமிழ்‌ மணம்‌ கமழ்வது பகுத்த 
Dy இயக்கம்‌ தந்த கொடையாகும்‌. தமிழ்‌ இலக்‌ 
கியங்களுக்கும்‌, தமிழ்ப்‌ புலவர்கட்கும்‌, தமிழர்‌ 
தம்‌ பண்பாடு, கலை போன்றவற்றுக்கும்‌ ஏற்றம்‌ 
கொடுத்ததும்‌ பகுத்தறிவு இயக்கத்தின்‌ உழைப்பு 
தான்‌. 


இனி, எழுத்துத்‌ துறையில்‌ அவ்வியக்கம்‌ விளைத்‌ 
துள்ள மாறுதல்‌ குறிப்பிட்டுக்‌ கூறத்‌ தகுந்த சிறப்பு 
வாய்ந்ததாகும்‌. எழுத்து நடையிலும்‌, சொல்லாட்சி 
யிலும்‌ கருத்துகளை எடுத்துச்‌ சொல்லும்‌ முறை 
யிலும்‌ ஒரு தலை8ழ்‌ மாறுதலை இவ்வியக்கம்‌ ஏற்‌. 
படுத்தியிருக்கிறது. பெரியார்‌ தாம்‌ பேன 
வற்றிற்கெல்லாம்‌ தாம்‌ நடத்திய ஏடுகள்‌ வாயி 
லாகவும்‌, பிற நூல்களின்‌ வாயிலாகவும்‌ எழுத்து 
வடிவம்‌ தந்துள்ளார்‌. அப்போதைக்கப்போது விடும்‌ 
அறிக்கைகளும்‌, அவர்‌ இட்டும்‌ கட்டுரை, தலை 
யங்கம்‌ போன்றனவும்‌ ஒப்பற்ற உயர்வுடையன 
வாகும்‌. அண்ணாவின்‌ கைவண்ணம்‌ கிண்ணி 
அணிந்த பெண்ணின்‌ நடனம்போல்‌ தமிழ்‌ எழுத்து 
நடைக்கு ஒரு புதுப்‌ பொலிவைத்‌ தந்தது. பெரி 
யாரின்‌ தொண்டர்களும்‌ அண்ணாவின்‌ தம்பிகளும்‌ 
எழுதிக்‌ குவித்திருக்கின்றவற்றை ஓரளவு தொகுத்‌ 
துப்‌ பார்த்தாலும்‌ யாரும்‌ மலைக்காமல்‌ இருக்க 
முடியாது; அவ்வளவு மிகுதியாக அவர்கள்‌ எழுதிக்‌ 
குவித்திருக்கிறார்கள்‌. அவற்றை வகுத்து உரைக்‌ 
கும்‌ முன்‌ பெரியார்தம்‌ அரிய முயற்சியால்‌ விளைந்த 
தும்‌ இன்றைய தமிழக அரசு ஏற்று நடைமுறைப்‌ 
படுத்துவதுமான எழுத்துச்‌ சீர்திருத்தத்தைக்‌ குறிப்‌ 
பிடவேண்டும்‌. அறிவியல்‌ முறையில்‌ விளைந்துள்ள 


143 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


இவ்வெழுத்துச்‌ சீர்திருத்தம்‌ தமிழுக்கு விளைக்கும்‌ 
பயனை எதிர்காலம்தான்‌ புரிந்துகொண்டு நுகர 
முடியும்‌. ஏனென்றால்‌, இன்றைய தமிழ்‌ உலகம்‌ 
அதை விளங்கிக்கொள்ளத்‌ தயங்குகிறது என்று 
தோன்றுகிறது. முழுமையான எழுத்துச்‌ சீர்திருத்தம்‌ 
ஏற்பட்டுவிடுமானால்‌ அது எழுத்திலும்‌ மாணவர்‌ 
களின்‌ கல்வியிலும்‌ ஏற்படுத்தக்கூடிய மிகப்‌ 
பெரும்‌ மாறுதலையும்‌, அதனால்‌ மக்கள்‌ வாழ்வில்‌ 
ஏற்படக்கூடிய மிகப்‌ பெரும்‌ விழுப்பத்தையும்‌, அத 
னால்‌ மக்கள்‌ வாழ்வில்‌ ஏற்படக்கூடிய கட்டுக்கடங்‌ 
காத பயனையும்‌ இங்கே சுட்டிக்காட்டத்தான்‌ 
முடிறெது. ஆகவே, பின்னால்‌ விளைய இருக்கின்ற 
அவ்விமயமலை போன்ற பயனுக்கு இப்போது நாம்‌ 


ஏற்றுக்கொண்டிருக்கிற எழுத்துச்‌ சீர்திருத்தம்‌ 
ஒரு சிறு முன்மாதிரி என்றுதான்‌ சொல்ல 
வேண்டும்‌. 


இனி, பகுத்தறிவு இலக்கியங்களின்‌ பரப்பைக்‌ 
காணலாம்‌. தமிழகத்தில்‌ சிந்தனை முறையையே 
மாற்றி அமைத்து மாபெரும்‌ அறிவுப்‌ புரட்சியை 
ஏற்படுத்த உதவிய பகுத்தறிவு இலக்கியங்களின்‌ 
பரப்பை முழுமையாகக்‌ காண முடியவில்லை. பெரி 
யார்‌, அண்ணா போன்றவர்கள்‌ படைத்தவை 
பெரும்பகுதி கிடைக்கின்றன. அவர்களுக்கு அடுத்த 
நிலையிலுள்ள பெருமக்கள்‌ படைத்தனவும்‌ பெரும்‌ 
பாலும்‌ கிடைக்கின்றன. ஆனால்‌, இப்‌ பகுத்தறிவு 
இலக்கியங்களைப்‌ படைத்தவர்கள்‌ அறிஞர்களும்‌ 
பெருமக்களும்‌ மட்டுமன்றிச்‌ சிற்றூர்களில்‌ வாழ்‌ 
கின்ற மிகப்பல எளிய மக்களும்‌ ஆவர்‌. அவர்கள்‌ 
படைத்தனவெல்லாம்‌ அவ்வக்‌ காலத்தே அவ்வப்‌ 
பகுதிகளில்‌ செல்வாக்குப்‌ பெற்றுச்‌ சமுதாயப்‌ 
புரட்சகளைத்‌ தூண்டின என்றாலும்‌ அவற்றை 
யெல்லாம்‌ இப்போது காணமுடியவில்லை, 
அவற்றைத்‌ தொகுக்கின்ற பணியில்‌ இறங்கினால்‌ 
நூற்றுக்கணக்கில்‌ நாடகங்களும்‌, கவிதைகளும்‌, 
கட்டுரைகளும்‌, அறிக்கைகளும்‌, வில்லுப்பாட்டுப்‌ 
போன்ற கலை இலக்கியங்களும்‌, வினாவிடைகளும்‌ 
கிடைக்கக்கூடும்‌. குறுகிய காலத்தில்‌ சிறு முயற்சி 
யால்‌ திரட்டப்பட்டனவே இக்‌ கட்டுரையின்‌ கணிப்‌ 
பில்‌ இடம்‌ பெறுகின்றன. 


முதலில்‌ பகுத்தறிவு இலக்கியங்களைப்‌ படைப்ப 
வர்களின்‌ எண்ணிக்கையைக்‌ (எமக்குக்‌ இடைத்த 
வரை) காணலாம்‌. தந்தை பெரியார்‌, அறிஞர்‌ 
அண்ணா ஆகியோர்‌ தவிர,நாவலர்‌ நெடுஞ்செழியன்‌, 
கலைஞர்‌ கருணாநிதி, பாரதிதாசன்‌, கைவல்யம்‌, 
குத்தூசி குருசாமி, உடுமலை நாராயண கவி, 
கா. இரவியம்‌, A. வீரமணி, திருச்ச ஆனைமுத்து, 
நெ. து. சுந்தரவடிவேலு, முடியரசன்‌, சுரதா, 
வாணிதாசன்‌, பொன்னிவளவன்‌, இ. பி. சிற்றரசு, 
டி. கே. சீனிவாசன்‌, இரா. செழியன்‌, பேராசிரியர்‌ 
சு. அன்பழகன்‌, புலவர்‌ குழந்தை, ப. ௨. சண்முகம்‌, 
சாமி சிதம்பரனார்‌, கவிஞர்‌ கருணானந்தம்‌, 
ஏ. பி. செனார்த்தனம்‌, புலவர்‌ புலமைப்பித்தன்‌, 


க. இராசாராம்‌, ப. சீவானந்தம்‌, தா. பாண்டியன்‌ 
ஆகியோர்‌ உள்ளிட்ட 130-66 மேற்பட்ட பெரு 
மக்களை அறிய முடிகிறது. 


அவர்களில்‌ தந்தை பெரியார்‌ அவர்கள்‌ எழுதி 
வெளியிட்ட எழுத்துகளின்‌ பரப்பைக்‌ காணலாம்‌. 
திராவிடன்‌, விடுதலை, குடியரசு, உண்மை போன்ற 
ஏடுகளில்‌ வெளிவந்த அவர்தம்‌ எழுத்துகளைத்‌ தவி 
ரப்‌ பெரியார்‌ அவர்கள்‌ எழுதி வெளியிட்ட நூல்கள்‌ 
114-க்கு மேல்‌ உள்ளன. அவற்றுள்‌ இராமாயண 
ஆபாசம்‌, கற்ப ஆட்சி, சோதிடப்‌ புரட்டு, பொது 
வுடைமைத்‌ தத்துவங்கள்‌, பெண்‌ ஏன்‌ அடிமை 
யானாள்‌, ITAGH வாதம்‌, மதம்‌ என்றால்‌ என்ன, 
இனிவரும்‌ உலகம்‌, இதிகாசங்களின்‌ தன்மைகள்‌, 
இராமாயணப்‌ பாத்திரங்கள்‌, தமிழ்‌ இசை நடிப்புக்‌ 
கலைகள்‌, உண்மைத்‌, தொழிலாளி யார்‌, தத்துவ 
விளக்கம்‌, திராவிடர்‌ ஆரியர்‌ உண்மை, மொழி, 
எழுத்து, மொழி ஆராய்ச்சி, சிந்தனைத்‌ திரட்டு, 
கடவுள்‌, வாழ்க்கை ஒப்பந்தம்‌, சித்திராபுத்திரன்‌ 
கட்டுரைகள்‌, கந்தபுராணமும்‌ இராமாயணமும்‌ 
ஒன்றே, தாய்ப்பால்‌ பைத்தியம்‌, அறிவு விருந்து, 
கடவுளும்‌ மனிதனும்‌, கடவுள்‌ குழப்பம்‌, சுயநலம்‌ 
பிறர்நலம்‌, பெரியாரின்‌ மரண சாசனம்‌ போன்ற 
வற்றைக்‌ குறிப்பிடலாம்‌. இவை தவிரப்‌ பெரியார்‌ 
அவர்கள்‌ வெளியிட்டுள்ள பிறர்‌ எழுதிய நூல்கள்‌ 
எழுபதுக்குமேலுள்ளன. அவற்றுள்‌ சிலவற்றைக்‌ 
காண்போம்‌. - ஞானசூரியன்‌, இந்தியாவின்‌ குறை 
பாடுகள்‌, லெனினும்‌ மதமும்‌, இராமாயண 
ஆராய்ச்சி, பாரத ஆராய்ச்சி, நான்‌ ஏன்‌ இருத்‌ 
துவன்‌ அல்ல, பகுத்தறிவு அல்லது கத்தோலிக்க 
குருவின்‌ மரண சாசனம்‌, தமிழர்‌ தலைவர்‌, பிர்லா 
மாளிகையின்‌ மர்மங்கள்‌, பெரியபுராண ஆராய்ச்சி 
கள்‌, காரல்‌ மார்க்ஸ்‌, கடவுளை நிந்திக்கும்‌ சுயவர்‌ 
கள்‌ யார்‌? போன்றனவே அவை. 


இனி, பகுத்தறிவு இயக்கத்தின்‌ சார்பில்‌ வெளி 
வந்துள்ள இலக்கியங்களை வகைப்படுத்திக்‌ காண 
லாம்‌. அவற்றை முறையே காப்பியங்கள்‌, கவிதை 
கள்‌, நாவல்கள்‌, சிறுகதைகள்‌, நாடகங்கள்‌, கட்‌ 
டுரைகள்‌ என்னும்‌ ஆறு வகையில்‌ வகுத்து மதிப்பிட 
லாம்‌. அவற்றுள்‌ காப்பியங்கள்‌ என்னும்‌ பிரிவில்‌ 
பதினோரு நூல்கள்‌ கிடைக்கின்றன. பாரதிதாசன்‌ 
அவர்களின்‌ காப்பியங்கள்‌ ஆறும்‌, புலவர்‌ குழந்தை 
அவர்களின்‌ காப்பியம்‌ ஒன்றும்‌, வாணிதாசன்‌ காப்‌ 
பியம்‌ இரண்டும்‌, முடியரசன்‌ எழுதின இரண்டும்‌ 
ஆகப்‌ பதினோரு காப்பியங்கள்‌: நம்‌ நினைவுக்கு 
வருகின்றன. பாரதிதாசனின்‌ பாண்டியன்‌ பரிசு, 
தமிழச்சியின்‌ கத்தி, குறிஞ்சித்திட்டு போன்றனவும்‌ 
தமிழ்‌. இலக்கிய உலகில்‌ புது மணம்‌. பரப்பிக்‌ 
கொண்டிருக்கின்றன. புலவர்‌ குழந்தையின்‌ 
இராவண காவியம்‌ இலக்கிய உலடுல்‌ ஒரு 
புரட்சியையே  ஏற்படுத்தியிருக்றெது. . கவிஞர்‌ 
வாணிதாசன்‌, முடியரசன்‌ ஆகியோர்‌ காப்பி 
யங்களும்‌ நல்ல விளைவை ஏற்படுத்தியுள்ளன. 


144 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


கவிதை என்னும்‌ தலைப்பில்‌ ஏராளமான நூல்கள்‌ 
பகுத்தறிவு இயக்கத்தின்‌ சார்பில்‌ வெளிவந்திருக்‌ 
இன்றன. அவற்றுள்‌ 80-க்கு மேற்பட்ட நூல்கள்‌ 
குறிப்பிடத்‌ தகுந்த சிறப்புடையனவாக இருக்கின்‌ 
றன. ஏனையவும்‌ சிறப்புடையவையே. அவற்றுள்‌ 
பாரதிதாசன்‌ கவிதை முதற்பாகமும்‌ மற்றும்‌ அவர்‌ 
தம்‌ அழகின்‌ இரிப்பு, தமிழ்‌ இயக்கம்‌, குடும்ப 
விளக்கு, இருண்ட வீடு போன்ற 25-க்கு மேற்பட்ட 
நூல்கள்‌ இன்றும்‌ தமிழர்களின்‌ நாடி நரம்புகளில்‌ 
எல்லாம்‌ சூடேற்றிக்கொண்டு வாழ்வதைக்‌ காண 
லாம்‌. கவியரசு கண்ணதாசன்‌ அவர்களின்‌ கவிதை 
கள்‌ முதல்‌ இரு தொகுதிகளும்‌, உவமைக்‌ கவிஞர்‌ 
சுரதாவின்‌ பட்டத்து அரசி, தேன்மழை போன்றன 
வும்‌, வாணிதாசனின்‌. வாணிதாசன்‌. சுவிதைகள்‌, 
இன்ப இலக்கியம்‌; எழிலோவியம்‌ போன்றனவும்‌, 
முடியரசன்‌, கவிஞர்‌ கருணானந்தம்‌, : புலமைப்‌ 
பித்தன்‌, சாலை இளந்திரையன்‌ ஆகியோர்‌ யாத்துத்‌ 
தந்துள்ள கவிதைகளும்‌ அறிவு மணம்‌ பரப்பும்‌ 
வாடா மலர்களாகத்‌ திகழ்கின்றன. 


புதினங்கள்‌ என்று எடுத்துக்கொண்டால்‌ பகுத்‌ 
தறிவு இயக்கத்தின்‌ சார்பில்‌ வந்த படைப்புகள்‌ 
44 அறியக்‌ கிடைக்கின்றன. அறிஞர்‌ அண்ணாவின்‌ 
தன்னேரில்லாத நாவல்கள்‌ மற்றும்‌ கலைஞர்‌ கருணா 
நிதி, பேராசிரியர்‌ க. அன்பழகன்‌, ஏ. வி. பி. ஆசைத்‌ 
தம்பி, இராதாமணாளன்‌, டி. கே. சீனிவாசன்‌, 
தில்லை வில்லாளன்‌ போன்றோரின்‌ படைப்புகளும்‌ 
தமிழ்ப்‌ புதின உலகில்‌ க க புதுமையை 
விளைத்துள்ளன. 


சிறு கதைகள்‌ ஏராளமாக அவ்வப்போது வெளி 
வந்துள்ளன. அவற்றைக்‌ கணக்கிடாது நூல்‌ வடி 
வில்‌ வந்துள்ளவற்றை மட்டும்‌ கருதினால்‌ 29 சிறு 
கதைத்‌ தொகுப்புகள்‌ கிடைக்கின்றன. இக்‌ கதைகள்‌ 
ஒவ்வொன்றும்‌ சின்னஞ்சிறு கற்கண்டுகளாகவும்‌ 
மாந்தரின்‌ மடமை நோயைப்‌ போக்கும்‌ சிறுசிறு 
மாத்திரைகளாகவும்‌ இருக்கக்‌ காண்கிறோம்‌. 


நாடகம்‌ என்னும்‌ பிரிவு, தமிழில்‌ பகுத்தறிவு 
இயக்கம்‌ ஒன்றினாலேயே புதுவாழ்வு பெற்றதென்று 
கூறலாம்‌. அந்த அளவிற்கு நாடகம்‌ செப்பனிடப்‌ 
பட்டுச்‌ ரணி பூண்டு, புதுமணம்‌ பரப்பிப்‌ பொலி 
வோடு. இன்றும்‌ உலாவரச்‌ செய்த பெருமை பகுத்‌ 
தறிவு இயக்கத்தையே சாரும்‌. எளிதாக எமக்குக்‌ 
கிடைத்துள்ள நாடகங்கள்‌ மட்டும்‌ நாற்பதைத்‌ 
தாண்டுகின்றன. அவற்றுள்‌ அண்ணா எழுதியவை 
மட்டும்‌ பன்னிரண்டு. அவ்வாறே பாரதிதாசன்‌, 
கலைஞர்‌ கருணாநிதி, சி.பி. சிற்றரசு, புலவர்‌ 
குழந்தை, திருவாரூர்‌ தங்கராசு போன்றவர்களால்‌ 
Wace eects (ae A குறிப்பிடத்தக்கன 
வாகும்‌. 

இனி, கட்டுரைகள்‌ என்று. .எடுத்துக்கொண்‌ 
டால்‌. அவற்றைக்‌ கணக்கிடமுடியாது. : நூல்களாக 
வந்தன மட்டும்‌ 130-க்குமேல்‌ உள்ளன. பெரியார்‌, 


10 145 


அண்ணா போன்றோரே யன்றி, நாவலர்‌, ஈ.வெ.க. 
சம்பத்‌, ஆசைத்தம்பி, மதியழகன்‌, சி.பி. சிற்றரசு 
போன்றோரின்‌ எழுத்துகள்‌ வைரம்‌ போன்று உறுதி 
யும்‌ ஒளியும்‌ உள்ளனவாகும்‌. 


பகுத்தறிவு இயக்கத்தினால்‌ பகுத்தறிவுக்‌ 
கொள்கைகளைப்‌ பரப்புவதற்காகவென்று ஏராள 
மான நாளேடுகளும்‌, இங்களிதழ்களும்‌, இழ்மை இதழ்‌ 
களும்‌ அவ்வப்போது வெளிவந்திருக்கின்றன. ஆங்‌ 


கிலத்திலும்‌ தமிழிலுமாக வெளிவந்துள்ள அவ்வேடு 


களின்‌ எண்‌ 109-ஐக்‌ கடக்கிறது. என்றால்‌ யார்தான்‌ 
வியக்காமல்‌... இருக்க முடியும்‌. இவை யாவும்‌ 
அணுகுண்டுகளாகவும்‌, கோடையிடிகளாகவும்‌, 
GD தப்பாத கணைகளாகவும்‌; பயிர்‌ வளர்க்கும்‌ 
மழையாசவும்‌, இனிமை தரும்‌ தென்றலாகவும்‌ 
திகழ்ந்து, தகர்க்கவேண்டியவற்றைத்‌ . தகர்க்கவும்‌, 
படைக்கவேண்டியவற்றைப்‌ படைக்கவும்‌, காக்க 
வேண்டியவற்றைக்‌ காக்கவும்‌. பயன்பட்டிருக்கின்‌ 
றன. அவற்றுள்‌ சிலவற்றின்‌ பெயர்களை மட்டும்‌ 
இங்குக்‌ காணலாம்‌. குடியரசு, விடுதலை, ஜஸ்டிஸ்‌, 
திராவிடன்‌, ரிவோல்ட்‌, திராவிட நாடு, நகரதூதன்‌, 
சண்டே அப்சர்வர்‌, போர்வாள்‌, பொன்னி, குயில்‌, 
கதிரவன்‌, தீப்பொறி, மன்றம்‌, புதுவாழ்வு, தோழன்‌, 
நியூ ஐஸ்டிஸ்‌, ஸ்பார்க்‌, பிராகிரஸ்‌, மாலைமணி, 
தனிஅரசு, நம்நாடு, தென்னகம்‌, காவியம்‌, அண்ணா, 
ஹோம்லாண்ட்‌, ஹோம்ரூல்‌, காஞ்சி, திருவிளக்கு, 
பகுத்தறிவு, முரசொலி, குத்தூசி ஆகியன அவை. 


இக்‌ கட்டுரையின்‌ இறுதியில்‌ பகுத்தறிவு இயக்கத்‌ 
தொடர்பாக இன்று இந்‌ நாட்டிலும்‌ வெளிநாடு 
களிலும்‌ உள்ள பல்கலைக்கழகங்களில்‌ ஆராய்ச்சி 
களைக்‌ கணக்கிட்டால்‌ அவை அறுபதை நெருங்கு 
வதைக்‌ காணமுடிகிறது. இஃது. உலகப்‌ பேரறி 
வாளர்களின்‌ பார்வையை இந்த இயக்கம்‌ எந்த 
அளவு கவர்ந்து இருக்கிறது என்பதைக்‌ கலங்கரை 
விளக்கம்போல்‌ எடுத்துக்‌ காட்டும்‌. அவற்றுள்‌ 
பகுத்தறிவு இயக்கங்கள்பற்றி பதின்மூன்று 
ஆராய்ச்சிகளும்‌, பெரியார்‌ இயல்பற்றி பதினாறு 
ஆராய்ச்சிகளும்‌, அண்ணாவின்‌ இலக்கியங்கள்பற்றி 
பன்னிரண்டு ஆராய்ச்சிகளும்‌, பாரதிதாசன்‌ இலக்கி 
யங்கள்பற்றி எட்டும்‌, கலைஞரின்‌ இலக்கியங்களைப்‌ 
பற்றி ஒன்பதும்‌ ஆக 58 ஆய்வுகள்‌ எளிதாக 
அறியப்பட்டன. முயன்று முழுமையாகத்‌ தேடி 
னால்‌ இந்த எண்ணிக்கை மேலும்‌ கூடலாம்‌. 


இதுவரை கூறப்பட்டன யாவும்‌ பகுத்தறிவு இயக்‌ 
கம்‌ தமிழ்‌ இலக்கிய வளர்ச்சியில்‌ பெற்றிருக்கிற 
பங்கும்‌ பாங்கும்‌ இவையென அறிய ஓர்‌ அளவு 
பொதுவாகச்‌ சுட்டிக்‌ காட்டப்பட்டனவேயன்றி 
முழுமையாகத்‌ தொகுத்து விளக்கப்பட்டன அல்ல. 
இத்துறை ஆய்வாளர்‌ பலருக்கும்‌ இன்னும்‌ பல 
ஆணடுகளுக்குப்‌ பல மூனைகளிலும்‌ பயன்படக்‌ 
கூடிய பன்மணிச்‌ சுரங்கப்‌ புதையலாகும்‌. : ஆய்வு 
உலகம்‌ இதைத்‌ தக்கவாறு பல்வ cia 
மென்று நம்புகிறேன்‌. 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


DDD 


தறனாயவக்கலை 


இ லகிலுள்ள இலக்கியங்களின்‌ வரலாற்றை நோக்‌ 

கும்பொழுது காலத்துக்குக்‌ காலம்‌ புதிய 
இலக்கிய வகைகளும்‌ வடிவங்களும்‌ ஒவ்வொரு 
மொழியிலும்‌ தோன்றி மலர்ச்சி பெறுவதைக்‌ காண 
லாம்‌. அவ்வாறு தோன்றும்‌ புதிய பிரிவுகளும்‌ 
துறைகளும்‌ வெவ்வேறு மூலங்களைக்‌ கொண்டிருப்‌ 
பதையும்‌ நாம்‌ அவதானிக்கலாம்‌. ஒரு பொருள்‌ 
தோன்றி இயங்குவதற்கு அகக்‌ காரணிகளும்‌ புறக்‌ 
காரணிகளும்‌ செயற்படுகின்றன. இத்தகைய 
காரணிகளுள்‌ வேற்றுமொழி இலக்கியத்‌ தொடர்பும்‌ 
ஒன்று. மேனாட்டு இலக்கியத்‌ தொடர்பினாலும்‌ 
பரிச்சயத்தினாலும்‌ தமிழில்‌ எழுந்த இலக்கியத்‌ 
துறைகளில்‌ ஒன்று திறனாய்வுக்கலை. திறனாய்வுக்‌ 
கலை என்று இறெப்பித்துக்‌ கூறுவதில்‌ தடையெதுவும்‌ 
இல்லையெனினும்‌, திறனாய்வு என்று பொதுப்படக்‌ 
கூறுவதே சாலச்‌ சிறந்ததாகும்‌. சிறுகதைக்கலை, 
மேடைப்பேச்சுக்கலை என்று வழங்குவதைப்போலத்‌ 
இறனாய்வுக்கலை என்று கூறலாமாயினும்‌ திறனாய்‌ 
வின்‌ பண்பு, பணி, பயன்பாடு ஆகியவற்றை முழு 
மையாக நோக்குமிடத்து அதனை மேற்கொள்பவ 
ரின்‌ ஈடுபாடு, தனித்திறமை, சுவைத்திறன்‌ என்பவை 
மாத்திரமன்றிப்‌ பொதுநிலையில்‌ வைத்தெண்ணக்‌ 
கூடிய அறிவுபூர்வமான முறையிலும்‌ அதன்‌ செயற்‌ 
பாட்டிற்கு இன்றியமையாததாய்த்‌ தோன்றுகிறது. 
இறனாய்வு கலையாகக்‌ கருதப்படும்‌ அதேவேளையில்‌ 
நவீன ஆய்வாளர்கள்‌ சிலரால்‌ அது விஞ்ஞானத்தின்‌ 
பண்புகளைப்‌ பெற்றிருக்கவேண்டுவதொன்றாயும்‌ 
விவரிக்கப்பட்டுள்ளது. சமூக விஞ்ஞானவியல்‌ துறை 
கச்‌ பலவற்றின்‌ துணையைத்‌ திறனாய்வு அவாவி 


கலாநிதி க. கைலாசபதி 


நிற்றலால்‌ பல்துறை அறிவும்‌ பரந்த கல்வியும்‌ திற 
னாய்வாளனுக்கு இன்று அத்தியா வசியமா யுள்ளன. 
இறனாய்வைப்பற்றி எழுதும்பொழுது இக்‌ கருத்து 
நினைந்துகொளற்குரியது. 


இருபதாம்‌ நூற்றாண்டிலேயே தனித்த ஒரு துறை 
யாக வளர்ந்துவரும்‌ திறனாய்வு, முற்காலத்தில்‌ 
இருந்ததா என்னும்‌ கேள்வி அவ்வப்போது எழுப்பப்‌ 
படுவதுண்டு. அதுபற்றிய விசாரம்‌ இவ்விடத்தில்‌ 
ஏற்ற ஒன்றன்று. எனினும்‌ கூர்ந்து கவனித்தால்‌ 
திறனாய்வு நோக்கும்‌ திறனாய்வுப்‌ பண்பும்‌ பழங்‌ 
காலத்திலிருந்தே கருநிலையில்‌ இருந்து வந்துள்ளமை 
புலனாகும்‌. உண்மையில்‌ கவிதை பிறந்த வேளையி 
லேயே அதுபற்றிய கருத்தும்‌ பிறந்துவிட்டது 
எனலாம்‌. ஆயின்‌. அக்‌ கருத்து ஆய்வுமுறையாகப்‌ 
பரிணமித்தது மிகவும்‌ பிற்பட்ட காலத்திலேயே 
என்பதில்‌ ஐயமில்லை. தமிழிலக்கிய வரலாற்றுப்‌ 
பரப்பை நோக்கினால்‌, சான்றோர்‌ செய்யுட்களைத்‌ 
தொகை நூல்களாக்கிய ஆசிரியர்களிலிருந்து, இப்‌ 
பொழுது திருவள்ளுவமாலை என வழங்கும்‌ தனிச்‌ 
செய்யுட்களை இயற்றிய புலவர்கள்‌. பல்வேறு நூல்‌ 
களுக்குப்‌ பாயிரங்கள்‌ ஆக்கியவர்கள்‌ உட்பட, 
காலந்தோறும்‌ பழந்தமிழ்ப்‌ பனுவல்களுக்கு உரைக 
ளியற்றி அவற்றுக்கு விளக்கம்‌ தந்து சிறப்புச்செய்த 
இடைக்கால ஆசிரியர்கள்‌ வரை நூல்களின்‌ உயர்வை 
உள்ளி இலக்கிய இலக்கணப்‌ பணியாற்றியோ 
ரெல்லாம்‌ அடிப்படையில்‌ திறனாய்வு நோக்‌ 
குடையோராய்‌ இயங்கினர்‌ என்பதில்‌ 
ஐயமில்லை. nt 


146 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


ஆயினும்‌, தொகுப்பாசிரியர்களும்‌, பாயிரங்கள்‌ 
இயற்றியோரும்‌, உரையாசிரியரும்‌ இறனாய்வைத்‌ 
தனிச்‌ சிறப்பியல்புகளும்‌ தனிப்‌ பண்புகளும்கொண்ட 
ஓர்‌ ஆய்வறிவு முயற்தியாகவோ துறையாகவோ 
கருதினாரல்லர்‌. பழந்தமிழ்ப்‌ பனுவல்களுக்கும்‌ 
இலக்கியங்களுக்கும்‌ பிற்காலங்களில்‌ வாழ்ந்தவருக்‌ 
கும்‌ இடைப்பட்ட காலத்தின்‌ அகலத்தால்‌ பொருள்‌ 
மயக்கமும்‌ தெளிவின்மையும்‌ உணர்வு மூரண்பாடு 
களும்‌ நிலவிய வேளைகளில்‌ அவற்றை நீக்குமுக 
மாகப்‌ பழந்தமிழ்‌ நூல்களுக்கும்‌ பிற்காலத்‌ தவருக்‌ 
கும்‌ இயைபு உண்டாக்க முயன்றதன்‌ விளைவே 
உரை முயற்சிகள்‌. முற்காலத்து நூல்களை--பாரம்‌ 
பரியச்‌ சிறப்புடைய பனுவல்களை--பேணிப்‌ பாது 
காப்பதும்‌ அதற்கு அநுசரணையாக அந்நூல்களுக்கு 
விளக்கக்‌ குறிப்புரைகள்‌ கூறுவதுமே உரையாசிரிய 
யரின்‌ பிரதான குறிக்கோள்களாயிருந்தன. இவற்‌ 
ops செய்யும்போது ஆங்காங்கே இடையீடாக நூல்‌ 
களின்‌ அல்லது நூற்‌ பகுதிகளின்‌ தரத்தையும்‌ நயத்‌ 
தையும்‌ மனங்கொண்டு சிற்சில “திறனாய்வுக்‌ குறிப்பு 
களையும்‌ கூறிச்‌ சென்றனர்‌. உரையாசிரியர்கள்‌ 
அனைவரும்‌ இத்தகைய திறனாய்வுக்‌ கூற்றுகளைக்‌ 
கூறினர்‌ என்பதற்கில்லை. திவ்வியப்‌ பிரபந்தத்‌ 
இற்கு உரையெழுதிய சிலரும்‌, பேராசிரியர்‌, அடி 
யார்க்கு நல்லார்‌, நச்சினார்க்கினியர்‌ முதலிய 
சிலரும்‌ கூரிய இறனாய்வுப்‌ பார்வை பெற்றிருந்‌ 
தனர்‌ என்று கூறுவது பொருத்தமாகும்‌. உரை 
யாசிரியர்களிடத்து அவ்வப்போது பளிச்சிட்டுத்‌ 
தெறித்த திறனாய்வுக்‌ கருத்துப்‌ பாய்ச்சல்களுக்கு 
எடுத்துக்காட்டாகத்‌ தொல்காப்பியம்‌ செய்யுளியலில்‌, 

“மரபே தானும்‌ 

நாற்சொல்‌ லியலான்‌ யாப்புவழிப்‌ பட்டன்று” 


என்னுஞ்‌ சூத்திரத்துக்குப்‌ பேராசிரியர்‌ கூறியுள்ள 
உரைப்‌ பகுதியைக்‌ குறிப்பிடலாம்‌. 


“எனவே, சொல்லும்‌ பொருளும்‌ அவ்வக்காலத்‌ 
தார்‌ வழங்குமாற்றானே செய்யுள்‌ செய்க என்ப 
தாயிற்று. இதனது பயன்‌, ஒரு காலத்து வழங்‌ 
கப்பட்ட சொல்‌ ஒரு காலத்து இலவாகலும்‌ 
பொருள்‌ வேறுபடுதலும்‌ உடைய. அதோளி, 
இதோளி, உதோளி எனவுங்‌ குயின்‌ எனவும்‌ 
நின்ற இவை ஒரு காலத்துளவாடி இக்காலத்தில 
வாயின. இவை முற்காலத்துளவென்பதேகொண்டு 
வீழ்ந்த காலத்துஞ்‌ செய்யுள்‌ செய்யப்படா. 
அவை ஆசிரியர்‌ நூல்‌ செய்த காலத்துளவாயினும்‌ 
கடைச்சங்கத்தார்‌ காலத்து வீழ்ந்தமையிற்‌ பாட்‌ 
டினுந்தொகையினும்‌ அவற்றை நாட்டிக்கொண்டு 
செய்யுள்‌ செய்திலர்‌. . “ இனிப்‌ பொருளும்‌ 
இவ்வாறே காலத்தானும்‌ இடத்தானும்‌ வேறு 
படுதலுடைய. ஒரு காலத்து அணியுங்‌ கோலமும்‌ 
ஒரு காலத்து வழங்கா தனவுள. ஓரிடத்து நிகழும்‌ 
பொருண்‌ மற்றோரிடத்து நிகழாதனவுமுள. 
அவ்வக்காலமும்‌ இடனும்‌ பற்றி ஏற்றவாற்றாற்‌ 
செய்யுள்‌ செய்ய வேண்டுமென்பது. 


மற்றும்‌ நாற்சொல்லியலென்பது வழக்காயின்‌ 
அது செய்யுட்குரிய திரிசொற்கும்‌ ஏற்றவா 
றென்னையெனின்‌, அவையுஞ்‌ சான்றோர்‌ வழங்‌ 


னெவாறன்றி வேறுபட நாட்டப்படாவெனவும்‌ 
அவற்றுள்ளுங்‌ காலம்பற்றித்‌ திரிந்தனவும்‌ 
உளவாயினும்‌ அவை தவிர்த்துச்‌ செய்யுள்‌ 


செய்யப்படும்‌ என்றற்கும்‌ *நாற்சொல்லியலான்‌" 
என அடங்கக்‌ கூறினாரென்பது ப்‌ 


பேராசிரியரது உரையிலே விதிமுறையாற்‌ கட்டுப்‌ 
படுத்துற தொனி கேட்கத்‌ தக்கதாயிருப்பினும்‌ 
இலக்கியவாக்கத்தில்‌ எழும்‌ பிரச்சினைகளை அலசும்‌ 
தன்மை தெரிகிறது. எனினும்‌ பொதுவில்‌, இடைக்‌ 
கால உரையாசிரியர்களுக்கு இலக்கியத்திலும்‌ 
பார்க்க இலக்கணத்திலேயே நாட்டம்‌ கூடுதலாக 
இருந்தது. முற்காலத்து இலக்கியத்‌ “ திறனாய்வு” 
இலக்கணம்‌, தத்துவம்‌ (சாத்திரம்‌) ஆகிய இரண்‌ 
டிற்கும்‌ துணையாகப்‌ பயன்பட்டது. 


இவ்விடத்திலே ஒன்று கூற வேண்டும்‌. திறனாய்வு 
என்ற கருத்துருவம்‌ பழங்காலத்திலே தோன்றாமற்‌ 
போனது போலவே, *இலக்கியம்‌' என்ற எண்ணப்‌ 
படிவமும்‌ இருக்கவில்லை. செய்யுள்‌, நூல்‌, பாட்டு 
முதலிய சொற்கள்‌ இலக்கிய வடிவங்களைக்‌ குறிக்‌ 
கப்‌ பயன்பட்டன. பொருள்‌ அடிப்படையில்‌ “இலக்‌ 
கியம்‌” என ஒரு பிரிவை முன்னோர்‌ வகுக்கவில்லை. 
நாலடியாரும்‌, நற்றிணையும்‌, சிவராத்திரி புராண 
மும்‌, சிலப்பதிகாரமும்‌ புலமையுடையோர்‌ இயற்றிய 
போற்றற்குரிய நூல்களாகவே கொள்ளப்பட்டன. 
பெரும்பாலும்‌ பா வகைகளால்‌ தனித்தனி நூலைக்‌ 
குறிப்பிட்டனரே யன்றி, பண்பின்‌ அடிப்படையில்‌ 
பல நூல்களுக்குப்‌ பொதுவான அம்சங்களைக்‌ 
கண்டு இலக்கியம்‌ என்னும்‌ சொல்லால்‌ அவற்றைக்‌ 
குறித்தாரல்லர்‌. பிற்பட்ட காலத்திலேயே அத்‌ 
தகைய ஒரு வழக்காறு உண்டாகியது. “இலக்கியங்‌ 
கண்டு அதற்கு இலக்கணம்‌ இயம்பல்‌** என்று நன்‌ 
ஜூல்‌ கூறுகின்றதாயினும்‌ “இலக்கியம்‌” என்பதற்கு 
விளக்கம்‌ கூற முற்படவில்லை. நூல்‌ என்ற வழக்கே 
இலக்கணவாசிரியராற்‌ பெரும்பான்மை பயன்பட்‌ 
டிருப்பதைக்‌ காண்கின்றோம்‌. 


“அறம்பொரு ளின்பம்வீ டடைதனூற்‌ பயனே ” 
என்று நன்னூற்‌ சூத்திரம்‌ கூறுகையில்‌ அச்‌ சந்தர்ப்‌ 
பத்தில்‌ “நூல்‌” என்பதற்குப்‌ பதிலாக “இலக்கியம்‌” 
என்று இருந்திருந்தால்‌ பொருத்தமாயிருக்கும்‌ என 
எண்ணத்‌ தோன்றுகிறதன்றோ? பயனைப்‌ பிரதான 
மாகக்‌ கருதாது படிக்கும்போது இன்பமளிப்பதையே 
முக்கியப்‌ பண்பாகக்‌ கொண்டு “இலக்கியம்‌” என்ற 
பொருளுக்கு வரைவிலக்கணம்‌ கூறும்‌ நிலை மிகவும்‌ 
பிற்காலத்திலேயே தோன்றியது. எத்தனையோ 
பா வகைகளைப்பற்றிக்‌ கூறும்‌ தொல்காப்பியர்‌ 
இலக்கியம்‌ என்ற சொல்லையோ எண்ணத்தையோ 
குறிப்பிடாமை இந்தித்தற்குரியது. நிலைமை 


147 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


அவ்வாறிருக்கையில்‌ இலக்கியத்‌ இறனாய்வு என்ற 
கருத்து அந்‌ நாட்களிலே தோன்றாமை வியப்புக்‌ 
குரியதல்லவே! ௮. ௪. ஞானசம்பந்தன்‌ கூறி 
யிருப்பது பொருத்தமே. 


“Wad சிறந்த இலக்கியம்‌ தோன்றி வளர்ந்த 
தமிழ்மொழியில்‌ என்ன காரணத்தாலோ *இற 
னாய்வு” நூல்கள்‌ தோன்றாமற்‌ போய்விட்டன. 
ஒருவேளை இருந்திருப்பின்‌ அவை நமக்குக்‌ 
கிடைக்கவில்லை. ஆனால்‌, கிடைத்த நூல்களை 
யும்‌ நூற்பகுதிகளையும்‌ கொண்டு பார்த்தால்‌, 
திறனாய்வு இலக்கியம்‌ தமிழ்‌ நாட்டில்‌ தோன்ற 
வில்லை என்று கூறுவதே சிறந்தது எனத்‌ தோன்‌ 
துகிறது. முடிபு கூறும்‌ இயல்பும்‌, குறைவுநிறைவு 
கூறும்‌ இயல்பும்‌ படைத்த திறனாய்வு நூல்கள்‌ 
இல்லை... ia 


மேனாட்டார்‌ தொடர்பாலும்‌ தமிழ்ச்‌ சமுதாயத்‌ 
இலே ஏற்பட்ட மாற்றங்களையொட்டித்‌ தோன்றிய 
சிந்தனை விருத்தியாலும்‌ இந்‌ நூற்றாண்டிலே உருப்‌ 
பெற்ற தறனாய்வுத்துறை தனித்து இயங்கும்‌ ஓர்‌ 
இலக்கியப்‌ பிரிவாக விளங்குகிறது. மேலே நான்‌ 
குறிப்பிட்டது போல மொழியியல்‌, உளவியல்‌, 
மானிடவியல்‌, பொருளியல்‌, சமூகவியல்‌, வரலாற்‌ 
Buds முதலிய பல்துறைகளின்‌ செல்வாக்கையும்‌ 
பரஸ்பர செயல்விளைவையும்‌ நவீன இலக்கியத்‌ 
திறனாய்விற்‌ காணலாமெனினும்‌, அது தன்னளவில்‌ 
முழுமையான இலக்கியப்‌ பிரிவாகவும்‌ வளர்ந்துள்ள 
மையைத்‌ தெளிந்துகொள்ளலாம்‌. இவ்‌ விகசிப்பின்‌ 
விளைவாகத்‌ தற்காலத்‌ திறனாய்வு, முற்காலத்து 
இலக்கிய ஆராய்ச்சிகளிலிருந்து பல விதங்களில்‌ 
வேறுபடுகிறது. குறிப்பிடத்தக்க வேறுபாடுகளில்‌ 
இரண்டினை இங்குக்‌ குறிப்பிடுதல்‌ தகும்‌. 


ஒன்று: இடைக்கால உரையாசிரியர்கள்‌ தமது 
சொந்தக்‌ கருத்துகளுக்கு முக்கியத்துவமும்‌ முன்‌ 
னுரிமையும்‌ வழங்கவில்லை. அதாவது ஆய்வாள 
னது அல்லது உரையா சிரியனின்‌ சுய சிந்தனைக்கோ 
புதுக்‌ கருத்து மாற்றத்திற்கோ இடமளிக்க 
வில்லை. தனக்கு முற்பட்ட காலத்து நூலை 
ஆய்வோன்‌ அந்‌ நூலின்‌ விளக்கத்தில்‌ தனது ஆளு 
மையைச்‌ செயற்படுத்தல்‌ ஆகாது என்னும்‌ நம்‌ 
பிக்கை - மரபுணர்ச்சி- ஆழ வேரூன்றியிருந்தது. 
வேத வழக்கொடும்‌ சான்றோர்‌ வழக்கொடும்‌ மாறு 
படக்‌ கூறுதல்‌ குற்றம்‌ என்ற கருத்தைப்‌ பேராசிரி 
யர்‌, நச்னொர்க்கினியர்‌ முதல்‌ சபாபதி நாவலர்‌ 
ஈறாகப்‌ பலரும்‌ இடித்துரைப்பதைக்‌ காண்கிறோம்‌. 
இதன்‌ விளைவாகத்‌ தவிர்க்க இயலாதவாறு தமது 
காலத்து நோக்குகளையும்‌ செல்நெறிகளையும்‌ ஓட்‌ 
டிச்‌ சிலபல நூதன சிந்தனைகளையும்‌ விளக்கங்‌ 
களையும்‌ கூறிய வேளைகளிலும்‌ அவை மூல நூலா 
சிரியரின்‌ கருத்துகளே என விடாப்பிடியாக வாதிட்டு 
வற்புறுத்தினர்‌. புதிய கருத்தையும்‌ மிகப்‌ பழமை 
யானது. என்று. கூறுவதனாலேயே போற்றத்தக்க 


தாக்கினர்‌. இத்தகைய மனப்பான்மைக்கு மாறாக, 
நவீன திறனாய்வாளர்‌ ஆராய எடுத்துக்கொண்ட 
நூலைப்பற்றியோ ஆசிரியரைப்பற்றியோ தமது 
கருத்து என்ன என்பதையே முதன்மைப்படுத் திக்‌ 
கூறுவர்‌. அதற்கியைய வாசகரும்‌ திறனாய்வாளன்‌ 
புதிதாக யாது கூறுகிறான்‌ என்பதற்கே முக்கியத்‌ 
துவம்‌ அளிக்கின்றனர்‌. நமது காலத்திலே நூலா 
சிரியன்‌ தகைமைபற்றியும்‌, இலக்கிய இரசனை, 
வாசகர்‌ வேட்கை இவற்றிலும்‌ நிகழ்ந்துள்ள மாற்‌ 
றங்களை இது பிரதிபலிக்கிறது என்பதில்‌ 
ஐயமில்லை. 


மற்றொன்று: மூல நூலாசிரியருக்குப்‌ புகழ்‌ தேடும்‌ 
நோக்கத்தினால்‌ தமது கருத்துகளையும்‌ அவர்‌ கருத்‌ 
தாகக்‌ கூறுவதைப்‌ போலவே, பழைய நூல்களிற்‌ 
குறை காணவும்‌ கூறவும்‌ கூசி அஞ்சினர்‌ உரையா?ரி 
யர்‌. குறிப்பாக 'மெய்யுணர்வுடையனாகிய முற்ற 
உணர்ந்தோன்‌ செய்த' முதனூலை மதிப்புடனும்‌ பய 
பக்தியுடனும்‌ அணுகினர்‌. முற்பட்ட சான்றோரைப்‌ 
பற்றிக்‌ குறிப்பிடுகையில்‌ பேராசிரியர்‌, (தொல்‌ 
காப்பியம்‌, மரபியலில்‌), “அவர்‌ yous துறந்த 
நோன்புடையாராகலாற்‌ பொய்‌ கூறாராகலானு 
மென்பது'' என்று கூறுவது இத்தசைய போற்ற 
லுணர்ச்சிக்குச்‌ சான்று பகரும்‌. இவற்றின்‌ காரண 
மாக, போற்றக்கூடிய நூல்களுக்கு அன்றி ஏனைய 
வற்றுக்கு உரையாசிரியர்கள்‌ குறிப்புரைகள்‌ கூற 
வில்லை. காலத்தை வென்றனவாய்க்‌ கணிக்கப்‌ 


. பெற்ற புகழ்வாய்ந்த நூல்களுக்குப்‌ பலர்‌ உரைகள்‌ 


இயற்ற முனைந்தனரேயன்றிச்‌ சம காலத்து நூல்‌ 
களுக்கோ அதிகம்‌ அறியப்படாத ஆக்கங்களுக்கோ 
கருத்துரை வழங்க எண்ணினாரல்லர்‌. 


நவீனதிறனாய்வின்‌ பிரதான அம்சங்களிலொன்று, 
மரபுவழி வரும்‌ விதிகளுக்கு அமைய நூல்களை 
மதிப்பீடு செய்யாமையாகும்‌. இது முறையியல்‌ 
சம்பந்தமான பிரச்சினையாகும்‌. பண்டைய உரை 
யாசிரியர்களும்‌, தொகுப்பாசிரியர்களும்‌, அவர்‌ 
போன்ற பிறரும்‌ சிற்சில இலக்கண இலக்கிய 'விதி 
கள்‌”,  “பிரமாணங்கள்‌', 'முறைமைகள்‌* ஆகிய 
வற்றை ஏற்றுக்கொண்டு அவற்றின்‌ ஏற்புடைமை 
யைக்‌ கருதியே ஒரு நூலை அங்கீகரித்தனர்‌. அவர்‌ 
களைப்‌ பொறுத்தமட்டில்‌ “விதிகள்‌” முக்கியமான 
வையாய்‌ விளங்கின. மரபிலிருந்து வழுவாமை 
மதிக்கப்பட்டது. முறையைப்‌ பேணியமையாலேயே 
அதினின்று வழுவுதலை “முறைமறந்தறைதல்‌” 
என்னும்‌ குற்றமாய்க்‌ கருதினர்‌. (இலக்கணக்‌ 
கொத்து ஆசிரியர்‌ சுவாமிநாத தேசிகர்‌ இதனைக்‌ 
குறிப்பிட்டுள்ளார்‌). வழுவை நோக்கியே வழு 
வமைதி என்ற கோட்பாடும்‌ எழுந்ததன்றோ? நவீன 
இறனாய்வாளரோ புதியன புகுதலையும்‌, புகுத்தப்‌ 
படுதலையும்‌ இன்றியமையா அம்சங்களாகக்‌ கருதி 
ஒவ்வொரு நூலையும்‌ மதிப்பிட முற்படுவர்‌. இன்‌ 
னும்‌ சொல்லப்போனால்‌ தற்புதுமை, இலக்கிய 
சிருட்டிக்கும்‌ இறனாய்வுக்கும்‌ உயிர்‌ நாடியாய்க்‌ 


148 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


கொள்ளப்படுகிறது. தமிழ்க்‌ கவிதையுலகலே 
“yg நெறி காட்டிய புலவன்‌** என்று போற்றப்‌ 
படும்‌ சுப்பிரமணிய பாரதியார்‌ புதுமைக்குக்‌ கட்டி 
யங்கூறியவர்‌. எட்டயபுரம்‌ மகாராஜாவிற்கு எழு 
திய ட்டுக்‌ கவியில்‌, 


“சுவைபுதிது பொருள்புதிது வளம்புஇது 
சொற்புதிது சோதிமிக்க 
நவ கவிதை எந்நாளும்‌ அழியாத 
மகாகவிதை ” 


என்று தமது சுவிதையின்‌ புதுமைத்தன்மையை 
விதந்துரைக்கிறார்‌. பாரதி யுகத்து ஆக்க இலக்கியங்‌ 
கள்‌ மட்டுமன்றி ஆய்வறிவுப்‌ படைப்புகளான விமர்‌ 
சனங்களும்‌ புதுமையை உரைகல்லாகக்‌ கொள்வது 
எதிர்பார்க்கக்கூடியதே. பழைய உரையாசிரியர்‌ 
விதிமுறைத்‌ “இறனாய்வு' செய்தனர்‌ எனக்‌ கொண்‌ 
டால்‌, நவீனர்கள்‌ விளக்கமுறைத்‌ இறனாய்வு செய்‌ 
பவர்‌ எனக்‌ கொள்ளுதல்‌ பொருத்தமாகும்‌. அது 
மட்டுமன்று. மேலைப்புல மொழிகளிலே திறனாய்‌ 
வும்‌ ஓர்‌ ஆக்கத்திறன்‌ வாய்ந்த இலக்கிய முயற்சி 
யாகக்‌ கருதப்படுகிறது. விதிமுறைகளை முதன்‌ 
மைப்படுத்தித்‌ தான்‌ எட்ட நின்று அபிப்பிராயங்‌ 
கூறாமல்‌ *தான்‌' கலந்த ரீதியான திறனாய்வையே 
சிருட்டி பூர்வமான Gwidi ஆய்வு என்பீர்‌: தான்‌ 
கலக்கும்‌ இப்‌ பண்பு அதாவது ஒரு கலைப்‌ படைப்‌ 
பிலே ஆழ்ந்து இலயித்து அப்‌ படைப்பின்‌ அனு 
பவத்தை அனுபவிக்கும்‌ அதே வேளையில்‌, ஆய்வறி 
வின்‌ துணைக்கொண்டு அதனைப்‌ பகுத்தாய்வதற்கு 
ஒருவர்‌ தமது ஆற்றலைப்‌ பயன்படுத்துவதும்‌, அவ்‌ 
வாறு சுவைத்தலிலும்‌ ஆராய்ச்சியிலும்‌ ஈடுபடுவது 
பயன்தரும்‌ ஆத்மானுபவம்‌ எனக்‌ கருதுதலுமே 
நவீன இலக்கியத்‌ திறனாய்வைப்‌ பழைய இலக்கிய 
இரசனையிலிருந்து பெரிதும்‌ வேறுபடுத்துகிறது 
என்பர்‌. 


மேற்கு நாடுகளிலிருந்து வந்து சேர்ந்த இறனாய்‌ 
Ys கலையின்‌ பண்புகள்‌ அத்தனையும்‌ நமது திற 
னாய்வில்‌ பொருந்தியுள்ளன என்றோ அது நமது 
மண்ணில்‌ செழித்து வளருகிறது என்றோ ஆணை 
யிட்டு உறுதி கூற இயலாது. ஏனெனில்‌, மேற்கு 
நாட்டுச்‌ சமுதாயங்களின்‌ வளர்ச்சி நிலைக்கும்‌ நமது 
சமுதாயங்களின்‌ வளர்ச்சி நிலைக்கும்‌ பெரிய வேறு 
பாடுகள்‌ உண்டு. பெளதீக வாழ்நிலைகளினடியாகத்‌ 
தோன்றும்‌ தத்துவ அமைப்புகள்‌ மாந்தரின்‌ ந்‌ 
தனைச்‌ செயல்முறைகளைப்‌ பெரிதும்‌ பாதிப்பன 
வல்லவா? அந்த வகையில்‌ விஞ்ஞானத்‌ தொழில்‌ 
நுட்பக்‌ கருவிகளும்‌ அறிவும்‌ உணர்ச்சியும்‌ மக்கள்‌ 
வாழ்க்கையிற்‌ பரவிப்‌ படர்ந்திருக்கும்‌ மேற்குலகில்‌, 
பகுப்பாய்வு ரீதியான திறனாய்வு செயற்படுவதற்‌ 
கும்‌, பல்வேறு நம்பிக்கைகள்‌ மக்கள்வாழ்க்கையை 
நெறிப்படுத்தும்‌ நமது நாடுகளில்‌ இறனாய்வு செயற்‌ 
படுவதற்கும்‌ பாரிய வித்தியாசம்‌ இருக்கத்தான்‌ 
செய்யும்‌. அது குறித்துக்‌ கவலைப்பட வேண்டியது 
மில்லை. இன்னுமொன்று, தற்காலத்திலே தமிழில்‌ 


வழங்கும்‌ இலக்கியத்‌ இறனாய்வு முற்று முழுதாகப்‌ 
பிறநாட்டுத்‌ திறனாய்வின்‌ நகல்‌ என்றோ எதிரொலி 
என்றோ கருதுதல்‌ தவறாகும்‌. ஏனெனில்‌, மேலை 
நாடுகளில்‌ நவீன திறனாய்வுக்‌ கொள்கைகளும்‌ 
நடைமுறைகளும்‌ உருவாக ஏதுவாயிருந்த காரணி 
கள்‌ ஓரளவில்‌, தமிழ்ச்‌ சமுதாயத்திலும்‌ கடந்த சில 
காலமாகத்‌ தொழிற்பட்டு வந்திருக்கின்றன. அவற்‌ 
றின்‌ ஆழம்‌, அழுத்தம்‌, வேகம்‌, செறிவு முதலியன 
வேறுபடக்கூடுமாயினும்‌ அவற்றின்‌ வரலாற்று முக்‌ 
கியத்துவத்தையும்‌ உளதாம்‌ தன்மையையும்‌ மறுக்க 
வியலாது. அதாவது நவீன திறனாய்வு பிறந்து 
வளர்தற்குரிய சூழல்‌ — பக்குவநிலை — நமது 
மொழியிலும்‌ உண்டு. வில்பர்‌ ஸ்காற்‌ என்ற விமர்‌ 
சகர்‌ நவீன திறனாய்வு தழைத்தோங்குதற்குரிய 
முன்னீடுகள்‌ மூன்றனைக்‌ குறிப்பிடுவர்‌: பழைய 
அளவைக்‌ கட்டளைகளிலிருந்து விடுபாடு; திறனாய்‌ 
வாளர்‌ பயனுள்ள முறையிலே தமது கவனத்தைச்‌ 
செலுத்தத்தக்க தகுதி வாய்ந்த புத்தம்‌ புதிய 
ஆக்கங்கள்‌; எதிர்கால இலக்கியத்தைப்பற்றிய 
நன்னம்பிக்கை ஆகியன இறனாய்வின்‌ வளர்ச்சிக்கு 
இன்றியமையாதன. இம்‌ முற்படு தேவைகள்‌ இருப 
தாம்‌ நூற்றாண்டிலே எமது மொழி, இலக்கியத்தில்‌ 
மெல்ல மெல்லப்‌ பரிணமித்து வந்துள்ளன என்ப 
தைக்‌ கண்டு கொள்வது கடினமன்று, மனோன்‌ 
மணியம்‌ ஆசிரியர்‌ ப. சுந்தரம்‌ பிள்ளை, பரிதிமாற்‌ 
கலைஞர்‌, வெ. ப. சுப்பிரமணியம்‌ முதலியோர்‌ 
படைப்புகளிலிருந்து சிறப்பாக மகாகவி பாரதியார்‌, 
வ. வே. சு. ஐயர்‌, வி. மாதவையா, புதுமைப்பித்தன்‌ 
முதலியோர்‌ எழுத்துகள்‌ வரை சென்ற நூற்றாண்‌ 
டின்‌ பிற்பகுதியிலிருந்து இந்நூற்றாண்டின்‌ முதற்‌ 
காலிலே உருப்பெற்ற நவீனத்துவத்தை அவதானிப்‌ 
போருக்கு இது எளிதிற்‌, புலனாகும்‌. இவ்வாறு 
காலத்தின்‌ தேவைகளை ஒட்டியும்‌ அவற்றினால்‌ 
உந்தப்பட்டும்‌ எழுந்த தமிழ்‌ இலக்கியத்‌ திறனாய்வு 
குறுகிய வரலாற்றையே கொண்டுள்ளதாயினும்‌ 
அதன்‌ வளர்ச்சி ஆராயத்தக்கதாயுள்ளது. 


வேறுபல மொழிகளிலும்‌ காணப்படுவதுபோலவே 
தமிழிலும்‌ திறனாய்வு ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சிப்‌ 
பாதையைக்‌ கொண்டிருக்கிறது. ஆரம்பத்தில்‌ திற 
னாய்வாளர்கள்‌ பண்பாட்டு வளர்ச்சி நோக்கிலும்‌ 
பண்பாட்டுக்‌ கூறுகளையும்‌ விழுமியங்களையும்‌ 
உரைகல்லாய்க்‌ கொண்டுமே இலக்கிய மதிப்பீடு 
களை மேற்கொண்டனர்‌. மறுமலர்ச்சியின்‌ ஓர்‌ 
அம்சமாக இஃது அமைந்தது எனலாம்‌. வி. கனக 
சபைப்‌ பிள்ளையின்‌ ஆயிரத்து எண்ணூறு ஆண்டுகட்கு 
முற்பட்ட தமிழர்‌ (1904) என்னும்‌ நூல்‌ வெளி 
வந்த கால முதல்‌, தொன்றுதொட்டு நிலவி 
வரும்‌ தமிழர்‌ கலாசார ம்பற்றிய முற்கோள்‌ கருத்‌ 
தும்‌ முன்னீடுபாடும்‌ தமிழ்‌ இலக்கிய ஆய்வாளர்‌ 
களை ஆட்டிப்‌ படைத்து வந்துள்ளன. அதன்‌ விளை 
வாகத்‌ இறனாய்வு பண்பாட்டு விளக்கத்துக்கும்‌ 
பேணலுக்கும்‌ பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளது. 


149 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


“பண்பாடு' என்னும்‌ பதமே - சொல்லே - ஆங்கிலத்‌ 
தில்‌ உள்ள ‘culture’ என்னும்‌ சொல்லிற்கு 
ஈடாக இந்‌ நூற்றாண்டில்‌ அமைக்கப்பட்டதாகும்‌. 
பண்பாட்டு வளர்ச்சி நோக்கில்‌ இரசனைமுறைத்‌ 
திறனாய்வை உருவாக்கி ஜனரஞ்சகப்படுத்திய 
(படித்த மத்தியதர வர்க்கத்தினரிடையே என்பது 
மனங்கொளவேண்டியது) டி. கே. சிதம்பரநாத 
முதலியாரவர்களே, 'பண்பாடு' என்னும்‌ சொல்லை 
யும்‌ வழக்கிற்குக்‌ கொண்டுவந்தார்‌ என்பது தற்‌ 
செயல்‌ நிகழ்ச்சியன்று. பக்திப்‌ பாடல்கள்‌, சிலப்‌ 
பதிகாரம்‌, கம்பராமாயணம்‌, AHAY பிரபந்தங்‌ 
கள்‌, தனிப்பாடல்கள்‌ போன்றவையே பண்பாட்டு 
முறைத்‌ திறனாய்வாளர்களால்‌ பெரிதும்‌ போற்றிப்‌ 
பேசப்பட்டது. டி.கே.சி. தனிப்பட்ட முறையில்‌ 
சமகாலக்‌ கவிஞரான தேசிகவிநாயகம்‌ பிள்ளையை 
யும்‌, தமது இலக்கிய இரசனை வட்டத்தைச்சேர்ந்த 
“சோமு” (மீ. ப. சோமசுந்தரம்‌) போன்றவர்களை 
யும்‌ ஊக்குவித்தாரெனினும்‌ இப்‌ பிரிவைச்‌ சேர்ந்த 
திறனாய்வாளர்களிற்‌ பெரும்பான்மையோர்‌ பழைய 
கவிஞர்களின்‌ ஆக்கங்களைத்‌ தமிழுலதிற்கு அறி 
முகப்படுத்துவதிலும்‌ அவற்றை மீண்டும்‌ மீண்டும்‌ 
ஆராய்வதிலும்‌ இன்பங்‌ கண்டனர்‌. பி. எஸ்‌. 
ராமையா ஒரு சந்தர்ப்பத்திற்‌ கூறியதுபோல, 
“அவர்கள்‌ நமது பழைய தமிழ்‌ இலக்கியங்களில்‌ 
நல்ல தேர்ச்சி உடையவர்கள்‌; அவற்றில்‌ இளைத்‌ 
துச்‌ சுவைத்தவர்கள்‌. அவர்கள்‌ கூட்டங்கள்‌ யாவும்‌ 
தமிழ்‌ இலக்கியச்சுவைக்‌ கூட்டங்கள்தாம்‌. 
ஆனால்‌, அவர்கள்‌ தமிழ்‌ இலக்கியம்‌ என்று கருதி 
யவை, ஏற்றுக்கொண்டவை யாவும்‌ அன்றைக்குப்‌ 
பல நூற்றாண்டுகளுக்கு முன்‌ படைக்கப்பட்டவை.” 


இத்தகைய ஒரு போக்கிற்கு எதிர்‌ விளைவாகவே 
நவீன இலக்கியங்களைப்‌ படைப்பதில்‌ முழுமூச்சாக 
ஈடுபட்டுக்கொண்டிருந்த எழுத்தாளர்‌ இலர்‌, 
தாமூம்‌ தமது சகாக்களும்‌ பிறரும்‌ படைத்துக்‌ 
கொண்டிருந்த புதிய இலக்கியப்‌ பிரிவுகள்‌ குறித்துச்‌ 
சர்ச்சைகளும்‌ இறனாய்வுகளும்‌ எழுத முற்பட்டனர்‌. 
பண்பாட்டுப்‌ பெருமை, சமய நம்பிக்கை, உயர்‌ 
இலட்சியங்கள்‌, செந்தமிழ்ப்‌ பாரம்பரியம்‌ இவை 
போன்றவற்றில்‌ இவர்களுக்கு விசேஷ அக்கறை 
எதுவுமிருக்கவில்லை. அவற்றை முற்றாக நிரா 
கரிக்கவுமில்லை; தூக்கி நிறுத்தவும்‌ முயலவில்லை. 
கவிதையை பாரதியுடனும்‌, வசன இலக்கியத்தை 
வேதநாயகம்‌ பிள்ளையுடனும்‌, தறனாய்வை வ. 
வே. சு. ஐயருடனும்‌ தொடங்கி நவீன தமிழிலக்கிய 
வரலாறு காண முற்பட்ட இவர்கள்‌, இலக்கியத்‌ 
தொழிலின்‌ நுட்பங்கள்‌, உத்திகள்‌, நடைமுறைகள்‌, 
வடிவ ஆராய்ச்சி, உளவியல்‌ செய்திகள்‌ முதலிய 
வற்றில்‌ நிரம்பிய அக்கறை கொண்டவராயிருந்த 
னர்‌. காலத்தின்‌ தஇர்ப்புக்குக்‌ காத்திராமல்‌ சம 
காலப்‌ படைப்புகளைத்‌ தாராளமாய்த்‌ இறனாய்ந்‌ 
தனர்‌ இவர்கள்‌. கு. ப. ராஜகோபாலன்‌; பெ.கோ. 
சுந்தரராசன்‌, புதுமைப்பித்தன்‌, ௧. நா. சுப்பிர 
மணியம்‌, A. ௬. செல்லப்பா, ந. சிதம்பர சுப்பிர 


மணியன்‌ முதலியோர்‌ இப்‌ பிரிவின்‌ முன்னோடிகள்‌. 
சிருட்டி இலக்கியக்‌ கர்த்தாக்களாக விளங்கிய இவர்‌ 
கள்‌ இலக்கிய இரசனையைப்‌ பொழுதுபோக்காக 
மட்டுமன்றித்‌ தமது முயற்சிகளுக்கு இன்றியமை 
யாத அடிப்படை ஞானமாகவும்‌ கருதினர்‌. ஆகவே, 
நுட்ப நுணுக்கங்களில்‌ இவர்களுக்கு உள்ளார்ந்த 
ஈடுபாடிருந்தமை இயல்பே. தொகுத்து நோக்கும்‌ 
பொழுது இவர்கள்‌ இலக்கியத்தில்‌ பொருளிலும்‌ 
உருவமே பிரதானம்‌ என்ற “அழகியற்‌” கோட்பாட்‌ 
டுக்கு அளவு கடந்த அழுத்தம்‌ கொடுத்தமை 
புலனாகும்‌. உருவ வாதம்‌ (Formalism) என்று 
மேனாட்டு அறிஞர்‌ இதனைக்‌ குறிப்பிடுவர்‌. 


உருவ வாதத்தைக்‌ கைப்பிடித்துப்‌ *பல சிந்தனை 
மனோதத்துவ இடர்‌”களில்‌ அகப்பட்டு உழலும்‌ 
இத்தகைய போக்கிற்கு எதிர்விளைவாகவும்‌, முற்‌ 
போக்கு இயக்கங்களின்‌ உந்துதலினாலும்‌ முகிழ்த்‌ 
ததே மார்க்சீயத்‌. திறனாய்வு. தஇிறனாய்வாளன்‌ 
கலைஞனாக மாத்திரமன்றி விஞ்ஞான நெறியிற்‌ 
செல்லும்‌ ஆய்வறிவாளனாசவும்‌ இருத்தல்‌ அவசியம்‌ 
என்பது மார்க்சீயத்‌ திறனாய்வின்‌ குறிக்கோளா 
கும்‌. மார்க்சிய மூலக்கருத்துகளில்‌ ஒன்று பின்வரு 
மாறு: “*பொருளாதார அடித்தளமே, சமூகத்தின்‌ 
கருத்து வகைகளை அதாவது, சமூகத்தினுடைய 
சித்தாந்த மேற்கட்டுக்கோப்பை (அரசியல்‌, சட்ட, 
சமய, தத்துவார்த்த, சுலை, இலக்கியக்‌ கருத்து 
களையும்‌ சிந்தனைகளையும்‌) நிருணயிக்கின்றது.”* 
உலகப்‌ பொதுவான விதியாக மார்க்ஸ்‌ கூறியத 
னடியாகவே மார்க்சியத்‌ திறனாய்வு வளர்ந்துள்ளது. 
இலக்கியம்‌ என்பது எந்தக்‌ காலத்திலும்‌ நூற்றுக்கு 
நூறு வீதம்‌ நேரடியான சமுதாயச்‌ சித்திரிப்பு 
அன்று. புறவுலகை அதாவது காட்சிகளையும்‌ அனு 
பவங்களையும்‌ எழுத்தாளர்‌ அப்படியே சொல்லில்‌ 
வடிப்பதில்லை. அனுபவ முழுமையிலிருந்து தற்‌ 
செயலான, மேற்போக்கான அம்சங்களையெல்லாம்‌ 
நீக்கிவிட்டு அடிப்படையான சாராம்சத்தை அக 
உணர்வில்‌ உரைத்து வகை மாதிரிக்குப்‌ பொருத்த 
மான வடிவத்தில்‌ உருவாக்குகன்றனர்‌. இன்னொரு 
விதமாய்க்‌ கூறுவதாயின்‌ புறநிலைப்பட்ட யதார்த்‌ 
தத்தை அகநிலைப்பட்ட யதார்த்தமாக மாற்றி 
யமைக்கின்றனர்‌. வாழ்க்கைக்கும்‌ கலை இலக்கியத்‌ 
திற்குமுள்ள இயங்கியல்‌ ரீதியான உறவை ஆதார 
மாய்க்‌ கொண்டு எழுப்பப்பட்டதே மார்க்சியத்‌ இற 
னாய்வு. தமிழ்த்‌ திறனாய்வு உலகில்‌ அதற்குத்‌ 
தனியானதோர்‌ இடமுண்டு. இன்று பாட நூல்‌ 
எழுதுவோர்கூட இதனைக்‌ குறிப்பிடுவர்‌. உதாரண 
மாக, சி. இ. மறைமலை எழுதிய இலக்கயத்‌ திற 
னாய்வு (1979) என்னும்‌ அறிமுக நூலிலே “மார்க்‌ 
us இறனாய்வு” என்றோர்‌ இயல்‌ இருக்கக்‌ காண 
லாம்‌. மார்க்சீயத்‌ திறனாய்வின்‌ முனைப்பான முறை 
யியலும்‌ சாதனையும்‌ என்ன? ஆழமான சமூகவியல்‌ 
அறிவின்‌ துணையுடன்‌ உருவம்‌, உள்ளடக்கம்‌ என்ற 
வீண்வாதத்தில்‌ அமிழ்ந்து போகாமல்‌ வரலாற்றுப்‌ 
பார்வை, சமூக நோக்கு, அழகியல்‌ அக்கறை ஆகிய 


150 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


வற்றை ஒன்றிணைத்து இலக்கிய ஆக்கங்களைத்‌ 
இறனாய்வதே மார்க்சீயத்‌ திறனாய்வின்‌ போற்றற்‌ 
குரிய சாதனையாகும்‌. 


இறுதியாக ஒன்று கூறுவது அவசியம்‌. மேலே 
சுருக்கமாக விவரித்திருப்பது போல, கடந்த சல 
பத்தாண்டுகளாகத்‌ தமிழிலே திறனாய்வு பரிண 
மித்து வந்திருப்பினும்‌ இலக்கியத்‌ துறையிலேயே 
அது பெருமளவிற்‌ செயற்பட்டு வந்துள்ளமை மனங்‌ 
கொளற்குரியது. கவின்கலைகள்‌, நாட்டார்‌ கலைகள்‌, 
கைப்பணிகள்‌ முதலிய ஏனைய இருட்டித்துறைகள்‌ 
இறனாய்வினால்‌ இன்னமும்‌ தொடப்படாமலே உள்‌ 
ளன. சொற்களை மூலப்பொருளாய்க்‌ கொண்டு 
படைக்கப்படும்‌ இலக்கியம்‌ கலையின்‌ ஒரு பிரிவே 
யாகும்‌; முக்கியமான பிரிவாக இருப்பினும்‌ அது 
ஒரு பிரிவே என்பதை நினைந்து கொள்ளவேண்டும்‌. 
AGG SI Os வெவ்வேறு கலைகளில்‌ வெவ்வேறு 
வகைகளில்‌ தொழிற்படுகிறது. இரசனையின்‌ செயற்‌ 
பாடும்‌ அவ்வாறே. ஏனைய கலைகளையும்‌ நன்கு 
ஆய்ந்து சுவைக்கும்‌ நிலை பரவலாக ஏற்படும்‌ 
பொழுதே அழகுணர்ச்சி பண்படுகிறது. இலக்கியத்‌ 
திறனாய்வின்‌ அடிப்படையில்‌ மாத்திரம்‌ ஒரு மொழி 
யிலே அழகியல்‌ முழுமையாக விருத்தியடையவிய 
லாது. கலையின்‌ இரகசியமே அடிப்படையில்‌ ஒன்று 
தான்‌. ஆனால்‌, கலை வடிவங்கள்‌ சமூகப்‌ பண்பில்‌ 
வேறுபாடுடையன. ஆகவே, அவை சம்பந்தமான 
அழயெலும்‌ வேறுபடும்‌ தன்மையதே. அதுமட்டு 
மன்று. வெவ்வேறு கலைகள்‌ ஒன்றுடன்‌ ஒன்று 
சேர்ந்து இயங்கும்‌ சூழ்நிலை தோன்றுமிடத்து கலை 
களின்‌ இரசனை, விளக்கம்பற்றிப்‌ புதிய பரிமாணங்‌ 
கள்‌ உணரப்படுகின்றன. 


ஒருதாரணம்‌ காட்டுவோம்‌. இரசிகமணி எனப்‌ 
பாராட்டப்பெற்ற டி. கே. A. ஆரம்பத்திலே 
கம்பன்‌ கவிதைகளைச்‌ சுவைப்பவராய்‌ இலக்கிய 


இரசனையில்‌ ஈடுபட்டிருந்தவர்‌. பின்னர்‌ Aw 
காலம்‌ இந்துமத பரிபாலன சபையின்‌ உறுப்பின 
ராக நியமிக்கப்பட்டார்‌. இரு. எஸ்‌. வையாபுரிப்‌ 
பிள்ளை கூறுவதைக்‌ கேட்போம்‌: 


"sog உத்தியோக முறையில்‌ கோயில்களைச்‌ 
சுற்றிப்‌ பார்வையிட்டபோது கண்ட சிற்பக்கலை 
யும்‌ நடனக்கலையும்‌ டி. கே. 9.-க்குப்‌ பேரின்‌ 
ub விளைத்தன. இவைகள்‌, கம்பன்‌ கவிதை 
யில்‌ உள்ள ஈடுபாட்டையும்‌ அனுபவத்தையும்‌ 
எத்தனையோ மடங்குப்‌ பெருக்கிவிட்டன. 
கவிதைக்‌ கலையின்‌ அம்சங்களிற்‌ பல 
இப்பொழுது நூதன முறையில்‌ அவருக்குப்‌ 
புலப்படலாயின.”? 


துரதிஷ்டவசமாக கவின்கலைகளையும்‌ நாட்டார்‌ 
கலைகளையும்‌ திறனாய்வு செய்வோர்‌ நம்‌ மத்தியில்‌ 
குறைவாகவே உள்ளனர்‌. இதனால்‌ இலக்கியத்‌ 
இறனாய்வும்‌ பல வழிகளில்‌ குறைபாடுடையதாய்‌ 
இருப்பதைக்‌ கூர்ந்து கவனிப்போர்‌ கண்டுகொள்வர்‌, 
எடுத்துக்காட்டாக, மேலை நாடுகளில்‌ “கலையில்‌ 
நவீனத்துவம்‌” என்று ஒருவர்‌ கூறும்பொழுது இலக்‌ 
தியத்தை மாத்திரம்‌ மனங்கொண்டு கருத்துரைக்க 
மாட்டார்‌. ஓவியம்‌, சிற்பம்‌ முதலானவற்றிலேயே 
நவீனத்துவம்‌ மிகத்‌ துல்லியமாக அங்குக்‌ காணப்‌ 
படும்‌. உருவச்‌ இத்‌தரங்களைவிட அருவச்‌ சித்திரங்‌ 
களே நவீனத்துவத்துக்கு எடுத்துக்காட்டுகளாய்‌ 
அமைவன. அதனால்‌, கலையில்‌ நவீனத்துவம்‌ என்‌ 
பது பல்துறை சார்ந்த பண்புகளுடன்‌ கூடியதாய்ப்‌ 
பேசப்படும்‌. பொருள்‌ மட்டுமன்றிச்‌ சொல்வள 
மும்‌ சிறந்திருக்கும்‌. திறனாய்வு வளர்ச்சிக்கு இது 
பேருதவியாய்‌ இருக்குமென்பது கூறாமலே புரியும்‌. 
இத்தகையதொரு நிலை தமிழிலும்‌ உருவாகும்‌ 
பொழுதே திறனாய்வுக்கலை உண்மையான வளர்ச்சி 
நிலையை அடையும்‌ என்பதில்‌ ஐயமில்லை. 


Digitized by Noolalaa Foundation. 
noolaham.org | aavanaham.org 


ag ஏனைத்‌ திரவிட மொழிகளுக்குத்‌ தாயும்‌ 
ஆரியத்திற்கு மூலமுமாகும்‌ என்று மொழி 
ஞாயிறு பாவாணர்‌ திண்ணமாக வரையறுத்துரைக்‌ 
கறார்‌. திரவிட மொழிகளில்‌ அமைந்துள்ள தமிழ்க்‌ 
கூறுகளும்‌, சிறப்பாகத்‌ திரவிட இலக்கியப்போக்‌ 
இல்‌ ஆழ வேரூன்றியுள்ள தமிழிலக்கிய இலக்கணக்‌ 
கூறுகளும்‌, சமற்கிருத இலக்கண ஆசிரியர்களால்‌ 
மறுக்கப்படாவிடினும்‌ அறவே மறைக்கப்பட்டுள்‌ 
ளன. அங்ஙனம்‌, மறைந்துள்ள இலக்கிய இலக்க 
ணக்‌ கூறுகளைச்‌ சிற்றளவில்‌ புள்நோட்டமாக ஆய்‌ 
வதே இக்‌ கட்டுரையின்‌ நோக்கம்‌. 


தெலுங்கு, கன்னடம்‌, மலையாளம்‌ ஆகிய தென்‌ 
திரவிட மொழிகள்‌ மூன்றும்‌ தொடக்கநிலையில்‌ 
முழுக்க முழுக்க தமிழாகவேயிருந்து நாளடைவில்‌ 
இரிந்தவை என்பதற்குக்‌ கீழ்க்காணும்‌ சான்றுகளைக்‌ 
காட்டலாம்‌: 


1. கடைக்‌ கழகக்‌ காலத்திற்கு முற்பட்ட நூற்‌ 
றாண்டுகளில்‌ இவற்றுக்கு வேற்றுமொழி நிலையிருந்‌ 
இருப்பின்‌ பழந்தமிழ்‌ நூல்களிலும்‌ வடமொழி நூல்‌ 
களிலும்‌ அவற்றின்‌ பெயர்‌  சுட்டப்பட்டிருக்கும்‌. 
ஆந்திரர்‌ என்பது ஆய்‌ அண்டிரன்‌ மரபினரின்‌ இனப்‌ 
பெயரேயன்றி மொழிப்‌. பெயராகாது. ae 

3. ஏனைத்‌ திரவிட மொழிகளின்‌ தோற்றம்‌. 
பிராகிருத மொழியின்‌ தோற்றத்துக்குப்‌ பிந்தியது: 
பிராகிருத மொழி, வேதகால ஆரிய மொழியின்‌ 
வரவுக்கும்‌ சமற்கிருதத்தின்‌ தோற்றத்துக்கும்‌ 
இடைப்பட்டது. அப்பொழுது தமிழொன்றே இந்தி 


பேரா௫ரியர்‌ இரா. மதிவாணன்‌ 


யாவில்‌ வழங்கிய தனிமொழி. ஏனைத்‌ திரவிட 
மொழிகளின்‌ அடிப்படை தொல்காப்பிய நெறிக்குப்‌ 
பொருந்துகின்றதேயன்றி, பாணினி இலக்கண 
மரபுக்குச்‌ சிறிதும்‌ பொருந்தவில்லை. தொல்காப்பி 
யத்திற்கு மூலநூலானதும்‌, தென்னாட்டில்‌ தோன்‌ 
நியதுமான ஐந்திர இலக்கணத்தின்‌ வழி வந்த 
காதந்திர நெறிகளையே தெலுங்கு, மராத்தி, 
கன்னட மரபு இலக்கண ஆசிரியர்கள்‌ போற்றி 
யுள்ளனர்‌. 


3. ஏனைத்‌ திரவிட மொழிகளில்‌, ழ, ற, ன 
சிறப்பெழுத்துகளின்‌ ஆட்சியைக்‌ குறைக்க வட 
மொழியாளர்‌ பெரிதும்‌ முயன்று எழுத்து அழிவுப்‌ 
பணி செய்துள்ளனர்‌. எனினும்‌, எகர ஓகரக்‌ 
குறில்‌ ஆட்சியின்‌ அடிப்படையை அவர்களால்‌ ிறி 
தும்‌ அசைக்க இயலவில்லை. தெலுங்கில்‌ அச்ச 
தெலுங்கு இயக்சுமும்‌, கன்னடத்தில்‌ பழங்கன்னட 
இயக்கமும்‌, மலையாளத்தில்‌ பச்ச மலையாள 
இயக்கமும்‌ வடமொழித்‌ தாக்கத்திலிருந்து தத்தம்‌ 
மொழிகளைக்‌ காக்கப்‌ பாடுபட்டன. தென்னாட்டு 
மொழிகளில்‌ தமிழ்‌ ஒன்றில்தான்‌ தனித்தமிழ்‌ இயக்‌ 
கம்‌ முழு வெற்றி பெற்று வாகை சூடியுள்ளது. தமி 
ops சாரச்சார அவற்றின்‌ தனித்தன்மை காக்கப்‌ 
படுவதும்‌, வடமொழியைச்‌ சரீரச்சார அவற்றின்‌ 
தனித்தன்மை-௮றவே. கெடுவதும்‌ அவற்றின்‌ தமிழ்‌ 
அடிப்படையைக்‌ காட்டும்‌. ' 


தமிழிலில்லாதவையாகவும்‌, ஏனைத்‌ திரவிட 
மொழிகளில்‌ மட்டும்‌ -வழங்குவனவாகவும்‌ உள்ள 
மறைந்துபோன தமிழ்ச்‌ சொற்கள்‌ எண்ணில்லா 


Digitized by Noolalam Foundation. 
noolaham.org | aavanaham.org 


am 


தவை. கடைக்கழகக்‌ காலத்திற்கு முன்பே திரவிட 
மொழிகளில்‌ குடியேறி நிலைத்தபின்‌, தமிழில்‌ வழக்‌ 
இழந்த தமிழ்ச்‌ சொற்கள்‌ சிலவற்றை அவ்வம்மொழி 
களில்‌ தமிழ்‌ அடிப்படைத்‌ தொன்மையையும்‌, அம்‌ 
மொழிகள்‌ தமிழிலிருந்து முகிழ்த்தவை என்பதை 


யும்‌ நாட்ட 
தந்துள்ளேன்‌. 


எடுத்துக்காட்டாகப்‌ பட்டியலிட்டுத்‌ 


அவை அனைத்தும்‌ செந்தமிழ்ச்‌ சொற்களாகவும்‌ 
சில திரிபுற்றனவாகவும்‌ இருத்தலை நன்குணரலாம்‌. 


தெலுங்கு | கன்ன 


டம்‌ மலையாளம்‌ 


அடிவாள்புள்‌-— சேவல்‌ 
கோடகத்தி--குரங்கு 


(Gar 38) bap are 
நூநெய்‌--எண்ணெய்‌ த ead 
(நா-எள்‌), தத்தத்‌ தர 
ஊரேகல்‌--ஊர்வலம்‌ படி aoe, 
நடுவு--இடுப்பு 


கன்னு-—மசுப்பெறு (பிரசவி) 
நேர்ப்பு-— கல்வி, படிப்பு. ` 


தோள்மரம்‌-— பக்‌ 


தன்னு--உதை ரியர்‌ பெரியர்‌ 
வர்‌ (நோரு)-- வாய்‌ இ ற்‌ நார்‌ 
ணன்‌. கு முகிழ்‌--தயிர்‌ 
மூளவு--முயல்‌ 


பால்‌--பங்கு 
நள்‌-—கருமை 


கொள்கொடை— கொடுக்கல்‌ 


அறிகை-— விசாரணை, உசாவல்‌ | 


அமல்‌-—இரட்டை, ஜோடி, 


வன்த காட்டுத்தீ 
உப்பாடு- ஊறுகாய்‌ 
வல்லித்த--இயன்ற 
நெடியரி- முழு அரிசி 
எந்து-எவ்வாறு 
பின்வலித்தல்‌-— திரும்பப்‌ 
பெறுதல்‌ 
| ஒடுவில்‌--இறுதியில்‌ 
புல்புறம்‌--மேய்ச்சல்‌ நிலம்‌ 
நேர்கேடு பொய்‌ 
பொக்கம்‌--உயரம்‌ 
கடுங்கை-—அக்ரெமம்‌, கொல்‌ 


வுறல்‌ 


க மரம்‌ 


காமுகர்‌ சுவைஞர்‌, ரூர்‌ are படக்கு 

கன்னடம்‌. என்றார்‌ அகத்தியனார்‌ என்று நன்னூல்‌ 161ஆம்‌ 
தென்னக நான்மொழிகளுள்‌ பழங்கன்னடம்‌ நூற்பாவுரையில்‌ மயிலைநாதர்‌ குறிப்‌ 

பழந்தமிழுக்கும்‌ பழகு தமிழுக்கும்‌ ஒரு பொற்பால பிடுகிறார்‌. 

மாக விளங்குகிறது. பழங்கன்னட இலக்கியத்‌ 

தொடர்கள்‌ தமிழினின்றும்‌ வேறுபடுத்தியறிய முடி கருநாடு - கரிசல்மண்‌ நிலம்‌ எனப்‌ பொருள்‌ 

யாதவை என்பதற்கு 'வட்டாராதனை” என்னும்‌ படுவதாகப்‌ பலரும்‌ கருதுகின்றனர்‌. பழந்தமிழ்‌ 


பழங்கன்னட நுலிலிருந்து பின்வரும்‌ வரிகளைச்‌ 
சான்றாகக்‌ காட்டலாம்‌. 


கன்னடம்‌--மர்தள கஹலாதி த்வனிகளும்‌ எனித்து 
எனித்து ஆ புலி கேள்கும்‌ அனித்து அனித்து 
AGA குகையொள்‌ அடங்கி இர்தத்து. 


தமிழ்‌-— மத்தளம்‌ காகளம்‌ முதலியவற்றின்‌ ஓசை 
களை எனைத்து எனைத்து அந்தப்‌ புலி கேட்‌ 
குமோ அனைத்து அனைத்து அஞ்சிக்‌ குகையுள்‌ 
அடங்கி இருந்தது. 


மைசூர்‌ தொல்பொருள்‌ ஆய்வுத்துறை இயக்குநர்‌ 
தம்‌ நூலில்‌, தக்கணப்‌ பகுதி முழுவதிலும்‌ 
வாழ்ந்த பழங்குடிகள்‌ தமிழர்களே என்றும்‌ கன்ன 
டம்‌ கருநாடகம்‌ என்று பெயரிட்டவர்களும்‌ தமிழர்‌ 
களே என்றும்‌ கூறுகிறார்‌. 


**கன்னடம்‌ வடுகு கலிங்கம்‌ தெலிங்கம்‌ 
கொங்கணம்‌ துளுவம்‌ குடகம்‌ குன்றம்‌ 
என்பன குடபால்‌ இருபுற சையத்‌ 
துடனுறைபு பழகுந்‌ தமிழ்திரி நிலங்களும்‌: : 


நிலப்பாகுபாட்டில்‌ குறிஞ்சி முதலாகிய நிலவகையா 
லல்லது மண்வகையில்‌ பாகுபாடின்மையின்‌ கல்‌ + 
நாடு-- அகம்‌--கல்நாடகம்‌-கன்னடம்‌ எனத்‌ இரிந்‌ 
தது என்பதே முற்றிலும்‌ உண்மை. இன்றும்‌, 
மலையாளத்தார்‌ கன்னடத்தை, கன்னாடகம்‌ என்று 
அழைக்கின்றனர்‌. 


“பெருங்கல்‌ வைப்பின்‌ நாடு கழவோயே', 'கல்‌ 
லிறந்தோரே”, “கல்நாடன்‌' என்னுந்‌ தொடர்களில்‌ 
*கல்‌” மலையும்‌ குன்றும்‌ சார்ந்த நிலப்பகுதியைக்‌ 
குறித்து வருதலைக்‌ காணலாம்‌. 


கல்நாடு- குன்றுகள்‌ நிறைந்த நாடு. ஆந்திரத்தி 
லுள்ள ராயலசீமைப்‌ பகுதியும்‌ கல்நாடே. அறை 
ராய்‌ (தெ.) - கல்‌. கன்னட இலக்கியத்திலும்‌ 
கல்வெட்டுகளிலும்‌ கருநாடர்‌ என்னும்‌ சொல்‌ பயில 
வில்லை. வீரசோழியத்தில்‌ *கன்னாடர்‌' என்றும்‌, 
பிராதிருதத்தில்‌ *கன்னாட' என்றும்‌, மராத்தியில்‌ 
*கானட” என்றும்‌ கன்னடம்‌ குறிப்பிடப்‌ 
படுகிறது. 

பர்‌, எம்‌. எச்‌, இருட்டிணன்‌--** கர்நாடக பூர்வ சரித்ரெ ** 

பக்‌, 15. 


i 153 
Digitized by Noolaham Foundation. 


noolaham.org | aavan; 


aham.org 


கருநாடகம்‌ என்னும்‌ சொல்‌ அக்காலத்தில்‌ மராட்‌ 
டிய மாநிலத்தைக்‌ குறித்தது. கருநாடு என்றால்‌ 
பெரியநாடு என்று பொருள்‌. கன்னடத்தில்‌ ‘aq 
மாட' என்னும்‌ சொல்‌ பெரிய மாளிகையைக்‌ 
குறிக்கிறது. “தராதந்திரம்‌' என்னும்‌ மராத்திய நூல்‌ 
மகாராட்டிரத்திற்குக்‌ “கர்னாடக்‌” என்னும்‌ மற்‌ 
றொரு பெயரிருப்பதாகக்‌ கூறுகிறது. கலிங்கத்துப்‌ 
பரணியில்‌ கருநாடர்‌, வடுகுந்‌ தமிழும்‌ குழறிப்‌ பேசிய 
தாகவுள்ளதேயன்‌ றிக்‌ கன்னடம்‌ பேசியதாகக்‌ கூறப்‌ 
படவில்லை. கன்னட மன்னன்‌ புலிகேசி மராட்டியப்‌ 
பகுதிவரை ஆண்டதால்‌ தன்னை மகாராட்டிர 
அரசன்‌ என அழைத்துக்கொள்கிறான்‌. எனவே, 
மராட்டிய மாநிலத்திற்கு நெடுங்கால முதலே “கரு 
நாடு' என்று பெயரிருந்தது என்பதும்‌, இத்தமிழ்ச்‌ 
சொல்லே பெரிய நாடு என்னும்‌ பொருளில்‌ வட 
மொழியாளரால்‌ “மகாராட்டிரம்‌' என மொழி 
பெயர்க்கப்பட்டுள்ளது என்பதும்‌ தெள்ளத்‌ தெளி 
வாக வெளிப்படுகிறது. 


சிலப்பதிகாரக்‌ கதை கன்னட நாட்டுப்புறங்‌ 
களில்‌ சந்திராவின்‌ கதையா க வழங்கிவருகிறது. 
எல்லாவற்றுக்கும்‌ மேலாகத்‌ தமிழ்ப்‌ பண்பாட்டுக்கே 
உரிய அசுநானூற்றுத்‌ திருமணமுறை இன்றளவும்‌ 
கன்னட, தெலுங்கு நாட்டுப்புறங்களில்‌ உயிரோடு 
நிலவி வருவது பெரிதும்‌ உவப்புக்கும்‌ வியப்புக்கும்‌ 
உரியதாக இருக்கிறது. மணமக்களை முதுசெம்‌ 
பெண்டிர்‌ முறையாக வாழ்த்தி, புதுக்குடங்களில்‌ 
நறுநீர்‌ கொணர்ந்து நீராட்டும்‌ திருமணமுறை 
அகநானூற்றில்‌ அழகுற விளக்கப்படுகிறது. கன்னட 
மாநிலத்தையொட்டிய தருமபுரி எல்லைப்‌ பகுதி 
களில்கூடக்‌ கன்னடப்‌ பெருங்கடை”ப்‌ பிரிவினரின்‌ 
இருமணத்தில்‌ இன்றும்‌ இம்முறை பின்பற்றப்பட்டு 
வருகிறது. ஊரிலுள்ள உறவினர்‌ அனைவரும்‌ ஓவ்‌ 
வொரு குடம்‌ நறுநீர்‌ கொணர்ந்து மணமக்களை 
நீராட்டி வாழ்த்துகின்றனர்‌. மகளிரே பாடும்‌ 
இருமண வாழ்த்துப்‌ பாடல்கள்‌ மூன்று மணிநேரம்‌ 
பாடப்படுகின்றன. அவற்றுள்‌ வாழ்வாங்கு வாழும்‌ 
வாழ்க்கை நெறிகளும்‌ நகையாட்டுகளும்‌ இழை 
யோடி மணமன்றத்திற்குப்‌ பொலிவூட்டுகின்றன. 
தெலுங்கு நாட்டுப்புறங்களிலும்‌ ஓரிசாவிலுள்ள 
தோபி வகுப்பார்‌ திருமணங்களிலும்‌ தமிழகத்துக்‌ 
asaut பழங்குடிகளிடமும்‌ இவ்வழக்கம்‌ இன்றும்‌ 
உள்ளது. 


முழுநிலா நாட்களில்‌ விழாக்‌ கொண்டாடுதல்‌, 
இன்னியம்‌ அல்லது பறை முழங்க நள்ளிரவில்‌ முதன்‌ 
முதல்‌ அறுவடை விழாச்‌ செய்தல்‌* ஆசிய பழந்‌ 
தமிழர்‌ வழக்கங்கள்‌ இன்றும்‌ குடகு மக்களிடை 
முழுமையாகவும்‌ தஞ்சைத்‌ தாழ்த்தப்பட்டோரிடை 
ஓரளவும்‌ உள்ளன. இளங்கோவடிகள்‌ மணப்‌ 
பள்ளியை (மணவறைக்கட்டில்‌) “மங்கல நல்லமளி* 
என்கிறார்‌. குடகு மக்கள்‌ இருமணத்தைக்‌ "கன்னி 
மங்கல' என்றும்‌, காது குத்தும்‌ விழாவைக்‌ ‘Oa 
குத்தி மங்கல” என்றும்‌, புலியைக்‌ கொன்றவனைப்‌ 


பாராட்டும்‌ விழாவை “நரி மங்கல” என்றும்‌, பத்துப்‌ 
பிள்ளை பெற்றவளைப்‌ பாராட்டும்‌ விழாவைப்‌ 
“பய்த்தாண்டெக்கு அளெப்ப மங்கல” என்றும்‌ 
வழங்குகின்றனர்‌. 


தமிழகத்துப்‌ பெரிய புராணம்‌ கன்னடத்துச்‌ சிவ 
னடியார்க்குத்‌ தெய்வமணங்‌ கமழும்‌ பெருநூலா த 
லால்‌, அது அக்காலத்திலேயே கன்னடப்‌ புலவர்‌ 
களால்‌ பல நூல்களாகக்‌ கன்னடத்தில்‌ பாடப்பட்‌ 
டுள்ளது. 63 வனடியார்களைப்பற்றிக்‌ கூறும்‌ 
“சிவகணத ரகளெகள்‌', நம்பி ஆரூரரைப்பற்றி 
மட்டும்‌ கூறும்‌ *நம்பியண்ணன ரகளெ', சம்பந்தர்‌ 
வரலாறு கூறும்‌ “சத்தியேந்திர சோழ FAAS’, 
சேரமான்‌ பெருமாள்‌ சரிதம்‌ ஆகியவை குறிப்‌ 
பிடத்தக்கன. சேக்கிழார்‌ ' பிள்ளை நயினார்‌' எனப்‌ 
படுகிறார்‌. தமிழகத்துச்‌ சிவனடியார்‌ அறுபத்து 
மூவரும்‌ ‘yor gent’ என்றும்‌ கன்னட நாட்டுச்‌ சிவ 
னடியார்கள்‌ “நரதனர்‌” என்றும்‌ அழைக்கப்பட்டனர்‌. 


கன்னட இலக்கண நூலான சப்தமனு தருப்‌ 
பணம்‌' ‘par’ எதுகை கொண்ட 181 உரிச்சொற்‌ 
களின்‌ பொருள்‌ கூறிப்‌ பழங்கன்னடத்தின்‌ 
தனித்தன்மையை நிறுவ முயல்கிறது. 


தெலுங்கு 

தெலுங்கு என்னும்‌ சொல்‌ பத்தாம்‌ நூற்றாண்‌ 
டுக்கு முன்பு வழக்கில்‌ இல்லை.” ஆந்திரர்‌ என்னும்‌ 
சொல்லே ௮ம்‌ மக்களைக்‌ குறித்தது. ஆந்திரர்க்குப்‌ 
பிராகிருதமே ஆட்சிமொழியாக இருந்தது. வட 
புலத்துப்‌ பிராகிருதம்‌ பேசிய ஆந்திரர்க்குத்‌ தென்‌ 
புலத்தார்‌ பேசிய தமிழ்‌ நடுவணிந்தியாவில்‌ இரி 
புற்றதால்‌, *தென்குலு' - தென்மொழியினர்‌ என்‌ 
னும்‌ பொருளில்‌ தெலுங்கர்‌ புதுப்‌ பெயரிடப்‌ 
பட்டனர்‌. 


தி.மு. மூன்றாம்‌ நூற்றாண்டு முதல்‌ கி.பி. இரண்‌ 
டாம்‌ நூற்றாண்டுவரை புகழ்‌ பெற்று விளங்கிய 
ஆந்திர சாதவாகனர்‌ காலத்தில்‌ பிராகிருத இலக்‌ 
இயங்களே புகழ்பெற்றிருந்தன. தெலுங்கு மொழி 
யின்‌ சுவடே சிறிதும்‌ அறியப்படவில்லை. பிராகிருத 
இலக்கியங்களில்‌ தெலுங்குச்‌ சொற்களாகச்‌ சுட்டப்‌ 
படுபவை தமிழ்ச்‌ சொற்களாகவே உள்ளன. 


தமிழ்‌ மூவேந்தர்‌ காலத்தில்‌ அரண்மனை மேலதிகாரிகளாக 
இருந்த ;: பெருங்கடை” என்பாரின்‌ வழிவந்து இன்று 
*பெக்கடெ* மற்றும்‌ எக்கடெ, எக்கிடி என அழைக்கப்‌. 
படுபவர்‌. 

கன்னடப்‌ பழங்குடிகளின்‌ அகநானூற்றுத்‌ இருமணம்‌? 
“தென்மொழி” - (ஆகத்து, 1977) 

“குடகு நாட்டில்‌ இரவரிவார்‌_"புலமை'-ஏப்ரல்‌- சூன்‌, 1975, 
(பக்‌. 60-70) 

The words Telugu or Tenugu were never used before 10th 
Century to denote either the language’ or the people 
or the country. The word ‘Andhra’ was used in its place. 
S. Ramakrishna Sastry—‘Annals of Oriental Research’. 
Madras University, 1952 (p. 152). 


154 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


பிராகிருத இலக்கண இலக்கியக்‌ கட்டுக்கோப்பில்‌ 
தமிழின்‌ தாக்கமே வடமொழித்‌ தாச்கத்தினும்‌ விஞ்சி 
நின்றது. பிராகிருதப்‌ புலவர்கள்‌ வடமொழியை 
வல்லொலிமொழி என இகழ்ந்தனர்‌. ITT AG 
தம்‌ தமிழைப்‌ போன்றே சமற்கிருதச்‌ சொற்களை 
மெல்லொலிச்‌ சொற்களாக மாற்றிக்கொள்வதால்‌ 
பிராகிருதம்‌ பாட்டுமொழி, இன்மொழி எனப்‌ 
பாராட்டப்பட்டது. கி.பி. முதல்‌ நூற்றாண்டில்‌ 
ஆளன்‌ என்னும்‌ சாதவாகன மன்னன்‌ எழுநூறு 
அகப்பாடல்களை “காதா சப்தசதி” என்னும்‌ பெய 
ரில்‌ நூலாகத்‌ தொகுத்தான்‌. இதிலுள்ள பல 
பாடல்கள்‌ கடைக்கழகத்‌ தமிழ்ப்‌ பாடல்களின்‌ 
மொழிபெயர்ப்புகள்‌ போலவே காணப்படுகின்றன. 
திணை துறை வகுக்கப்படாமல்‌ வெறும்‌ பாடல்‌ 
களாக உள்ளன.  ஆதனுங்கனைக்‌ கள்ளில்‌ ஆத்‌ 
இரையனார்‌ பாடிய புறநானூற்று 7175ஆம்‌. 
பாடலில்‌ வரும்‌ “என்‌ நெஞ்சம்‌ திறப்போர்‌ 
நிற்காண்குவரே”' என்னும்‌ வரி£ சொற்பிறழா மல்‌ 
அப்படியே பிராகிருதப்‌ புலவர்களால்‌ எடுத்தாளப்‌ 
பட்டுள்ளது. 


சமற்கிருதத்தில்‌ இத்தகைய தனிநிலைப்‌ பாடல்‌ 
களான அகப்பாடல்‌ வகை இன்மையால்‌ இந்நூலை 
கோவர்தனாசாரியார்‌ என்பவர்‌ 'ஆரிய சப்தசதி” 
என்னும்‌ பெயரில்‌ சமற்கிருதத்தில்‌ மொழிபெயர்த்‌ 
துள்ளார்‌. இதிலிருந்து தமிழிலக்கண இலக்கியக்‌ 
கூறுகள்‌ எண்ணிறந்தன பிராகிருதத்திலும்‌ சமற்‌ 
இருதத்திலும்‌ காலவெள்ளத்தில்‌ ஊடுருவிச்‌ சென்‌ 
றுள்ளன என்பதும்‌, பிராகிருத, சமற்கிருத வல்லு 
நர்கள்‌ அவ்வுண்மையை மறைத்து வருகின்றனர்‌ 
என்பதும்‌ வெளிப்படுகிறது. வடபுலத்து ஆரிய 
அரசன்‌ பிருகத்தனுக்குத்‌ (அசோகனுக்குப்‌ பின்‌ 
மூன்றாவதாகப்‌ பட்டம்‌ பெற்றவன்‌) தமிழ்‌ அறி 
வுறுத்தக்‌ கபிலர்‌ “குறிஞ்சிப்‌ பாட்டு' இயற்றியதும்‌, 
வடபுலத்தார்‌ அக்காலத்தில்‌ தமிழை விரும்பிப்‌ 
படித்ததை உறுதிப்படுத்தும்‌. 


பழந்தமிழில்‌ 'தொன்மை' என்றும்‌, இந்திய 
மொழிகள்‌ அனைத்திலும்‌ “சம்பு காவியம்‌” என்றும்‌ 
அழைக்கப்படும்‌ உரையிடையிட்டபாட்டுடைச்‌ செய்‌ 
யுள்‌ அமைப்பு, தமிழிலிருந்து பிறமொழிகள்‌ பெற்ற 
கொடை என்பதில்‌ எட்டுணையும்‌ ஐயமில்லை. இத 
னைச்‌ சமற்கிருதத்துக்கோ பிராகிருதத்துக்கோ 
சொந்தமானதாகக்‌ கூறுவது அறியாமை. ஆரிய 
மொழிகளும்‌ பிராகிருதம்‌ உருப்பெறாத அறப்பழங்‌ 
காலத்திலேயே செய்யுளும்‌ உரைநடையும்‌ விரவி 
வரும்‌ பாங்கு, தமிழ்‌ மொழிக்கே தனியுடைமை 
யாகக்‌ குமரிநாட்டில்‌ தோன்றி, தொல்காப்பியத்தில்‌ 
எண்வகை வனப்பு (எட்டுக்‌ காப்பிய வகை)களுள்‌ 
ஒன்றாகத்‌ 'தொன்மை' என்னும்‌ பெயரில்‌ நிலை 
பெற்றுள்ளது. 


“தொன்மை தானே 
உரையொடு புணர்ந்த பழமை மேற்றே?” 
என்று தொல்காப்பியர்‌ கூறுகிறார்‌. இத்தகைய 
வரலாற்றுப்‌ பின்னணி சமற்கிருதம்‌ உள்ளிட்ட 
இந்திய மொழிகள்‌ எவற்றுக்கும்‌ அறவே இல்லை. 


தெலுங்கில்‌ கி.பி. ஏழாம்‌ நூற்றாண்டுவரை தமி 
மூக்கே உரிய சிறப்பு ழகரம்‌ இருந்தது என்பது 
ஆந்திரநாட்டுக்‌ கல்வெட்டுகளால்‌ புலனாறது. 
யுவான்‌ சுவாங்‌ கோதாவரி யாற்றைக்‌ கடந்ததும்‌ 
தமிழ்‌ நாட்டைக்‌ கண்டதாகக்‌ கூறுகிறான்‌; இன்றும்‌ 
குச்சரம்‌, மராத்தி, இந்தி மொழிகளைப்‌ பேசும்‌ 
மக்களின்‌ பேச்சுமொழியில்‌ ழகர ஓலிப்பு இருப்ப 
தாகக்‌ கூறுகின்றனர்‌. தெலுங்கரில்‌ முற்போக்கு 
எண்ணமுடைய சிலர்‌ தெலுங்கு எழுத்துகளில்‌ வலி 
யப்‌ புகுத்தப்பட்டிருக்கும்‌ வேண்டாத வட எழுத்‌ 
துகளில்‌ சிலவற்றையேனும்‌ நீக்கவேண்டும்‌ என்‌ 
கின்றனர்‌. பங்காரு ஐயா என்னும்‌ தனித்தெலுங்கு 
அறிஞர்‌, ஆந்திர மண்ணில்‌ தோன்றிய பெருமக்கள்‌ 
மீது காப்பியம்‌ பாடா மல்‌, பாரத இராமாயண (வட 
நூற்‌) காப்பியங்களை என்று தெலுங்கர்‌ பேரிலக்கிய 
மாகக்‌ கொண்டார்களோ அன்றே தெலுங்கின்‌ 
மேன்மை அழிந்துவிட்டது என்றும்‌, “ தல்லிநுடினி 
மறசினவாடு சச்சினவாடே (தாய்மொழியை மறந்‌ 
தவன்‌ இறந்தவனே) என்றும்‌ “தெலுகுநுடி 
நானுடி' என்னும்‌ தநிநூலில்‌ அவருடைய உள்ளக்‌ 
கொதிப்பை உருக்கமாக எடுத்துரைக்கிறார்‌. 


தெலுங்குப்‌ புலவர்‌ ஒருவர்‌, தெலுங்கு தனி 
மொழியென்று நிலைநாட்டத்‌ தமிழினின்றும்‌ 
வேறான தெலுங்குச்‌ சொற்கள்‌ பலவுள்ளன என்‌ 
றார்‌. அவ்வாறாயின்‌ அவற்றின்‌ வேர்ப்பொருளை 
விளக்கி நிறுவுக என்றேன்‌. கோடாலு (மருமகள்‌), 
வல்லகாடு (சுடுகாடு), நூன (எண்ணெய்‌) என்னும்‌ 
முச்சொற்களைக்‌ குறிப்பிட்டு, கோடாலு என்பதை, 
கோட (மென்மை)--ஆலு (பெண்‌) எனப்‌ பிரித்தார்‌. 
ஏனையவை வேர்ப்பொருளறியாத்‌ தொன்மையன 
என்றார்‌. கோடாலு என்னும்‌ சொல்‌ விளக்கத்‌ 
இன்படி, மருமகள்‌ மட்டுந்தான்‌ மென்மையான 
பெண்ணா? மற்றப்‌ பெண்டிர்‌ மென்மையற்றவரா? 
என வினவினேன்‌? அவர்‌ மறுமொழியேதும்‌ சொல்ல 
வில்லை. 


அவர்‌ தனித்தெலுங்குச்‌ சொற்களாகக்‌ காட்டும்‌ 
அனைத்தும்‌ தனித்தமிழ்ச்‌ சொற்களே என்றும்‌, 
அவற்றுக்குத்‌ தமிழிலன்றித்‌ தெலுங்கில்‌ வேரும்‌ 
பொருளும்‌ காணமுடியாது என்பதையும்‌ பின்வரு 
மாறு விளக்கிக்‌ காட்டினேன்‌. 


“ஆத்திர. தாட்டு அகநானூறு!, தாய்நாடு பதிப்பகம்‌, 1978, 
பக்‌. 55. 


155 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


தெலுங்கு 


தமிழ்‌ 


1. கோடாலு (மருமகள்‌) 


2. வல்லகாடு (சுடுகாடு) 


3. நூன (எண்ணெய்‌) 


கோடல்‌ - பிறர்‌ வீட்டிலிருந்து கொண்ட பெண்‌. 
கொளல்‌ — கோடல்‌. தமிழ்மக்கள்‌ *கொள்வினை” 
“கொடுப்பினை” என்று பேசுவதைக்‌ காணலாம்‌. 


வெள்காடு- ஆள்‌ இயங்காக்‌ காடு. வெண்களமர்‌ 
(பிறரைக்கொண்டு வேளாண்மை செய்பவர்‌), 
கருங்களமர்‌ (தாமே உழுது உழைப்பவர்‌) என்னும்‌ 
சொல்லாட்சிகளில்‌ வெள்‌- செயற்படாமையைக்‌ 
குறித்தல்‌ காண்க. இச்சொல்‌ பழங்‌ கன்னடத்திலும்‌ 
பெள்காடு என வழங்குகிறது. 


நூ + நெய்‌-நல்லெண்ணெய்‌,; wr = எள்‌. தெலுங்‌ 
கிலும்‌ எள்‌ நூகுல்‌ எனப்படுகிறது. நோலை — எள்‌ 
ளுருண்டை. 


இவ்விளக்கம்‌ கேட்டு அவர்‌ அகமகிழ்ந்தார்‌. 
ஆரிய இலக்கண இலக்கியக்‌ கூறுகள்‌ தெலுங்கில்‌ 
விரைந்து புகுத்தப்பட்ட அளவிற்குத்‌ தமிழிலக்கண 
இலக்கியத்‌ தாக்கம்‌ தெலுங்கு கன்னட மலையாள 
மொழிகளில்‌ ஏற்படாதது தவக்குறைவேயாகும்‌. 
ஆண்டாள்‌ வரலாறு ஒன்று மட்டும்‌ கிருட்டிணதேவ 
ராயரால்‌ தெலுங்கு இலக்கியமாயிற்று. 


தெலுங்கு இலக்கண நூலாகிய பால வியாகரணத்‌ 
தில்‌ ராமுடு, தம்முடு (இராமன்‌, தம்பி) என்னுஞ்‌ 
சொற்களின்‌ பழைய வடிவத்திற்கு ராமுன்‌, தம்முன்‌ 
என ஆண்பாலீற்று “ன்‌” (னகர) மெய்‌ கூறப்பட்‌ 
டிருந்தும்‌, ஆரியப்‌ புலவர்களால்‌ தெலுங்கில்‌ பண்டே 
யிருந்த மெய்யெழுத்து வரிசையில்‌ னகர மெய்‌ 
களையப்பட்டு நகர மெய்யே எல்லா இடத்திலும்‌ 
ஆளப்படுகிறது. னகர மெய்யீற்றுச்‌ சொற்களுக்குத்‌ 
தெலுங்கில்‌ “த்ருதப்ரக்ரதமு' என்று பெயர்‌ உள்‌ 
ளது. எழுவாய்‌ (முதல்‌ வேற்றுமை) பெயர்‌ தோன்று 
நிலையாகவே நின்று வேற்றுமை உருபு எதனை 
யும்‌ கொள்ளாது என்பது: தொல்காப்பிய நெறி. 
இதனையே அனைத்துத்‌ திரவிட மொழிகளிலும்‌ 
கொண்டிருக்க, தெலுங்கில்‌ முதல்‌ வேற்றுமைக்கு 
(சமற்கிருத இலக்கணத்தையொட்டி) உருபு கூறப்‌ 
பட்டிருப்பது திரவிடமொழிக்‌ குடும்பத்துக்கு 
வடமொழி வெறியர்‌ இழைத்துவரும்‌ கொடுமை 
களில்‌ மிகப்‌ பெரிய கொடுமையாகும்‌. ராமுடு, 
தேவுடு, (இராமன்‌, தேவன்‌) என வரும்‌ சொற்‌ 
களில்‌ ‘OC’ முதல்‌ வேற்றுமை உருபாம்‌. அல்லமு 
(இஞ்ச) என்பதில்‌ “மு” முதல்‌ வேற்றுமை உருபாம்‌. 
கோட (சுவர்‌) என்னும்‌ சொல்லுக்கு கோடமு என 
ஏன்‌ முதல்‌ வேற்றுமை உருபு “மு” வரவில்லை என்று 
கேட்டால்‌ தக்க மறுமொழி சொல்வாரில்லை. 


தெலுங்குச்‌ சொற்களில்‌ பத்து விழுக்காட்டுச்‌ 
சொற்களுக்கு மட்டும்‌ பெயரீற்றில்‌ “டு” ஈறும்‌ 
ஐந்து விழுக்காட்டுச்‌ சொற்களுக்கு மட்டும்‌. ‘wy! 
ஈறும்‌ உள்ளன. எஞ்சிய 85% சொற்கள்‌ எழுவா 


யாகும்‌ நிலையில்‌, ஈறு எதுவும்‌ பெறாத நிலை 
யில்‌, தெலுங்கில்‌ எழுவாய்‌ பெற்றமைக்குச்‌ சமற்‌ 
AGS» போல்‌ உருபு உண்டு என்பது மிகத்‌ தவறான 
செய்தி என்பது அறிஞர்கள்‌ ஆராய்ந்து கண்ட 
முடிபாகும்‌. 


சமற்கிருதத்தின்‌ மேலாண்மையை வலுப்படுத்த 
வும்‌ மாநில மொழிகளின்‌ தனித்தன்மையைச்‌ 
சிரழிக்கவும்‌ இலக்கணம்‌ வகுக்கும்‌ முறை கடைப்‌ 
பிடிக்கப்பட்டால்‌ அந்த இலக்கண முறையைத்‌ 
தாய்மொழியினர்‌ உண்மையுணர்ந்து உதறித்தள்ளி 
விடுவர்‌. ஏனைத்‌ திரவிடமொழியினர்‌ உணர்வும்‌ 
தெளிவும்‌ பெறும்‌ காலம்‌ தொலைவிலில்லை. 


மலையாளம்‌ 


மலையாளம்‌ தமிழின்‌ களைமொழியாக இருந்து 
பின்‌ தனிமொழியாக வளர்ந்தது என்று மலையாள 
இலக்கண நூல்‌ “கேரள பாணினீயம்‌' கூறுகிறது. 
திருவிதாங்கூர்‌ அரசினந்‌ 1941-ல்‌ வெளியிட்ட 
1,100 கல்வெட்டுகளில்‌ 838 தமிழ்க்‌ கல்வெட்டு 
களும்‌ 217 மலையாளக்‌ கல்வெட்டுகளும்‌ கிடைத்‌ 
இருக்கின்றன. 


சிலப்பதிகாரம்‌ தோன்றிய சேர நாட்டில்‌ அதன்‌ 
எச்சமாக இன்றும்‌ கண்ணகியின்‌ வரலாறு நல்லம்மை 
தோற்றப்‌ பாட்டாகப்‌ பாடப்பட்டு வருகிறது. கேரள 
மலையன்மாரின்‌ தெய்வமான ஒற்றை முலைச்‌ 
யைப்‌ பாலை மரத்தடியில்‌ அவர்கள்‌ வழிபடுகின்ற 
னர்‌. லெப்பதிகாரத்தில்‌ கூறப்படும்‌ எழுதுவரிக்‌ 
கோலமே இன்றும்‌ மலையாளத்தில்‌ கதகளியா ட்ட 
மாக வாழ்ந்துகொண்டிருக்கிறது. நாக பகவதியை 
வழிபடும்‌ புலையரிடத்தில்‌ தென்னைமடற்‌ குதிரை 
யேறிவரும்‌ பழைய மடலேறும்‌ வழக்கத்தின்‌ எச்ச 
மும்‌, தென்‌ கன்னடத்தில்‌ வேலனின்‌ வெறியா ட்டும்‌ 
இன்றும்‌ உள்ளன. இருவனந்தீபுரம்‌ வன்‌ கோயி 
லில்‌ ஆண்டுதோறும்‌ சிலை (மார்கழித்‌ : திங்களில்‌ 


156 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


» Be “ட்ட 
ண ண ச ச ச சச க க சை சகா சைகை reer ft கவட 


சாக்கியர்‌ கூத்து (சேரன்‌ , செங்குட்டுவன்‌ முன்‌ 
கூத்தச்சாக்கையன்‌ ஆடிய: கூத்தின்‌ வகையைச்‌ 
சார்ந்தது) நடைபெற்று வருகிறது. இவையனைத்‌ 
தும்‌ பழந்தமிழ்ப்‌ பண்பாட்டின்‌ எச்சங்களாகப்‌ 
பன்னூறாண்டுகளைக்‌ கடந்தும்‌, தமிழ்க்கலை 
களைப்‌ போற்றுவாரற்ற நிலையிலும்‌, தப்பித்‌ தவறி 
வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. 


பழந்தமிழகத்து நாட்டுப்புறக்‌ கலைகளில்‌ பல 
இன்றும்‌ மலையாளத்தில்‌ உள்ளன. பாணன்‌ களி, 
காளி நாடகம்‌, பாணத்‌ தோற்றம்‌, குறத்தியாட்டம்‌, 
கைகொட்டிக்களி, வெளிச்சப்பாடு, விளக்கைச்சுற்றி 
யமர்ந்து பாடும்‌ பாடல்‌, விடுகதை அல்லது வினா 
விடை வடிவிலமைந்த ஏழாமத்தி, யாத்ரகளி, சாக்‌ 
கியர்‌ என்பார்‌ எட்டுநாள்‌ நடத்தும்‌ கூத்தாகிய 
கூடியாட்டம்‌, நங்கையரின்‌ நகைமொழிக்‌ கூத்‌ 
தாகிய பாடகம்‌, பன்னிரண்டு ஆண்டுகள்‌ பயிற்சி 
பெற்றபின்‌ ஆடவேண்டிய கதகளி, தெய்யாட்டம்‌, 
மோகினியாட்டம்‌, துள்ளல்‌, களி, கூத்து, குடகு 
மொழியாரின்‌ கொடிச்சிப்பாட்டு ஆகியவை 
கலைத்துறை ஆய்வாளர்களால்‌ முறையாக ஆயப்‌ 
படாமலும்‌ அரசினரால்‌ முழு அளவில்‌ போற்றி 
வளர்க்கப்படாமலும்‌ உள்ளன. தமிழக அர 
சேனும்‌ இப்‌ பழந்தமிழ்க்‌ கலைகளை - எவை 
எம்மாநிலத்தில்‌ நிலவுவதாயினும்‌ - போற்றி 
வளர்க்க முன்வரின்‌ பண்டைத்‌ தமிழரின்‌ கலைப்‌ 
பண்பாட்டுக்‌ கூறுகளைப்‌ பாருக்குணர்த்த, பெரிதும்‌ 
உதவும்‌. 


கன்னட, தெலுங்கு நாட்டுப்புறங்களிலும்‌ தமிழ்ப்‌ 
பண்பாட்டுப்‌ பின்னணியில்‌ அமைந்த ஆடல்‌ பாடல்‌ 
கூத்து வகைகளும்‌, பல்வகைப்‌ பண்களும்‌, நாட்டுப்‌ 
பாடல்களும்‌ அரிய இசைக்கருவிகளும்‌ பல உள்ளன. 
அவற்றை விரிப்பின்‌ பெருகும்‌. 


தொல்காப்பியத்தில்‌ குறிப்பிடப்படும்‌ பாட்டு, 
உரைநூல்‌, வாய்மொழி (மந்திரம்‌), பிசி (விடுகதை 
யும்‌ வினாவிடை இலக்கியமும்‌), அங்கதம்‌ (எதிர்‌ 
நூல்‌, தருக்க வகை), முதுசொல்‌ (பழமொழி) என்‌ 
னும்‌ அறுவகை நிலைக்களவ்‌ (யாப்பு வகை)களும்‌, 
இருபது வண்ணங்களும்‌, அம்மை, அழகு, தொன்மை, 
தோல்‌, விருந்து, இயைபு, புலன்‌, இழைபு என்னும்‌ 
எண்வகை வனப்பு (காப்பியம்‌) அமைப்புகளும்‌ 
கடைக்கழகக்‌ காலத்து நூல்களில்கூட நமக்கு முழு 
மையாகக்‌ கிடைக்கவில்லை. குமரிநாட்டுத்‌ தலைக்‌ 
கழகக்‌ காலத்தில்‌ பெருவளநாட்டுச்‌ செங்கோன்மீது 
தாப்புலிப்பா என்னும்‌ பாவால்‌ **செங்கோன்‌ தரைச்‌ 
செலவு” என்னும நூலை ஏழ்தெங்கநா ட்டுப்‌ பஃறுளி 
யாற்றுத்‌ தலைப்பாய்ச்சல்‌ முத்தூர்‌ அகத்தியன்‌ என்‌ 
னும்‌ புலவர்‌ பாடினார்‌. அந்தத்‌ தாப்புலிப்பா என்‌ 
னும்‌ செய்யுள்‌ வகை தொல்காப்பியத்திலும்‌ கூறப்‌ 
படவில்லை. . தொல்காப்பியத்திற்கு நெடுங்காலத்‌ 
இற்கு முன்பே அப்‌ பாவின்‌ வகை மறைந்ததெனின்‌, 
கடைக்கழகக்‌ காலத்திற்குப்‌ பல்லாயிரம்‌... ஆண்டு 


157 


களுக்கு மூன்பிருந்தே குமரி நாட்டில்‌: செந்தமிழ்‌ 
இலக்கண இலக்கிய அணி பூண்டு முத்தமிழாக 
வளர்ந்த வரலாற்றைத்‌ தமிழர்‌ வெளியுலகிற்கு 
உணர்த்தினால்‌ உலகமே தமிழரின்‌ தொன்மரபுச்‌ 
செம்மையைப்‌ போற்றும்‌. 


ஞ்‌. ண்‌, ந்‌,ம்‌, ன்‌ என்னும்‌ ஐந்து மெல்லின மெய்‌ 
யெழுத்துகளுள்‌ “ன்‌” ஒன்றில்‌ காப்பிய ஈற்றடி ஈற்றுச்‌ 
ரின்‌ ஈற்றசை இறும்‌ இயைபு” என்னும்‌ காப்பிய 
வகைக்குச்‌ சிலம்பும்‌, மணிமேகலையும்‌, சில தெலுங்கு 
நூல்களும்‌ சான்றாக உள்ளன. ஞ்,ண்‌,ந், ம்‌ என்‌ 
னும்‌ மெய்யீற்றுக்‌ கரப்பியங்களுக்கு இன்று எங்கும்‌ 


சான்றில்லை. தமிழிலக்கிய வளம்‌, கடந்த 
பத்தாயிரம்‌ ஆண்டு வளர்ச்சியில்‌ எண்ணாயிரம்‌ 
ஆண்டுகள்‌ வளர்ந்து கடந்த ஈராயிரம்‌ 
ஆண்டுகளாக அடியோடு தாழ்ந்திருப்பதைக்‌ 
காண்கிறோம்‌. 


மலையாளத்தில்‌ நடைபெறும்‌ விடுகதை அல்லது 
வினாவிடை வடிவிலான ஏழாமத்திப்‌ பாடல்‌ வசை 
தொல்காப்பியத்தில்‌ பிசி என்று கூறப்படுகிறது. 
இது விடிய விடிய நடைபெறும்‌ பாட்டும்‌ உரை 
நடையும்‌ கலந்த நகைச்சுவை விருந்தாகும்‌. இது 
கன்னட நாட்டில்‌ கருங்‌ கூத்தாகவும்‌ (யக்ஷ கானம்‌), 
ஆந்திரத்தில்‌ “புர்ர ௧த' எனவும்‌ வினாவிடை, கதை 
யுரைக்கோவை (கதா காலட்சேபம்‌)களாகவும்‌ நின்று 
நிலவி வருகின்றன. இன்றைய கதா காலட்சேபங்‌ 
கள்‌ அனைத்துக்கும்‌ தொல்காப்பியத்தில்‌ கூறப்‌ 
படும்‌ பிசியே மூலமாகும்‌. ஏனைத்‌ திரவிடர்‌ 
இதன்‌ தமிழ்‌ மூலத்தை அறியா திருக்கின்றனர்‌. 
முத்தமிழ்‌ இலக்கண இலக்கியக்‌ கூறுகள்‌ அனைத்‌ 
துத்‌ திரவிட மொழிகளிலும்‌ ஆழ வேரூன்றியுள்ளன 
என்பதற்கு இதுவும்‌ ஒரு சான்றாகும்‌. 


முதுசொல்‌ என்று தொல்காப்பியத்தில்‌ கூறப்‌ 
படும்‌ பழமொழி இலக்கிய வகை ஒரே கருத்திலும்‌ 
ஒரே சொல்லாட்சியுடனும்‌ திரவிட மொழிகளில்‌ 
நிலவி வருவதை ஒப்பிட்டுக்‌ காணலாம்‌. தமிழிலும்‌ 
மலையாளத்திலும்‌ முறையே பத்தாயிரம்‌ பழ 
மொழிகள்‌ தொகுக்கப்பட்டுள்ளன. 


““பழஞ்சொல்லினு பதரில்ல'' என்னும்‌ மலை 
யாளப்‌ பழமொழி, பழமொழிகளில்‌ பயனில்லாதவை 
எவையுமில என்று கூறுகிறது. ** ஊணினு மும்பு 
உப்பேரி; வாக்கினுமும்பு பழஞ்சொல்லு”” என்னும்‌ 
மலையாளப்‌ பழமொழி உணவு படைக்குமுன்‌ 
இலையில்‌ உப்பு வைப்பதும்‌, எவருடனும்‌ பேசத்‌ 
தொடங்குமுன்‌ ஏற்புடைய ஒரு பழமொழியைச்‌ 
சொல்லிப்‌ பேசத்‌ தொடங்குவதும்‌ சிறந்த பண்பாடு 
என்பதைக்‌ காட்டுகிறது. பழந்தமிழ்‌ முன்னோர்‌ 
பழமொழியை (முதுசொல்‌) Tor இலக்கிய நிலைக்‌ 
களங்களுள்‌ ஒன்றாகக்‌ கொண்டனர்‌ என்பதற்கு 
விடை தருமாறு இவை அமைந்துள்ளன. 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


வட திரவிடம்‌ 


பிராகுவி, குவி, ஓரோவான்‌ போன்ற தமிழினத்‌ 
தைச்‌ சார்ந்த மொழிகள்‌ வட திரவிட மொழிகள்‌ 
எனப்படுகின்றன. பத்தாம்‌ நூற்றாண்டளவில்‌ 
மராத்தி மொழியும்‌ குச்சர மொழியும்‌ (குஜராத்தி) 
ஐந்திரவிட மொழிகளுள்‌ வைத்தெண்ணப்பட்டன. 
இன்று அவற்றை ஆரிய இனமொழிகள்‌ என்கின்‌ 
றனர்‌. ஆரியச்‌ சொல்வளம்‌ அவற்றில்‌ மீதார்ந்து 
நிற்பதால்‌ இன்றைய மொழி நூலார்‌ இம்முடிவுக்கு 
வந்துவிட்டனர்‌. ஒருமொழி தன்‌ தொடக்க காலத்‌ 
தில்‌ எவ்வினத்திலிருந்து முகிழ்த்தது என்று சுண்‌ 
டறியமொழி நூலாரை நம்பிப்‌ பயனில்லை. மொழி 
யகழ்வாராய்ச்சியாளர்‌ (Language Archaeologists) 
தாம்‌ சரியான வரையறை தர முடியும்‌. 


இவ்வாறே கி.மு. 1000 ஆண்டளவில்‌ வட 
இந்திய மக்களின்‌ பேச்சு மொழியாக இருந்த பைசாச 
பிராகிருதமும்‌, அதனின்று திளைத்ததும்‌ இன்றைய 
வடபுல மொழிகள்‌ அனைத்துக்கும்‌ தாயானது 
மான பாலி பிராகிருத மொழிகளும்‌, தமிழினின்று 
திரிந்த திரவிட மொழிகளேயாகும்‌. ஆதலின்‌, பாலி 
பிராகிருத மொழிகள்‌ அக்காலத்‌ திரவிடமொழி 
களாதலின்‌ அவற்றிலும்‌ தமிழின்‌ தாக்கத்தை 
அறிதல்‌ இன்றியமையாதது. 


ஆரியரின்‌ வருகைக்கு முன்பு இந்தியா முழுவதும்‌, 
தமிழகம்‌ மற்றும்‌ நாவலம்‌ என்னும்‌ பெயர்களில்‌ 
சேரரின்‌ ஆட்சிக்குட்பட்டிருந்தது. “குமரியொடு 
வடவிமயத்து ஒருமொழி வைத்து உலகாண்ட 
சேரன்‌' என்று சிலப்பதிகாரம்‌ கூறுகிறது. ஆரியர்‌ 
வந்த புதிதில்‌ சிந்துவெளியின்‌ மேற்பகுதியில்‌ தங்‌ 
இனர்‌. அங்குத்தான்‌ இருக்கு வேதம்‌ தோன்றியது. 
இருக்கு வேதத்தில்‌ *பன்சஜன்‌' என்னும்‌ சொல்‌ 
லாட்சி காணப்படுகிறது. அதற்கு இதுவரை எவ 
ராலும்‌ சரியாகப்‌ பொருள்‌ கூற இயலவில்லை. 
சிந்துவெளியில்‌ வாழ்ந்தவர்‌ தமிழரேஎன்றும்‌ இருக்கு 
வேதத்தில்‌ வரும்‌ “பன்சஜன்‌' என்னும்‌ சொல்‌ 
லாட்சி தமிழர்களின்‌ ஐந்திணை (குறிஞ்சி, முல்லை, 
மருதம்‌, நெய்தல்‌, பாலை) மக்களையே குறித்தது 
என்றும்‌ இரு. பி. இ. சீனிவாச ஐயங்கார்‌” கூறு 
வதோடு தமிழறியாத வரலாற்றாரிரியர்களுக்கு 
இந்த உண்மை எங்கே தெரியப்போகிறது என்று 
வருந்துகிறார்‌. மேலும்‌, இருக்கு வேதத்தில்‌ வரும்‌ 
“பணிஸ்‌” என்னும்‌ மக்கள்‌ வடநாட்டுத்‌ தமிழ்ப்‌ 
பண்ணையக்காரர்‌ (விவசாயி)களே என்றும்‌ கூறு 
கிறார்‌. இன்றும்‌ நிலக்கிழார்களைப்‌ பெரியபண்ணை, 
சிறிய பண்ணை என்று குறிப்பிடும்‌ வழக்கம்‌ 
தமிழ்‌ நாட்டில்‌ உள்ளது. சிந்துவெளி நாகரிகக்‌ 
காலத்தின்‌ தொடர்ச்சியறாமல்‌ வடநாடு 
முழுவதும்‌ வாழ்ந்த மக்கள்‌ தமிழர்களே என்றும்‌. 
ஆரியத்‌ தாக்குதலால்‌ வடபுலத்தாரின்‌ தமிழ்‌ 
பிராகிருத மொழியாயிற்று என்றும்‌ நாட்டவே 
இஃது இவண்‌ கூறப்படுகிறது. 


பிராகிருத மொழி தனிமொழியென்றும்‌ அது 
சமற்கிருதத்தினின்றும்‌ தோன்றிய மொழியன்று 
என்றும்‌ பிராகிருத மொழிப்‌ பேராசிரியர்‌* தாம்‌ 
இந்தியில்‌ எழுதிய நூலில்‌ குறிப்பிடுகின்றார்‌. பிரா 
AGS மொழியுள்‌ எகர ஓகரக்‌ குறில்‌ எழுத்து 
கள்‌ உட்படப்‌ பல தமிழ்க்கூறுகள்‌ உள்ளன. பைசாச 
பிராருதச்‌ சொற்கள்‌ துருக்கி, ஈனக்‌ கல்வெட்டு 
களில்‌ காணப்படுகின்றன. 


பெளத்த நூல்களில்‌ வரும்‌ 'தமலிகா” (தமிழகம்‌) 
என்னும்‌ சொல்‌ இந்தியா முழுவதையும்‌ குறிப்ப 
தாக இருப்பதும்‌, இச்‌ செய்தி “World Ethnology’ 
என்னும்‌ நூலிலும்‌ இடம்‌ பெற்றிருப்பதும்‌ வட 
இந்திய மொழிகளில்‌ ஆழ வேரூன்றியுள்ள தமிழின்‌ 
தாக்கத்தைக்‌ காட்டப்‌ போதுமானவையாகும்‌. 


தொல்காப்பியம்‌ ஐந்திர இலக்கணத்தின்‌ வழிப்‌ 
பட்டது. பிராகிருத இலக்கண நெறியான srs jh 
திர மரபும்‌, பாலி மொழியின்‌ இலக்கண நெறியான 
கச்சாயன மரபும்‌ ஐந்திரத்தின்‌ தாக்கம்‌ பெற்றவை 
என்று கூறப்படுகின்றன. ஆரியரின்‌ வருகைக்கு முன்‌ 
னும்‌ பின்னும்‌ ஐந்திர இலக்கணம்‌ இந்தியாவின்‌ 
ஒரே இலக்கண நூலாக விளங்கியிருந்தது. இது 
25,000 நூற்பாக்களைக்‌ கொண்டிருந்தது.” பாணி 
னீயத்தைவிடப்‌ பல மடங்குப்‌ பெரியது. சமற்கிருத 
மொழியும்‌ ஐந்திர இலக்கணத்‌ தாக்கத்தால்‌ உயி 
ரெழுத்து மெய்யெழுத்து முறை வைப்பையும்‌ 
வளைநா ஒலிகளையும்‌ தமிழிலிருந்து சடன்‌ 
பெற்றிருக்கிறது. 


பெரிதும்‌ ஆரியத்‌ தாக்கம்‌ பெற்ற வட இந்திய 
மொழிகள்‌, வாக்கிய அமைப்பில்‌ திரவிடமாகவும்‌ 
சொல்வளத்தில்‌ ஆரியமாகவும்‌ உள்ளன என்று 
கால்டுவெல்‌ கூறுகிறார்‌. 


வடநாட்டில்‌ நிலவிய சதி (உடன்கட்டை 
யேறுதல்‌) என்னும்‌ வழக்கம்‌ ஆரிய நாகரிகத்தைச்‌ 
சார்ந்தது அன்று. சணவன்‌ இறந்தால்‌ மனைவியும்‌ 
தீப்பாய்ந்து இறப்பது பழந்தமிழரின்‌ வழக்கம்‌. 
இதனைத்‌ தொல்காப்பியர்‌ *ஆஞ்சிக்காஞ்சி* 
என்னும்‌ துறையாகக்‌ குறிப்பிடுகிறார்‌. 


The vedic phrase seems reminiscent of the division of the 
People in to ட்‌ regional tribes, and that is Panca Janah. 
This mysterious phrase has been attempted to be explained by 
various writers, ancient or modern, but by none satisfactorily. 
Thave made the conjecture that it must refer to the fine tribes 
of pre-Aryan times, but scholars who know nothing of Tamil 
literature and who refuse to consider the necessity of the 
historical continuity between pre-Aryan Indian and Aryan 
India have been unable to appreciate the value of this 

conjecture. 

(P. T. Sreenivasa Iyengar — History of the Tamils, Madras 

University, 1929, (p. 84). 

பட்டம்‌ Chandra Jain — ‘Prakrit Sahitya ka Itihas’ 


*தாராநாதர்‌ — * இந்தியாவில்‌ புத்த சமய வரலாறு * (பக்‌. 
296) 


Digitized by Nooka Sta Foundation. 
noolaham.org | aavanaham.org 


மகாராட்டிரப்‌ பிராகிருதத்தின்‌ பேச்சுமொழியாக 
இன்றும்‌ வாழ்ந்து வரும்‌ மராத்திமொழியின்‌ சொற்‌ 
பிறப்பியல்‌ அகரமுதலி முன்னுரையில்‌ அதன்‌ 
ஆசிரியர்‌ இரு. மோல்சுவொர்த்து அம்மொழி ஆரிய 
இனத்தைச்‌ சார்ந்தது அன்று என்கிறார்‌. ஆரிய 
மொழியில்‌ இல்லாததும்‌ தமிழின மொழிகளுக்கு 
மட்டும்‌ உரியதுமான எகர ஓகரக்‌ குறில்‌ ஒலிப்பு 
மராத்தியிலும்‌ பிற வடபுலத்து மொழிகளிலும்‌ 
இன்றும்‌ பேச்சு வழக்கில்‌ உள்ளன. மராத்தி 
மொழியின்‌... இலக்கிய வழக்கிலும்‌, அஃறிணைப்‌” 
பன்மை பெயர்ச்சொற்களின்‌ ஈறாகவும்‌, மூன்றாம்‌. 
வேற்றுமை உருபாகவும்‌, தன்மை படர்க்கை 
நிகழ்கால ஈறுகளாகவும்‌ வரும்‌ ஏகார வரிவடிவம்‌ 
எகரக்‌ குறிலாகவே ஓலிக்கப்படுகிறது. 


வடமாநிலங்களில்‌ கத்தியவாட்‌, தார்வாட்‌ என 
வல்லின மெய்யீற்றில்‌ இறும்‌ இடப்பெயர்களைக்‌ 
கல்லாத மக்கள்‌ கத்தியவாடி, தார்வாடி என உயி 
ரீமாகவே (தமிழைப்‌ போன்று) ஒலிக்கின்றனர்‌. 
“Sakunthala’ என்னும்‌ பெண்பாற்‌ பெயர்ச்சொல்‌ 
பிராகிருத மொழியில்‌ 'சவுந்தலா” என்று ஒலிக்கப்‌. 
படுகிறது. வடநாட்டு மக்களின்‌ பேச்சுமொழி, 
நாட்டுப்பாடல்‌, விடுகதை, பழமொழி ஆகிய 
வற்றை நன்கு ஆராய்ந்தால்‌ தமிழே ௮ம்‌ மக்களின்‌ 
முந்தைய மொழி என்பதை ஐயத்திற்கிடமின்றி 
வரையறுத்துவிடலாம்‌. 


இன்றைய மொழிநூலார்‌, வெளிப்படத்‌ திர 
விடச்‌ சொல்வளம்‌ புலப்படும்‌ சிறுபான்மை வட 
இந்தியக்‌ குறுமொழிகளை வட திரவிட மொழிகள்‌ 
என்கின்றனர்‌. இன்றைய இலக்கிய மலையாளம்‌ 
கூட 80 விழுக்காடு வடசொல்லாட்? பெற்றிருப்ப 
தால்‌ இன்றைய மொழிநூலாரின்‌ நோக்கில்‌ மலை 
யாளம்‌ நாளடைவில்‌ ஓர்‌ ஆரிய மொழி 
கணிக்கப்பட்டால்‌ வியப்பில்லை. 


எனக்‌ 


இத்திய வரலாறு முறையாகத்‌ தெற்கிலிருந்து 
தொடங்கப்படவேண்டும்‌ என்னும்‌ பேருண்மையை 
வரலாற்றுப்‌ பேராசிரியர்‌ வின்சென்று சமித்து வெளி 
யிட்டார்‌. இந்திய மொழிகளில்‌ தமிழின்‌ தாக்கத்‌ 
ததை ஆய்வதும்‌ குமரிநாட்டுக்‌ கடலகழ்வாராய்ச்‌ 
சியும்‌ அதற்குப்‌ பெரிதும்‌ பயன்படும்‌. கல்கத்தா 
வில்‌ புதிதாக இந்திய அரசினரால்‌ நிறுவப்பட்டுள்ள 
கடலடி தொல்பொருளாய்வுத்துறை (Marine 
Archaeological Department) இம்‌ முயற்சியிலீடுபட 
அரசு ஊக்கவேண்டும்‌. 


பன்னெடுங்காலமாகத்‌ திரவிட மொழிகளுக்கும்‌ 
வடபுல மொழிகளுக்கும்‌ இணைப்புப்‌ பாலமாகவும்‌ 


159 


தாய்மை ஊற்றாகவும்‌ இருந்த தமிழிலக்கண இலக்‌ 
கியங்கள்‌ போற்றுவாரின்மையாலும்‌, வடமொழிக்கு 
வலியக்‌ கொடுக்கப்பட்ட ஏற்றத்தாலும்‌, வழக்‌ 
கிழந்தனவெனினும்‌ நாட்டுப்பாடல்‌, பழமொழி, 
குழந்தைகளின்‌ வாய்மொழியிலக்கயம்‌ முதலிய 
வற்றில்‌ ஒரேவகை இலக்கியமி.பாங்குகள்‌ ஊடுருவி 
நிற்பதைக்‌ காணமுடிகிறது..." 

நாட்டுப்பாடல்களில்‌ கும்மி கோலா ட்ட வகைகள்‌, 
இருமண வாழ்த்துப்‌ பாடல்கள்‌, தெய்வ வாழ்த்து 
(தேவ - பாடாண்‌) வகைகள்‌, விடுகதை, நகை 


_ யாட்டு, ஏற்றப்பாட்டு, உலக்கைப்பாட்டு (வள்ளை), 


ஏர்க்களப்‌ யாட்டு, அறுவமைப்பாட்டு, கால்நடை 
மேய்ப்புப்‌ பாட்டு வகைகள்‌" அனைத்துத்‌ திரவிட 
மொழிகளிலும்‌ ஒத்தநெறி தழுவி அமைந்துள்ளன. 
இடைக்காலக்‌ கன்னட மன்னன்‌ ஒருவன்‌ நாட்டுப்‌ 
புற மகளிர்க்கென்றே வள்ளைப்‌- பாடல்களை 
(உலக்கைப்‌ பாட்டு) ஏராளமாக எழுதித்‌ தந்தா 
னாம்‌. அவற்றுக்கு “ஓவணிகெ ஒணக்கெ ஹாடு* 
என்று கன்னடத்தில்‌ பெயர்‌ வழங்குகிறது. 


பழங்காலக்‌ குழந்தையிலக்கய வகைகளைத்‌ 
தொகுக்கும்‌ முயற்சியில்‌ எவரும்‌ ஈடுபடாதது 
வருந்துதற்குரியது. அம்‌ முயற்சியிலீடுபட்டால்‌ 
அரிய பல உண்மைகளைக்‌ காணலாம்‌. பின்வரும்‌ 
சிறுவர்‌ பாடல்‌ மராத்தியுள்ளிட்ட தென்னாட்டு 
ஐந்திரவிட மொழிகளிலும்‌ நாட்டுப்புறப்பாடலாக 
நிலவி வருகிறது. 


முள்ளு முனையிலே மூணு குளம்‌ வெட்டி 
ரண்டு குளம்‌ பாழ்‌ ஒண்ணுலே தண்ணியே இல்லை 
தண்ணியில்லாக்‌ குளத்திலே மண்ணைடுத்தவர்‌ 
மூணுபேரு 
ரண்டுபேரு முடவர்‌ ஒருத்தனுக்குக்‌ கையேஇல்லை 
கையில்லாத குயவன்‌ செய்த பானை மூணுபானை 
ரண்டுபானை பச்சை ஓண்ணு வேகவே இல்லை 
வேகாத பானையிலே போட்டரிசி மூணரிஎ 
ரண்டரிசி பச்சை ஒண்ணு வேசுவே இல்லை 
வேகாத சோற்றுக்கு வந்தவிருந்து மூணுபேரு 
ரண்டுபேரு பட்டினி ஒருத்தன்‌ சாப்பிடவே 
இல்லை. 


இந்த நகையாட்டுச்‌ சிறுவர்‌ பாடல்‌ தமிழிலுள்ள 
வாறே அடி மாறாமல்‌ சொல்‌ மாறாமல்‌ கன்னடம்‌, 
மலையாளம்‌, தெலுங்கு, மராத்தி ஆகிய மொழிக்‌ 
குழந்தைகளிடம்‌ எக்காலத்தில்‌ எப்படிப்‌ பரவியது 
என்று அறியக்கூடவில்லை. ஏனைத்‌ திரவிடமொழி 
களில்‌ தமிழின்‌ தாக்கத்தை அறிய இதுபோன்ற 
துறைகளில்‌ ஆய்வு ஊக்கப்பட வேண்டும்‌. 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


பண்ணாராய்ச்சி வித்தகர்‌ குடந்தை இரு. ப. சுந்தரேசனார்‌ 


லகில்‌ எல்லா நாடுகளிலும்‌ வாழும்‌ wiser Maer 
தோன்றி விளக்கமடைந்து வளர்ந்துள்ள 
கலைகளில்‌ இசைக்கலையும்‌ ஓர்‌ ஒப்பற்ற கலை 
யாகும்‌, இந்திய நாட்டு இசைக்கலையும்‌ கருவியிசை, 
கண்ட (குரல்‌) இசை எனும்‌ பாகுபாட்டினோடே 
வளர்ந்து வருவதாகும்‌. ஓவ்வொரு நாட்டிலும்‌ 
அவ்வந்நாட்டுப்‌ பண்பிற்குமட்டும்‌ ஏற்றவாறே 
கலைகளும்‌ விளங்கி வருவது இயல்பு. 


இந்திய இசையில்‌ நுண்ணொலிகள்‌, அவற்றின்‌ 
சேர்க்கை, மாறி மாறி ஓலிக்குந்‌ தன்மை, அவ்வவற்‌ 
றால்‌ கேட்கப்படும்‌ ஒலிக்‌ கூறுபாடுகள்‌, அவற்றின்‌ 
ஒப்புமை ஒப்புமையின்மை யாவும்‌ கருவிகளின்‌ வழி 
யேதான்‌ மிக்க பழங்கால இந்திய மக்களால்‌ அறிந்‌ 
துணரப்பெற்றன. 


இந்திய இசையிலும்‌ முறைமைபற்றி வட இந்திய 
இசை, தென்னிந்திய இசை எனும்‌ பிரிவுமுறை 
எக்காலத்தும்‌ உளது. ஓலிவகை ஒன்றா யிருந்தும்‌ 
இசைவகை (சுரவகை) ஒன்றாயிருந்தும்‌ இசைக்கும்‌ 
முறைமையே அப்‌ பிரிவுமுறையாகும்‌. பொது 
வகையில்‌: வட இந்திய இசை இராகத்‌ துறையிலும்‌ 
தென்னிந்திய இசை பண்‌ முறையிலும்‌ பழங்காலந்‌ 
தொட்டே வழக்கில்‌ இருந்துளது. 


பாடிவரும்‌ பழக்க முறை, இசை வகை இலக்கயமாகும்‌. 


அதனையறிந்தோர்‌, முறை தவறாதிருத்தற்‌ 
பொருட்டுப்‌ பழக்க வழக்கத்‌ தன்மைகளை 


Digitized by Noolahaı 


அறிமுகப்படுத்தி எழுதி வைத்துப்‌ பாதுகாத்த 
முறை, இலக்கணமாகும்‌. இலக்கணம்‌ நூல்‌ வடிவில்‌ 
நெடுங்காலம்வரையிருந்து துணை செய்யும்‌. இலக்‌ 
இயம்‌ அவ்வக்காலங்களுக்கு ஏற்ப மாற்றமடையும்‌. 
ஆயினும்‌ இலக்கியமே முதலில்‌ வைத்து எண்ணப்‌ 
படும்‌. இலக்கணம்‌ அடுத்து வைத்து எண்ணப்‌ 
படுவது வழக்கு 


இக்கருத்து, இசைத்தமிழ்க்‌ கலைக்கும்‌ பொருந்து 
வதாகும்‌. மக்கள்‌ வழக்கில்‌ பாடி வரும்‌ பழக்க 
Yop பொதுவியலைச்‌ சார்ந்ததாகும்‌. இயல்‌, 
இசை, நாடகம்‌ யாவுமே வேத்தியலாகவும்‌ பொது 
வியலாகவும்‌ இருந்துள்ளன. இசையையும்‌ நாட 
குத்தையும்‌ மொழியோடு சேர்த்துக்‌ கூறிய பெற்‌ 
Dow உலகில்‌ தமிழ்மொழிக்கே தொன்றுதொட்டு 
அமைந்து உளது. அவ்வமைப்பினை இவ்வாறுங்‌ 
காணலாகும்‌. எதனையும்‌ எழுதிக்‌ காணுமிடத்துச்‌ 
சிற்சில நுண்மையும்‌ தன்மையும்‌ புலப்படும்‌ என்ப 
துறுதி. 
தமிழ்‌ 
இயல்‌---தமிழ்‌--இயற்றமிழ்‌ 
தமிழ்‌--இயல்‌---தமிழியல்‌ 
இசை-தமிழ்‌- இசைத்தமிழ்‌ 
தமிழ்‌--இசை-—தமிழிசை 
நாடகம்‌—தமிழ்‌- நாடகத்தமிழ்‌ 
தமிழ்‌--நாடகம்‌--தமிழ்நாடகம்‌ 
160 


m Foundation. 


noolaham.org | aavanaham.org 


'*எல்லாச்‌ சொல்லும்‌ பொருள்‌ குறித்தனவே””, 
ஆதலின்‌, இத்தகு சொத்களின்‌ அமைதி முறைகளில்‌ 
ஆழ்ந்த பொருள்‌ தன்மை நிறைந்து விளங்குவ 
தறியலாம்‌. ஆயினும்‌ தனித்தனியே அறிதலே சாலச்‌ 
சிறப்புடைத்து. 


தமிழ்மொழிக்குத்‌ தொல்காப்பியமே 
சிறந்த முதல்‌ இலக்கண நூலாகும்‌. 
**இயைபே புணர்ச்சி'', “*இசைப்பு இசையாகும்‌'* 
எனுமிவ்விரண்டு தொல்காப்பிய நூற்பாவிற்கும்‌, 
இயைந்தொழுகும்‌ எனவும்‌ யாழிசையூப்புக்கும்‌ 
எனவும்‌ அதாவது ஊடே புகும்‌ எனும்‌ பொருள்பட, 
இயையும்‌, இசைப்பும்‌, புணர்ச்சக்‌ குறிப்பும்‌, இசைப்‌ 
பொருண்மையும்‌ உணர்த்தியவாறு என அதன்‌ உரைக்‌ 
குறிப்புக்‌ கூறுகின்றது. இசைத்தமிழ்க்கலை 
நரம்பின்‌ மறை என்றும்‌ கூறப்பெற்றது. 

ஒலிவகைக்‌ கலைப்‌ பகுதியிலும்‌ நுண்கலை 
முறைமை பலவாக உள்ளன. ஆதலின்‌ நுண்கலை 
களில்‌ ஒன்றாய இசைக்கலை ஒப்பற்ற தனித்த 
மொழி போன்றே விளங்குவதாகும்‌ எனக்‌ கூறப்‌ 
படும்‌. நுண்ணிய ஒலியணுக்களின்‌ திரட்டியே 
இசையென்பதும்‌ அறியப்படும்‌. 


அடியார்க்குநல்லார்‌ காலத்து மறைந்த இசை 
நூல்களின்‌ பெயரும்‌, இருந்த இசை நூல்களின்‌ 
பெயரும்‌ தெரியவருகின்றன. இசை, தனித்தும்‌ 
விளங்கும்‌; மொழியுடன்‌ சேர்ந்தும்‌ விளங்கும்‌. 
மொழியுடன்‌ சேர்ந்து விளங்குங்கால்‌, மொழிக்கு 
முன்னின்றும்‌ பின்னின்றும்‌ விளங்கும்‌. இசை மூன்‌ 
னின்று விளங்கினால்‌ அதனைச்‌ சேர்ந்த தமிழ்‌, 
இசைத்‌ தமிழ்‌ எனவும்‌, பின்னின்று விளங்கினால்‌ 
அதனைச்‌ சார்ந்த தமிழ்‌, தமிழிசை எனவும்‌ பெயர்‌ 
பெறுவதை, சான்றோர்கள்‌ நன்கே நிறுவிப்‌ 
போந்தனர்‌. இக்‌ கருத்தே இலக்கணத்தில்‌ இடம்‌ 
பெற்றது. இசைத்தமிழ்‌ இலக்கணம்‌ வெண்பாவா' 
னும்‌, நாடகத்தமிழ்‌ இலக்கணம்‌ ஆசிரியப்பாவா 
னும்‌ இயற்றப்பெற்றது2 


இந்தியத்‌ தென்னகத்தில்‌ சிறப்பாகக்‌ குறிஞ்சி 
முல்லை, பாலை, மருதம்‌, நெய்தல்‌ எனும்‌ ஐந்திணை 
களும்‌ இயல்பாகவே அமைந்துள்ளன. அம்முறை 
யில்‌ தமிழகத்தே மிக்க பழங்காலத்தில்‌ முல்லை 
நிலத்து வாழ்ந்த ஆயர்‌ பெருமக்களால்‌ குழல்‌ வழி 
யும்‌ யாழ்‌ வழியும்‌ இசைக்கலை தோற்றுவிக்கப்‌ 
பெற்று அறிந்துணரப்பெற்றுப்‌ பெருக 
வளர்க்கப்பெற்றன என்பதே தொன்னூல்களின்‌ 
முடிபு. 


1 


இக்‌ கருத்தினை நம்‌ விபுலானந்த அடிகளார்‌ 
பெரும்பாணாற்றுப்படைப்‌ பகுதியினின்றும்‌ இவ்‌ 
வாறு எடுத்துக்காட்டியுள்ளார்‌: 


**தொடுதோல்‌ மரீஇய வடுவாழ்‌ நோனடி 
விழுத்தண்‌ டூன்றிய மழுத்தின்‌ வன்கை 
உறிக்கா வூர்ந்த மறுப்படு மயிர்ச்சுவல்‌ 
மேம்பா லுரைத்த வோரி யோங்கு மிசைக்‌ 
கோட்டவும்‌ கொடியவும்‌ விரைஇக்‌ காட்ட 
பல்பூ மிடைந்த படலைக்‌ கண்ணி 
ஒன்றமர்‌ உடுக்கைக்‌ கூழார்‌ இடையன்‌ 
கன்றமர்‌ நிரையொடு கானத்‌ 508) 
அந்து ணவிர்புகை கமழக்‌ கைம்முயன்று 
ஜெலிகோழ்‌ கொண்ட பெருவிறல்‌ ஞொகிழிச்‌ 
செந்தத்‌ தோட்ட கருந்துளைக்‌ குழலின்‌ 
இன்றீம்‌ பாலை முனையிற்‌ குமிழின்‌ 
புழற்கோட்டுத்‌ தொடுத்த மரற்புரி நரம்பின்‌ 
வில்யாழ்‌ இசைக்கும்‌ விரலெறி குறிஞ்சிப்‌ 
பல்காற்‌ பறவை கிளைசெத்‌ தோர்க்கும்‌ 
புல்லார்‌ வியன்புலம்‌ போகி,” 

(பெரும்பாண்‌. 169-184) 


என்பதே அப்பகுதி: அருட்டிரு விபுலாநந்த அடிகள்‌ 
அவர்கள்‌ இருபதாம்‌ நூற்றாண்டுயாழ்‌ நூலாசிரியர்‌. 
மேலும்‌ விபுலாநந்தர்‌, தலைச்‌ சங்கத்துக்குமுன்‌ 
நடந்த இந்‌ நிகழ்ச்சியினைக்‌ கடைச்‌ சங்கக்‌ 
காலத்துப்‌ புலவராகிய கடியலூர்‌ உருத்திரங்கண்ண 
னார்‌ கனவு கண்டு, தாம்‌ தொண்டைமான்‌ இளந்‌ 
திரையனைப்‌ பாடிய பெரும்பாணாற்றுப்படையி 
னுள்ளே பொதிந்து வைத்தார்‌ எனவும்‌ கூறினார்‌. 


முல்லை நிலத்து ஆயர்கள்‌ கண்ட குழல்களும்‌ 
பல; யாழ்களும்‌ பல. குழற்கருவிகள்‌ பற்றிய ஒரு 
சில செய்திகளை நமக்குச்‌ சிலம்பினது உரைப்‌ 
பகுதி தெளிவுறக்‌ காட்டுகிறது. அவை வருமாறு: 


“குழலும்‌ என்றது - வங்கியப்‌ பாடலும்‌ என்ற 
வாறு, குழல்‌-வங்கியம்‌. அதற்கு மூங்கில்‌, சந்தனம்‌, 
வெண்கலம்‌, செங்காலி, கருங்காலி என ஐந்துமாம்‌. 
என்னை? 


**ஓங்கிய மூங்கி லுயர்சந்து வெண்கலமே 
பாங்குறுசெங்‌ காலி கருங்காலி - பூங்குழலாய்‌ 
கண்ண னுவத்த கழைக்கிவைக ளாமென்றார்‌ 
பண்ணமைந்த நூல்வல்லோர்‌ பார்த்து.” 


“இவற்றுள்‌, மூங்கிலிற்‌ செய்வது உத்தமம்‌. ; 
வெண்கலம்‌ மத்திமம்‌; ஏனைய அதமமாம்‌. மூங்கில்‌ 
பொழுது செய்யும்‌; வெண்கலம்‌ வலிது; மரம்‌ எப்‌ 
பொழுதும்‌ ஒத்து நிற்கும்‌.” 


161 ட்‌ 
Digitized by Noolaham Foundation. 


noolaham.org | aavanaham.org 


*இக்காலத்துக்‌ கருங்காலி செங்காலி சந்தனம்‌ 
இவற்றாற்‌ கொள்ளப்படும்‌. கருங்காலி வேண்டு 
மென்பது பெருவழக்கு. இவை கொள்ளுங்கால்‌ 
உயர்ந்த ஒத்த நிலத்திற்‌ பெருக வளர்ந்து நாலு 
காற்று மயங்கின்‌ நாதமில்லையாமா தலான்‌ மயங்கா 
நிலத்தின்கண்‌ இளமையும்‌ நெடும்பிராயமுமின்றி 
ஒரு புருடாயுப்புக்க பெரிய மரத்தை வெட்டி ஒரு புரு 
டாகாரமாகச்‌ செய்து, அதனை நிழலிலே ஆற இட்டு 
வைத்துத்‌ திருகுதல்‌, பிளத்தல்‌, போழ்ந்துபடுதல்‌ 
இன்மையை அறிந்து ஓர்‌ யாண்டு சென்றபின்‌ இலக்‌ 
கண வகையான்‌ வங்கியம்‌ செய்யப்படும்‌.” 


"இதன்‌ பிண்டியிலக்கணம்‌ நீளம்‌: இருபது விரல்‌; 
சுற்றளவு நாலரை விரல்‌. இது துளையிடுமிடத்து 
நெல்லரிசியில்‌ ஒரு பாதி மரனிறுத்திக்‌ கடைந்து 
வெண்கலத்தாலே ௮ணைசு பண்ணி இடமுகத்தை 
அடைத்து வலமுகம்‌ வெளியாக விடப்படும்‌.” 


*இனித்‌ துளையளவிலக்கணம்‌: அளவு இருபது 
விரல்‌.இதிலே தாம்பு முகத்தின்‌ இரண்டு நீக்கி முதல்‌ 
வாய்விட்டு இம்‌ முதல்வாய்க்கு ஏழங்குலம்‌ விட்டு 
வளைவாயினு மிரண்டு நீக்கி நடுவில்‌ நின்ற ஒன்பது 
விரலினும்‌ எட்டுத்‌ துளை இடப்படும்‌. இவற்றுள்‌ 
ஒன்று முத்திரை என்று கழித்து நீக்கி நின்ற ஏழினும்‌ 
ஏழு விரல்‌ வைத்து ஊதப்படும்‌. துளைகளின்‌ 
இடைய்பரப்பு ஒரு விரலகலம்‌ கொள்ளப்படும்‌.” 


“இவ்‌ வங்கியம்‌ ஊதுமிடத்து வளைவாய்‌ சேர்ந்த 
துளையை முத்திரையென்று நீக்கி முன்னின்ற 
ஏழினையும்‌ ஏழு விரல்பற்றி வாசிக்க.” 


“ஏழு விரலா வன: இடக்கையிற்‌ பெருவிரலும்‌ 
சிறுவிரலும்‌ நீக்கி மற்றை மூன்று விரலும்‌, வலக்‌ 
கையிற்‌ பெருவிரலொழிந்த நான்கு விரலும்‌ ஆக 
ஏழு விரலுமென்க.* 


*இவ்‌ வங்கியத்து ஏழு துளைகளில்‌ இசை பிறக்‌ 
குமாறு: அஃது ஏழெழுத்தாற்‌ பிறக்கும்‌. எழுத்து 
சரி,க, ம, ப, த, நி என்பன. இவ்‌ வேழு எழுத்தினை 
யும்‌ மாத்திரைப்படுத்தித்‌ தொழில்‌ செய்ய 
இவற்றுள்ளே ஏழிசையும்‌ பிறக்கும்‌.” 


*ஏழிசையாவன; சட்சம்‌, ரிடபம்‌, காந்தாரம்‌, 
மத்திமம்‌, பஞ்சமம்‌, தைவதம்‌, நிடாதமென்பன. 
இவை பிறந்து இவற்றுள்ளே பண்கள்‌ பிறக்கும்‌.” 


ஆசிரியன்‌ நல்லந்துவனாரால்‌ பாடப்பெற்ற பண்‌ 
டைய இசைப்பாடல்களில்‌ ஒன்றானதும்‌, மருத்து 
வன்‌ தல்லச்சுதனார்‌ என்பவரால்‌ பண்ணுப்‌ பாலை 
யாழில்‌ இசையமைக்கப்பெற்றதானதும்‌ கிடைத்‌ 


துள்ள எட்டாவது பரிபாடலில்‌ (அடி 22) ‘orp 
புழை ஐம்புழை யாழிசை கேழ்த்தன்ன'*? எனும்‌ 
அடிகளுக்கு அந்நூல்‌ உரைப்பகுதி “ஏழு துளையான 
வங்கியத்தும்‌ ஐந்து துளையான வங்கியத்தும்‌ யாழி 
னும்‌ பிறந்த இசைச்‌ சுருதி யொத்து' எனக்‌ கூறு 
கிறது. 


மரபுத்‌ தன்மைப்படி நோக்குமிடத்து ஏழ்புழைக்‌ 
கருவிகள்‌ ஏழு இருந்திருத்தல்‌ வேண்டும்‌; அது 
போன்றே ஐம்புழைக்‌ கருவிகள்‌ ஐந்து இருத்தல்‌ 
வேண்டும்‌. புழை என்பது துளை, ஏழ்புழைக்கருவி 
களில்‌ ஒன்றான ஒரு கருவியையே அடியார்க்குநல்‌ 
லார்‌ அறிமுகப்படுத்தி இலக்கண மேற்கோள்‌ காட்டி 
னார்‌. அவர்‌ கூறிய அளவு முறைகொண்டு அருட்‌ 
டிரு விபுலாநந்த அடிகள்‌ பிற்கால ஓசை, ஓலி 
நூலறிவாலும்‌ விளக்கந்‌ தந்துள்ளார்‌. அவ்விளக்கத்‌ 
இனையும்‌ ஈண்டுக்‌ காணலாம்‌. 


“நம்மைச்‌ சூழவிருக்கும்‌ பவனத்திலே ஓசையா 
னது ஒரு செக்கண்டுக்கு 1,081 அடி அல்லது 331 
மீத்தர்‌ வேகமாகச்‌ செல்லுகிறது என்று கொள்ள 
லாம்‌.” 


“அடியார்க்குநல்லார்‌ காட்டுகிற வங்கியத்தின்‌ 
நீளத்தினை எடுத்துக்கொள்வோம்‌. நீளம்‌ இருபது 
விரல்‌. சுற்றளவு நாலரை விரல்‌. இது துளையிடு 
மிடத்து நெல்லரிசியில்‌ ஒரு பாதி மரனிறுத்திக்‌ 
கடைந்து வெண்கலத்தால்‌ அணைசு பண்ணி இட 


முகத்தை UML SH வலமுகம்‌ வெளியாக 
விடப்படும்‌..............” 
“இனித்‌ துளையளவிலக்கணம்‌: அளவு இருபது 


விரல்‌. இதிலே தூம்புமுகத்தின்‌ இரண்டு நீக்கி 
முதல்வாய்‌ விட்டு இம்‌ முதல்‌ வாய்க்கு ஏழங்குலம்‌ 
விட்டு வளைவாயினும்‌ இரண்டு நீக்கி நடுவு நின்ற 
ஒன்பது விரலினும்‌ எட்டுத்‌ துளை இடப்படும்‌. இவற்‌ 
yi ஒன்று முத்திரையென்று கழித்து நீக்கி நின்ற 
ஏழினும்‌ ஏழு விரல்‌ வைத்து ஊதப்படும்‌. துளை 
களின்‌ இடைப்பரப்பு ஒரு விரலகலம்‌ கொள்ளப்‌ 
படும்‌' என அடியார்க்குநல்லாரது சொற்களையே 
நாம்‌ மீண்டும்‌ விளங்கிக்கொள்ளவேண்டிக்‌ குறித்த 
விபுலாநந்தர்‌, 


“எல்லா இடைப்பரப்புகளும்‌ ஓரளவாக இருத்‌ 
தல்‌ பொருந்தாது' எனவும்‌ கூறி, 'இப்பொழுது 
நாம்‌ காணவேண்டியது இக்‌ குழலிலே எழும்‌ முதற்‌ 
சுவரத்தின்‌ நாதம்‌ ஒரு செக்கண்டுக்கு எத்தனை 
சிற்றலைகளை உண்டுபண்ணிப்‌ பவனத்திலே 
பரவுகிறது என்பதேயாம்‌” எனவும்‌ கூறியதோ 
டன்றி, 


Digitized by Noolall#A Foundation. 
noolaham.org | aavanaham.org 


“இங்குக்‌ கூறிய விரலளவு அங்குலம்‌ என்பவை 
ஒரு சாணின்‌ பன்னிரண்டில்‌ ஒரு கூறாகிய முக்கால்‌ 
“இஞ்சு” ஆகும்‌. வளைவாயிலிருந்து இரண்டு விரல்‌ 
கீழாக நிற்பது முத்திரை என்னும்‌ துளை. அதனி 
னின்று ஒரு விரல்‌ தாழ்ந்து நிற்பது முதற்‌ சுவரத்‌ 
தின்‌ துளை. இதற்கும்‌ அடைக்கப்பட்ட இடப்‌ 
புறத்து முகத்திற்கும்‌ தூரம்‌ பதினேழு விரலாகும்‌. 
இதுவே முதற்‌ சுவரத்திற்குரிய குழல்‌ நீளமாகும்‌. 
இதனை நான்கிற்‌ பெருக்கக்‌ கிடைப்பது அலை 
நீளம்‌.* அங்ஙனமாதலின்‌ அலைநீளம்‌ 68 விரல்‌ 
அல்லது 53 *இஞ்சு* ஆகறது. ஒரு செக்கண்டு என்‌ 
னும்‌ காலவெல்லையின்‌ முதலிலே புறப்பட்ட அலை 
யானது 7,081 அடி (ஓசை ஒரு செக்கண்டிலே செல்‌ 


லும்‌ தூரம்‌) அகன்று நிற்ப செக்கண்டின்‌ 
இறுதியிலே புறப்பட்ட அலை துளைவாயிலே 
நிற்கும்‌.” 


இந்த எல்லைகளுக்கிடையே எத்தனை அலைகள்‌ 
உண்டென்று காண்பதற்கு 1,081 அடி, அதாவது 
12,972 இஞ்சுகனை 51 இஞ்சுகளால்‌ வகுத்துக்‌ காண 
வேண்டும்‌. அவ்வாறு வகுத்துப்‌ பெற்ற பேறு 254. 
மேனாட்டார்‌ சட்ஜத்திற்கு 256 முதல்‌ 261 வரை 
யும்‌ அசைவெண்‌ கொள்வர்‌. ஆதலினால்‌ நாம்‌ 
ஆராய்ந்த குழலில்‌ இருந்து எழுகின்ற முதற்‌ சுவரத்‌ 
இனோசை இளி நரம்பினோசை என்பது பெறப்‌ 
பட்டது. 


"இனி, ஏழாவது துளையினின்றும்‌ எழுகின்ற சுவ 
ரத்தினை அளவிடப்‌ புகுவாம்‌. தூம்புமுகத் திலிருந்து 
9 விரலில்‌ ஏழாவது துளை நிற்கிறது. இதன்‌ அலை 
நீளம்‌ 36 விரல்‌ அல்லது 27 இஞ்சு ஆகும்‌. ஆதலின்‌ 
அதனசைவெண்‌ 12,972+27=480 ஆகிறது. முதற்‌ 
சுவரத்தின்‌ அசைவெண்ணினை 256 எனக்‌ கொள்ள 
லாம்‌. அப்படிக்‌ கொள்ளுமிடத்து ஏற்படுகின்ற 
வழு நூற்றுக்கு ஒரு வீதமாதலின்‌ கொள்வதில்‌ 
தவறில்லை. ஏழாஞ்‌ சுவரத்திற்கும்‌ முதற்‌ சுவரத்‌ 
இற்கும்‌ இடையேயுள்ள அசைவெண்‌ விகிதம்‌ 
480/256 ஆகும்‌. இதனைப்‌ பொதுச்சினை நீக்கிக்‌ 
கொள்ளக்‌ இடைப்பது 15/8 ஆகும்‌. இதுவே 19ஆம்‌ 
சுருதியாகிய கை நிஷாதத்திற்குரிய வித 
எண்‌. இது பழந்தமிழிசையிலே உழை எனப்படும்‌. 
அடியார்க்குநல்லார்‌, “காட்டிய வங்கியம்‌ இளி 
முதல்‌ உழையீறாக இசைத்தது என்பதைக்‌ கணித 
நூல்‌ கருவியாக மட்டிட்டறிந்து கொண்டோம்‌” 
என்றார்‌. 


மேலும்‌ அவர்‌, “மேற்கூறிய வங்கியத்தை அழுத்த 
மாக ஊதினால்‌ அதனின்று எழும்‌ அலைகளின்‌ 
தொகை முன்னையிலும்‌ மூன்று மடங்காகும்‌... 
முன்னின்ற அசைவெண்‌ 256 ஆயின்‌ இப்பொழு 
துள்ள அசைவெண்‌ 768 ஆகும்‌. இது மேற்றானத்‌ 
துப்‌ பஞ்சமத்திற்குரியது. பஞ்சமத்தைப்‌ பண்டை 
யோர்‌ துத்தம்‌ என்றனர்‌. 


இளியினுள்ளே துத்தம்‌. 


தோன்றுமெனப்‌ பழைய இசையாசிரியர்கள்‌ கூறிய 
உண்மையினை இது நமக்கு வெளியிட்டுக்‌ காட்டு 
கின்றது.” 


“ஊதப்படுகிற ஏழு துளைகளிலும்‌ நடுவில்‌ நின்ற 
துளையிலே முன்பு குரல்‌ (மத்திமம்‌) இசைத்தது. 
இப்பொழுது இளி (சட்ஜம்‌) இசைக்கின்றது. குரலி 
னுள்ளே இளி தோன்றும்‌ எனும்‌ உண்மையினை 
இது நமக்கு வெளியிட்டுக்‌ காட்டுகின்றது. ஏழாந்‌ 
துளையினுள்ளே முன்பு உழை பிறந்தது. இப்‌ 
பொழுது அத்துளையில்‌ குரல்‌ நரம்பினிசை பிறக்‌ 
கின்றது. உழையினுள்ளே குரல்‌ தோன்றும்‌ எனும்‌ 
உண்மையை இது நமக்குக்‌ காட்டுகிறது. உழை 
யுனுட்‌ குரல்‌, குரலினுள்‌ இளி, இளியுனுள்‌ துத்தம்‌ 
என்பவற்றை நினைவில்‌ வைப்போமாக' எனவே 
கூறினார்‌. 


**தாரத்துட்‌ டோன்றும்‌ உழையுழை யுட்டோன்றும்‌ 
ஒருங்‌ குரல்குரலி னுட்டோன்றிச்‌ - சேருமிளி 
யுட்டோன்றுந்‌ துத்தத்துட்‌ டோன்றும்‌ விளரியுட்‌ 
கைக்கிளை தோன்றும்‌ பிறப்பு!” 


என்பது பண்டைய இசைத்தமிழ்‌ வெண்பா. அது 
கூறும்‌ ஒப்பற்ற உண்மையினை விபுலானந்தர்‌ ஒலி 
நூற்பகுதி கொண்டும்‌ இசைத்‌ தமிழ்த்‌ தன்மையினை 
நமக்குப்‌ புலப்படுத்‌ தினார்‌. 


அடியார்க்குநல்லார்‌ கூறிய குழலினின்று ஏழிசை 
தோன்ற அதன்‌ குறியீட்டு எழுத்துகள்‌ சரிகமபதநி 
என்பதே. இதனைப்பற்றியும்‌ நாமறிதல்‌ வேண்டும்‌. 
பண்டைய இசைத்‌ தமிழ்த்‌ தன்மையில்‌ முதலிசை 
முதல்‌ எனும்‌ பொருள்பட தாரம்‌ எனவே கூறப்‌ 
பெற்றது. இதனைத்‌ 'தலையினத்‌ தாரஞ்‌ செய்யுந்‌ 
தாரம்‌” என்றெடுத்துக்காட்டிய அடியார்க்குநல்‌ 
லார்‌, “இவற்றுள்‌ முற்றோன்றியது தாரம்‌, அது 
வந்தவழிக்‌ கண்டுகொள்க' எனவும்‌ கூறியிருப்ப 
தறியலாம்‌. விபுலானந்த அடிகளும்‌ ஓரிடத்தில்‌ 
“மூதலிசையைத்‌ தாரம்‌ எனக்‌ கூறுவது பழந்தமிசை 
நூற்றுணிபு' எனவும்‌ கூறுவார்‌. இனி, அம்முறையில்‌ 
குறியீட்டுத்‌ தன்மையுணர எழுத்துகளையும்‌ எழுதிக்‌ 
காணலாம்‌. 


*ஆங்குள ஆ, ஈ, ஊ, ஏ, ஐ, ஓ, ஒள இவ்வேழும்‌ 
ஏழிசைக்குரிய' என்பது நிகண்டு. பிறப்பு முறை 
யிலே தாரம்‌, உழை, குரல்‌, இளி, துத்தம்‌, விளரி, 
கைக்களை எனத்‌ தோன்றி ஏழிசைகள்‌, நிரல்‌ 
அளவு முறைமையில்‌ தாரம்‌, குரல்‌, துத்தம்‌, கைக்களை, 
உழை, இளி, விளரி என அமைத்து விளங்கி 
நிற்கும்‌. இவற்றின்‌ உயிர்க்‌ குறியீட்டு எழுத்துகள்‌ 
நிகண்டு முறைப்படி, 

*ஓசையானது. பவனத்தினரடே ஒற்றலைகளின்‌ வடிவமாகப்‌ 
பரவும்‌, ஒரு பக்கம்‌ மூடப்பட்ட: துளைக்கருவி (புல்லாங்குழல்‌) 


ஒன்றினை ஊதி இசையெழுப்ப, குழலின்‌ நீளதத்தினைப்போல்‌ 
தான்கு மடங்கு நீளமுள்ள அலைகள்‌ எழும்‌. 


Digitized by Noolatfn Foundation. 
noolaham.org | aavanaham.org 


ஏழிசைகளின்‌ உயிர்க்‌ குறியீட்டு எழுத்துகள்‌ 


தாரம்‌ குரல்‌ துத்தம்‌ கைக்கிளை உழை இளி விளரி 
ஆ m ஊ ஏ 2 ஓ ஒள 
குரல்‌ துத்தம்‌ கைக்களை உழை இளி விளரி தாரம்‌ 
ஆ a as ஏ & 2 ஒள 
துத்தம்‌ கைக்கிளை உழை இளி விளரி தாரம்‌ குரல்‌ 
ஆ ஈ க ஏ 2 2 ஒள 
கைக்கிளை உழை இளி விளரி தாரம்‌ குரல்‌ துத்தம்‌ 
ஆ ar ஏ 2 2 ஒள 
உழை இளி விளரி தாரம்‌ குரல்‌ துத்தம்‌ கைக்கிளை 
ஆ ஈ 2ar ஏ ஐ ஓ ஒள 
இளி விளரி தாரம்‌ குரல்‌ துத்தம்‌ கைக்கிளை உழை 
ஆ F ஊ ஏ ஐ 2 ஒள 
விளரி தாரம்‌ குரல்‌ துத்தம்‌ கைக்களை உழை இளி 
ஆ * ஊ ஏ 2 ஓ ஒள 
இவ்வட்டவணையைக்‌ கூர்ந்து காணுமிடத்து ஓரே குறியீட்டெழுத்து. தாரத்திற்கு உழை களை 


உயிர்‌ எழுத்து ஏழிசைகளுக்கும்‌ வருவதறியலாம்‌. 
ஆயினும்‌ ஒவ்வோர்‌ இசைக்கேயுரிய குறியீட்டெழுத்‌ 
துகள்‌ நல்ல கரணியத்துடன்‌ சான்றோர்களால்‌ 
குறித்து உணரப்‌ பெற்றுள்ளன என்பதும்‌ போத 
ரும்‌. அதாவது ஒரு குறியீட்டெழுத்து எழுதியறியின்‌ 
அவ்வெழுத்து ஒரு குறிப்பிட்ட இசையேயே குறிக்‌ 
கும்‌ என்பதாம்‌. முதல்‌ இசையாகிய தார இசையின்‌ 
குறியீட்டெழுத்து, மு. தலிசை எனும்‌ பொருள்படி 
யும்‌ முதலெழுத்து மெய்யெழுத்தில்‌ ௧ என்பதும்‌; 
குரலிசையின்‌ குறியீட்டெழுத்து, மகளிர்‌ குரலினை 
ஓத்து ஒலிப்பது அறிந்தமையால்‌ ம என்பதும்‌; 
துத்த இசை மூன்றாமிசையாதலால்‌ ஏழிசைகளில்‌ 
மூன்றாமிசை பகை எனப்படுவதால்‌ ப என்பதும்‌ 
குறியீட்டெழுத்தாயிற்று? 


கைக்களை இசையின்‌ குறியீட்டெழுத்து ஏற்‌ 
கெனவே ஐந்தாம்‌ இசையாகிய உழை கிளையாயிருத்‌ 
தலின்‌ இவ்விசை சிறிய களை எனும்‌ பொருள்படக்‌ 
கைக்கிளையானதால்‌ த என்பதும்‌ உழையிசையின்‌ 


ஆதலான்‌ நற்கிளை எனும்‌ பொருள்பட ந என்பதும்‌ 
இளியிசையின்‌ குறியீட்டெழுத்து ஆறாமிசையாக 
நின்று பகையாகி என ஓலித்தலால்‌ மேற்பகை அல்‌ 
லது சமப்பகை எனும்‌ பொருள்பட ச என்பதும்‌ 
விளரியிசை ஏழாமிசையாதலால்‌ ஒரு நிரலினை 
நிறைவு செய்தலால்‌ விளர்‌ எனும்‌ பொருள்பட 
விளரி எனப்பட்டதாலும்‌ ர என்பது குறியீட்‌ 
டெழுத்தாயிற்று. கமபதநசர எனும்‌ இசைத்‌ தமிழ்க்‌ 
குறியீட்டெழுத்துகள்‌ கண்டத்தாற்‌ பாடுங்கால்‌ 
கமபதநிசரி எனப்பட்டது. அன்றியும்‌ அலகுமுறை 
எண்களை அறிய வேண்டியும்‌ அவ்வவ்வெழுத்து 
இனங்களும்‌ பயன்படுத்தப்பெற்றன. இவ்வாறே 
விரிவடையும்‌ எழுத்துகள்‌ அனைத்தையும்‌ யாழெழுத்‌ 
துகள்‌ எனத்‌ தனித்த முறையில்‌ விதந்தோதப்‌ 
பெற்றன. இவ்வெழுத்துகளை யாழெழுவல்‌ யாழின்‌ 
களவி என்றெல்லாம்‌ கூறப்பெறும்‌. யாழிசை 
யூப்புக்கும்‌ எழுத்துகள்‌ அதாவது யாழின்‌ இசையூடே 
புகும்‌ எழுத்துகள்‌ என்றும்‌ கூறப்பெறும்‌. 


ஒவ்வோரிசைக்கே உரிய மெய்க்‌ குறியீட்டெழுத்துகள்‌ 


தாரம்‌ குரல்‌ துத்தம்‌ கைக்கிளை உழை இளி விளரி 
க ம u 5 நி ச ரி 
குரல்‌ துத்தம்‌ கைக்கிளை உழை இளி விளரி தாரம்‌ 
ம ய த நி ச ரி க 
துத்தம்‌ கைக்கிளை உழை இளி விளரி தாரம்‌ குரல்‌ 
(Hi த நி ௪ ரி சு ம 
கைக்களை உழை இளி விளரி தாரம்‌ குரல்‌ துத்தம்‌ 
த நி F ரி க ம ப 
உழை இளி விளரி தாரம்‌ குரல்‌ துத்தம்‌ கைக்கிளை 
நி ச ரி க ம ப த 
இளி விளரி தாரம்‌ குரல்‌ துத்தம்‌ கைக்கிளை உழை 
௪ ரி க ம ப த நி 
விளரி தாரம்‌ குரல்‌ துத்தம்‌ கைக்கிளை உழை இளி 
ரி 5 ம ப த நி ௪ 


Digitized by Noolah&fh Foundation. 
noolaham.org | aavanaham.org 


இத்‌ நிரல்களைக்‌ காணுமிடத்து ஆறாம்‌ நிரலான 
இளி முதல்‌ உழையீறாய நிரலே சரிகமபதநி எனும்‌ 
குறியீட்டினைக்‌ கொண்டு விளங்குவதறியலாம்‌. 
இந்‌ திரல்தான்‌ அடியார்க்குநல்லார்‌ காட்டிய 
வங்கிய இலக்கணமும்‌ அதனின்று எழுப்பப்படும்‌ 
ஒலிமுறை யாகிறது. அவற்றின்‌ குறியீட்டெழுத்‌ 
துகளுமாகிறது. விபுலாநந்தர்‌ அறிந்து உணர்த்தில 
ரேல்‌ தம்மால்‌ அறிந்துணர இயலவே இயலாது. 
எனும்‌ குறியீட்டெழுத்துள்ள பாலை, 
லை எனப்படும்‌. பண்டைய கோடிப்‌ 
பாலை அதனிசை, அலகுமுறைகள்‌ அவற்றைக்‌ கணித்‌ 
குறித்த விபுலாநந்தர்‌, பண்டைய கோடிப்பாலை. 
பிற்கால இசை வல்லுநரால்‌ கரஹரப்ரியா எனப்‌ 
பட்டதென்றார்‌. ஆகவே, சிலம்பு தரும்‌ இசைத்‌ 
தன்மை, மாதவியின்‌ அரங்கேற்றத்திற்குப்‌ பயன்‌ 
படுத்தப்பட்டு ஊதியிசைத்த ஒரு குழற்கருவி 
கோடிப்பாலையை ஊதும்‌ அளவிற்குத்‌ துளையிடப்‌ 
பட்டதென நமக்குக்‌ காட்டுகிறது. அதுபோன்றே 
மற்றும்‌ ஆறு பாலைகள்‌, விளரிப்பாலை, மேற்‌ 
செம்பாலை, செம்பாலை, படுமலைப்பாலை, செவ்வ 
வழிப்பாலை, அரும்பாலை எனும்‌ ஒவ்வொரு பாலை 
யையும்‌ ஊதும்‌ அளவிற்குக்‌ குழற்‌ கருவிகள்‌ தனித்‌ 
தனி துளை இயிடப்பட்டிருந்தன என்பதையும்‌ 
அறிதல்‌ வேண்டும்‌. 


குழற்கருவிகளும்‌ பல என்பதுபற்றி அடியார்க்கு 
நல்லார்‌, கொன்றை, ஆம்பல்‌, முல்லை என்பன 
சில கருவி. இதனுள்‌ குழலென்றது வங்கியத்துப்‌ 
பொதுப்‌ பெயர்‌. இவற்றுட்‌ கூறியது எல்லா 
முணர்ந்து கருவியாதல்‌ கொள்க. அவ்வாறு கொள்‌ 
ளுங்கால்‌ கருவியென்பதனை இடுகுறியாகக்‌ 
கோடுமோ காரணக்குறியாகக்‌ கோடுமோவெனில்‌ 
காரணக்குறியாகக்‌ கோடும்‌. 
காரணமெனில்‌ ? 


என்னை 


“கஞ்சத்தாற்‌ குமுதவடிவாக அணைசு பண்ணிச்‌ 
செறித்தலின்‌ ஆம்பற்‌ குழலாயிற்றெனவும்‌, கொன்‌ 
றைப்‌ பழத்தைத்‌ துருவித்‌ துளைத்து ஊதலிற்‌ 
கொன்றைக்‌ குழலாயிற்றெனவும்‌, முல்லைக்‌ கொடி 
யால்‌ முப்புரியாகத்‌ தெற்றிய வளையை வளைவாய்க்‌ 
கட்செறித்து ஊதலின்‌ முல்லைக்‌” குழலாயிற்றென 
வும்‌ கொள்க?” 


இவ்வுரை குறித்து நோக்குங்கால்‌ குழற்கருவி 
களும்‌ பலவென்பது கூறாமலே விளங்கும்‌. இக்காலத்‌ 
தும்‌ குழற்கருவிகள்‌ பற்பலவாய்‌ தமிழகத்து மக்க 
ளிடையே உள்ளன. ஊதும்‌ தொழிலும்‌ நடை 
பெற்று வருகின்றன. நாதசுரக்கருவிகள்‌, கருங்கல்‌ 
நாதசுரம்‌, முகவீணை, புல்லாங்குழல்‌, குறுங்குழல்‌, 
நெடுங்குழல்‌ எனப்‌ பலவாக இருப்பதும்‌ தெரிய 
வரும்‌. கொம்பு வகைகளும்‌, தாரை, இருச்‌சின்ன 
வகைகளும்‌ பலவே. இனி, யாழ்க்‌ கருவிகள்பற்றி 
அறியலாம்‌. பரிபாடலில்‌ “யாழிசை கேழ்த்தன்ன” 


எனுமிடத்தும்‌, *பருக்‌ கோட்டி யாழ்ப்பக்கம்‌' "கவர்‌ 
தொடை நல்யாழ்‌” எனும்‌ பகுதியிலும்‌ சிலப்பதி 
காரத்தில்‌ பலவிடத்தும்‌, பத்துப்பாட்டிலும்‌ 
இன்னும்‌ பழந்தமிழ்‌ நூல்கள்‌ பலவற்றுள்ளும்‌ 
ஏன்‌? இலக்கண நூல்கள்‌ சிலவற்றுள்ளும்‌ யாழ்‌ 
எனும்‌ கருவி அதனதன்‌ உறுப்புகளோடு நன்கு 
எடுத்துக்காட்டிக்‌ கூறப்பெற்றுள்ளன. யாழ்க்‌ 
கருவிகளே பற்பலவாம்‌, 
“பேரியாழ்‌ பின்னு மகரஞ்‌ சகோடமுடன்‌ 
சர்பொலியும்‌ செங்கோடு செப்பினார்‌-—தார்‌ 
பொலிந்து 
மன்னுந்‌ திருமார்ப வண்கூடற்‌ கோமானே 
பின்னு முளவே பிற?” 


எனும்‌ பாடலைப்‌ பயிலுமிடத்து, *பின்னுமுளவே 
பிற” என்ற சொற்களால்‌ ஐந்து நரம்புடைய வில்‌ 
யாழ்‌ முதல்‌ ஆயிரம்‌ நரம்புகளையுடைய ஆதி யாழ்‌ 
வரை எத்துணையோ யாழ்க்‌ கருவிகள்‌ இசைத்‌ 
தமிழ்க்‌ கருவிகளாக இருந்துள்ளமை பெரிதும்‌ 
தெரியவரும்‌. இக்‌ கருவிகளைப்பற்றி ஒவ்வோர்‌ 
உறுப்பும்‌ மிகச்‌ றந்த உவமைகளோடு சங்கநூல்‌ 
களில்‌ நன்கே கூறப்பெற்றுள்ளது. இவற்றினை 
இசைத்தோர்‌ பாணர்‌ எனப்பட்டனர்‌. இவர்களுள்‌ 
பெண்பாலார்‌ பாணினியார்‌ அல்லது பாடினியார்‌ 
எனப்பட்டனர்‌. யாழ்க்‌ கருவியின்‌ இசைநலங்‌ 
களே பிற்கால இசைவல்லுநர்‌ பலரானும்‌ கைக்‌ 
கொள்ளப்பெற்று வழிமுறைகள்‌ கூறப்பெற்றன. 
பாணர்கள்‌ என்போர்‌ பேரியாழ்‌ இசைப்போர்‌ 
பெரும்பாணர்‌ என்றும்‌, ஒறியாழ்‌ இசைப்போர்‌ று 
பாணரென்றும்‌ அழைக்கப்பெற்றனர்‌. ஆற்றுப்‌ 
படை எனும்‌ இலக்கியம்‌ பெருவேந்தர்‌, குறுநில 
மன்னர்‌ முதலானோரைப்‌ பாடும்‌ முறையிருந்தும்‌ 
பாணர்களை ஆற்றுப்படுத்தும்‌ பெற்றிமையில்‌ 
பாடுவதையே பழங்காலப்‌ புலவர்கள்‌ பெருமையா 
கக்‌ கொண்டு விளங்கினர்‌. அத்துணைச்‌ இறப்பு 
இசைத்தன்மைக்கும்‌ இசை எழுப்பும்‌ கருவிகளின்‌ 
தன்மைக்கும்‌ பொருந்தியிருந்துளது. 


சகோடயாமும்‌ அதனை இசைத்த பாணர்‌ மர 
பும்‌ இ.பி. ஏழாம்‌ நூற்றாண்டு வரையிலும்‌ தமி 
முகத்தில்‌ இருந்தது நன்கு தெரிய வருகின்றது. 
தமிழகத்தில்‌ இ.பி. பதின்மூன்றாம்‌ நூற்றாண்‌ 
டிற்குப்‌ பின்னர்‌ அரசுச்‌ செல்வாக்கில்‌ எஃகுத்‌ தந்தி 
கள்‌ கட்டிய வீணைக்‌ கருவிகள்‌ வழக்கில்‌ வந்த 
காலத்து அக்‌ கருவிகள்‌ வேத்தியல்‌ முறையில்‌ நிரம்‌ 
பப்‌ பயிலப்பெற்றன. பொதுவியல்‌ முறையில்‌ 
பல்லாயிரம்‌ ஆண்டாக விளங்கிவந்த யாழ்க்‌ கருவி 
கள்‌ கேட்பாரற்று, செல்வாக்கிழந்து அருகிப்‌ போன 
தால்‌ எங்கோ அங்குமிங்கும்‌ ஓரிடத்தே மட்டும்‌ 
இருந்தும்‌ இல்லாததுமாய்‌ வழக்கொழிந்தன என்பர்‌. 


யாழ்க்‌ கருவிகளில்‌ ஒவ்வோரிசைக்கும்‌ ஒவ்வொரு 
நரம்பு கட்டப்பெறுவது மரபு. வீணைக்‌ கருவிக்கு 
ஒரு தந்தியைக்‌ கட்டி அதன்‌ இடையே மெட்டுகள்‌ 


65 $ 
Digitized by நவில Foundation. 
noolaham.org | aavanaham.org 


அமைப்பது மரபு. இஃது அடிப்படை. எல்லாவகை 
மூறை பலவாற்றானும்‌ அறியுமிடத்து யாழ்‌ வேறு 
வீணை வேறு என்பதே ANY Ms தெரியவரும்‌. 
யாழ்க்‌ கருவிகளின்‌ பெயர்‌ மூறைகளும்‌ பல. 
கேள்வி, கைவழி முதலிய பழஞ்‌ சொற்களைக்‌ காண 


லாம்‌. அறிவுடைய மனிதனன்றி விலங்கு பறவை 
களம்‌ இசையுணர்வுடையனவாக இருந்துள்ள 
னவாம்‌. பெரிய மானை, யாழோசையின்‌ 


எல்லையிலே தங்குமாம்‌. குதிரை, இசை சேட்பின்‌ 
முனிவு கொள்ளுமாம்‌. யாழே தெய்வம்‌. அன்றி 
யாழுக்குரிய தெய்வம்‌ மாதங்‌ எனப்படும்‌. பன்னி 
ரண்டு இராசிகளிலே “மிதுன ராசியானது யாழ்‌ 
என்னும்‌ பெயரினால்‌ வழங்கப்பட்டு இணை, யாழுரு 
வத்தினாலே குறியீடு செய்யப்பட்டதென அறிஞர்‌ 
கூறுவர்‌” என்றார்‌ விபுலானந்தர்‌. 


பத்துப்பாட்டு எனும்‌ தொகுப்பிலிருந்து நன்கு 


எடுத்துக்கா ட்டுகள்‌ மூலம்‌, “பத்தலினையும்‌, 
பொல்லம்‌ பொத்திய பச்சையாகிய போர்வை 
யினையும்‌ ஆணியினையும்‌, வறுவாயிணையும்‌ 


மருப்பினையும்‌ இிவவினையும்‌ நரம்பின்‌ தொடர்ச்‌ 
சியினையும்‌ காட்சியினையுமுடைய யாழ்‌.” எனவும்‌ 
பிறவும்‌ குறித்து, “கடைச்சங்க காலத்திலும்‌ அதற்கு 
முன்னுந்தோன்றியசான்றோர்செய்யுட்களினுள்ளே 
வில்யாழும்‌, சிறியாழும்‌, பேரியாழும்‌ குறிக்கப்பட்டிருக்‌ 
இன்றன. Gam யாழும்‌, மகரயாழும்‌, செங்கோட்டி 
யாழும்‌ மணிமேகலையிலும்‌ சிலப்பதிகாரத்திலும்‌ 
பெருங்கதையிலும்‌, சிந்தாமணியிலும்‌ காணப்படுவ” 
என்று எழுதியுள்ளார்‌. இவ்வாறான குழற்கருவி 
களும்‌ யாழ்க்கருவிகளும்‌ முதன்முதல்‌ தந்த 
ஐந்திசைகளும்‌ ஏழிசைகளும்‌ வருமாறு : 


அலகெனப்படும்‌ சுருஇகளுடன்‌ | பண்‌ பெயரும்‌ 
முதலைந்‌இசைகளும்‌ - முதலேழிசைகளும்‌ | பாலைப்‌ பெயரும்‌ 
க தாரம்‌ குரல்‌ துத்தம்‌ ப உழை இளி oe 
ஐந்திசை 0 4 8 13 17 எத்த 
ஈரம்‌ ரல்‌ த்தம்‌ கைக்களை ௨3 ளி விளரி á n 
க ஏழிசை = ee ae ரில 12 ரத்‌ இள a மேற்செம்பாலை 
௨ குரல்‌ துத்தம்‌ ப உழை இளி தாரம்‌ | க த்தது 
ஐந்திசை 0 4 9 13 18 | மத்யமாவதி 
க்கி இளி விளரி nn 
குரல்‌ துத்தம்‌ கைக்கிளை உழை ளரி தாரம்‌ ட்‌ 
ஏழிசை o 4 8 9 pA க்க! emt anu 
Er ees ர்‌ a | 
Ce =] | 
௩ துத்தம்‌ O உழை இளி ப தாரம்‌ குரல்‌ | mtr 
ஐந்திசை 0 5 14 18 இந்தோளம்‌ 
த்தம்‌ 5B) ளி விளரி ஈரம்‌ ரல்‌ 
E| ஏழிசை | அத்தம்‌ சைகை amy இனி விளரி காரம்‌ சரக்‌ | படுமலைபாலை 
| 
| கைக்கிளை குரலாய செவ்வழிப்பாலை பண்கண்டு 
FP ஏழிசை கைக்களை உழை இளி விளரி தாரம்‌ குரல்‌ துத்தம்‌ இிறனெய்தாப்‌ 
0 1 5 9 10 14 18 பண்‌ 


66 
Digitized by Nolan Foundation. 
noolaham.org | aavanaham.org 


| 
| ௪ உழை இளி 0 தாரம்‌ குரல்‌ துத்தம்‌ O| சாதாளி 
ஐந்திசை o 4 9 13 17 சுத்தசாவேரி 
| உழை இளி விளரி தாரம்‌ குரல்‌ துத்தம்‌ கைக்கிளை 
© ஏழிசை o 4 8 9 13 17 21 வு னல்‌ 
தனாசி 
௫ இளி O தாரம்‌ குரல்‌ துத்தம்‌ ப உழை சுத்த தனியாசி 
ஐந்திசை 0 5 9 13 18 உதயரவிச்‌ 
| சந்திரிகா 
T 
இளி விளரி தாரம்‌ குரல்‌ துத்தம்‌ கைக்கிளை உழை P 
௬| ஏழிசை 0 4 5 9 13 17 sigh) Se 
- 
| விளரி தாரம்‌ குரல்‌ துத்தம்‌ கைக்கிளை உழை இளி 
எ | ஏழிசை க 1 5 9 13 14 18 விளரிப்பாலை 


அட்டவணையிற்‌ காட்டிய முதலேழிசை நிரல்‌ 
sorb, மேற்செம்பாலை, மேசகல்யாணி எனவும்‌; 
செம்பாலை, ஹரிகாம்போதி எனவும்‌; படுமலைப்‌ 
பாலை, நடபைரவி எனவும்‌; செவ்வழிப்பாலை, 
ஒரு மேளமாகக்‌ கருதப்படாமலும்‌; அரும்பாலை, 
தீர சங்கராபரணம்‌ எனவும்‌; கோடிப்பாலை, 
கரஹரப்பிரியா எனவும்‌; விளரிப்பாலை ஹனுமத்‌ 
தோடி எனவும்‌ பிற்கால இசைநூல்‌ பெயரிடப்‌ 
பட்டு, தற்காலத்திலும்‌ வழக்கில்‌ இருந்து வருவதை 
விபுவாநந்தர்‌ நன்கு குறித்துக்‌ காட்டியுள்ளார்‌. 


இசைத்‌ தமிழ்த்‌ தன்மையறிந்த சான்றோர்கள்‌, 
இசைகள்‌ நிற்கும்‌ ஏழிடங்களையும்‌ பகுதிப்படுத்தி 
யறிந்து (பால்‌-பகுதி) பாலையெனப்‌ பெயரிட்டு அந்‌ 
தரம்‌ ஐந்தினையும்‌ பகுதிப்படுத்தியறிந்து சிறு 
பாலை எனப்‌ பெயரிட்டுக்‌ கணித்தறிந்து பன்னிரு 
பாலையெனக்‌ கொண்டு நன்கே உணர்ந்தறிந்து, 
பல்வேறு இசைத்தமிழ்‌ நூல்களை இயற்றியிருந்‌ 
துள்ளனர்‌. 


“குரல்துத்தம்‌ நான்கு கிளைமூன்‌ றிரண்டாங்‌ 
குரையா வுழையிளி நான்கு விரையா 
விளரியெனின்‌ மூன்றிரண்டு தாரமெனச்‌ 

சொன்னார்‌ 
களிரிசேர்‌ கண்ணுற்‌ றவர்‌." 


எனும்‌ முறையறிந்தே இசையையும்‌, அதனதன்‌ 
அலகுகளையும்‌ நிறுத்துமிடம்‌ நிறுத்தி, நிரனிறை, 
எதிர்‌ நிரனிறையாகக்‌ கண்டு பாலைப்‌ பெயர்களைப்‌ 


பொருண்‌ முறையிலும்‌, இராசி முறைமையிலும்‌ 
அமைத்து, கற்போர்க்கு இசை நுணுக்கத்தினைத்‌ 
தெளிவுற உணர்த்தி, பல்வேறு யாழ்க்கருவிகளிலும்‌ 
எந்தப்‌ பாலை எவ்வாறு அமைக்கப்பெற்றது என்ப 
தையும்‌ விளக்கி, *இவ்வேமு பெரும்பாலையினையும்‌ 
முதலடுத்து நூற்றுமூன்று பண்ணும்‌ பிறக்கும்‌ 
எனவும்‌, “பன்னிரு பாலையினுருத்‌ தொண்ணூற் 
றொன்றும்‌ பன்னிரண்டுமாய்ப்‌ பண்கள்‌ நூற்று 
மூன்றாதற்குக்‌ காரணமாம்‌ எனக்‌ கொள்க” என்றுங்‌ 
கூறிய பெற்றிமையெல்லாம்‌. இசைத்தமிழ்த்‌ தன்மை 


யினையெல்லாம்‌ ஒருங்கே விளக்கும்‌ தன்மைய 
தாகும்‌. 
பண்களையும்‌ பாலைகளையும்‌ பாலையாழ்‌, 


குறிஞ்சியாழ்‌, மருதயாழ்‌, முல்லையாழ்‌ எனக்‌ கருவிப்‌ 
பெயர்‌ கொண்டும்‌ அவை ஒவ்வொன்றையும்‌ அக 
நிலை, புறநிலை, அருெல்‌, பெருகியல்‌ எனக்‌ கணித்தும்‌, 
பாலையும்‌, பண்ணுமாவதற்கு நிலைக்களமான 
இசைகளை மிகப்‌ பழைய தொன்னூல்களைச்‌ 
சான்றாகக்‌ கொண்டு ஆதியிசைகள்‌ பதினோராயி 
ரத்துத்‌ தொள்ளாயிரத்துத்‌ தொண்ணூற்று ஒன்றும்‌ 
கூறிப்போந்துள்ளனர்‌. 


பெருகக்‌ காணும்‌ அவாவுடையோர்‌ யாழ்நூல்‌ 
என்னும்‌ பெருநூலிலும்‌ பஞ்சமரபு என்னும்‌ தொன்‌ 
னூலிலும்‌ யான்‌ எழுதி வருகின்ற சிறு நூல்களிலும்‌ 
இசைத்‌ தமிழ்த்‌ தன்மை எனுமிவற்றை ஓரளவு 
உரைநடை வடிவிலேனும்‌ நன்கே படித்துப்‌ படித்து 
பயின்று அறிந்துணர்வார்களாக. 


Digitized by Nolan Foundation. 
noolaham.org | aavanaham.org 


NEN 17 ரா ண பா rs r 


டாக்டர்‌ ம, 


டமொழியில்‌ குறிப்புப்‌ பொருள்பற்றிய கோட்‌ 
பாடுகளைச்செப்பனிட்டு விதிவகுத்து 
நூலாக்கி,  * த்வன்யா படைத்தவர்‌ 
ஆனந்தவர்த்தனர்‌; இ.பி. ஒன்பதாம்‌ நூற்றாண்டில்‌ 
வாழ்ந்தவர்‌. அவருக்குமுன்‌ வடமொழியில்‌ பரதர்‌ 
என்பார்‌ நாட்டிய இயல்நூல்‌ வகுத்தார்‌. பரத 
முனிவரின்‌ காலம்பற்றிக்‌ கருத்து வேறுபாடுகள்‌ 
உண்டு. அந்தக்‌ கருத்துகளுள்‌ மிகத்‌ தொன்மை 
யினராகக்‌ கொள்ளும்‌ கருத்தினை ஏற்பதாயினும்‌, 
பரத முனிவரின்‌ காலம்‌ கி.மு. இரண்டாம்‌ நூற்‌ 
றாண்டாகும்‌. பரதரின்‌ நாட்டிய சாத்திரத்திலும்‌ 
காவியக்‌ குறிப்புப்‌ பொருள்பற்றிச்‌ செய்திகள்‌ 
உண்டு, 


லோகம்‌” 


ஆனந்தவர்த்தனருக்குப்‌ பல நூற்றாண்டுக்கு 
முன்னமே-பரதரின்‌ நூல்‌ தோன்றுதற்கு முன்னரே 
கவிதையின்‌ குறிப்புப்‌ பொருள்பற்றி விளக்கினவா்‌ 
தி.மு. மூன்றாம்‌ நூற்றாண்டில்‌ தமிழ்‌ இலக்கணம்‌ 
படைத்த தொல்காப்பியர்‌. உலக அரங்கிலேயே 
குறிப்புப்‌ பொருள்‌ உத்தியினை இறைச்சி, உள்‌ 
ளறை, கூற்றெச்சம்‌, குறிப்பெச்சம்‌ என்னும்‌ பெயர்‌ 
களில்‌ முதன்முதல்‌ விதி வகுத்துக்‌ கொடுத்த பெரு 
மையும்‌ உரிமையும்‌ தொல்காப்பியருக்கேயாகும்‌. 
இதனை வடமொழி ஆய்வாளர்களே ஏற்றுக்கொண்‌ 
டுள்ளனர்‌. 


குறிப்புப்‌ பொருள்‌ உத்திகளாகத்‌ தொல்காப்பி 
யர்‌ வகுத்தவற்றுள்‌ உள்ளுறையும்‌ இறைச்சியுமே 
சாலச்‌ சிறப்புடையன. அவற்றைப்பற்றி ஒருவாறு 
விளக்க முயல்வதே இக்‌ கட்டுரையின்‌ நோக்கம்‌. 


ரா. போ. குருசாமி, எம்‌.ஏ., 


£ம்‌ஃலிட்‌., பிஎச்‌.டி. 


எத்துணைச்‌ சதுரப்பாடு கொண்ட மாபெருங்‌ 
கவிஞனுங்கூட அசுமன உணர்வு முழுவதையும்‌ 
பெயர்த்துச்‌ சொல்லவல்ல சொற்செல்வம்‌ உடைய 
வனாகான்‌. மொழியியலாரும்‌ சுவையியலாரும்‌ இற 
னாய்வாளரும்‌ தெளிலித்துள்ளபடி மானுடச்‌ சொல்‌ 
கருதிய பொருளை முற்றிலும்‌ புலப்படுத்தும்‌ Dp 
னுடையதாகாது. சொற்கள்‌ பொருள்‌ புலப்படுத்தும்‌ 
வகையில்‌ '*முற்ற உணர்த்தாமை, பொருந்த உணர்த்‌ 
தாமை என்ற இருவகைக்‌ குறைபாடுகள்‌ இருக்கக்‌ 
காண்கிறோம்‌'* என்பது பெருந்தகை மு.வ.வின்‌ 
தெளிவுரை.” இந்தக்‌ குறைபாடுகளை நீக்க நினை 
யும்‌ கலைவாணர்கள்‌ சூழ்நிலை விளக்கம்‌, அடை 
மொழி சேர்த்தல்‌, உவமை முதலான அணிகளின்‌ 
துணைநாடல்‌ போன்ற உத்திகளைக்‌ கையாளுவர்‌. 
அவ்வுத்திகளுள்‌ ஒரு முறையே இயற்கைக்‌ காட்சி 
வருணனை. இயற்கை வருணனை வாயிலாகக்‌ 
குறிப்புப்‌ பொருள்‌ சுரக்கச்‌ செய்து, சொல்லுக்கு 
இல்லாத பொருட்பேற்றினைத்‌ தருவர்‌. 


அறிவுத்‌ திறத்தால்மட்டுமன்றி உணர்வுத்‌ திறத்‌ 
தாலும்‌ ஓங்கிய பெருவீறு கொண்டவன்‌ மனிதன்‌. 
மானுடப்‌ படைப்பாகிய கலையிலும்‌ அவன்றன்‌ 
அறிவும்‌ உணர்வும்‌ ஒலக்கம்‌ கொள்ளல்‌ இயற்கை. 
ஆயின்‌, தேர்ந்த சொல்வளத்தாலும்‌ புலப்படாத 


Dr. G. Sundaramurthi — Early Literary Theories in Tamil 
(In comparison with Sanskrit Theories) — Sarvodaya Ilakkiya 
Pannai, Madurai (1974)—pp. 7-8. 

2டாக்டர்‌ மு. வரதராசன்‌--*மொழி நூல்‌'-சழக வெளியீடு 
(1958), பக்‌. 301. 


168 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


-4 


உணர்வுகளை இயற்கை வருணனை வாயிலாகச்‌ 
சுரக்கச்‌ செய்யும்‌ சீரிய “சவி நெறிகளே உள்ளுறை 
யும்‌ இறைச்சியும்‌... 


**தலைவன்‌ தலைவியரின்‌ உள்ளத்து உணர்வு 
சுளை இயற்கை உணர்ந்து ஒன்றிவிட்டதுபோல்‌ 
அவர்கள்‌ உணர்ந்தனர்‌. அவர்கள்‌ மகிழ்ந்தபோது 
இயற்கையும்‌ திளைத்தது; அவர்கள்‌ துயருற்றபோது 
இயற்கையும்‌ துயரால்‌ துவண்டது என்றனர்‌. தனி 
இதயங்களின்‌ துடிப்பைப்‌ பரந்து விரிந்திருக்கும்‌ 
புறவுலகம்‌ புரிந்துகொண்டது போன்ற ஒருவகை 
அனுபவம்‌ இந்த நிலையில்‌ ஏற்படுகிறது. இந்த 
அனுபவம்‌ சைவரும்போது இயற்கையும்‌ மனிதனும்‌ 
இரண்டறக்‌ கலந்திடும்‌ ஒன்‌ றிய நிலை ஏற்படுவதைக்‌ 
காணலாம்‌. சில வேளைகளில்‌ தலைவி முதலானவர்‌ 
களின்‌ உணர்ச்சிகளை இயற்கையோடு இயைத்து 
விடுவதற்காக, இயற்கைப்‌ பொருள்களுக்கு உயி 
Gb உணர்ச்சியும்‌ கொடுத்துப்‌ பாடுவதும்‌ உண்டு. 
இதுபோன்ற பாடல்களில்‌ உள்ளத்து உணர்வின்‌ 
ஆழமும்‌ அதனோடு பிணைந்த நம்பிக்கையின்‌ உறு 
இப்பாடும்‌ புலப்படும்‌. மேலும்‌, மனித உணர்வின்‌ 
மறுபதிப்பாகவே இயற்கை வருணிக்கப்படுவதையும்‌ 
காணலாம்‌, ...'' இது பெருந்தகை மு. வ. வின்‌ 
விளக்கம்‌. 


மானிட வாழ்க்கைச்‌ சுவடுகளை விளச்கும்‌ குறி 
யீடுகளாகவே சங்க இலக்கியச்‌ சான்றோர்‌ இயற்கை 
வருணனைகளைக்‌ கொண்டனர்‌. உள்ளத்தில்‌ 
தோன்றும்‌ உணர்வுகளை அவ்வாறே வெளிப்படை 
யாக எல்லா நேரத்திலும்‌ வெளியிட்டு விடுதல்‌ 
இயலாது; கூடாது. அத்தகைய நிலையில்‌ நயத்தக்க 
நாகரிகமாக உட்குறிப்பு அமைத்துப்‌ பாடுதற்கும்‌ 
இயற்கை வருணனை சான்றோர்க்கு 
உதவியது. 


சங்க காலப்‌ புலனெறி வழக்குக்கு வீறு தரும்‌ 
உள்ளுறையும்‌ இறைச்சியும்‌ இயற்கை வருணனைக 
ளாகவே அமைவது ஈண்டு நினைவுகூரத்‌ தக்கது. 
இயற்கை யரங்கின்‌ வருணனைக்கு உரியவையெல்‌ 
லாம்‌ புலனெறி வழக்கின்‌ முதற்‌ பொருளிலும்‌ கருப்‌ 
பொருளிலும்‌ அடங்கும்‌ என்பதை யாவரும்‌ அறிவர்‌. 
கருப்பொருள்களுள்‌ தெய்வம்‌ தவிரப்‌ பிறவெல்லாம்‌ 
உள்ளுறைக்கு நிலைக்களனாம்‌.*  * இறைச்‌? 
என்னும்‌ சொல்லுக்கே “கருப்பொருள்‌” என ஒரு 
பொருள்‌ உண்டு. எனவே, உள்ளுறை இறைச்சி 
. இரண்டுமே இயற்கை வருணனையாக உருவெடுக்‌ 
கும்‌ என்பது தெளிவு. 


இரண்டுமே இயற்கை வருணனை வாயிலாகக்‌ 
குறிப்புப்‌ பொருள்‌ உணர்த்தும்‌ என்னும்போது 
தான்‌ சிக்கல்‌ தொடங்குகிறது. உள்ளுறையாகும்‌ 
இயற்கைக்‌ காட்சிக்கும்‌ இறைச்சியாகும்‌ இயற்கைக்‌ 
காட்சிக்கும்‌ வேற்றுமை யாது? இவ்வைய வினா 
சிக்கலைத்‌ தோற்றுவிக்கிறது. 


உரையாசிரியர்களும்‌ ஆய்வாளர்களும்‌ தொல்காப்‌ 
பிய விதிகளையும்‌ சங்க இலக்கியப்‌ பாடல்களையும்‌ 
ஒப்பிட்டும்‌ உறழ்ந்தும்‌ தோய்ந்தும்‌ தேர்ந்தும்‌ பல்‌ 
வகை விளக்கங்களை அருளியுள்ளனர்‌. எனினும்‌, 
உள்ளுறை இறைச்சி இவற்றிடையே சிக்கல்‌ நீக்கித்‌ 
தெளிவு காண்பது இன்னும்‌ கடினமாகவே 
உள்ளது. 


தமிழன்னையின்‌ தொண்டர்‌ பெருமானாகிய 
ஐயரவர்கள்‌ இலக்கண இலக்கியப்‌ புலமைச்‌ செல்‌ 
வர்‌ என்பதில்‌ gum கொள்வோர்‌ ஐயப்பா ட்டுக்கு 
உரியர்‌. பெரும்புலவர்‌ இரா. இராகவ ஐயங்கார்‌ 
அவர்கள்‌ நுண்மாண்‌ நுழைபுலம்‌ மிக்கவர்‌. இப்‌ 
புலவர்பெருமான்களே யாது காரணத்தாலோ குறுந்‌ 
தொகையுள்‌ இன்னின்ன உளளுறைகள்‌, இன்னின்ன 
இறைச்சிகள்‌ எனக்‌ குறியாது விடுத்தனர்‌; இறைச்‌ 
சியோ உள்ளுறையோ வரும்‌ இடங்களிலெல்லாம்‌ 
“குறிப்பு', “குறிப்பிற்று', “கருத்தினது' என்றே 
பொதுப்படக்‌ குறித்தனர்‌. 


இந்தச்‌ சிக்கலின்‌ கடுமையை மற்றொரு வசை 
யாலும்‌ புலப்படுத்தலாம்‌. *இறைச்சியிற்‌ பிறக்கும்‌ 
பொருளுமா ருளவே' என்னும்‌ நூற்பா உரையில்‌, 
இறைச்சிக்கு எடுத்துக்காட்டாக “ஒன்றே னல்லென்‌ 
ஒன்றுவென்‌” எனத்‌ தொடங்கும்‌ குறுந்தொகைப்‌ 
பாடலைத்‌ தந்துள்ளார்‌ இளம்பூரணர்‌. “உள்ளுறை 
தெய்வம்‌ ஒழிந்ததை நிலனெனக்‌ கொள்ளும்‌' என்‌ 
னும்‌ நூற்பாவை விளக்கிய நச்சினார்க்கினியர்‌, 
இதே குறுந்தொகைப்‌ பாடலை உள்ளுறைக்கு எடுத்‌ 
துக்காட்டாகத்‌ தந்துள்ளார்‌. 


புலவர்‌ பெருமக்கள்‌ நினைந்து போற்றும்‌ பெரு 
மக்கள்‌ ஒரே பாடலை இருவேறு உத்திகளுக்கு எடுத்‌ 
துக்‌ காட்டாகக்‌ கொள்வதிலிருந்தே, இச்‌ சிக்கலின்‌ 
சுடுமையைப்‌ புரிந்துகொள்ளலாம்‌. 

eu உள்ளுறை என்றோ இறைச்சி என்றோ 
ன்னு கொள்வோரின்‌ மனநிலையைப்பற்றிய 
தாகும்‌. உவமைக்குத்‌ தலைமையும்‌ சிறப்பும்‌ 
கொடுத்தால்‌ அவை உள்ளுறை உவமம்‌ எனக்‌ கொள்‌ 
ளப்படுகின்றன. குறிப்புப்‌ பொருளுக்குத்‌ தலைமை 
யும்‌ சிறப்பும்‌ கொடுத்தால்‌ அவை இறைச்சி எனக்‌ 
கொள்ளப்படுகின்றன”' என்று விளக்கித்‌ தெளிவு 
காண முயன்றோரும்‌ உளர்‌.” ஆயின்‌, கொள்வோர்‌ 
கொள்ளும்‌ மனப்‌ போக்குகளுக்செல்லாம்‌ நெகிழ்ந்து, 
தொய்வு காட்டி, மறு தோற்றமும்‌ மாறு பெயரும்‌ 
கொள்ளுமாறு அமைவது இலக்கணச்‌ செம்மையா 
காது. 


டாக்டர்‌ மு. வரதராசன்‌ — 


“பழந்தமிழ்‌ இலக்யெத்‌இில்‌ 
இயற்கை” பாரி நிலையம்‌ (1964), பக்‌. 536-37. = 
உள்ளுறை தெய்வம்‌ ஒழிந்ததை நிலனெனக்‌ கொள்ளும்‌ 
என்ப குறியறிந்‌ தோரே”--தொல்‌. பொருள்‌. அகத்‌. 47. 
* டாக்டர்‌ ரா. சீனிவாசன்‌... “சங்க இலக்யெத்தில்‌ உவமைகள்‌” 
(1978), பக்‌. 230. 


Digitized by Noolat$? Foundation. 
noolaham.org | aavanaham.org 


ஐயரவர்களும்‌ மகாவித்துவான்‌ அவர்களும்‌ தயக்‌ 
கம்‌ காட்டிய துறை என்பதால்‌ கடுமை தெளிவா 
கிறது. எனினும்‌, ஒருவாறு நெறிப்பட முயன்று 
தெளிவு கண்டு, இவ்வுத்திகளிடையே நிலவும்‌ வேற்‌ 
றுமை இஃதெனக்‌ கண்டுணர்த்தியவர்கள்‌ இல்லாம 
லில்லை. இம்‌ முயற்சியில்‌ இக்காலத்தவருள்‌ 
பெரும்புலவர்‌ வே. வேங்கடராசுலு ரெட்டியார்‌ 
அவர்களும்‌, டாக்டர்‌ தெ. பொ. மீனாட்சிசுந்தர 
னார்‌ அவர்களும்‌ குறிப்பிடத்தக்கவர்கள்‌. நச்‌ 
சினார்க்கினியரின்‌ கருத்தினை டாக்டர்‌ நாவலர்‌ 
சோமசுந்தர பாரதியார்‌ ஏற்சுவில்லையெனினும்‌, 
தொல்லாசிரியர்களுள்‌ நச்சினார்க்கினியரின்‌ தெளிவு 
காண்‌ முயற்சி போற்றற்பாலது. தொல்காப்பிய 
உரையினும்‌ அவர்‌ வகுத்த கலித்தொகை ஊரை 
யினுள்‌ தெளிவும்‌ திட்பமும்‌ காணலாம்‌. 


உரையாசிரியர்களும்‌ ஆய்வாளர்களும்‌ தெரிவித்‌ 
துள்ள கருத்துகளையெல்லாம்‌ தொகுத்து வைத்து 
ஒப்பிட்டு ஆராய்வதாயின்‌ கட்டுரை மிக நீளும்‌. 
அம்‌ முயற்சி இக்‌ கட்டுரையாளனின்‌ ஆய்வேட்டில்‌ 
மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இங்கே, உள்ளுறைக்‌ 
கும்‌ இறைச்சிக்கும்‌ இடையேயுள்ள வேற்றுமை புலப்‌ 
படும்‌ வகையில்‌ சுருங்கிய அளவில்‌ விளக்கம்‌ காண்‌ 
போம்‌. 


முதற்கண்‌ 
பாலது: 


உள்ளுறையின்தன்மை காணற்‌ 


திணை யுணர்தற்கு உதவுவன இரண்டு: உள்‌ 
ளுறை யுவமம்‌ ஒன்று; மற்றொன்று ஏனையுவமம்‌. 
இவ்விரண்டனுள்‌ கருப்பொருள்களுள்‌ தெய்வம்‌ 
தவிரப்‌ பிறவற்றை நிலைக்களமாகக்‌ கொண்டு ௨௬ 
வாக்கம்‌ பெறுவது உள்ளுறை யாகும்‌. கவிஞன்‌ 
தன்‌ மனத்துட்‌ கொண்ட கருத்தினை வெளிப்படை 
யாகக்‌ கூற விழையாமல்‌, குறிப்பிற்‌ சுட்ட நினையும்‌ 
போது உள்ளுறையுவமம்‌ என்னும்‌ உத்தி அவனுக்குக்‌ 
கைகொடுக்கிறது. “யான்‌ சுட்டும்‌ கருத்துக்கு ஒத்த 
வகையில்‌ இதன்‌ பொருள்‌ அமைவதாகுக' என 
மனத்துட்‌ கொண்டு பாடுவது உள்ளுறை யுவம 
மாகும்‌. 


உள்ளுறைபற்றிய சுருக்கமான இவ்‌ விளக்கத்‌ 
துக்கு ஆதாரமான தொல்காப்பிய நூற்பாக்கள்‌ 
வருமாறு: * 


“உள்ளுறை யுவமம்‌ ஏனை யுவமமெனத்‌ 
தள்ளா தாகும்‌ நிணையுணர்‌ வகையே. ”* 
“உள்ளுறை தெய்வம்‌ ஒழிந்ததை நிலனெனக்‌ 
கொள்ளும்‌ என்ப குறியறிந்‌ தோரே.” 
*“உள்ளுறுத்து இதனோடு ஒத்துப்பொருள்‌ 


முடிகஎன 
உள்ளுறுத்‌ திறுவதை உள்ளுறை உவமம்‌. * 


இனி, இறைச்சிபற்றிச்‌ சுருக்கமாகக்‌ காண்போம்‌. 
“இறைச்‌ என்னும்‌ சொல்லுக்குக்‌ “கருப்பொருள்‌” 
என்றே ஒரு பொருள்‌ உண்டு. இப்‌ பொருளினைக்‌ 
கருதுவதே போதும்‌; குறிப்புப்‌ பொருள்‌ கொள்ளும்‌ 
நெறியென “இறைச்சியை” க்‌ கருத வேண்டியதில்லை 
என்பது சித்தாந்த கலாநிதி ஒளவை துரைசாமிப்‌ 
பிள்ளையர்களின்‌ கருத்து.” ஆனால்‌, தொல்காப்பிய 
விதிகளையும்‌, அவற்றின்‌ உரை விளக்கங்களையும்‌, 
சங்கத்துச்‌ சான்றோர்‌ பாடல்‌ உரைகளையும்‌ 
கருதிப்‌ பார்த்தால்‌ பேராசிரியர்‌ துரைசாமிப்‌ 
பிள்ளையவர்களின்‌ கருத்தினை ஏற்பதில்‌ தயக்கம்‌ 
ஏற்படுகிறது. 


உரிப்‌ பொருளொடு நேரிடையான தொடர்‌ 
பினைக்‌ கொள்ளாத குறிப்புப்‌ பொருள்‌ நயம்‌ 
சான்றது இறைச்சியின்‌ தனித்தன்மை யாகும்‌. 


இறைச்சி என்னும்‌ சொல்லே “கருப்பொருள்‌” 
என்னும்‌ பொருளுடையது; இதிலிருந்தே இறைச்சி 
என்னும்‌ குறிப்புப்‌ பொருள்‌ உத்தி கருப்பொருளை 
நிலைக்களமாகக்‌ கொண்டு இயல்வது என்பதை 
உய்த்துணரலாம்‌. ஆதலாற்றான்‌, ‘உள்ளுறை 
தெய்வம்‌ ஒழிந்ததை நிலன்‌ எனக்‌ கொள்ளும்‌' என 
விதிவகுத்த தொல்காப்பியர்‌, “இறைச்சி தானும்‌ 
அதனோ ரற்றே' என விதி வகுத்திடவில்லை. 


இறைச்சியையே வடமொழிவாணர்கள்‌ தொனி” 
என வழங்குகின்றனர்‌ எனலாம்‌. 


கவிதையில்‌ ஆளப்படும்‌ சொற்களுக்குரிய பொரு 
ளுக்குப்‌ புறத்தே குறிப்புப்‌ பொருள்‌ சுரப்பது இறைச்‌ 
சியாகும்‌. “மணி அடித்து ஓய்ந்தபின்‌ நுட்பமாக 
ஓர்‌ ஒலியலை பரவுதலை உணரமுடிகிறது. அது 
போன்றது தொனி என வடமொழிவாணர்கள்‌ 
விளக்குவர்‌. சொற்பொருள்‌ மனத்தில்‌ பதிவாயின 
பின்னரும்‌ ஒரு பொருள்‌ நுட்பம்‌ கவியுளம்‌ காண 
வல்லார்க்குத்‌ தோன்றும்‌. அந்‌ நுட்பப்பொருள்‌ 
காணும்‌ நெறியே “இறைச்சி” எனப்படும்‌. (இறைச்சி, 
தொனி ஆகியவற்றை இணைத்துக்‌ *கரந்தைக்‌ கட்‌ 
கட்டுரையில்‌ அறிஞர்‌ வேங்கடராசுலு ரெட்டியார்‌ 


வரைந்துள்ள கட்டுரை சிறப்பாகக்‌ குறிக்கத்‌ 
தக்கது.) 
இறைச்பெற்றிக்‌ குறிக்கத்தக்க நூற்பாக்கள்‌ 
வருமாறு: 


**இறைச்சி தானே பொருட்புறத்‌ ததுவே.” 
**இறைச்சியிற்‌ பிறக்கும்‌ பொருளுமா ர௬ுளவே 

இறத்தியல்‌ மருங்கின்‌ தெரியு மோர்க்கே.”' 
*தொல்‌. பொருள்‌. அகத்‌, 46, 47, 48. 


` + . a, 
ஒளவை துரைசாமிப்‌ பிள்ளை -- “ஐங்குறுநூறு: உரை 
அண்ணாமலைப்‌ பல்கலைக்கழகம்‌ -- முன்னுரை பக்‌. 28. 


Digitized by Nolan Foundation. 
noolaham.org | aavanaham.org 


கள்ளுறைபற்றியும்‌ இறைச்ிபற்றியும்‌ தொல்‌ 
காப்பியா கூறிய நூற்பாக்கள்‌ அனைத்தும்‌ இங்கே 
காட்டம்பெறவில்லை. தெளிவு பெறுதற்கு இன்றி 
வமையாதகன மட்டுமே இங்கு எடுத்துக்காட்டப்‌ 
பெற்றன. இறைச்சி, உள்ளுறை ஆகியவற்றின்‌ 
வசைகள்‌ புலனெறி வழக்கில்‌ இவ்வுத்திகளை ஏந்தி 
வரும்‌ மாத்தர்‌, அவர்கள்‌ இவ்வுத்திகள்‌ அமையக்‌ 
கூற்று வழங்குதற்குரிய சூழல்‌...... முதலியன இவண்‌ 
Beers விதிகளிலே விளக்கம்‌ பெறுகின்றன. 


உள்ளுறை, இறைச்சி ஆகியவற்றின்‌ இயல்புகளை 
மனங்கொண்டு தெளிவு பெறுதற்குப்‌ பின்வரும்‌ 
வினசகங்கள்‌ பயன்படும்‌. இவ்விளக்கங்கள்‌ அறிஞர்‌ 
வேங்கடராசுலு ரெட்டியார்‌ அவர்களின்‌ கட்டுரைப்‌ 
யகுதிகள்‌: 


“உள்ளுறை யுவமமாவது - ஒருவர்‌, தாம்‌ கூறக்‌ 
கருதிய பொருள்‌ இதனோடு ஒத்து முடிதல்‌ 
வேண்டும்‌” என்று உட்கொண்டு அதற்கு வேண்டு 
பவற்றை (கருப்பொருளை) உள்ளுறுத்துக்‌ 
கூறுவது, உள்ளுறை கருப்பொருள்களுள்‌ 
தெய்வம்‌ ஒழிந்த பிற பொருள்‌ நிலமாக வரும்‌.''8 


*இதனோடொத்துப்‌ பொருள்‌ முடிகென உள்‌ 
ளறுத்துரைப்பது என்றதனான்‌, உள்ளுறையா 
னன்றி ஆண்டைப்‌ பொருள்‌ முற்றுப்பெறாது."? 


*இறைச்சியாவது - சொற்பொருளுக்குப்‌ புறத்த 
தாயிருக்கும்‌ பொருள்‌ என்பது........... அஃதாவது 
சொற்பொருளுக்குப்‌ புறத்தே தோன்றுங்‌ குறிப்‌ 
புப்பொருள்‌ இறைச்‌? என்பதாம்‌. ......சொற்பொ 
ருட்குப்‌ புறத்தே பின்னும்‌ ஒரு பொருள்‌ தோன்‌ 
DSH யாங்கனம்‌ கூடும்‌ எனின்‌, மணியடித்தால்‌ 
மணியோசையின்‌ பின்‌ நுட்பமாகியதோ ரோசை 
உண்டாதல்‌ போல, கூடும்‌ என்க. 10 


பல்கலைச்‌ செல்வர்‌ டாக்டர்‌ தெ. பொ. மீனாட்‌9 
சுந்தரனார்‌ தந்துள்ள விளக்கங்களையும்‌ காணுதல்‌ 
பயன்தரும்‌! 


உள்ளுறைக்கு அவர்‌ தரும்‌ விளக்கம்‌: குறிக்‌ 
சுணக்கியலில்‌ (Algebra) குறியீடுகளாக எழுத்து 
கள்‌ வரும்‌; அவ்வெழுத்துகளால்‌ வாய்பாடுகள்‌ பல 
உருவாகும்‌. அக்‌ குறியீடுகளையே கொண்டு கணிதச்‌ 
செயற்பாடுகள்‌ நிகழும்‌. ஓர்‌ எல்லையில்‌ அக்‌ குறி 
வீடுகளுக்கு உரிய கணித எண்களை வெளிப்படை 
வாகச்‌ சேர்த்து, முடிவு விடை காண்பர்‌. குறிக்‌ 
கணக்‌இயலின்‌ இக்‌ குறியீட்டுத்தொடர்‌ போலவே 
தொடர்‌ உருவகமாக (Allegory) இயற்கைக்‌ காட்‌ 
இடம்‌ பெற்றுக்‌ கவிதையரங்கில்‌ பொருள்‌ நயம்‌ 
தல்கும்‌. இங்கு இயற்கை வருணனை ஒரு தொடர்‌ 
உருவகமே என்பதை மறத்தல்‌ கூடாது. குறிக்‌ 
கணக்கியலில்‌ குறியீட்டு எழுத்துகளின்‌ இடத்தில்‌ 
உரிய எண்களைப்‌ பெய்து விடை காண்பர்‌. 


அதுபோல, இயற்கைக்‌ காட்சியின்‌ உருவகப்‌ பாங்கி 
வள்ள குறியீட்டியலை விலக்கி கவிதை மாந்தரின்‌ 
இயல்‌ செயல்களுள்‌ பொருத்தமானவற்றைப்‌ பெய்து 
கவிஞனின்‌ அகக்‌ காட்சியினைக்‌ காணல்‌ வேண்டும்‌. 
குறிக்‌ கணக்கியலில்‌ எந்தக்‌ குறியீடும்‌ பயனற்ற 
தாக இராது; கருப்‌ பொருள்களைக்‌ குறியீடுகளாகக்‌ 
கொண்டுள்ள தொடர்‌ உருவகத்தின்‌ நிலையும்‌ அது 
தான்‌. தொடர்‌ உருவகக்‌ கூறுகள்‌ சிலவற்றின்‌ 
விளக்கத்தைக்‌ காணலாம்‌. பரத்தையரோடு 
தொடர்பு கொள்ளும்‌ தலைவனைப்பற்றித்‌ தலைவி 
யின்‌ மன உணர்வும்‌ போக்கும்‌ எத்தகையன என்‌ 
பதைச்‌ சங்கச்‌ செய்யுட்கள்‌ பல தொடர்‌ உருவகங்‌ 
களால்‌ புலப்படுத்துகின்றன. தலைவனின்‌ ஊரை 
வருணிப்பாள்‌ போலக்‌ குறிப்பு நயம்சாரப்‌ பேசு 
கிறாள்‌ தலைவி. தனக்கே உரியதாகவுள்ள தாமரைப்‌ 
பொய்கையை விடுத்து வெளியேறுகிறது எருமை. 
தேன்‌ மிக்கு தாமரையைப்‌ புறக்கணித்துவிட்டுச்‌ 
சேறும்‌ நீருமாகக்‌ குழம்பியுள்ள அளறிலே பின்னிப்‌ 
பிணைந்து கிடக்கும்‌ கொடியை நாடி மேயப்‌ போடி 
அது முருட்டு எருமை மாடு. அங்குள்ள மலர்கள்‌ 
சின்னஞ்‌ சிறியவை, தேன்‌ அற்றவை. இத்‌ தொடர்‌ 
உருவகத்தில்‌, 

எருமை--தலைவன்‌. 

தாமரைக்குளம்‌--உரிமைக்‌ குடும்பம்‌. 

தாமரை--- தலைவி. 

தேன்‌—தலைவிபாற் பெறும்‌ நெறியான இன்பம்‌. 

அளறு-— பரத்தையர்‌ சேரி, 

பின்னிப்‌ பிணைந்த கொடி, சிறு மலர்கள்‌-— பரத்‌ 


தையரும்‌ அவரைச்‌ சார்ந்த தோழியர்‌ முத 
லாயினாரும்‌. 


இவ்வாறு தொடர்‌ உருவகக்‌ குறியீடு நீக்கி, குறிக்‌ 
கணக்கியலில்‌ செய்வது போல, மாந்தர்‌ இயல்‌ 
செயல்களைப்‌ பெய்து நோக்கினால்‌, அங்கதம்‌ 
சான்ற சதுரப்பாடு புலப்படும்‌. இத்தகைய தொடர்‌ 
உருவகமே உள்ளுறை எனச்‌ சொல்லப்படுகின்றது; 
உள்ளுறையில்‌ உள்ளுறுத்தமைத்த குறிப்பு ஓவ்‌ 
வொரு கூறிலும்‌ இருக்கும்‌. 


சுருங்கச்‌ சொல்லலுக்கும்‌ செறிவுற்ற செய்யுள்‌ 
யாத்தற்கும்‌ கவிஞனுக்கு இவ்வாறு இயற்கை 
உதவுகிறது. 


இறைச்சிக்குத்‌ தெ.பொ.மீ. தரும்‌ விளக்கம்‌; 
குறிப்புப்‌ பொருள்‌ குறியீட்டுப்‌ பாங்கு ஆகிய இயல்பு 
கொண்ட கவிதைக்கு வளம்‌ ஊட்டுவதற்கு இயற்கை 


*கரந்தைக்‌ கட்டுரை — பக்‌, 188. 

*ழெபக்‌. 188 

மழ பக்‌, 190, 191. 

™ Dr. T. P. Meenakshisundaran — ‘A History of Tamil 
Literature’ — Annamalai University (1965), pp. 28-29. 


“Thus Nature comes to help the poet to achieve the 
concentration and economy he aims at”"—ibid. 


Digitized by Noolbhkm Foundation. 
noolaham.org | aavanaham.org 


வருணனை உதவுகின்றது. கதை நிகழ்வின்‌ உள்‌ 
ளகத்தைக்‌ கவிஞன்‌ உணர்ந்தவாறே நாமும்‌ உணர்‌ 
தற்கு ஏற்ற குறியீடாக இயற்கை வருணனை அமை 
கின்றது; உயர்தரக்‌ கவிதைகள்‌ எல்லாவற்றுக்குமே 
இது பொது இயல்புதான்‌. செம்புலப்‌ பெயல்‌ நீர்‌ 
நிலத்தொடு கலந்துவிடுகின்ற காட்டு காதலர்‌ கலப்‌ 
புக்கான ஒரு குறியீடாகக்‌ கவிஞரால்‌ பயன்படுத்தப்‌ 
படுவது இவ்வியல்பின்‌ வழியே நிகழ்வதுதான்‌.. 
சொல்லிச்‌ சென்றவண்ணம்‌ குறித்த காலத்தில்‌ 
மீண்டு வாராத தலைவனைப்பற்றி நினையும்‌ 
தலைவி, அவன்‌ மலையில்‌ வீழும்‌ அருவியைப்‌ பார்க்‌ 
கிறாள்‌. அக்‌ காட்சியால்‌ புலம்பும்‌ அவள்‌ கூற்றிலே 
அப்‌ பேதையின்‌ இதயக்‌ குமுறலை நாம்‌ கேட்க 
முடிகின்றது. 


*"இலங்கும்‌ அருவித்து இலங்கும்‌ அருவித்தே 
வானின்‌ இலங்கும்‌ அருவித்தே தானுற்ற 
சூள்பேணான்‌ பொய்த்தான்‌ மலை; 
இளமழை ஆடும்‌ இளமழை ஆடும்‌ 
இளமழை வைகலும்‌ ஆடும்‌ என்முன்கை 
வளைதநெகிழ வாராதோன்‌ குன்று; 


மணிபோலத்‌ தோன்றும்‌ மணிபோலத்‌ தோன்றும்‌ 
மண்ணா மணிபோலத்‌ தோன்றும்‌என்‌ மேனியைத்‌ 
துன்னான்‌ துறந்தான்‌ மலை.'*13 


*இவ்வுலக அரங்கிலே பொய்தான்‌ எப்படிச்‌ செழித்‌ 
துச்‌ சிலிர்த்துச்‌ சிறக்கிறது, பார்த்தாயா' எனப 
புலம்புகின்ற தலைவியின்‌ நெஞ்சக்‌ குமுறலின்‌ குறி 
யீடுகளே இக்‌ குறிஞ்சிக்‌ கலியில்‌ வரும்‌ இயற்கைக்‌ 
காட்சிகள்‌. இவ்வியற்கைக்‌ காட்சிகள்‌ குறியீடுகளாக 
அமைகின்ற அவ்வளவில்‌ நின்றொழிவதில்லை; 
அந்நிலைக்கு மேலும்‌-பொருட்புறத்ததாக- அக்‌ 
காட்சிகளில்‌ வேறு உட்குறிப்பு அடி நாதமாக 
எழுந்து மெல்லெனப்‌ படிக்கின்றவர்களின்‌ இதய 
அரங்கிலே எழுகின்றது. அவ்வெதிரொலியால்‌ ஓர்‌ 
உறுதி ஏற்படுகின்றது. சூள்‌ பேணாது பொய்த்தவன்‌ 


மலையிலே இவ்வாறு வளம்‌ கொழிக்க முடியுமா? 
இயற்கையின்‌ இவ்வளமே தலைவன்‌ பொய்த்தல்‌ 
அறியாதவன்‌ என்பதைக்‌ குறிப்பாகப்‌ புலப்படுத்தி 
விடுகிறது. இவ்வாறு பொருட்புறத்ததாக — மறு 
எதிரொலியாக-- வருவதே இறைச்ச எனப்படும்‌.14 


ஆக, உள்ளுறையும்‌ இறைச்சியும்‌ இயற்கை வரு 
ணனைகளாக வரும்‌ என்பது இரண்டிடையே உள்ள 
பொதுத்தன்மை; காட்சிகள்‌ உட்குறிப்புடையன 
என்பதும்‌ பொதுத்தன்மையே எனலும்‌ 
பொருந்துவதே. 


உள்ளுறைக்‌ காட்சியில்‌ வரும்‌ ஒவ்வொரு ௬றும்‌ 
தவறாமல்‌ உரிப்பொருளின்‌ ஒவ்வொரு கூறுக்கும்‌ 
உரியதாய்த்‌ தொடர்‌ உருவகப்‌ பாங்கு கொண்டிருக்‌ 
கும்‌; அக்காட்சிக்கு உரிய விளக்கம்‌ தெளிவுபட்டா 
லன்றிக்‌ கவிஞன்‌ கூறக்‌ கருதிய பொருள்‌ நிறை 
வுறாது. 


இறைச்சிக்‌ காட்சியில்‌ வரும்‌ இயற்கை சொல்லா 
லும்‌ தொடராலும்‌ தரும்‌ பொருளும்‌ காட்சியும்‌ 
ஒருவகை வெளிப்படைப்‌ பொருள்‌ தரும்‌; பாட 
லுக்கு நயமாகவும்‌ இருக்கும்‌; ஆயின்‌, அவ்வளவில்‌ 
நின்றுவிடா மல்‌-— மணியோசை அடித்து ஓய்ந்தபின்‌ 
னும்‌ நுட்பமாக அதிர்வலைகள்‌ எழுப்புவதுபோல— 
சொற்பொருட்‌ புறத்ததுவான ஒரு நயம்‌ கொண்‌ 
டிருக்கும்‌. 


இவ்வேறுபாட்டு நயம்‌ உணர்ந்தால்‌, சங்க 
இலக்கிய வளத்துக்கு நாம்‌ உரியவர்களாவோம்‌. 


பின்னை இலக்கிய நெறியும்‌ இலக்கண இயலும்‌ 
உள்ளுறை இறைச்சிகளைப்‌ புறக்கணித்து ஒது(ங்)க்‌ 
இயமையால்‌ தமிழ்‌ இலக்கியத்துக்கு ஏற்பட்ட 
இழப்பு மிகப்‌ பெரிது. 


ம கலித்தொகை, கு.றிஞ்சிக்கலி 5. 
“Dr. T. P. Meenakshisundaran — ‘A History of Tamil 
Literature "—p. 28, 


172 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org . 


(48-98 : 22 TTP WEF ௪௫0) 


டீ ரிஓஓு மடியா fiere TMeODG 
99D ஒற்றி umge 1909 யா 
ஷபா nwgn sump eG Fme, 


சட ne ணப F @9 அப்‌ 
CRANE OC WPS wl weg unyn meeps | wegige EAE AACE SIN) 
TuL rowe BOE 12௨௫௨ 8௪௪8௪ Apyu மமுதறிழு ஒற்‌ 
sp LQ quake owon wou TUNG wwe uF Fosso FiunoGn Ogi@roie 
PRF UPD LLG] BOROPO MEUM POUL UP EUS MET Omn 


PUT HL) LOYUN Moyo FபADPI ON GT E E goum mgumn fium 
‘mun gee messum tog fium omom? ESEJE hfe ஓம 


WET gumgiun©Ga Fongo somga, pmid uium seie mes 0902 11m 


"சிறகுசம௪ mpiwsd வயா wub gE குர De wEuG, swum 
EEIN YOELI weg © Go ie ப்பட்ட சபத பாடா ப்பது தம்பு 
"மய மசுரு WULF mowo momp E 09022 ULDHLGI 020 மாரா பரா 


"மலம TUG PAPIE meorum grows g Fmpmug pIE go womg E 
EEF uM பழம இங யய {P@OCIDnN© gmggoyng WHIT Qauee 


4099 = Ano மஜ, 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


மிழ்ப்‌ புத்திலக்கியப்‌ பூங்காவில்‌ 'புதினமா'கிய 
களை தோன்றி நூறாண்டுகளாகிவிட்டதை 
அணிமையில்‌ தமிழகமெங்கும்‌ மட்டுமன்றி 
ஏனைய இடங்களிலும்‌ இலக்கிய அன்பர்கள்‌ நினைவு 
கூர்ந்திருக்கின்றனர்‌. “பிரதாப முதலியார்‌ சரித்‌ 
திரம்‌” என்ற முதல்‌ தமிழ்ப்‌ புதினத்தை உருவாக்கிய 
மாயூரம்‌ வேதநாயகம்‌ பிள்ளை, தமது முகவுரை 
யில்‌, மேல்நாட்டு உரைநடை இலக்கியங்களில்‌ 
உள்ள புதியவசைப்‌ படைப்புகளை ஒட்டி, தமிழ்‌ 
மொழியிலும்‌ அத்தகைய புதுமையை வடிக்க 
வேண்டும்‌ என்று விழைந்து முனைந்ததாகத்‌ 
தெரிவிக்கிறார்‌. ஆங்கிலேயர்‌ பாரத நாட்டை 
ஆண்டதன்‌ பயனாக, ஆங்கில மொழியின்‌ 
செல்வாக்கு நம்மிடையே பரவியதால்‌ விளைந்த 
நன்மைப்‌ பாதிப்புகளில்‌ மொழி இலக்கியத்துறை 
குறிப்பிடத்‌ தகுந்ததாகும்‌. சிறுகதையும்‌ நெடுங்‌ 
கதையும்‌ சொல்லும்‌ கலை, நமது நாட்டுக்குப்‌ 
புதியதன்று. காகிதமும்‌ அச்சுக்கலையும்‌ இயைந்‌ 
திராத பழைய காலத்தில்‌ எழுத்தறிவித்துக்‌ கல்வி 
பயிற்றுவது சமுதாயத்தின்‌ உயர்நிலை மக்களுக்கே 
உரியதாக இருந்தது. ஆனால்‌ கல்வியின்‌ வாயிலாக 
மலரக்கூடிய மனப்பண்பாட்டை எல்லா நிலை 
மக்களும்‌ எய்தும்‌ வண்ணம்‌ கதை சொல்லும்‌ 
கலையைப்‌ பயன்படுத்தினர்‌. 


கதை என்ற வடிவுக்கு உள்ளத்தை ஈர்க்கும்‌ 
கவர்ச்சி மிகுதி. சின்னஞ்சிறு மதலையருக்குத்‌ தாய்‌ 
அமுதூட்டும்போதோ, பாட்டன்‌ பாட்டியர்‌ 
கொஞ்சிச்‌ சீராட்டிக்கொண்டு நிலா முற்றத்தில்‌ 
அமர்ந்திருக்கும்போதோ அவர்கள்‌ பிஞ்சு மனங்‌ 


BEd ராஜம்‌ இருஷ்ணன்‌ 


களை ஈர்க்கும்வண்ணம்‌ கதைகளைச்‌ சொன்னார்‌ 
கள்‌. அரசகுமாரன்‌, அரசிளங்குமரி, சிங்கம்‌, நரி, 
முயல்‌, அரக்கன்‌, முத்தா று, பவளாறு என்று நடப்பிய 
லக்கு அப்பாற்பட்டு இக்கதைகள்‌ கற்பனை மிகுந்‌ 
தனவாக இருந்தாலும்‌, இளம்‌ முகங்களில்‌ ஆர்வமும்‌ 
ஒளியும்‌ குலவ, உள்ளங்கள்‌ கற்பனையுடன்‌ களிநடம்‌ 
புரியும்‌ அழகியலில்‌ ஒன்றிவிடும்‌. கதைகள்‌ மக்களின்‌ 
மனக்களிப்பூட்டும்‌ பொழுதுபோக்காகவே முதலில்‌ 
தோன்றியிருந்தாலும்‌, பின்னர்‌ அவை மனங்களைச்‌ 
செம்மையுறச்‌ செய்யும்‌ நீதிகளைப்‌ புகட்டவும்‌, 
பக்தி, ஆன்மிக நெறிகளை வளர்க்கவும்‌ குறிக்கோள்‌ 
களைக்‌ கொண்டனவாக விரிந்தன. பகல்நேர அலு 
வல்களனைத்தும்‌ முடிந்தபின்‌, ஊரின்‌ பொது இடங்‌ 
களான கோயில்‌ மண்டபங்களிலோ, திறந்தவெளி 
அரங்குகளிலோ கற்றுணர்ந்த கதைக்‌ கலைஞர்‌ 
அமர்ந்து, கூடியுள்ள மக்களுக்கு நமது நாட்டின்‌ இதி 
காச, காவியக்‌ கதைகளையும்‌, புராண வரலாற்றுக்‌ 
கதைகளையும்‌ எடுத்துரைத்தார்கள்‌. இடையிடையே 
பாட்டும்‌, தாளமும்‌, நடிப்பும்‌, நகைச்சுவை நயங்‌ 
களுமாகக்‌ கதை கூறும்‌ கலைஞர்‌, எல்லோரும்‌ பரு 
கக்கூடிய பாலமுதாகக்‌ கதைகளை வழங்கி, எழுத்‌ 
தறியா உழவர்‌ மக்களும்‌, வீட்டுப்‌ பெண்களும்‌, 
குழந்தைகளும்‌ பயன்பெறச்‌ செய்தனர்‌. 


ஒரே ஒரு ஊரில்‌ ஓர்‌ அரசன்‌ இருந்தான்‌ என்றோ, 
ஒரு காட்டில்‌ நரி ஒன்றிருந்தது என்றோ கதை 
கூறும்‌ முறை, மேநாடு தழுவிய இலக்கிய முறையில்‌ 
மாறுபட்டது. '“மாலைக்கதிரவன்‌ பொன்னொளி 
பரப்பிக்கொண்டிருந்தான்‌?? என்றோ, நேரடியான 
உரையாடலிலேயோ கதையைத்‌ தொடங்கும்‌ காட்சி 


Digitized by Nootfam Foundation. 
noolaham.org | aavanaham.org 


களைக்‌ கண்முன்‌ காட்டும்வண்ணம்‌ சொற்கோலம்‌ 
செய்வதும்‌, கதை மாந்தரையும்‌ நிகழ்ச்சிகளையும்‌ 
உயிர்த்துடிப்புடன்‌ படம்‌ பிடித்தாற்போன்று மனத்‌ 
தில்‌ பதியச்‌ செய்வதுமான இந்த உரைநடை, புதுமை 
யாம்‌ சாதனைகளைச்‌ செய்தன. சிறுகதை என்பது 
வெறும்‌ கோட்டுச்‌. சத்திரத்தை ஒத்தது. பென்‌ 
சிலோ,சாக்குக்கட்டியோ, நகக்க்றோகூட அத்தகைய 
வடிவைத்‌ தீட்டிவிடப்‌ போதுமானதாகும்‌. 
ஆனால்‌, புதினமோ, பல வண்ணங்களில்‌ நுணுக்கங்‌ 
களான பல்வேறு சாயல்களைக்கொண்டு தீட்டப்‌ 
பெறும்‌ ஓவியம்‌ போன்றதாகும்‌. முதல்‌ தமிழ்ப்‌ 
புதினம்‌ என்று கொள்ளப்பெற்றிருக்கும்‌ பிரதாப 
முதலியார்‌ சரித்திரத்தை இக்காலக்‌ கணிப்பின்படி 
புதினம்‌ என்று சொல்வதற்கியலாது என்று கருத்‌ 
துரைப்பாருண்டு. கதைக்குள்‌ கதையாக, சங்கிலிக்‌ 
கரணைகளால்‌ தொடுக்கப்பட்ட இக்கதை மக்க 
ளைக்‌ களிப்பூட்ட வேண்டும்‌ என்ற நோக்கில்‌ நகைச்‌ 
சுவை மிகுந்திருப்பதுடன்‌, கல்வியின்‌ மேன்மை 
யையும்‌ நல்‌ ஒழுக்கத்தையும்‌ வலியுறுத்துவதாகவும்‌ 


இருக்கிறது. பெண்‌ கல்வியின்‌ சிறப்பையும்‌, 
தேவையையும்‌ ஆசிரியர்‌ முனைப்பாக்கி 
இருக்கிறார்‌. 


புதினம்‌ என்ற சொல்லே, புதுமைகளை உள்ளடக்‌ 
கிய புனைகதை என்ற பொருளைக்‌ குறிப்பாக்கு 
றது. இதுகாறும்‌ உரைநடை இலக்கியத்தில்‌ 
கண்டிராத வடிவமைப்பும்‌, அறிந்திராத கருத்தும்‌, 
நுகர்ந்திராததொரு இரசானுபவம்‌ அல்லது சுவை 
நுகர்ச்சி எனப்‌ புதுமைகளைப்‌ பொருள்‌ விளக்கு 
கிறது, புதினம்‌ என்ற சொல்‌. உரைநடை இலக்கியத்‌ 
தில்‌ முதன்முதலாகப்‌ புதுமை சேர்த்த காலகட்டத்‌ 
இல்‌ இக்கதை வடிவு புதினமென்று பெயர்பெற்ற 
தென்றால்‌, இந்த நூற்றாண்டுக்‌ காலத்தில்‌, உரு 
வாகியிருக்கும்‌ எண்ணற்ற புதினங்கள்‌ அனைத்தும்‌ 
இச்‌ சொல்லுக்குக்கு உகந்தவைதாமா என்ற 
ஆராய்ச்சியில்‌ இறங்காமலே, புதினங்களின்‌ சல 
பண்புகளை நோக்கலாம்‌. 


வரலாற்று நூல்கள்‌ அரசியல்‌ மாற்றங்கள்‌, ஆட்சி 
யாளர்பற்றிய தகவல்களையும்‌, போர்கள்‌, பகை 
வர்‌ சூழ்ச்சி வஞ்சங்கள்‌, உடன்படிக்கைகள்‌ என்ற 
செய்திகளையும்‌ சொல்லும்‌. மேலும்‌, அறிவியல்‌ 
சாதனைகள்‌, தத்துவ மலர்ச்சிகள்‌, கொள்கைகள்‌ 
பற்றிய தகவல்களையும்‌ குறிப்பாக்கி அளிக்கக்கூடும்‌. 
ஆனால்‌, புதினங்களோ, சமுதாய வரலாறாகவே, 
உயிர்த்‌ துடிப்போடுகூடிய வாழ்க்கையைப்‌ படிப்‌ 
பவருக்கு உணர்த்துகிறது. ஆசிரியரின்‌ ஆற்றலைப்‌ 
பொறுத்து, புதினக்கலை, வாழ்வின்‌ எல்லாத்‌ தத்து 
வங்களையும்‌ நுட்பங்களையும்‌ மையப்‌ பொரு 
ளாகக்‌ கொள்ள இடமளிக்கிறது. இலக்கியத்தின்‌ 
நோக்கமே மனித சமுதாயத்தைப்‌ புரிந்துகொள்ள 
முயலுவதும்‌ அதை விளக்க முயலுவதும்‌ எனலாம்‌. 
ஒரு தத்துவ இயலாளர்‌ எவ்வாறு உண்மைப்‌ 
பொருளை விளக்க முயற்சி செய்கிறாரோ, 


அவ்வாறே, புதினக்கலை கைவந்த ஆசிரியரும்‌ 
உண்மை காண முனைகிறார்‌. இந்த முயற்சியில்‌ 
அவருக்கு இரண்டு கூறுகளே உறுதுணைகளாக 
இருக்கின்றன. ஒன்று புறவயமான யதார்த்தம்‌. 
மற்றது, அணுகுமுறை. 


உலகத்து இசை முழுவதற்கும்‌ ஏழு சுரங்களே 
அடிநிலையாக அமைந்தாற்போல்‌, மானுடத்துக்குப்‌ 
பொதுவான உணர்வுகளிலேயே கதைக்கலையும்‌ உயி 
ராற்றல்‌ பெறுகிறது. புதின இலக்கியம்‌, மனித 
குலம்‌ அனைத்தையுமே தழுவிக்கொள்ளும்‌ அரிய 
ஆற்றல்‌ வாய்ந்தது. மொழி, நாடு, சமயம்‌ போன்ற 
எந்தப்‌ பிரிவையும்‌ இது தன்வயமாக்க மானுடத்‌ 
தின்‌ மூலாதாரமான உணர்வுகளில்‌ மையங்கொண்டு 
பேராற்றலை வெளியாக்கும்‌ செல்வாக்கை உடைய 
தாகிறது. பத்தொன்பதாம்‌ நூற்றாண்டு இலக்கிய 
ஆசிரியன்‌ டிக்கன்ஸ்‌ படைத்த சிறுவன்‌ ஆலிவர்‌ 
ட்விஸ்டின்‌ குணச்‌ சித்திரத்தில்‌, உலகெங்குமுள்ள, 
சமுதாயச்‌ சிறுமையில்‌ அழுந்திய எத்தனையோ 
கோடிச்‌ சிறுவர்களை இனம்‌ காண இயலுறெது. 
உருஷிய ஆசிரியன்‌ தோஸ்த்யேவ்ஸ்கியின்‌ “குற்றமும்‌ 
தண்டனையும்‌' என்ற புதினம்‌, முற்றிலும்‌ வேறு 
பட்ட தட்பவெப்பநிலை கொண்ட பூப்பகுதியில்‌, 
பெயர்கள்‌ மனத்தில்‌ நிற்க இயலாததோர்‌ வேற்று 
மொழிக்குரியவையாக எழுதப்பட்டதுதான்‌. 
ஆனால்‌ பெயர்கள்‌, இடங்களெல்லாம்‌ மையக்கருத்‌ 
தில்‌ முக்கியத்துவம்‌ இழந்துவிடுகின்றன. ஏழை 
மருத்துவ மாணவனாகிய கதாநாயகனின்‌ உள்ளம்‌, 
தான்‌ செய்த குற்றத்தை மறந்துவிட இயலாமல்‌ 
துடிக்கும்போது, அந்த நுட்பமான அதிர்வுகளைப்‌ 
படிப்பவர்‌ மிகத்‌ துல்லியமாக உணர்கிறார்‌. ஓவ்‌ 
வொரு கட்டத்திலும்‌ அந்தத்‌ துடிப்பு வலிமை 
பெறும்போது, வாசகரும்‌ தம்மை மறந்து AÈ கதா 
நாயகனுடன்‌ தவிக்கிறார்‌. இறுதியில்‌ அது தாளா 
மல்‌ வெடித்து, கதாநாயகன்‌ தன்‌ குற்றத்தைத்‌ 
தானாக ஒப்புக்கொள்ளும்‌ வரையிலும்‌ வாசகரின்‌ 
மன இறுக்கம்‌, கதாநாயகனின்‌ உள்ளப்‌ பிரதிபலிப்‌ 
யாகவே இருக்கிறது. புதின ஆசிரியன்‌ தீட்டும்‌ 
உலகம்‌, வேற்றுமை காணாததோர்‌ மானுடப்பண்‌ 
பின்‌ விசுவரூபமாக வாசகரை ஆட்கொள்ளுகிறது. 


மேநாடு தழுவிய புதினக்கலை, நேராக எந்த 
நீதிக்கருத்தையும்‌ வலியுறுத்த வேண்டியதில்லை. 
அது வெறும்‌ கலைவடிவமே என்று இலர்‌ கருது 
கின்றனர்‌. ஆனால்‌, சமூதாய உணர்வுடன்கூடிய 
எந்த இலக்கியப்‌ படைப்பாளரும்‌ இதை ஓத்துக்‌ 
கொள்வதில்லை. புதினம்‌ வெறும்‌ பொழுதுபோக்குக்‌ 
கலை அன்று, இலக்கியச்‌ சிறப்பு, புதிய கருத்து, 
புதிய நோக்கு, புதிய மொழி வளம்‌ ஆகிய அனைத்‌ 
தும்‌ சமுதாய நலனைக்‌ குறிக்கோளாக்குகின்றன 
என்று அவர்‌ நம்புகிறார்‌. இத்தகைய ஆசிரியர்‌ 
தாம்‌ வாழும்‌ காலச்‌ சமுதாயத்தைப்பற்றிய ஆழ்ந்த 
உணர்வும்‌. அதன்‌ பலவீனமான, அல்லது வன்மை 
செறிந்த கூறுகளில்‌ ஆழ்ந்த அறிவும்‌ கொண்டு புதி 


174 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


னங்களைப்‌ படைப்பதன்‌ வாயிலாக, மக்களைச்‌ சமு 
தாய உணர்வு கொண்டவர்களாக விழிப்பூட்டு 
கிறார்‌. 


இலக்கியத்‌ துறையில்‌ புதினத்தைப்போல்‌ படைப்‌ 
பவருக்கும்‌ ஏற்பவருக்கும்‌ எளிமையும்‌ பயன்களும்‌ 
வாய்ந்த வடிவம்‌ வேறு இல்லை. புதினத்தில்‌ 
உணர்ச்சிச்‌ செறிவு உண்டு; ஆனால்‌, கவிதையின்‌ 
மொழியைப்போல்‌ எளிதில்‌ புரிந்துகொள்ள முடியா 
ததல்ல. உரையாடல்‌ ஒயில்களும்‌ நாடகப்‌ பண்பும்‌ 
காணலாம்‌. ஆனால்‌, நாடக அமைப்புக்குத்‌ தேவை 
யான அரங்கம்‌ போன்றவை வேண்டாம்‌. சொற்‌ 
Dow கொண்டே அவற்றைச்‌ சாதித்து விடலாம்‌. 
நிகழ்ச்சிகள்‌ சங்கிலித்தொடர்போல்‌ பிணைந்து, 
ஆர்வமுறுக்கேற்றி, உச்சநிலையில்‌ மெல்ல அவிழ்க்‌ 
கும்‌ பாங்கில்‌ படிப்பவர்‌ மனங்களை ஈர்த்து, தான்‌ 
கொண்டிருக்கும்‌ கருத்தையும்‌ மலரின்‌ மணம்போல்‌ 
பதித்துவிடுகிறது. எனவே, இலக்கியப்‌ படைப்‌ 
பாளர்‌ மக்களிடையே தம்‌ செல்வாக்கைப்‌ பதிப்ப 
தற்கு ஏற்றதோர்‌ வடிவு, புதினமே என்று கூசாமல்‌ 
கூறலாம்‌. 


தமிழ்ப்‌ புதினங்களின்‌ பொற்காலம்‌, தமிழ்நாட்‌ 
டில்‌, இந்திய அரசியல்‌ விடுதலைப்‌ போராட்ட 
காலத்தில்‌ தோன்றிய மாத, வார, இதழ்களின்‌ 
தோற்றத்தில்‌ கால்கோள்‌ கொண்டு இந்நாள்‌ மிகப்‌ 
பெரிய அளவில்‌ மாடங்களும்‌ கூடங்களும்‌ விந்தை 
விதானங்களும்‌ கலைநயமிக்க நுண்ணிய வேலைப்‌ 
பாடுகளுமாக விரிந்ததோர்‌ மாளிகையாக வளர்ச்சி 
பெற்றிருக்கிறதெனலாம்‌. கிராமத்து மரத்தடியி 
லும்‌, கோயில்‌ மண்டபங்களிலும்‌ நூற்றுக்கணக்கில்‌ 
தான்‌ மக்கள்‌ கூட இயலும்‌. ஆனால்‌, இந்த வார, 
மாத இதழ்கள்‌ உலகின்‌ எந்த மூலையிலிருக்கும்‌ 
தமிழரையும்‌ ஒன்று சேர்க்கும்‌ திறம்‌ வாய்ந்ததாய்‌, 
வேறு எந்த இந்திய மொழியிலும்‌ இல்லாத அள 
வுக்கு வாசகர்களிடம்‌ செல்வாக்குப்‌ பெற்றிருப்ப 
பதைப்‌ பல இலட்சக்கணக்கில்‌ அவை விற்பனையாவ 
தன்‌ வாயிலாக விளக்குகின்றன. இந்தப்‌ பரவலான 
வெற்றி, இவற்றில்‌ வெளியாகும்‌ நீண்ட கதைகள்‌ 
அல்லது புதினத்‌ தொடரில்‌ நிலைகொண்டிருக்கிற 
தென்றால்‌ பொய்யில்லை. 


பத்திரிகைகள்‌ பரவலாகத்‌ தோன்றுமுன்பே 
புதினங்கள்‌ முழுப்புத்‌ தகமாக வெளியான காலத்தில்‌ 
தமிழிலக்கிய வானில்‌ தோன்றியிருந்த படைப்பா 
ளர்‌ அனைவருமே நாட்டு விடுதலைக்கான போராட்‌ 
டக்‌ ளெர்ச்சயால்‌ பாதிக்கப்பட்டிருந்தவர்தாம்‌. 
இலக்கியம்‌ மற்றும்‌ தாய்மொழியின்‌ வளர்ச்சியில்‌ 
ஆர்வம்‌, சமுதாயச்‌ ஈர்கேடுகளை மாற்றியமைக்க 
வேண்டும்‌ என்ற குறிக்கோள்‌ ஆகிய உந்துதல்கள்‌ 
அவர்களுடைய படைப்புகளை உணர்ச்சி செறிந்த 
வைகளாகவும்‌ வீறுகொண்டவைகளாகவும்‌ உரு 
வாக்கின. 1910-17 ஆகிய கால வரையில்‌ புதினக்‌ 
கிளையில்‌ பூத்த சில புதுமைகள்‌, இன்றும்‌ வியப்‌ 


பூட்டும்‌ வண்ணம்‌ திகழ்கின்றன. 'தமிழ்ப்படிப்பில்‌ 
அபிமானம்‌ உண்டாக்க” என்ற குறிக்கோளுடன்‌ ஓர்‌ 
புதுமைப்‌ புதின இதழை வெளியிட்டிருக்கும்‌ ஆசிரியர்‌ 
ம. கோ. விஜயராகவ முதலியார்‌ என்பவர்‌, இன்‌ 
றும்‌ ஆங்கிலத்திலேயே குறிக்கப்பெறும்‌ பல வழக்‌ 
குச்‌ சொற்களுக்குத்‌ தமிழாக்கம்‌ செய்திருக்கிறார்‌. 
பையுருள்‌ (சைக்கிள்‌); பணக்கூடம்‌ (பாங்க்‌); மிதப்‌ 
யுக்‌ கணக்கு (கரென்ட்‌ ௮க்கெளன்ட்‌); வைப்பீடு 
(கிரெடிட்‌); பணமுறி (ரூபாய்‌ நோட்டு); கொடு 
முறி (செக்‌); புகுமுறி (நுழைவுச்‌ உட்டு); தீயவி 
இயந்திரம்‌ (நெருப்பணைக்கும்‌ இயந்திரம்‌); இருத்‌ 
தகம்‌ (பெனிடயன்ஷரி); தீர்ப்பாளர்‌ (ஜட்ஜ்‌); ஒழுக்‌ 
காளர்‌ (மாஜிஸ்ட்ரேட்‌) என்ற சொற்களை அவர்‌ 
கையாண்டிருப்பதைக்‌ காணலாம்‌. 


இந்தத்‌ தொடக்ககாலத்தில்‌ பெண்‌ விடுதலைக்கு 
ஆவேசமாகக்‌ குரல்‌ கொடுத்த புத்திலக்கியப்‌ படைப்‌ 
பாளிகளில்‌ இருவரைக்‌ குறிப்பிட வேண்டும்‌. அமர 
கவிஞர்‌ பாரதியும்‌, வ. ரா என்றழைக்கப்பெற்ற 
வ. ராமசுவாமியும்‌ சமகாலத்தில்‌ வாழ்ந்தவர்கள்‌. 
பாரதி சந்திரிகையின்‌ கதை என்றதோர்‌ புதினத்‌ 
தைத்‌ தொடங்கி முடிக்கவில்லை, வ. ரா. ஏறக்‌ 
குறைய அதேகாலத்தில்‌ “சுந்தரி” என்ற புதினத்தை 
யும்‌, இருபது ஆண்டுகள்‌ சென்ற பின்னர்‌ “விஜயம்‌ 
என்ற புதினத்தையும்‌ உருவாக்கி இருக்கிறார்‌. இம்‌ 
மூன்று புதினங்களிலும்‌ நாயகியர்‌ ஓரே மாதிரியாகக்‌ 
கன்னிமை மலருமுன்பே கைம்மை நிலை எய்தியவர்‌ 
கள்‌. மூடச்‌ சனாதன அமைப்பின்‌ விதிகளை இரு 
ஆசிரியர்களும்‌ தகர்க்க முயன்று பெண்மையாம்‌ 
பேரொளிக்கு மாண்பு செய்ய முன்‌ வந்திருக்கின்ற 
னர்‌. தமது புத்தமுதப்‌ பாக்களால்‌ உலகின்‌ முன்‌ 
தமிழகத்தின்‌ பெருமையைச்‌ சோதிச்சுடராய்‌ விளக்கி 
வைத்த பாரதியின்‌ சீர்திருத்த ஆவேசம்‌, வ. ரா. 
வின்‌ புதின நடையில்‌ பொங்கி வருகிறது. இவர்‌ 
களுக்கு முன்‌ பல புதினப்‌ படைப்பாளர்‌ பெண்‌ கல்‌ 
விக்காகக்‌ குரல்‌ கொடுத்தனர்‌; பெண்ணைப்‌ போழ்‌ 
றுதற்குரியவளென்றனர்‌. ஆனால்‌, இந்தச்‌ சமு 
தாயத்தின்‌ வேலியாகத்‌ திகழ்ந்த சனாதன தர்மத்‌ 
தின்‌ பாதுகாவலர்கள்‌ என்று சொல்லிக்கொண்டவர்‌ 
மனங்களில்‌ தைக்கும்வண்ணம்‌, பெண்ணுக்‌ 
இழைக்கப்‌ பெற்ற கொடுமைகளுக்காகப்‌ 
போரா டியிருக்கவில்லை. 


இப்‌ புதினங்களில்‌ இளம்‌ கைம்பெண்கள்‌ 
மறுவாழ்வு பெறப்‌ போராடுவதுதான்‌ நோக்கம்‌ 
என்றாலும்‌, ஒளிக்கதிர்‌ இருளில்‌ மூழ்கிய பெரிய 
அவலத்தைத்‌ துளைக்கப்‌ பாய்கையில்‌ முழு அவலங்‌ 
களையும்‌ படம்பிடிக்கின்றன. சாதிச்‌ சண்டைகள்‌, 
சைவ வைணவத்‌ தகராறுகள்‌, பண்டார 
சந்நிதி பாஷாண்டிகளின்‌ வரலாறுகள்‌, வீரியமற்று 
அடிமை வாழ்வில்‌ உழலும்‌ உயர்குலத்தார்‌ நிலை, 
சீட்டாட்டம்‌, கஞ்சா, தாசி வீடுகள்‌, வீண்‌ வம்பு 
என்று அடிமைச்‌ சேற்றில்‌ புழுக்களைப்போல்‌ 
குலுகுலுக்கும்‌ அந்‌ நாளைய இளைஞர்களின்‌ 


Digitized by Noolahal Foundation. 
noolaham.org | aavanaham.org 


நடவடிக்கைகள்‌ ஆகிய பல அவலங்களை அப்‌ 
புதினச்‌ கண்ணாடியில்‌ காண இயலுகிறது. 


நாட்டு விடுதலைக்குப்‌ பின்னர்‌. சமுதாய உணர்‌ 
வோடு இலக்கியம்‌ படைத்தல்‌ என்ற நோக்கு, 
பத்திரிகைத்‌ தேவைகள்‌, வாணிப நோக்கு என்ற 
இளைகள்‌ தோன்றிவிட்டதால்‌, இலக்கியப்‌ படைப்‌ 
பாளரிடையேயும்‌ பிரிவுகள்‌ தோன்றிவிட்டன. என்‌ 
றாலும்‌, இலக்கிய ஆசிரியர்கள்‌ சமுதாயம்‌ சார்ந்த 
பொறுப்புகளோ, பாதிப்புகளோ இன்றி, பொழுது 
போக்கையே குறிப்பாக்கிப்‌ புதினங்களைப்‌ புனை 
கின்றனர்‌ என்று முற்றிலுமாகத்‌ தீர்த்துவிட 
இயலாது. 


அரசியல்‌ விடுதலை எய்திய பிறகு, நாட்டின்‌ சமு 
தாய வாழ்விலே புறவயமான ஆரவாரங்கள்‌ தெரி 
யாதவண்ணம்‌ மாற்றங்கள்‌ நிகழ்ந்துகொண்டிருக்‌ 
கின்றன. அறிவியல்‌, தொழில்நுட்பச்‌ சாதனைகள்‌ 
மக்களின்‌ வாழ்க்கை முறைகளைப்‌ பல படிகளிலும்‌ 
பாதித்திருக்கன்றன. இந்த மாறுதல்களிடையே 
வாழும்‌ ஓர்‌ இலக்கியப்‌ படைப்பாளியின்‌ சிந்தனையே 
புதிய உண்மைகள்‌ பாதிக்கும்போது, புனைகதைப்‌ 
படைப்பின்‌ சில பழமையான முறைகள்‌ தகர்ந்து 
விடுகின்றன. 


மண்ணைப்‌ பேணி தன்னிறைவு காண வாழ்ந்‌ 
திருந்த பழங்குடியினரான மலைமக்களின்‌ வாழ்வில்‌, 
வன்மைக்கு ஆதாரம்‌ பணம்‌ என்ற மாற்றம்‌, முரண்‌ 
பாடுகளைத்‌ தோற்றுவித்தது. நாட்டின்‌ ஆக்கத்துக்‌ 
காகத்‌ தீட்டப்பெற்ற பல திட்டங்களில்‌ பரந்து 
பலமொழி, 


ene. பாரத நாட்டின்‌ யல 
இனக்‌ குழுக்கள்‌ கொண்ட மக்களை 
ஒருங்கிணைக்கும்‌ தொழிற்களங்கள்‌ தோன்றின. 


கிராமங்களில்‌, எப்போதோ பொழியும்‌ வானை 
யும்‌ மண்ணையும்‌ நம்பி முடங்கியிருந்த மக்கள்‌ நீர்‌ 
வளம்‌ தேக்கி நிலவளம்‌ பெருக்க எழுப்பிய அணைத்‌ 
திட்ட இடங்களுக்குப்‌ பெயர்ந்தார்கள்‌. பழைய 
மரபுகள்‌ தடம்‌ புரண்டபோது, இளைய- முதிய 
தலைமுறை மக்களிடையே பண்பாட்டு மதிப்பீடு 
களின்‌ காரணமாகப்‌ பிளவுகள்‌ தோன்றின. 


அரசியல்‌ அரங்கிலும்‌ அமைதிக்‌ காட்சிகளே சுருள 
விழவில்லை. மக்களாட்சி மலர்ந்தாலும்‌, அதன்‌ 
உயிர்நாடியான தேர்தல்‌ முறைகளின்‌ பல அது 
பவங்களில்‌ இந்நாடு பாதிப்புக்குள்ளாயிருக்கிறது. 
அரசியல்‌ பொருளாதாரக்‌ கொள்கை மோதல்கள்‌, 
அழிவுப்பாதையிலும்‌ முன்னேற்றம்‌ கண்டிருக்கும்‌ 
அறிவியல்‌ கண்டுபிடிப்புகள்‌ எல்லாம்‌ உலக 
அரங்கிலும்‌ விடுதலை பெற்றுத்‌ தன்னிறைவு 
காண முன்னேறும்‌ நாடென்ற அளவில்‌ நமக்குப்‌ 
பிரச்சனைகளைத்‌ தோற்றுவித்‌ இருக்கின்றன. இந்‌ 
Bur முழுமைக்குமான விடுதலைப்‌ பத்திரத்தை 
ஆங்லெ அரசு நமக்கு அளித்திருந்தும்‌ மேற்கோரத்‌ 
துக்‌ கோமந்தக பூமி பேரர்த்து£ரியக்‌ காலனி ஆதிக்‌ 


கத்திலிருந்து விடுபட மேலும்‌ பதினான்காண்டுக 
ளாயின. அரசியல்‌ விடுதலைக்‌ களத்தில்‌ காந்தி 
யடிகள்‌ கண்ட வன்முறையற்ற அறநெறி கோவா 
விடுதலைப்‌ போராட்டத்தில்‌ வெற்றி காணவில்லை. 


இத்தகைய சமகால வரலாற்று நிகழ்ச்சிகள்‌ ஓர்‌ 
இலக்யெப்‌ படைப்பாளியின்‌ புதின ஆர்வத்தைக்‌ 


கிளர்த்தா மலிருக்கவில்லை. ஆனால்‌, வெறும்‌ 
நிகழ்ச்சிகள்‌, செய்திகள்‌, புதினமாகிவிடுமா? 
பாலைப்‌ பதப்படுத்தி வெண்ணெயையும்‌ மண 


மிகுந்த நெய்யையும்‌ கொண்டு வருவது போன்ற 
தொரு செயலாகும்‌ அது. 


கதைக்கலைக்கென்று சில மரபுகள்‌ நிலைபெழ்‌ 
றிருக்கின்றன. கதைமாந்தரின்‌ தனிப்பட்ட 
உணர்ச்சிகளின்‌ மோதல்கள்‌, நிகழ்ச்சிப்‌ பின்னல்‌ 
களின்‌ நெருக்கடி கட்டத்துக்கு ஏறி வாசகரை wid 
கும்‌ முறை, சமுதாயத்தில்‌ உண்மை நிலையைச்‌ 
சாராமலும்‌ நின்றுவிடலாம்‌. ஆனால்‌, தனிமனித 
உணர்வுகளை, ஒரு குழு அல்லது பாதிக்கப்பட்ட 
சமுதாயத்துக்குப்‌ பொதுவான பிரதிபலிப்பாகச்‌ 
சத்திரிக்கும்போது, புதினங்கள்‌ ஆற்றல்‌ மிகுந்தவை 
களாகின்றன. வேலையில்லாமல்‌ திண்டாடும்‌ பட்‌ 
டக்‌ கல்வி பெற்ற ஓர்‌ இளைஞனின்‌ நிலையையும்‌, 
வரதட்சணைக்‌ கொடுமையால்‌ திருமணமாகாமல்‌ 
நிற்கும்‌ ஒரு பெண்ணையும்‌ கதை மாந்தர்களாகக்‌ 
கொண்டு அவர்களுடைய மன உணர்வுகளையும்‌, 
அவர்களுடைய அநுபவ நிகழ்ச்சிகளையும்கொண்டு 


புதினம்‌ புனையும்போது, அந்தச்‌ சமுதாய 
நிலையைப்‌ பல கோணங்களில்‌ அறிவுறுத்திப்‌ 
பிரச்சினைக்குத்‌ தெளிவு காணச்‌ சிந்தையைக்‌ 


இளர்த்தும்‌ பட்டைக்‌ கண்ணாடிபோல்‌ அப்‌ புதினம்‌ 
திகழ்கிறது. 


மனித வாழ்க்கையின்‌ போராட்டங்கள்‌ பல்வேறு 
வடிவங்களில்‌ நிகழ்வதை இலக்கியப்‌ படைப்பாள 
ரின்‌ கூர்ந்த நோக்கு அணுகும்போது, அழகிய பூங்‌ 
காக்களிலும்‌, ஆற்றோரங்களிலும்‌, நிலவு மாடங்‌ 
களிலும்‌ இளைஞரான ஆணையும்‌ பெண்ணையும்‌ 
சந்திக்க வைத்தும்‌ இனிய மொழிகளில்‌ உரையாடச்‌ 
செய்தும்‌ புதினங்களுக்குப்‌ புதுமைக்‌ கவர்ச்சிகள்‌ 
அளிக்கும்‌ பாங்குகள்‌ தகர்ந்துவிடுகின்றன. 


பொறிகளின்‌ இயக்கங்களும்‌ மானுட இயக்கங்‌ 
களும்‌ போட்டிபோடும்‌ இரைச்சல்கள்‌ இயற்கையின்‌ 
எழிலார்ந்த கோலங்களைச்‌ சிதைக்கும்போதும்‌, 
பாறைகளைத்‌ துளைக்கும்‌ வெடியோசைகளில்‌ ஆறு 
கலங்கும்‌ அதிர்ச்சியிலும்‌ மக்களின்‌ வாழ்வு வன்மை 
பெறும்‌ கூறுகள்‌ பொதிந்திருப்பதைப்‌ படைப்பா சிரி 
யர்‌ உணருகிறார்‌. இரைச்சலும்‌ புழுதியும்‌ பொங்‌ 
கெழுச்சிகளும்‌ தன்வயமாக்கிய சூழலில்‌ மக்களின்‌ 
நுண்ணுணர்வுக்‌ கோலங்களைப்‌ படைப்பாசிரியர்‌ 
தரிசிக்கிறார்‌. மெய்சிலிர்க்க வைக்கும்‌ முழுமை 
யாக அவரது சிந்தையை ஆட்கொள்ளும்‌ அந்தப்‌ 


176 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


பாறைத்‌ துகள்‌ படிந்த பேரோசை இயக்கங்களில்‌ 
ஜீவனுள்ளதோர்‌ உண்மை ஒளியிழையாய்ச்‌ சுடரிடு 
கிறது. இயற்கையின்‌ முரட்டுத்தனங்களை அடக்கி 
வென்று, அதைத்‌ தமக்குச்‌ சாதகமாக்கிக்கொள்ள 
வேறுபட்ட மனிதத்‌ தொகுதிகள்‌ ஒருங்கிணையும்‌ 
பாங்கில்‌ மானுடம்‌ வாழத்‌ துடிக்கும்‌ உண்மை 
என்றும்‌ எப்போதும்‌ சாசுவதமாகப்‌ புலனாகிறது. 
நிகழ்ச்சிகளைக்‌ கற்பனை செய்யவேண்டாம்‌. 
ஆனால்‌, shiv பொதிந்திருக்கும்‌ கல்லின்‌ 
நீரோட்டமறிந்து அதைப்‌ பட்டை தீட்டி உயர்ந்த 
தன்மையை ஒளிரச்‌ செய்வதுபோன்று, அந்தக்‌ 
களத்திலிருந்த எலும்பும்‌, நிணமும்‌, சதையும்‌ 
எடுத்து அளித்துத்‌ தாம்‌ உணரும்‌ உண்மை 
யொளியை இயல்பாகப்‌ பொதித்துப்‌ புதினமாக 
வழங்குகிறார்‌ ஆசிரியர்‌. 


இவ்வாறு புதினம்‌ வழங்கும்‌ கலையில்‌ ஈடுபடும்‌ 
போது, படைப்பாசிரியருக்கு, ஒவ்வொரு முயற்சி 
யிலும்‌ புதிய அனுபவமும்‌ புதிய ஆற்றலும்‌ பெறும்‌ 
பயன்‌ கொடையாகவாய்க்கிறது. இரவைப்‌ பகலாக்கு 
வதும்‌, பகலை. இரவாக்குவதுமான தடம்‌ புரளும்‌ 
அறிவியல்‌-கலாசார மோதல்கள்‌ பல வாழ்க்கைப்‌ 
பிரச்சினைகளை உருவாக்கியிருக்கின்றன. குடும்‌ 
பத்தின்‌ சக்தி, பெண்ணின்‌ இயக்கத்தில்‌ மையம்‌ 
கொண்டிருந்தாலும்‌, சல மரபுகள்‌ அறியாமை இரு 
Ad பெண்ணைச்‌ சுழல வைத்திருந்தன. இந்நாள்‌ 
அந்தச்‌ சக்தி அறியாமையிலிருந்து மீளும்போது, 
பழைய அச்சுகளும்‌ அமைப்புகளும்‌ ஆட்டம்‌ காண்‌ 
பதால்‌ குழப்பங்களுக்கு வழிவகுக்கின்றன. மனித 
குல வாழ்க்கையில்‌ பெரு நம்பிக்கையும்‌ உறுதியும்‌ 
கொண்ட படைப்பாசிரியருக்கு வாழ்க்கையின்‌ ஓவ்‌ 
வொரு சாயலும்‌. சிந்தையைத்‌ தாண்டும்‌ வண்ண 
மாகவே தொடர்புகொள்கிறது. எனவே, கலா 
சாரம்‌, பண்பாடு ஆகிய நிலைகளை ஒவ்வொரு 
நெருக்கடியான கட்டத்திலும்‌ வரையறுக்கும்‌ அவ 
சியம்‌ புதின ஆசிரியருக்கு ஏற்படுகிறது. 


இந்தக்‌ கலையில்‌ வல்லோருக்கு, கருப்பொரு 
ளாகத்‌ தேர்ந்துகொள்ள அசையாப்‌ பொருள்களுங்‌ 
கூட மேலாம்‌ தத்துவங்களை விளக்கும்‌ கருவூலங்‌ 
களாகி உதவுகின்றன. வானியல்‌ நுட்பம்‌ கண்டு 
தெளியும்‌ அறிவியலாளனும்‌, எழுத்தறிவற்றதொரு 
பாமரனும்‌ ஒரே நிலையில்‌ முக்கியத்துவம்‌ பெறு 
கின்றனர்‌. ஐந்து வயதுக்‌ குழந்தையும்‌ தொண்டு 
கிழவரும்‌ ஏற்றத்தாழ்வில்லாத வகையில்‌ YDA 
தின்‌ . றெப்புக்குக்‌ காரணமாகலாம்‌. விலங்கு 
களும்‌ விதிவிலக்கல்ல. படைப்பாளரின்‌ ஆர்வத்துக்‌ 


177 


கேற்ப அவருடைய எல்லைகள்‌ விரிந்து செல்கை 
யில்‌, அவர்‌ திறனுக்கு அறைகூவலாகச்‌ சில அனு 
பவங்கள்‌ வாய்ப்பதுண்டு. ஏற்கெனவே தமிழ்‌ 
மொழியில்‌ இல்லாத Aw சொற்களை, எளிதில்‌ 
பொருள்‌ விளங்கும்‌ வண்ணம்‌ அளிக்கவேண்டிவரும்‌. 
தமிழ்‌ மாநிலத்துக்கப்பால்‌ ஒரு வாழ்க்கைக்‌... களத்‌ 
தைப்‌ புதினத்துக்குத்‌ தேர்ந்து கொள்ளும்போது, 
அம்மக்களின்‌ பழக்க வழக்கங்கள்‌ தமிழ்‌ வாசகருக்‌ 
குப்‌ பரிச்சயமில்லாமலிருக்கையில்‌ அவ்வாழ்க்கை 
யைச்‌ சிறிதும்‌ அந்நியத்தன்மை மேவியிராத இயல்‌ 
புடன்‌ பொருட்சுவை குன்றாமல்‌ ஒட்டு மொத்தமாக 
வழங்குவது ஒரு பிரச்சினை. 1971-72ஆம்‌ ஆண்டு 
களில்‌, பாரத நாட்டில்‌ வரலாற்றுச்‌ சிறப்புடைய 
நிகழ்ச்சி ஒன்று நடந்தது. வன்முறைச்‌ செயல்களிலீடு 
பட்டுக்‌ கொடிய குற்றங்களைப்‌ புரிந்து ஒளிகாணா 
உலகில்‌ தலைமறைவாகவாழ்ந்த மறவர்களும்‌ மனம்‌ 
இருந்தி அன்பு வழியில்‌ மாறிடலாம்‌. என்ற 
தத்துவத்தைச்‌ செயல்முறையாக்கத்‌ துணிந்த 
நிகழ்ச்சி அது. வடமேற்கு, மைய பாரதத்தில்‌ சம்பல்‌ 
ஆற்றின்‌ கரைகளில்‌, இடைவிடாத மண்ணரிப்பி 
னால்‌ தோன்றிய மிக விந்தையான நிலப்‌ பகுதி 
கள்‌ பரவியிருக்கின்றன. இப்பகுதி, பல நூற்‌ 
றாண்டுக்காலமாகச்‌ சட்டத்துக்கும்‌ தண்டனைக்கும்‌ 
அஞ்சிய குற்றவாளிகளின்‌ மறைவிடமாக இருந்து 
வந்திருக்கிறது. ஒரு சோதனை முயற்சிதான்‌ என்‌ 
றாலும்‌, நானூற்றுக்கும்‌ மேற்பட்ட கொடிய மற 
வர்கள்‌ தங்கள்‌ கொலைக்கருவிகளைக்‌ கீழே வைத்‌ 
துக்‌ காவல்துறையினரிடம்‌ சரணடைந்தார்கள்‌. 


இவ்வரலாற்று நிகழ்ச்சியை மையமாகக்‌ கொண்ட 
புதினத்தைப்‌ புனைய, அந்தப்‌ பிரதேச மக்களின்‌ 
வாழ்வு, அவர்களுடைய வன்முறைச்‌ செயல்களுக்குக்‌ 
காரணமான தனிப்பட்ட பிரச்சினைகள்‌ ஆசிய, 
வற்றை ஆசிரியர்‌ நுட்பமாக ஆராய வேண்டியது 
அவசியமாகிறது. கொடிய கொள்ளை, கொலை 
களைப்‌ புரிந்த கதாநாயகனின்‌ மனமாற்றத்தைச்‌ 
சித்திரிக்கும்‌ சாதனையைச்‌ செய்வதற்கு வெறும்‌ 
செய்தித்‌ திரட்டல்‌ மட்டுமே போதுமானதாகா து. 
அந்த மண்ணின்‌ மக்களை, அவர்கள்‌ துடிப்புகளை, 
இளர்ச்சகளைச்‌ சொந்தத்‌. தமிழில்‌ கொண்டுவருவ 
தற்கு, சொல்லாகிய கருவி உயிராற்றல்‌ பெற. 
வேண்டும்‌. கருப்பொருளும்‌ உருவமைப்பும்‌ ஒன்றோ 
டொன்று பிரிக்க இயலா மல்‌ இயல்பாக ஒன்‌ றிவிடும்‌ 
வண்ணம்‌ வெவ்வேறு களங்களில்‌ வெவ்வேறு சிறப்‌ 
புடன்‌ புனையப்பெறும்‌ புதினங்களில்‌ சொற்களுக்‌ 
கும்‌ பல பரிமாணங்கள்‌ கூடுகின்றன; இந்தப்‌ 
புதுமைகளின்‌ ஆற்றல்‌ மேலும்‌ சிறந்து விளங்குகிறது. 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


[வது 


7] 
1 


z 


முடக்க டவ சென்ற நூற்றாண்டின்‌ தொடக்‌ 

கத்திலிருந்து இன்று வரை சமூக நாவல்‌ என்ற 
இலக்கிய வகை புதிதாகத்‌ தோன்றி வளர்ந்து 
வருகிறது. மாயூரம்‌ வேதநாயகர்‌ எழுதிய *பிர 
தாப முதலியார்‌ சரித்திரத்தில்‌ *சோதிடப்‌ பைத்தி 
யம்‌” என்ற தனி அதிகாரத்தில்‌ பகுத்தறிவுப்‌ போக்‌ 
கின்‌ துளிர்‌ வெளிப்படுகிறது. சோதிடம்‌ சொல்லி 
உலகை ஏமாற்றி வருவதுபற்றிய உண்மையைச்‌ 
சோதிடர்‌ வாயிலாகவே வெளிப்படுத்துகிறார்‌ வேத 
நாயகர்‌; 


“சாஸ்திர சகுனங்கள்‌ பார்த்து, சாதகங்கள்‌ 
பார்த்து, பொருத்த நிமித்தங்கள்‌ பார்த்து அவர்‌ 
களைக்‌ (சோதிடருடைய நான்கு பெண்‌ மக்களை) 
கலியாணம்‌ செய்து கொடுத்தேன்‌. அந்த நாலு 
பேரும்‌ அமங்கலியாய்விட்டார்கள்‌. “மந்திரம்‌ கால்‌ 
மதி முக்கால்‌' என்பது போல என்னுடைய புத்தி 
யைக்‌ கொண்டு பிழைக்கிறேனே அல்லாது சாஸ்‌ 
திரத்தைக்‌ கொண்டு பிழைக்கவில்லை... சாஸ்திர 
விஷயத்தில்‌ சகலருக்கும்‌ இருந்த நம்பிக்கை 
நாளுக்குநாள்‌ குறைந்துவிட்டது”'* என்று நாவலில்‌ 
வரும்‌ சாஸ்திரியாரே கூறுகிறார்‌. மேலும்‌, 


**நமக்கு வருகிற நன்மை தீமைகள்‌ நமக்குத்‌ 
தெரியாமல்‌ இருக்க அசேதன ஜந்துக்களாகிய பல்லி 
களுக்கும்‌ பட்சிகளுக்கும்‌ தெரிந்து அவைகள்‌ நமக்‌ 
குத்‌ தெரியப்படுத்தக்கூடுமா?'” என்ற கேள்வி வாயி 
லாகப்‌ பிரதாபரின்‌ “சாஸ்திரப்‌ பேய்‌” பறந்தோடி 
விட்டதைப்‌ புலப்படுத்துகிறார்‌. இவ்வாறு சோதி 
டம்‌, சகுனம்‌ பார்த்தல்‌ போன்ற மூட நம்பிக்கையி 


ore ENN) 


SAGE பம்பம்‌, 


டாக்டர்‌ தா. வே. வீராசாமி, எம்‌.ஏ., பிஎச்‌.டி. 


லிருந்து விடுதலை பெற வேண்டும்‌ என்ற ஆர்வம்‌ 
புலப்படுகிறது. ஆயினும்‌, அது பகுத்தறிவுப்‌ 
போக்கினை வெளிப்படையாகக்‌ குறிக்காவிடினும்‌ 
நாவல்‌ என்ற இலக்கிய வகை தோன்றிய இயந்திரப்‌ 
புரட்சிக்‌ காலத்திற்கேற்ற அறிவியக்க நெறிக்குகந்த 
கருத்துகளை வெளிப்படுத்தும்‌ போக்கு எனலாம்‌. 


இந்‌ நிலையின்‌ வளர்ச்சியை மாயூரம்‌ வேதநாயக 
ரின்‌ இரண்டாம்‌ நாவலான “சுகுண சுந்தரியும்‌ 
வெளிப்படுத்துகறது. சதைத்‌ தலைவியாம்‌ சுகுண 
சுந்தரி குழந்தைகள்‌ பள்ளி ஆண்டு விழாவில்‌ 
குழந்தை மணம்பற்றிக்‌ கண்டித்துப்‌ பேசுகிறாள்‌. 
உடன்கட்டை ஏறும்‌ கொடுமையை எடுத்துக்‌ கூறு 
கிறாள்‌. இவற்றை நிறுத்துதற்கு அறிவாளிகள்‌ 
சிந்தித்து முயற்சி செய்யுமாறு வேண்டுகிறாள்‌. 


இதன்படி வேதநாயகர்‌ குழந்தை மணம்‌, உடன்‌ 
கட்டை ஏறுதல்‌ போன்ற சமூகக்‌ கொடுமைகளைக்‌. 
களைதல்‌ வேண்டும்‌ என்பதையும்‌ அதற்கு அறிவாளி, 
களின்‌ சிந்தனை முதலில்‌ தாண்டப்பெறவேண்‌. 
டும்‌ என்று கருதிய நோக்கையும்‌ காண முடிகிறது. 
இம்‌ முயற்சி பகுத்தறிவுப்‌ பாதைக்குத்‌. தமிழ்‌ 
நாவல்கள்‌ தூவிய முதல்‌ விதை.எனலாம்‌. 


சாதி வேறுபாடுகள்‌ அக்காலத்தில்‌ வேர்விட்டுப்‌ 
பரவியிருந்தன. வண்ணான்‌, அம்பட்டன்‌, தோட்டி 
போன்றவர்கள்‌ இழிந்தவர்கள்‌ என்ற மனப்பான்மை 

1 வேதநாயகம்‌ பிள்ளை, “பிரதாப முதலியார்‌ சரித்திரம்‌”, 
யக்‌. 46. ' தமிழ்‌ இலக்கியக்‌ கழகம்‌, இருச்சி, 1976. A 


௫ வேதநாயகம்‌ பிள்ளை, ‘ager சுந்தரி”, பக்‌. 56-61, 
சக்தி காரியாலயம்‌, சென்னை, 1957. 


178 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


பரவியிருந்தது. எனினும்‌, விதவையர்‌ மறுமணம்‌ 
செய்துகொள்ளும்‌ வகையில்‌ சமுதாயம்‌ வளர 
வேண்டும்‌ என்று படித்தவரிடையே புதிய சிந்தனை 
பரவ வாய்ப்புக்‌ கிடைத்தது. இது முதல்‌ நிலைக்கு 
மாறானது. பழமையை எதிர்த்துக்‌ கேள்வி கேட்கும்‌ 
எண்ணத்தைத்‌ தமிழ்‌ நாவல்களின்‌ தொடக்க நிலை 
யிலேயே அறியமுடிகிறது. 


அறிவைப்‌ பெருக்கிக்கொள்ளப்‌ பல வழிகளில்‌ 
முயலவேண்டும்‌. நாம்‌ யார்‌? உலகம்‌ எப்படி உண்‌ 
டாயிற்று? மழை, இடி, மின்னல்‌ இவற்றால்‌ நாம்‌ 
அடையும்‌ இலாப நட்டமென்ன ?... பூகம்பம்‌, எரி 
மலை இவற்றிற்குக்‌ காரணம்‌ என்ன? கடவுளென்று 
ஒருவரைப்பற்றி எல்லா ஊராரும்‌ எல்லாக்‌ கொள்‌ 
கையரும்‌ பேசுகின்றார்களே, அவரால்‌ நாம்‌ அடை 
யும்‌ நன்மை தீமை யாது? என்று அறிவியல்‌ அடிப்‌ 
படையில்‌ நியூட்டன்‌ கண்டுபிடித்த உண்மைகளை 
ஏற்கும்‌ நெறியில்‌ குருசாமி சர்மாவின்‌ “பிரேம கலா 
வத்யம்‌' (1893) என்ற நாவல்‌” செல்லும்‌. 


இவ்வாறு தமிழின்‌ தொடக்ககால நாவல்கள்‌ 
மனித வாழ்வில்‌ உள்ள சாதி சமயக்‌ குறைகளைப்‌ 
பற்றிச்‌ சிந்திக்கவும்‌ அறிவியல்‌ முறைப்படி உலகை 
ஆராயவும்‌ வேண்டிய அடிப்படை எண்ண விதை 
களை ஆங்காங்கே தூவிச்‌ சென்றுள்ளன. அவை 
பிற்காலத்தில்‌ தோன்றிய பகுத்தறிவுப்‌ போக்குக்கு 
ஓரளவு வலிமையூட்டும்‌ ஆற்றல்களாக விளங்கின. 


அக்காலத்தில்‌ நாவல்‌ என்ற பெயரையே வெறுத்‌ 
தவர்களும்‌ இருந்தனர்‌. நாவல்‌ படித்தால்‌ மக்கள்‌ 
கெட்டுப்‌ போவார்கள்‌ என்று எண்ணிய பழங்கருத்‌ 
துக்கு எதிராக நாவலைப்‌ படிக்க முயற்சி செய்வதே 
ஒரு சமூகப்‌ புரட்சியாக அமைந்தது. அந்நிலையில்‌ 
ஒரு கொள்கையை வற்புறுத்தி அதன்‌ வெற்றி தோல்‌ 
விகளை விளக்கிச்‌ செல்வது தமிழ்ச்‌ சமூக நாவல்‌ 
களின்‌ ஒரு பகுதிக்குரிய பணியாக மாறியது. அம்‌ 
மாற்றத்தை உணராமல்‌ குடும்பம்‌ என்ற வேலிக்‌ 
குள்‌ நின்று எழுதிய நாவலாசிரியர்கள்கூடச்‌ சமூ 
தாயம்‌ கைம்பெண்களுக்கு இழைக்கும்‌ அநீதியை 
வும்‌, மருத்துவர்கள்‌ ஏழை மக்களைக்‌ கொடுமைப்‌ 
படுத்தும்‌ பாதகத்தையும்‌ வெளிப்படுத்துகின்றனர்‌. 
சமூகத்தை மாற்ற. வேண்டும்‌ என்ற உணர்வின்றி 
எழுதும்‌ இவ்வகை எழுத்துகள்கூட அத்தகைய மாற்‌ 
திங்கள்‌ வெளிப்படுவதைத்‌ தடுக்க முடியவில்லை 
என்பதே இதன்‌ நிலை. 


கல்வி கற்று அதனால்‌ பெற்ற அறிவினால்‌ சமூகக்‌ 
கொடுமைகளை நீக்க வேண்டும்‌ என்ற அறிவியக்க 
வனர்ச்சிக்குத்‌ துணைபுரிந்த ௮. மாதவையாவின்‌ 
தாவல்‌ “முத்து மீனாக்ஷி” (1903). அது மனிதனை 
தல்லைன்‌ கெட்டவன்‌ எனப்‌ பார்க்க வேண்டுமே 
ஒழியச்‌ சூத்திரன்‌, பிராமணன்‌ எனப்‌ பார்ப்பதில்‌ 
பொருளில்லை எனச்‌ சாதி வேற்றுமையை அறிவடிப்‌ 
படையில்‌ ஆய்ந்து தன்‌: கருத்தை வெளியிடுகிறது. 


மேலும்‌ விதவையர்‌ மறுமணம்‌ புரிந்துகொள்ள 
வேண்டும்‌ என மறுமலர்ச்சி வாழ்வுக்கு முதற்குரல்‌ 
கொடுக்கிறது. *சாதி மதம்‌ என்பவை எல்லாம்‌ ரூபா 
யைப்‌ பொறுத்தவைகளே” எனப்‌ பொருளியல்‌ பார்‌ 
வைக்கும்‌ வழி அமைத்துக்‌ சொடுக்கிறது. இவ்‌ 
வாறு அறிவின்‌ அடிப்படையில்‌ பழமையின்‌ கொடு 
மைகள்‌ களையப்பட வேண்டும்‌ என்ற அறிவுப்‌ 
பார்வையை முழு உணர்வு நிலையில்‌ சமூக அடிப்‌ 
படையை மாற்றுவதற்காக மாதவையாவின்‌ 
படைப்புகள்‌ வெளிவந்தன. 


பாரதியாரின்‌ 'சந்திரிகையின்‌ கதை! கலப்பு 
மணம்‌, விதவை மணம்‌ போன்றவற்றை வெளிப்‌ 
படையாக ஆதரித்தது. இதன்‌ தொடர்ச்சியாக, 
மறைமலையடிகளின்‌ *கோகிலாம்பாள்‌ கடிதங்கள்‌” 
என்ற நாவல்‌ கைம்பெண்கள்‌ படும்‌ துன்பத்தை 
யும்‌ மேல்சா திக்காரர்களின்‌ சா இ வெறியையும்‌ கூறிக்‌ 
கலப்பு மணத்தை வற்புறுத்தும்‌. எனினும்‌ அது 
பகுத்தறிவுப்‌ போக்கில்‌ அறிவியல்‌ அடிப்படையில்‌ 
சமூகக்‌ குறைகளை நீக்கும்‌ முயற்சியில்‌ ஈடுபட 
வில்லை என்பதை அந்‌ நாவலில்‌ காணப்பெறும்‌ 
ஆவி உருவம்‌, ஒளிவட்டம்‌, சமயச்‌ சிறப்பு ஆகிய 
செய்திகளால்‌ அறிய இயலும்‌. 


T 


இந்நிலையில்‌ அரசியல்‌ மாற்றங்கள்‌ பல நேர்ந்‌ 
தன. அத்துடன்‌ சமூகப்‌ புரட்சியும்‌ தலை எடுத்‌ 
தது. பெரியார்‌ இராமசாமியின்‌ சீர்திருத்தக்‌ கொள்‌ 
கையால்‌ சமூகத்தில்‌ காணப்பெறும்‌ மூட நம்பிக்கை 
களையும்‌, சாதி வேறுபாடுகளையும்‌, கடவுட்‌ கொள்‌ 
கையையும்‌ மாற்றி அமைக்கும்‌ பகுத்தறிவு நெறி 
பரவியது. படித்த நடுத்தர மக்களிடையே பகுத்‌ 
தறிவுப்‌ பார்வை செல்வாக்குப்‌ பெறத்‌ தொடங்கி 
யது. பெண்‌ விடுதலை இயக்கம்‌, பொருந்தா மணத்‌ 
திற்கு எதிர்ப்பு, சாதிக்‌ கட்டுப்பாட்டைத்‌ தகர்த்‌ 
தல்‌, விதவை மணத்திற்கு ஆதரவு, பகுத்தறிவுக்‌ 
கொள்கைகளைப்‌ பரப்புதல்‌ போன்றவை அறிவியக்‌ 
கத்தால்‌, சுயமரியாதை எண்ணத்தால்‌, மேல்சாதிக்‌ 
காரரின்‌ பிடிப்பை எதிர்க்கும்‌ முயற்சியால்‌ வலிவு. 
பெறத்‌ தொடங்கின. 


அவற்றிற்கு முன்னோடியாக மாதவையாவின்‌ 
படைப்பு விளங்கியது. அதைத்‌ தொடர்ந்து பாரதி 
யாரின்‌ சீடராக விளங்கிய வ.ரா. வின்‌ படைப்புகள்‌ 
துணை புரிந்தன. வ.ரா.வின்‌ “சுந்தரி? (1917) 
வாயிலாகச்‌ சீர்திருத்தக்‌ கருத்துகள்‌ வெடித்து 
வெளிவந்து பகுத்தறிவுப்‌ பாதைக்கு மேலும்‌ உர 
மூட்டின. அவர்‌ எழுதிய "சுந்தரி புதிய நெறி 
யைப்‌ புலப்படுத்தியது. 


“குருசாமி சர்மா, *பிரேமகலாவத்யம்‌", பக்‌. 79-80, பி. ட. 
பாணி கம்பெனி, சென்னை, 1940 

“தா. வே. வீராசாமி, *தமிழில்‌ சமூக நாவல்கள்‌", பக்‌. 29, 
தமிழ்ப்‌ புத்தகாலயம்‌, சென்னை, 1978. 


Digitized by Noddfam Foundation. 
noolaham.org | aavanaham.org 


கோதைத்‌ தீவு', பாரதியாரின்‌ “ஞான தக்‌ 
கற்பனையைத்‌ தழுவியது. எனினும்‌ பகுத்தறிவுப்‌ 
பார்வை வாயிலாகக்‌ கட்டாயத்‌ திருமணம்‌, சீதனம்‌ 
போன்ற பழக்க வழக்கங்களுக்கும்‌ கற்பைப்பற்றிய 
பழங்கால நம்பிக்கைகளுக்கும்‌ புதிய உருமாற்றம்‌ 
தந்தது. பட்டினத்தார்‌ பாடல்‌, அகலிகை வாழ்வு, 
சாவித்திரி நிலை பற்றிய பழைய மதிப்பீடுகளைப்‌ 
புதுக்கிப்‌ புதிய மதிப்பீட்டிற்கு வழிசெய்தது. 


இத்தகைய எண்ணங்கள்‌ சீர்திருத்த. இயக்கப்‌ 
படையினர்க்குப்‌ புதிய வலிவும்‌ பொலிவும்‌ ஊட்‌ 
பூன. இவ்‌ வளர்ச்சிநிலையைப்‌ பகுத்தறிவு இயக்க 
இலக்கியப்‌ படைப்புகளில்‌ நன்கு காண முடிகிறது. 


இத்‌ நிலையில்‌ பொழுதுபோக்கற்கெனத்‌ துப்பறி 
யும்‌ நாவல்கள்‌ எழுதிய பல நாவல்‌ ஆசிரியர்களும்‌ 
சமூகக்‌ குறைபாடுகளையும்‌ சமயத்தால்‌ ஏற்படும்‌ 
தீங்குகளையும்‌ ஆங்காங்குக்‌ குறித்துச்‌ சென்றனர்‌. 
துப்பறியும்‌ கலையைக்‌ காட்டும்‌ போக்கிலே சர்‌ 
இருத்தக்‌ கருத்துகளையும்‌ ஒளிவு மறைவின்றி எடுத்‌ 
துக்காட்டினார்‌ ஜே. ஆர்‌. ரங்கராஜு. பணத்திற்‌ 
காகச்‌ சோதிடர்கள்‌ எத்தகைய கேடுகள்‌ புரிந்தனர்‌ 
என்பதைக்‌ காட்டியதுடன்‌, காவல்‌ துறையிலும்‌ 
நீதித்துறையிலும்‌ பணிபுரிவோர்‌ கையூட்டுப்‌ பெற்ற 
தையும்‌ அஞ்சாமல்‌ வெளிப்படுத்தினார்‌. மதத்‌ 
தலைவர்களாக விளங்கிய மடாதிபதிகள்‌ செய்யும்‌ 
கொடுமைகளைச்‌: “சந்திரகாந்தா” போன்ற நாவல்‌ 
களில்‌ நாடறியச்‌ செய்தார்‌, வடுவூரார்‌ எழுதிய 
பல நாவல்களால்‌ சமுதாயத்தில்‌ காணும்‌ குறைகள்‌ 
வெளிப்படுகின்றன. அவர்‌, எழுதிய 'மேனகா”வில்‌ 
சமய வேறுபாட்டை நீக்கி இந்து-முஸ்லிம்‌ உறவு 
வற்புறுத்தப்பெறும்‌. . வை. மு. கோதைநாயகி 
போன்றோர்‌ பெண்கள்‌. மறுமணம்‌ புரிதல்‌, வர 
தட்சிணைக்‌ கொடுமையைப்‌ போக்க முயலுதல்‌ 
ஆகிய சமூகச்‌ சீர்திருத்த நெறிகளுக்குத்‌ தம்‌ நாவல்‌ 
கள்‌ வாயிலாக ஓரளவு வழிகாட்டினர்‌. 


புகழ்பெற்ற நாடக நடிகையாக விளங்கிய டி. பி. 
ராஜலக்ஷ்மி போன்றவர்கள்‌ ஆண்களிடம்‌ பெண்கள்‌ 
படும்‌ கொடுமையை விளக்கும்‌ நாவல்கள்‌ எழுதிப்‌ 
பெண்‌ விடுதலைக்குரிய வழிகளை நாடுமாறு செய்‌ 
தனர்‌, 


சூனியம்‌, மாந்திரீகம்‌ போன்ற மூட நம்பிக்கை 
களைக்‌ களையும்‌ உணர்வு, மோட்சம்‌ நரகம்‌ என்று 
ஏமாற்றும்‌ மதச்‌ சூழ்ச்சிகள்‌ ஆகியவற்றைத்‌ தம்‌ 
சொந்த வாழ்வடிப்படையில்‌ உணர்ந்து எழுதினார்‌ 
இரிஜாதேவி. என்பவர்‌. அவருடைய “மோகன 
ரஞ்சனி” என்ற நாவல்‌ இவ்வழியில்‌ சிறந்து நிற்‌ 
கிறது. 


பிற்காலத்தில்‌ பகுத்தறிவு இயக்கத்தில்‌ முன்‌ 
னணியில்‌ பங்கு பெற்ற இராமா மிர்த அம்மையார்‌ 
*தாசிகளின்‌ மோச வலை அல்லது மதி பெற்ற 


மைனர்‌' என்ற நாவல்‌ (1936) வாயிலாகத்‌ தேவ 
தாசி முறையை ஒழிப்பதற்கு முன்‌: வந்தார்‌. 
பொட்டுக்கட்டும்‌ முறையை ஒழிக்கும்‌ மாநாடு முத்து 
லட்சுமி ரெட்டி அவர்களின்‌ தலைமையில்‌ — நடை 
பெற்றுத்‌ தேவதாசிகளுக்கும்‌ முறையான நல்வாழ்வு 
இல்லறத்தில்‌ இடைக்கவேண்டி முயற்சி செய்தது. 
அதன்‌ அடிப்படையில்‌ அம்மையார்‌ நாவல்‌ வெளி 
வந்து சமுதாயத்தில்‌ ஒரு குறிப்பிட்ட பெண்கள்‌ 
பகுதிக்கு விடுதலை தரப்‌ பேரளவில்‌ உதவி செய்‌ 
தது. பெரியார்‌ பெண்‌ விடுதலை இயக்கத்திற்குப்‌ 
பாடுபட்ட நிலையும்‌ அம்மையார்‌ அதற்கு இடை 
விடாமல்‌ துணை புரிந்தமையும்‌ இதற்கு அடிப்படை 
யாகும்‌. 


*தேவதாசி முறைக்கு அடிப்படையாக இருக்கும்‌ 
கடவுள்‌, மதம்‌, ஸ்மிருதி, ஆசுமம்‌, புராணம்‌ ஆதிய 
வற்றை முதலில்‌ ஒழிக்க வேண்டும்‌. . இவற்றை 
ஒழித்துவிட்டால்‌ தேவதாசிக்கூட்டம்‌ இருப்பதற்கே 
நியாயமிருக்காது' என்று சமூகக்‌ குறையைப்‌ 
போக்குவதற்குரிய பகுத்தறிவுப்‌ போக்கு நன்கு 
வெளிப்படுகிறது. 


இத்தகைய போக்கிற்கு நல்லுரம்‌ ஊட்டியது சுய 
மரியாதை இயக்கம்‌. அத்துடன்‌ பெர்ட்ரண்ட்‌ ரஸ்‌ 
ஸல்‌, இங்கர்சால்‌, டார்வின்‌, ஸ்பென்சர்‌, ஹக்ஸ்லி, 
மார்க்ஸ்‌ போன்றவர்களின்‌ கருத்துகள்‌ தமிழகத்தில்‌ 
பரவியதன்‌ விளைவு எனலாம்‌. இத்‌ தகையவர்களில்‌ 
லெக்கி, ஸ்டீபன்‌, பெயின்‌, காலின்ஸ்‌, டின்டால்‌, 
வால்டேர்‌ முதலான வேத விரோ திகளைப்‌ படித்துப்‌ 
பாவ புண்ணியங்கள்‌ இல்லை; நரகம்‌, மோட்சம்‌ 
இல்லை; உலக சுகமே சுகம்‌ என்ற வாழ்வு நடத்‌ 
திய அனந்தையன்‌ கதையைப்‌ 'பிரதாப முதலியார்‌ 
சரித்திர” த்தில்‌ கண்டாலும்‌ அவை எல்லாம்‌ பகுத்‌ 
தறிவுக்‌ கொள்கை தமிழ்‌ மக்களிடம்‌ பரவுதற்குரிய 
சூழல்‌ சென்ற நூற்றாண்டின்‌ இறுதியில்‌ தோன்றி 
யதைச்‌ சுட்டும்‌. எனினும்‌ பெரியாரின்‌ இயக்கமே 
தமிழ்‌ நாவல்‌ உலகில்‌ - பகுத்தறிவுப்‌ மித்‌ 

வடிவமும்‌ வளர்ச்சியும்‌ தந்தது எனலாம்‌. 


m 


காந்தியப்‌ பற்றுக்கொண்ட கல்கி போன்றவர்கள்‌ 
தீண்டாமை விலக்கு, வரதட்சணைக்‌ கொடுமை 
போன்றவற்றைத்‌ ‘Sure yf? போன்ற நாவல்‌ 
களில்‌ பரப்பினா லும்‌, பெண்ணுக்கு மறுமணம்‌, கற்பு 
நெறியில்‌ புதுமை போன்றவற்றை நாரண துரைக்‌ 
கண்ணனின்‌ “உயிரோவியம்‌”, அகிலனின்‌ 'சிநேடுதி* 
போன்ற நாவல்கள்‌ வெளியிட்டாலும்‌, பெரியாரின்‌ 
பின்‌ வந்த இளைஞர்களைப்‌ போன்று சமூதாய 
மறுமலர்ச்சியும்‌ மாற்றமும்‌ பகுத்தறிவு அடிப்படை 
யில்‌ எழவேண்டும்‌ என்று அவர்கள்‌ வற்புறுத்த 


வேதநாயகம்‌ பிள்ளை, *பிரதாப 


,தலியார்‌ சரித்திரம்‌?” 
பக்‌. 189-190, தமிழ்‌ இலக்கியக்‌ கழகம்‌, ad 


ருசி, IITE 


Digitized by Noland Foundation. 
noolaham.org | aavanaham.org 


வில்லை; மறைமலையடிகள்போல்‌ பாதுகாக்கவே 
நினைத்தனர்‌. எனவே, நாவலில்‌ பகுத்தறிவுப்‌ 
போக்கிற்கு முழுப்‌ பொறுப்பாளிகள்‌ பெரியாரின்‌ 
வழிவந்த இளைஞர்களே ஆவர்‌. 


Iv 


பெரியாரின்‌ பகுத்தறிவு மணம்‌ கமழ அறிஞர்‌ 
அண்ணா எழுத்தோவியங்களைத்‌ தீட்டினார்‌. 
பெண்ணுக்குச்‌ சமுதாயத்தில்‌ இழைக்கப்பெறும்‌ 
கொடுமையைத்தான்‌ தம்முடைய பல நாவல்களில்‌ 
சுட்டிக்‌ காட்டியுள்ளார்‌. 


பெற்றோரின்‌ வறுமையால்‌ இளம்‌ பெண்கள்‌ 
கிழவர்கட்கு மனைவியா தித்‌ துன்பப்படும்‌ கொடுமை 
அண்ணாவின்‌ பல நாவல்களில்‌ வெளிப்படுகிறது. 
டி. கே. எஸ்‌. சகோதரர்கள்‌ நடித்த “குமாஸ்தாவின்‌ 
பெண்‌” எனும்‌ நாடகத்தைப்‌ பார்த்து அதன்‌ 
போக்குப்‌ பழம்போக்காக இருப்பதை உணர்ந்த 
அண்ணா குமாஸ்தாவின்‌ பெண்ணுக்குப்பகுத்தறிவுப்‌ 
பாதையைக்‌ காட்டினார்‌. சமுதாயத்தை எதிர்க்கும்‌ 
திறன்‌ படைத்த பெண்ணாகத்‌ தாம்‌ படைத்த 
காந்தாவை மாற்றுகிறார்‌. சமூகக்‌ கொடுமைகளைக்‌ 
களைந்தெறிய முற்பட்டுத்‌ தூக்குமேடை ஏறவும்‌ 
அவள்‌ அஞ்சவில்லை. 


ஆனால்‌ உண்மைக்‌ காதலுக்கு உதவ முடியா தவை 
யாக மதம்‌, சாதி, பூர்வகர்ம பலன்‌ ஆகியவை விளங்‌ 
குவதையும்‌ இவற்றையெல்லாம்‌ எதிர்த்துப்‌ பேசு 
யவனை நாத்திகன்‌ என்று பழிப்பதையும்‌ அண்ணா 
வெளிப்படுத்துநறொர்‌.£ இளம்‌ உள்ளங்கள்‌ ஒன்றை 
ஒன்று அடைய முயன்றாலும்‌ வறுமை அவர்களைப்‌ 
பிரித்துப்‌ பெண்ணைக்‌ கிழவனுக்கு மனைவியாக்கி 
அலைக்கழிப்பதையும்‌, கா தலில்‌ தோல்வியுற்ற இளை 
ஞன்‌ அமைதியை நாடித்‌ துறவியொருவனை 
அடைந்தபோது அங்கு மதவேடத்தில்‌ தீமை நெளி 
வதையும்‌ காட்டி, இறுதியில்‌ இளம்‌ உள்ளங்களை 
ஒன்று சேர்த்து வைக்கிறார்‌ அண்ணா தம்‌ ‘கபோதி 
புரக்‌ காத'லில்‌. மதத்‌ தலைவர்கள்‌ கபட வேடதாரி 
களாக விளங்கும்‌ நிலையைச்‌ சுவையாகக்‌ காட்டு 
கிறது: இந்‌ நாவல்‌. 


மனித வாழ்வைச்‌ சாதி எப்படிச்‌ சாய்க்கிறது என்‌ 
பதைக்‌ “குமரிக்‌ கோட்டத்தில்‌ காட்டுகிறார்‌ 
அண்ணா. கலப்பு மணம்‌ புரிவதைப்‌ பகுத்தறிவு 
ஏற்பதையும்‌, வைதிகம்‌ பதைபதைப்பதையும்‌ தெளி 
வாகக்‌ காட்டுகிறார்‌. கோயிலாகக்‌ கட்டியதை 
மாற்றிவிடுகிறார்‌. கோயிலின்‌ ஆயிரக்கால்‌ மண்ட 
யம்‌ சிறுவர்க்குப்‌ பள்ளிக்கூடமாகிறது; கோயில்‌ 
பிரகாரம்‌ பாட்டாளி மக்களின்‌ வீடுகளாகின்றன; 
திருக்குளம்‌ மக்கள்‌ குளிக்குமிடமாகிறது; குமரக்‌ 
கோட்டம்‌ குமரிக்கோட்டமாகி அன்பும்‌ அறிவும்‌ 
பரப்பும்‌ அறிவு நிலையம்‌ ஆகறது. மாவட்டச்‌ 
சுயமரியாதைச்‌ சங்கக்‌ கட்டடமாகச்‌ சாதிபேகம்‌ 
ஒழிந்த இடமாக மாறுகிறது” எனக்‌ குமரிக்கோட்டம்‌ 


வாயிலாகப்‌ பகுத்தறிவுப்‌ போக்கின்‌ நயம்புரி கொள்‌ 
கையைப்‌ புலப்படுத்துகிறார்‌ அண்ணா. 


பணத்தாசையால்‌ பெண்கள்‌ படாதபாடு பட்டு 
அழும்‌ கதையை “ரங்கோன்‌ ராதா'வால்‌ அறிய 
முடிகிறது. சோதிடப்பித்து, பூசை போடுதல்‌, பெண்‌ 
களைப்‌ பேய்‌ பிடிக்கும்‌ என்ற நம்பிக்கை, ரட்சை, 
தாயத்து, மந்திரித்த கயிறு, குளிகை, மக்களை 
ஆட்டிப்‌ படைப்பதைப்‌ போலவே பித்தளையைப்‌ 
பொன்னாக்கும்‌ இரசவாதம்‌ மக்களை மயக்கி வாழ்‌ 
வைக்‌ குலைப்பதையும்‌, நரபலி இடுவதையும்‌ காட்டு 
கிறார்‌ அண்ணா. இதனால்‌, சமூகம்‌ வெறும்‌ சாக்‌ 
கடைச்‌ சேறு நிரம்பிய இடம்‌ எனக்‌ காட்டி அத 
னைத்‌ தூய்மைப்படுத்தப்‌ பகுத்தறிவே 'தக்க வழி 
யாகக்‌ காட்டுகிறார்‌ அண்ணா. 


“பார்வதி, பி.ஏ."* பல்வேறுபட்ட . மக்களைக்‌ 
காட்டி, படித்த பெண்‌ எப்படி உலகில்‌ தன்னைக்‌ 
காத்துக்‌ கொள்வாள்‌ என்பதை வெளிப்படுத்தும்‌. 
சீர்திருத்த இயக்கத்தைப்‌ பரப்பும்‌ பாவையாகப்‌ 
பணிபுரிந்து நாட்டுத்‌ துரோகிகளை வெளிப்படுத்‌ 
DS தான்‌ விரும்பியவனையே பதிவுத்‌ திருமணம்‌ 
செய்யும்‌ நன்மையில்‌ நாவல்‌ முடிகிறது. 


இத்‌ நாவல்களில்‌ சீர்திருத்தப்‌ போக்கு வெளிப்படு 
வதால்‌ அதன்‌ ஒளியிலே கதையின்‌ போக்கு, மாந்தர்‌ 
நிலை ஆகியவற்றைக்‌ காணவேண்டியுள்ளது. 


பொருந்தா மணம்‌ கூடாது; முதியவர்க்கு இளம்‌ 
பெண்ணை மணம்‌ முடிப்பது ௮ப்‌ பெண்ணின்‌ அழி 
வுக்கு வழி செய்கிறது. வெளிப்‌ பகட்டில்‌.மயங்கா து, 
மூட நம்பிக்கையில்‌ மூழ்காது, பகுத்தறிவு ஒளியில்‌ 
வாழ வேண்டும்‌ என்ற கருத்தோட்டமே மிக்கிருப்‌ 
பதால்‌ நாவலுக்குரிய மற்றப்‌ பகுதிகள்‌ பின்புலத்‌ 
இற்குச்‌ சென்றுவிடுகின்றன. 


அண்ணாவின்‌ பாதையில்‌ ஏராளமான இளைஞர்‌ 
கள்‌ எழுதத்‌ தொடங்கினர்‌. பகுத்தறிவைப்‌ பரப்பு 
வதை முன்வைத்துப்‌ பற்பல நாவல்களை எழுதத்‌ 
தொடங்கினர்‌. உணர்ச்சி, எழுச்சி, புதிய கருத்தை 
நாடெங்கும்‌ பரப்ப வேண்டும்‌ என்ற தங்கு தடை 
யற்ற ஆர்வம்‌, சமூகக்‌ குறைகளைப்‌ பகுத்தறிவால்‌ 
தீர்க்கமுடியும்‌ என்ற நம்பிக்கை ஆகியவை இந்த 
இளைஞர்களின்‌ படைப்பில்‌ ஒளிவிட்டன. 


அண்ணாவின்‌ வார ஏடாகிய “திராவிட pro’ 
யல இளைஞர்களின்‌ புதிய படைப்பிற்கு நாற்றங்கா 
லாக அமைந்தது. கலைஞர்‌ மு, கருணாநிதி போன்ற 


* அறிஞர்‌ அண்ணா, “குமாஸ்தாவின்‌ பெண்‌”, பக்‌. 25, 
அன்பு நிலையம்‌, சென்னை, 1970. 

* அறிஞர்‌ அண்ணா, “குமரிக்கோட்டம்‌”, பக்‌. 63, திராவிடப்‌ 
பண்ணை, திருச்சி, 1975. 

8 அறிஞர்‌ அண்ணா, ரங்கோன்‌ ராதா”, பக்‌. 882, 
பாரி நிலையம்‌, சென்னை, 1955. 

* அறிஞர்‌ அண்ணா, பார்வதி, பி.ஏ." ராணி முத்து, 
சென்னை, 1969. பம்‌ 


Digitized by Noolakith Foundation. 
noolaham.org | aavanaham.org 


பல இளம்‌ எழுத்தாளர்கள்‌ தங்கள்‌ துடிப்புள்ள 
எழுத்துகளை எழுதத்‌ தொடங்கனர்‌. கலைஞர்‌ 
எழுதிய “சுருளிமலை” என்ற நாவல்‌ ஒரு சிறு பைய 
னையும்‌ அவன்‌ வாழ்ந்த சிற்றூரையும்‌ பற்றியது. 
எனினும்‌, அவ்வூர்‌ போன்ற பல சிற்றூர்களில்‌ தேங்‌ 
கிக்‌ கிடக்கும்‌ மூடநம்பிக்கைகளைச்‌ சாடும்‌ வகை 
யில்‌ அந்‌ நாவல்‌ விளங்குகிறது. குடித்துவிட்டு ஆடு 
பவனையும்‌ தெய்வமென மக்கள்‌ போற்றியதை 
எள்ளி நசையாடிப்‌ பகுத்தறிவூட்டி மூடநம்பிக்‌ 
கையிலிருந்து மீட்சி பெறத்‌ துணை செய்றெது. 
இதுபோன்றே நாள்‌, கிழமை போன்ற மூடநம்பிக்‌ 
கையில்‌ மக்கள்‌ அலைமோதும்‌ அவலத்தை அவ 
ருடைய “வெள்ளிக்கிழமை” வெளிப்படுத்தும்‌. 
“புதையல்‌” மூடநம்பிக்கையைக்‌ களைய முற்படு 
கிறது. 


ஆடும்‌ மாடும்‌ போல ஆணும்‌ பெண்ணும்‌ வாழ்‌ 
கின்றனர்‌. ஆடு புல்லைத்தான்‌ இன்னும்‌. மாடு 
புல்லையும்‌ தின்னும்‌ வைக்கோலையும்‌ தின்னும்‌. 
சமுதாயம்‌ அனுமதிக்கும்‌ ஆணோடுதான்‌ வாழமுடி 
யும்‌ பெண்ணால்‌. ஆனால்‌... அது அனுமதிப்பவ 
ளோடும்‌, அனுமதிக்காதவளோடும்‌ வாழ முடியும்‌. 
ஆனால்‌?... என்ற அடிப்படையில்‌ டி. கே. சீனிவாச 
னின்‌ “ஆடும்‌ மாடும்‌' என்ற நாவல்‌ உருவா 
யுள்ளது: 


காதல்‌ மணம்‌, சீர்திருத்தம்‌ என்று பேசுகிறவர்‌ 
ஒழுக்கம்பற்றிக்‌ கவலைப்படவேண்டும்‌. பேசும்‌ 
கொள்கையும்‌ செய்யும்‌ செயலும்‌ ஒன்றாக இருக்க 
வேண்டும்‌ என்ற எண்ணத்தின்‌ வெளிப்பாடாக இந்‌ 
நாவல்‌ செல்கிறது. மூடநம்பிக்கையால்‌ விலங்கு 
களாக மாறியவர்களை மனிதர்களாக மாற்றும்‌ 
பகுத்தறிவுப்‌ பாதையில்‌ சீனிவாசனின்‌ தனிமுயற்சி 
நன்கு வெளிப்படுகிறது. 


பெரியார்‌ தொடங்கிய இயக்கத்தில்‌ அண்ணா 
காட்டிய பாதையில்‌ ஏ.வி.பி. ஆசைத்தம்பி கலப்பு 
மணம்‌, விதவை மணம்‌ குறித்துப்‌ பற்பல சிறுசிறு 
நாவல்களை எழுதினார்‌. மனிதவாழ்வைச்‌ சாதி 
மதக்‌ கூண்டு, சிறையாக மாற்றியுள்ளதைத்‌ 
தில்லை வில்லாளன்‌ காட்டினார்‌. முகவை மாவட்டப்‌ 


பின்னணியில்‌ பற்பல நம்பிக்கைகளை எடுத்துக்‌ 
காட்டிய தென்னரசின்‌ நாவல்கள்‌, : பொருந்தா 
மணம்பற்றிய கொடுமையை இராதாமணாளன்‌, 
பி. சி. கணேசன்‌ முதலானவரின்‌ நாவல்கள்‌' விளக்‌ 
கிப்‌ பகுத்தறிவைப்‌ பரப்ப முற்பட்டன. கடல்‌ 
கடந்த நாடுகளில்‌ வெளிவரும்‌ “தமிழ்‌ நேசன்‌* இத 
மில்‌ பேராசிரியர்‌ பாண்டுரங்கனின்‌ “கடல்‌. மழை” 
என்ற நாவல்‌ வெளிவந்து சமூகத்தின்‌ வளர்ச்சிக்குப்‌ 
பகுத்தறிவும்‌, பொருளாதார மாற்றமும்‌ தேவை 
என்பதை வற்புறுத்தியது. இந்நிலையில்‌ தமிழ்‌ 
தாவல்‌ பகுத்தறிவுப்‌ போக்கில்‌ தனி இடம்‌ பெற்‌, 
றுள்ளது. 


பகுத்தறிவுப்‌ போக்கு என்பது தமிழ்‌ நாவல்களின்‌ 
வாயிலாக எண்ணற்ற இளைஞர்களை ஈர்த்தது. 
பெண்களின்‌ அவலநிலை மக்களிடையே பரவிக்கிடக்‌ 
கும்‌ மூடநம்பிக்கை ஆகியவற்றைக்‌ களைய இப்‌ 
போக்குப்‌ பெரிதும்‌ தலையாய துணை செய்தது. 
அறிவியக்கக்‌ கருத்தைப்‌ பரப்பும்‌ நோக்கு, தலையாய 
நோக்காக இருந்ததால்‌ நாவல்‌ இலக்கிய உருவத்தில்‌ 
இவர்கள்‌ பேரார்வம்‌ காட்டவில்லை. 


நாட்குறிப்பு, தன்‌ வரலாறு கூறும்‌ போக்கு எனும்‌ 
வழிகளை அண்ணா கையாண்டார்‌. அவர்‌ காட்டிய 
தெறியையே பல கலைஞர்களும்‌ பின்பற்றினர்‌. 
அழகு தமிழைப்‌ பல்வேறு புதுக்‌ கோலம்‌ பூணச்‌ 
செய்து, ஆங்காங்கே புராணச்‌ செய்திகளைக்‌ கூறி, 
அவற்றைப்‌ பகுத்தறிவுக்‌ கண்கொண்டு பார்க்கு 
மாறு தூண்டும்‌ போக்கும்‌ இந்நாவல்களில்‌ வெளிப்‌ 
படும்‌. நாவலினிடையே “தாரா போன்ற நாடகக்‌ 
கூறுகள்‌) கலந்து புதுவேகம்‌ ஊட்டும்‌ முயற்சி 
களும்‌ தென்படும்‌. புதுப்புது உவமை, உருவகங்‌ 
களை மின்வெட்டுப்போல்‌ அள்ளித்‌ தெளித்த சினி 
வாசனின்‌ பங்கும்‌ இதில்‌ உண்டு. பகுத்தறிவைப்‌ 
பரப்பும்‌ தலைமை நோக்கமே இத்தகைய நாவல்‌ 
கலின்‌ போக்காக விளங்கியது. இன்றைய நிலையில்‌ 
இத்தகைய நாவலின்‌ வளர்ச்சி குன்றியே காணப்‌ 
பெறுகிறது. 


10 அறிஞர்‌ அண்ணா, “ரங்கோன்‌ ராதா”, 
பாரி நிலையம்‌, சென்னை, 1955, 


பக்‌, 330-246, 


Digitized by NoolahAfZFoundation. $ 
noolaham.org | aavanaham.org 


குடில்‌ வாழும்‌ மிருகங்களும்‌ பறவைகளும்‌ 

உண்பதற்கேற்ற உணவு இவையென்பதையும்‌ 
உண்ணத்‌ தகாதன இவையென்பதையும்‌ அறியும்‌ 
ஓர்‌ இயற்கை உணர்ச்சியைப்‌ பெற்றிருக்கின்‌ 
றன. அவற்றிற்கு நோய்‌ வந்தால்‌ அதனை நீக்கிக்‌ 
கொள்ளும்‌ திறன்‌ அவைகளிடம்‌ உண்டென்பது 
யாவரும்‌ அறிந்ததே. 


அவ்வாறே மனிதரிடமும்‌ தம்‌ நோய்களைத்‌ தீர்த்‌ 
துக்கொள்வதற்கு வேண்டிய அறிவு இயற்கையாக 
உண்டு, மக்களின்‌ கல்வி, நாகரிக அறிவு பெருகப்‌ 
பெருக மருத்துவ அறிவும்‌ பெருகிற்றென்றே கொள்‌ 
எல்‌. வேண்டும்‌. தமிழ்நாட்டு மக்களது கலைப்‌ 
பெருக்கத்தில்‌ சிறப்பாக மருத்துவக்கலை மிகவும்‌ 
சிறப்பெய்தியிருக்கிறது. 


நோய்‌ வாராமல்‌ தடுத்துக்கொள்ளும்‌ இயற்கை 
முறை, நோய்‌ வந்தபின்‌ தீர்க்கும்‌ ஆற்றல்‌, உடலை 
நெடுநாள்‌ அழியாமல்‌ காப்பாற்றும்‌ திறன்‌ இவை 
அனைத்தும்‌ தமிழ்‌ மருத்துவத்தில்‌ சிறப்பிடம்‌ பெற்‌ 
றுள்ளன. 


இப்போது விந்திய மலைக்குத்‌ தெற்கே கன்னியா 
குமரி வரையில்‌ உள்ள நாட்டு மக்களின்‌ மருத்துவத்‌ 
தைத்‌ தமிழ்‌ மருத்துவம்‌ எனவும்‌, ASS மருத்துவ 
மெனவும்‌ கூறுவர்‌. தமிழ்‌ மக்களது மருத்துவ 
மாதலால்‌ இதைத்‌ தமிழ்‌ மருத்துவ மெனவும்‌, பல்‌ 
வேறு சித்திகளில்‌ வல்ல அறிஞர்களான சத்தர்கள்‌ 
தம்‌ உள்ளொளியினால்‌ வரையறுக்கப்பட்டு ஏற்ற 
முறையில்‌ அமைக்கப்யபெற்றதும்‌, பதினெண்‌ 


டாக்டர்‌ சிற்சபை 


சித்தர்கள்‌ கொண்ட மருத்துவ அவையினரால்‌ 
அவ்வப்போது ஏற்கப்பெற்றதுமான மருத்துவ 
மானதால்‌ ஏத்த மருத்துவ மெனவும்‌ கூறப்படுகிறது. 


தமிழ்‌ மருத்துவமெனும்‌ சத்த மருத்துவத்தைப்‌ 
பயில்பவர்கள்‌ சர.நூல்‌ பயிற்சி பெற்றவர்களாகவும்‌ 
இருந்திருக்கன்றனர்‌. அதனால்தான்‌ அவர்கட்குத்‌ 
தசநாடிகளின்‌ பண்பு அறிவது சுலபமாக இருந்‌ 
இருக்கறது. மனித உடம்பின்‌ அமைப்பைச்‌ சித்த 
மருத்துவர்‌ நுண்ணிய முறையில்‌ அறிந்திருந்தனர்‌. 
ஐம்புலன்கட்கு எட்டிய இவ்வுடலைக்‌ கூறிட்டு, 
ஒவ்வொரு பாகத்தையும்‌ கருவிகளையும்‌ விவரித்து, 
அவ்வவற்றின்‌ எடைகளையும்‌ தந்திருக்கின்றனர்‌. 
வேண்டியபோதெல்லாம்‌ உடலை அறுத்துச்‌ சந்தேக 
மின்றி நேரே கண்ணாரக்‌ கண்டும்‌ வந்தனர்‌. 


அந்தக்காலத்தில்‌ மேல்‌ நாட்டினர்‌ பன்றி, குரங்கு, 
நாய்‌, மாடு இவற்றின்‌ உறுப்புகளைப்பற்றியே 
அறிந்திருந்தனர்‌. 1543ஆம்‌ ஆண்டுதான்‌ வெச 
லிஸ்‌ (Vesalius) என்னும்‌ பெல்சிய மகனார்‌ முதன்‌ 
முதலில்‌ மனித உடலை அறுத்து, அதன்‌ உள்ளுறுப்‌ 
புகளைச்‌ செவ்வனே பார்த்து, மனிதனின்‌ அமைப்பு, 
மிருகத்தின்‌ அமைப்பைப்‌ போன்றது அன்று 
என்பதை எடுத்துக்‌ காட்டினர்‌. 


தமிழ்‌ மருத்துவர்கள்‌ உடலுறுப்புகளின்‌ அமைப்‌ 
யினை அறிந்ததுமன்‌ றி, அவ்வுடலில்‌ அடர்ந்து இடக்‌ 
கும்‌ எழுபத்தீராயிரம்‌ நரம்புகளின்‌ தன்மைகளை 
யும்‌, அந்த நரம்புகள்‌ முடிச்சுறும்‌ இடங்களையும்‌ 
தெரிந்திருந்தனர்‌. அவ்விடங்களில்‌ காயங்கள்‌ 


Digitized by Noolal8# Foundation. 
noolaham.org | aavanaham.org 


ஏற்படின்‌ உயிருக்கு ஏற்படக்கூடிய தீமைகளையும்‌ 
அறிந்து, அவற்றை நீக்கும்‌ வகைகளையும்‌ சித்தர்‌ 
கள்‌ தமது வர்ம நூலில்‌ கூறியுள்ளனர்‌. 


மனித உடலில்‌ அமிர்தம்‌ உண்டென்றும்‌, தலை 
முதல்‌ பாதம்‌ வரையில்‌ சுழன்று வருகிறதென்றும்‌ 
அறிவித்தனர்‌. சூரிய வெப்பத்தினால்‌ கொதிப்‌ 
பெய்திய மத்திய ரேகையை அடுத்த கடல்நீர்‌ 
தீரோட்டமாக வடதுருவம்‌ நோக்கி அமிர்தம்‌ 
போன்ற கொதிப்பைக்‌ கொண்டுபோய்ச்‌ சேர்ப்பது 
போலவும்‌ சந்திரனது கவர்ச்சியினால்‌ கடலில்‌ 
அலைப்பெருக்கு நிகழ்வது போன்றும்‌ உடலில்‌ 
அமிர்தப்‌ பெருக்கு நிகழ்கின்றது என்பதையும்‌ கண்‌ 
டறிந்திருக்கின்றனர்‌.. 


மாலுமிகள்‌ நீரோட்டங்களையும்‌ அலைப்பெருக்‌ 
கையும்‌ படகோட்டும்போது கவனிப்பதுபோல்‌ அறு 
வைச்‌ சிகிச்சை, அட்டை விடல்‌, கோடாரி இடல்‌, 
சுட்டிகை முதலிய சிகிச்சைகளைச்‌ செய்கையில்‌ 
மருத்துவர்‌ அமிர்தநிலையைக்‌ கவனிக்க வேண்டுவது 
சித்த மருத்துவத்தில்‌ உண்டு. 


அண்டத்தை ஒரு சக்தி இருந்து இயங்க வைப்பது 
போல்‌ மனித உடலையும்‌ ஓர்‌ சக்தி இருந்து அதனை 
இயங்க வைக்கின்றது. அண்டத்தில்‌ உள்ள அமைப்‌ 
பும்‌. இடையறா: இயக்கமும்‌ பிண்டத்திலும்‌ உண்டு. 
அண்டத்தில்‌, மண்‌, நீர்‌, நெருப்பு, காற்று, வான்‌ 
ஆகியவையும்‌, நவக்கிரகங்களும்‌, நட்சத்திரங்களும்‌ 
இருப்பனபோல்‌ பிண்டத்திலும்‌ அவை போன்றவை 
உள்ளன. அண்டத்தில்‌ உண்டாகும்‌ தட்ப 
வெப்ப மாறுபாட்டாலும்‌ நவக்கிரகங்கள்‌ இடம்‌ 
விட்டு இடம்‌ மாறுகையில்‌. ஏற்படும்‌ மாற்றங்களா 
அம்‌ பூமி நடுக்கம்‌ (மண்‌), வெள்ளப்‌ பெருக்கு (நீர்‌), 
எரிமலைக்‌ குழப்பங்கள்‌ (நெருப்பு), புயல்‌ அடித்தல்‌ 
(காற்று), இடி முழக்கங்கள்‌ (வான்‌) உண்டாகும்‌. 


அதுபோல்‌ பிண்டத்திலும்‌ ஐம்பூதங்களால்‌ மாறு 
பாடுகள்‌ ஏற்படுகின்றன. அப்போது வாத பித்த 
சுபங்கள்‌ தம்‌ நிலையில்‌ புரண்டு கோளாறுகளை 
உண்டாக்குகின்றன என்பதை அறிந்த இத்தர்‌ 
சட்டமுனி என்பவர்‌, 


“அண்டத்தில்‌ உள்ளதே பிண்டம்‌- பிண்டத்தி 
லுள்ளதே 
அண்டம்‌ - அண்டமும்‌ பிண்டமும்‌ ஒன்றே - 
ர அறிந்துதான்‌ பார்க்கும்‌ போதே,” 
wey 


என்று தன்‌ ஞானத்தில்‌ கண்டனர்‌. இவ்வாறு 
சித்தர்கள்‌ கண்ட உண்மையை உபயோகப்படுத்திய 
மருத்துவ ' ஆய்வாளர்‌,: மேஜர்‌- ஜெனரல்‌ சர்‌ 
லியனாட்‌. ரோஜர்ஸ்‌: (Major-General Sir Leonard 
Rojers) என்பவர்‌ வெப்பநிலை, மழை, ஊதைக்‌ 
காற்று இவற்றிற்கும்‌ நோய்கள்‌ ண்டாவதற்கும்‌ 
தொடர்பு இருத்தலை யறிந்தனர்‌.. 


இதன்வழி இந்திய நாட்டில்‌ தோன்றும்‌ 
கொள்ளை நோய்களாகிய வாந்திபேதி, அம்மை 
ஆகியவை எப்பருவத்தே, எவ்விடத்தே உண்டாகும்‌ 
என்பதை முன்னரே கூறும்‌ பெருமை தமிழ்‌ மருத்‌ 
துவர்‌ பெற்றனர்‌. 


புலனுக்கு எட்டிய உடலின்‌ அமைப்பையும்‌ 
அதன்‌ இயற்கைத்‌ தொழில்களையும்‌ அறிவதுடன்‌ 
நின்றுவிடாது, தமிழர்‌ புலனுக்கு எட்டாத சூக்கும 
சரீரத்தின்‌ அமைப்பையும்‌ அதன்‌ தொழில்களையும்‌ 
AF சடலத்தே குடிகொண்டு உலாவும்‌ உயிரின்‌ பண்‌ 
பையும்‌ அறிந்து, உடலுக்கும்‌ உயிருக்கும்‌ உள்ள 
ஒற்றுமையைக்‌ கண்டனர்‌. இவ்வாறு கண்ட சித்த 
மருத்துவப்‌ பெரியோர்‌ மனித அமைப்பு, தொண்‌ 
ணூற்றாறு தத்துவங்களுடன்கூடியது எனத்‌ Sit 
மானித்தனர்‌. 


“முப்பதும்‌ முப்பதும்‌ முப்பத்‌ தறுவருஞ்‌ 
செப்ப மதிளுடைக்‌ கோயிலுள்‌ வாழ்பவர்‌ 
செப்ப மதிளுடைக்‌ கோயில்‌ சிதைந்தபின்‌ 
ஒப்ப அனைவரும்‌ ஓட்டெடுத்‌ தார்களே.” 
(இருமத்திரம்‌, 154) 


கரு உற்பத்தி, கரு வளரும்‌ முறை, ஆண்‌ பெண்‌ 
அலியாக அமையும்‌ வரலாறு, கருப்பையில்‌ கருத்‌ 
தங்கக்கூடிய நாள்கள்‌, ஆண்‌ பெண்‌ எந்தெந்த நாள்‌ 
களில்‌ கூடினால்‌ கருத்தரிக்கும்‌, எந்தெந்த நாள்களில்‌ 
கூடினால்‌ கருத்தரியாது, ஆண்‌ பிள்ளையையோ, 
பெண்‌ பிள்ளையையோ விரும்பியவாறு பெறுவதற்கு 
ஏற்ற வழிகள்‌ இவை யாவும்‌ சித்த மருத்துவத்தில்‌ 
கூறப்பட்டுள்ளன. 5G நன்கு வளர்வதற்கு ஏற்ற 
மருத்துவங்களையும்‌ கூறியுள்ளனர்‌. 


ஆறாதாரத்தின்‌ இயல்பையறிந்து, அதன்‌ வழி 
வாசியை எழுப்பி, உடலில்‌ இயற்கையாக நிகழும்‌ 
நிகழ்ச்சகளை மாற்றியமைக்குந்‌ திறனும்‌ பெற்றி 
ருந்தனர்‌. = 


“போவதா மெய்யின்‌ மூலச்‌ 

சுழியினிற்‌ பொலிபி ராணன்‌ 

ஆவதாம்‌ வாயுவைக்‌ கும்பித்‌ 
தரியநேத்‌ திரமை யத்தில்‌ 

தூவிரு நாசி பாயுஞ்‌ 
சுவாசமூன்‌ றொன்றைக்‌ கட்டின்‌ 

சாவதில்‌ லாம லொன்றுந்‌ 
சகத்திற்சஞ்‌ சரிக்க லாமே.” 

(பரராச சேகரம்‌) 


நிமிடத்திற்கு எழுபத்திரண்டு தரம்‌ குவிந்து 
விரியும்‌ இரத்தாசயத்தைச்‌ செயலற்று நிற்கச்‌ 
செய்யவும்‌, நாளொன்றுக்கு இருபத்தோராயிரத்து 
அறுநூறுதரம்‌ இடைகலை பின்கலையாகப்‌ பாயுஞ்‌ 
சுவாசத்தைச்‌ சுழிமுனையில்‌ நிறுத்தி, ஆயுளைப்‌ 
பெருக்கும்‌ திறமையையும்‌, பூமியில்‌ புதைக்கப்‌ 


Digitized by Noolak8#h Foundation. 
noolaham.org | aavanaham.org 


பட்டால்‌ உயிர்துறவாது இருக்கும்‌ வல்லமையையும்‌, 
இவை போன்ற ஏனைய பிற செயற்கரிய இத்தி 
களையும்‌ பெற்றனர்‌ தமிழ்நா டுச்‌ சத்தர்கள்‌. 
இவையன்றி, சதாவதானம்‌ செய்யும்‌ திறனும்‌ 
பெற்றிருந்தனர்‌. 


மனிதற்கு உண்டாகும்‌ நோய்கள்‌ நாலாயிரத்து 
தானூற்று நாற்பத்தெட்டென அறிந்து, அவற்றை 
யுண்டாக்கும்‌ காரணங்களையும்‌, அக்‌ காரணங்கள்‌ 
எவ்வாறு உடலில்‌ அக்கினி, வாயு, கபம்‌ இவற்றின்‌ 
ஏற்றத்‌ தாழ்வை யுண்டாக்குகின்றன என்பனவற்‌ 
றையும்‌, அவ்வப்போது அவற்றின்‌ குறி குணங்களை 
யும்‌ விரிவாகக்‌ கூறியிருக்கின்றனர்‌. நோய்‌ 
ஏற்பட்டபின்‌ அதை அறிதற்கு ஏற்ற வழிகளையும்‌ 
கூறியிருக்கன்றனர்‌. கை நாடி பார்த்து நோயைக்‌ 
கண்டறியும்‌ நாடிநூல்‌ சித்த மருத்துவத்தில்‌ 
சிறப்புப்‌ பெற்றுள்ளது. - 


நோய்க்கூறுகளின்‌ வன்மைக்குத்‌ தக்கவாறு 
மூலிகைகள்‌, இரச, உபரச, உப்பு, பாடாணங்கள்‌, 
உலோகங்களைக்‌ கொண்டு மருந்துகள்‌ தயாரித்து 
வியாதிகட்குக்‌ கொடுத்து அவற்றைப்‌. பற்றறப்‌ 
போக்கும்‌ ஆற்றல்‌ சித்த மருந்துகளுக்கே சிறப்பாக 
அமைந்துள்ளது. இரச, உபரச, பாடாணங்களைச்‌ 
சேர்த்துச்‌ செய்யும்‌ மருந்துகள்‌ தயாரிப்பின்போது 
அப்பொருள்களின்‌ பஞ்சபூத வகைப்படி முறையாகச்‌ 
சேர்த்துச்‌ செய்யப்படும்‌ மருந்துகளே சிறந்த ASS 
0G hg Kerr Gb. 


இதுவன்றி, இம்‌ மருந்துகளைச்‌ சேர்த்து அரைப்‌ 
பதற்கு வேண்டிய செயநீர்‌, திராவகம்‌, உருக்கம்‌ 
என்பவற்றைச்‌ செய்யப்‌ புகும்போது மருந்துப்‌ 
பொருள்களின்‌ சத்துரு மித்துரு அறிந்து, உப்புப்‌ 
புளி, நாத விந்து தெரிந்து கைபாகம்‌ செய்பாகம்‌ 
தவறாமல்‌ உபயோகப்படுத்தப்பட்டு வருகின்றன. 
சித்தமருந்து செய்கையில்‌ கையாளும்‌ முறைகள்‌ 
தசுக்கல்‌, கசக்கல்‌, பிழிதல்‌ முதலாக முப்பத்தெட்டு 
வகைப்படும்‌. 


ஓர்‌ மருந்தையே பல்வேறு நோய்கட்கும்‌ அனு 
பானங்களை மாற்றிக்‌ கொடுக்கும்‌ முறை தமிழ்‌ 


மருந்தெனும்‌ சித்த மருந்துகட்கே சிறப்பான 
தாகும்‌. 
மருந்துகளிற்‌ சிலவற்றை உண்ணுங்காலத்தில்‌ 


உண்டி, உடை, குளிப்பு, முழுக்கு முதலியவற்றை 
ஏற்ற வகையில்‌ அமைத்துப்‌ பத்தியங்‌ கொள்ளும்‌ 
வழக்கம்‌ சித்த மருத்துவத்தில்தான்‌ அதிகமாகக்‌ 
கையாளப்படுகிறது. இரச பாடாணங்களாலாகிய 
மருந்துகளை உபயோகிக்கும்போது கடும்‌ பத்தியம்‌ 
மேற்கொள்வர்‌. பத்திய உண்வுவகைகள்‌ விரிவாகக்‌ 
கூறப்பட்டிருப்பதைப்‌ பதார்த்தகுண இந்தாமணி 
என்னும்‌ நூலிற்‌ காணலாம்‌, 


மனநோய்க்கு மருத்துவம்‌ 

உடலில்‌ ஏற்படும்‌ நோய்களன்றி, மனத்தினை 
வாட்டும்‌ பிணிகளையும்‌ அறிந்து, அவை மனிதனைச்‌ 
சாராவண்ணம்‌ மனத்தை உறுதிப்படுத்தக்கூடிய 
ஞான நூல்களையும்‌, நீதி நெறிகளைப்‌ போதிக்கும்‌ 
நூல்களையும்‌ ஏற்படுத்தினர்‌ சத்தர்கள்‌. மனம்‌ 
நோயுற்றபோது அதனை நீக்குவதற்கு மணிமந்திர 
தந்திரங்களையும்‌ ஓளடதங்களையும்‌ உபயோகித்து 
அந்நோயைப்‌ போக்கும்‌ வகைகளை ஏற்படுத்தியிருக்‌ 
கின்றனர்‌. 


விஷ மருத்துவம்‌ 

உயிரை உடனே போக்கக்கூடிய பாம்புக்கடி 
விஷத்திற்கு மணி மந்திர தந்திரங்களை உபயோ 
கத்து உயர்‌ பிழைக்கவைக்கும்‌ சித்தர்களின்‌ ஆற்றல்‌ 
இக்காலத்திலும்‌ பல கிராமங்களில்‌: நிகழ்வதைக்‌ 
காணலாம்‌. உடலில்‌ எவ்வகை விஷக்கிருமிகள்‌ 
தீண்டினாலும்‌ விஷம்‌ உடலில்‌ தீங்கு செய்யாமல்‌, 
தீண்டிய விஷக்கிருமிகளையே. .மாளச்‌ . செய்யும்‌ 
உடற்‌ பக்குவத்தைப்‌ பெறுவதற்கு வெள்ளைப்‌ 
பாஷாணத்தைக்‌ கடுகில்‌ நான்கில்‌ ஒன்றாகிய அறு 
அளவில்‌ உட்கொண்டு பழக; ஆண்டுகள்‌ செல்லச்‌ 
செல்ல. 2 கிராம்‌ நிறையளவில்‌ பழகிக்கொண்டிருக்‌ 
கின்றனர்‌ சத்த மருத்துவத்தைப்‌ பின்பற்று 
பவர்கள்‌. 


6 


புற்றுநோய்க்கு மருத்துவம்‌ 

சில காலமாகப்‌ புற்றுநோயைப்பற்றிய ஆய்வு 
அனைத்து நாடுகளிலும்‌ தீவிரமாக நடைபெற்று 
வருகிறது. இன்னமும்‌ முடிவான மருந்து வெளிவர 
வில்லை. சமீபகாலமாகச்‌ சேராங்கொட்டையினால்‌ 
தயாரிக்கப்பட்ட மருந்துகளினால்‌ புற்று நோய்‌ 
குணமடைகின்றன என்ற உண்மையை வடநாட்டில்‌ 
ஆயுர்வேதம்‌ பயின்ற நவீன மருத்துவர்கள்‌ கண்‌ 
டறிந்திருக்கன்றனர்‌. அவர்கள்‌ ‘Semicarpus Anacar- 
dium Fort’ என்ற பெயரில்‌ ஓர்‌ சிறந்த மருந்தைச்‌ 
சேராங்கொட்டையைக்‌ கொண்டு தயாரிக்‌ 
கின்றனர்‌. 


புற்றுநோய்க்குத்‌ தனிப்பட்ட முறையில்‌ சிகிச்சை 
யளிக்கும்‌ நவீன மருத்துவர்களில்‌ சிலர்‌ இதைப்‌ 
பெருஞ்‌ சஞ்சீவியாகக்‌ கருதி நோயாளர்களுக்குப்‌ 
பயன்படுத்தி வருகின்றனர்‌. இம்‌ மருந்து எளிதில்‌ 
கிடைக்காத அளவில்‌ விற்பனையாகின்றது.. 


சேராங்கொட்டையினால்‌ தயாரிக்கப்படும்‌ சத்த 
மருந்துகளுக்கு வல்லாதி என்று பெயர்‌. மேக வல்‌ 
லாதி, இடி வல்லாதி, Ap வல்லாதி, இராமபாறை 
வல்லாதி, சித்தர்‌ வல்லாதி, கலி வல்லாதி, இலகு 
வல்லாதி, பால்‌ வல்லாஇ என்ற பல பெயர்களில்‌ 
தயாரிப்புகள்‌ உள்ளன. 


Digitized by Nolan Foundation. 
noolaham.org | aavanaham.org 


இவை அனைத்தும்‌ புற்றுநோய்களைக்‌ குணப்‌ 
படுத்தவல்லன. பல ASS மருத்துவர்கள்‌ இப்‌ 
பொழுதும்‌ இம்‌ மருந்துகளைத்‌ தயாரித்துக்‌ கொடிய 
புற்றுநோய்களைக்‌ குணப்படுத்தி வருகின்றனர்‌ 
விளம்பரமில்லாமல்‌. சித்த மருத்துவத்தில்‌ தலை 
சிறந்த நிபுணராக விளங்கிய பண்டிட்‌ எஸ்‌. எஸ்‌. 
ஆனந்தம்‌ அவர்கள்‌ சேராங்கொட்டையில்‌ தயாரித்த 
அற்புத மருந்தினைக்‌ கொண்டு பல புற்றுநோய்‌ 
களைக்‌ குணப்படுத்தியதை நான்‌ நேரில்‌ கண்டிருக்‌ 
கிறேன்‌. 


அவரைப்‌ பின்பற்றி அவரது புதல்வர்‌ டாக்டர்‌ 
ஆனந்தகுமார்‌, GCIM, அவர்கள்‌ தற்போது மத்திய 
அரசாங்கச்‌ சித்த மருத்துவ ஆய்வுக்கூடத்தில்‌ புற்று 
நோயாளர்களுக்குச்‌ சேராங்கொட்டையினால்‌ தயா 
ரிக்கப்பட்ட மருந்துகளைக்‌ கொடுத்துச்‌ சிகிச்சை 
செய்து வருவதாக அறிகின்றோம்‌. உலகிலுள்ள 
யுற்றுநோய்‌ ஆய்வாளர்கள்‌ தமிழகத்திலுள்ள தமிழ்‌ 
மருத்துவமென்னும்‌ சித்த மருத்துவத்தில்‌ சிலகாலம்‌. 
தங்கள்‌ கவனத்தைத்‌ திருப்பினால்‌ உலகிற்கே பயன்‌ 
படத்தக்க சஞ்சீவியைக்‌ காணமுடியும்‌. 


இரச, உபரச உபயோகம்‌ 


நெருப்பில்‌ புகைந்தோடும்‌ பாதரசத்தை 
நெருப்புக்கு ஓடாமல்‌ கட்டி, அதனை மணியாக்கி 
உடலில்‌ அணிந்து நோய்‌ வாராமல்‌ தடுக்கவும்‌, வீரி 
யத்தைக்‌ கூட்டவும்‌ ஆற்றல்‌ பெற்றிருக்கின்றனர்‌ 
சித்த மருத்துவர்‌. நோய்களைப்‌ போக்குவதில்‌ 
மூலிகைகளால்‌ செய்யப்பட்ட மருந்துகளைப்‌ பார்க்‌ 
கிலும்‌ இரசம்‌, கெந்தகம்‌, தாதுப்‌ பொருள்களா 
லாகிய மருந்துகளே வீரியமுடையன என்பது ASS 
மருத்துவத்தின்‌ கோட்பாடாகும்‌. இரச பாடாணக்‌ 
கட்டுகள்‌, களங்குகள்‌, குரு குளிகைகள்‌ சிறந்த 
மருந்துகள்‌. 


கற்ப உபயோகம்‌ 


மனிதருக்கு ஏற்படும்‌ நோய்களை வாராது தடுப்‌ 
பதும்‌, நோய்‌ ஏற்பட்டபோது நீக்குவதும்‌, உடல்‌ 
நலிவுற்றபோது அதை நீக்கி உடலைப்‌ பொலிவுற 
அமைப்பதும்‌ போன்றவற்றுடன்‌ சித்தர்கள்‌ திருப்தி 
யடைந்தார்களில்லை. இயற்கையாக ஏற்படும்‌ நரை, 
திரை, மூப்பை நீக்கும்‌ வழிகளையும்‌ அமைத்தனர்‌. 
அதற்காகக்‌ கற்பங்களை உபயோகித்தனர்‌. 


“அஞ்சி YA யழியாமல்‌ காயந்தான்‌. 
மஞ்சிய கற்பம்‌ வழங்கினோம்‌ நூற்றெட்டு 
தஞ்ச முறவே தான்‌ தின்ன வல்லார்க்கு. 
பஞ்ச நரைபோய்‌ பதின்கோ டி வாழ்வரே.** 
(திருமூலர்‌ ஞானம்‌, 500) 


வகார வித்தை š 

வகார வித்தை யென்பது வேதை யென்றும்‌ 
வாதம்‌ என்றும்‌ கூறப்படும்‌. உலகில்‌ உள்ள 
பொருள்கள்‌ யாவும்‌ தம்‌ உருவில்‌ நின்றும்‌ மாறு 
வதற்கு இயற்கையால்‌ தரப்பட்ட கருவிகள்‌ வெடித்‌ 
தல்‌ (வான்‌), உராய்தல்‌ (அனிலம்‌), உருக்கல்‌ - 
யுகைதல்‌ (அனலம்‌), கசிதல்‌-கரைதல்‌ (நீர்‌), துருப்‌ 
பிடித்‌ தல்‌-உளுத்தல்‌ (மண்‌) என்பன்‌. 


இவற்றால்‌ தம்‌ உருவில்‌ சதைவுறா வகையில்‌ 
பொருள்களை மாற்றியமைப்பதே வேதை. 
அதாவது உளுத்துப்‌ போகும்‌ பொருள்களை உளுச்‌ 
காமலும்‌, துருப்‌ பிடிக்கும்‌ பொருள்களைத்‌ துருப்‌ 
பிடிக்காமலும்‌, கரையும்‌ பொருள்களைக்‌ சுரையா 
மலும்‌, கசிவுள்ள பொருள்களைக்‌ கசியாமலும்‌, 
உருகிப்புகையும்‌ பொருள்களை உருகிப்‌ புகை 
யாமலும்‌, உராயும்‌ பொருள்களை உரைபடாமலும்‌, 
வெடிக்கும்‌ பொருள்களை வெடிக்காமலும்‌ கட்டு 
வதே மாற்றியமைத்தல்‌, வேதை எனப்படுவதாகும்‌. 


தாம்பரத்தின்‌ களிம்பை நீக்க அதற்குத்‌ தகுந்த 
முறையில்‌ இரசத்தைத்‌ தாம்பரத்திற்கு ஊட்ட, 
அஃது ஊட்டம்‌ பெற்றுப்‌ பத்தரை மாற்றுத்‌ தங்க 
மாகுமென்று சித்த நூல்கள்‌ கூறுகின்றன. அமெரிக்க 
நாட்டு விஞ்ஞானி ஒருவர்‌ பத்தரை மாற்றுத்‌ 
தங்கத்திலிருந்து எடுத்த சுத்தமான பாதரசத்தை 
நமது பாரதநாட்டு விஞ்ஞானி சர்‌ A. வி. இராமன்‌ 
அவர்கட்குக்‌ கொடுத்ததாகச்‌ செய்தி ல ஆண்டு 
கட்குமுன்‌ வந்தது. 


**வேதையா லுலகமெலாம்‌ வேதிக்க பரிசவேதி 
ஓதைநீ ருலகுவப்ப உண்ணின்மா மேருவென்ன 
பூதலத்த வர்க்குப்பஞ்ச பூததேகம்‌ பொன்னாகும்‌ 
காதைய தல்லகற்பங்‌ காயசித்‌ திக்குமாமே”* 

(திருமூலர்‌) 
என்றபடி வேதையென்னும்‌ வகார வித்தையால்‌ 
உடல்‌ அழியாது பொன்போல்‌ காயகற்பம்‌ பெறு 
மென்பதனால்‌ மருத்துவர்‌ வேதையை அறிய 
வேண்டுமென ஏற்படுத்தியுள்ளது சித்த மருத்துவம்‌. 
இரசவாதம்‌ என்பது பாதரசம்‌ என்னும்‌ பொருளின்‌ 
மூலமாய்ச்‌ செய்யப்படும்‌ வித்தை, வேடிக்கை, 
வினோதம்‌, மாரணம்‌ முதலியவைகளுக்குப்‌ பெய 
ராகும்‌. 


விஞ்ஞான வளர்ச்சி மிகவும்‌ வளர்ந்துவரும்‌ இக்‌ 
காலத்திலும்‌ கர்ணவியலாத பல அற்புதச்‌ சாதனை 
களைப்‌ பல நூற்றாண்டுகட்கு முன்னர்‌ ஞான 
முதிர்ச்சியில்‌ கண்டறிந்து மக்களுக்கு எக்காலத்தும்‌ 
பயன்படச்‌ செய்திருப்பது தமிழ்‌ மருத்துவத்துக்கே 
உரிய மாண்பாகும்‌. இதனை ஆய்வாளர்கள்‌ 
போற்றி மேலும்‌ ஆய்வு செய்தால்‌ உலக மக்களுக்கு 
மிகப்பெரிய நன்மை ஏற்படும்‌. 


Digitized by Nolae Foundation. 
noolaham.org | aavanaham.org 


1. குறிஞ்சி 
**கருங்கோற்‌ குறிஞ்சிப்‌ பூக்கொண்டு 
பெருந்தே னிழைக்கும்‌ நாடனொடு நட்பே.” 
— குறுந்தொகை, 3 


**கருங்காற்‌ குறிஞ்சி மதனில வான்பூ 
ஓவுக்கண்‌ டன்ன இல்வரை இழைத்த 
நாறுகொள்‌ பிரசம்‌ ஊறுநா டற்கு.'” 
— நற்றிணை, 268 


**இலங்குவெள்‌ ளருவியொடு சிலம்பகத்‌ திரட்டக்‌ 
கருங்காற்‌ குறிஞ்சி சான்ற வெற்பணிந்து. ** 
மதுரைக்காஞ்சி, 299-300 


**கார்மலர்க்‌ குறிஞ்சி சூடிக்‌ கடம்பின்‌ 
சீர்மிகு நெடுவேட்‌ பேணித்‌ தழூஉப்பிணையூ௨.”* 
_— மதுரைக்காஞ்சி, 613-614 


**கருங்கோற்‌ குறிஞ்சி யடுக்கம்‌ பாட'* 
புறம்‌. 374 


குறிஞ்சி ஒரு மலைச்‌ செடியாகும்‌. மலையில்‌ 
1,850 மீட்டருக்கு மேல்‌ இயற்கையில்‌ காணப்படுவ 
தாகும்‌; மலைச்சாரலில்‌ வளர்வதாகும்‌. குறிஞ்சி 
மலரையும்‌, குறிஞ்சி பூக்கும்‌ மலை அடுக்கத்தையும்‌ 
புறநானூறு கூறியுள்ளது. குறிஞ்சிச்‌ செடியின்‌ 
மூ வெளிர்‌ நீலமாக இருக்கும்‌. அரும்பாக உள்ள 
போது சிறிது வெண்மையாக இருக்கும்‌. குறிஞ்சச்‌ 
செடியின்‌ காம்புகளின்‌ கணுக்கள்‌ கருமையாக இருக்‌ 
கும்‌. ஆதலின்‌ 'கருங்கால்‌' என்று சங்க நூல்கள்‌ 


பி. எல்‌. சாமி, இ.நி.ப. 


கூறுகின்றன. குறிஞ்சிச்‌ செடியினங்கள்‌ ஒன்பது 
ஆண்டுகளிலிருந்து பன்னிரண்டு ஆண்டுக்கு ஒரு 
தடவை மலைச்சாரலில்‌ கூட்டம்‌ கூட்டமாகப்‌ பூக்‌ 
இன்றன. குறிஞ்சிப்‌ பூவில்‌ இயற்கையாகத்‌ தேன்‌ 
கூடுதலாக உள்ளது என்று செடி நூலார்‌ கூறுவர்‌. 
குறிஞ்சிச்‌ செடிகள்‌ ஒரே பருவத்தில்‌ கூட்டம்‌ கூட்ட 
மாகப்‌ பூக்கும்போது மலைத்‌ தேனிக்கள்‌ குறிஞ்சித்‌ 
தேனை உறிஞ்சி, பெரிய தேன்‌ கூடுகளைக்‌ கட்டு 
கின்றன. குறிஞ்சி பூக்கும்‌ காலத்தில்‌ தேன்‌ கூடு 
களில்‌ குறிஞ்சி மலரின்‌ நறுமணத்தோடு கூடிய 
தேனே கலப்பில்லாமல்‌ காணப்படும்‌. அதனால்‌ 
இந்தத்‌ தனிப்‌ பூத்தேனை (Unifloral honey) குறிஞ்சி 
நாடனுடைய உயர்ந்த நட்பிற்கு ஒப்புமையாகக்‌ 
கூறியுள்ளனர்‌. குறிஞ்சிச்‌ செடி பூக்குங்‌ காலத்தில்‌ 
நடு இந்தியாவிலும்‌, அந்தமானிலும்‌ உள்ள பழங்‌ 
குடிகள்‌ தேன்‌ விழாவே (Honey festival) கொண்டாடு 
கின்றனர்‌. பைகர்கள்‌ என்போர்‌ குறிஞ்சிச்‌ செடி 
களை இடையில்‌ அணிந்து ஆடுகின்றனர்‌. குறிஞ்‌ 
சச்‌ செடியை ‘Strobilanther Kunthianus’ என்று 
அறிவியலில்‌ அழைப்பர்‌. 


2. மருதம்‌ 
**முடக்காஞ்சிச்‌ செம்மருதின்‌ 
மடக்கண்ண மயிலால. ”* 
பொருநராற்றுப்படை, 189-190 


“gu யன்ன சிறுவீ ஞாழல்‌ 
செவ்வி மருதின்‌ செம்மலொடு தாஅய்‌. ** 
குறுந்தொகை, 50 


Digitized by Noolahaf® Foundation. 
noolaham.org | aavanaham.org 


''பெருந்தண்‌ சண்பகஞ்‌ செரீஇக்‌ கருந்தகட்டு 
உளைப்பூ மருதி னொள்ளிண ரட்டி.”* 
-திருமுருகாற்றுப்படை, 27-28 


“'உளைப்பூ மருதத்துக்‌ இளைக்குரு இருக்கும்‌.” 
— தங்குறுதூது, 7 


"*வாங்குசனை மருதத்‌ தூங்குதுணர்‌ உதிரும்‌.” 
5 — நற்றிணை, 350 


மருத மரத்தின்‌ பூ சிவப்பாக இருக்கும்‌ என்று 
கூறப்பட்டுள்ளது. மருதத்தின்‌ பூவை; ' உளைப்பூ' 
என்றழைத்தனர்‌. இதன்‌ பூவிதழ்‌ ஓரத்தில்‌ நெளிந்து 
காணப்படுவதால்‌ *உளைப்பூ' என்றனர்‌. பூவிதழ்‌ 
உதிர்ந்து தரையடியில்‌ அழகாக இருக்கும்‌ என்று 
கூறப்பட்டுள்ள-தும்‌ உண்மைதான்‌. - மருதப்‌ 
பூவின்‌ புல்லிதழ்‌. கருந்தகடு போலக்‌ காணப்படும்‌. 
என்று கூறுவதும்‌ பொருத்தமான செய்தியாகும்‌. 
புல்லிதழ்‌ கரும்பச்சையாக இருக்கும்‌. சங்க காலத்‌ 
தில்‌ மருதமரம்‌ காவிரிக்‌ கரையிலும்‌ வைகைக்‌ கரை 
யிலும்‌ நிறைய இருந்து துறைகளை அணி செய்த 
தாகக்‌ கூறப்பட்டுள்ளது. சங்க காலத்து மருத 
மரத்தை இக்காலத்தில்‌ காண்பது அரிதாக உள்ளது. 
இப்போது கூறப்படும்‌ பிள்ளை மருது, 6G மருது 
ஆகியவை சங்க கால மருதன்று. சங்க கால மருத 
மரத்தை மணி மருது, பூ மருது என்று இக்காலத்தில்‌ 
அரிதாக அழைக்கின்றனர்‌. மருத மரத்தின்‌ பூ மிக 
அழகாக இருப்பதால்‌ நாகரிகத்‌ திணைக்கு மருதம்‌ 
என்று பெயரிட்டனர்‌. . மருத மரத்தின்‌ அறிவியல்‌ 
பெயரில்‌ “அரசிக்குரிய பூ' என்று கூறப்பட்டுள்ளதைக்‌ 
கவனிக்க வேண்டும்‌. அறிவியலில்‌ “Lagerstroemia 
Flos—Regina’ என்றழைப்பர்‌. ஆங்கிலத்தில்‌ ‘Queen’s 
Flower’ என்றழைப்பர்‌. 


3. காந்தள்‌ 


காந்தள்‌ ஒரு கொடியாகும்‌. கார்‌ காலத்தில்‌ திடீ 
ரென்று பூக்கும்‌. பெரும்பாலும்‌ வேலிகளில்‌ தவழும்‌ 
கொடியாகும்‌. இதைக்‌ கார்த்திகைப்‌ பூ, கலப்பைக்‌ 
கிழங்கு என்றும்‌ அழைப்பர்‌. கார்த்திகைத்‌ இங்க 
ளில்‌ இதன்‌ பூ அகல்‌ விளக்குப்‌ போலப்‌ பூப்பதால்‌ 
கார்த்திகை விளக்கிற்கு ஒப்பிட்டுக்‌ கார்த்திகைப்‌ பூ 
என்றழைக்கின்றனர்‌. காந்தள்‌ பூ மிக அழகிய 
பூவாகும்‌. காந்தள்‌ பூவின்‌ மொக்கு மலரும்போது 
இதழின்‌ நுணி மட்டும்‌ சிவந்து அடிப்பகுதி 
பச்சையாகக்‌ காணப்படும்‌. நன்கு மலர்ந்தபோது 
இதழ்கள்‌ சிவந்து காணப்படும்‌: காந்தள்‌ மலர்ந்து 
இதழ்கள்‌ மேலே தூக்கியிருப்பதை . மகளிரின்‌ 
கைவிரல்களுக்கு ஒப்பிட்டுக்‌. கூறுவது சங்க கால 
வழக்காகும்‌. 


**காந்தள்‌ முகைபுரை- Are’? என்று புறநானூறு 
4144ஆம்‌ பாடல்‌). கூறியுள்ளது. 


**கொடிச்சியர்‌ கூப்பி வரைதொழு கைபோல்‌ 
எடுத்த நறவின்‌ குலையலங்‌ காந்தள்‌. ** 
— கலித்தொகை, 40 
காந்தள்‌ பூவிற்கு அகல்‌ விளக்கை ஒப்பிட்டுக்‌ கூறு 
வதைக்‌ காணலாம்‌. 


**குருதிப்‌ பூவின்‌ குலைக்காத்‌ தட்டே 
~~ குறுந்தொகை, 1, 


“Garri தோன்றி குருதி பூப்ப.” 
முல்லைப்பாட்டு, 96 


என்று சங்கப்‌ பாடல்களில்‌ காந்தள்‌ நிறத்தை இரத்‌ 
தச்சிவப்புடன்‌ ஒப்பிட்டுக்‌ கூறியுள்ளனர்‌. இந்தப்‌ பல 
ஒப்புமைகளைக்‌ கண்டுதான்‌ சீனர்களின்‌ பல நிற 
ஒளிவிளக்கு: (Chinese Lantern) என்று காந்தள்‌ பூவை 
மலேயாவில்‌ அழைக்கின்றனர்‌: 


காந்தள்‌ மலர்‌ முதிரும்போது மேல்நோக்கிய 
இகழ்‌ Sp நோக்கிச்‌ சோர்ந்துவிடும்‌. இதையும்‌ 
சங்கப்‌ புலவர்கள்‌ கூறியுள்ளனர்‌. அவ்வாறு 
சோர்ந்து கீழே செல்லும்‌ இதழ்களை மகளிர்‌ கையில்‌ 
சோர்ந்து செல்லும்‌ வளையல்களுக்கு ஒப்பிட்டுப்‌ 
பாடியுள்ளனர்‌. சங்கநூல்களில்‌ கூறப்பட்ட அழகிய 
பூக்களில்‌ காந்தளைச்‌ சிறப்பானதாகக்‌ கூறலாம்‌. 
ஆங்கிலத்தில்‌ ‘The Glory Lily’ என்றும்‌, அறிவிய 
லில்‌ * Gloriosa Superba’ என்றும்‌ அழைப்பர்‌. 


4. கொன்றை 


கொன்றைப்பூ மஞ்சள்‌ நிறமாக இருக்கும்‌, இதன்‌ 
பூக்கள்‌ மாலை போலத்‌ தொகுத்துக்‌ காணப்படும்‌. 
இதன்‌ பூக்களைச்‌ சங்க காலத்தில்‌ வழங்கிய உருண்‌ 
டையான பொற்காசுகளுக்கு ஒப்பிட்டுச்‌ சங்கப்‌ 
யாடல்‌ கூறும்‌. 


“*வண்டுபடத்‌ ததைந்த கொடியிண ரிடையிடுபு 
பொன்செய்‌ புனையிழை கட்டிய மகளிர்‌ 
கதுப்பிற்‌ றோன்றும்‌ புதுப்பூங்‌ கொன்றை.”? 

குறுந்தொகை, 21 


₹*ஆடுகளப்‌ பறையின்‌ வரிநுணல்‌ கறங்க 
ஆய்பொன்‌ அவிரிழை தூக்கி யன்ன 
நீடிணர்க்‌ கொன்றை கவின்பெற.”* 
அகம்‌, 364 
**அடர்பொன்‌ னென்னச்‌ சுடரிதழ்‌ பகரும்‌?” 
ஐங்குறுநூறு, 430 
“தவளை வாஅய பொலஞ்செய்‌ கிண்கிணிக்‌ 
காசின்‌ அன்ன போதன்‌ கொன்றை,” . 
குறுந்தொகை, 148 
பொன்னால்‌ செய்த ணெடிணி போல உருண்டையான்‌ 
தெனக்‌ கொன்றைப்‌ பூவைக்‌: கூறியதும்‌: பொருத்‌ 


Digitized by Nool Foundation. 
noolaham.org | aavanaham.org 


தமே: பொன்னிழை போன்றும்‌ பொற்காசு மாலை 
போன்றும்‌ பூத்ததாகக்‌ கூறியதும்‌ பொருத்தமே. 


கொடியிணர்‌, நீடிணர்‌ என்னும்‌ சொற்கள்‌ நீண்ட, 
கொத்தாக, தொடராகக்‌ கொன்றைப்‌ பூக்கள்‌ இருப்‌ 
பதைக்‌ கூறுகின்றன. *கொன்றைக்‌ கோதை நிலை” 
என்று ஐங்குறுநூறு (462) கூறியுள்ளது. கொன்‌ 
றையை ‘Indian Laburnam’ என்றழைப்பர்‌. அறிவிய 
லில்‌ ‘Cassia Fistula’ என்றழைப்பர்‌. ந 


5. கோங்கு 


கோங்கு: மரம்‌ பளப்பளப்பான மஞ்சள்‌ நிறப்‌ 
பூக்களை உடையது. . அதனால்பொன்‌ போன்று 
கோங்கு பூத்ததாகச்‌ சங்க நூல்கள்‌ கூறும்‌. 


**பொரியரைக்‌ கோங்கின்‌ பொன்மருள்‌ பசுவீ 
விரியிணர்‌ வேங்கையொடு வேறுபட மிலைச்சி.”? 
— ஐங்குறுநூறு, 367 


“புதுமலர்க்‌ கோங்கம்‌ பொன்னெனத்‌ Sit ST piu” 
— கலித்தொகை, 33 


நன்கு பூத்த p சுரிதகம்‌ என்றழைச்கப்படும்‌ 
அணிகலன்‌ போன்று இருந்ததாகக்‌ கூறப்பட்‌ 
டுள்ளது. 1 ` 


**கைவல்‌ வினைவன்‌ தையுபு சொரிந்த 
சுரிதக வுருவின வாகிப்‌ பெரிய 
கோங்கம்‌ குவிமுகை wyp." 
— நற்றிணை, 86 


கோங்கம்‌ பூ பொன்‌ தராசுத்‌ தட்டுபோல இருந்த 
தாகக்‌ 'கோங்கலர்‌ பொன்செய்‌ கன்னம்‌ பொலிய” 
என்று அகநானூற்றுப்‌ பாடல்‌ (317) கூறியுள்ளது. 
கோங்கு பூக்கும்‌ பருவத்தில்‌ இளைகளில்‌ இலைகளை 
உதிர்த்துவிடும்‌. 


“அறுமீன்‌ பயந்த அறஞ்செய்‌ தங்கள்‌ 
செஞ்சுடர்‌ நெடுங்கொடி போலப்‌ 
பல்பூங்‌ கோங்கம்‌ அணிந்த காடே.”" 
_— நற்றிணை, 202 


**புல்லிதழ்க்‌ கோங்கின்‌ மெல்லிதழ்க்‌ குடைப்பூ 
வைகுறு மீனின்‌ நினையத்‌ தோன்றி.” 
— நற்றிணை, 48 


கோங்கு வரிசையாகப்‌ பூப்பதைக்‌ கார்த்திகை விளக்‌ 
குப்போலப்‌ பூக்கும்‌ என்றும்‌, விடியற்காலையில்‌ 
ஒளிவீசும்‌ விண்மீனைப்போலத்‌ தோன்றும்‌ என்றும்‌ 
கூறப்பட்டுள்ளது. இதன்‌ பூவைத்‌ தலை£ழாகப்‌. 
பார்க்கும்போது கோயில்‌ குடைபோலத்‌ தெரியும்‌. 
அதனால்‌ குடைப்பூ என்று அழைத்தனர்‌. சங்க 
தூல்களில்‌ கூறப்பட்ட அழகிய பூக்களில்‌ கோங்கமும்‌ 
ஒன்றாகும்‌. ஆனால்‌, இலையுதிர்‌ காடுகளில்தாம்‌ 


கோங்கத்தைக்‌ காணமுடியும்‌. கோங்கை Yellow Silk 
Cotton tree’ என்றும்‌, அறிவியலில்‌ “Cochlospermum 
Gossypium’ என்றும்‌ அழைப்பர்‌. 


6. இலவம்‌ 
"சங்க நூல்களில்‌ கூறப்பட்டுள்ள இலவம்‌ தற்‌ 
காலத்தில்‌ பஞ்சுக்காக. வளர்க்கப்படும்‌ வெண்‌ -பூ 
வுடைய இலவம்‌ அன்று. . இலையுதிர்‌ காடுகளில்‌ 
செக்கச்‌ செவேலென்று பூக்கும்‌ மூள்ளிலவமாகும்‌. 
இதன்‌ பூவிதழ்‌ தடித்தும்‌ பூப்‌ பெரிதாகவும்‌ காணப்‌ 
படும்‌. s z 
amab ஊர்ந்த வயங்கொளி மண்டிலம்‌ ... 
நெருப்பெனச்‌ சிவந்த உருப்பவிர்‌ அங்கா ட்டு 
இலையில மலர்ந்த முகையில்‌ இலவம்‌. '” 
அகம்‌. 11 


**நிழற்படக்‌ கவின்ற நீளரை இலவத்து 
அழலகைந்‌ தன்ன அலங்குினை யொண்பூ.'* 
— அகம்‌, 245 


**இலையில மலர்ந்த வோங்குநிலை இலவம்‌ 
மலையுறு தீயிற்‌ சுரமுதற்‌ Gorr yi.” 
-- ஐங்குறுநூறு, 338 


இலையை யுதிர்த்த இலவ மரத்தில்‌ எங்கும்‌ நெருப்‌ 
புப்போன்று சிவந்த பூக்கள்காணப்படுவதைச்‌ சங்கப்‌ 
புலவர்கள்‌ நன்கு கண்டு கூறியுள்ளனர்‌. குன்றுச்‌ 
சரிவில்‌ பல இலவ மலர்கள்‌ ஒருங்கே பூத்திருந்ததை 
மலையே தீப்பற்றி எரிந்ததுபோலத்‌ தோன்றிற்று 
என்று ஐங்குறுநூறு கூறியுள்ளது. 


**பெருவிழா விளக்கம்‌ போலப்‌ பலவுடன்‌ 
இலையில மலர்ந்த இலவமொடு 
நிலையுயர்‌ பிறங்கல்‌ மலைஇறந்‌ தோரே.” 
— அகம்‌. 185 


**இலையில மலர்ந்த முகையில்‌ இலவம்‌ 
கலிகொள்‌ ஆயம்‌ மலிபுதொகு பெடுத்த 
அஞ்சுடர்‌ நெடுங்கொடி Qur bug தோன்றி”* 

— Jsb. 11 


கார்த்திகைப்‌ பெருவிழா விளக்குப்‌ போல இலவம்‌ 
மலர்ந்திருந்ததாகவும்‌ கூறியுள்ளனர்‌. இலவ மரத்‌ 
தை ‘Red Silk Cotton tree’ என்றழைப்பர்‌. அறிவிய 
லில்‌ ‘Bombase Malabaricum’ என்றழைப்பர்‌, 


7. முருக்கு 

அழகிய சிவந்த பூக்களில்‌ முருக்கும்‌ ஒன்றாகும்‌; 
இந்த மரம்‌ ஊர்களில்‌ எளிதாகக்‌ காணப்படும்‌. வீட்‌ 
டிற்கு வேலியாகவும்‌ வளர்ப்பதுண்டு. பல அழகிய 
உவமைகளால்‌ இந்தப்‌ பூவைச்‌ சங்கப்‌ புலவர்கள்‌ 
விளக்கியுள்ளனர்‌. 


189 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


“பைங்கண்‌ வல்லியங்‌ கல்லளைச்‌ செறிய 
முருக்கரும்‌ பன்ன வல்லுகர்‌ வயப்பிணவு. '* 
— அகம்‌. 382 


“erh துவரிய வேங்கை யுகிர்போல்‌ 
எதிரி முருக்கரும்ப வீர்ந்தண்கார்‌ நீங்க எதிருநர்‌” 
_— ஐந்திணையைம்பது, 31 


உதிரம்‌ தோய்ந்த புலியின்‌ வளைந்த நகத்திற்கு ஓப்‌ 
பிட்டுள்ளது அழகிய உவமையாகும்‌. 


**குவிமுகை முருக்கின்‌ கூர்‌நுனை வையெயிற்று 
நகைமுக மகளி GOAT கடுக்கும்‌.” * 
அகம்‌. 317 


"'அழலசைந்‌ தன்ன காமர்‌ துதைமயிர்‌ 
மனையுறை கோழி மறனுடைச்‌ சேவற்‌ 
போர்புரி யெருத்தம்‌ போலக்‌ கஞலிய 
பொங்கழல்‌ முருக்கி னொண்குரல்‌ மாந்தி.” 

— அகம்‌. 277 


மகளிரின்‌ சிவப்புச்‌ சாயம்‌ பூசிய நகத்‌திற்கும்‌, சேவற்‌ 
கோழியின்‌ சிவந்த கொண்டைக்கும்‌, பொங்கும்‌ 
நெருப்பிற்கும்‌ முருக்க மரத்தின்‌ மலர்‌ ஒப்பிடப்‌ 
பட்டிருக்கின்றது. முருக்க மரம்‌ காடுகளில்‌ கூட்ட 
மாகப்‌ பூக்கும்‌. பூக்கும்போது காடு எரிவதுபோன்று 


தொலைவில்‌ தெரியும்‌. அதனால்‌, ஆங்கிலத்தில்‌ 
‘Flame of the Forest’ என்று இம்‌ மரத்தை 
அழைப்பர்‌. முருக்கின்‌ பூந்தாதைக்‌ கருங்குயில்‌ 


கொழுதி அருந்தும்‌ என்று அகநானூறு (229) கூறி 


யுள்ளது. முருக்க மரத்தில்‌ மகரந்தச்‌ சேர்க்கை 
பறவைகளால்‌ ஏற்படுகிறது. என்னும்‌ அறிவியற்‌ 
செய்தியையும்‌ இயற்கைச்‌ செய்தியாக அகநானூறு 
கூறுவதைக்‌ கவனிக்க வேண்டும்‌. அறிவியலில்‌ முருக்க 
மரத்தை “Butea Frondasa’ என்றழைப்பர்‌. 


8. கவிர்‌ 


முருக்க மரத்தோடே மிகவும்‌ ஒத்துள்ள கலியாண 
முருங்கையைச்‌ சங்க நூல்கள்‌ *கவிர்‌” என்றழைக்கும்‌, 
sdi மரத்தின்‌ பூ கருஞ்சிவப்பாக இருக்கும்‌. 
''தளிர்புரை கொடிற்றிற்‌ செறிமயி லெருத்திற்‌ 
கதிர்த்த சென்னிக்‌ கவிர்ப்பூ வன்ன 
நெற்றிச்‌ சேவ லற்றம்‌ பார்க்கும்‌. 
— அகம்‌? 367 


பருத்திப்‌ பெண்டின்‌ ANE விளக்குத்துச்‌ 
கவிர்ப்பூ நெற்றிச்‌ சேவலிழ்‌ padui.” 
புறம்‌, 326 
**கவிரித மன்ன காண்பின்‌ செவ்வாய்‌ 
அந்தீங்‌ கிளவி ஆயிழை மடந்தை. ”* 
_— அகம்‌: 245 


கவிரின்‌ மலர்‌ சேவற்கோழியின்‌ சிவந்த கொண்‌ 
டைக்கும்‌ மகளிரின்‌ செவ்வாய்க்கும்‌ ஒப்பிட்டுக்‌ 
கூறப்பட்டுள்ளதைக்‌ காணலாம்‌. கவிரை ஆங்கிலத்‌ 
தில்‌ ‘Indian Coral tree’ என்று அழைப்பர்‌. அறி 
வியலில்‌ ‘Erythrihina Indica’ என்றழைப்பர்‌. 


Digitized by 14௦988 Foundation. 
noolaham.org | aavanaham.org 


அகத்துணை மருங்கின்‌ புறத்தணைத்‌ தமிழர்‌ 
வாழ்வை அகம்‌, புறம்‌ எனப்‌ பகுத்து அவற்றிற்குத்‌ தனித்‌ 
தனியே இலக்கணம்‌ கண்ட தனிச்‌ சிறப்பு, தமிழர்கட்கு மட்டுமே 
உண்டு. அதனாற்றான்‌ நாமக்கல்‌ கவிஞர்‌ பெருமிதத்துடன்‌ 
பாடுகிறார்‌: 


தமிழன்‌ என்றோர்‌ இனமுண்டு; 
தனியே அவற்கொரு குணமுண்டு; 

அமிழ்தம்‌ அவனுடை மொழியாகும்‌; 
அன்பே அவனுடை வழியாகும்‌. 


மானம்‌ பெரிதென உயிர்விடுவான்‌ ; 
மற்றவர்க்‌ காகத்‌ துயர்படுவான்‌; 

தானம்‌ வாங்கிடக்‌ கூசிடுவான்‌; 
“தருவதுமேல்‌' எனப்‌ பே௫டுவான்‌. 


நாமக்கல்‌ கவிஞர்‌ இராமலிங்கம்‌ 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


17 
f 


JT FF ட அது 
LE Ste ந 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


வே. இல்லைநாயகம்‌, எம்‌.ஏ., எம்‌.எல்‌.என்‌., பி.டி. 


1 நூல்‌ 
11 நூல்‌ என்றால்‌ என்ன? 


நுவலப்பட்டது நூல்‌ என்று பெயர்‌ பெற்றது. 
தூலக இயல்‌ கருத்துப்படி, நூல்‌ என்பது, 


1 ஒரு கருவி; ஒருவர்‌ கருத்தை அடுத்தவருக்கு 
எடுத்துரைக்க உதவும்‌; 

ஒரு குறிப்பிட்ட உருவில்‌ அடங்கி இருக்கும்‌; 

ஓரிடத்திலிருந்து மற்றோர்‌ இடத்திற்கு எளி 
தில்‌ எடுத்துச்‌ செல்ல ஏற்றதாய்‌ இருக்கும்‌; 

4 பயன்படுத்துவார்‌ கையாள வசதியாய்‌ 
இருக்கும்‌; 

(௮) கல்வி அறிவு தந்து, (ஆ) நடைமுறை நிலை 
தெரிவித்து, (Q) கடமைகளைச்‌ சுட்டிக்‌ 
காட்டி, உரிமைகளைப்‌ பாதுகாத்து, (ஈ) 
பொருளாதார வளர்ச்சிக்கு உதவி செய்து, 


[ட] 


on 


(௨) கலாசாரத்தைக்‌ காக்கும்‌ முதலிய 
ஐந்து செயல்‌ பண்பு (Functions) களைக்‌ 
கொண்டிருக்கும்‌. 


12 வேறு பெயர்கள்‌ 


ஆதி நாளில்‌ இருந்து தமிழன்‌ ஒவ்வொரு பொரு 
S464, அதன்‌ பண்பு, poss, பயன்படு விதம்‌, 
26 அமைவு, நிறச்‌ சாயல்‌ முதலியவற்றை அடிப்‌ 
படையாகக்‌ கொண்டு பெயர்‌ வைத்திருக்கிறான்‌. 
இம்மூறையில்‌ நூல்‌ ஏடு, ஓலை, சுவடி, தூக்கு, 
பனுவல்‌, புத்தகம்‌ என்று பெயர்பெற்றிருக்கிறது. 


13 எழுதப்படும்‌ பொருள்‌ 


மனிதனை ஓர்‌ உருவாக்கக்‌ காட்டுவது எலும்புக்‌ 
கூடு என்பதை ஒவ்வொருவரும்‌ அறிவோம்‌. அது 
போலவே நூலுக்கு எலும்பு போன்றது அது எழுதப்‌ 
பயன்படும்‌ பொருள்கள்‌ (Writing Materials) ஆகும்‌. 


இதற்கு இலை, பட்டை, பலகை, தோல்‌, துணி, 
உலோகங்கள்‌, கல்‌, ஆமை ஓடு, சங்கு, சிப்பி, 
பிராணிகளின்‌ எலும்பு, காகிதம்‌ முதலியன பயன்‌ 
பட்டுள்ளன. 


14 எழுதும்‌ பொருள்‌ 


இலையில்‌ தொடங்கிக்‌ காகிதம்‌ வரை எழுதப்‌ 
படும்‌ பொருள்களிலே, தன்‌ கருத்தைப்‌ பதிக்க 
எழுதும்‌ பொருள்‌ - எழுத்தாணி - பேனா - தேவை 
பட்டன. எழுத்தாணி கண்டான்‌ தமிழன்‌. 
ஊணோடு கூறை எழுத்தாணி (ஏலாதி, 63) என்ற 
வரி எழுத்தாணியின்‌ பழமை பேசுகிறது. நாணல்‌ 
தண்டு, பறவை இறகு எலும்பு முதலியன தேவைக்கு 
ஏற்பச்‌ சீவியமைக்கப்பட்டுப்‌ பயன்படுத்தப்‌ 
பட்டுள்ளன. 


15 மை 


எழுதப்படும்‌ பொருளின்மேல்‌ எழுதும்‌ பொரு 
ளால்‌ எழுத மசி என்றும்‌ மை என்றும்‌ கூறப்படும்‌ 
திரவப்‌ பொருள்‌ கறுப்பு வண்ணத்திலும்‌, பிற 
பல்வேறு வண்ணங்களிலும்‌ தயாரிக்கப்பட்டுள்ளது. 
இதை வைத்திருந்த மைக்கூடுகள்‌ மொகஞ்சதாரோ, 


191 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


நாலந்தா, தட்சசீலம்‌ முதலிய இடங்களில்‌ நடந்த 
ஆய்வுகளில்‌ இடைத்துள்ளன.. 


16 நுண்‌ உடல்‌ 

நூலின்‌ அடிப்படையான எழுதப்படும்‌ பொரு 
ளோடு, எழுது பொருளோடு நூல்‌ பெருமை நின்று 
விடுவதில்லை. 


ஒரு நூலின்‌ பெருமை, அது கொண்டுள்ள மொழி 
(Language), நடை (style). தரம்‌ (Standard), ஒவியம்‌ 
(Illustration), தேசப்படம்‌, கலைச்‌ சொல்‌ (Technical 
term), நூல்‌ தொகை (Bibliography), சொல்‌ அடைவு 
(Index) முதலியன கொண்டு நிர்ணயிக்கப்படும்‌. 


17 தரம்‌ 
நூலில்‌-பல- தரங்கள்‌ (Standards) உண்டு. “இவற்‌ 


றைப்‌ பொதுவாக ஐவகையாகக்‌ கொள்ளலாம்‌. 
அவையாவன: 


1 கருமூலம்‌.கொண்டவை (Seminal materials) 

2 ஆய்வுப்‌ பொருள்‌ கொண்டவை (Research 
materials) 

3 விளக்கம்‌ தருபவை (Expositary materials) 

4 தொடக்க நிலையின (Elementary materials) 

5 அறிக்கை நிலையின (Reporting materials) 


இப்படி வரும்‌ நூல்கள்‌ ஒவ்வொன்றையும்‌ பயன்‌ 
படுத்துவார்‌ பரிசீலிக்க வேண்டும்‌. தங்களுக்கு 
வேண்டியவற்றை வேண்டிய முறையில்‌ விவேகமாகப்‌ 
பயன்படுத்திக்கொள்ளப்‌ பழக வேண்டும்‌. 
18 உயிர்‌ > 

ஒவ்வொரு நூலும்‌ ஒன்று அல்லது பல கருத்து 
களைக்‌ கொண்டுதான்‌ உருவாக்கப்படுகிறது. இக்‌ 
கருத்துதான்‌ நூலின்‌ உயிராகும்‌. Os கருத்து 
அடிப்படையில்‌ நூல்களை மூன்று வசைகளாகப்‌ 
பிரிக்கலாம்‌. அவை. யாவன: 


1 தகவல்‌ தருபவை (Informative materials) 
2 புத்துயிர்‌ தருபவை (Recreative materials) 
3 உயிர்ப்புத்‌ தருபவை (Inspirative materials) 


ஆனால்‌, ஒவ்வொரு நூலும்‌ ஒன்றை மட்டும்‌ 
கொண்டு இருப்பது இல்லை. . ஏனெனில்‌ இவை 
ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு உள்ளவை; இணைப்வை; 
பிணைபவை. எனவே ஒவ்வொரு நூலையும்‌ 
ஆய்ந்து, உயர்ந்து நிற்கும்‌ கருத்திணைக்‌ கொண்டு, 
வகை காண வேண்டும்‌. ம்‌ 


19 வளர்ச்‌ 
இன்று ஆயிரக்கணக்கான நூல்கள்‌ உலகன்‌ பல்‌ 
வேறு, பகுதிகளில்‌. பல்வேறு மொழிகளில்‌, பல்வேறு. 


தரங்களில்‌ வெளிவந்துகொண்டிருக்கன்றன. யுனெ 
சுகோ 1977 புள்ளி விவர ஆண்டேடு தரும்‌ கணக்‌ 
குப்படி 1976-ல்‌ மட்டும்‌ உலகம்‌ முழுமையும்‌ ஐந்து 
இலட்சத்து தொண்ணூற்றோராயிரம்‌ நூல்கள்‌ 
வெளியாகியுள்ளன. அவற்றில்‌ பெரும்‌ பகுதி 
நூலகங்களுக்குச்‌ செல்கின்றன. எனவே நூலகங்‌ 
களில்‌ அவை எப்படிப்‌ பயன்படுகின்றன என அறிய 
நூலகம்‌ என்றால்‌ என்ன என்று பார்ப்போம்‌. 


2. நூலகம்‌ 
21 என்ன ? 


அகம்‌ என்பது இடம்‌ என்று பொருள்படும்‌. 
இதையே இல்லம்‌, இருப்பிடம்‌, உறையுள்‌, வீடு 
என்றும்‌ குறிப்பிடுவது உண்டு. இத்தகு இடம்‌ 
நூலைத்‌ தன்னிடத்தே கொண்டபோது நூல்‌ - 
அகம்‌- நூலகம்‌ என்று பெயர்‌ பெற்றது. இது 
ஆங்கிலத்தில்‌ ‘Library’ என்று குறிக்கப்படுகிறது. 
இதையே பண்டாரம்‌, சரசுவதி பண்டாரம்‌, புத்தக 
பண்டாரம்‌, ஏடகம்‌, சுவடிச்‌ சாலை, சுவடியகம்‌, 
புத்தகச்‌ சாலை, நூல்‌ நிலையம்‌ என்றும்‌ கூறு 
வதுண்டு. 


82 ஏன்‌? 


221 இந்திக்றோன்‌ : ஓவ்வொரு. நூலும்‌ உரு, 
வாகக்‌ காலம்‌ பிடிக்கிறது. சிந்தனையாளன்‌ Ap 
இத்துச்‌ சிந்தித்துக்‌ கருத்தை : உருவாக்குகிறான்‌. 
உருவாக்கியதை நூலாக வடிக்கத்‌ துடிக்கிறான்‌. 


222 பதிக்கறான்‌ : இதைக்‌ : காலத்திற்கேற்ப 
கிடைக்கும்‌ எழுதுபொருளில்‌ - களிமண்‌ கட்டி, செங்‌ 
கல்‌, மரப்பட்டை, பலகை, உலோகத்‌ தகடு, காகி 
தம்‌ முதலிய பொருள்களில்‌ பதித்து வைக்கிறான்‌. 


223 சேர்க்றோன்‌: இதைப்‌ பிறரும்‌ பயன்படுத்‌ 
இக்‌ கொள்ளவேண்டும்‌ என்று நினைக்கிறான்‌ மனி 
தன்‌; பாதுகாத்து வைக்கிறான்‌. இது ஒன்று, நூறு 
ஆயிரம்‌ என்றிருக்கும்போது தனி மனிதனால்‌ முடி 
கிறது. இதிலும்‌ அவனுக்குத்‌ தேவையானதை மட்‌ 
டும்‌ சேர்க்கிறான்‌. 

224 அமைக்கறான்‌ ண: இந்த நிலை மாறுநிறது. 
பலவற்றைப்‌ பலருக்கும்‌ பயன்படுமாறு பாதுகாக்க 
வேண்டும்‌ என்ற நிலை பிறக்கிறது. இதற்கு ஓர்‌ 
அமைப்புத்‌ தேவைப்படுகிறது. இந்த அமைப்பே 
நூலகம்‌ என்று பெயர்‌ பெறுகிறது. 


23 எப்படி? 
பரிணாம வளர்ச்சி- நிகழ்வாக்கம்‌ (Evolution). 
போலவே நூலகமும்‌ மெல்ல மெல்ல, காலப்‌. 


போக்கில்‌ வளர்ந்து, 
கிறது. இது எப்படி? 


முன்னேறிக்‌ கொண்டிருக்‌ 


192, 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


24 சேர்த்து வைக்குமிடம்‌ 

பாதுகாக்கப்படவேண்டிய நூல்கள்‌ பத்திரமாய்‌ 
இருக்கக்‌ கோயில்களில்‌, மடங்களில்‌, பணக்காரர்‌ 
மாளிகைகளில்‌ சேர்த்து வைக்கப்பட்டன. 


25 படி எடுக்குமிடம்‌ 


அடுத்து நூலகம்‌ ஒரு நூலைப்‌ பார்த்து, 
மற்றொரு படி எழுதுமிடமாய்‌ இருந்திருக்கிறது. 
சிதம்பரம்‌ கோயிலில்‌ இருந்த நூலகம்‌ இந்த வேலை 
யில்‌ ஈடுபட்டிருந்தது என்கிறது கல்வெட்டுக்‌ குறிப்பு 
ஒன்று. 


26 கேட்டால்‌ கொடுக்குமிடம்‌ 


காலப்‌ போக்கில்‌ அறிவு பரவியது. காகிதம்‌ 
கண்டுபிடிக்கப்பட்டது. அச்சுக்‌ கலை முன்னேறி 
யது. நூல்கள்‌ வெளியீடு பெருகியது. சேர்த்து 
வைக்குமிடம்‌ என்றிருந்த நிலைமை மாறியது. 
தூலகம்‌ கேட்டால்‌ கொடுத்து வாங்குமிடம்‌ என்ற 
திலை பிறந்தது. 


27 பணி நிலையம்‌ 


இன்றைய நூலகம்‌ காலத்திற்கு ஏற்ப மாறி 
வருகிறது. இன்று அறிவுக்‌ கூடமாய்‌, ஆய்வு நிலைய 
மாய்‌, சமுதாய. மையமாய்‌ மாறும்‌ போக்கில்‌ 
தூல்‌ உதவும்‌ பணி நிலையமாய்‌ மாறி வருகிறது. 


28 இன்றைய நோக்கம்‌ 

நூலகம்‌ என்பது கல்வி, உலக நடப்பு, 
அரசியல்‌, பொருளாதாரம்‌, கலாசாரம்‌ முதலிய 
ஐத்து துறைகளில்‌ பாடுபட்டு வருகிறது. 


29 இலக்கணம்‌ 


நூலகம்‌ உலக அறிவு முழுமையும்‌ காட்டும்‌ வகை 
வில்‌ நூல்களைச்‌ சேகரிக்கவேண்டும்‌; சேகரித்த 
வற்றைப்‌ பகுக்கவேண்டும்‌; பட்டியிடவேண்டும்‌; 
அடுக்கவேண்டும்‌; அனைவரும்‌ அறியச்‌ செய்யவேண்‌ 
டம்‌. இதற்கு வாசகரோடு தொடர்புகொண்டு 
விரையாது, வெகுளாது, விரும்பி, முகம்‌ மலர்ந்து, 
கொள்வோன்‌ கொள்வகையறிந்து, அவர்‌ உளங்‌ 
கொள, கோட்டமில்‌ மனத்தோடு நூலும்‌ - நூல்‌ 
கருத்தும்‌ - கொடுத்துதவ வேண்டும்‌. 


3. நூலக இயக்கம்‌ 


31 அறிக்கைகள்‌ 

இன்று உலக நாடுகள்‌ ஒவ்வொன்றும்‌, 
அலகப்‌ பணிக்காக- தங்கள்‌ முயற்சிகளைத்‌ 
தவிரப்படுத்தியுள்ளன. இம்‌ முயற்சியின்‌ போக்கை 


13 


ஆண்டறிக்கைகளாக வெளியிடுகின்றன. இத்தகு 
அறிக்கைகளையெல்லாம்‌ தொகுத்து, ஒரு பெரிய 
நூலாக- யுனெசுகோ புள்ளி விவர ஆண்டேடு 
(Unesco Statistical Year Book) என்ற தலைப்பில்‌ 


"ஆண்டுதோறும்‌ யுனேசுகோ அமைவனம்‌ வெளியிட்டு 


வருகிறது. 


32 புரிவது என்ன ? 

இந்தப்‌ .புள்ளிவிவரங்களைச்‌ சற்று ஊன்றிப்‌ 
பார்த்தால்‌ சில நாடுகள்‌ - ஐக்கிய அமெரிக்க நாடு 
கள்‌, உருசியா, செர்மனி, பிரிட்டன்‌, ஃபிரான்சு, 
சப்பான்‌ முதலிய நாடுகள்‌- முன்னே றியிருப்பதையும்‌ 
சில தாடுகள்‌ - ஆப்பிரிக்க நாடுகள்‌, ஆசிய நாடுகள்‌, 
தென்‌ அமெரிக்க நாடுகள்‌- பின்நிலையில்‌ இருப்பதை 
யும்‌ காணலாம்‌. இது ஏன்‌? 


93 சமூகம்‌ 


சமூகப்‌ பண்பு உடையதாக, நாகரிகம்‌ உடைய 
தாக, முன்னேறும்‌ கருத்துக்‌ கொண்டதாக, கல்வித்‌ 
தேவையை உணர்ந்ததாக, பொருளாதார முன்‌ 
னேற்றம்‌ உள்ளதாக இருக்கும்‌ நாடுகள்‌ முன்னேறி 
வருகின்றன. இந்த நிலையில்லாத நாடுகள்‌ பின்தங்கி 
நிற்கின்றன. இந்த நிலையை மாற்றுவது எப்படி? 


34 முயற்சிகள்‌ 

நூலக முயற்சி - விரைந்து செயல்பட வேண்டும்‌. 
இது தனி முயற்சியில்‌, சமூக முயற்சியில்‌, அரசு 
முயற்சியில்‌, சட்ட முயற்சியில்‌ நடக்க வேண்டும்‌; 
இதில்‌ சட்ட முயற்சிதான்‌ சிறப்பானதாகும்‌. 
அது எப்படி அமைய வேண்டும்‌? 


35 சட்ட முயற்சி 


நூலகச்‌ சட்டம்‌ பொதுவாக எளிதாக, காலத்திற்‌ 
கேற்ப முன்னேறும்‌ வகையில்‌, அரியல்‌ மாற்றத்‌ 
இற்கு ஆளாகிவிடாத நிலையில்‌ அமைய வேண்டும்‌. 
நாட்டிலுள்ள எல்லா நூலக முறைமை 
களையும்‌ ஒருங்கிணைத்துத்‌ தேசிய, மாநில, 
மாவட்ட, தல நூலகப்‌ பணி செய்முறைகளைத்‌ 
திட்டவட்டமாகச்‌ செயல்படுத்த வேண்டும்‌. 


கல்விச்‌ செலவில்‌ பத்தில்‌ ஒரு பகுதியைக்‌ 
கட்டாய நூலகப்‌ பணிக்காக ஒதுக்க வேண்டும்‌. 


36 அரசு 

அரசின்‌ கடமையானது சட்டம்‌, பணம்‌, ஒருங்‌ 
இணைப்பு என்ற மூன்று நிலையில்‌ தடந்தேற வேண்‌ 
டும்‌. இதில்‌ சட்டம்‌ பணத்தையும்‌ ஒருங்கிணைப்பை 
யும்‌ ஓர்மைப்படுத்தும்‌. பணம்‌ கொடுப்பது அரசின்‌ 
கடமையாகும்‌; ஒருங்கிணைப்பு பணச்‌ செலவைக்‌ 
குறைக்கும்‌; சட்டம்‌ சரிவர வேலைசெய்ய உதவும்‌ 
இது பிறரைச்‌ செயற்படத்‌ தூண்டும்‌. 


193 p 
Digitized by Noolaham Foundation. 


noolaham.org | aavanaham.org 


87 நூலகத்தர்‌ 

அரசே ஒவ்வொரு கடமையையும்‌ கண்காணித்துக்‌ 
கொண்டிருக்க முடியாது; கூடாது. எனவே அரசின்‌ 
சார்பில்‌ பொறுப்பேற்கும்‌ நூலகத்தர்‌ (Library 
Authorities) - நூலக நிருவாகத்‌ தொடர்பு கொண்ட 
வர்கள்‌- நூலக முன்னேற்றத்தில்‌ கருத்துக்கொண்ட 
வராய்‌, நூலகப்‌ பணியாளர்களை ஊக்குபவராய்ச்‌ 
செயற்பட வேண்டும்‌. 


88 நூலகர்‌ 

தூலகப்‌ பணியின்‌ முன்னேற்றம்‌ நூலகர்கள்‌ 
முயற்சியில்தானுள்ளது. எனவே நூலகப்‌ பணியாளர்‌ 
கள்‌ தூல்களைப்‌ படித்துணர்ந்து, நூற்றொகை 
ஆற்றல்‌ பெற்று, நூல்களைப்‌ பகுத்துப்‌ பட்டியிட்டு, 
மூல்களைக்‌ கட்டுக்‌ கட்டி, நூலடுக்கில்‌ அடுக்கி, 
வாசகர்‌ தரமுணர்ந்து தேவையுணர்ந்து விருந்து 
DAI பான்மையில்‌ பணிபுரிய வேண்டும்‌. 


39 ஐந்து காலங்கள்‌ 


இத்தகு முயற்சி நமது இந்திய நூலக இயக்க 
வரலாற்றில்‌ எப்படி நடந்துள்ளது என்பதை எளி 
தாக உணர்ந்து, முழுமையாகப்‌ புரிந்துகொள்ள 
இந்திய வரலாற்றைக்‌ காலமுறையில்‌ (1) சங்க 
காலம்‌; (2) சமய காலம்‌: (3) இசுலாமியர்‌ காலம்‌; 
(4) ஆங்கிலேயர்‌ காலம்‌; (5) சுதந்திர காலம்‌ 
என்று- ஐந்து பெரும்‌ பகுதிகளாகப்‌ பிரித்துப்‌ 
பார்க்கலாம்‌. 


4. சங்க காலம்‌ 


41 எழுதாக்ளெவி 


வாழ்வு தொடங்கியபோது, 
மொழியாகவே இருந்தன. 
எழுதாக்கிளவி என்கிறோம்‌. 


எல்லாம்‌ வாய்‌ 
இதையே தமிழில்‌ 


42 முதலாம்‌ சங்கம்‌ 


முதல்‌ சங்கம்‌ கடல்கோளுக்கு முன்‌ பரந்திருந்த 
நிலப்‌ பகுதியில்‌ குமரிக்குத்‌ தென்பால்‌ இருந்த - 
தென்மதுரையில்‌ திகழ்ந்தது. இக்காலப்‌ பரிபாடல்‌, 
முதுநாரை, முதுகுருகு, அகத்தியம்‌ முதலிய 
தூல்கள்‌ கடல்கோளால்‌ மறைந்து போயின. 


43 இரண்டாம்‌ சங்கம்‌ 


இரண்டாம்‌ சங்கம்‌ கபாடபுரத்திலிருந்து தமி 
மாய்த்தது. கலி, முருகு, வெண்டாளி, வியாழ 
மலை முதலியன இக்காலத்தவையாகும்‌.. அகத்‌ 
தியமும்‌ தொல்காப்பியமும்‌ றெப்பானவை. 


44 மூன்றாம்‌ சங்கம்‌ 

மூன்றாம்‌ சங்கம்‌ உத்தர மதுரையில்‌ 2000 
ஆண்டுகளுக்கு முன்‌ இருந்தது. தொல்காப்பியம்‌, 
எட்டுத்தொகை, பத்துப்பாட்டு, பதினெண்‌ கீழ்க்‌ 
கணக்கு முதலியன இக்காலத்தன. 


46 தொல்காப்பியம்‌ 

காலத்தால்‌ முந்திய தொல்காப்பியத்தில்‌ நூல்‌ 
பற்றிய விளக்கம்‌ (1335), நூல்வகை (1336), 
நூல்‌ அமைப்பு (1590-1610) முதலியன பற்றி 
வருவது ஆச்சரியப்படத்தக்கதாகும்‌. இவ்வள 
வெல்லாம்‌ நூல்பற்றி வரும்‌ காலத்தில்‌ மூலகம்‌ 
இல்லா மலிருந்திருக்க முடியா து. 


46 எட்டுத்தொகை 
எட்டுத்தொகையில்‌ ஏராளமான இடங்களில்‌ நூல்‌ 
பற்றிய குறிப்புகள்‌ இடைக்கின்றன. சான்றுக்குச்‌ 
சில: 
ஆறு உணர்ந்த ஒருமுது நூல்‌ 
(புறதானூறு, 166:4) 
பயன்தெரி பனுவல்‌ பைதீர்‌ பாண 
(நற்றிணை, 167:6) 
அணங்கு நுண்‌ பனுவல்‌ புலவன்‌ 
(அகநானூறு, 345:6) 


47 பத்துப்பாட்டு 
பத்துப்பாட்டில்‌ பல இடங்களில்‌ நூல்‌ பற்றிய 
குறிப்புகள்‌ காண்கிறோம்‌. சான்றுக்குச்‌ சில: 
மாலை மார்ப நூலறி புலவ (திருமுருகு. 261) 
நூலோர்‌ புகழ்ந்த மாட்சி (பெரும்பாண்‌. 487) 
நூல்நெறி மரபு (சிறுபாணாற்றுப்படை, 230) 


48 பதினெண்டூழ்க்‌ கணக்கு 
** புத்தகமே சாலத்‌ தொகுத்தும்‌ பொருள்‌ 
தெரியார்‌ 
உய்த்தகம்‌ எல்லாம்‌ நிறைப்பினும்‌- மற்ற 
வற்றைப்‌ 
போற்றும்‌ புலவரும்‌ வேறே; பொருள்‌ 
தெரிந்து தேற்றும்‌ புலவரும்‌ வேறு ** 
(நாலடியார்‌, 318) 


என்ற நாலடியார்‌ பாடல்‌, நூலகம்‌ இருந்து, வாசகர்‌ 
வேண்டிய கருத்தைக்‌ காணமுடியாது- நூலகர்‌ 
குறிப்புதவி சரியாகக்‌ கொடுக்காத காரணத்தால்‌ - 
மனம்‌ நொந்த நிலையில்‌ பாடிய செய்யுள்‌ என்றால்‌ 
உயர்வு நவிற்யொகாது. 


194. E 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


49 நூலக நிலை 


அன்றைய பகுப்பு (Classification), தொல்காப்பியர்‌ 
பகுப்பு- நூல்களைத்‌ “திணை, கருப்பொருள்‌, 
உரிப்பொருள்‌, நிலம்‌, காலம்‌” முதலிய அடிப்படை 
யில்‌ அமைந்த பகுப்பு இன்றைய டாக்டர்‌ அரங்க 
நாதன்‌ “ஆளுமை, பொருண்மை, சக்தி, நிலம்‌, 
காலம்‌' என்ற அடிப்படையில்‌ அமைத்துள்ள பகுப்‌ 
புக்கு முன்னோடியாக அமைந்துள்ளது ஆச்சரியமா 
யுள்ளது. 


5. சமய காலம்‌ 


§1 சமயத்‌ தோற்றம்‌ 


மனிதன்‌ இயற்கையின்‌ அதிசயங்கள்‌ ஏராள 
மாய்‌ தடந்துகொண்டிருப்பதைக்‌ கண்டான்‌. 
அவற்றிற்குக்‌ காரண காரியத்‌ தொடர்புகள்‌ 
புரிந்துகொள்ள முடியாதபோது தன்னிலும்‌ அதிக 
சக்தி உள்ள ஏதோ ஒன்று இயங்குவதாக 
நினைத்தான்‌. சமயம்‌ பிறந்தது. 


52 சமய வளர்ச்சி 


இம்முறையில்‌ படிப்படியாக இயற்கைப்‌ பொருள்‌, 
ஆவி, போலிப்‌ பொருள்‌, தெய்வம்‌, தனித்‌ தெய்வம்‌, 
பல தெய்வம்‌, ஒரு தெய்வம்‌, ஒரே தெய்வ வணக்‌ 
கம்‌ என்று மனிதன்‌ முன்னேறினான்‌. இம்‌ 
முயற்சிக்குத்‌ துணையாகப்‌ பல நூல்கள்‌ எழுந்தன. 
அவற்றைப்‌ பாதுகாக்க நூலகங்கள்‌ பிறந்தன. 
சான்றுக்குச்‌ Aw. 


53 இந்து சமயம்‌ 


இந்து சமயச்‌ சார்பாக எழுந்த நூல்கள்‌ 
சுருதிகள்‌, சுமிருதிகள்‌, இதிகாசங்கள்‌, புராணங்‌ 
கள்‌, ஆகமங்கள்‌, தரிசனங்கள்‌ என்று பொருள்‌ 
அடிப்படையில்‌ ஆறு பெரும்‌ பிரிவுகளாகக்‌ 
கருதப்படுகின்றன. இக்கால நூலகங்கள்‌ பற்றிய 
திட்டவட்டமான குறிப்புகள்‌ இடைக்கவில்லை. 
ஆனால்‌ திட்டமிட்டு உருவாக்கிய நூல்கள்‌ பரவ, 
திட்டமிட்ட அமைப்பு- நூலக அமைப்பு- Qos 
திருக்க வேண்டும்‌ என நம்பலாம்‌. 


54 சமண சமயம்‌ 


நூலக இயக்க வளர்ச்சியில்‌ சமணம்‌ முதலிடம்‌ 
பெறுகிறது. A. மூ. ஐந்தாம்‌ நூற்றாண்டில்‌. 
ஏற்பட்ட பஞ்சத்தால்‌ நடமாடும்‌ நூலகங்களாயி 
ருந்த துறவிகள்‌ மடிந்தனர்‌. அவர்கள்‌ வளர்த்து 
வந்த கருத்துகளும்‌ மறைந்தன. இதைப்‌ புதுப்பிக்‌ 
கும்‌ வகை புத்தக ஆரோகணம்‌ திரும்ப எழுதித்‌ 
தொகுக்கும்‌ முயற்சி -தொடங்கியது. இவற்றைப்‌ 
போற்றிப்‌ புரக்க ஞானபூசை- சரசுவதி பூசை 


நடந்தேறின. Aris தானங்கள்‌ 
சமணத்‌ துறவிகள்‌ நூலகர்களாகச்‌ 
பட்டனர்‌. 


நடந்தன. 
செயல்‌ 


இந்த நூல்களுக்கு, சமண அடிப்படைக்‌ கருத்து 
களான *உயிர்‌, பொருண்மை, இயக்க ஊடகம்‌ - 
அமைதி ஊடகம்‌, இடம்‌, காலம்‌” என்ற ஐந்து அடி 
வகைப்‌ பகுப்பு இன்றைய அரங்கநாதனின்‌ பகுப்பு 
முறைக்கு ஒத்திருப்பது வியக்கத்‌ தக்கதாகும்‌. 


55 பெளத்த சமயம்‌. 


பெளத்த சமயம்‌ நூலக இயக்கத்திற்கு நல்லா 
தரவு நல்கியுள்ளது. 


மணிமேகலையில்‌ வரும்‌ ஆபுத்திரன்‌ அடைக்கலம்‌ 
புகுந்த செழுங்கலை நியமம்‌ - மதுரையில்‌ இருந்த 
செழுங்கலை நியமம்‌ - என்ற சொல்‌ நூலகத்தைக்‌ 
குறிப்பிடுவதாகும்‌. 


ஆந்திரப்‌ பிரதேச குண்டூர்‌ மாவட்டத்தில்‌ உள்ள 
நாகார்ச்சுனம்‌ என்ற இடத்தில்‌ அமைந்திருந்த 
பருவத விகாரையின்‌ ஐந்தாவது மாடியில்‌ புறா வடி 
வத்திலமைத்திருந்த 100 அறைகளைக்‌ கொண்ட 
நூலகம்‌ இருந்தது என்கிறது பாகியான்‌ குறிப்பு. 


கனிஷ்கரின்‌ (கி.பி. 78-123) தலைநகரான புருச 
புரம்‌, முதலாம்‌ குமாரகுப்தர்‌ (இ.பி. 414-455) 
நிறுவிய நளாந்தா கல்வி. நிலையம்‌, விக்கிரம£லம்‌, 
ஓதாந்தபுரி, சோமபுரி, சகதளம்‌, கனேரி, வல்லபி, 
பாடலிபுரம்‌, தம்லக்‌, காஞ்சிபுரம்‌ முதலிய இடங்‌ 
களில்‌ பெளத்த பள்ளிகளின்‌ ஒரு பகுதியாகப்‌ பெரும்‌ 
நூலகங்கள்‌ திகழ்ந்திருந்தன எனச்‌ சன யாத்திரிகர்‌ 
கள்‌ குறிப்பிட்டிருக்கிறார்கள்‌., 


56 வைணவச்‌ சமயம்‌ 


வைணவ நூல்களில்‌ சிறப்பான ஒன்று பெளஷ்கர 
சம்ஹிதை. இது நாராயணனும்‌ பிரம்மாவும்‌ உரை 
யாடும்‌ முறையில்‌ அமைக்கப்பட்டுள்ளது. இதில்‌ 
ஞானப்‌ பிரதிட்டை- அறிவு அமைப்பு-என்ற பகுதி 
21 சூத்திரங்கள்‌ கொண்டது. 


இதில்‌ நூலக அமைப்பு, நூல்கள்‌ சேர்ப்பு, 
தூல்கள்‌ காப்பு, நூல்‌ போற்றல்‌, நூல்‌ பயன்பற்றி 
விதந்தோதப்படுகின்றன. இம்முறையில்‌ ரங்கம்‌, 
காஞ்சிபுரம்‌ முதலிய இடங்களில்‌ நரலகங்கள்‌ 
அமைந்திருந்தன என்கின்றன கல்வெட்டுக்‌ 
குறிப்புகள்‌. 


57 சைவ சமயம்‌. 


சைவ சமய ஆச்சாரியார்களிலே குறிப்பிடத்‌ 
தக்கவரான சங்கராச்சாரியார்‌ (இ.பி. 788 820) 
வாழ்ந்த மடத்தில்‌ ஒரு நூலகம்‌ இருந்திருக்கிறது. 


Digitized by Nooldffam Foundation. 
noolaham.org | aavanaham.org 


சிதம்பரம்‌ . கோயிலின்‌ பின்புறத்தில்‌ இருந்த 
தேவார ஏடுகள்‌ மீட்கப்பட்டதை மிகத்‌ தெளிவாக 
விளக்குகிறது உமாபதி சிவம்‌ (A.19. 942-1012) 
எழுதிய திருமுறை கண்ட புராணம்‌. 


கழுமலம்‌, உசாத்தானம்‌, வீழிமிழலை, காறாயில்‌, 
இடைவாய்‌, திருப்பாலைவனம்‌ முதலிய ஊர்க்‌ 
கோயில்களில்‌ படிப்பு இடங்கள்‌-திருக்கைக்கோட்டி 
மண்டபம்‌ அல்லது திருக்க மண்டபம்‌ அல்லது 
பிரசங்க மண்டபம்‌ - இருந்திருக்கின்றன. 


திருப்பூந்துருத்தி, திருநாகேசுவரம்‌, ஒற்றியூர்‌, 
வாலீசுரம்‌, செந்தலை, திருக்கோட்டியூர்‌ முதலிய 
ஊர்க்‌ கோயில்களில்‌ முறையே இராசராச விசயம்‌, 
சிவதருமம்‌,சோமசித்தாந்தம்‌, திருஞானம்‌, பாரதம்‌, 
பிரபாகரம்‌ முதலிய நூல்கள்‌ படித்துக்‌ காட்டப்‌ 
பட்டன என்கின்றன கல்வெட்டுகள்‌. 


58 கல்வெட்டில்‌ நூலகங்கள்‌ 


சேரன்மாதேவி, Soma, சிதம்பரம்‌, காஞ்சி 
புரம்‌, சிருங்கேரி, நகாய்‌ முதலிய இடங்களில்‌ 
இடைத்த கோயில்‌ கல்வெட்டுகள்‌ இவ்விடங்களிலே 
நூலகங்கள்‌ செயல்பட்ட செய்திகளைச்‌ சிறப்பாகச்‌ 
செப்புகின்றன. 


69 நூலக நிலை 


அன்பை வளர்க்கத்‌ தோன்றிய சமயங்கள்‌ ஆண 
வத்தின்‌ காரணமாக மோதத்‌ தொடங்கியபோது, 
அனல்வாதம்‌ புனல்வாதம்‌ என்ற பெயரிலே நூல்கள்‌ 
பாழாக்கப்பட்டன. 


அறியாமையின்‌ காரணமாக ஆடிப்பெருக்கில்‌ 
ஆயிரக்கணக்கான ஏடுகள்‌ அழித்தொழிக்கப்‌ 
பட்டன. 


யாத்திரிகர்கள்‌ என்ற பெயரில்‌ வெளிநாட்டி 
லிருந்து வந்தவர்கள்‌-பாகியான்‌, யுவான்சுவாங்‌, 
ஈத்சிங்‌ போன்றவர்கள்‌ புனித நூல்களை எடுத்துச்‌ 
செல்ல அனுமதித்துவிட்டோம்‌. 


ஒலைச்‌ சுவடிகள்‌ சரியாகக்‌ கவனிக்கப்படாத 
போது வன்மீகம்‌ என்றும்‌ செல்‌ என்றும்‌ பெயர்‌ 
பெற்ற கறையான்களால்‌ பல்லாயிரஞ்‌ சுவடிகள்‌ 
பாழடிக்கப்பட்டன. 


6 இசுலாமியர்‌ காலம்‌ 


61 இசுலாமியர்‌ வருகை 


இசுலாமிய . நெறியினர்‌ அரேபியாவிலிருந்து 
கோரி முகம்மது முயற்யொல்‌ . இ.பி. 1199-ல்‌ 
தில்லியில்‌ காலூன்‌ றினர்‌. 


62 அடிமை வம்சம்‌ 


அடிமை வம்சத்தில்‌ சிறந்தவர்களான பால்பன்‌ 
(கி.பி. . 1266-1286), பால்பன்‌ மகன்‌ முகம்மது 
புத்ரான்கான்‌ முதலியோர்‌ தனித்தனியாக நல்ல 
நூலகங்கள்‌ வைத்திருந்தனர்‌. 


63 Aò வம்சம்‌ 


இ.பி, 1290-ல்‌ கில்ஜி வம்சத்தைத்‌ தொடங்கிய 
ஜலாலுதீன்‌ கில்ஜி நல்ல நூலகம்‌ அமைத்திருந்தார்‌. 
இந்த நூலகத்தில்தான்‌ சுவிஞரான அமீர்குஸ்ரூ 
நூலகராயிருந்து பெருமை பெற்றிருக்கிறார்‌. 


64 துக்ளக்‌ வம்சம்‌ 


துக்களக்‌ வம்சத்தின்‌ முனைப்பாளரான முகம்மது 
பின்‌ துக்ளக்‌ நல்ல கல்வியாளர்‌; சிந்தனையாளர்‌; 
எழுத்தாளர்‌. ஏராளமாக நூல்களைத்‌ தொகுத்து 
நூலகம்‌ வைத்திருந்தார்‌. 


65 லோடி வம்சம்‌ 


லோடி வம்சத்தினர்‌-சிறப்பாக இப்ராகிம்‌ லோடி 
யின்‌ அரசவையர்‌ காஜிகான்‌ தில்லிக்‌ கோட்டையில்‌ 
ஒரு நல்ல நூலகம்‌ வைத்திருந்தார்‌. E 


66 முகலாய வம்சம்‌ 


முகலாய வம்சத்தைத்‌ தொடங்கிய பாபர்‌ 
பன்மொழி வல்லுநர்‌. சொந்தத்தில்‌ தமக்கு ஒரு 
நூலகமும்‌, மகள்‌ குல்பதான்‌ பீகத்திற்கு ஒரு 
நூலகமும்‌ வைத்திருந்தார்‌. 


பாபரின்‌ மகன்‌. உமாயூன்‌ நூலகப்‌ படிக்கட்டி, 
லிருந்து வழுக்கி விழுந்துதான்‌ காயம்பட்டுக்‌ கால 
மானார்‌ என்ற குறிப்பு அவர்‌ வைத்திருந்த நூலகத்‌ 
தைக்‌ குறிக்கிறது. 


அக்பர்‌ பல்கலைச்‌ செல்வர்‌. அவர்‌ நூலகத்தைத்‌ 
தனித்‌ துறையாக்கிப்‌ பதினாறு வகைப்‌: பணியாளர்‌ 
களை வைத்திருந்தார்‌. 


அடுத்து வந்த ஜஹாங்‌8ர்‌, ஷாஜஹான்‌, ஒளரங்க 
சீப்‌ முதலியோர்‌ நூலார்வலர்களாக விளங்கி நூல 
கத்தை வளர்த்திருக்கின்றனர்‌. 


67 பிற நூலகங்கள்‌ 


அரசவை நூலகங்களைத்‌ தவிர இலக்னோ, 
பாட்னா, இராம்பூர்‌, பில்கிராம்‌, ஜான்பூர்‌, சூரத்‌, 
புரோச்‌, காண்டேஷ்‌, கத்தியவார்‌, அகமதாபாத்‌, 
ரோகில்கண்டு, பீடார்‌ முதலிய பகுதிகளிலே இருந்த 
நூலகங்கள்‌ நெப்புடையனவாகும்‌. i 


196 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


68 அதிசயக்‌ காதம்‌ 

சீனாவில்‌ ஆதிகாலத்தில்‌ பிறந்த காகிதம்‌ உலகின்‌ 
பல்வேறு பகுதிகளுக்கும்‌ பயணம்‌ செய்துகொண் 
டிருந்தது. இசுலாமியர்‌ காலத்தில்‌ இந்தியாவில்‌ 
சிறப்பிடம்‌ பெற்றது. இது, நூல்கள்‌ விரைவில்‌ 
உருவாக உதவியது; நூலகங்கள்‌ பெருக உற்சாக 
மூட்டியது. அரசாதரவு அதற்கு வலுவூட்டியது. 


69 நூலக நிலை 


நூலகம்‌ பலருக்கும்‌ பயன்படத்‌ தொடங்கியது. 
அரசாதரவு அதற்கு ஊக்கம்‌ தந்தது. அயலார்‌ 
தொடர்பு நூல்கள்‌ மொழி மாற்றம்‌ பெற உதவி 
யது. நூலகங்கள்‌ திட்டமிட்டு வளர்க்கப்பட்டன. 


7 ஆங்கிலேயர்‌ காலம்‌ . 


71 ஆங்கிலேயர்‌ வருகை 


கி.பி. 75ஆம்‌ நூற்றாண்டுக்‌ கடைசியில்‌ மேலை 
நாட்டுக்காரர்கள்‌ இந்தியாவிற்குக்‌ கடல்வழி 
கண்டனர்‌. போட்டியில்‌ ஆங்கிலேயர்‌ வென்றனர்‌. 
வணிகத்திற்கு வந்தவர்கள்‌ ஆட்சியைக்‌ கைப்பற்றத்‌ 
தொடங்கினர்‌. 


அதில்‌ வெற்றி பெற்றதும்‌ தங்கள்‌ ஓய்வு நேரத்‌ 
தைப்‌ பயனுள்ளதாக்கிக்‌ கொள்ள நூலகங்களைத்‌ 
தொடங்கினர்‌. இ.பி. 1784-0 கல்கத்தாவில்‌ 
“வங்க இராயல்‌ ஆசியச்‌ சங்கம்‌” தொடங்கப்‌ 


பட்டது. கி.பி. 1804-ல்‌ * பம்பாய்‌ இலக்கியச்‌ 
சங்கம்‌” ஆரம்பிக்கப்பட்டது. கி.பி. 1818-ல்‌ 
* சென்னை இலக்கியச்‌ சங்கம்‌ £ உருவாகியது. 


இவற்றுடன்‌ செயல்பட்ட நூலகங்கள்‌ வெள்ளையர்‌ 
களுக்காக மட்டுமே இருந்தன. 


78 மக்களுக்கு இல்லையா ? 


தஞ்சாவூரையாண்ட இரண்டாவது சரபோச9 
மன்னர்‌ (இ.பி. 1798-1833) அறிஞர்‌; அறிவு 
வளர்ச்சியில்‌ ஆர்வம்‌ கொண்டவர்‌. அவர்‌ முயற்சி 
யால்‌ 1820-ல்‌ சரசுவதி மகால்‌ நூலகம்‌ உருவா 
யிற்று. . 


படித்த இந்தியர்கள்‌ தங்களுக்காக நூலகங்கள்‌ 
நிறுவ முயன்றனர்‌. குழுவரி (Subscription) நூல 
கங்கள்‌ தோன்றின. 1830-ல்‌ பம்பாய்‌ நூலகம்‌ 
செயல்படத்‌ தொடங்கியது. இதைத்‌ தொடர்ந்து 
கல்கத்தா, சென்னை முதலிய இடங்களிலே நூல 
கங்கள்‌ தோன்றின. K 


73 கட்டணம்‌ இல்லா நூலகம்‌ 

நம்‌ படித்த மக்களில்‌ பெரும்பாலோர்‌ கட்டணம்‌ 
கட்டி- குழுவரி செலுத்தி- படிக்கும்‌ நிலையில்‌ 
இல்லை. கட்டணம்‌ இல்லா நூலகம்‌ தேவைப்‌ 


பட்டது. இதனை, மக்கள்‌ தனியாகவும்‌ குழுவாக 
வும்‌ நேரடியாகவும்‌ மறைமுகமாகவும்‌: ஆளவந்தார்‌ 
களுக்குத்‌ தெரிவிக்கலாயினர்‌. விளைவு? 


1896 டிசம்பர்‌ 5ஆம்‌ நாள்‌ பொதுமக்களுக்கான 
அலகம்‌ - கட்டணமில்லா நூலகம்‌ - கன்னிமாரா 
பொது நூலகம்‌- சென்னையில்‌ செயல்படத்‌ தொடங்‌ 
Aug. 1908-ல்‌ சுல்கத்தாவில்‌ இம்பீரியல்‌ நூலகம்‌ 
-இன்று அது தேசிய நூலகம்‌-தொடங்கப்பட்டது. 


74 இராம நூலகங்கள்‌ 


இப்படித்‌ தோன்றிய நூலகங்கள்‌ நகரப்‌ பகுதி 
களிலேதாமிருந்தன. அப்படியானால்‌ திராம மக்க 
ளுக்கு இல்லையா? என்ற கேள்வி பிறந்தது. 


பதில்‌, கெயிக்வாடு உருவிலே பரோடாவிலே பரி 
ணமித்தது. சாதாரணக்‌ குடிமகனாக இருந்து, 
தத்துப்போனதாலே பரோடா மன்னரான கெயிக்‌ 
வாடு இதில்‌ முன்னின்றார்‌. 


75 நூலகச்‌ சங்க முயற்சிகள்‌ 


1919 நவம்பர்‌ 14-ல்‌ சென்னை கோகலே மண்ட 
பத்தில்‌ முதல்‌ அகில இந்தியப்‌ பொது நூலக 
மாநாடு நடந்தது. இந்தியப்‌ பொது நூலகச்‌ சங்கம்‌ 
பிறந்தது. அதன்‌ ஆதரவிலே பல மாநாடுகள்‌ 
நடந்தன. இதைத்‌ தொடர்ந்து பல்வேறு மாகாணங்‌ 
களிலே நூலகச்‌ சங்கங்கள்‌ தோன்றின. 


76 இரட்டையர்‌ ஆட்சி 

1920ஆம்‌ ஆண்டு சென்னை நகராட்சிகள்‌ 
சட்டத்திலே நூலகங்கள்‌ திறக்கவும்‌ உதவித்தொகை 
பெறவும்‌ வாய்ப்புகள்‌ கிட்டின. 


சென்னை மாகாணத்தில்‌ 1939 சூன்‌ 2 நாளைய 
1421 கல்வி ஆணையின்‌ மூலம்‌, பள்ளி நூலகங்கள்‌ 
பொதுமக்கள்‌ பயனுக்குத்‌ தறந்துவிடப்பட்டன. 


77 தனி முயற்சிகள்‌ 
1931-ல்‌ பொறியர்‌ கனகசபைப்‌ பிள்ளை மன்னார்‌ 


குடிப்‌ பகுதியில்‌ நடமாடும்‌ நூலகப்‌ பணியைத்‌ 
தொடங்கினார்‌. 


1932-ல்‌ மாவட்டக்‌ கல்வி அலுவலர்‌ அப்பர்‌ 
சுந்தர முதலியாரும்‌ பள்ளி ஆய்வாளர்‌ வில்வராயும்‌ 
தென்னார்க்காடு மாவட்ட வில்வராய நத்தத்தில்‌ 
சைக்கிள்‌ நூலக வண்டியில்‌ நூலகப்‌ பணியைத்‌ 
தொடங்கி நடத்தினர்‌. 


1936-ல்‌ மதுரை மாவட்ட ஆண்டிபட்டிப்‌ பகுதி 
யில்‌ இரட்டைமா ட்டு வண்டியில்‌ நூலகப்‌ பணியைத்‌ 
திருமதி பாலசுப்பிரமணிய ஐயர்‌ தொடங்கி நடத்‌ 
தினார்‌. 4 


Digitized by Noolahk# Foundation. 
noolaham.org | aavanaham.org 


1939-ல்‌ மதுரை மாவட்டக்‌ கழகம்‌ “ஞானரதம்‌” 
என்னும்‌ உந்து நூலகப்‌ பணியைத்‌ தொடங்கியது. 


1942-ல்‌ 13,000 முதியோர்‌ கல்வி நூலகங்கள்‌ 
இருந்தன என்று அறிக்கையொன்று கூறுகிறது. 


78 அற்புத அச்சு 


காலப்போக்கில்‌ மக்கள்‌ பெருக்கம்‌ அதிகமா 
கியது. சிலருக்கு என்று மட்டுமே என்றிருந்த 
கல்வி பலருக்கும்‌ பரவவேண்டிய நிலை பிறந்தது. 
எனவே, கருத்தைப்‌ பரப்ப நூல்களைப்‌ பெருக்க 
அச்சுப்‌ பிறந்தது. 


முதல்‌ தமிழ்‌ நூல்‌-கார்டிலா- 1554-ல்‌ லிசுப 
னில்‌ அச்சாயிற்று. 1578-ல்‌ கொச்சியில்‌ தம்பிரான்‌ 
வணக்கம்‌ தமிழில்‌ வெளியிடப்பட்டது. பின்பு 
பிற மொழிகளிலும்‌ அச்சு நூல்கள்‌ வெளிவரத்‌ 
தொடங்கின. 


79 நூலக நிலை 


ஆங்கிலேயர்‌ வருகையால்‌ அச்சகத்‌ தொடர்பு, 
நூலகத்‌ தொடர்பு பெற்றோம்‌. நூலகத்தைப்‌ 
பலரும்‌ பயன்படுத்தும்‌ முயற்சி உந்துதல்‌ பெற்றது. 


8 சுதந்திர காலம்‌ 


81 சூழ்நிலை 


1947-ல்‌ சுதந்திரம்‌ பெற்றோம்‌. உரிமையோடு 
கடமையும்‌ வந்தது. இதற்கு நம்மை தயார்ப்‌ 
படுத்திக்கொள்ளப்‌ பள்ளிக்‌ கல்வி, புறப்பள்ளிக்‌ 
கல்வி, தொடர்கல்வி, நூலகக்‌ கல்வி தந்து வரு 
கிறோம்‌. 


82 ஈன்முறை முயற்சிகள்‌ 


இந்த நூலக முயற்சியில்‌ நன்முறை முயற்சிகள்‌ 
முதலிடம்‌ பெறுகின்றன. இம்முறையில்‌ 1930-ல்‌ 
வாரணாசியில்‌ நடந்த முதல்‌ ஆசியக்‌ கல்வி மாநாட்‌ 
டில்‌ அரங்கநாதன்‌ எழுதிய நூலக நன்முறைச்‌ சட்‌ 
டம்‌ (Model Library Act) விவா திக்கப்பட்டது. 


83 நூலகச்‌ சட்ட முயற்சிகள்‌ 


முதல்‌ சட்ட முயற்சி சென்னையில்‌ 1931-ல்‌ 
தொடங்கியது. தொடர்ந்து பல்வேறு மாநிலங்‌ 
களிலே முயற்சிகள்‌ நடந்தன. 


இதன்‌ விளைவாக 1948-ல்‌ * சென்னைப்‌ பொது 
நூலகச்‌ சட்டம்‌” நிறைவேற்றப்பட்டது. 7960-ல்‌ 
ஆந்திரப்‌ பிரதேசப்‌ பொது நூலகச்‌, சட்டம்‌ நிறை 
வேறியது. 1965-ல்‌ மைசூர்ப்‌ பொது நூலகச்‌ சட்டம்‌ 
வந்தது. 1967-ல்‌ மகாராட்டிரப்‌ பொது நூலகச்‌ 


சட்டம்‌ பிறந்தது. 1979-ல்‌ வங்கப்பொது நூலகச்‌ 
சட்டம்‌ வந்துள்ளது. பிற மாநிலங்களிலே முயற்‌ 
சிகள்‌ நடக்கின்றன. 


84 ஆதரவுச்‌ சட்ட முயற்சிகள்‌ 

இந்திய அறிவு முயற்சியைக்‌ சட்டுப்படுத்த 
1867-ல்‌ அச்சகம்‌, நூல்‌ பதிவுச்‌ சட்டம்‌ (Press and 
Registration of Books Act of 1867) கொண்டுவந்தனர்‌ 
ஆங்கிலேயர்‌. இதன்‌ விளைவாக இந்தியாவில்‌ வெளி 
யான நூல்கள்‌ பட்டி பெற்றோம்‌. 


இந்திய அறிவு முன்னேற்றத்தைப்‌ பதிவு செய்து 
வைக்க 1954-ல்‌ பொது நூலகங்களுக்கு நூல்கள்‌ 
ஒப்படைக்கும்‌ சட்டம்‌ (Delivery of Books [Public 
Libraries] Act of 1954) நிறைவேறியது. 


1957-ல்‌ உரிமைப்‌ பதிவுச்‌ சட்டம்‌ (Copyright Act 
of 1957) வந்தது. இதனால்‌ எழுத்தாளர்‌, பதிப்‌ 
பாளர்‌ தங்கள்‌ நூல்களுக்கு உரிமைப்‌ பதிவு செய்ய 
வாய்ப்பு வந்துள்ளது. 


85 பல்கலைக்கழக முயற்சிகள்‌ 

பலருக்கும்‌ உயர்கல்வி தரப்‌ பல்கலைக்கழகங்கள்‌ 
தோன்றின. இவை கல்விக்குதவ நூலகங்களை 
அமைத்தன. இப்படி அமைந்த பல்கலைக்கழக 
நூலகங்கள்‌ சில 1945 முதல்‌ நூலகப்‌ பயிற்ச, 
நூலகக்‌ கருத்தரங்குகள்‌ முதலியன நடத்தி நூலக 
இயக்கத்திற்கு உதவி வருகின்றன. 


86 நிறுவன முயற்சிகள்‌ 

சென்னை நூலகச்‌ சங்கம்‌, சிறப்பு நூலகச்‌ சங்கம்‌, 
இந்திய நூலகச்‌ சங்கம்‌ போன்றவை அவ்வப்போது 
மாநாடுகள்‌, கருத்தரங்குகள்‌ நடத்தி: நூலகக்‌ கருத்‌ 
தைப்‌ பரப்பி வருகின்றன. 


87 ஆராய்ச்சி முயற்சிகள்‌ 

டாக்டர்‌ அரங்கநாதன்‌ 1924 முதல்‌ 1972 வரை 
நூலகராக, பேராசிரியராக, சிந்தனையாளராக, 
கொடையாளராக, அறிவுரையாளராக, ஆராய்ச்சி 
யாளராக நூலக ஆராய்ச்சியில்‌ ஒரு புதிய அலையை 
உலகம்‌ முழுதும்‌ பரப்பியுள்ளார்‌. 


88 அரசு முயற்சிகள்‌ 


நாட்டைத்‌ திருத்த வந்த நல்ல ஐந்தாண்டுத்‌ 
திட்டங்களின்‌ ஒரு பகுதியாக நூலக முயற்சிகளும்‌ 
நடந்தேறி வருகின்றன. 


89 இன்றைய நிலை 
நாடெங்கும்‌ வளர்ந்து வரும்‌ கல்வி உணர்வு, நூல்‌ 
உணர்வு, நூலக உணர்வைத்‌ திட்டமிட்டு வளர்க்க 


198 
Digitized by Noolahaf Foundation. 
noolaham.org | aavanaham.org 


முயற்சிகள்‌ நடந்து வருகின்றன. நாடளாவிய 
நூலகச்‌ சட்டம்‌ நிறைவேற்றப்பட்டுக்‌ கட்டாய 
நூலகப்‌ பணி நடக்க வேண்டும்‌. 


9 எதிர்காலம்‌ 

91 எச்சரிக்கை 

“*எல்லார்க்கும்‌ எல்லாம்‌என்று இருப்ப தான 
இடம்நோக்கி நடக்கின்றது இத்த வையம்‌ 

கல்லாரைக்‌ காணும்கால்‌ கல்வி நல்காக்‌ 

கசடர்க்குத்‌ தூக்குமரம்‌ அங்கே உண்டாம்‌!'” 

என்று எச்சரிக்கை விடுத்தார்‌ பாவேந்தர்‌ பாரதி 

தாசன்‌ அன்று. 


92 முயற்சிகள்‌ 
இதனை உணர்ந்துதான்‌, படிக்கும்‌ வயது 
அடைந்த குழந்தைகளுக்கு எல்லாம்‌ கட்டாயக்‌ 


கல்வி தரவேண்டும்‌ என்கிறது இந்திய அரசியல்‌ 
சாசனம்‌. 


படியா தவர்களுக்கும்‌, படிக்க வாய்ப்பு இல்லாது 
போனவர்களுக்கும்‌ முதியோர்‌ கல்வி, சமூகக்‌ கல்வி, 
எழுத்தறிவிப்புக்‌ கல்வி, உழவர்‌ கல்வி, தொழிலா 
ளர்‌ கல்வி என்று பல்வேறு முறைகளில்‌ கல்வி வசதி 
செய்து தருகிறோம்‌. 


93 அடிப்படை ஆவணம்‌ 


இதற்கு ஓர்‌ அடிப்படை ஆவணம்‌ (Fifteen year 
Library development progress for Plan periods 4 to 6 
in Library Science 1; 1964;281-308) ஒன்றை மறைந்த 
நூலக இயல்‌ மேதை டாக்டர்‌ அரங்கநாதன்‌ 
அவர்கள்‌ தந்துள்ளார்‌. அதன்‌ சுருக்கமாவது: 


94 பணி முனைகள்‌ 


வளர்ந்து வரும்‌ நாட்டிற்குக்‌ கீழ்க்காணும்‌ விதத்‌ 
தில்‌ பணிமுனைகள்‌ அமைக்கப்பட வேண்டும்‌. அவை 
யாவன: 


1 தேசிய மைய நூலகம்‌ 1 
2 மாநில மைய நூலகங்கள்‌ 16 
3 நகர மைய நூலகங்கள்‌ 112 
4 ஊரக மைய நூலகங்கள்‌ 315 
5 இளை நூலகங்கள்‌ 8,090 
6 ஊரகப்‌ பணிமுனைகள்‌ 2,41,466 
(12,067 உந்து நூலகங்கள்மூலம்‌), 
7 ஆக மொத்தப்‌ பணிமுனைகள்‌ 2,50,000 


இதன்படி சற்று ஏறத்தாழ ஒவ்வோர்‌ இரண்டாயி 
ரம்‌ மக்கள்‌ தொகுதிக்கும்‌ ஒரு நூலகப்‌ பணிமுனை 
(Service point) வேண்டும்‌. 


96 பணியாளர்கள்‌ 
மேற்கண்ட பணிமுனைகளை நிர்வகிக்கக்‌ Bhá 
காணும்‌ முறையில்‌ பணியாளர்கள்‌ தேவை. விவரம்‌ 
இதோ: 
1 நூலகப்‌ பட்டம்‌ பெற்ற தொழி 
லார்கள்‌ 88,000 
2 முதனிலை நூலகப்‌ படிப்புப்‌ 
படித்த தொழிலர்கள்‌ 11,000 
3 எழுத்தர்கள்‌ 18,000 


4 தொழில்நுணுக்கர்கள்‌ 14,000 
5 உதவுநர்கள்‌ 1,19,000 
6 ஆக மொத்தப்‌ பணியாளர்கள்‌ 2,50,000 


அதாவது ஒவ்வொரு பணிமுனைக்கும்‌ சராசரி 
ஒரு பணியாளர்‌ வேண்டும்‌. 


96 நிதி ஆதாரம்‌ 
எந்த ஒரு வேலைக்கும்‌ நிதிதான்‌ ஆதாரம்‌. இம்‌ 
முறையிலே நூலகப்‌ பணிக்கு வேண்டிய தொகை 
யாவது: 
பணியாளர்‌ சம்பளம்‌ 
நூல்கள்‌ முதலியன 


ரூ. 113 கோடி 
ரூ. 113 கோடி 


ஆசு மொத்தம்‌ ரூ. 286 கோடி 

அடுத்த பதினைந்து ஆண்டுகளில்‌ முழுமை அடை 
யும்‌ நூலகப்‌ பணிக்குத்‌ தேவை ரூ. 226 கோடி. 
பிற செலவுகளுக்கு ரூ. 133 கோடி வேண்டும்‌. 


அதாவது ஆண்டு ஒன்றிற்கு ரூ. 25 கோடி வேண்‌ 
டும்‌. எளிதாகத்‌ தலைக்கு ஒரு ரூபாய்‌ நூலகப்‌ 
பணிக்கு ஒதுக்8டு செய்து பணியை விரைவு 
படுத்தலாம்‌. 


97 ஒருங்ணைப்பு 

முன்‌ கூறிய கணக்கு எல்லாம்‌ பொது நூலகத்‌ 
துறை (Public Library System) கல்வியோடு தொடர்பு 
கொண்டுள்ள பள்ளி, கல்லூரி, பல்கலைக்கழக 
நூலக முறைமை (Academy Library System) யோடு 
ஒருங்கிணைப்பு ஏற்படுத்திக்‌ கொள்ளவேண்டும்‌. 


98 சட்டம்‌ 


இதற்கு ஒவ்வொரு மாநிலமும்‌ பொது நூலகச்‌ 
சட்டம்‌ நிறைவேற்ற வேண்டும்‌. இவற்றை ஒருங்‌ 
இணைக்க மத்திய அரசு நூலகச்‌ சட்டம்‌ ஒன்றும்‌ 
நிறைவேற்றப்பட வேண்டும்‌. 


99 பாடுபடுவோம்‌. 

இதற்கு 'ஊருக்கு ஒரு நூலகம்‌; ஆளுக்கு ஒரு 
தூல்‌; அதுவும்‌ நான்கு பேர்‌ - தாய்‌, தந்தை, மகள்‌, 
மகன்‌ ஆகிய நான்கு பேரும்‌ நடுவீட்டில்‌ ஒன்றாய்‌ 
அமர்ந்து நாணம்‌ கொள்ளாமல்‌ படிக்கக்கூடிய 
ge என்ற இலட்சியத்தோடு பாடுபடுவோம்‌. 


Digitized by NoolahdfPFoundation. 
noolaham.org | aavanaham.org 


சியில்‌ குழந்தை இலக்கியம்‌ நல்ல முறையில்‌ 
வளர்ந்து வருகிறதா? 


ஆம்‌, ஆயினும்‌ அதன்‌ வளர்ச்சியில்‌ எதிர்பார்த்த 
அளவு வேகம்‌ இல்லை என்பதை ஒப்புக்கொள்ளத்‌ 
தான்‌ வேணடும்‌. 


குழந்தைகளிடையே படிக்கும்‌ பழக்கம்‌ நாளுக்கு 
தாள்‌ நன்கு வளர்ந்துவருகிறது. எந்தப்‌ புத்தகம்‌ 
அல்லது பத்திரிகை கண்ணிலே தென்பட்டாலும்‌, 
உடனே ஆவலாகப்‌ படிக்கத்‌ தொடங்கிவிடுகின்ற 
னர்‌. இன்று அவர்களுக்கு ஏற்றவாறு வெளிவரு 
கின்ற பத்திரிகைகளை விரல்விட்டு எண்ணிவிடலாம்‌. 
புத்தகங்களும்‌ ஆண்டுக்கு 60 அல்லது 70 என்ற 
கணக்கில்தான்‌ வெளிவருகின்றன. 


நீண்ட நெடுங்காலமாகப்‌ பாட்டி,தாத்தா அல்லது 
பெற்றோர்‌ குழந்தைகளுக்கான நாடோடிப்‌ பாடல்‌ 
களையும்‌ கதைகளையும்‌ கூறிவந்தார்கள்‌. இராமா 
யணமும்‌ மகாபாரதமும்‌ குழந்தைகளுக்காக இயற்‌ 
றப்பெறவில்லை யென்றாலும்‌, அவற்றையும்‌ அவற்‌ 
றில்‌ காணப்பெறும்‌ துணைக்‌ கதைகளையும்‌ குழந்‌ 
தைகளுக்கு எளிய முறையில்‌, ஏற்ற வகையில்‌ கூறி 
வந்தார்கள்‌. அச்சு வசதி ஏற்பட்ட பிறகு பெரி 
யவர்களுக்கான பத்திரிகைகளையும்‌ புத்தகங்களை 
யும்‌ வெளியிட்டதோடு, அவ்வப்போது, குழந்தை 
களுக்கான பத்திரிகைகளையும்‌ புத்தகங்களையும்‌ 
வெளியிடும்‌ முயற்சியில்‌ சிலர்‌ ஈடுபட்டனர்‌. 


தமிழில்‌ குழந்தைப்‌ பத்திரிகைகளை வெளியிடும்‌ 
முயற்சியில்‌ முதல்‌ முதலாக ஈடுபட்டவர்கள்‌ ADS 


Digitized by Noolal 


அழ. வள்ளியப்பா 


தவப்‌ பிரசார சபையினர்தாம்‌, “பால தீபிகை” 
(1840), சறுபிள்ளையின்‌ நேசத்‌ தோழன்‌", “ur Burt 
நேசன்‌” (1859) போன்ற பத்திரிகைகளை அவர்கள்‌ 
நடத்தினர்‌. பின்னர்‌, வரகவி ௮. சுப்பிரமணிய 
பாரதியார்‌ நடத்திய “பால விநோதினி (1918), 
“பொக்கிஷ பரணி' (1924) வெளிவந்தன. 


குழந்தைப்‌ பத்திரிகை உலகில்‌ ஒரு திருப்பத்தை 
யும்‌ வேகத்தையும்‌' ஏற்படுத்தியது புதுக்கோட்டை 
மாவட்டத்திலுள்ள இராயவரம்‌ என்ற ஊரிலிருந்து 
1942-ல்‌ வெளிவந்த “பாப்பா wei? எனும்‌ பத்திரி 
கைதான்‌. அதிலும்‌, அதைத்‌ தொடர்ந்து வெளி 
வந்த “பாலர்‌ wet’, “பாப்பா”, “அணில்‌”, “கண்‌ 
ணன்‌”, “பூஞ்சோலை”, “கரும்பு', *அம்பி' போன்ற 
பத்திரிகைகளிலும்‌ பெரியவர்கள்‌ மட்டுமன்றி, 
பள்ளி மாணவர்களும்‌, பல இளைஞர்களும்‌ எழுதத்‌ 
தொடங்கினர்‌. இளம்‌ உள்ளங்களில்‌ தோன்றும்‌ 
அற்புதக்‌ கற்பனைகளையும்‌, இளைஞர்கள்‌ எந்‌ 
தெந்தக்கோணங்களில்‌ உலகத்தைப்பார்க்கிறார்கள்‌ 
என்பதையும்‌ அப்‌ பத்திரிகைகள்‌ வாயிலாக ஓரளவு 
அறிந்துகொள்ள முடிந்தது. அக்காலத்தில்‌ எழுதத்‌ 
தொடங்கிய மாணவர்களில்‌ பலர்‌ இன்று சிறந்த 
குழந்தை எழுத்தாளர்களாகத்‌ இகழ்கிறார்கள்‌ என்‌ 
பது குறிப்பிடத்‌ தக்கது. 


தம்‌ நாடு விடுதலை பெற்ற பிறகுதான்‌ குழந்தைப்‌ 
புத்தகங்களை வெளியிடும்‌ முயற்சியில்‌ பலர்‌ ஈடு 
பட்டனர்‌. 30 ஆண்டுகளுக்கு முன்பு வெளிவந்த 
புத்தகங்களில்‌ பல, மிகச்‌ சிறிய அளவிலே இருந்‌ 
தன. மேனாடுகளைப்போல நல்ல தாளில்‌, பெரிய 


am Foundation. 


noolaham.org | aavanaham.org 


அளவில்‌, அழகான அச்சில்‌, வண்ணப்‌ படங்களுடன்‌ 
இப்போது பல நூல்கள்‌ வெளிவந்திருப்பினும்‌, அக்‌ 
காலத்தில்‌ அத்தகைய நூல்களைக்‌ காண்பதே அரிது. 


1950ஆம்‌ ஆண்டு முதல்‌ முதலாகக்‌ குழந்தைப்‌ 
புத்தகக்‌ காட்சியைச்‌ சென்னையில்‌ நடத்தியது 
குழந்தை எழுத்தாளர்‌ சங்கம்‌. தமிழில்‌ வெளிவந்த 
குழந்தைப்‌ புத்தகங்களுடன்‌, இங்கிலாந்து, அமெ 
ரிக்கா, ரஷ்யா, ஜப்பான்‌ போன்ற பிற நாட்டுக்‌ 
குழந்தைப்‌ புத்தகங்களையும்‌ அக்காட்சியில்‌ வைத்‌ 
திருந்தது. சைவ சித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகம்‌ 
வெளியிட்டிருந்த சில நூல்களைத்‌ தவிர, மற்றவை 
யெல்லாம்‌ மிகச்‌ சிறிய அளவில்‌ சுவர்ச்சியின்றி இருந்‌ 
தன. அவற்றிலும்‌ பெரும்பாலானவை கதைப்‌ 
புத்தகங்களாகவே இருந்தன. மேனாட்டுப்‌ புத்த 
கங்களுடன்‌ அவற்றை ஓப்பிட்டுப்‌ பார்த்தவர்கள்‌, 
தமிழிலும்‌ குழந்தை நூல்கள்‌ நல்ல முறையில்‌, 
பல துறைகளிலும்‌ வெளிவர வேண்டுமென ஆசைப்‌ 
பட்டனர்‌. 


பெரியவர்களுக்காகப்‌ பல துறைகளில்‌ நூல்கள்‌ 
வெளிவந்திருப்பதைப்‌ போல, குழந்தை நூல்களி 
லும்‌ இன்று பலதுறை நூல்களைக்‌ காணலாம்‌. இது 
வரை, பாட நூல்களல்லாத, குழந்தைகளுக்கான 
பொது நூல்கள்‌ சுமார்‌ 1800 வெளிவந்துள்ளன. 
எந்தெந்தத்‌ துறையில்‌ ஏறத்தாழ எத்தனை நூல்கள்‌ 
வெளிவந்துள்ளன என்ற விவரம்‌ ழே கொடுக்கப்‌ 
பெற்றுள்ளது : 


சிறுகதை 800 
நாவல்‌ 100 
சுவிதை 200 
வாழ்க்கை வரலாறு 200 
விஞ்ஞானம்‌ 300 
நாடகம்‌ 80 
பொழுதுபோக்கு, விளையாட்டு, 
சித்திரக்கதை முதலியன. 120 


இவற்றில்‌ 40 சதவிகித நூல்கள்‌ நல்ல படங்களுட 
னும்‌ நேர்த்தியான அச்சு, அமைப்புடனும்‌ வெளி 
வந்துள்ளன. 


பாடல்கள்‌ 


குழந்தைகளின்‌ உள்ளத்தைப்‌ பெரிதும்‌ கவரக்‌ 
கூடியவை பாடல்களே, வாய்மொழியாக வழங்க 
வந்த பல பாடல்களைக்‌ குழந்தைகள்‌ அபிநயத்‌ 
துடன்‌ மிக மகிழ்ச்சியோடு பாடுவதைக்‌ கண்டும்‌ 
கேட்டும்‌ களிப்புறுகன்றோம்‌. அவர்களின்‌ மகிழ்ச்‌ 
சியை மிகுதிப்படுத்தும்‌ வகையிலே இந்த நூற்றாண்‌ 
டின்‌ தொடக்கத்தில்‌ கவிமணி தேசிகவிநாயகம்‌ 
பிள்ளையும்‌, மகாகவி பாரதியாரும்‌ குழந்தைப்‌ 
பாடல்களைப்‌ பாடத்‌ தொடங்கினர்‌. அவர்‌ 
களைப்‌ பின்பற்றியே இன்று பல கவிஞர்கள்‌ பாடி 
வருகின்றனர்‌. on 


` நாற்பது, நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு 
கா. நமச்சிவாய முதலியார்‌, மயிலை சிவமுத்து 
போன்ற சிலர்‌ பள்ளிப்‌ பாட நூல்களில்‌ சேர்ப்பதற்‌ 
காகப்‌ பல பாடல்களை எழுதினார்கள்‌. அப்பாடல்‌ 
களில்‌ சில குழந்தைகள்‌ உள்ளத்தைப்‌ பெரிதும்‌ 
கவர்ந்ததோடு, இன்று வரை அவர்களை மகழ்ச்சி 
யில்‌ ஆழ்த்தி வருகின்றன. அக்காலத்தில்‌ ஈழ 
நாட்டிலும்‌ இத்தகைய முயற்சியில்‌ க. சோமசுந்‌ 
தரப்‌ புலவரைப்‌ போன்றவர்கள்‌ ஈடுபட்டனர்‌ என்‌ 
றும்‌ தெரிய வருகிறது. 1985ஆம்‌ ஆண்டில்‌, 
இலங்கைக்‌ கவிஞர்கள்‌ பலர்‌ இயற்றிய குழந்தைப்‌ 
பாடல்களைத்‌ தொகுத்து, “பிள்ளைப்‌ பாட்டு” 
என்னும்‌ பெயரில்‌ கே. எஸ்‌. அருணந்தி வெளியிட்‌ 
டிருக்கிறார்‌. தமிழில்‌ முதல்முதலாக வெளிவந்த 
குழந்தைப்‌ பாடல்‌ தொகுப்பு (Anthology) அதுதான்‌. 
அதன்‌ பிறகு, இரண்டு மூன்று சிறு தொகுப்புகள்‌ 
வெளிவந்தன. ஆயினும்‌, 1970ஆம்‌ ஆண்டு வெளி 
வந்த "முத்துக்‌ குவியல்‌' குறிப்பிடத்தக்க ஒரு 
தொகுப்பாகும்‌. தமிழகத்திலுள்ள கவிஞர்களுடன்‌, 
இலங்கை, மலேசியா போன்ற வெளிநாட்டுக்‌ 
கவிஞர்களின்‌ பாடல்களும்‌ இதில்‌ இடம்‌ 
பெற்றுள்ளன. இத்‌ தொகுப்பிலுள்ள 130 பாடல்‌ 
களையும்‌ பல வாரங்கள்‌ சென்னை வானொலியில்‌ 
ஒலி பரப்பி, அப்‌ பாடல்களை இயற்றிய 63 
கவிஞர்களையும்‌ அறிமுகம்‌ செய்தார்‌ பூவண்ணன்‌. 


தமிழில்‌ குழந்தைப்‌ பாடல்கள்‌ எழுதிய கவிஞர்‌ 
களின்‌ எண்ணிக்கை ஏறத்தாழ நூறு இருக்கும்‌. 
தெய்வத்தைப்‌ பற்றியும்‌, தேசத்தைப்‌ பற்றியும்‌, 
இயற்கையைப்‌ பற்றியும்‌, மொழியைப்‌ பற்றியும்‌ 
பெரியோரைப்‌ பற்றியும்‌ பாடியிருப்பதோடு, 
விஞ்ஞானிகளைப்‌ பற்றியும்‌, விஞ்ஞான விந்தை 
களைப்‌ பற்றியும்‌ அவர்கள்‌ பாடியுள்ளார்கள்‌. 
மகாத்மா காந்தி, ஜவஹர்லால்‌ நேரு போன்ற 
தலைவர்களின்‌ வாழ்க்கை வரலாறுகளும்‌ சிறுவருக்‌ 
கேற்ற கவிதைகளாகப்‌ பாடப்பட்டுள்ளன. பாரதி 
தாசனைப்‌ பின்பற்றிச்‌ சிலர்‌ சிறுவருக்கான இசைப்‌ 
பாடல்களையும்‌ பாடியுள்ளனர்‌. சிறுவருக்கான 
வில்லுப்‌ பாடல்களும்‌ தோன்றியுள்ளன. 


குழந்தைகள்‌ கதையும்‌ பாட்டும்‌ சேர்ந்த கதைப்‌ 
யாடல்களைப்‌ பெரிதும்‌ விரும்புகின்றனர்‌ என்பதை 
அறிந்து பல கவிஞர்கள்‌ கதைப்‌ பாடல்களையும்‌ 
இயற்றி வருகின்றனர்‌. சிலர்‌, தங்கள்‌ நூல்களில்‌ 
யல பாடல்களுக்கு இடையே ஒரு சில கதைப்‌ 
பாடல்களைத்‌ தந்துள்ளனர்‌. சிலர்‌, “கதைப்‌ 
பாடல்கள்‌* என்று ஒரு பகுதியை ஒதுக்கி, அதில்‌ பல 
கதைப்‌ பாடல்களை அளித்துள்ளனர்‌. முற்றிலும்‌ 
கதைப்‌ பாடல்கள்‌ கொண்ட நூலை முதல்‌ முதலாக 
வெளியிட்ட பெருமை பெ. நா. அப்புஸ்வா மிக்கே 
உரியது. சித்திரக்‌ கதைப்பாட்டு” என்ற பெயரில்‌ 
நிரம்பப்‌ படங்களுடன்‌ மூன்று தொகுதிகளை 
(1948-49) அவர்‌ வெளியிட்டார்‌. அதன்‌ பிறகு, 
சில கவிஞர்கள்‌ தங்களின்‌ கதைப்பா டல்களைத்‌ தனி 


Digitized by Noola#In Foundation. 
noolaham.org | aavanaham.org 


கால்களாக வெளியிட்டனர்‌. 1977-ல்‌ 60 கவிஞர்‌ 
கள்‌ சிறுவருக்காக எழுதிய கதைப்‌ பாடல்களைத்‌ 
தொகுத்து, “சிறுவர்‌ கதைப்‌ பாடல்கள்‌” என்ற 
பெயரில்‌ சென்னையிலுள்ள தமிழ்‌ எழுத்தாளர்‌ 
கூட்டுறவுச்‌ சங்கம்‌ வெளியிட்டுள்ளது. 


குழந்தைப்‌ பாடல்களில்‌ ஆறு வயதுக்குட்பட்ட 
குழந்தைகளுக்கு ஏற்ற மழலைப்‌ பாடல்கள்‌ 
(Nursery Rhymes) மிகவும்‌ குறைவாகவே உள்ளன. 
நகைச்சுவைப்‌ பாடல்கள்‌, வினா-விடைப்‌ பாடல்கள்‌, 
அபிநயப்‌ பாடல்கள்‌ (Action Songs), சேர்ந்து பாடும்‌ 
பாடல்கள்‌ (Group Songs), *சடுகுடு*, “கண்ணா 
மூச்சி! போன்ற பழைய விளையா ட்டுகளுக்குப்‌ 
பாடல்கள்‌ இருப்பதுபோல்‌, புதுப்புது விளையாட்டு 
சளுக்கேற்ப புதுப்புது பாடல்கள்‌ நிறைய வெளி 
வர வேண்டும்‌. 


பரம்பரையாக வழங்கிவரும்‌ குழந்தைகளுக்கான 
நாடோடிப்‌ பாடல்களை யெல்லாம்‌ திரட்டி, பல 
வண்ணப்‌ படங்களுடன்‌ வெளியிட்டால்‌, இன்றைய 
குழந்தைகள்‌ மட்டுமன்றி, வாழையடி வாழையாக 
வருகின்ற குழந்தைகளும்‌ பாடி மகிழ வாய்ப்பு 
ஏற்படும்‌. 


குழந்தைகளுக்கான சில பாடல்களுக்குத்‌ தக்க 
முறையில்‌ இசையமைத்து வானொலி நிலையங்கள்‌ 
ஒலிபரப்புகின்றன. சென்னையிலுள்ள தொலைக்‌ 
காட்சி வாயிலாகவும்‌ சில பாடல்களைப்‌ பின்னணி 
இசையுடன்‌ குழந்தைகள்‌ கேட்டு DAAA pat. 
தல்ல பல பாடல்களைத்‌ தேர்ந்தெடுத்து, குழந்தை 
கள்‌ திரும்பப்‌ பாடும்‌ வகையில்‌ எளிய முறையில்‌ 
இசையமைத்து, இசைத்‌ தட்டுகளில்‌ பதிவு செய்து, 
நாட்டின்‌ பல பகுதிகளிலும்‌ பரவும்படி செய்தால்‌, 
நற்பயன்‌ விளையும்‌. 


குழந்தைகளுக்கெனத்‌ தனிப்‌ பத்திரிகைகள்‌ 
இல்லாத காலத்தில்‌, பெரியவர்களுக்கான பத்‌ திரிகை 
களில்‌ குழந்தைகளுக்காகச்‌ சில பக்கங்களை ஒதுக்க 
அவற்றில்‌ சிறு கதைகளை வெளியிட்டு வந்தனர்‌. 
பெரியவர்களுக்காகச்‌ A. வி. சுவாமிநாதைய்யர்‌ 
வெளியிட்ட “விவேக இந்தாமணி'யிலும்‌ (1891), 
௮. மாதவையா வெளியிட்ட 'தமிழர்‌ நேச'னிலும்‌ 
(1917) குழந்தைப்பகுதி இருந்தது. தமிழர்‌ நேசனில்‌ 
வெளிவந்த சில குழந்தைக்‌ கதைகள்‌, பின்னர்‌, 
“பால விநோதக்‌ கதைகள்‌ என்ற பெயரில்‌ புத்தக 
மாக வெளிவந்தது. 


குழந்தைப்‌ பத்திரிகைகள்‌ நிறைய வெளி வந்த 
போதும்‌, கலைமகள்‌, ஆனந்த விகடன்‌, கல்‌8 
போன்ற பெரியவர்க்கான பத்திரிகைகளில்‌ சிறுவர்‌ 
பகுதி தொடர்ந்து வெளிவந்தது. இப்‌ பகுதியில்‌, 
சிறுகதைகளுடன்‌, குழந்தைகளுக்கான தொடர்கதை 
களையும்‌ காண முடிந்தது. 


30 ஆண்டுகளுக்கு முன்பு வெளி வந்த குழந்தைப்‌ 
பத்திரிகைகள்‌ சிறிய அளவிலே, குறைந்த பக்கங்‌ 
களுடன்‌ வெளிவந்ததால்‌, அவற்றில்‌ இடம்பெற்ற 
கதைகள்‌ அளவிலே மிகச்‌ சிறியனவாக இருந்தன: 
*கண்ணன்‌', “பூஞ்சோலை”, “கோகுலம்‌” போன்ற 
பத்திரிகைகள்‌ வெளிவரத்‌ தொடங்கியதும்‌, கதை 
களின்‌ நீளம்‌ அதிகமாகியது. 


தொடக்க காலத்தில்‌ சித்தியின்‌ கொடுமை, நண்‌ 
பர்களுக்குள்‌ ஏற்படும்‌ பொறாமை, சாதி வெறியி 
னால்‌ ஏற்படும்‌ சச்சரவுகள்‌ போன்றவற்றை மையக்‌ 
கருத்துகளாக வைத்தே பலர்‌ கதைகள்‌ எழுதி வந்‌ 
தார்கள்‌. நாளடைவில்‌, பல்வேறு நிலைக்களன்‌ 
களையும்‌ கொண்ட கதைகள்‌ எழுதப்பெற்றன, 
இப்படி வெளிவந்த பல நல்ல கதைகள்‌ பின்னர்ப்‌ 
புத்தகங்களாக வெளிவந்தன. பத்திரிகைகளில்‌ 
தொடராக வந்த கதைகளும்‌, வானொலியில்‌ 
தொடர்ந்து ஒலிபரப்பான சில கதைகளும்‌ நூல்‌ 
வடிவம்‌ பெற்றுள்ளன. சிறுவர்‌ நாவல்கள்‌ நிறைய 
வெளிவரக்‌ காரணமாயிருந்தது “கண்ணன்‌” பத்தி 
ரிகை ஆண்டுதோறும்‌ நடத்திய நாவல்‌ போட்டியே 
யாகும்‌. 


இன்று குழந்தைக்‌ கதை எழுதுபவர்களில்‌ பலர்‌ 
தங்கள்‌ பொறுப்பை உணர்ந்து எழுதி வருகின்றனர்‌. 
25 ஆண்டுகளுக்கு முன்பு, துப்பாக்கிக்‌ கதைகளை 
யும்‌, கொள்ளை- கொலைக்‌ கதைகளையும்‌ எழுது 
வதே சிறந்ததெனக்‌ கருதி, அத்தகைய கதைகளைச்‌ 
சிலர்‌ எழுதி வந்தனர்‌. பரப்பரப்பூட்டும்‌ அக்‌ கதை 
களைச்‌ சற்று வளர்ந்த குழந்தைகள்‌ மிகுந்த ஆர்‌ 
வத்துடன்‌ படித்து வந்தனர்‌ என்பது உண்மையே. 
ஆயினும்‌, அத்தகைய கதைகள்‌ பிள்ளைகளின்‌ உள்‌ 
ளத்தைக்‌ கெடுத்துவிடுமே என்ற கவலையுடன்‌ 
சில பெரியவர்கள்‌ அம்‌ மாதிரி எழுதிவந்த 
எழுத்தாளர்களின்‌ உள்ளத்தை மாற்றப்‌ பெரிதும்‌ 
முயன்றனர்‌. அதில்‌ வெற்றியும்‌ பெற்றனர்‌. 


மிகச்‌ சிறு குழந்தைகளுக்கான கதைகள்‌, தமி 
முகத்தின்‌ தனிச்‌ சிறப்பை எடுத்துக்‌ காட்டும்‌ கதை 
கள்‌, தேச பக்தியை ஊட்டுகின்ற கதைகள்‌, று 
வருக்கேற்ற தற்கால நிகழ்ச்சிகளை மையமாகக்‌ 
கொண்ட கதைகள்‌, விஞ்ஞான உண்மைகளை 
அடிப்படையாகக்‌ கொண்ட கதைகள்‌, பிறரைப்‌ 
புண்படுத்தாத நகைச்சுவைக்‌ கதைகள்‌ மிகக்‌ குறை 
வாகவே உள்ளன. இத்துறைகளில்‌ கதாசிரியர்கள்‌ 
கவனம்‌ செலுத்த வேண்டும்‌. 


நாடகம்‌ 


இயல்‌, இசை இரண்டையும்விடச்‌ சக்தி வாய்ந்‌ 
தது நாடகம்‌. குழந்தைகளின்‌ உள்ளத்தில்‌ மகழ்ச்சி 
பொங்கவும்‌, நற்கருத்துகள்‌ எளிதிலே பதியவும்‌ 
நல்லதொரு கருவியாகப்‌ பயன்படுவது நாடகம்‌. 


Digitized by Noolahd Foundation. 
noolaham.org | aavanaham.org 


முன்பெல்லாம்‌ பெரியவர்களுக்கான நாடகங்‌ 
களைத்தாம்‌ பெரியவர்களோடு குழந்தைகளும்‌ 
சேர்ந்து பார்த்துவந்தார்கள்‌. பள்ளி விழாக்களில்‌ 
கூடப்‌ பெரியவர்களுக்காக எழுதப்பெற்ற நாடகங்‌ 
களையே குழந்தைகள்‌ நடித்து வந்தார்கள்‌. 


குழந்தைகளுக்கு, அவர்களின்‌ சூழ்நிலையை 
வைத்து, அவர்களுக்குப்‌ புரியும்படியான எளிய 
வசனங்களையும்‌ பாடல்களையும்‌ கொண்ட 
நாடகங்களை தடத்த வேண்டுமென்ற 
முயற்சியில்‌ 25 ஆண்டுகளுக்கு முன்பு சிலர்‌ 
ஈடுபட்டனர்‌. அத்தகைய நாடகங்களை 
எழுதுவோருக்கு ஊக்கமளிக்கும்‌ நோக்குடன்‌ 
குழந்தை எழுத்தாளர்‌ சங்கம்‌ 1955-0 “குழந்தை 
கள்‌ நாடக விழா' ஒன்றைச்‌ சென்னையில்‌ நடத்தி 
யது. இந்த விழாவிற்காகவே எழுதப்பெற்ற ஆறு 
“ஒரு மணி நேர நாடகங்களை, ஆறு சிறுவர்‌ ச கங்‌ 
கள்‌ அரங்கேற்றின. இராஜாஜியால்‌ தொடங்கி 
வைக்கப்பெற்ற அவ்விழா ஒரு வெற்றி விழாவாக 
இருந்தும்‌, அதைப்‌ பின்பற்றிக்‌ குழந்தைகள்‌ நாடக 
விழாக்கள்‌ நாடெங்கணும்‌ நடைபெறுமெனச்‌ சிலர்‌ 
எதிர்பார்‌. த்ததுபோல்‌ நடைபெறவில்லை. ஆயினும்‌ 
இன்று குழந்தைகளுக்கான நாடகங்கள்‌ பள்ளி விழாக்‌ 
களிலும்‌, சிறுவர்‌ சங்கங்களிலும்‌ நடிக்கப்பெறு 
இன்றன. வானொலியிலும்‌ சிறுசிறு நாடகங்களும்‌, 
தொடர்‌ நாடகங்களும்‌ ஒலிபரப்பாகின்றன. குழந்‌ 
தைகள்‌ நாடக விழாக்களைச்‌ லெ வானொலி நிலை 
யங்கள்‌ நல்லமுறையில்‌ நடத்துவதையும்‌ 
அறிகிறோம்‌. தொலைக்காட்சியிலும்‌, அடிக்கடி 
குழந்தை நாடகங்களைக்‌ காணமுடிறெது. சிறுவர்‌ 
பத்திரிகைகளிலும்‌ ஓரங்க நாடகங்கள்‌ வெளியா 
தின்றன. இவையெல்லாம்‌ குழந்தை நாடகங்களை 
நன்கு எழுதக்கூடியவர்கள்‌ நம்மிடையே இருக்கி 
றார்கள்‌ என்பதை நன்குணர்த்துகின்றன. அத்‌ 
துடன்‌ குழந்தைகளின்‌ கலைத்திறன்‌ வெளிப்படவும்‌ 
வாய்ப்பளிக்கின்றன. 


தமிழில்‌ குழந்தைகளுக்காக வெளி வந்துள்ள 
ஏறத்தாழ 80 நாடக நூல்களில்‌, படிப்பதற்கும்‌ 
நடிப்பதற்கும்‌ ஏற்ற நூல்கள்‌ பாதி இருக்கும்‌. 
மற்றவற்றில்‌ சில நடிப்பதற்கும்‌, Aw படிப்பதற்‌ 
குமே ஏற்றவையாக இருக்கின்றன. 


குழந்தைகளுக்கான நாடகங்கள்‌ பெருக வேண்டு 
மாயின்‌, நாட்டின்‌ பல பகுதிகளிலும்‌ “குழந்தைக்‌ 
கலைக்கூடங்கள்‌' (Children’s Theatres) தோன்ற 
வேண்டும்‌. குழந்தைகளின்‌ கலைத்திறன்‌ ஓங்கவும்‌ 
அவர்களின்‌ மகழ்ச்சி பெருகவும்‌ இத்தகைய கலைக்‌ 
கூடங்கள்‌ மிகவும்‌ பயன்படும்‌. 


வாழ்க்கை வரலாறு 
ஒவ்வொரு துறையிலும்‌ செயற்கரிய செய்த பெரி 
யவர்களைப்பற்றி நம்‌ குழந்தைகளுக்குக்‌ கூறினால்‌ 
அவர்களது எதிர்காலத்துக்கு அது பெரிதும்‌ உதவியா 


யிருக்கும்‌. Bb நாட்டுக்கு விடுதலை வாங்கித்‌ 
தந்தவர்கள்‌, சமூக மேம்பாட்டுக்கு உழைத்தவர்‌ 
கள்‌, இலக்கிய உலகுக்கு ஏற்றம்‌ தந்தவர்கள்‌, 
கலைத்துறைக்குப்‌ பெருமை சேசர்த்தவர்கள்‌, 
விஞ்ஞான விந்தைகளைச்‌ செய்து காட்டியவர்கள்‌ - 
இப்படிப்‌ பலரது வாழ்க்கை வரலாறுகள்‌ இன்று 
தமிழிலே சிறுவருக்காக வெளிவந்துள்ளன. 


எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர்கள்‌ பிறந்து 
வளர்ந்தார்கள்‌, குழந்தைப்‌ பருவத்தில்‌ அவர்கள்‌ 
எவ்வாறிருந்தார்கள்‌, எப்படி எப்படியெல்லாம்‌ 
முன்னேறினார்கள்‌, அவர்களிடமிருந்த சிறப்பியல்‌ 
புகள்‌ யாவை என்பதையெல்லாம்‌ எளிய நடையில்‌ 
ஆசிரியரே நேரில்‌ கூறுவது போலவும்‌, வினா-விடை 


முறையிலும்‌ பலர்‌ எழுதியுள்ளனர்‌. இவையெல்‌ 
லாம்‌ மிகப்‌ பயனுள்ள வரலாறுகள்‌. 
“பூஞ்சோலை” இதழில்‌ நாமக்கல்‌ கவிஞர்‌, 


இரு. வி. க. போன்றவர்கள்‌ தங்கள்‌ பிள்ளைப்‌ 
பருவத்தைச்‌ சுவைமிக்க கட்டுரைகளாக எழுதியிருந்‌ 
தனர்‌. ஆயினும்‌, இரவீந்திரநாத தாகூர்‌, “என்‌ 
இளமைப்‌ பருவம்‌” என்ற தலைப்பில்‌ ஒரு நூலையே 
எழுதி வெளியிட்டதுபோல்‌ எவரும்‌ தமிழில்‌ 
வெளியிடவில்லை. தமது பிள்ளைப்‌ பருவத்தைப்‌ 
பற்றி ஒரு தலைவர்‌ அல்லது அறிஞர்‌ எழுதினால்‌, 
அது படிக்கும்‌ குழந்தைகளுக்கு மிகவும்‌ சுவையாக 
இருக்கும்‌. 


டாக்டர்‌ ௨. வே. சாமிநாதையர்‌, நாமக்கல்‌ 
கவிஞர்‌, திரு. வி. க. போன்றவர்களின்‌ வாழ்க்கை 
வரலாற்று நூல்களிலிருந்து அவர்களின்‌ பிள்ளைப்‌ 
பருவத்தை மட்டும்‌ தனியாக எடுத்து வெளியிடலாம்‌. 


சிறுவருக்காகத்‌ தமிழிலே வெளிவந்துள்ள 
வாழ்க்கை வரலாற்று நூல்களில்‌ பல, பெரியவர்களும்‌ 
சிறுவர்களும்‌ படிக்கும்‌ வகையில்‌ பொதுவான ஒரு 
நடையிலே எழுதப்பெற்றுள்ளன. சிறுவர்களை 
மனக்கண்முன்‌ நிறுத்தி எழுதப்பெற்ற நூல்களும்‌ 
பல உள்ளன. சில வண்ணப்‌ படங்களுடனும்‌, 
சில புகைப்படங்களுடனும்‌ வெளிவந்துள்ளன. 
சித்திரக்‌ கதைகளாகவும்‌ சில வாழ்க்கை வரலாறுகள்‌ 
வெளியிடப்பட்டுள்ளன. 


ஒருவரது வாழ்க்கையைப்‌ பிறப்பு முதல்‌ கூறாமல்‌, 
அவரது வாழ்க்கையில்‌ நடந்த சுவையான நிகழ்ச்சி 
களை மட்டுமே கூறுகின்ற சில நூல்களும்‌ உண்டு. 
ஒரே நூலில்‌ பலரது வாழ்க்கையில்‌ நடந்த சுவை 
மிக்க நிகழ்ச்சிகள்‌ இடம்‌ பெற்றிருப்பதையும்‌ 
காணலாம்‌. 


விஞ்ஞானம்‌ 
1957ஆம்‌ ஆண்டில்‌, உலகப்‌ புகழ்பெற்ற நூலகத்‌ 
துறை வல்லுநர்‌ டாக்டர்‌ எஸ்‌. ஆர்‌. அரங்கநாதன்‌ 
அவர்கள்‌ தலைமையில்‌ குழந்தை எழுத்தாளர்‌ 
சங்கம்‌ ஒரு குழுவை அமைத்தது. ௮க்‌ குழு அதுவரை 


Digitized by Noole Foundation. 
noolaham.org | aavanaham.org 


வெளிவந்திருந்த 263 குழந்தை நூல்களை ஆய்ந்து 
பார்த்து ஓர்‌ அறிக்கை வெளியிட்டது. அந்த 
அறிக்கை அறிவியல்‌ நூல்கள்‌ முப்பதுக்கும்‌ குறை 
வாக இருந்ததைச்‌ சுட்டிக்‌ காட்டியிருந்தது. அன்று 
முப்பதுக்கும்‌ குறைவாக இருந்த தூல்கள்‌ இன்று 
முந்நூறாகப்‌ பெருகியுள்ளன. இவற்றில்‌ பெரும்‌ 
பாலானவை 10 வயதுக்கு மேற்பட்ட சிறுவருக்காக 
எழுதப்பட்டவையே. 


விஞ்ஞானத்தின்‌ பல்வேறு துறைகளைப்‌ பற்றியும்‌ 
வெளிவந்துள்ள அந்‌ நூல்களின்‌ பட்டியலைப்‌ 
பார்த்தவர்கள்‌, “தமிழிலே குழந்தைகளுக்கு இப்படி 
பட்ட நூல்களெல்லாம்கூட வந்திருக்கன்றனவா!”* 
என வியப்பொடு கேட்கின்றனர்‌. 


பாரதப்‌ பிரதமராக இருந்த நேருஜி, சிறுவருக்‌ 
கான அறிவியல்‌ நூல்கள்‌ நிறைய வெளிவரவேண்‌ 
டும்‌, நம்‌ நாட்டுச்‌ சிறுவர்களை மற்ற நாட்டுச்‌ சிறு 
வர்களைப்‌ போல அறிவியல்‌ துறையிலும்‌ முன்‌ 
னேறச்‌ செய்யவேண்டும்‌ என்றெல்லாம்‌ அடிக்கடி 
ஆசையோடு கூறி வந்தார்‌. இதனால்‌, விஞ்ஞான 
நூல்களைக்‌ குழந்தைகளுக்குத்‌ தரவேண்டுமென்ற 
எண்ணம்‌ வளர்ந்தது. அதன்‌ விளைவாகப்‌ பல 
இந்திய மொழிகளிலும்‌ விஞ்ஞான நூல்கள்‌ வெளி 
வரத்‌ தொடங்கின. சிறுவருக்கான விஞ்ஞான 
நூல்களை மிகுதியாக வெளியிட்டுள்ள இரண்டு 
மூன்று இந்திய மொழிகளில்‌, தமிழும்‌ ஒன்று எனத்‌ 
தெரியவருகிறது. 


கதைபோல விஞ்ஞான உண்மைகளைக்‌ கூறுவது, 
உரையாடல்மூலம்‌ விளக்குவது, முற்றிலும்‌ படங்‌ 
கள்மூலமே விவரிப்பது எனப்‌ பல முறைகள்‌ கையா 
ளப்பட்டுள்ளன. சிறுவர்கள்‌ சல சோதனைகளைத்‌ 
தாங்களே வேடிக்கையாகச்‌ செய்து பார்த்து, 
விஞ்ஞான நுட்பங்களை அறிய உதவும்‌ வகையில்‌ 
ஏழெட்டு நூல்கள்‌ வெளிவந்துள்ளன. எளிய 
முறையில்‌, சில விஞ்ஞானக்‌ கருவிகளை எவ்வாறு 
செய்வது என விளக்கிக்கூறும்‌ சில நூல்களும்‌ 
உள்ளன. 


இளமையிலே சில விஞ்ஞான உண்மைகளையும்‌ 
நுட்பங்களையும்‌ புரிந்துகொண்டால்‌, சர்‌ ச. வி. 
இராமனைப்‌ போல, ஜெகதீச சந்திர போஸைப்‌ 
போல, ஜி. டி. நாயுடுவைப்‌ போலத்‌ தமிழகத்தில்‌ 
பல விஞ்ஞானிகள்‌ உருவாக வாய்ப்பு ஏற்படு 
மன்றோ? 


பரத நாட்டியக்கலை, புகைப்படக்கலை, பல்‌ 
வேறு வகையான விளையாட்டுகள்‌, இந்திய மாநிலங்‌ 
கள்‌, விழாக்கள்‌, விடுகதைகள்‌, புதிர்கள்‌ முதலியன 
பற்றியும்‌ சறுவருக்காகப்‌ பல நூல்கள்‌ வெளிவந்‌ 
துள்ளன. 


தமிழ்‌ வளர்ச்சிக்‌ கழகம்‌, பெரியவர்களுக்கான 
கலைக்களஞ்சியத்தைச்‌ இறந்த முறையில்‌ வெளி 


யிட்டதுபோல்‌, “குழந்தைகள்‌ கலைக்களஞ்சிய' த்‌ 
தைப்‌ பத்துத்‌ தொகுதிகளாக வெளியிட்டிருப்பது 
தமிழ்‌ இலக்கிய வரலாற்றிலே குறிப்பிடத்‌ தக்க 
ஒரு சாதனையாகும்‌. 2, 

அகர வரிசையில்‌ வெளிவந்துள்ள குழந்தைகள்‌ 
கலைக்களஞ்சியத்தைத்‌ தொடர்ந்து, மேலும்‌ பல 
கலைக்களஞ்சியங்கள்‌ பல்வேறு முறைகளில்‌ வெளி 
வரவேண்டும்‌. இக்‌ கலைக்களஞ்சியங்கள்‌ குழந்தை 
களுக்கு மட்டுமன்றி, ஆசிரியர்களுக்கும்‌ பெற்றோர்‌ 
களுக்கும்‌ பேருதவியாயிருக்கும்‌. 


கடந்த 30 ஆண்டுகளாகக்‌ குழந்தை இலக்கியம்‌ 
நல்ல முறையில்‌ தமிழ்‌ மொழியில்‌ வளர்ந்து வருகிற 
தென்றால்‌, அதற்கு முக்கியக்‌ காரணமாக விளங்கு 
வது “குழந்தை எழுத்தாளர்‌ சங்கம்‌” என்பதைப்‌ 
பலரும்‌ அறிவர்‌. 


1950ஆம்‌ ஆண்டு தொடங்கப்பெற்ற இச்‌ சங்கம்‌ 
குழந்தைப்‌ புத்தகக்‌ காட்சிகளை நடத்தியும்‌, 
குழந்தைகள்‌ நாடக விழாவை ஏற்பாடு செய்தும்‌, 
குழந்தை இலக்கியப்‌ போட்டிகளை நடத்திப்‌ 
பரிசுகள்‌ வழங்கியும்‌, குழந்தை இலக்கியத்திற்குப்‌ 
யல்லாண்டுகளாகச்‌ சிறந்த முறையில்‌ பணியாற்றி 
வரும்‌ எழுத்தாளர்களுக்கும்‌, நீண்ட காலமாகக்‌ 
குழந்தைப்‌ புத்தகங்களை வெளியிட்டுவரும்‌ பதிப்‌ 
பாளர்களுக்கும்‌ கேடயங்கள்‌ வழங்கியும்‌, மாந. டுகள்‌ 
நடத்தி நாட்டின்‌ பல்வேறு பகுதிகளிலும்‌ உள்ள 
குழந்தை எழுத்தாளர்களை ஒன்று கூட்டிக்‌ கருத்‌ 
தரங்கம்‌, பாட்டரங்கம்‌, உரைக்கோவை எனப்‌ பல 
நிகழ்ச்சிகள்‌ நடத்தியும்‌, தமிழிலும்‌ பிற மொழிகளி 
லும்‌ குழந்தை இலக்கியம்‌ வளர்ந்து வருவதை 
எடுத்துக்‌ காட்டும்‌ வகையில்‌ மலர்கள்‌ வெளியிட்டும்‌ 
இயன்ற வரையில்‌ தொடர்ந்து தொண்டாற்றி 
வருகிறது. 


ஆண்டுதோறும்‌ நேருஜியின்‌ பிறந்த நாளைக்‌ 
குழந்தைப்‌ புத்தக வெளியீட்டு விழாவாகக்‌ கொண்‌ ` 
டாடுவதும்‌ இச்‌ சங்கப்‌ பணிகளில்‌ ஒன்றாகும்‌. சங்க 
வேண்டுகோளுக்கிணங்கிப்‌ பல பதிப்பாளர்கள்‌ 
தயாரிக்கும்‌ குழந்தை நூல்களைத்‌ தக்கவர்களைக்‌ 
கொண்டு, அவ்விழாவில்‌ வெளியிடச்‌ செய்கிறது. 
நூலாசிரியர்களும்‌ பதிப்பாளர்களும்‌ அவையோருக்கு 
உரிய முறையில்‌ அறிமுகப்படுத்தப்‌ பெறுகின்றனர்‌. 
1957ஆம்‌ ஆண்டு முதல்‌ இவ்வாறு நேருஜியின்‌ 
பிறந்த நாளில்‌ வெளியிடப்‌ பெற்ற நூல்களின்‌ எண்‌ 
ணிக்கை 450! (அதாவது தமிழில்‌ இதுவரை வெளி 
வந்துள்ள நூல்களில்‌ நான்கில்‌ ஒரு பங்கு!) 


அச்சிடப்பெற்ற நூல்களே பெரும்பாலும்‌ அர 
சினர்‌ பரிசுகளையும்‌ மற்றப்‌ பரிசுகளையும்‌ பெற்று 
வந்தன. புத்தகமாக வெளியிடுவதற்கான வாய்ப்புக்‌ 
இடைக்காமற்‌ போனாலும்‌, புத்தகமாக வெளியிடு 
வதற்கு ஏற்ற கையெழுத்துப்‌ பிரதிக்கும்‌ பரிசு 
கிடைக்கும்‌ வாய்ப்பினை அளிக்கிறது இச்‌ சங்கம்‌ 


Digitized by NoolalfiMt Foundation. 
noolaham.org | aavanaham.org 


ஏ. வி. மெய்யப்பச்‌ செட்டியார்‌, ஏவி.எம்‌. அறக்‌ 
கட்டளையின்‌ சார்பில்‌ . ஆண்டுதோறும்‌ இரண்டு 
தங்கப்‌ பதக்கங்களையும்‌, இரண்டு வெள்ளிப்‌ பதக்‌ 
கங்களையும்‌, சிறந்த கையெழுத்துப்‌ பிரதிகளுக்கு 
அளிக்க ஏற்பாடு செய்துள்ளார்‌. கவிதை, இறு 
கதை, நாவல்‌, வாழ்க்கை வரலாறு, நாடகம்‌, அறி 
வியல்‌ என ஆறு துறைகளில்‌ 1972ஆம்‌ ஆண்டு முதல்‌ 
ஒவ்வோராண்டும்‌ இரு துறைகளுக்கு ஏவி.எம்‌. 
பரிசுகள்‌ வழங்கப்‌ பெறுகின்றன. ஆண்டுக்கு 4 பிரதி 
களே பரிசு பெற்றாலும்‌, புத்தகங்களாக வெளியிடு 
வதற்கான தகுதி, பல கையெழுத்துப்‌ பிரதிகளுக்கு 
இருப்பதால்‌ அவை பின்னர்ப்‌ புத்தக வடிவம்‌ பெறு 
இன்றன. இதனால்‌, பல குழந்தை நூல்கள்‌ வெளி 
வரவும்‌ இப்‌ பரிசுத்‌ தட்டம்‌ மறைமுகமாக உதவு 
கின்றது. 


முதல்‌ முதலாகத்‌ தமிழ்‌ எழுத்தாளர்களைப்‌ 
பற்றிய விவரத்‌ தொகுப்பு நூலை வெளியிட்ட 
சங்கத்திற்கு 


பெருமை குழந்தை எழுத்தாளர்‌ 


உண்டு. சங்கத்தின்‌ வெள்ளி விழாவையொட்டி. 
1976-ல்‌ * தமிழில்‌ குழந்தை இலக்கியம்‌- ஒரு மதிப்‌ 
பீடு” என்ற நூலையும்‌ வெளியிட்டுள்ளது. இதில்‌, 
குழந்தை இலக்கியத்தில்‌ பல்வேறு துறைகளைப்‌ 
பற்றியும்‌, அந்தந்தத்‌ துறையில்‌ நீண்டகால அனு 
பவம்‌ பெற்றவர்கள்‌ எழுதியுள்ளனர்‌. 


குழந்தை எழுத்தாளர்களின்‌ மறைந்து கிடக்கும்‌ 
திறமையை வெளிக்‌ கொணரவும்‌, தொடர்ந்து 
எழுதி வருவோர்க்கு ஊச்சுமளிக்கவும்‌, நல்ல நூல்‌ 
களை, அதிக அளவில்‌, உயர்ந்த முறையில்‌, குறைந்த 
விலையில்‌ வெளியிடவும்‌, வெளியிடும்‌ நூல்களைத்‌ 
தக்க முறையில்‌ “குழந்தைகள்‌ பயன்படுத்தவும்‌ 
தமிழகத்திற்கு ஒரு நிறுவனம்‌ தேவை. 'குழந்தைப்‌ 
புத்தக டிரஸ்ட்‌” (Children’s Book Trust) போன்ற ஓர்‌ 
அமைப்பு உருவாக வேண்டுமென்பது. குழந்தை 
இலக்கியத்தில்‌ உண்மையான ஈடுபாடும்‌ ஆர்வமும்‌ 
கொண்ட பலரது நீண்ட நாள்‌ ஆசை. அந்த ஆசை 
விரைவில்‌ நிறைவேறுமென எதிர்பார்ப்போமாக! 


205 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


ain?” பல வகை. குறள்‌ காட்டும்‌ வாழ்வு ஒரு 
தனி வகை. அதை உலக மக்களுக்குக்‌ 
காட்டியவர்‌ திருவள்ளுவர்‌. 


திருவள்ளுவர்‌ தமிழகத்துச்‌ சான்றோர்களுள்‌ 
ஒருவர்‌. அவர்‌ பிறந்து இன்றைக்கு 2011 ஆண்டு 
களாயின. அவர்‌ பிறந்தது வளர்ந்தது வாழ்ந்தது 
அனைத்தும்‌ பாண்டி நாடு; மதுரை. 


மக்ளாகப்‌ பிறந்த ஒவ்வொருவரும்‌ மக்களாகவே 
வாழவேண்டும்‌ என்பது அவரது பேராசை அல்ல, 
மிகப்‌ பெரிய ஆசை. அதன்‌ விளைவே திருக்‌ 
குறள்‌. அது காட்டும்‌ வாழ்வே குறள்‌ காட்டும்‌ 
வாழ்வு. வாழ்வாங்கு வாழ்தல்‌ என்று அது 
கூறுகிறது. இது வாழவேண்டிய முறைப்படி 
வாழ்தல்‌ எனப்‌ பொருள்படும்‌. 


வாழ வேண்டிய முறை என்பது தனக்காக, தன்‌ 
குடும்பத்துக்காக என்று வாழாமல்‌ பிறருக்காகவும்‌ 
வாழவேண்டும்‌ என்பதாகும்‌. இவ்வாழ்வு முறை 
யைத்‌ திருக்குறள்‌ ஒழ்க்கண்டவாறு பல வகையாக 
நமக்குக்‌ காட்டுகிறது. 


1. எது மக்கள்‌ வாழ்வு? 


ஒருவரை ஒருவர்‌ அடித்துத்‌ துன்புறுத்தி வாழ்‌ 
வது விலங்கு வாழ்வு. தன்னலங்கொண்டு உயரப்‌ 
பறப்பது பறவை வாழ்வு. தீமை செய்தவருக்குத்‌ 
தீமை செய்து வாழ்வது தேள்‌, பாம்புகளின்‌ வாழ்வு. 
தீமை செய்யாதவர்க்கும்‌ தீமை செய்வது பேய்‌ 
களின்‌ வாழ்வு. தீமை செய்தவர்களை மன்னித்து 


*முத்தமிழ்க்காவலர்‌' இ. ஆ. பெ. விசுவநாதம்‌ 


விடுவது மட்டுமன்று, அவர்களுக்கு நன்மையைச்‌ 
செய்தும்‌ வாழ்வதே மக்கள்‌ வாழ்வு எனக்‌ குறள்‌ 
கூறுகிறது. 
2, வாழ்வுக்குப்‌ பத்து உடைமைகள்‌ 
உடலுக்குச்‌ சில உடைமைகளை அணிவது போல 
உள்ளத்திற்கும்‌ சில உடைமைகளை அணிந்து வாழ்‌ 
வதே குறள்‌ காட்டும்‌ வாழ்வு ஆகும்‌. அவை அன்‌ 
புடைமை, அறிவுடைமை, அருளுடைமை, அடக்க 
முடைமை, ஆள்வினையுடைமை, ஒழுக்கமுடைமை, 
ஊக்கமுடைமை, நாணமுடைமை, பொறை 
யுடைமை, பண்புடைமை என்பன. இப்‌ பத்து 
உடைமைகளையும்‌ பத்துத்‌ தலைப்புகளில்‌ நூறு 
குறள்களாக்கி மக்களாகப்‌ பிறந்த ஒவ்வொருவரும்‌ 
இவற்றைத்‌ தம்‌ உள்ளத்தில்‌ அணிந்து வாழ்ந்தாக 
வேண்டும்‌ எனக்‌ குறள்‌ நல்வாழ்வுக்கு வழி 
காட்டுகிறது. 
3. ஒன்பது கட்டளைகள்‌ 

பொய்யைச்‌ சொல்லாதே! புலாலை உண்ணாதே! 
கள்ளைக்‌ குடியாதே! களவை நினையாதே! காமங்‌ 
கொள்ளாதே! கொலையைச்‌ செய்யாதே! சூதை 
விரும்பாதே! புறங்கூறாதே! பொறாமை 
யடையாதே! பேராசை கொள்ளாதே! என்ற பத்துக்‌ 
கட்டளைகளும்‌ நல்வாழ்வு வாழ குறள்‌ இடும்‌ 
கட்டளைக ளாகும்‌. 


4. பழிக்கு அஞ்சி வாழ்தல்‌ 
தம்‌ முன்னோர்களா கிய நூலோர்கள்‌ தொகுத்துக்‌ 
கூறியவற்றுள்‌ எல்லாம்‌ தலையாய அறங்கள்‌ 


Digitized by 1௦௦218 Foundation. 
noolaham.org | aavanaham.org 


இரண்டு. அவை பகுத்து உண்ணல்‌ ஒன்று. 
பல்லுயிர்‌ ஓம்புதல்‌ மற்றொன்று. ஆனால்‌, வாழ்‌ 
வாங்கு வாழ அவை இரண்டு மட்டும்‌ போதாது. 
ஒழுக்கமாகவும்‌ நடந்தாக வேண்டும்‌ எனக்‌ குறள்‌ 
ஒரு புதுவழியைக்‌ காட்டுகிறது. இதைப்‌ “பழியஞ்சு! 
பகுத்து உண்‌!'' என்ற குறள்‌ நமக்கு விளக்கிக்‌ 
காட்டுகிறது. 


5. விரும்பி வாழ நான்கு 


நகை, ஈகை, இன்சொல்‌, இகழாமை ஆகிய நான்‌ 
கையும்‌ விரும்பிக்‌ கைக்கொள்‌. அது உன்‌ வாழ்வை 
வளமாக்கும்‌ என்பதே குறள்‌ காட்டும்‌ வாழ்வு. 
இந்த நான்கை வரிசைப்படுத்தி யிருப்பதிலும்‌. ஒரு 
அழகு தோன்றுகிறது. அவை நல்வாழ்வுக்கு எப்‌ 
போதும்‌ இனிய முகத்தோடு இருத்தல்‌ வேண்டும்‌. 
அது முடியாவிடில்‌ இயன்றவரை ஏதாவது கொடுத்து 
அனுப்பிவிடவேண்டும்‌. . அதுவும்‌ முடியாவிடில்‌ 
இனிய சொற்களையாவது சொல்லி அனுப்பிவிட 
வேண்டும்‌. அதுவும்‌ . முடியாவிடில்‌ அவர்களை 
இகழ்ந்து கூறாமலாவது இருக்கவேண்டும்‌ என்பன. 
எப்படி? குறள்‌ காட்டும்‌ வாழ்வு? 


6. வெறுத்து வாழ நான்கு 

அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல்‌ என்‌ 
பன அவை. பிறரைக்‌ கண்டு பொறாமைப்படாதே! 
பிறர்‌ பொருளின்மீது ஆசை வைக்காதே! எவர்‌ 
மீதும்‌ சனம்‌ கொள்ளாதே! எப்போதும்‌ கடும்‌ சொற்‌ 
களைச்‌ சொல்லாதே! இந்நான்கும்‌ நம்‌ வாழ்வுக்கு 
ஒளிவீசும்‌ எனக்‌ குறள்‌ கூறுகிறது. 


7. வழங்கி வாழ நான்கு 


அன்பு உள்ளம்‌ கொண்ட சான்றோர்கள்‌ தம்‌ 
குருதியை, நரம்பை, தோலை மட்டுமல்ல; தன்‌ 
எலும்பையும்‌ பிறருக்கு வழங்கி வாழ்வர்‌ என்ற 
கருத்தை “எலும்பும்‌ உரியர்‌ பிறர்க்கு” என்ற குறட்‌ 
சொற்றொடர்‌ கூறிக்கொண்டிருக்கிறது. 


8. வாழ்வுக்கு வேண்டிய நட்பு 

தட்பு நல்வாழ்வுக்குத்‌ தேவை. ஆகவே, நட்பைக்‌ 
கைக்கொள்‌! அதையும்‌ ஆராய்ந்து கொள்‌! இ நட்பு 
கொள்ளாதே! பழமையைத்‌ தள்ளாதே! கூடா 
நட்பு கூடாதே! சிற்றினம்‌ சேராதே! பெரியோரை 
வெறுக்காதே! என்ற ஏழு தலைப்புகளில்‌ 
எழுபது குறள்களைக்‌ கூறி வாழ்வுக்கு வழி 
காட்டுறெது குறள்‌. 


9. கற்றபடி நிற்றல்‌ 

படி! எல்லாவற்றையும்‌ படிக்காதே! படிக்க வேண்‌ 
டியவற்றைப்‌ படி! அதையும்‌ பிழையறப்‌ படி! 
மனதில்‌ உள்ள கசடு அறும்படி படி! கற்றிலன்‌ 
ஆயினும்‌ கேள்‌! கற்றவற்றையும்‌ கேட்டவற்றையும்‌ 


சிந்தித்து உணர்‌! அந்த அளவோடு விட்டுவிடாதே. 
அதன்படி நட! எனக்‌ குறள்‌ நல்வாழ்வுக்கு வழி 
காட்டுகிறது. 


10. உள்ளத்தை உயர்த்தி வாழ்‌ 


தல்வாழ்வு வாழவேண்டுமானால்‌ உள்ளத்தை 
உயர்த்தி வாழ்‌. சிறியன சிந்தியாதே. எப்போதும்‌ 
பெரியதையே எண்ணு. அழுத்தமாக எண்ணு, 
ஆழமாக எண்ணு. அப்படியே ஆவாய்‌! வெள்ளம்‌ 
உயர உயர மலர்‌ உயர்வதுபோல உன்‌ உள்ளம்‌ 
உயர உயர நீ உயர்வாய்‌! நல்‌ வாழ்வு வாழ உள்‌ 
THOS உயர்த்து! எனக்‌ கூறுகிறது குறள்‌. 


11. யார்‌ பெரியார்‌? 


தாம்‌ ஒரு காலத்தில்‌ பணக்காரர்‌, நிலக்காரர்‌, 
முதல்காரர்‌ ஆகியவர்களைப்‌ பெரியர்‌ என நினைத்‌ 
திருந்தோம்‌. அடுத்து, படித்தவர்‌, பட்டம்‌ பெற்‌ 
றவர்‌, பதவியிலிருப்பவர்‌ பெரியர்‌ என எண்ணி 
னோம்‌. பின்‌, வயதில்‌ முதிர்ந்தோர்‌ பெரியோர்‌ 
எனக்‌ கருதினோம்‌. இப்பொழுது எழுத்தர்களை 
யும்‌ பேச்சர்களையும்‌ பெரியோர்‌ என எண்ணு 
கிறோம்‌. குறள்‌ இவற்றை ஒப்பவில்லை. யார்‌ 
பெரியர்‌? என்ற கேள்விக்கு -- குறள்‌ கூறும்‌ விடை 
எழுத்தரல்ல, பேச்சரல்ல “செய்வர்‌ பெரியர்‌” 
என்பதே. இதிலிருந்து மலையளவு பேசுவதைவிடக்‌ 
கடுகளவு செய்து வாழ்வதே நல்லது எனத்‌ தெரி 
கிறது. 


12. நா நலம்‌ என்னும்‌ ஈலமுடைமை 


“pT நலம்‌ என்னும்‌ நலமுடைமை'' என்பது 
அரைக்குறள்‌. அடுத்த அரைக்‌ குறளும்கூட “அந்த 


தலம்‌ வேறு எந்த நலத்திலும்‌ இல்லை” என்பதே. 
அது மட்டுமன்று, 'நாநலம்‌' என்பதே 
“நலமுடைமை' என்பதுதான்‌, இதுதான்‌ அதன்‌ 


உண்மையான பெயர்‌ என்றும்‌ குறள்‌ கூறிக்கொண்‌ 


டிருக்கிறது. 


அளவோடு பேசுதல்‌, ஆராய்ந்து கூறுதல்‌, சொன்ன 
படி நடத்தல்‌, சொல்லியபடி இருத்தல்‌, இனியவை 
கூறுதல்‌, எவரையும்‌ வையாதிருத்தல்‌ ஆகியவை 
அனைத்தும்‌ நாநலத்தின்பாற்‌ பட்டவை என்றுகுறள்‌ 
கூறுகிறது. இதையே, கண்டு ஒன்று சொல்லேல்‌! 
சுளிக்கச்‌ சொல்லேல்‌! சொற்சோர்வு படேல்‌, பழிப்‌ 
பன பகரேல்‌, மிகைப்படச்‌ சொல்லேல்‌, வெட்டெனப்‌ 
பேசேல்‌, வாது முற்கூறேல்‌, ஓரஞ்‌ சொல்லேல்‌ என 
ஒளவையும்‌ கூறுகிறார்‌. இவற்றால்‌ நல்வாழ்வுக்கு 
ஏற்றதுநா நலமே என்று குறள்‌ கூறுகிறது. 


13. தோற்றத்தைக்‌ கண்டு மயங்காதே 


கருப்பாக இருக்கிறது, கோணலாக இருக்கிறது, 
தாரும்‌ நரம்புமாக இருக்கிறது என்று வெறுத்து 


207 S 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


விடாதே 'வீணை'யை. நீ இன்பத்தை இழந்து 
விடுவாய்‌! சிவப்பாக இருக்கிறது, அழகாக: இருக்‌ 
கிறது, நேராக ஒழுங்காக இருக்கிறது என்று நெஞ்‌ 
சில்‌ வைத்துவிடாதே அம்பை. அது உன்னைக்‌ 
கொன்றுவிடும்‌. இவை இரண்டு மட்டுமல்ல, 
வேறு எதனையும்‌ தோற்றத்தைக்‌ கண்டே மயங்கி 
விடாதே, வாழ்வு பாழாகிவிடும்‌ என எச்சரிக்கை 
செய்கிறது குறள்‌. 


14, பொருள்‌ தேடும்‌ வழி 


பெற்ற தாயின்‌ வயிறு பசிக்கக்‌ காண்பது பிறந்த 
மகனுக்கு இழிவு. எப்பாடு பட்டேனும்‌ அத்‌ தாயின்‌ 
வயிற்றுப்‌ பசியைப்‌ போக்க வேண்டியது பிறந்த மக 
னின்‌ சுடமை, ஏனெனில்‌, அது அவன்‌ குடியிருந்த 
கோயில்‌. என்றாலும்‌, அந்த நிலையிலும்‌ ஒருவன்‌ 
தவறான வழியில்‌ பொருளைத்‌ தேடி வந்து தாயின்‌ 
பசியைப்‌ போக்க எண்ணுவது தவறு. எண்ணினால்‌ 
அத்தகையவரைச்‌ சான்றோர்‌ பழித்து ஒதுக்கி 
விடுவர்‌ எனப்‌ பிறந்த மகனின்‌ வாழ்வுக்கும்‌ வழி 
கூறுகிறது குறள்‌. 


15. வினைத்திட்பம்‌ 


ஒரு நல்ல செயலைச்‌ செய்வதற்கு வேண்டியது 
பொருளுதவி அல்ல, நண்பர்களின்‌ துணை அல்ல, 
மனைவி மக்களின்‌ ஒத்துழைப்பல்ல, அரசாங்கத்தின்‌ 
ஆதரவு அல்ல, வேறு எதுவுமே அல்ல. அவனுக்கு 
வேண்டியது மன உறுதி ஒன்றே. இதை *வினைத்‌ 
திட்பம்‌' என்பது 'மனத்திட்பம்‌' என்ற குறள்‌ 
காட்டுகிறது. é 8 


16. மேன்மையடைய வழி 


“ஒழுக்கத்தின்‌ எய்துவர்‌ மேன்மை” என்பது அரைக்‌ 
குறள்‌. இதற்குமூன்று பொருள்கள்‌ உள்ளன. ஆடை, 
அணி, பொன்‌, மணி, பட்டம்‌, பதவி முதலியவற்றால்‌ 
எவரும்‌ மேன்மையடைய முடியாது; ஒழுக்கம்‌ ஒன்‌ 
றினாலேயே அதை அடைய முடியும்‌ என்பது ஒன்று. 
ஒழுக்கத்தினாலேயே உயர்ந்துவிட்ட ஒருவன்‌ 
பின்‌ தெரிந்தோ தெரியாமலோ தவறு செய்ய நேர்ந்‌ 
தாலும்‌ உலகம்‌ அதை நம்பாது. அப்போதும்‌ அவன்‌ 
மேன்மையையே அடைவான்‌ என்பது மற்றொன்று. 
ஒழுக்கத்தினால்‌ உயர்ந்த ஒருவர்‌ பின்‌ வறுமையால்‌ 
தாழ்ந்து போனாலும்‌ கண்டோர்‌ அவரை *நன்‌ 
றாக வாழ்ந்தவர்‌” என்றே உயர்வாகக்‌ கூறி மகிழ்‌ 
வர்‌ என்பது மூன்று. 


“இழுக்கத்தின்‌ எய்துவர்‌ எய்தாப்‌ பழி” என்பது 
மறு பாதிக்‌ குறள்‌. இதற்கும்‌ மூன்று பொருள்கள்‌ 
உள்ளன. ஒன்று, ஒழுக்கம்‌ தவறியவன்‌ எல்லோ 
ராலும்‌ பழிக்கப்படுவான்‌ என்பது. மற்றொன்று, 
ஒழுக்கம்‌ தவறியவன்‌ பின்பு திருந்தி நல்ல காரியங்‌ 
களைச்‌ செய்தாலும்‌ உலகம்‌ நம்பாது. ; அவன்‌ முன்‌: 


செய்த பாவங்களைப்‌ போக்கவே இவற்றைச்‌ செய்‌ 
கிறான்‌, எனக்‌ கூறிப்‌ பலரும்‌ பழி தூற்றுவர்‌ என்‌ 
பது. இன்னொன்று, அவன்‌ செய்யாத - பிறர்‌ 
செய்த தவறுக்கும்‌ பழி ஏற்க நேரிட்டுவிடும்‌ என்‌ 
பது. இந்த மூன்றாவது கருத்தை இக்‌ குறளிலுள்ள 
“எய்தாப்‌ பழியையும்‌ எய்துவர்‌' என்ற சொற்‌ 
தொடர்‌ நமக்கு விளக்குகிறது. எப்படி, குறள்‌ 
காட்டும்‌ வாழ்வு? 


17. செயல்‌ Stub 

நல்வாழ்வுக்கு வழி 'நற்செயல்களைச்‌ செய்வது” 
என்பது திருக்குறளின்‌ கருத்து. இதற்கு 120 
குறள்களைப்‌ பன்னிரண்டு தலைப்புகளின்8ழ்‌ கூறு 
கிறார்‌ வள்ளுவர்‌. அவை: ஆள்வினையுடைமை, 
இடுக்கண்‌ அழியாமை, ஊக்கமுடைமை என அடிப்‌ 
படை மூன்று, அடுத்து இடமறிந்து செய்தல்‌, கால 
மறிந்து செய்தல்‌, வலியறிந்து செய்தல்‌ என அரைப்‌ 
பகுதியில்‌ மூன்று; தெரிந்து செயல்வகை, தெரிந்து 
தெளிதல்‌, தெரிந்து வினையாடல்‌ என முக்காற்‌ 
பகுதியில்‌ மூன்று; வினை செயல்வகை, வினைத்திட்‌, 
பம்‌, வினைத்தூய்மை என இறுதியில்‌ மூன்று; ஆகப்‌ 
பன்னிரண்டு. இவை அனைத்தும்‌ நல்லவற்றைச்‌ 
செய்து நல்வாழ்வு வாழக்‌ காட்டும்‌ வழிகள்‌. இதை 
அந்த அளவோடு அவர்‌ விட்டுவிடவில்லை. செய்ய 
வேண்டியவற்றைச்‌ செய்யாவிடினும்‌ வாழ்வு 
கெடும்‌. செய்யத்‌ தகாதவற்றைச்‌ செய்தாலும்‌ 
வாழ்வு கெடும்‌' என எச்சரிக்கையும்‌ செய்கிறது 
குறள்‌. 


18. மேலல்லார்‌ மேலல்லர்‌ : 

ஒருவன்‌ மேலேயிருக்கிறான்‌ நாம்‌ பார்க்கிறோம்‌. 
மற்றொருவன்‌ இழேயிருக்கிறான்‌ நாம்‌ பார்க்கி 
றோம்‌. குறள்‌ இதை ஓப்புக்கொள்ளவில்லை. 
மறுக்கிறது. உள்ளபடியே மேலேயும்‌ £ழேயும்‌ 
பார்க்கின்ற நாம்‌ இதை எப்படி நம்புவது? நம்பாத 
தம்மையும்‌ நம்ப வைக்கிறது குறள்‌. ஒரு தராசை 
எடுத்து, இடது தட்டில்‌ ஒரு படிக்கல்லைப்‌ போட்‌ 
டுத்‌ தராசைத்‌ தூக்கிக்‌ காட்டுகிறார்‌ வள்ளுவர்‌. 
ஒரு தட்டு தாழ்ந்தும்‌ ஒரு தட்டு உயர்ந்தும்‌ காணப்‌ 
படுகிறது. வள்ளுவர்‌ நம்மை நோக்கிக்‌ கேட்கிறார்‌, 
ஏன்‌ இந்தத்‌ தட்டு உயரத்தில்‌ இருக்கிறது? அதில்‌ 
ஒன்றுமே இல்லை; அதனால்‌ உயரத்தில்‌ இருக்கிறது. 
இன்னொரு தட்டில்‌ சரக்கிருக்கிறது. அதனால்‌ 
தாழ்ந்து இருக்கிறது. இப்போது குறள்‌ கேட்கிறது. 
தம்மை, “உயரத்தில்‌ இருப்பதெல்லாம்‌ உயர்ந்ததா?” 
என்று. இக்‌ கருத்தை ““மேலிருந்தும்‌ மேலல்லார்‌ 
மேலல்லர்‌, 8ழிருந்தும்‌ powri 8ழல்‌ wat” என்ற 
குறள்‌ விளக்குகிறது. இதனால்‌ உலகிலுள்ள 
மக்களுள்‌ அறிவில்லாத சிலரும்‌ மேலே இருப்பர்‌; 
அறிவுடைய சிலரும்‌ கீழே இருப்பர்‌ என அறிந்து 
வாழ்வதே வாழ்வு என  அறிவுறுத்துகிறது 
இக்‌ குறள்‌. 


208 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


4 


19. குன்றின்‌ அனையாரும்‌ குன்றுவர்‌ 

திருக்குறளில்‌ ஒருசொற்‌ குறள்கள்‌ எனப்‌ பல 
உள. அவற்றில்‌ ஒன்று இது. இக்‌ குறளில்‌ நான்கு 
குன்றுகளைக்‌ காணலாம்‌. முதல்‌ குன்று மலை. 
இரண்டாவது குன்று குறுகுதல்‌. மூன்றாவது குன்று 
இழிசெயல்‌. நான்காவது குன்று குண்டுமணி. குறள்‌ 
இதுதான்‌. **குன்றின்‌ அனையாரும்‌ குன்றுவர்‌ 
குன்றுவ குன்றி அனைய செயின்‌.” மலைபோன்று 
உயர்ந்திருக்கும்‌ மக்களும்கூடப்‌ பழிக்கத்‌ தகுந்த 
இழிசெயல்களை குண்டுமணி அளவு செய்தாலும்‌ 
கூடக்‌ குறுடுக்‌ குன்றிப்போய்விடுவர்‌ என்பது இதன்‌ 
பொருள்‌. நல்வாழ்வு வாழ விரும்புகிறவர்களுக்கு 
இக்குறள்‌ காட்டும்‌ எச்சரிக்கை மிகப்‌ பெரியதாகும்‌. 


20. இதைவிடத்து ஒல்கார்‌ உரவோர்‌ 


நற்செயல்களைச்‌ செய்து நல்வாழ்வு வாழ முன்‌ 
வருபவருக்கு மிகுந்த ஆற்றல்‌ வேண்டும்‌. அதற்குச்‌ 
சில இடையூறுகளும்‌ வரும்‌. சிலர்‌ தூற்றுவர்‌. சிலர்‌ 
துன்புறுத்துவர்‌. இவற்றைக்‌ கண்டு கலங்கிவிடக்‌ 
கூடாது. காட்டில்‌ வாழும்‌ யானையானது தன்‌ 
உடல்‌ முழுவதும்‌ வேடர்களின்‌ அம்புகளால்‌ தாக்கப்‌ 
பெற்றுக்‌ குருதி ஒழுசக்கொண்டிருந்தபோ தும்‌ அஞ்சி 
நடுங்காமல்‌, பீடு நடை நடந்து தன்‌ பெருமையை 
நிலை நிறுத்தும்‌. அதைப்போலவே “மன உரம்‌ 
படைத்த மக்களும்‌ துன்பம்‌ வந்த காலத்துச்‌ சோர்வு 
அடையமாட்டார்கள்‌” என்ற கருத்தை, '*புதையம்‌ 
பிற்‌ பட்டுப்‌ பாடூன்றும்‌ களிறு'* எனக்‌ காட்டானை 
யைக்‌ காட்டி. நம்மை நிமிர்ந்து வாழச்‌ செய்கிறது 
இக்குறள்‌. 


21. மனிதனா ? தெய்வமா ? 
வாழ வேண்டிய முறைப்படி வாழ்பவனே மனி 
தன்‌ எனவும்‌, அவன்‌ மனிதனாயினும்‌ மற்றவர்‌ 
களால்‌ தெய்வமாகக்‌ கருதப்படுவான்‌ எனவும்‌, 
அவன்‌ இம்‌ மண்ணுலகில்‌ வாழ்ந்தாலும்‌ அது 
விண்ணுலகாசுக்‌ கருதப்படும்‌ எனவும்‌ ஒரு குறள்‌ 
கூறுகிறது. அது, 
“வையத்துள்‌ வாழ்வாங்கு வாழ்பவன்‌ வானுறையும்‌ 
தெய்வத்துள்‌ வைக்கப்‌ படும்‌?” 
என்பது. 


இவ்வாறு வாழ முடியா தவர்கள்‌ வாழ்வதைவிடச்‌ 
சாவது நல்லது என வாழ்வுக்கு வழி காட்டிய குறள்‌ 
சாவுக்கும்‌ வழி காட்டுகிறது. 


14 


அவை: 

1. விருந்தினர்‌ வீட்டில்‌ வந்திருக்க அவருக்கு 
வழங்காமல்‌ நீ மட்டும்‌ உண்ணாதே. அது சாவா 
மருந்தாக இருப்பினும்‌ நீ அதை உண்டு வாழ்வதை 
விட உண்ணாமல்‌ சாவது நல்லது. 

2. உன்மீது அன்புள்ளவர்கள்‌ உன்‌ நிலையைய்‌ 
பார்த்து நஞ்சைக்‌ கொடுத்து உண்ணச்‌ சொன்னா 
Mb அதை மறுக்காது உண்டு சாவதே நல்லது. 

3. “மானத்தை இழப்பதா உயிரை இழப்பதா” 
என்ற நிலை உனக்கு வந்துவிட்டால்‌ மானத்தை 
இழவா மல்‌ உயிரை இழந்து மடிவது நல்லது. 

4. உன்னைப்‌ புரந்தவர்களும்‌, உன்னால்‌ புரக்கப்‌ 
பெற்றவர்களும்‌ கலங்கிக்‌ கண்ணீர்‌ வடித்துக்‌ கதறி 
அழும்படியான ஒரு சாவு உனக்கு வருமானால்‌ 
அதை அன்போடு ஏற்று மடி. அத்தகைய சாவு 
ஒன்று தானே வராவிடில்‌ அதைப்‌ பிச்சை எடுத்தா 
கிலும்‌ ஏற்று மடிவது தல்லது. 

5. பொய்‌ பேசியும்‌ புறங்‌ கூறியும்‌ வாழாதே. 
இவ்விரண்டையும்‌ எப்போதும்‌ செய்ய எண்ணாதே. 
*பொய்‌ பேசித்தான்‌ வாழவேண்டும்‌, புறங்கூறித்‌ 
தான்‌ வாழவேண்டும்‌' என்ற ஒரு நிலை வந்து 
விட்டால்‌ நீ உயிர்‌ வாழாமல்‌ இறந்துவிடுவதே 
நல்லது. அது அறங்கூறும்‌ ஆக்கம்‌ தரும்‌. 

6. சாவைப்‌ போலத்‌ துன்பம்‌ தருவது எதுவும்‌ 
இல்லை. என்றாலும்‌ இரப்போர்க்கு எதுவும்‌ ஈய 
முடியாதபோது வாழ்ந்து துன்பப்படுவதைவிட 
இறந்துபோவதே இனிதாக இருக்கும்‌. 

7. வாழ முடியாதவர்கள்‌ சாவதற்குப்‌ பயப்பட 
வேண்டியதில்லை. இறப்பதும்‌ பிறப்பதும்‌ உறங்கு 
வதையும்‌ விழிப்பதையும்‌ போன்றது. 

இதில்‌ அஞ்சுவதற்கு ஒன்றுமில்லை எனக்‌ 
கூறுகிறது ஒரு குறள்‌. வாழ முடியாதவர்களுக்கு 
இத்த ஏழு குறள்களும்‌ சாவுக்கும்‌ வழி காட்டு 
கின்றன. இவை தமிழ்‌ வாழ்வும்‌ தமிழரின்‌ 
வாழ்வும்‌ தமிழகத்தின்‌ வாழ்வுமாகும்‌. 

இவையும்‌ இவை போன்ற பிறவும்‌ மக்களாய்ப்‌ 
பிறந்தவர்கள்‌ மக்களாக வாழ, குறள்‌ காட்டும்‌ 
நெறிகளாகும்‌. இவற்றைப்‌ படித்து மகிழ்வதைவிடப்‌ 
பயன்படுத்தி வாழ்வது நல்லது. 

வாழட்டும்‌ தமிழகம்‌! 

வளரட்டும்‌ குறள்நெறி!! 


209 
Digitized by Noolaham Foundation. 


noolaham.org | aavanaham.org 


pene: என்ற சொல்லின்‌ முழுமையான 'விளக்கம்‌ 
எந்தக்‌ கலைக்களஞ்சியத்திலும்‌ இல்லை; 
அது கடலில்‌ மிதந்துகொண்டிருக்கிற து. 


இதைப்‌ போலவே, தாஜ்மகாலின்‌ அழகைப்பற்றி 
எத்தனை வர்ணனைகளைப்‌ படித்தாலும்‌, அதன்‌ 
உண்மையான அழகைப்‌ புரிந்து துய்க்கவேண்டு 
மென்றால்‌, ஆக்ராவிலுள்ள யமுனை நதிக்கரைக்‌ 
குச்‌ சென்றால்தான்‌ முடியும்‌. 

இந்த எளிய உண்மையே, திரைப்படம்‌ என்ற 
அரிய கலையின்‌ அடிப்படை. 


திரைப்படத்தின்‌ முக்கிய அம்சம்‌ காட்சியாகக்‌ 
காட்டுவதுதான்‌. 

“காதுகள்‌ மறந்துவிடும்‌; கண்கள்‌ எப்போதும்‌ 
நினைவு வைத்திருக்கும்‌' (Ears forget; but eyes 
always remember) என்று கூறுவார்கள்‌. 

நாம்‌ ஒன்றைப்‌ படிக்கும்போதும்‌ கேட்கும்‌ 
போதும்‌ அங்கே மொழிக்கு ஒரு முக்கிய இடமுண்டு. 

ஆனால்‌ அதையே காட்சியாகப்‌ பார்க்கும்போது, 
மொழியின்‌ முக்கியத்துவம்‌ குறைந்துபோய்விடு 
கிறது. 

“கப்பல்‌” என்ற சொல்லைப்‌ படிக்க நிச்சயமாகத்‌ 
தமிழ்‌ தெரிந்திருக்கவேண்டும்‌. 

ஆனால்‌, *கப்பலை'க்‌ கண்ணால்‌ பார்த்துப்‌ 
புரிந்துகொள்ளத்‌ தமிழ்‌ வேண்டியதில்லையே! 
இதைப்‌ போலவே ஆங்கில மொழியிலுள்ள ஒரு 


210 


திரைப்பட இயக்தகர்‌ ப, நீலகண்டன்‌ 


கதையைப்புரிந்துகொள்ள ஆங்கிலம்‌ தெரிந்திருக்க 


வேண்டும்‌. ஆனால்‌ ஆங்கிலம்‌ அறியாதார்கூட 
ஆங்கிலப்‌ படங்களைப்‌ புரிந்து ரசிக்கிறார்கள்‌ 
அல்லவா? 


உலகில்‌ நூற்றுக்கணக்கான மொழிகள்‌ இருந்‌ 
தாலும்‌, மக்கள்‌ அனைவருமே புரிந்துகொள்ளக்‌ 
கூடிய 205 மொழி திரைப்படம்‌ ஒன்றுதான்‌. 


ஆனால்‌, இது உதடுகள்‌ பேசும்‌ மொழியல்ல. 
உள்ளத்தால்‌ பேசும்‌ மொழி; உணர்ச்சிகளால்‌ வடி 
வம்‌ பெறும்‌ மொழி. 

ஒரு திரைப்படம்‌ சிறப்பான வெற்றி பெறுகிறது 


என்றால்‌, அதன்‌ அடிப்படைக்‌ காரணம்‌ எது? 
நடிப்பா? இசையா? ஒளிப்பதிவா? உரையா டலா? 


ஒரு கதை........ 
இரவு நேரம்‌......... இடியும்‌ மழையும்‌ ஆட்சி 
செய்துகொண்டிருந்தன. 

நான்கு வழிப்போக்கர்கள்‌, பாதையோரத்தி 
லிருந்த பாழடைந்த மண்டபம்‌ ஒன்றைச்‌ 
சரணடைந்தனர்‌. 


அவர்கள்‌ கால்‌ வைத்ததும்‌, மண்டபம்‌ கிடுகிடு 
வென்று ஆடத்‌ தொடங்கிவிட்டது. 


ஒருவன்‌ சொன்னான்‌: ** நம்மில்‌ யாரோ 
ஒரு பாவி இருக்கிறான்‌. ஒவ்வொருவராக 
வெளியேறுவோம்‌. எவன்‌ சென்றதும்‌ மண்டபம்‌ 
ஆடுவது நிற்கிறதோ, அவன்தான்‌ பாவி!” 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


மற்றவர்களும்‌ ஒப்புக்கொண்டனர்‌. 


முதலில்‌ ஒருவன்‌ வெளியே சென்றான்‌....... 
மண்டபம்‌ ஆடிக்கொண்டேயிருந்த து. 


இப்படியே இரண்டாமவனும்‌, 
வெளியே வந்தனர்‌. 


மூன்தாமவனும்‌ 


மண்டபத்தின்‌ ஆட்டம்‌ நிற்கவில்லை. 

நான்காமவன்தான்‌ பாவியோ? 

அவனும்‌ வெளியேறினான்‌. இதுவரை ஆடிக்‌ 
கொண்டிருந்த மண்டபம்‌, ஆட்டத்தை நிறுத்த 
வில்லை......... மாறாக, இடிந்து விழுந்தது. 

இப்போதுதான்‌ மற்றவர்களுக்குப்‌ புரிந்தது. 
“அவன்தான்‌ புண்ணியவான்‌; அவனுக்காகவே மண்‌ 
டபம்‌ இடிந்து விழாமலிருந்தது' என்ற உண்மை. 


“படத்தின்‌ வெற்றிக்கு நட்சத்திரங்கள்தாம்‌. 
முக்யெம்‌; இல்லை இசைதான்‌ முக்கிய இரண்டு 
மில்லை, ஒளிப்பதிவுதான்‌ முக்கியம்‌. எனச்‌ 
சொல்வதெல்லாம்‌, தாங்கள்தான்‌ புண்ணியவான்‌ 
கள்‌ என்று முதல்‌ மூன்று வழிப்போக்கர்களும்‌ 
எண்ணிக்கொண்டதைப்‌ போல்தான்‌. 


உண்மையில்‌, ஒரு படத்தின்‌ வெற்றிக்கு அடிப்‌ 
படையான காரணம்‌ கதைதான்‌. 


நல்ல கதை ஒன்று அமைந்துவிட்டால்‌, தாய்க்‌ 
கோழியைத்‌ தேடி வரும்‌ குஞ்சுகள்‌ போல்‌, நடிப்‌ 
பும்‌, படப்பிடிப்பும்‌, இதயத்தைத்‌ தொடும்‌ உரை 
யாடல்களும்‌, இனிய இசையும்‌ தாமே ஓடிவந்து 
ஒட்டிக்கொள்ளும்‌. 

ஸ்டாலின்‌ கூறினார்‌: ரஷ்யா முன்னேற மூன்று 
வழிகள்‌ இருக்கின்றன புரட்சி, புரட்சி, புரட்சி!” 
என்று. 


அதைப்‌ போலவே, ஒரு திரைப்படம்‌ வெற்றி 
பெறவும்‌ மூன்று வழிகள்‌ இருக்கின்றன--கதை, 
கதை, கதை! 


சமூகத்‌ தொண்டர்களுக்குச்‌ சத்தியம்‌ வேண்டும்‌; 
அரசாங்க ஊழியர்களுக்குக்‌ கடமை வேண்டு 
அரசியல்வா திகளுக்கு நேர்மை வேண்டும்‌; 
பெண்ணுக்குக்‌ கற்பு வேண்டும்‌; திரைப்படத்‌ 
துக்குக்‌ கதை வேண்டும்‌. க 


மக்கள்‌ எதற்காகத்‌ திரைப்படத்துக்கு வருகிறார்‌ 

கள்‌? 
பொழுதுபோக்குக்காக 

சொல்ல முடியாது. 


மட்டுந்தான்‌ என்று 
உறக்கத்தைக்‌ கெடுத்துக்கொண்டு இரவு இரண்‌ 

டாம்‌ காட்சிக்கு வருகிறார்களே, அவர்களெல்லாம்‌ 

பொழுது போகவில்லை என்றா வருகிறார்கள்‌? 


கடற்கரை, பூங்கா, நண்பர்களுடன்‌ அரட்டை 
என்று எத்தனையோ இலவசப்‌ பொழுதுபோக்கு 
கள்‌ இருக்கின்றனவே. ...? 


அவற்றையெல்லாம்‌ விட்டுவிட்டு, திரையரங்கு 
களில்‌ முட்டி மோதிக்கொண்டு வந்து பணத்தைக்‌ 
கொட்டிக்‌ கொடுப்பது ஏன்‌? 


திரைப்படம்‌ ஓர்‌ அற்புதமான கலை. 


கலையின்‌ முக்கியமான நோக்கம்‌, எந்தக்‌ கலை 
யானாலும்‌ அது நல்லதையே சொல்ல வேண்டும்‌. 
நல்லதைச்‌ சொன்னால்தான்‌ அது கலை. இந்தக்‌ 
கலைகளிலேகூட மிகப்‌ பெரியது “மனிதன்‌ எப்படி 
வாழவேண்டும்‌?” என்ற கலைதான்‌! 


அந்தப்‌ பெரிய கலைக்குத்‌ துணை செய்வதாக, 
அத்துடன்‌ இணைந்து நிற்பதாகவே திரைப்படக்‌ 
கலையும்‌ இருக்கவேண்டும்‌. 


நான்கு சுவர்களுக்கு நடுவே இருளில்‌ அமர்ந்து, 
மணிக்கணக்காக ஒரு வெண்திரையையே பார்த்துக்‌ 
கொண்டிருக்கிறார்கள்‌ என்றால்‌, அந்த மக்களுக்‌ 
குப்‌ பயன்படும்‌ வகையில்‌ உருப்படியாக எதையா 
வது திரையில்‌ சாட்டவேண்டாமா? 


நாம்‌ காட்டுகின்ற திரைப்படம்‌ காண்போரின்‌ 
மூளைக்கு வேலை கொடுக்க வேண்டும்‌; அவர்க 
ளூடைய கற்பனையைக்‌ தூண்ட. வேண்டும்‌; இதயத்‌ 
தைத்‌ தொடவேண்டும்‌; உற்சாகத்தை வழங்கவேண்‌ 
Ob; தன்னம்பிக்கையை உண்டாக்க வேண்டும்‌; 
வாழ்க்கையோடு போராடும்‌ வலிமையைக்‌ கற்றுத்‌ 
தர வேண்டும்‌; சமூகத்துக்கும்‌ அரசாங்கத்துக்கும்‌ 
அவர்களுடைய கடமையை உணர்த்துவதாக இருக்க 
வேண்டும்‌... 


இவற்றையெல்லாம்‌ சுவையான கதைகளின்‌ வாயி 
லாகச்‌ செய்ய வேண்டும்‌. 


திரையில்‌ சொல்லப்படும்‌ கதைகள்‌ எப்படி இருக்க 
வேண்டும்‌? 

“உண்மையான மனிதர்களைப்பற்றியும்‌, உண்‌ 
மையான பிரச்சினைகளைப்பற்றியும்‌ சொல்வது 
தான்‌ ஒரு நல்ல கதை'' என்கிறார்‌ ரஷ்ய நாட்டுத்‌ 
திரைப்பட இயக்குநரான ஐசன்ஸ்டீன்‌. 


வாழ்க்கையின்‌ நிழல்‌ படியும்போ துதான்‌ தரைக்‌ 
கதை வலிவு பெறுகிறது; பொலிவடைூறது. 

இருக்கின்ற வாழ்க்கையைக்‌ காட்டினால்‌ மட்டும்‌ 
போதுமா? 

அத்துடன்‌, ஓர்‌ இலட்சிய வாழ்க்கையை மான 
சீகமாக உணரச்‌ செய்து, அதை நோக்கி மக்களை 
அழைத்துச்‌ செல்வதாகவும்‌ இருக்கவேண்டும்‌: 

எல்லா வகைக்‌ கதைகளுக்குமே இது பொருந்து 
மென்றாலும்‌, திரைப்படத்தின்‌ சக்தியைக்‌ கருத்தில்‌ 


211 3 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


கொண்டு பார்க்கும்போது, திரைக்‌ கதைக்கு இது 
அதிகமாகப்‌ பொருந்துகிறது. 


ஒரு திரைப்படத்தின்‌ வெற்றிக்கு நல்ல கதைதான்‌ 
காரணம்‌ என்று கூறினேன்‌. 


ஆனால்‌, ஒரு நல்ல கதை இருந்தால்‌ மட்டும்‌ 
போதாது. அதை ஒரு நல்ல திரைக்கதையாகவும்‌ 
அமைக்கவேண்டும்‌. 


சமையலுக்குத்‌ தேவையான எல்லாப்‌ பொருள்‌ 
களும்‌ இருந்தால்கூட அவற்றை அளவாகச்‌ சேர்த்து, 
பதமாகச்‌ செய்யும்போதுதான்‌ உணவில்‌ சுவை 
கூடுகிறது. 


திரைக்கதையை அமைப்பதும்‌, இதைப்‌ போன்‌ 
றதுதான்‌! 


படிக்கின்ற கதையைவிட, படமாகப்‌ பார்க்கின்ற 
கதையை அமைப்பது கடினமான செயல்‌. 


புத்தகக்‌ கதைக்கும்‌ திரைக்கதைக்கும்‌ ஓர்‌ அடிப்‌ 
படையான வேற்றுமை உண்டு. 


ஒருவன்‌ “என்ன செய்தான்‌' என்று சொல்வது 
புத்தகக்‌ கதை; அதை “எப்படிச்‌ செய்தான்‌?” என்று 
கூறுவதுதான்‌ திரைக்கதை. 

எனவே, திரைக்கதையில்‌ வர்ணனைகளைவிடச்‌ 
சம்பவங்களுக்குத்தான்‌ முதலிடம்‌. உரையாடல்‌ 
களைவிட உணர்ச்சிகளே முக்கியத்துவம்‌ பெறுகின்‌ 
றன. 

வெறும்‌ சம்பவங்கள்‌ மட்டும்‌ போதா. அவற்றில்‌ 
நாடகச்‌ சுவை (Dramatic Presentation) இருக்க 
வேண்டும்‌. எந்தச்‌ சம்பவத்தை எப்படி அமைத்‌ 
தால்‌ திகைப்பை ஏற்படுத்த முடியும்‌ என்பதை ஒவ்‌ 
வொரு சந்தர்ப்பத்திலும்‌ சிந்திக்கவேண்டும்‌. அது 
புதுமையானதாய்‌ இருக்குமாறும்‌ பார்த்துக்கொள்ள 
வேண்டும்‌. 

அழகிய பெண்‌ என்றால்‌, அவள்‌ உடலில்‌ வளைவு 
கள்‌ இருக்கும்‌! 


அதைப்‌ போலவே, ஒரு நல்ல திரைக்கதை என்‌ 


றால்‌, அதில்‌ சுவையான திருப்பங்கள்‌ இருக்க 
வேண்டும்‌. 
மற்றொன்று. மக்களைத்‌ தன்‌ வயப்படுத்தும்‌ 


ஆற்றல்‌ இரைக்கலைக்கு உண்டு. அந்த ஆற்றலின்‌ 
நுணுக்கத்தைத்‌ திரைக்‌ கதையில்‌ கையாள 
வேண்டும்‌. 

எல்லாவற்றிலும்‌ மிக முக்கியமானது---“*இந்தக்‌ 
சுதையின்மூலமாக மக்களுக்கு நாம்‌ என்ன சொல்ல 
விரும்புகிறோம்‌?!” என்பதுதான்‌. 


எதைச்‌ சொன்னாலும்‌, உண்மையைச்‌ சொல்ல 
வேண்டும்‌. உண்மையைச்‌ சொல்வதாக எண்ணிக்‌ 


212 


கொண்டு நாட்டில்‌ நடப்பவை எல்லாவற்றையும்‌ 
திரையில்‌ காட்டுவதும்‌ கூடாது. 


எங்கோ ஓரிடத்தில்‌ நடக்கின்ற சில தவறுகளைப்‌ 
பெரிதுபடுத்திக்‌ காட்டுவதால்‌ சமூகத்தின்‌ பண்பே 
கெட்டுப்போகும்‌. 


“நாம்‌ படத்தில்‌ காட்டுகின்ற காட்சிகளை ஊர்‌ 
மக்கள்‌ மட்டும்தான்‌ பார்க்கிறார்கள்‌” என்று எண்ண 
வேண்டாம்‌. நம்‌ வீட்டுக்‌ குழந்தைகளும்‌ பார்க்‌ 
கிறார்கள்‌. 


**திரைப்படம்‌ மக்களைக்‌ கெடுத்துவிடுகிறது'* 
என்று சிலர்‌ கூறுகிறார்கள்‌. 


இராவணனும்‌ துரியோதனனும்‌ எந்தத்‌ திரைப்‌ 
படத்தைப்‌ பார்த்துக்‌ கெட்டுப்‌ போனார்கள்‌? 

திரைப்படம்‌ தோன்றுவதற்கு முன்பே தீயவர்கள்‌ 
இருந்திருக்கிறார்கள்‌.. திரைப்படங்களின்‌ செல்‌ 
வாக்கு மிகுந்துள்ள இந்தக்‌ காலத்திலும்‌ நல்லவர்‌ 
கள்‌ இருக்கிறார்கள்‌. 

திரைப்படம்‌ ஓர்‌ உலக மொழி. 


ஒரு மொழியைச்‌ சிலர்‌ கொச்சையாகப்‌ பயன்‌ 
படுத்துவதால்‌, அந்த மொழியே தேவையில்லை 
என்று கூற முடியுமா? 


இரைக்கலை ஒரு கோயில்‌ 


கோயிலிலுள்ள தெய்வச்‌ சிலைகளைத்‌ திருடுவதற்‌ 
கென்றே சிலர்‌ வருவது உண்டு. அதனால்‌ கோயிலே 
கூடாது என்று சொல்கிறோமா? 


திரைப்படம்‌ ஒரு வலிமையுள்ள சாதனம்‌. அத 
னாலேயே அதற்குள்ள பொறுப்பும்‌ அதிகமாகிறது. 


வட்டமான பெட்டிக்குள்ளே அடைக்கப்பட்‌ 
டிருக்கும்‌ படச்சுருள்‌, வாழ்க்கைக்குத்‌ தேவையான 
கருத்துகளை வலியுறுத்துவதாகவே இருக்க 
வேண்டும்‌. 

நச்சுப்‌ பிரசாரத்தில்‌ ஈடுபட்டால்‌, படப்‌ பெட்டி 
பாம்புப்‌ பெட்டியாக மாறிவிடும்‌! 


Bor *வெண்மை:யாகவே இருக்கட்டும்‌! அதில்‌ 
“கறை? படிய வேண்டாம்‌! 


கதைகள்‌ உண்மைகளை விளக்கும்‌ கலைப்‌ 
படைப்புகளாகவே திகழட்டும்‌! கலப்படம்‌ செய்து 
விற்கப்படும்‌ வியாபாரப்‌ பொருள்களாக வேண்‌ 
டாம்‌! 

‘Bearer வளமான கதை தொடர வேண்டு 
மென்றால்‌, கதைக்கும்‌ மனசாட்சிக்கும்‌ இடையில்‌ 
எந்தத்‌ “திரையும்‌ விழுந்துவிடக்கூடாது. 


வளர்க திரைக்கலை! 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


கவலை மறந்தோம்‌ ! 


காதல்‌ தோணியில்‌ இணைந்தோம்‌ ! — நரம்‌ 
சுவலை மறந்தோம்‌ ! 


இரண்டு இளமை நதிகள்‌ 

இணையும்‌ பருவத்‌ துறையில்‌ 

திரளும்‌ வெள்ளப்‌ பெருக்கில்‌ 

தளும்பும்‌ அலையில்‌ மிதப்பதான (காதல்‌) 


பருவ வானும்‌ மழையும்‌ 

பசியும்‌ அமுத உணவும்‌ 

விரும்பி இணைந்து விளையுமின்ப 
வேகத்திலே மகிழ்ந்து அசையும்‌ (காதல்‌) 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


r t, - 
Se” ப Hier 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


டர்ந்து பாடுவதிலிருந்துதான்‌ இசையே பிறந்தது 
என்பது மனித வரலாற்றில்‌ மறுக்க 
முடியாத ஓர்‌ உண்மையாகும்‌. 


விலங்குகளிலிருந்து சிறுகச்‌ சிறுக மாறுபட்டு, 
மெல்ல மெல்ல வளர்ச்சியுற்றுத்‌ தோன்றிய மனிதன்‌ 
மற்ற விலங்குகளைப்‌ போலவே, தொண்டை நார்‌ 
களிலிருந்து ஒலியெழுப்பும்‌ சக்தியைப்‌ பெற்றிருந்‌ 
தான்‌. ஆரம்ப மனிதன்‌ எழுப்பிய ஒலி பேச்சு 
மல்ல இசையுமல்ல. இருப்பினும்‌ அவ்வொலியின்‌ 
மூலம்‌ வெளியுலகத்‌ தொடர்புகொண்டான்‌ 
அவன்‌. 


விலங்குகளும்‌ பறவைகளும்‌ பல்வேறு சூழ்நிலை 
களுக்கேற்றவாறு இறப்பு ஒலிச்‌ சேர்க்கைகளை 
எவ்வாறு பயன்படுத்திக்கொள்கின்றன என்பதை 
இன்றுவரை நாம்‌ நேரடியாகக்‌ கண்டும்‌ கேட்டும்‌ 
வருகின்றோம்‌. தங்கள்‌ இனத்திற்கு ஆபத்து ஏற்‌ 
படும்போதும்‌, அல்லது தங்கள்‌ இனத்திற்குத்‌ தேவை 
யான உணவு வகைகள்‌ கிடைக்கும்போதும்‌, அல்லது 
இரு பால்‌ சேர்க்கை ஏற்படவிருக்கும்‌ நேரத்திலும்‌, 
ஒவ்வொரு இனமும்‌ தனித்தனியான இறப்பு 
ஒலிகளை எழுப்புவது உயிரினங்களின்‌ அடிப்படை 
இயல்பாகிறது. 


மனித வரலாற்றைப்‌ புரட்டினாலும்‌, ஒலியைக்‌ 
கட்டுப்படுத்தி அதைப்‌ பேச்சு, இசை என்று பிரிப்‌ 
பதற்கு முன்னர்‌, மனிதனும்‌ ஒலியை விலங்குகளைப்‌ 
போன்றே பயன்படுத்தி வந்தான்‌ என்று தெளிவா 
கிறது. தன்‌ தேவைகளுக்கேற்ப மனிதன்‌ 


திரைப்பட இசை இயக்கர்‌ M, 8. னிவாசன்‌ 


ஒலியெழுப்பினான்‌ - உறுமினான்‌, கதறினான்‌, 
ஓலமிட்டான்‌. இசையின்‌ மூல ஊற்று இவ்வொலி 
களாகும்‌. 


பல நூற்றாண்டுகள்‌, ஏன்‌ யுகங்கள்‌ ஓடி மறைய, 
ஏனைய துறைகளைப்‌ போலவே, ஒலியையும்‌ அடக்‌ 
இக்‌ கையாளுவதில்‌ மனிதன்‌ தேர்ச்சி அடைந்தான்‌. 
தன்னைச்‌ சுற்றி நிலவும்‌ பொருள்களைக்‌ குறிப்பிட 
வும்‌, தன்‌ தேவைகளை வெளிப்படுத்தவும்‌, தன்‌ மன 
இலே தோன்றும்‌ கருத்துகளைப்‌ பரிமாறிக்கொள்ள 
வும்‌ ஒலிச்‌ சின்னங்களை வகுத்துக்கொண்டான்‌. 
இந்த ஓலிச்‌ சின்னங்கள்‌ சொற்களாக நிலைபெற்று, 
பேச்சு மொழியைத்‌ தோற்றுவித்தன. அதே நேரத்‌ 
Bo தன்‌ உள்ளத்தின்‌ உணர்ச்சிகளை வெளிக்‌ 
கொணர வேறுவித ஒலிச்‌ சேர்க்கைகளை உருவாக்கி 
னான்‌. அவனது வாழ்க்கையில்‌ அன்றாடம்‌ அவன்‌ 
மேற்கொள்ளும்‌ நடவடிக்கைகளை, அவற்றிலிருந்து 
எழும்‌ உணர்ச்சிகளை, இந்த ஒலிச்‌ சேர்க்கைகள்‌ 
பிரதிபலித்தன. இந்த ஒலிச்‌ சேர்க்கைகளே இசை 
யின்‌ ஆரம்ப ஸ்வரங்கள்‌. 


சமுதாய ஜீவியாகத்‌ தோன்றிப்‌ பரிணமித்து 
வளர்ந்த மனிதன்‌, இந்தத்‌ தொடக்க கால இசை 
யைத்‌ தன்‌ சமுதாயத்‌ தேவைகளுக்குத்தான்‌ பயன்‌ 
படுத்திக்கொண்டான்‌ என்ற உண்மை மேலோங்கி 
நிற்கிறது. 

வேட்டையாடும்போதும்‌, போருக்குச்‌ செல்லும்‌ 


போதும்‌, பற்பல சிறு தொழில்களில்‌ ஈடுபடும்‌ 
போதும்‌, மகிழ்சியில்‌ ஆனந்தக்‌ கூத்தாடும்போதும்‌ 


213 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


தன்‌ அறிவுக்கு அப்பாற்பட்ட இயற்கையின்‌ சக்தி 
யைத்‌ தொழும்போதும்‌, தனது சமூகத்திற்குப்‌ 
பெரும்‌ இழப்பு நேரும்போதும்‌, தனித்தனி வகை 
யான இசை வடிவங்களைக்‌ கையாண்டான்‌. இத்‌ 
தகைய இசை வடிவங்களை எழுப்புவதில்‌ ஒவ்வொரு 
குடியிலும்‌ வாழ்ந்து வந்த மக்கள்‌ யாவரும்‌, ஆண்‌ 
பெண்‌ Ayai உட்பட, பங்கு கொண்டனர்‌. 


உலகின்‌ பல பகுதிகளில்‌, ஓவ்வொரு குடியிலும்‌ 
வாழ்ந்து வந்த அன்றைய மக்கள்‌ ஏனைய குடிகளு 
டன்‌ தொடர்பற்ற வாழ்க்கை நிலையிலே வாழ்ந்து 
வந்தனர்‌. அவரவரது வாழ்க்கை முறைகளுக்கேற்ப, 
அவரவரது மாறுபட்ட மொழிகளும்‌ இசை வடிவங்‌ 
களும்‌ தோன்றின. 


இருப்பினும்‌ இசையைப்‌ பொருத்த அளவில்‌ ஒரு 
பொது உண்மை வெளியாகிறது. இரு: குடி மக்க 
ளின்‌, ஏன்‌ இன்று இரு நாட்டினரின்‌, இசையுருவங்‌ 
கள்‌ எவ்வளவுதான்‌ ஒன்றுக்கொன்று மாறுபட்டிருந்‌ 
தாலும்‌, ஓர்‌ இனத்தார்‌ போருக்குச்‌ செல்லும்போது 
பயன்படுத்தும்‌ இசை மற்றோர்‌ இனத்தாரின்‌ ஓப்பா 
ரியை ஓத்திருப்பதில்லை. அதே போன்று ஓர்‌ இனத்‌ 
தார்‌ தொழில்‌ செய்யும்போது பயன்‌ படுத்தும்‌ இசை 
மற்றோர்‌ இனத்தாரது தாலாட்டுடன்‌ இணைவ 
தில்லை. 


சுற்றுச்சார்பு மாறுபட்டிருப்பினும்‌, மனிதவுட 
லின்‌, உறுப்புகளின்‌ சலனங்கள்‌; மரம்‌ வெட்ட, 
பள்ளம்‌ தோண்ட, படகோட்ட மனிதன்‌ மேற்‌ 
கொள்ளும்‌ அசைவுகள்‌; சினம்‌, அச்சம்‌, துயரம்‌ 
போன்ற பொதுவான உணர்வுகள்‌; இவை யாவும்‌ 
இசையுருவங்களின்‌ தன்மையை வரையறுத்திருந்‌ 
தன. இசையின்‌ பொதுத்‌ தன்மையைக்‌ கோடிட்டுக்‌ 
காட்டின. 


ஒரு குடியின்‌ எல்லா மக்களும்‌ சேர்ந்து பாடுவதி 
லிருந்து பிறந்த இசை, காலப்‌ போக்கிலே பல 
வாறாகச்‌ செழிப்புற்று, நுணுக்கமுற்று, வளமுற்று 
ஒரு நுண்கலையாக வளர்ந்தோங்கியது. இசையில்‌ 
மட்டும்‌ ஏற்பட்ட மாறுதல்‌ அல்ல அது. மனிதன்‌ 
தன்‌ அடிப்படைத்‌ தேவைகளைத்‌ தேடிக்கொள்‌ 
வதற்காக மேற்கொண்ட பல நடவடிக்கைகள்‌, 
நாளாவட்டத்திலே பற்பல நுண்கலைகளாக வளர்ச்சி 
யடைந்துவிட்டன என்பது புலனாகிறது. இசை 
யின்‌ வளர்ச்சியும்‌ இந்த வரலாற்றுப்‌ பொது விதிக்கு 
விலக்கல்ல. 


காடுகளில்‌ சுற்றித்‌ இரிந்த நிலையிலிருந்து 
வளர்ந்து, கிராமங்களையும்‌ குடியமைப்புகளையும்‌ 
உண்டாக்கிக்கொண்ட மனிதன்‌, கால்நடைப்‌ பரா 
மரிப்பு, பயிர்த்தொழில்‌ போன்ற செயல்களில்‌ 
ஈடுபட்டான்‌; நாகரிகத்திற்கு அடித்தளமிட்டான்‌. 
தத்தம்‌ சமூகத்தின்‌ தேவைகளை முழுமையாகப்‌ 
பெற்றுக்கொள்ள, சமூகத்தினர்‌ ஒவ்வொருவரும்‌ 


ஒரே யளவில்‌, ஒரே முறையில்‌ உழைக்க வேண்டிய 
அவசியமில்லை என்ற நிலை உருவாக, ஒருவா 
றான வேலைப்‌ (தொழில்‌) பிரிவினை தோன்றிற்று. 
இயற்கையாகவே சில இறப்புப்‌ பண்புகளைப்‌ பெழ்‌ 
நிருந்தோர்‌, தத்தம்‌ திறமைகளுக்கேற்ப தனித்தனிப்‌ 
பணிகளில்‌ ஈடுபட்டனர்‌. குரல்‌ வளம்‌ உடையோர்‌ 
இசையை ஒரு நுண்கலையாக வளர்த்தனர்‌. தமிழ்‌ 
நாட்டின்‌ யாணர்கள்‌, நாடோடிப்‌ பாடகர்களாக 
ஒரு குடியமைப்பிலிருந்து பிற பகுதிகளுக்குச்‌ சென்று, 
ஆங்காங்கே பாடி மக்களை மகிழ்வித்து, அவ்வப்‌ 
பகுதித்‌ தலைவர்களிடமிருந்து பரிசு பெற்று வாழ்ந்து 
வந்தனர்‌ என்பது நாமறிந்ததே. மக்களின்‌ கூட்டு 
உழைப்புத்‌ தொழிலிலிருந்து பிறந்த இசை ஒரு தனி 
மனிதனின்‌ தொழிலாகவே மாறிவிட்டது. 


உலகெங்கும்‌ இன்று. நிலவி வரும்‌ வளர்ச்சியுற்ற. 
இசைச்‌ செல்வங்கள்‌ எந்த அளவு தொடக்ககால 
நிலையிலிருந்து மாறிவிட்ட ன என்ற கணிப்பே, 
மனித சமுதாய முன்னேற்றத்தின்‌ அளவுகோலாக 
விளங்குகிறது. அதிகம்‌ நம்‌ நாட்டில்‌ நிலவி வரும்‌' 
இசையின்‌ செழிப்பை நாம்‌ மறக்கலாகாது. உலகின்‌ 
பல நாடுகளில்‌ மேற்கத்திய இசை இன்று பரவி நிற்‌ 
கிறது. தற்கால அறிவியல்‌ ஆய்வு முறைகளைக்‌ 
சையாண்டு, இவ்விசையின்‌ அடிப்படைகள்‌ வரை 
யறுக்கப்பட்டிருக்கன்றன. ஆனால்‌ என்றோ 
தோன்றி இன்று வரை மறையாமல்‌, மேற்கத்திய 
இசைக்கு இணையாக ஈடாக ஓங்கி நிற்கும்‌ இந்திய 
உபகண்டத்தின்‌ இசை, ஸ்ருதி, ஸ்வரம்‌ போன்ற 
பல அடிப்படைகளில்‌ எவ்விதப்‌ பிழையும்‌ இல்லாத 
இலக்கணத்தை அடித்தளமாகக்‌ கொண்டுள்ளது. 


ஸ்வரங்களுக்குப்‌ பெயரிடும்‌ வழிமுறைகள்‌ மேற்‌ 
கத்திய இசையில்‌ முதன்முதலில்‌ தோன்றியதே 
பத்தாவது. நூற்றாண்டில்தான்‌. அது செப்பனிடப்‌ 
பட்டது பத்தொன்பதாவது நூற்றாண்டில்தான்‌. 
ஆனால்‌ கிறித்துவ சகாப்தத்தின்‌ தொடக்கத்தி 
லேயே ““ஸரிகமபதநி” எஷ்ற பெயர்கள்‌ வடமொழி 
நூல்களிலும்‌, “ETH, துத்தம்‌, கைக்களை, உழை 
இளி, விளரி, தாரம்‌'' என்று பழைய தமிழ்‌ நூல்‌ 
களிலும்‌, ஏழு ஸ்வரங்களுக்குப்‌ பெயர்கள்‌ சூட்டப்‌ 
பட்டுள்ளன என்பதிலிருந்து அதற்குப்‌ பல நூற்‌ 
மாண்டுகளுக்கு முன்னரே நம்‌ நாட்டில்‌ இசை வள 
முற்றிருந்தது என்பது தெளிவு. 


பாலஸ்‌தீனத்திற்குக்‌ கிழக்கிலும்‌, சீனாவுக்கு மேற்‌ 
கிலும்‌ உள்ள ஒரு பகுதியில்தான்‌ உலகத்திலேயே 
இசை முதன்முதலில்‌ தோன்றிற்று என்று புராணக்‌ 
கதைகள்‌ நிலவுவதாக, உலக இசை வரலாற்று 
அறிஞர்கள்‌ பலர்‌ குறிப்பிட்டிருக்கிறார்கள்‌. நமது 
இசையின்‌ மேம்பாட்டை இருபதாவது. நூற்றாண்டில்‌ 
நின்றுகொண்டு நோக்கும்போது, இந்திய உபகண்‌ 
டத்தில்தான்‌ இசை பிறத்திருக்குமோ என்று எண்‌ 
ணத்‌ தோன்றுகிறது. இரீஸ்‌ போன்ற மேனாட்டு 
இசை வல்லுநர்கள்‌, ஒரு ஸ்தாயை நான்கு அல்லது 


214 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


ஐந்து ஸ்வரங்களாக மட்டும்‌ பிரிந்திருந்த நேரத்‌ 
திலேயே, நம்‌ நாட்டு இசைவாணர்கள்‌ ஏழு ஸ்வரங்‌ 
களையும்‌, அவற்றின்‌ மாற்று உருக்களையும்‌, 
இருபத்திரண்டு ஸ்ருதிகளையும்‌ அறிந்திருந்தனர்‌ 
என்பது உண்மை. எனவே, கிரேக்க நாட்டு அலெக்‌ 
சாண்டர்‌ மன்னன்‌ இந்திய வடமேற்குப்‌ பகுதி 
களின்மீது படையெடுத்துத்‌ திரும்பியபோது, தென்‌ 
னகத்திலிருந்து சில இசைக்கலைஞர்களைத்‌ தன்‌ 
னுடன்‌ அழைத்துச்‌ சென்றதாகவும்‌ வரலாற்றிலே 
கதைகள்‌ உண்டு. 


இந்தியாவிலிருந்து வெளியேறிய இசை, பிற்காலத்‌ 
தில்‌ பல படையெடுப்புகளின்‌ மூலமாக, சில மாற்‌ 
றங்களுடன்‌ இந்தியாவிற்கே திரும்பி வந்தது. அத 
னுடன்‌ இந்தியத்‌ துணைக்கண்டத்தின்‌ பல வட்டார 
இசைப்‌ பண்புகள்‌ ஒன்றோடொன்று மோதி, கலந்து 
சிறப்புமிக்க இரசாயனச்‌ சேர்க்கையின்மூலம்‌ பல 
புத்தம்‌ புதிய மெருகுகளை இசைக்குக்‌ கொடுத்து 
உதவின. இதன்‌ விளைவாக, பத்தாவது நூற்றாண்‌ டி 
லிருந்து பதினான்காவது நூற்றாண்டிற்கடையே 
யுள்ள காலகட்டத்தில்‌, குறிப்பாக விஜயநகரப்‌ 
பேரரசு ஓங்கி நின்ற நேரத்தில்‌, இந்தியத்‌ துணைக்‌ 
கண்டத்தின்‌ இசை கர்நாடக இசை, இந்துஸ்தானி 
இசை என்று இரு கூறுகளாகப்‌ பிரிக்கப்பட்டது. 
அந்நிய நாட்டு இசைகளுடன்‌ ஒப்பிட்டுப்‌ பார்க்கும்‌ 
போது இவ்விரு இசைப்‌ பிரிவுகளுக்கிடையே நிலவும்‌ 
பொதுத்‌ தன்மைகளை உணர முடிகிறது. ஆனால்‌, 
ஒன்றுடன்‌ ஒன்றை ஒப்பிட்டு நோக்கும்போது இவற்‌ 
றின்‌ தனித்தன்மைகள்‌ புலனாகின்றன. 


அரச சபைகளிலும்‌, கோவில்களிலும்‌ போற்றி 
வளர்க்கப்பட்டு நுண்கலையாக, நன்கு வகுக்கப்‌ 
பட்ட இலக்கணத்திற்கு உட்பட்ட இயலாக, தனிப்‌ 
பட்ட இசைமேதைகளின்‌ கற்பனைகளிலிருந்து 
தோன்றிப்‌ பெருகிய படைப்பாக, இன்று உயர்ந்து 
விளங்கும்‌ நம்‌ நாட்டின்‌ இசையும்‌, மனிதத்‌ தேவை 
களுக்கான பொருள்களின்‌ உற்பத்தி நடவடிக்கை 
கனிலிருந்துதான்‌ பிறந்தது என்பதை நாம்‌ மறந்து 
விடலாகாது. தனிப்பெரும்‌ இசை மேதைகளின்‌ 
கச்சேரிகளை நாம்‌ இன்று கேட்டு ரசிக்கும்‌ நேரத்‌ 
இலும்‌, அந்த மேலான இசை ஒரு காலத்தில்‌ மக்கள்‌ 
சேர்த்து பாடும்‌ முயற்சியில்தான்‌ உருவாயிற்று என்‌ 
பகை நாம்‌ மறந்துவிடலாகாது. ஓர்‌ எழில்மிக்க 
செங்குத்தான வளர்ச்சி நம்‌ இசைக்கு ஏற்பட்டிருந்த 
போதிலும்‌, பரவலாக, பாமர மக்கள்‌ இன்று வரை 


சேர்ந்து பாடிவரும்‌ பல நாடோடி இசை வடிவங்கள்‌ 
தான்‌ அதன்‌ அடித்தளத்திற்கு உரமூட்டின என்ப 
தையும்‌ மறக்கலாகாது. 


மனிதர்கள்‌ ஒன்றுபட்டுச்‌ சிலபல பணிகளில்‌ ஈடு 
படும்போது அவர்களது உள்ளங்களை ஒன்றுபடுத்த 
இன்று வரை கூடிச்‌ சேர்ந்து பாடும்‌ முறை வழக்கி 
லிருந்து வருகிறது. மிகையான பாரங்களைச்‌ சுமக்‌ 
கும்போதும்‌, கடுமையான உழைப்பை எளிதாக்திக்‌ 
கொள்ளவும்‌, வீரத்தை வளர்த்துக்கொள்ளவும்‌, 
மீளாத்‌ துயரங்களைப்‌ பகிர்ந்துகொண்டு தாங்கிக்‌ 
கொள்ளவும்‌, இன்று வரை நம்‌ மக்கள்‌ கூடிச்சேர்ந்து 
பாடுகிறார்கள்‌. 


திரைப்படப்‌ பாடல்கள்‌ ஓலி பெருக்கிகளின்மூல 
மாக நமது பட்டி தொட்டிகளிலெல்லாம்‌ ஊடுருவிப்‌ 
பாய்ந்து, பற்பல பொது விழாக்களிலிருந்து நமது 
பரம்பரை இசையுருவங்களை, இசைக்கருவிகளை 
வெளியேற்றிக்கொண்டு வருகின்றன. எனவே, 
பண்டுதொட்டு வழக்கில்‌ இருந்துவந்துள்ள நமது 
கிரா மிய இசை உருவங்களை அழியாமல்‌ பாதுகாக்க 
மக்களைச்‌ சேர்ந்து பாடும்படி ஊக்குவிப்பது அவசிய 
மாகிறது. இசையுணர்வு நம்‌ மக்களது ரத்த நாடி 
களில்‌ பரம்பரை பரம்பரையாக ஓடிக்கொண்டிருக்‌ 
கிறது. சிறிது ஊக்கமளித்தால்‌ போதும்‌; இசை 
வெள்ளம்‌ பெருக்கெடுத்துப்‌ பாயும்‌. 


நாட்டின்‌ முன்னேற்றத்திற்குத்‌ தேவைப்படும்‌ 
நற்பணிகள்‌ யாவிலும்‌ முழு மூச்சுடன்‌ சமுதாயச்‌ 
சக்திகள்‌ இறங்கிப்‌ பணியாற்ற, நாட்டுப்‌ பற்றை 
வளர்க்க, சமுதாய உறவுகளைப்‌ பண்படுத்த, ஏற்‌ 
றத்‌ தாழ்வுகளை மட்டமாக்க, கூடிச்‌ சேர்ந்து பாடும்‌ 
முறை சிறந்த கருவியாகப்‌ பயன்படக்கூடும்‌. இன்று 
ஒன்றிரண்டு குழுக்கள்‌ இங்குமங்கும்‌ சேர்ந்து பாடி 
னால்‌ மட்டுமே போதாது. நூற்றுக்கணக்கான மக்‌ 
கள்‌, ஆயிரக்கணக்கான மக்கள்‌, குறிப்பாக இளை 
ஞர்கள்‌, சேர்ந்து பாடினால்‌ அது சமுதாயத்திலே 
புதிய விறுவிறுப்பைத்‌ தோற்றுவிக்கும்‌ என்பது 
தெளிவு. 


சேர்ந்து பாடுவதிலிருந்து தோன்றி மிகவும்‌ 
செழிப்படைந்துள்ள நமது இசையை மேலும்‌ வளப்‌ 


படுத்த, நம்‌ நாட்டைக்‌ காக்க, நம்‌ வாழ்வை 
மேன்மையுறச்‌ செய்ய - சேர்ந்து பாடுவோம்‌ 
வாருங்கள்‌! 


(0) 


ts 


215 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


தரங்கை வளர்த்த தமிழியல்‌ 

தரங்கம்பாடிக்‌ கடற்கரையில்‌ 1706ஆம்‌ ஆண்டு 
ஆனித்‌ திங்கள்‌ சிகன்பால்கு (Bartholomaeus 
Ziegenbalg) கால்‌ வைத்த அன்றே ஜெர்மனிக்கும்‌ 
தமிழுக்குமிடையே உறவென்னும்‌ வித்து ஊன்றப்‌ 
பட்டுவிட்டது. சமயப்‌ பணிகளை ஆற்றுதற்‌ கேற்ற 
நிறுவனம்‌ ஒன்றை நிர்மாணிக்கும்‌ பொறுப்பேற்று 
வந்த சமயப்‌ போதகர்‌ சீகன்பால்கு தமிழில்‌ ஆர்வ 
முற்று முறையாக அதைக்‌ கற்கத்‌ தலைப்பட்டதே 
விதியின்‌ விளையாடல்‌ போலும்‌! இல்லையென்றால்‌ 
லூதரன்‌ மிஷனைத்‌ தமிழகத்தில்‌ தொடங்கும்‌ 
போதே தமிழியலின்‌ தொடக்கத்திற்கும்‌ கன்‌ 
பால்கு கால்கோள்‌ செய்திருப்பாரா? இவ்வாறு 
கிறித்தவ மதத்திற்கும்‌ தமிழியற்‌ கல்விக்கும்‌ ஒரே 
சமயத்தில்‌ தூதுவராக விளங்கிய அந்தப்‌ பெரு 
மகன்‌ இருநூற்றைம்பது ஆண்டுகளுக்கு முன்பு 
துவக்கிவைத்த தமிழியல்‌, அரயெல்‌ மாற்றங்களி 
னாலும்‌ உலகப்‌ போர்களினாலும்‌ இடையிடையே 
சிறிது தொய்வுற்றா லும்‌ இன்றளவும்‌ ஜெர்மனியில்‌ 
செயல்பட்டு வருகிறது என்ற உண்மையை நன்றி 
யுணர்வோடு குறிப்பிட்டாக வேண்டும்‌. 


தமிழ்‌ மக்களிடையே தாம்‌ செய்யவேண்டிய 
சமயப்‌ பணிகளுக்காகச்‌ சீகன்பால்கு தமிழ்மொழியை 
விரைந்து கற்றுக்கொண்டதுவியப்புக்குரியது அல்ல. 
ஆனால்‌ அத்துறையில்‌ மென்மேலும்‌ ஈடுபட்டுத்‌ 
தமிழை ஆழமாகக்‌ கற்றுத்‌ தேர்ந்து உலகநீதி, 
கொன்றைவேந்தன்‌, நீதிவெண்பா முதலிய தமிழ்‌ 
நூல்களை மொழிபெயர்த்தது - ஒலைச்சுவடிகளாக 
இருந்த தமிழ்நூல்களைத்‌ தேடித்‌ தொகுத்து ஒரு 


௮. தாமோதரன்‌ 


நூலகத்தை நிறுவிக்கொண்டது - தமிழ்ச்‌ சுவடிக 
களுக்கு ஒரு விளக்கப்‌ பட்டியலை அமைத்துக்கொண் 
டது- தமிழைப்‌ பயிலும்போதே அகராதிகளைத்‌ 
தொகுக்கத்‌ தொடங்கியது - தமக்குப்‌ பின்‌ தமி 
ழைக்‌ கற்போருக்குப்‌ பயன்படுமாறு தமிழ்‌ இலக்க 
ணம்‌ ஒன்றை வரையறுத்தது- தமிழ்த்‌ தெய்வங்‌ 
களின்‌ மரபுமுறையை விளக்கிக்‌ காட்டியது - தமிழ்‌ 
மக்களைப்‌ பற்றிய கலைக்களஞ்சியம்‌ ஒன்றை உரு 
வாக்கியது போன்ற தமிழ்ப்‌ பணிகளை இவர்‌ நிறை 
வேற்றியது வியப்புக்குரியதேயாகும்‌. தொலைநோக்‌ 
கோடு செயலாக்கப்பட்ட இப்பணிகளின்‌ மூலமாகத்‌ 
தமிழியலுக்கு வலிவான கால்கோளை அமைத்து 
விட்டதோடு தமிழியல்‌ வரலாற்றில்‌ புது மரபொன்‌ 
றையும்‌ இவர்‌ உருவாக்கிவிட்டார்‌. 


இவருக்குப்‌ பின்‌ சமயத்‌ தொண்டாற்றத்‌ தமிழகம்‌ 
வந்த வால்தர்‌ (walther), பப்ரிஸியுஸ்‌ (Fabricius), 
ப்ரைட்ஹவுப்ட்‌ (Breithaupt), பைஸன்‌ ஹெர்ட்ஸ்‌ 
(Beisenherx), ரவுல்‌ (Graul), ரெனியுஸ்‌ (Rhenius), 
பைத்தான்‌ (Beythan), ஷொமேருஸ்‌ (Schomerus), 
லேமன்‌ (Lehmann) போன்ற பேரறிஞர்களும்‌ சீகன்‌ 
பால்கின்‌ அடிச்சுவட்டைப்‌ பின்பற்றித்‌ தமிழியலை 
வளர்த்தனர்‌. இலக்கணம்‌, மொழிபெயர்ப்பு, 
சமயம்‌ முதலிய துறைகளில்‌ தரமான நூல்களை 
வழங்கி ஜெர்மன்‌ பல்கலைக்கழகங்களில்‌ கற்பிக்கு 
மளவு தமிழை நாடறியச்‌ செய்தனர்‌. இதன்‌ விளை 
வாக இத்தியவியலோடு தமிழியலும்‌ இணைந்து 
செயல்படத்‌ தொடங்கியது. தொடக்ககாலத்‌ 
தமிழியலுக்கு ஜெர்மானியர்கள்‌ ஆற்றிய தொண்டு 
களைப்பற்றி விரிவான நூல்களும்‌ கட்டுரைகளும்‌ 


216 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


முன்பே வெளிவந்துள்ளன. பேராசிரியர்‌ தனி 
நாயகம்‌ தொகுத்து வழங்கிய “வெளிநாடுகளில்‌ 
தமிழியல்‌: ஒரு கட்டுரைத்‌ தொகுதி (Xavier 


S. Thaninayagam, Tamil Studies Abroad: a symposium, 
1968.) என்னும்‌ நூலில்‌ டாக்டர்‌ ஆல்ப்ரெஹ்ட்‌ 
வெட்ஸ்லர்‌ (Dr. Albrecht Wetzler), டாக்டர்‌ அர்னோ 


லேமன்‌ (Dr. Arno Lehmann) ஆகிய இருவரும்‌ 
எழுதியுள்ள கட்டுரைகளில்‌ அவற்றை விரிவாகக்‌ 
காணலாம்‌. 


சீகன்பால்கு தொடங்கிவைத்த இப்‌ பெரு மரபு 
இரண்டாம்‌ உலகப்‌ போர்‌ வரையில்‌ தொடர்ந்தது. 
போர்க்கால நெருக்கடிகள்‌ மற்றத்‌ துறைகளைப்‌ 
போலவே கல்வித்துறைகளையும்‌ பேரளவில்பாதித்து 
விட்டதாலும்‌ போரின்‌ முடிவில்‌ ஜெர்மனி இரு 
வேறு நாடுகளாகப்‌ பிரிந்துவிட்டதாலும்‌ தமிழ்க்‌ 
கல்வி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுவிட்டதா கவே 
தோன்றுகிறது. போர்க்கொடுமைகளிலிருந்து நாடு 
மெள்ள விடுபட்டுத்‌ துறைதோறும்‌ வளர வளரத்‌ 
தேக்கநிலை பெற்றிருந்த கல்வித்துறைகளும்‌ ஒவ்‌ 
வொன்றாகப்‌ புத்துயிர்‌ பெறத்‌ தொடங்கின. பல்‌ 
கலைக்கழகங்களில்‌ 8ழ்த்திசை மொழிகள்‌ ஆங்‌ 
காங்கே இடம்பெறலாயின. 


இந்தியவியல்‌ என்றால்‌ வடமொழியையும்‌ வேதங்‌ 
களையும்‌ மட்டுமே கற்பது--கற்பிப்பது என்ற பாரம்‌ 
பரியத்தை மாற்றி அமைக்கும்‌ நோக்கம்‌ ஜெர்மன்‌ 
இந்தியவியல்‌ அறிஞர்களிடையே முகிழ்ச்கத்‌ 
தொடங்கியது. வடமொழியோடு மற்ற இந்திய 
மொழிகளையும்‌ திராவிட மொழிகளையும்‌ சேர்த்து 
இந்தியலியலின்‌ பரப்பை விரிவாக்கும்‌ திட்டம்‌ மேற்‌ 
கொள்ளப்பட்டது. இந்தப்‌ போக்கு, தமிழியலுக்கு 
ஜெர்மனியில்‌ மீண்டும்‌ வாய்ப்பை ஏற்படுத்தியது. 


மேற்கு ஜெர்மனியில்‌ மேற்கு பெர்லின்‌ (West 
Berlin), மார்பூர்க்‌ (Marburg), ப்ரேமன்‌ (Bremen) 
ஆகிய நகரங்களிலுள்ள பல்கலைக்கழகங்‌ 
களில்‌ அவ்வப்போது தமிழ்‌ கற்பிக்கப்பட்டிருந்தா 
லும்‌ ஹம்புர்க்‌ (Hamburg), ஹைடைல்பெர்க்‌ 
(Heidelberg), கொலோன்‌ (Koeln) ஆகிய மூன்று 
பல்கலைக்கழகங்களில்‌ மட்டுமே தொடர்ந்து 
தமிழ்‌ கற்பிக்கப்படுகிறது எனலாம்‌. இவற்றுள்ளும்‌ 
ஹம்புர்க்‌ பல்கலைக்கழகத்தில்‌ 1978ஆம்‌ ஆண்டுக்‌ 
குப்‌ பிறகு தமிழ்‌ கற்பித்தல்‌ முன்போலத்‌ தீவிர 
மாக இயங்கவில்லை. கொலோன்‌ பல்கலைக்கழகத்‌ 
இல்‌ தமிழ்‌ கற்பித்தலைவிட நூலடங்கல்‌ (Biblio- 
graphy), அகராதி முதலியவற்றைத்‌ தொகுக்கும்‌ 
நீண்டகாலத்‌ திட்டங்களுக்கே கடந்த நான்காண்டு 
களாக முதலிடம்‌ கொடுக்கப்படுகிறது. ஆகவே, 
மேற்கு ஜெர்மனியில்‌ ஹைடல்பெர்க்‌ பல்கலைக்‌ 
கழகத்தில்‌ மட்டுமே தமிழைப்‌ பயிற்றுவித்தல்‌ இப்‌ 
போது சுறுசுறுப்பாக நடைபெற்றுக்கொண்டிருக்‌ 
Dog என்று குறிப்பிடவேண்டியிருக்கிறது. 


ஹைடல்பெர்க்‌ பல்கலைக்கழகம்‌ 


Suedasicn Institut, Abteilung Indologie 
Universitaet Heidelbere, Im Neuenheimer Feld 330 
69 Heidelberg 

West-Germany 


வளரும்‌ நாடுகளில்‌ காணப்படும்‌ தற்காலப்‌ பிரச்‌ 
சினைகளை இந்தியவியலோடு ஒருங்கிணைத்து 
மேற்கு ஜெர்மனிக்கும்‌ வளரும்‌ நாடுகளுக்குமிடை 
யேயுள்ள உறவை வளப்படுத்தும்‌ நோக்கத்தில்‌ 
1962-ல்‌ உருவான கல்வி நிறுவனமே தெற்காசியக்‌ 
கழகம்‌. பாகிஸ்தான்‌, ஆப்கானிஸ்தான்‌, இலங்கை 
போன்ற நாடுகளைப்பற்றி இக்கழகத்தில்‌ ஆராய்ச்சி 
கள்‌ நடந்தாலும்‌ இந்தியாவைப்பற்றிய ஆராய்ச்சி 
களே, மிகுதியாக இங்கு நடைபெற்றுவருகின்றன. 
இத்தியவியல்‌, வரலாறு, பொருளாதாரம்‌, அரசியல்‌, 
புவியியல்‌, இனவியல்‌, சாகுபடி நிலக்‌ கொள்கை — 
கிராமிய முன்னேற்றம்பற்றிய துறை, வெப்ப நாடு 
களின்‌ சுகாதாரம்பற்றிய துறை என்று ஒன்றோ 
டொன்று தொடர்புடைய எட்டு பெருந்துறை 
களைக்‌ கொண்ட கல்விக்கழகம்‌ இது. மொழித்துறை, 
தத்துவம்‌, கலை, சட்டம்‌, சமுதாயவியல்‌ போன்ற 
மற்றத்‌ துறைகள்‌ இப்‌ பெருந்துறைகளின்‌ உட்பிரிவு 
களாக அமைந்துள்ளது என்பது அறியத்தக்கது. 


பேராசிரியர்‌ ஹெர்மன்‌ பெர்கர்‌ (Herrman Berger) 
தலைமையில்‌ இயங்கும்‌ இந்தியவியல்‌ துறை 
பண்டைய இந்தியவியல்‌ (Classical Indology), மொழி 
களும்‌ இலக்கியங்களும்‌ (Modern Languages and 
Literatures), சமய வரலாறும்‌ தத்துவமும்‌ (History of 
Religion and Philosophy) என்ற மூன்று உட்பிரிவு 
களை உள்ளடக்யெதாகும்‌, இவற்றில்‌ எதையும்‌ 
தலைமைப்‌ பாடமாகவே (Main Subject) அல்லது 
துணைப்‌ பாடமாகவே (Subsidiary Subject) 
தேர்ந்தெடுத்துக்கொள்ளவும்‌ அல்லது வரலாறு, 
பொருளாதாரம்‌ போன்ற மற்றப்‌ பாடங்களோடு 
அவற்றை இணைத்துக்கொள்ளவும்‌ பாடத்‌ திட்டத்‌ 
தில்‌ வகை செய்யப்பட்டுள்ளது. எனவே, தமிழைத்‌ 
தலைமைப்‌ பாடமாக எடுத்து எம்‌.ஏ. அல்லது 
டாக்டர்‌ பட்டம்‌ வரையில்‌ கற்கும்‌ வாய்ப்புத்‌ 
தெற்காசியக்‌ கழகத்தில்‌ மட்டுமே உண்டு. 


தமிழுக்கெனத்‌ துணைப்‌ பேராசிரியர்‌ பதவி 
யொன்று நிலையாகவுள்ள இந்த நிறுவனத்தில்‌ 
இரு. மா. சேசையா என்பவர்‌ 1964-ல்‌ தமிழைத்‌ 
தொடங்கிவைத்து இரண்டாண்டுகள்‌ பணியாற்றி 
னார்‌. அவர்‌ இந்த நிறுவனத்திலிருந்து விலகி 
இரண்டு ஆண்டுகள்‌ கழிந்த பின்னர்‌ 1968 ஜுலை 
முதல்‌ இக்கட்டுரையாளர்‌ தமிழ்த்‌ துணைப்‌ பேரா 
சிரியராகத்‌ தொடர்ந்து பணியாற்றி வருகிறார்‌. 
அன்றியும்‌ பேராசிரியர்‌ கமில்‌ சுவலபில்‌ (Professor 
Kamil V. Zvelebi கோடையில்‌ மாதமிருமுறை 
வந்து பல்வேறு தலைப்புகளில்‌ சிறப்புச்‌ சொற்‌ 
பொழிவு ஆற்றிவருகிறார்‌. 


217 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


தொடக்கநிலை வகுப்பு முதல்‌ இறுஇநிலை 
இலக்கிய வகுப்பு வரையில்‌ எல்லா நிலைகளிலும்‌ 
இங்கே தமிழ்‌ கற்பிக்கப்படுகறது. இலக்கண இலக்‌ 
யங்களோடு பேச்சுத்தமிழ்‌, மொழிபெயர்ப்பு முதலி 
யனவும்‌ மாணவர்களின்‌ தரத்திற்கேற்பப்‌ பாடத்‌ 
திட்டத்தில்‌ இடம்‌ பெற்றுள்ளன. மூன்றாண்டுகள்‌ 
மொழியைக்‌ கற்ற பிறகு குறிப்பிட்ட பொருளில்‌ 
எம்‌.ஏ. அல்லதுடாக்டர்‌ பட்டத்திற்கான ஆராய்ச்சி 
யில்‌ மாணவர்கள்‌ ஈடுபடுகிறார்கள்‌. சுயமரியாதை 
இயக்கத்தைப்பற்றி ஆராய்ந்து எம்‌.ஏ. பட்டம்‌ 
பெற்ற ஒரு மாணவி இப்போது திராவிடர்க்‌ கழகம்‌ 
திராவிட முன்னேற்றக்‌ கழகம்‌ ஆகியவற்றின்‌ வர 
லாற்றையும்‌ கொள்கைகளையும்‌ டாக்டர்‌ யட்டத்‌ 
இற்காக ஆராய்ந்து வருகிறார்‌. ஜெயகாந்தன்‌ Am 
கதைகளில்‌ எச்சங்களின்‌ அமைப்பைப்பற்றி ஒரு 
வரும்‌, அவருடைய நாவல்களில்‌ தமிழ்‌ இலக்கண 
அமைப்பைப்பற்றி வேறொருவரும்‌ ஆராய்ந்து வரு 
கின்றனர்‌. ர மணமகரிஷியைப்பற்றி ஒரு மாணவ 
ரூம்‌, மலையனூர்‌ அங்காளம்மனைப்பற்றி இன்‌ 
னொரு மாணவியும்‌, சித்தர்‌ பாடல்களில்‌ ஆன்மிகக்‌ 
கொள்கைபற்றி ஒரு மாணவியும்‌ இப்போது 
ஆராய்ந்து வருவது இங்குள்ள தமிழியலின்‌ போக்‌ 
கைத்‌ தெளிவுப்படுத்தும்‌. சமயம்‌, தத்துவம்‌, வர 
லாறு போன்ற தொடர்புடைய துறைகள்‌ ஒரே 
நிறுவனத்தில்‌ இருப்பதால்‌ தமிழியற்‌ கல்வியைவெவ்‌ 
வேறு கோணங்களில்‌ மாணவர்கள்‌ அணுகுவது எளி 
தாசு இருக்கிறது எனலாம்‌. மாணவர்களின்‌ தேவைக்‌ 
கேற்ற ஒரு பெரிய நூலகம்‌ இங்கே இருப்பது இந்தக்‌ 
சுழகத்தின்‌ பெருமையை நிலைநாட்டுவதாகும்‌. 


தமிழைக்‌ கற்பித்தலோடு தமிழியல்‌ தொடர்பான 
நூல்களை வெளியிடவும்‌ தெற்காசியக்‌ கழகம்‌ கக்‌ 
கம்‌ தருகிறது. இதன்‌ பயனாக இதுவரையில்‌, 
இருக்குறள்‌ மேற்கோள்‌ விளக்கம்‌ (1970), இருக்குறள்‌. 
இலக்கணம்‌ (A grammar of Tirukkural, 1972), தமிழில்‌ 
அகராதிகள்‌ : ஒரு நூலடங்கல்‌ (Tamil Dictionaries: A 
Bibliography, 1978), நன்னூல்‌ மூலமும்‌ கூழங்கைத்‌ 
தம்பிரான்‌ உரையும்‌ (1980) என்ற நான்கு நூல்கள்‌ 
இக்‌ கழகத்தின்‌ உதவியோடு வெளியிடப்பட்டிருக்‌ 
கின்றன. தமிழ்‌ இலக்கிய வரலாற்று ஆசிரியர்‌ 
களால்‌ மறைந்துவிட்டதென உறுதியாக நம்பப்‌ 
பட்டு வந்த கூழங்கைத்‌ தம்பிரானின்‌ நன்னூல்‌ 
காண்டிகையுரையைக்‌ கண்டுபிடித்துக்‌ காலந்தாழ்த்‌ 
தாது தமிழுலகுக்கு வழங்கியதை ஒரு பெருமையா 
கவே தெற்காசியக்‌ கழகம்‌ கருதுகிறது. இது 
போலவே பல ஆண்டுகளாகக்‌ கையெழுத்துப்‌ பிரதி 
யாக முடங்கிக்‌ இடந்த சிவஞான இத்தியாரின்‌ 
ஜெர்மன்‌ மொழிபெயர்ப்பை வெளியிட்ட பெருமை 
யும்‌ இக்‌ கழகத்திற்கு உண்டு. 


இருநூற்றுக்கு மேற்பட்ட இரு மொழி அகராதி 
களும்‌ சொல்மாலைகளும்‌ தமிழில்‌ காணப்பட்டா 
லும்‌ அவற்றில்‌ ஒன்றுகூட ஜெர்மன்‌ மொழியோடு 
இணைந்ததாக இல்லாத குறையை நீக்க ஓர்‌ அக 
ராதித்‌ இட்டமும்‌, ஐரோப்பிய நூலகங்களில்‌ 


காணப்படும்‌ தமிழ்ச்‌ சுவடிகளுக்கு ஒரு” விளக்கப்‌ 
பட்டியலைத்‌ தொடுக்கும்‌ இட்டமும்‌ நீண்டகாலத்‌ 
திட்டங்களாக இங்கே மேற்கொள்ளப்பட்டிருப்பது 
தமிழியலுக்கு வளமை தருவதாகும்‌. இப்போ 
துள்ள வளர்ச்சியைவிட எதிர்காலத்தில்‌ தமிழியல்‌ 


மேலும்‌ வளருமென உறுதி கூறலாம்‌. காரணம்‌. 


தமிழ்‌ பயிலும்‌ மாணவர்களின்‌ தொகை நாளுக்கு 
நாள்‌ பெரு வருவதேயாகும்‌. 


கொலோன்‌ பல்கலைக்கழகம்‌ 
Institut fuer Indologie, Universitaet zu Koeln 
Albertus-Magnus-Platz 
5 Koeln 41 
West-Germany 


பேராசிரியர்‌ யானர்ட்‌ (K. L. Janert) அவர்‌ 
களின்‌ தலைமையில்‌ இயங்கி வரும்‌ இந்திய 
வியல்‌ துறை 1968ஆம்‌ ஆண்டு முதல்‌ தமிழ்‌ கற்கும்‌ 
வாய்ப்பைக்‌ கொலோன்‌ பல்கலைக்கழக மாணவர்‌ 
களுக்கு வழங்கி வருகிறது. இந்தியவியலின்‌ உட்பிரி 
வாகத்‌ தமிழ்‌ அங்கே நிலைத்திருப்பதற்குக்‌ கார 
ணம்‌ பேராசிரியர்‌ யானர்ட்டின்‌ பெரு முயற்சியே 
யாகும்‌. 1968 செப்டம்பர்‌ முதல்‌ இரண்டாண்டு 
கள்‌ திருமதி மேரி மாசிலா மணி அம்மையார்‌ தமிழ்ப்‌ 
பயிற்றுவித்தார்‌. இரண்டாண்டு இடைவெளிக்குப்‌ 
பின்னர்‌, 1972 முதல்‌ டாக்டர்‌ பா. ரா. சுப்பிர 
மணியன்‌ தமிழ்த்‌ துணைப்‌ பேராரிரியராகப்‌ பணி 
யாற்றி வருகிறார்‌. பேராசிரியரின்‌ முழு ஆதரவும்‌ 
நல்ல நூல்நிலையமும்‌ தகுதியுள்ள தமிழாசிரியரும்‌ 
இருந்தும்‌ மாணவர்களிடையே தமிழைக்‌ கற்பதற்‌ 
குரிய ஆர்வம்‌ போதிய அளவு இல்லாததால்‌ தமி 
ழைக்‌ கற்பிப்பதைவிட ஆராய்ச்சித்‌ திட்டங்களுச்கே 
இப்பொழுது அங்கே முதலிடம்‌ கொடுத்து வரு 
ன்றனர்‌. 

பிறமொழியா ளர்கள்‌ தமிழைக்‌ கற்பதோ அல்லது 
அவர்களுக்குத்‌ தமிழைக்‌ கற்பிப்பதோ இன்றைய 
சூழ்நிலையில்‌ எளிதில்லை. இதற்குப்‌ பல காரணங்‌ 
கள்‌ உண்டென்றாலும்‌ கற்பித்தற்குத்‌ தேவையான 
தல்ல பாட நூல்கள்‌, இருமொழி அகராதிகள்‌ முத 
duwa இல்லாமையே தலையாயதாகும்‌. இரு 
மொழி அகராதிகள்‌ தமிழில்‌ தோன்றத்‌ தொடங்கி 
முந்நூறு ஆண்டுகளுக்கு மேலாகியும்‌ இக்‌ குறைபாடு 
நீங்காமல்‌ இருப்பது வியப்பிற்‌ குரியதேயாகும்‌. ஓரிரு 
நல்ல அகரா திகள்‌ வெளிவந்திருப்பினும்‌ அவை எளி 
இல்‌ கிடைப்பதுமில்லை. இந்‌ நிலைமையை நன்‌ 
குணர்ந்த பேராசிரியர்‌ யானர்ட்‌, அகராதி வெளி 
யிடும்‌ இட்டத்தை மேற்கொள்ளலானார்‌. இதன்‌ 
முதற்கட்டமாக வின்ஸ்லோ பாதிரியார்‌ அரிதின்‌ 
முயன்று தொகுத்த தமிழ்‌ ஆங்லெ அகராதியைத்‌ 
(M. WINSLOW, A Comprehensive Tamil and English 
Dictionary of High and Low Tamil, 1862.) தேர்ந்‌ 
தெடுத்து அதற்கு ஒரு : மறுபதிப்பைப்‌ (reprint) 
பேராசிரியர்‌ யானர்ட்‌ வெளியிட்டுதவினார்‌. 


18 7 
Digitized by கடய Foundation. 
noolaham.org | aavanaham.org 


இன்றைய தமிழை முழுமையாக விளங்கிக்கொள்ள 
இந்த அகராதியும்‌ ஓரளவே உதவ முடியும்‌ என்பது 
தெளிவானதும்‌, புதிதாக ஒரு தமிழ்‌ ஆங்கில AF 
ராதியை உருவாக்கும்‌ திட்டத்தை மேற்கொண்டார்‌. 
இந்த அகராதித்‌ திட்டத்தில்‌ டாக்டர்‌ சுப்ரமண்ய 
னுடன்‌ பணியாற்றக்‌ கேரளப்‌ பல்கலைக்கழகத்தி 
லிருந்து உதவியாளர்களை அழைப்பதையும்‌ ஈண்‌ 
டுக்‌ குறிப்பிட்டாக வேண்டும்‌. இதன்படி 1979 
ஏப்ரல்‌ முதல்‌ கேரளப்‌ பல்கலைக்கழகத்‌ தமிழ்‌ 
விரிவுரையாளர்‌ டாக்டர்‌ கி. நாச்சிமுத்து இப்பணி 
யில்‌ உதவி வருகிறார்‌. இவருக்கு. முன்னர்‌ இரு. 
A. தசரதன்‌ என்ற ஆராய்ச்சி மாணவர்‌ சில மாதங்‌ 
கள்‌ இத்‌ திட்டத்தில்‌ பணியாற்றியதாகவும்‌ தெரி 
கிறது. நான்கைந்து. ஆண்டுகளாகச்‌ செயல்பட்டு 
வரும்‌ இத்‌ திட்டம்‌ இன்னும்‌ சில: ஆண்டுகள்‌ 
தொடருமென்று உறுதியாகக்‌ கூறலாம்‌. F 


அகராதிகளைப்‌ போலவே தமிழியலில்‌ பின்தங்கி 
யுள்ள மற்றொன்று நூலடங்கல்‌ துறையாகும்‌. 
கொலோன்‌ பல்கலைக்கழகம்‌ இந்தத்‌ துறையிலும்‌ 
பணியாற்றத்‌ தொடங்கியுள்ளது வரவேற்கத்‌ தக்‌ 
குது. இத்துறையின்‌ முதற்பணியாக மதுரைத்‌ 
தமிழ்ச்‌ சங்கம்‌ வெளியிடும்‌ 'செந்தமிழ்‌' பத்திரி 
சைக்குத்‌ தொடக்கம்‌ முதல்‌ gi அடைவினை 
விளக்கக்‌ குறிப்புகளோடு டாக்டர்‌ சுப்பிரமணியன்‌ 
தொகுத்துள்ளார்‌. அச்சேறும்‌ தறுவாயிலிருக்கும்‌ 
இந்த அடைவு விரைவில்‌ வெளியானால்‌ தமிழியல்‌ 
மாணவர்களுக்கு மிசுவும்‌ பயன்படும்‌ என்பது உறுதி. 


ஹம்புர்க்‌ பல்கலைக்கழகம்‌ 
Seminar fuer Kultur und Geschichte Indiens 
Universitaet Hamburg, Rothenbaumchaussee 62 
2 Humburg 13 
West-Germany 


1970ஆம்‌ ஆண்டு டாக்டர்‌ ஹெல்கா அன்டோன்‌ 
(Dr. Helga Anton) இந்தியக்‌ குலை வரலாற்றுத்‌ 
துறையில்‌ பணியேற்ற பிறகே தமிழ்‌ சுற்பித்தல்‌ 
சிறப்பாக அங்கு ஊக்குவிக்கப்பட்டது; இதற்கு 
முன்‌ அங்கே வடமொழித்‌ துணைப்‌ பேராசிரியராக 
உள்ள டாக்டர்‌ சீனிவாசன்‌ பழந்தமிழ்ச்‌ செய்யுட்‌ 
கள்‌ சிலவற்றை மாணவர்களின்‌ ஆர்வத்தைப்‌ 
பொறுத்து அவ்வப்போது அறிமுகப்படுத்தி 


வந்தார்‌. மகாகலி பாரதியாரைப்பற்றி ஆராய்ச்சி 
செய்த டாக்டர்‌ அன்டோன்‌, தமிழகத்தில்‌ தங்கிப்‌ 
பேச்சுத்‌ தமிழையும்‌ தமிழறிஞர்‌ கி.வா. ஜகந்நாதன்‌ 
அவர்களிடம்‌ இலக்கியத்‌ தமிழையும்‌ பயின்றவர்‌. 
ஆரம்ப வகுப்பு முதல்‌ இலக்கிய வகுப்பு வரை 
அனைத்து நிலைகளிலும்‌ தமிழை அறிமுகப்படுத்தி 
ஹம்புர்க்‌ . பல்கலைக்கழக மாணவர்களிடையே 
தமிழார்வத்தைத்‌ தூண்டிய பெருமை திருமதி அன்‌ 
டோன்‌ அவர்களையே சாரும்‌. 


இவர்‌ அங்கே பணியாற்றிய ஏழு ஆண்டுகளில்‌ 
“பத்தொன்பதாம்‌ நூற்றாண்டுக்குப்‌ பிறகு தமி 
மிலக்கய வளர்ச்சி', *வானொலி- பத்திரிகை முத 
லிய செய்தித்‌ துறைகளில்‌ பயன்படுத்தப்படும்‌ தமிழ்‌ 
நடை” ஆகிய தலைப்புகளில்‌ சிறப்புரையாற்றியது 
பாராட்டத்‌ தக்கது. பத்திரிகைத்‌ தமிழைத்‌ 
தொடர்ந்து கற்பித்த அனுபவம்‌ காரணமாக 
1975-ல்‌ தம்‌ மாணவி திருமதி D. ஹெல்மன்‌ 
(Mrs. D. Hellman) என்பவரோடு இணைந்து ‘Tamil 
Usage in Mass Media’ என்னும்‌ ` gr Owr irom ó 
தமிழியலுக்கு வழங்கியுள்ளார்‌. 


தமிழுக்கும்‌ பிற இராவிட மொழிகளுக்கும்‌ 
சேர்த்துஹம்புர்க்‌ பல்லைக்கழகத்‌ இல்‌ நிலையா ச ஒரு 
பதவியை ஏற்படுத்தி நாளடைவில்‌ திராவிட மொழி 
களுக்கெனத்‌ தனித்‌ துறை ஒன்றினை உருவாக்க 
அன்டோன்‌ பெரிதும்‌ முயன்றார்‌. அவருடைய 
முயற்சிக்குப்‌ போதிய அளவு நல்லாதரவு இல்லா 
மையால்‌ மனம்‌ நொந்த திருமதி அன்டோன்‌ இறுதி 
யில்‌ அந்த முயற்சியைக்‌ கைவிட்டதாகத்‌ 
தெரிறெது. 


சிகன்பால்கு, க்ருண்ட்லெர்‌ (Rev. J. E. Gruendler) 
போன்ற ஜெர்மன்‌ பாதிரிமார்கள்‌ விரும்பிய அளவு 
தமிழ்க்‌ கல்வி ஜெர்மனியில்‌ வளரவில்லையாயினும்‌ 
இப்போதுள்ள வளர்ச்சி புறக்கணித்தற்கு உரிய 
தல்ல. இந்தியவியல்‌ மாணவர்களிடையே இன்றுள்ள 
தமிழார்வம்‌ தெடர்ந்து நீடித்தால்‌ மேற்கு 
ஜெர்மனியில்‌ தமிழியலுக்கு நல்ல எதிர்காலம்‌ 
உண்டென்பதில்‌ ஐயமில்லை. *தெள்ளுற்ற தமி 
மழமுதின்‌ சுவைகண்டார்‌ இங்கமரர்‌ சிறப்புக்‌ 
கண்டார்‌ என்ற பாரதியின்‌ திருவாக்குப்‌ பொய்யா 
மொழி அல்லவா? 


அ 


Digitized by Noolahaln Foundation. 
noolaham.org | aavanaham.org 


இலங்கையில்‌ நிலைபெற்ற தமிழர்‌ பாரம்பரியம்‌ 

தமிழர்‌ பண்பாட்டின்‌ ஆணிவேராகிய ஐந்திணை 
வாழ்க்கை முறையினையொட்டியே பெரும்பாலும்‌ 
நம்‌ ஈழ நாட்டு இடப்பெயர்களும்‌ வழங்கப்‌ 
படலாயின. தென்னகத்திற்கும்‌ ஈழத்துக்கும்‌ 
பொதுவான சில இடப்பெயர்களும்‌ ஈழத்துக்கே 
உரித்தான தனித்துவம்‌ பெற்ற வேறு வகையான 
இடப்பெயர்களும்‌ இந்நாடு முழுவதும்‌ வழங்கப்‌ 
படலாயின. ஈழத்து இடப்பெயர்களும்‌, தமி 
மினதும்‌ தமிழரினதும்‌ தனித்தன்மையை வெளிப்‌ 
படுத்தித்‌ தமிழர்‌ பண்பாடு கலாசாரமும்‌ நாடு 
முழுவதுமே பரவியிருந்தமையைப்‌ புலப்படுத்துகன்‌ 
றன. சிங்களமொழி பேசப்படும்‌ தென்னிலங்கை 
யில்‌ இன்றும்‌ பல தூய தமிழ்‌ இடப்பெயர்கள்‌ நிலை 
பெற்றிருக்கின்றன. இவற்றைக்‌ கொண்டு இலங்‌ 
கையில்‌ தமிழர்‌ பாரம்பரியம்‌ வரலாற்றுக்‌ காலத்‌ 
துக்கும்‌ முற்பட்டது என்பதை இக்‌ கட்டுரையில்‌ 
ஆராய்ந்து வலியுறுத்தப்படுகின்றது. 


எழுதப்பட்ட இலங்கையின்‌ வரலாற்றுக்‌ காலத்‌ 
திலும்‌ பல தமிழ்‌ அரசர்கள்‌ இந்‌ நாட்டை ஆண்டு 
வந்துள்ளனர்‌. அவர்கள்‌ தமக்குச்‌ சிங்களப்‌ பெயர்‌ 
களை இட்டும்‌ பெளத்த மதத்தைத்‌ தழுவியும்‌ அர 
சோச்சி வந்துள்ளனர்‌. தமிழுக்கும்‌ சிங்களத்துக்கும்‌ 
அரச மாட்சி கொடுத்தும்‌ இந்து, பெளத்த மதங்‌ 
களுக்கு உதவி நல்கியும்‌ நல்லாட்சி நடாத்தினர்‌. 
இலங்கையிலிருந்த ஆதித்‌ திராவிடப்‌ பழங்குடிகளு 
டன்‌ தென்னகத்தின்‌ பல சமூகத்தினரும்‌ பல பகுதி 
களிலுமிருந்தும்‌ காலத்துக்குக்‌ காலம்‌ வந்து குடி 
யேறி இரண்டறக்‌ கலந்துள்ளனர்‌. தமிழ்கூறு நல்‌ 


த. ௧. இராசேசுவரன்‌ 


அலகமாகியசேர, சோழ, பாண்டிய, தென்கன்னடக்‌ 
குடிகள்‌ ஈழத்தின்‌ எல்லாப்‌ பகுதிகளிலும்‌ பரவலாகச்‌ 
குடியேறி வந்துள்ளனர்‌. போர்க்காலங்களில்‌ படை 
யினராகவும்‌ ஆட்‌ அலுவலராகவும்‌, இந்‌ நாட்டுக்‌ 
குத்‌ தேவைப்பட்ட சகல சமூகத்தினரும்‌ வகுப்‌ 
பினரும்‌, இவ்வாறே தென்னாட்டிலிருந்து கொண்டு 
வரப்பட்டனர்‌." பெருந்தொகையான போர்ப்படை 
யினர்‌ ஈழ நாட்டில்‌ தங்கி இங்கிருந்த மற்றை 
யோருடன்‌ கலந்து வாழ்ந்து இந்‌ நாட்டினராயினர்‌. 
இங்குள்ள பலரது பெயர்களில்‌ விரவிவரும்‌ பதங்‌ 
களாகிய நாயக்க, பண்டா, பண்டார, அத்து, 
தென்ன, கோன்‌, சேன, பெருமா, ஆராட்சி, முதலி 
முதலியவை இதன்‌ காரணமாக வந்தவையாகும்‌. 
வட இலங்கையில்‌ சேர, சோழ, பாண்டிய நாடு 
களில்‌ காணப்படும்‌ இடப்‌ பெயர்களில்‌ சிலவும்‌, 
தென்கன்னடப்‌ பகுதிகளில்‌ காணப்படும்‌ சமூகத்‌ 
இனரின்‌ மக்கட்‌ பெயர்களும்‌ அவ்வகுப்புப்‌ பெயர்‌ 
களைக்‌ கொண்ட இடப்‌ பெயர்களும்‌? காணப்படு 
கின்றன. யோர்ப்படையினர்‌ போரில்லாத 
காலங்களில்‌ காடு வெட்டிப்‌ பயிர்‌ செய்த 
இடங்கள்‌ *சேனை'*கள்‌ என்றும்‌ அழைக்கப்பட்டு, 
வந்துள்ளன. 


18. பத்மநாதன்‌, “வன்னியர்‌”, பச்கம்‌, 36-39. 
“நல்லூர்‌, இருநெல்வேலி, புத்தரர்‌, நாகர்கோவில்‌, செட்டிக்‌ 
குளம்‌, பொன்னேரி (பூநகரி). 
மள்ளர்‌ (மல்லர்‌)-மல்லாகம்‌; ஆரியர்‌-அரியாலை; பண்டர்‌- 
பண்டத்தரிப்பு, பண்ணாகம்‌... 


“பருத்திச்சேனை, மணற்சேனை, செட்டிச்சேனை, குறத்திச்‌ 
சேனை, மறவன்சேனை முதலியன. 


220 d 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


மதுரை நாயக்க மன்னர்‌ காலத்திலும்‌ குடியேற்‌ 
ங்கள்‌ நடந்துள்ளன. இவ்வாறு வடக்கு, வடமேல்‌, 
வடமத்திய, இழக்கு, மத்திய மாகாணங்களில்‌ பெரு 
மளவில்‌ தமிழர்‌ குடியேற்றங்கள்‌ நடைபெற்றுள்‌ 
ளன. பதினாறாம்‌ நூற்றாண்டில்‌ தமிழ்நாட்டில்‌ 
சேலம்‌, தர்மபுரி, தென்னார்க்காடு மாவட்டங்களில்‌ 
கொடிய பஞ்சம்‌ ஏற்பட்டு மக்கள்‌ குடிபெயர்ந்து 
வேறு இடங்களுக்குச்‌ சென்று வாழ்ந்தனர்‌. இவர்‌ 
களில்‌ பெரும்பாலோர்‌ வட இலங்கைக்கும்‌ வந்து 
குடியேறினர்‌. அவ்விதம்‌ குடியேறிய மக்கட்‌ சமூகத்‌ 
இனரின்‌ பெயரில்‌ பல ஊர்கள்‌ யாழ்ப்பாணத்திலும்‌ 
உள்ளன.” 


இடப்‌ பெயர்களை ஆராயும்பொழுது, தமிழில்‌ 
தற்சமயம்‌ வழக்கொழிந்து வரும்‌ பல அருமையான 
தமிழ்ச்‌ சொற்கள்‌ சிங்களமொழியினுள்‌ காணக்‌ 
கூடியனவாக இருக்கின்றன. சிலப்பதிகாரம்‌, மணி 
மேகலை, பத்துப்பாட்டு, பரிபாடல்‌ ஆகிய தமிழ்‌ 
இலக்கியங்களில்‌ காணப்படும்‌ இடங்களைக்‌ குறிக்‌ 
கும்‌ பெயர்கள்‌ யாவையும்‌ தென்னிலங்கையில்‌ உள்ள 
(சிங்கள) இடப்‌ பெயர்களில்‌ விரவி வருவதைக்‌ 
காணலாம்‌. இடப்பெயர்களில்‌ பரவலாகத்‌ தமிழ்‌ 
மொழிச்‌ சொற்களையும்‌, சிங்களத்திற்கும்‌ தமிழுக்‌ 
கும்‌ பொதுவான சில வடமொழிச்‌ சொற்களையும்‌ 
காணக்கூடியதாய்‌ இருக்கின்றது. வரலாற்று உண்‌ 
மைகளை எவ்விதம்‌ கல்வெட்டுகள்‌, சிற்பங்கள்‌, 
கட்டடங்கள்‌, குகைகள்‌, ஓவியங்கள்‌, நாணயங்கள்‌, 
மற்றும்‌ புதைந்து கடக்கும்‌ தாழிகள்‌, மட்பாண்டங்‌ 
கள்‌ முதலியன எடுத்துக்காட்டுகன்றனவோ அவ்‌ 
விதமே இடப்பெயர்களா லும்‌ பல வரலாற்று உண்‌ 
மைகளை அறியக்கூடியதாயிருக்கின்றது. இவ்வாறு, 
ஈழ நாட்டிலும்‌ பல பெயர்கள்‌ நாடு முழுவதும்‌ 
காணப்படுகின்றன. அன்றியும்‌, மொழியமைப்பில்‌ 
ஏற்பட்ட சில மாற்றங்களையும்‌, கலப்புகளையும்‌ 
காலத்துக்குக்‌ காலம்‌ வெவ்வேறு சமூகத்தின 
ரிடையே நிலவிய குடிபெயர்ப்பு, குடியமர்வு, 
இனக்கலப்பு, மற்றும்‌ வெளிநாட்டுத்‌ தொடர்புகள்‌ 
யாவற்றையும்‌ ஒருங்கே அறிய இவ்விடப்பெயர்‌ 
ஆராய்ச்சி உதவுகின்றதென்றால்‌ மிகையாகாது. 


பொதுவாக, மக்கட்‌ கூட்டங்கள்‌ முதலில்‌ ஓர்‌ 
இடத்தில்‌ குடியேறும்போது நீர்நிலைகளும்‌ மற்றும்‌ 
நிலவளங்களும்‌ உள்ள இடங்களையே தெரிந்தெடுத்‌ 
தனர்‌. அப்படிக்‌ குடியேறிய இடங்களுக்கு அங்‌ 
குள்ள குளம்‌, வாவி, ஆறு, மரம்‌ முதலியவற்றின்‌ 
பெயர்களையும்‌ இட்டு வழங்கலாயினர்‌. இதைப்‌ 
போன்றே ஊர்ப்பெயர்களின்‌ ஈற்றில்‌ காடு, 
மலை என்பவையும்‌ சேர்த்து வழங்கப்படுகின்றன. 
தமிழர்‌ உழவுத்‌ தொழிலுக்கும்‌ இயற்கை வாழ்‌ 


விற்கும்‌ உயரிய இடமளித்த காரணத்தால்‌ 
இடங்களின்‌ பெயர்களிலும்‌ இவை முன்னிற்கக்‌ 
காணலாம்‌. 


221 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


இடப்பெயர்களின்‌ 3 பெரும்‌ பகுதிகள்‌ : 
1. இணைவகைப்‌ பெயர்கள்‌ - (இயற்கை - நிலப்‌ 
பகுப்பு, நீர்நிலைகள்‌, புல்‌, செடி, 
மிருகம்‌ இவற்றின்‌ பெயர்கள்‌.) 


மரம்‌, 


. சாதி, சமூகப்‌ பெயர்கள்‌ - (குடியேறிய சாதி, 
சமூகம்‌, ஆட்சி செய்தோர்‌ பெயர்கள்‌.) 

காரணப்‌ பெயர்கள்‌ - (உவப்பான செய்தி, 
சிறிய, பெரிய, நல்ல போன்ற பெயர்கள்‌.) 


இலங்கை முழுவதும்‌ உள்ள திணைவகைப்‌ பெயர்‌ 
களில்‌ சில நொச்சி, முல்லை, தும்பை, வாகை, 
மருதம்‌, பாலை என்னும்‌ பெயர்களால்‌ இதை 
உணரலாம்‌. 


முல்லை நிலத்துக்கு : நொச்சிகாமம்‌, கிளிநொச்சி 
முல்லைத்தீவு, கணேமுல்லை, இடைக்காடு. தும்பங்‌ 
கேணி, தும்பங்கடவை- சீதவாக்கை, வாகநேரி. 
மருத நிலத்துக்கு : மருதங்கடவை, மருதோடை, 
மருதமுனை. பாலை நிலத்துக்கு - பாலை, பாலை 
யூர்‌, பாலைத்தீவு என்றும்‌, மற்றும்‌ குறிஞ்சி 
நிலத்துக்கு (கல்‌, கல, தலை, தல, கடு, மலை) 
மாத்தளை, மிகுந்தலை, கடுகணாவை (கடுகணாவ), 
குருநாகல்‌ போன்றவைகளையும்‌, நெய்தலுக்கு : 
அம்பந்தோட்ட, அம்பன்‌, கரைதீவு போன்ற பல 
வற்றையும்‌ குறிக்கலாம்‌. 


உண்மைப்‌ பெயர்களைக்‌ கண்டறிவதில்‌ உள்ள 

இடர்ப்பாடுகள்‌ 

தமிழை, கல்வெட்டு, சாசனங்கள்‌, ஓலை, இவை 
களில்‌ எழுதும்போது புள்ளி முதலிய நிறுத்தக்குறி 
கள்‌ இடப்படுவதில்லையாகையால்‌ பல ஐயப்பாடு 
கள்‌ எழுவதும்‌ இயல்பே. மேலும்‌, இவை பிராமி, 
தாமிழி, வட்டெழுத்து, கோலெழுத்து, தமிழ்க்‌ Ar h 
தம்‌ முதலியவற்றில்‌ எழுதப்படும்போதும்‌ சாசனங்‌ 
கள்‌, கல்வெட்டுக்களைப்‌ படிப்பது சிரமமே. இவ்‌ 
வகையான காரணங்களால்‌ இடப்பெயர்களின்‌ உண்‌ 
மையான பழைய பெயர்களைக்‌ கண்டறிவதிலும்‌ 
இடர்ப்பாடு ஏற்பட்டுள்ளது. அத்தோடு இந்‌ 
நாட்டை முன்னர்‌ ஆண்ட வெளிநாட்டினரின்‌ மொழி 
களாகிய போர்த்துக்‌8சியம்‌, டச்சு, ஆங்கில மொழி 
களில்‌ இடப்பெயர்கள்‌ எழுதப்பட்டு வழக்காற்றில்‌ 
திரும்பவும்‌ நாட்டு மொழிகளாகிய தமிழிலும்‌ சங்‌ 
களத்திலும்‌ அவை எழுதப்படும்போது பல மாறு 
தல்கள்‌ ஏற்பட்டுள்ளன.” வெற்றிலை இடும்‌ பழக்‌ 
கம்‌ இந்நாட்டு மக்கள்‌ அனைவருக்கும்‌ உண்டா 
தலால்‌ பல இடப்பெயர்கள்‌ அதனால்‌ உருமாறி 
அழைக்கப்படுகின்றன.. 


5 இடையர்‌-இடைக்காடு; குறும்பர்‌-குரும்ப செட்டி, மறவர்‌- 
மறவன்புலோ: வடமராட்சி. 

*ஒய்யல்‌ (ஆறு)-ஓய; ஒக்கும்‌ (எல்லாம்‌)-ஓக்கம; கா (காடு) 
saptu; அலந்தை (குளம்‌)-லந்த; புழை (ஆறு)-பொல; எழுவம்‌ 
(ஆடு)-எலுவா... 

* கொழும்பு, நீர்கொழும்பு. காலி, களனிய, மெதவாச்சிய, 
குருதாகல, பதவிய முதலியன. 


இலங்கையில்‌ ஊர்ப்‌ பெயர்களில்‌ எடுத்தாளப்படும்‌ ல. 

தமிழ்ச்‌ சொற்கள்‌ 

வளை, வில்‌, கமம்‌, வத்தை பத்தை போன்ற 
இடங்களைக்‌ குறிக்கும்‌ சொற்கள்‌ தென்னாட்டில்‌ 
வழக்கிலில்லையென்ற காரணத்தைக்‌ காட்டி இவை 
சிங்களச்‌ சொற்களே என்ற லெரது கூற்றை ஏற்க 
முடியாமல்‌ இருக்கறது. சோழ மன்னரது ஆட்சி 
முறை “மும்முடிச்‌ சோழ மண்டலம்‌' என அழைக்கப்‌ 
பட்ட இலங்கையில்‌ நிலைபெற்ற காரணத்தால்‌. 
அவர்களது சிறந்த நீர்ப்பாசன, கம முறைகள்‌ 
இங்குப்‌ பரவின. பல பெயர்களும்‌ இதை எடுத்துக்‌ 
காட்டுகின்றன.  குடவோலைமூலம்‌ ஊர்‌ ஆட்சி 
முறை செய்த “கணத்தார்‌ கூட்டம்‌' என்பன 
இலங்கையில்‌ *கணத்தார்‌ சபை' எனப்பட்டன. 
அவையே நாளடைவில்‌ “கணசபா” *கண்சபா” 
t கண்சபாவ * (Gansabhawa) எனப்பட்டன. 
சிறந்த பயிர்செய்‌ நிலமுள்ள ஊர்களில்‌ 
வாரியம்‌, வாடிக்கை, முறை, வாரம்‌ எனும்‌ சொற்‌ 
கள்‌ விரவி வருகின்றதை நாம்‌ அவதானிக்கலாம்‌. 
வடக்கில்‌ தனித்தமிழ்‌ அரசுகள்‌ இருந்தனவெனினும்‌ 
இங்கே சோழர்‌ கால ஆட்சியின்‌ சின்னங்கள்‌ குறை 
வாகவே காணப்படுகின்றன. *கேதற” என்னும்‌ வீட்‌ 
டைச்‌ குறிக்கும்‌ சிங்களச்‌ சொல்‌-எடுத்துக்கா ட்டாக- 
*சுந்தனுக்‌-கே-தரை” என்ற “உரிமை வழங்கப்பட்ட 
தரை (நிலம்‌)' என்னும்‌ தமிழ்த்‌ தொடரேயாகும்‌.* 
இதிலிருந்தே (Ge Names-வீட்டுப்பெயர்‌) என்னும்‌ 
குடும்பப்‌ பெயர்கள்‌ தென்னிலங்கையில்‌ 
வழங்கப்பட்டு வருகின்றன. 


பொதுவாக, தமிழ்‌ 'ச' கரம்‌ சிங்களத்தில்‌ ‘an’ 
வாக மாறும்‌: தமிழ்‌ வல்லின “ப” அவர்கள்‌ பகுதி 
களில்‌ “பி” B ஒலியுடன்‌ தமிழில்‌ வரும்‌. *த' சிங்க 
ளத்தில்‌ *தெ' என மாறுபடும்‌ [தமிழ்‌- தெமிள; தல்‌- 
தெல்‌ (எள்ளு)]. தமிழ்‌ 'க' சிங்களத்தில்‌ 'ஜி' G ஓலி 
கொண்டு வழங்கப்படும்‌. வளை--வளைவு என்ப 
தன்‌ திரிபு. வளை, வளைவு, சுற்று என்று தமி 
Lrg இடங்களுக்குப்‌ பெயர்‌ உண்டு. எலிவளை, 
பன்றி வளைதருப்பிடம்‌. கமம்‌ -காமம்‌=*கம்‌” 
என்பதன்‌ பொருள்‌-— நீர்‌, பூமியைப்‌ பிளத்தல்‌ 
வெட்டுதல்‌ என்பதாகும்‌- நிலத்தைப்‌ பண்படுத்தி 
நீர்‌ பாய்ச்சி விளை நிலமாக்கிய இடம்‌ “கமம்‌” 
எனப்படும்‌. “கமம்‌” என்னும்‌ சொல்‌ விருப்பத்தைக்‌ 
குறித்து Aw இடங்களில்‌ 'காமம்‌' எனப்பட்டது. 
இராம! என்னும்‌ வடசொல்லே ‘sw’ என்று 
கொள்ளவும்‌ சிலர்‌ துணிவர்‌. கமம்‌, வளம்‌, 
நிறைவு, பொலிவு என்னும்‌ பொருள்கொண்ட 
சொல்‌. இவை சிறந்த விளை நிலங்களைக்‌ கொண்ட 
ஊர்களைக்‌ குறிக்கும்‌. அகம்‌ என்ற தமிழ்ச்‌ 
சொல்லே “அகம”, “கம”, *கமூவ' எனவும்‌ 
சிங்களத்தில்‌ திரிந்துள்ளதைப்‌ பல இடப்‌ பெயர்களில்‌ 
காணலாம்‌.  “நொச்சியகம்‌'-நொச்சியாகம 
எனவும்‌ “ஆண்டி யகம்‌'-ஆண்டியாகம எனவும்‌ 
இரிந்துள்ளது. 


*விளை,' என்ற தமிழ்ச்‌ சொல்லும்‌ 'வில' எனச்‌ 
சிங்களத்தில்‌ வருகிறது. ஆகவே. விலம்‌, வில்‌; 
விளை, வளை என்பனவே சிங்களத்தில்‌ வில, வெல 
எனப்‌ பலவாறு வழங்கப்படுகின்றன. பொதுவாக, 
தமிழில்‌ ம்‌. ன்‌. ய்‌. லை, மை அமைதிபெற்ற சொற்‌ 
களுக்குச்‌ சிங்களத்தில்‌, ௮, வ (Wa), அம, அய, இய 
போன்ற விகுதிகளைக்‌ கொடுத்து நீட்டி அழைக்‌ 
கிறார்கள்‌. 


FHETL OSG இடப்பட்டுள்ள பெயர்கள்‌ 

ஈழம்‌ - இலங்கை (CEYLON, SRI LANKA) 

எமது நாட்டிற்கு உள்ள பெயர்கள்‌ அநேகம்‌. 
இப்‌ பெயர்கள்‌ அனைத்தும்‌ தமிழிலிருந்து வந்தவை 
யேயாகும்‌. வேறெந்த நாட்டிற்கும்‌ இவ்வளவு 
பெயர்கள்‌ இடையாதென்பதிலிருந்து இத்‌ தீவின்‌ . 
முக்கியத்துவம்‌ புலப்படும்‌. 

ஆதிகாலத்திலிருந்தே “ஈழம்‌”, *இலங்கை' என்ற 
பெயர்கள்‌ இந்‌ நாட்டுக்கு வழங்கப்பட்டது "திரு 
நாடு”, *சிவபூமி', “ஒளிநாடு', “தாமிரபரணி' என்‌ 
னும்‌ தமிழ்ப்‌ பெயர்கள்‌ 'ட்ரொநாடே'12 (Tronate), 
*சிலோமே” (Seilome), “ஓபீர்‌” (Ophur), “தா ப்ரபேன்‌?! 
(Tabrobane) என்றும்‌ 'தம்பபண்ணை' (Tambapanne), 
“Qarar gi? (Serendib), “இரத்தினது.வீப£ (Ratna- 
dweep), “சீல தீவு” (Sielediba), “பழைய சீமண்டலம்‌' 
எனப்‌ பலவாறான பெயர்கள்‌ பன்னாட்டு மொழி 
களிலும்‌ வழங்கப்பட்டு வந்தது. இப்‌ பெயர்கள்‌ 
தமிழ்மொழிப்‌ பெயர்களின்‌ திரிபேயாகும்‌. 
இ.பி. இரண்டாம்‌ நூற்றாண்டிலோ, அதற்கு 
முன்னரோ வாழ்ந்த திருமூலநாயனார்‌ 
இலங்கையைச்‌ ‘Aup என்று குறித்துள்ளார்‌. 


ஈரான்‌” என வழங்கும்‌ GUAU நாட்டிலும்‌ 
ஈழம்‌ (Elam, UR, AR, IL) மற்றும்‌ ஊர்‌, ஆறு, இல்‌ 
என்னும்‌ விகுதியுடைய பல பெயர்கள்‌ காணப்‌ 


Gs" தம்மம்‌ - இன்னாருக்குக்‌ கொடுக்கப்பட்டது (தரை) 
என்ற பொருளில்‌ வருவது. 4ஆம்‌ வேற்றுமையுருபு. 'கல்வெட்டியல்‌” 
த. நா. அரசு தொ. பொ. ஆய்வுத்துறை வெளியீடு-சென்னை, 

*கரர்கோள்‌ முகந்த கமஞ்சூல்‌ மாமழை'-திருமுருகாற்றுப்‌ 
படை, திருப்பரங்குன்றம்‌. 7ஆம்‌ வரி. (*கார்கோள்‌ முகந்த சமம்‌. 
சூல்‌ மாமழை, -கடலினிடத்தே முகத்ததினால்‌ உண்டாகிய நிறை 
வினை உடைத்தாகிய சூலினையுடைய பெரிய முகில்கள்‌). 


2 Tronate (இருதாடு), Ilerane (ஈழநாடு). ‘The Temporal and 
Spiritual Conquest of Ceylon” Fr. Fernao de Queyroz. Trans. 
S. G. Perera, Colombo, 1930, p. 13. 


1 Ptolemy. 2nd Century A.D. 
Cosmos, Indecopleustes-6th Century A.D. 


Gg நடுநாடி மிக்கிடை பிங்கலை 
கூருமிவ்‌ வானின்‌ இலங்கைக்‌ குறியுறுஞ்‌ 
சாருந்‌ இலைவனத்‌ தண்மா மலையத்தூ்‌ 
டேறுஞ்‌ சுமுனை இவைசிவ பூமியே” --திருமத்திரம்‌, 2747 
“இடைபிங்‌ சுலையிம வானோ: டிலங்கை 
தடுதின்ற மேரு நடுவாஞ்‌ சுமனை — 
கடவுந்‌ இலைவனவங்‌ கைகண்ட மூலம்‌ 
படர்வொன்றி யென்னும்‌ பரமாம்‌ பரமே” 
— இருமந்திரம்‌, 2754. 


222 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


படுகின்றன. இவற்றிலிருந்து நாம்‌ ஏற்றுக்கொள்ளக்‌ 
கூடிய கருத்து என்னவெனில்‌, இம்மூவிடங்களை 
யும்‌ தொடுத்து ஒரு நாடு இருந்திருக்க வேண்டும்‌. 
என்பதும்‌, இந்‌ நாட்டினரிடையே 2000 வருடங்‌ 
களுக்கு முன்‌ எப்பொழுதோ நெருங்கிய. தொடர்பு 
ஏற்பட்டிருக்க வேண்டும்‌ என்பதுமே. மேலும்‌, 
மேலை நாட்டு அறிஞர்கள்‌ கூறுவது போல்‌ *இலெ 
aphur’ (Lemuria) என்னும்‌ கண்டம்‌ அந்நாளில்‌ 
நாடாக இருந்து பின்னர்‌ கடலில்‌ அமிழ்ந்துவிட்டது 
என்பதை ஓப்பு நோக்கலாம்‌. 


“பஃறுளி யாற்றுடன்‌ பன்மலை யடுக்கத்துக்‌ 
குமரிக்‌ கோடுங்‌ கொடுங்கடல்‌ கொள்ள?” 


என்ற சிலப்பதிகாரச்‌ செய்யுளில்‌ வருவதுபோல்‌ 
கடற்கோளினாலோ அன்றி இயற்கையின்‌ ஏற்றத்‌ 
"இனாலோ பல நாடுகள்‌ காலத்துக்குக்‌ காலம்‌ 
அமிழ்ந்து அழிந்திருக்கலா ம்‌?” என்பது தெளிவு. 


ஈழம்‌ : இதன்பொருள்‌ பொன்‌, கள்‌, நெல்‌, 
ஒளிபொருந்தியது, கிழக்கு என இன்னும்‌ பல. 
இந்‌ நாட்டில்‌ கரும்பொன்‌ எனப்படும்‌ இரும்பு 
மட்டும்‌ முன்னரும்‌ கிடைத்திருக்கலாம்‌, 


தஞ்சைப்‌ பெருவுடையார்‌ கோயிலுக்கு முதலாம்‌ 
இராசராசன்‌ அளித்த கொடைகளில்‌ அவனது 
மெய்க்கீர்த்தி “திருமகள்‌ போல குடமலை நாடும்‌ 
கொல்லமும்‌ கலிங்கமும்‌ முரட்டொழில்‌ சிங்களர்‌ 
ஈழ மண்டலமும்‌' எனப்‌ பகர்கிறது.!4 


“ஈழத்துணவும்‌ காழகத்தாக்கமும்‌' என வரும்‌ 
பட்டினப்பாலை அடிகள்‌, இத்‌ தீவு சிறந்த விளை 
நிலமாக இருந்ததென்பதையும்‌, அக்காலத்தில்‌ உண 
வுப்பொருள்கள்‌ ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன 
என்பதையும்‌ குறிக்கும்‌. *விளைபூமி', 'நிறைபூமி', 
என்றவற்றால்‌ 'ஈழம்‌' எனப்பட்டது என்பர்‌. 


இரத்தினக்‌ கல்‌ படுகைகளை “இல்லம்‌” என்னும்‌ 
தமிழ்ப்‌ பெயரால்‌ அழைப்பர்‌. இந்த “இல்லம்‌” 
தான்‌ நாளடைவில்‌ “ஈழம்‌' ஆகியிருக்கலாம்‌ என்பர்‌ 
சிலர்‌. தொன்றுதொட்டே சிவ வழிபாடு இந்நாட்‌ 
டிலிருந்த காரணத்தால்‌ இவன்‌ ஒளிமயமானவர்‌ 
என்னும்‌ பொருளில்‌ 'ஒளிநாடு* என வழங்கப்பட்டு 
இதுவே பின்னர்‌ எல்லம்‌ ஆயிற்று எனலாம்‌. Aa 
னொளிபாதமலை என்பதையும்‌ இதனுடன்‌ சேர்த்து 
ஆராய்தல்‌ வேண்டும்‌. எல்லம்‌! (Elam) என்பதே 
ஈழம்‌ எனத்‌ திரிந்தும்‌ இருக்கலாம்‌. 


தமிழர்‌ பண்பாடு துலங்கும்‌ பழம்பெரும்‌ ஊர்களும்‌ தலங்‌ 
களும்‌ 
சிவனொளிபாத மலை (Adam's Peak) : இதன்‌ மறு 
பெயர்‌ “சிவசோதி பாதம்‌' ஆகும்‌. இம்‌ மலையைச்‌ 
சிங்களவர்‌ *சிரிபாக* எனவும்‌, கிறித்துவர்‌ “ஆதம்‌ 
சிகரம்‌: எனவும்‌ வழங்கி உரிமை கொண்டாடுவர்‌. 


புத்தர்‌ இம்மலையில்‌ கால்‌ வைத்ததாகப்‌ புத்த சம 
யத்தினரும்‌, ஆதிமனிதர்‌ ஆதாம்‌ வந்துபோனதாகக்‌ 
கிறித்துவரும்‌ கூறுவர்‌. வைரம்‌ முதலிய இரத்‌தனங்‌ 
களை இரேக்கர்‌ “ஆதாம்ஸ்‌” என்பர்‌. இலங்கையில்‌ 
இரத்தினங்கள்‌ டைத்த காரணத்தால்‌ இம்மலை, 
“ஆதாம்ஸ்‌' சிகரம்‌ எனப்பட்டது. பின்னர்‌ இதுவே 
“ஆதம்ஸ்‌” என்று குறுகிவிட்டது. இது *சமனொளி"!்‌ 
எனவும்‌. அழைக்கப்பட்டது. இம்மலையின்‌ 
பெருமையினாற்றான்‌, இத்‌ நாட்டிற்கும்‌ 'ஓளிநாடு' 
என்ற பெயர்‌ வந்திருக்கலாம்‌. இம்மலை நல்ல 
நேரிய கூம்பு (Conical) வடிவில்‌ அமைந்திருக்‌ 
கின்றது. 


நயினாதீவு: புகழ்பெற்ற நாகபூஷணி அம்மன்‌ கோவி 
லும்‌ நாகதீப விகார என்னும்‌ பெளத்த கோவிலும்‌ 
இத்தீவில்‌ உள்ளன. நாகர்‌ இனத்தவரது வழிபாட்டுச்‌ 
சின்னமாக நாக வழிபாடு. இங்கே உள்ளது. இத்‌ 
தீவு மணிமேகலை நூலில்‌, *மணிபல்லவம்‌' என்று 
குறிக்கப்பட்டுள்ளது. அக்‌ காலத்தில்‌ இது சிங்கள 
வரால்‌ “ஐம்புகொலபட்டின' எனப்பட்டது என்று 
*தீபவம்சம்‌', “மகாவம்சம்‌” என்னும்‌ நூல்களில்‌ 
காணப்படுகின்றது. இத்‌ தீவின்‌ மேற்குக்‌ சுரை 
யில்‌ 'படகுத்துறை' என்ற பெயரில்‌ ஓரிடம்‌ இன்றும்‌ 
இருக்கின்றது. கி.பி. 12ஆம்‌ நூற்றாண்டு 
சீனச்சாடிகளும்‌ இங்கே கண்டெடுக்கப்பட்டுள்ளன. 
இராமநாதபுரத்திலிருந்து நயினார்‌” எனப்படும்‌ 
சமூகத்தினர்‌, அக்காலத்தில்‌ வந்து குடியேறியத 
னால்‌ இத்தீவு நயினார்‌ தீவு எனப்‌ பெயர்‌ பெற்றது. 
இதன்‌ வேறு பெயர்கள்‌ “மணிநாகத்‌ So’, ‘pre 
நயினார்‌ Bay’ என்பனவாகும்‌. 


கதிர்காமம்‌ 


இலங்கையின்‌ தென்பகுதியிலுள்ள கதிர்காமம்‌ 
என்னும்‌ திருப்பதியில்‌ மாணிக்க கங்கை என்னும்‌ 
மணியா று ஓடுகிறது. அவ்வா ற்றங்கரையினிலே அறு 
முகச்‌ செவ்வேளாகிய முருகன்‌ கோயில்‌ கொண்டுள்‌ 
ளான்‌. குன்றுதோறும்‌ நின்றருள்‌ புரியும்‌ குமரனை 
அருணகிரிநாதர்‌, 


**மணிதரளம்‌ வீசி அணி அருவி சூழ மருவு கதிர்‌ 
காமப்‌ பெருமான்‌ காண்‌”* என்று உருகிப்‌ பாடு 
கின்றார்‌. இத்தலத்தைப்‌ “பழைய «Pritam wid’ 
என்றும்‌ “சுவாமி மலை” என்றும்‌ சொல்வதுண்டு. 
மணியாற்றின்‌ கரையில்‌ அமர்ந்த முருகன்‌ 
மாணிக்க வடிவத்தில்‌ விளங்கினான்‌ என்பர்‌, கதிர்‌4- 
அகம்‌ கிரகம்‌ என்றும்‌, பின்னர்‌ இதுவே சிங்களத்‌ 
தில்‌ கதிறகம (கதிரகம) என அழைக்கப்பட்டும்‌, 


13 “கடவுண்‌ மாநகர்‌ கடல்கொளப்‌ பெயர்ந்த — விரிதிரை 
வந்து வியன்நகர்‌ விழுங்க? மணிமேகலை, 25: 201-202. 

“தஞ்சைப்‌ பெருவுடையார்‌ கோவில்‌ கல்வெட்டுகள்‌ (முத 
வாம்‌ பகுத) பதிப்பாசிரியர்‌ ஆர்‌. நாகசாமி, தமிழ்நாடு அரசு 
வெளியீடு, 1969. 

1 எல்‌-ஓளி, சூரியன்‌, சிவன்‌ (எல்‌4-அம்‌-எல்லம்‌).. 

¥ மணிமேகலை, 28: 108. 


223 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


தமிழரால்‌ கதிர்காமம்‌ எனவும்‌ அழைக்கப்படுவது 
மாயிற்று. முருகன்‌ ஒளிமயமானவன்‌ என்பதையும்‌ 
அவன்‌ ஒளி பொருந்திய மாணிக்க வடிவத்தில்‌ 
அமர்ந்துள்ளான்‌ என்பதையும்‌ இது குறிக்கும்‌. 
இனைப்புனங்களால்‌ சூழப்பெற்ற இடமாகையால்‌ 
கதிர்‌-அகம்‌ எனப்பட்டது எனவும்‌ கூறுவர்‌. 
மாணிக்ககங்கை அருகேயுள்ள 8ழ்க்கோயிலில்‌ 
உருவமில்லா வழிபாடு நடைபெறுகின்றது. திரை 
மறைவில்‌ ஒரு பேழை; இதற்குள்‌ ஒரு யோகியாரால்‌ 
எழுதப்பட்ட யந்திரம்‌ உள்ளது என்று கூறுவர்‌. 


இருக்கேதச்சரம்‌ : “ஈச்சுரம்‌' என்னும்‌ பெயர்களை 
யுடைய ஊர்கள்‌ ஈழ நாட்டில்‌ பல உண்டு. ஈசன்‌ 
கோவில்‌ 'ஈச்சுரம்‌' எனப்படும்‌. (1) திருக்கேதீச்‌ 
சுரம்‌- இலங்கையில்‌ மேற்குக்‌ கரையில்‌ இராமேசு 
வரம்‌ தீவிற்கு நேர்‌ ழெக்கே அமைந்த இச்‌ வொலயம்‌ 
கட்டப்பட்ட காலத்தை அறியமுடியா திருக்கின்றது. 
மிகமிகப்‌ பழைய காலந்தொட்டே ஈழநாட்டில்‌ 
புகழ்பெற்ற பல சிவாலயங்கள்‌ இருக்கின்றன. 
இராவணனது மனைவி மண்டோ தரியின்‌ தந்தை 
யாகிய மயன்‌ என்பவனால்‌ இச்‌ சிவாலயம்‌ கட்டப்‌ 
பட்டதெனப்‌ புராணங்கள்‌ கூறும்‌. இச்‌ வொலத்‌ 
தைத்‌ திருஞானசம்பந்தப்‌ பெருமானும்‌ சுந்தர 
மூர்த்தி நாயனாரும்‌ அகக்கண்ணால்‌ வழிபட்டுத்‌ 
தேவாரம்‌ இசைத்துள்ளார்கள்‌. 


இருக்கோணேச்சுரம்‌ (இருகோணமலை) : இப்‌ 
பழம்பெரும்‌ தலம்‌ இராவணனோடு தொடர்புபடுத்‌ 
தப்பட்டுள்ள பழமை வாய்ந்தது. இது அமைக்கப்‌ 
பட்ட காலமும்‌ அறியக்கூடியதாயில்லை. இராவ 
ணன்‌ காலத்துக்‌ கோவில்‌ கடல்‌ கொள்ளப்பட்டு 
இதன்‌ அழிபாடுகள்‌ கடலுக்கடியில்‌ இருப்பதாகப்‌ 
பல ஆழ்கடல்‌ ஆராய்ச்சியாளர்‌ கூறியுள்ளனர்‌. சில 
விக்கிரகங்களும்‌ அண்மையில்‌ கடலிற்‌ கண்டெடுக்‌ 
கப்பட்டுள்ளன. இது இலங்கையின்‌ கிழக்குக்கரை 
யில்‌ வங்கக்‌ கடலோரத்தில்‌ முக்கோண வடிவக்‌ 
குன்றின்மேல்‌ அமைந்துள்ளது. 


மூன்று கோயில்கள்‌ இம்‌ மலைமேல்‌ இருந்துள்‌ 
areri? (The mountain of three Pagodas). தஇருகோண 
மலைத்‌ துறைமுகம்‌ உலகிலே மிகத்‌ தலைசிறந்த 
இயற்கைத்‌ துறைமுகமாகும்‌. இதனை அணித்தே 
“தம்பலகாமம்‌” போன்ற பல சைவத்‌ திருத்தலங்கள்‌ 
உள. 


கும்பகர்ணன்‌ மலை: இச்‌ சிறு குன்று வவனியா 
வுக்கும்‌ முல்லைத்தீவுக்கும்‌ இடையே உள்ளது. 


முன்னேச்சுரம்‌ : இத்தலத்தை “முனீசுவரம்‌” 
(Muneeswaram) என்றும்‌ கூறுவர்‌. இதன்‌ முற்காலத்‌ 
தைய பெயர்‌ “அழகேசுவரம்‌” ஆகும்‌. இதைச்‌ சிங்‌ 
கள மன்னர்களான கயபாகு, ஆறாவது பராக்கிரம 
பாகு முதலியோரும்‌ வழிபட்டனர்‌ என வரலாறு 
கூறும்‌. இருக்கோனேசுவர ஆலயத்துக்குத்‌ இருப்‌ 
பணி செய்த குளக்கோட்டன்‌ இவ்வாலயத்தையும்‌ 


புனர்நிர்மானம்‌ செய்து இதற்கென 64 இராமங்‌ 
களை அளித்துப்‌ பெருஞ்‌ இறப்புச்‌ செய்தான்‌ என 
வரலாறு கூறுகின்றது. இதைச்‌ சுற்றியுள்ள ரொமங்‌ 
கள்‌ அனைத்திலும்‌ தமிழ்‌ மக்களே வாழ்ந்துள்ளனர்‌. 
அக்கிரா மங்களா வன — மருதங்குளம்‌, பிராமணிய 
புரம்‌, வீரபாண்டியம்‌, இரட்டைக்குளம்‌, பூக்‌ 
குளம்‌, தாமரைக்குளம்‌, காக்காப்பள்ளி, பொத்து 


வில்‌, மணற்குளம்‌, மண்டைகொண்டான்‌, கழுவா 
மடு, தீர்த்தக்கரை, மானாவாரி, குசலை, கருக்‌ 
குப்பனை, கோட்டைப்பிட்டி, ஆனைவிழுந்தான்‌, 


முத்துப்பந்தி, மருதஞ்சோலை ஆகும்‌. 


யாழ்ப்பாணம்‌: இப்‌ பெயர்‌ வந்த காரணம்‌ பல 
வாறாகக்‌ கூறப்படுகின்றதெனினும்‌ தமிழ்‌ மக்களின்‌ 
பண்பாட்டுக்கு அடிப்படையாகவுள்ள யாழையும்‌ 
பாணனையும்‌ தொடர்புபடுத்தியுள்ளதொன்றே 
இன்று நிலைத்து நிற்கின்றது. யாழ்‌ வாசிப்பதில்‌ 
ஈடிணையற்ற ஒரு பாணனுக்கு அக்காலத்தே குடி 
யிருப்புகளில்லாத *“மணற்றி' எனும்‌ பூமி ஒரு 
மன்னனால்‌ இவனுக்கு வழங்கப்பட்டதாகவும்‌ அக்‌ 
காரணத்தால்‌ “யாழ்ப்பாணன்‌ நாடு' என்பதே 
“யாழ்ப்பாணம்‌” ஆயிற்று என்றும்‌ கூறுவர்‌. 


கியூறோஸ்‌ சுவாமியார்‌ எனும்‌ போர்த்துக்கேய 
வரலாற்று அறிஞர்‌ இந்‌ நகர்‌ *யபனப்பட்டணம்‌” 
(Jafana Patao) என்று இதனைக்‌ குறித்துள்ளார்‌. 


சிங்கள நூல்களில்‌ “யாபா பட்டுண' என்று குறித்‌ 
துள்ளனர்‌. இது நல்லூர்‌ என்று பொருள்படும்‌. 


நல்லூர்‌: இன்று நல்லூர்‌ எனப்படும்‌ திருப்பதியிலே 
போர்த்துக்கேயர்‌ காலத்துச்‌ சங்கிலி மன்னனின்‌ 
அரண்மனை முதலியனவும்‌ *யமுனாரி' (யமுனா -- 
ஏரி) எனப்படும்‌ திருக்குளமும்‌ இன்றுமிருக்கின்றன. 
தென்பாண்டி நாட்டிலுள்ள “செவ்விருக்கை'யெனும்‌ 
இடத்திலிருந்து வந்த ஆரியச்‌ சக்கரவர்த்தி வழி 
வந்த மன்னர்கள்‌ சிங்கை நகரென வழங்கிய நல்‌ 
லூரைத்‌ தலைநகரமாகக்‌ கொண்டு யாழ்ப்பாணப்‌ 
பகுதியை அரசாண்டனர்‌. 


புத்தளம்‌ (Puttalam): பாம்புப்‌ புற்றுகள்‌ 
இருந்த காரணத்தால்‌ புற்றளம்‌, புத்தளம்‌ ஆகியது. 
வெளிநாட்டார்‌ மொழிகளில்‌ 'பட்டாள நகர” 
மென்றும்‌, “நாகபட்டினம்‌” என்றும்‌ இவ்வூர்‌ குறிக்‌ 
கப்பட்டுள்ளது. பாம்புப்‌ புற்றுகளுடன்‌ பாம்பு 
கள்‌ இருந்த காரணத்தால்‌ “நாகபட்டினம்‌' என்ற 
பெயரும்‌ பிற்காலத்தே 'புத்தளம்‌' என்ற பெயரும்‌ 
வருவதாயிற்று. 

மன்னார்‌ (Mannar): இப்‌ பெயர்‌ “மண்‌ நாடு” 


என்றதன்‌ திரிபேயாகும்‌. இவ்வூரூம்‌ இதனை 
அடுத்த ஊர்களும்‌ அடிக்கடி மண்மாரிக்கு 


1 Fr. Fernao de Queyroz, “The Temporal and Spiritual 
Conquest of Ceylon.” 


224 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


இலக்கானவை என்று வரலாற்றுக்‌ குறிப்புகள்‌ 
கூறும்‌. . வெளிநாட்டு வாணிபத்‌ தொடர்புகள்‌ முற்‌ 
காலத்தே இருந்த காரணத்தினால்‌ இவ்வூர்ப்‌ 
பெயரும்‌ 'மண்ணாறு' என்று ஆக, “மன்னார்‌” 
ஆயிற்று என்க. மன்னார்‌ “ பகைவர்‌ பட்டினம்‌ * 
என்னும்‌ பொருளையும்‌ பெறும்‌. 


இல பெயர்களின்‌ முன்னைய வடிவங்கள்‌ 


கொடிகாமம்‌ — கொடிப்பாலைச்‌ செடி இருந்த 
இடம்‌. கொடி + கமம்‌ = கொடிகாமம்‌. 
கரணவாம்‌ — கரை அணைஃவைத்த- இடம்‌. 
இடம்‌ அற்றுப்‌ போசு, கரை அணைஃவை“கரண 
வாய்‌” ஆயிற்று. 

மண்டான்‌ — மண்‌4-தானை என்னும்‌ பொருளில்‌ 
வருகின்றது. மண்கும்பான்‌ என்னும்‌ இடத்தில்‌ 
மணல்‌ கும்பியாக இருத்தலையும்‌ இதற்கு ஒப்பிட 
லாம்‌. 


சுண்ணாகம்‌ _— சுண்ணத்தார்‌ (சுண்ணர்‌-- அகம்‌ 


சுண்ணாகம்‌) கல்‌ நீற்றுந்‌ தொழிலுடையோர்‌ 
இங்கு முதலில்‌ குடியேறினர்‌. 
பண்ணாகம்‌ — பண்ணர்‌, பண்டர்‌4 அகம்‌அபண்‌ 


ணாகம்‌. பண்டர்‌ — பண்டாரிகள்‌ எனப்படுவோர்‌ 
முதலில்‌ குடியேறிய இடம்‌. இதன்‌ அயலூரிலும்‌ 
அவர்கள்‌ வந்து குடியேறிய இடம்‌ “பண்டத்‌ தரிப்பு” 
(தரிப்பு-தங்கிய இடம்‌). 


மல்லாகம்‌ — மழவர்‌, மள்ளர்‌. மல்லர்‌-அகம்‌ = 
மல்லாகம்‌. இவ்‌ வகுப்பினர்‌ படைத்தொழில்‌ 
புரிபவர்‌. இது இவர்கள்‌ குடியேறிய இடம்‌. 


சுழிபுரம்‌_ சோழபுரம்‌, சோழர்‌ எனும்‌ சோழியர்‌ 
வாழ்ந்த இடம்‌. “சோழ கங்கர்‌' என்னும்‌ வன்னி 
யர்‌ போர்ப்படையினராக வந்து தங்கி இருந்தனர்‌. 
சோழபுரமே “சுழிபுரம்‌” ஆயிற்று. 


உசன்‌_— உசன்‌ + நயினார்‌ + எல்லை = 'உசன்‌' 
ஆயிற்று. 


சாவகச்சேரி _ சாவகர்‌ + சேரி — இவ்விடத்தில்‌ 
1871-ல்‌ சோனகர்‌ காயல்‌ பட்டினத்திலிருந்து 
வந்து குடியேறினர்‌. 


எழுதுமட்டுவாள்‌ — இது முன்னர்‌ ஆங்கிலத்தில்‌ 
“ond Mutual’ எனக்‌ குறிக்கப்பட்டுள்ளது. இதன்‌ 
"உண்மைப்‌ பெயர்‌ *இலந்தைமோட்டைவில்‌” ஆகும்‌. 
மரப்பெயருடன்‌ அரைவட்டக்‌ குளமாகிய வில்‌ 
சேர்ந்து இப்‌ பெயர்‌ உண்டாயிற்று. இப்‌ பெயர்‌ 
“எழுதுமட்டுவாள்‌' ஆயிற்று. 

வவுனியா வவுனியன்‌ + குளம்‌ வவுனியா 


ஆயிற்று. இது முன்னர்‌ *பவானிக்குளம்‌” எனப்‌ 
பட்டதாம்‌. 


I5 


வடமராட்‌டைவடமறவர்‌ + ஆட்9;வடமர்‌ + yA; 
வட தமிழ்நாட்டு மறக்குலத்தோர்‌ வசித்த இடம்‌. 

தென்மராட்‌ தென்மறவர்‌-- ஆட்சி; தென்மர்‌-- 
ஆட்‌; பாண்டி நாட்டு மறக்குலத்தோர்‌ வந்து 
தங்கிய இடம்‌. இவ்வாறே சாதி, சமூகப்‌ பெயர்‌ 
களைக்கொண்ட அநேக இடங்கள்‌ உண்டு.1* 


மழவர்‌ (மல்லர்‌) — மல்லாகம்‌ (மல்லர்‌4- அகம்‌). 


சுண்ணர்‌ . (சுண்ணத்தார்‌) — சுண்ணாகம்‌ 


(சுண்ணர்‌ அகம்‌). 
துன்னர்‌ _ துன்னாலை (gies ont + எல்லை). 


சாண்டார்‌ (சான்றார்‌) — சண்டிலிப்பாய்‌ (சாண்‌ 
டார்‌ இருப்பை) சண்டிருப்பாய்‌. 


இடையர்‌ _ இடைக்காடு (இடையர்‌ காடு). 


துளுவர்‌ — (தெளுவர்‌) 
வர்‌ பளை). 


தெல்லிப்பளை (தெளு 


பழையர்‌ — பழை; அளவர்‌-அளவிட்டி, அள 
வெட்டி (அளவர்‌ 4-இட்டி). 


குறும்பர்‌ _ குரும்பசிட்டி (குறும்பர்‌ - சிட்டி). 


கோல்யர்‌ — கோப்பாய்‌ (கோவ்யர்‌4- இருப்பை), 
(This sect resemble the Kovs of Nilgris) 


மாதாக்கள்‌_—மாதகல்‌ (மாதாக்கள்‌ -- எல்லை ); 
எல்லை அற்றுப்‌ போயிற்று. 


வடுகர்‌_ வட்டுக்கோட்டை (வடுகர்‌ கோட்டை), 
இவர்கள்‌? வேளைக்காரப்‌ படைகளில்‌ இருந்தனர்‌ 


மறவர்‌ (வடமறவர்‌, தென்மறவர்‌) வடமராட்‌9, 
தென்மராட்சி. 


நீர்‌ நிலைகளிலிருந்து வந்த இடப்பெயர்கள்‌ 


ஏரி பூநகரி (பொன்னேரி), வாகநேரி, வன்னேரி; 
Gor — மாங்குளம்‌, சிப்பிக்குளம்‌, வன்னியர்குளம்‌, 
கம்மாளன்குளம்‌, ஈசான்குளம்‌, பேய்க்குளம்‌, 
சந்தனக்குளம்‌, இத்திக்குளம்‌, புளியங்குளம்‌, 
பூவரசங்குளம்‌, புற்குளம்‌, ஆலங்குளம்‌, பண்டாரக்‌ 
குளம்‌, ரொன்குளம்‌, கனகராயன்குளம்‌, அகத்திக்‌ 


குளம்‌, குருவிக்குளம்‌, மருதங்குளம்‌, செம்புக்‌ 
குளம்‌, சேறுக்குளம்‌, வன்னிவிளாங்குளம்‌ 
முதலிய பல. 


35 போயிட்டி, தையிட்டி, மாகியயிட்டி, மயிலிட்டி, மானிப்‌ 
urd, இளவாலை, வியாபாரிமூலை. 

3 செ. குணசிங்கம்‌, *கள்ளியங்காட்டுச்‌ செப்பேடுகள்‌", பிற்‌ 
சேர்க்கை-வண, சுவாமி. ஞானப்பிரகாசர்‌, R.A.S. CB-Vol. xxiii-- 
No. 89, pp. 217-219. 

௯ கூலிப்பட்டாளத்‌திலிருந்த AAt Mercenary Soldiers 
from South India”. 


25 p 
Digitized by Noolaham Foundation. 


noolaham.org | aavanaham.org 


கோண்டாவில்‌, 
பொத்துவில்‌, 
கெருடாவில்‌, 


வில்‌ (வில்லு) — கொக்குவில்‌, 
நுணாவில்‌, மட்டுவில்‌, மந்துவில்‌, 
கொக்காவில்‌, வேயாவில்‌, வேவில்‌, 
மீன்வில்லு, வில்மடுத்தேக்கம்‌. 


ஆறு — கல்லாறு, தொண்டமனாறு, கரடிய 
னாறு. ஓடை — கந்தரோடை, மருதோடை, காங்‌ 
கேயன்‌ ஓடை, கழி ஓடை, மாவடி ஓடை, சூரி 
யோடை, மீராவோடை. 


கேணி — இத்தங்கேணி, மாங்கேணி, பனிச்சங்‌ 
கேணி, தும்பங்கேணி, பத்தர்கேணி, நெடுங்கேணி, 
மருதங்கேணி, பன்றிக்கேணி, தாமரைக்கேணி, 
தாவற்கேணி, கருவேப்பங்கேணி, கறுவாக்கேணி. 
கண்டி — பொலி கண்டி, முறி கண்டி, கோயிலாக்‌ 
கண்டி. GA— நாவற்குழி, முதலைக்குழி. களப்பு. 
மட்டக்களப்பு, தனங்களப்பு. குடா — கற்குடா, 
ஆலங்குடா, பாலைக்குடா, தாழங்குடா, புளியங்‌ 
குடா, முதலைக்குடா, புன்னைக்குடா, நெல்லிக்‌ 
குடா, நாவற்குடா, அம்பன்‌ _— அம்பாந்தோட்ட, 
அம்பன்‌. மோட்டை — நொச்சிமோட்டை, முரசு 
மோட்டை, புல்மோட்டை, ஈச்சமோட்டை. 


குண்டு-- தராக்குண்டு, நரிக்குண்டு (அநேகம்‌). 
ஊற்று — தண்ணீர்‌ ஊற்று (தனிஊற்று). 
ஊருணி ஊருணி, ணேறு_— கொல்லன்‌ கிணறு. 


அருவி — அருவி ஆறு, அருவிச்சேனை. பள்ளம்‌ — 
பள்ளம்‌, ஓட்டுப்‌ பள்ளம்‌; பள்ளே வெல (பள்ள 
வில்‌), பள்ளே கம (பள்ளக்கமம்‌), வெள்ளம்‌ — 


வெள்ளவத்தை, வெள்ளம்‌ போக்கடி (வெள்ளாம்‌ 
பொக்கட்டி). கரை கரைவெட்டி (கரவெட்டி), 
நஞ்சுண்டான்‌ கரை, கரையூர்‌, கோவில்கரை, 
துறை களுத்துறை, பாணந்துறை, மாத்துறை 
(மாத்தறை). 


வேரப்பொக்குண (Werapokuna): இவ்வூர்‌ முன்னேச்‌ 
சரத்துக்குப்‌ பக்கலில்‌ உள்ளது. வேரம்‌--பொக்‌ 
கணை-வேரப்பொக்கணை. இது மருவி வீரப்‌ 
பொக்கணை என்றும்‌ தமிழரால்‌ வழங்கப்படு 
ன்றது. இப்படி மூங்கிலைக்‌ குறிக்கும்‌ வே, 
வேய, வேர்‌ எனும்‌ சொற்களைக்‌ கொண்ட அனேக 
இடப்‌ பெயர்கள்‌ தென்னிலங்கையில்‌ உண்டு. 


தமிழ்ப்‌ பெயர்களைக்‌ கொண்ட தென்னிலங்கை ஊர்கள்‌ 

கண்டி (Kandy): இந்த அழயெ நகரை 'நுவர* 
என்று தென்னிலங்கை மக்கள்‌ அழைப்பர்‌. 16ஆம்‌ 
நூற்றாண்டுக்குப்‌ பின்‌ இலங்கை வந்த வெளிநாட்‌ 
டாரால்‌ பல்நுகர (Palnugara) எனக்‌ குறிக்கப்‌ 
பட்டுள்ளது. இது “பல்நகரம்‌'' (புத்தர்‌ தந்தம்‌) 
என்பதின்‌ சிதைவே. நாலாப்‌ பக்கமும்‌ குன்று 
களால்‌ சூழப்பட்ட இந்நகரத்தின்‌ மத்தியில்‌ அழ 
இய குளம்‌ ஒன்றும்‌, வேறு ஆறுகளும்‌ ஓடுகின்றன. 
தண்ணீர்‌ தேங்கி நிற்கின்ற காரணத்தால்‌ தமிழில்‌ 


“கண்டி' எனப்படுகிறது. இதேபோலக்‌ கண்டி 
விகுதிப்‌ பெயர்கள்‌ பலவுண்டு - (முறிகண்டி, பொலி 
கண்டி). புத்தபகவானது புனித தந்தம்‌ (பல்‌) இங்கே 
யுள்ள தாதுகோபத்தில்‌ (புத்தர்‌ கோயிலில்‌) வைக்கப்‌ 
பட்டுள்ளது. 


கொழும்பு (Colombo): இப்‌ பெயர்‌ வந்த காரணம்‌ 
இத்‌ துறைமுகத்தில்‌. கற்பாறைகள்‌ இருப்பத 
னாலேயே. இலங்கையின்‌ மேற்குக்‌ கரையேயுள்ள 
பல துறைமுகங்களுக்குச்‌ ‘Sv’ என்னும்‌ சொல்‌ 
பகுதியாக வருகின்றது. சான்றாக, காலே (Galle), 
கழுத்துறை (Kalutara), நீர்‌ கொழும்பு (Negombo), 
swe (Galkissa), கற்பிட்டி (Kalpitiya) என்பன 
வற்றைக்‌ குறிக்கலாம்‌. 


இலாபம்‌ (Chilaw): இவ்வூர்‌ முன்னர்‌ “சலா 
வத்துறை” எனப்பட்டது. இது *சலாபம்‌' என்‌ 
னும்‌ சொல்லின்‌ திரிபு. 'சலாபம்‌” என்றால்‌ முத்துக்‌ 
குளிக்கும்‌ இடம்‌. “முத்துச்‌ சலாபம்‌' என்று 
பொருள்படும்‌. 


பொலன்னாறுவ (Polonnaruwa): இந்‌ நிலவுலகில்‌ 
நல்லரசும்‌ வல்லரசும்‌ என்றுமுண்டு, நல்லரசில்‌ 
மன்னுயிர்‌ இன்புற்று வாழும்‌. வல்லரசில்‌ 
துன்புற்று வாடும்‌, வீழும்‌. உயிர்கள்‌ அல்லற்பட்டு 
ஆற்றாது அழுத கண்ணீர்‌ அரசை அறுக்கும்‌ என்று 
அறறூல்கள்‌ கூறும்‌. இதனாற்றான்‌ முதலாம்‌ இராஜ 
ராஜசோழன்‌ என்ற சோழப்‌ பேரரசன்‌, மற்றச்‌ 
சோழ மன்னரைப்போல்‌, தான்‌ சென்று வென்ற 
நாடெல்லாம்‌ சிவாலயங்களைக்‌ கட்டினான்‌. 
தான்‌ வென்ற ஈழ நாட்டிலும்‌, குறிப்பாக, இராஜ 
ராஜேசுவரம்‌' , 'ஜனநாதமங்கலம்‌', 'புலத்திநகரம்‌”, 
“சதுர்வேத பிரமம்புரம்‌', “ஜனநாதபுரம்‌” என்றெல்‌ 
லாம்‌ அழைக்கப்படும்‌ *பெொலன்னாறுவ'வில்‌ பல 
இவாலயங்களைக்‌ கட்டினானென வரலாறு கூறும்‌, 


பொலம்‌_— பொலன்‌ + ஆறு = பொலன்னாறுவ 
@olonnaruwa) என்று சிங்களத்தில்‌ திரிந்தது.(பொன்‌ 
மலர்‌ = தாமரை மலர்‌. பொலந்தாது = தாமரை 
மாலை) விளை பெருக்கத்திற்கு வேண்டிய நீரைத்‌ 
தருவதாலும்‌, நெல்லுக்கும்‌ பொன்‌ என்ற பொருள்‌ 
உள்ளதாலும்‌, தமிழ்நாட்டில்‌ காவேரி * ஆற்றை 
மதிப்புடன்‌, *பொன்னி' என்று அழைக்கின்றனர்‌. 
இதே போன்று, சோழப்‌ பேரரசனின்‌ ஆட்சிக்குட்‌ 
பட்ட இந்‌ நிலமும்‌ பயன்கருதி இவ்வாறு (Ger 
மும்‌) *பொலன்னாறு” என வழங்கப்பட்டு, இடமும்‌ 
அப்‌ பெயரையே பெறலாயிற்று. இது தமிழில்‌ 
“பொலனறுவை', *பொலன்நறுவை” எனவும்‌ பிழை 
யாக இப்போது அழைக்கப்படுகிறது. 


அனுராதபுரம்‌ (Anuradhapura): இப்‌ பட்டினம்‌ 
பழைய. நாட்களில்‌ பெரிய நகரமாகவும்‌ விளங்கி 
யுள்ளது. பல தமிழ்‌ அரசர்கள்‌ இங்கிருந்து ஆட்சி 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


புரிந்துள்ளனர்‌. புத்தமதத்தினரின்‌ புனித யாத்‌ 
திரைத்‌ தலங்களில்‌ இதுவும்‌ ஒன்று. மகிந்தனும்‌ 
அவன்‌ தங்கை சங்கமித்திரையும்‌ புத்தகயாவி 
லிருந்து புனித வெள்ளரசங்‌ கொம்புகளை எடுத்து 

வந்து இங்கே நாட்டினர்‌. இவ்விடத்தில்‌ அவ்வரசு 
்‌ இன்றும்‌ இருக்கிறது.“றுஷன்‌ வெலிசாய”,“ரங்கொட்டு. 
விகார” என்னும்‌ வானளாவும்‌ தாதுகோபங்களும்‌, 
பெரிய குளங்களாகிய * நுவரவெவ”, 'நச்சதரவ* ஆகி 
யவையும்‌ இந்நகரில்‌ உள்ளன. அ.நுராதா என்னும்‌ 
அரசன்‌ பெயரால்‌ இந்நகருக்கு அநுராதாபுரம்‌, *அநு 
ராதபுரம்‌' எனும்‌ பெயர்‌ வந்தது என்பர்‌. இது 
பொருத்தமுடையதாயில்லை. பறங்கி வரலாற்று 
ஆசிரியர்‌ கியூறோல்‌ சுவாமியார்‌ £90 அரசர்‌ ஆண்ட 
மாளிகை' என்ற கருத்திலேதான்‌ இது “௮ ணுராச 
புரம்‌' எனப்பட்டது என்பர்‌. இது நெடுங்காலமாகத்‌ 
தமிழர்‌ வழங்கி வரும்‌ பெயர்‌. சிற்ப வேலைகளில்‌ 
மிகவும்‌ நுணுக்கமான அணு”, “பரமாணு, ‘Cars 
துகள்‌'2 என்ற அளவைகள்‌'கொண்ட சற்பமுறையில்‌ 
அமைந்த இரதங்கள்‌ (இரதக்‌ கோயில்கள்‌) அமைந்த 
காரணத்தால்‌ ௮ணு--ரத--புரம்‌ என்னும்‌ பெயரே 
இது என்பதே ஏற்றுக்கொள்ளக்கூடியது. அந்நாளில்‌ 
சிறந்த சிற்பிகள்‌ 'ரதக்கர்ரர்‌' (தேரர்‌) என்று 
அழைக்கப்பட்டனர்‌. கோயில்‌ வகைகளில்‌ குடைக்‌ 
கோயில்‌, கற்கோயில்‌, தேர்க்கோயில்‌ எனப்‌ பல 
வகையுண்டு. அவற்றில்‌ தேர்க்கோயில்கள்‌ பல 
(இரதக்‌ கோயில்‌) அனுராதபுரத்‌இின்கண்ணே 
இருந்தன. இவ்விடத்துப்‌ பழைய சிவன்‌ கோவில்‌ 
ஈசரின்‌ பெயரும்‌ '*அனுரேசர்‌” ஆகும்‌. இதன்‌ பழைய 
நகரில்‌ தமிழர்களது பண்பாட்டுச்‌ சன்னங்கள்‌ 
அநேகம்‌ உள்ளன. 


குருநாகல்‌ (Kurunegala): இதைச்‌ சிங்களத்தில்‌ 
குருநாகல' என்பர்‌. தண்ணீர்‌ தேங்கி நிற்கும்‌ 
கல்லை குறுந்தக்கல்‌ என்பர்‌. இதுவே “குருந்தக்கல்‌” 
என்றும்‌ அழைக்கப்படும்‌. இப்‌ பெயரே “குருநாகல” 
ஆக, தமிழில்‌ பிழையாக “குருநாகல்‌” என வழங்குவர்‌, 
இங்குள்ள கருங்கல்‌ குன்றின்மேல்‌ தண்ணீர்‌ தேங்கி 
நிற்கின்றது. மேலே குகைகளும்‌ உள. பல யோகி 
யர்‌ இங்கு வாழ்ந்துள்ளனராம்‌. இம்‌ மலைமேல்‌ 
குருந்த மரமும்‌ உள்ளது. முன்னாளில்‌ இது சிறந்த 
சிவத்தலமாயிருந்‌ இருத்தல்‌ வேண்டும்‌. 


. எட்டியாந்தோட்டை (Yatiyantota): இவ்வூர்‌ 
சிங்களத்தில்‌ *யட்டியந்தோட்ட' எனப்படும்‌. 
“எட்டியான்‌--தோட்டம்‌” என்பதே இவ்வாறு திரிந்‌ 
தீது. அந்நாளில்‌ கூட்டம்‌ கூட்டமாக ஊர்‌ ஊராகச்‌ 
சென்று வாணிகம்‌ செய்பவரை “வாணிகச்சாத்து” 
எனப்பட்டது. வாணிகத்தைத்‌ திறம்பட நடத்திய 
வணிகருக்கு “எட்டி” எனும்‌ பட்டத்தையும்‌ பொற்‌ 
பூவையும்‌ அளித்துச்‌ சிறப்பித்தனர்‌. இத்தகையோர்‌ 
தங்கிய இடம்‌ இது. 


உண்மை துலங்குவதற்கு வேண்டுவன 


ஈழத்தில்‌, தமிழரது வரலாற்றைப்பற்றி மிகச்‌ 
சில அகச்‌ சான்றுகளே உள்ள காரணத்தால்‌, புறச்‌ 
சான்றுகளாகிய வெளிநாட்டுப்‌ பிரயாணிகள்‌, வர 
லாற்று ஆசிரியர்‌, அல்லது வணிகரின்‌ குறிப்புகளை 
வைத்துக்கொண்டே இதை அறிய முடியும்‌. “மகா 
abs’ என்னும்‌ சில குறிப்புகளை மட்டும்‌ தந்‌ 
துள்ளது. உண்மையை அறிய விரும்பும்‌ நடுநிலைக்‌ 
கண்ணோட்டத்துடன்‌ அகழ்வாராய்ச்சி முதலியன 
செய்யப்பட்டால்‌ ஈழத்‌ தமிழரின்‌ (வரலாறு நன்கு 
துலங்கலாம்‌. 


வளர்ந்து வரும்‌ இளம்‌ மொழியாகிய சிங்களத்‌ 
தினுள்‌ வடமொழியும்‌ பாலியும்‌ செல்வாக்கைப்‌ 
பெற்றிருப்பினும்‌, பொதுவாகவும்‌ சிறப்பாகவும்‌ 
இடப்பெயர்களைப்‌ பொறுத்தவரை தமிழ்மொழி 
யின்‌ செல்வாக்கே மேலோங்கி நிற்பதைக்‌ காண 
லாம்‌.” 


பழைய காலத்து இடப்பெயர்களையும்‌, ஈழம்‌ 
பற்றிய வெளிநாட்டாரது குறிப்புகளையும்‌, இது 
வரை அகழ்வாராய்ச்சிமூலம்‌ கண்டெடுக்கப்பட்ட 
தடயங்களையும்‌, மற்றும்‌ வரலாற்றுக்‌ காலத்துக்கு 
முற்பட்ட சிவாலயங்களின்‌ இருப்பிடங்களையும்‌, 
அவற்றின்‌ பின்னைய வரலாற்றையும்‌ ஆராயு 
மிடத்து, இந்‌ நாடு 'திராவிட இலங்கையே” அல்லது 
*சிவபூமி'யே என்னும்‌ கருத்து எழுவது இயல்பே. 


௩ மானசாரம்‌' என்னும்‌ சிற்ப சாத்திர நூலில்‌ இவைபற்றி 
விவரிக்கப்பட்டுள்ளது.. 

** வண. சுவாமி ஞானப்பிரகாசர்‌. சொற்பிறப்பு, ஓ. த. ௮. 
யாழ்‌. 1940. “கன்னடம்‌, தெலுங்கு, மலையாளம்‌ போன்ற 
மொழிகளைப்‌ போன்று சிங்களத்திலும்‌ பெருமளவில்‌ திராவிடச்‌ 
சொல்‌ வடிவங்கள்‌ உண்டு,'” 


வண. சுவாமி தாவீது, '*மைந்தனே!* ஆசீர்வாதம்‌ அச்சகம்‌, 
யாழ்ப்பாணம்‌, 1972. பக்கம்‌ 48, “If you desire a through 
knowledge of Tamizh, then study Simhala from its grass roots. ” 


= Warmington, ‘Commerce between the Roman Empire 
and India", Page 123. “The Tamils control the north of 
Ceylon during the first two Centuries, Existence of shrines to 
Muruga, son of Siva found in the South (Kataragama) Centre 
and North — all point to the vital role played by the Tamils and 
the religion Shiva in the culture of this Island from Pre-Vijayan 
times.” 


Meera கங்கைப்‌ பகுதி (தெற்குக்‌ சுரை); கதிராவெளி 
[கிழக்குக்‌ கரை); பொன்பரிப்பு, மாதோட்டம்‌ (மாந்தை), (மேற்குக்‌ 
கரை); வல்லிபுரம்‌ (வட. கழ. கரை); வவுனியா, அனுராதபுரம்‌, 
(மத்திய இலங்கை); முதலிய இடங்களில்‌ “முதுமக்கள்‌ தாழிகள்‌ ௪ 
சுண்டெடுக்கப்பட்டுள்ளன. இவை திராவிட-தமிழ்ப்‌ பண்பாட்டுச்‌ 
சின்னங்களாகும்‌.. 

கோட்டகம்‌, சங்கிலிக்கான தரவை, பாண்டுகாஸ்‌ நுவரை? 
மாத்தளை, கந்தப்பனை, புதுமட்டவாவி முதலிய தென்னிலங்கை 
ஊர்களில்‌ பழைய தமிழ்க்‌ கல்வெட்டுகள்‌ கண்டெடுக்கப்பட்‌ 
டுள்ளன. 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


முன்னுரை 


அறிவியல்‌ தொழிலியல்‌ கல்வியில்‌ முன்னேற்றம்‌ 
காணச்‌ சிறந்த முறை தாய்மொழி வாயிலாகக்‌ 
கற்பதுதான்‌ என்பதில்‌ கருத்து வேறுபாடு இருக்க 
முடியாது. தாய்மொழியில்‌ எல்லாக்‌ கல்வியும்‌ 
கற்பிக்கப்பெற்றால்தான்‌ நம்‌ நாட்டு மாணவர்கள்‌ 
மிக விரைவில்‌ கல்வியறிவு நிரம்பியவர்களாக 
விளங்குவார்கள்‌. தாம்‌ சுற்ற கல்வியைப்பற்றி 
மேலும்‌ ஆழ்ந்து சிந்தித்து அறிவு வளம்‌ பெற்றால்‌ 
பல புதுமைகளைப்‌ படைக்கின்ற ஆற்றலை அவர்‌ 
கள்‌ பெறுவார்கள்‌. அறிவியல்‌ தொழிலியல்‌ நூற்‌ 
களைக்‌ கற்கவும்‌, அத்‌ துறைகளில்‌ நூல்களைப்‌ 
படைக்கவும்‌ வல்ல ஒரு சக்தி வாய்ந்த மொழியாகத்‌ 
தமிழ்‌ உருவெடுக்க வேண்டும்‌. இங்ஙனம்‌ பயிற்று 
மொழியாகத்‌ தமிழினைப்‌ பயன்படுத்தும்‌ முயற்சி 
யில்‌ பல்வேறு சிக்கல்கள்‌ குறுக்கிடுகின்றன. அவற்‌ 
னுள்‌ முக்கியமானது, எல்லாத்‌ துறைச்‌ சொற்களை 
யும்‌ குறிக்கத்‌ தமிழில்‌ போதுமான கலைச்சொற்‌ 
கள்‌ ஆக்கப்படவில்லை யென்பதாகும்‌. பிறமொழிக்‌ 
கலைச்சொற்கள்‌ பலவற்றிற்கும்‌ இணையான 
தமிழ்ச்சொற்கள்‌ தேவையான அளவிற்கு இன்னும்‌ 
வெளி வரவில்லை. இத்‌ துறைகளில்‌ நூல்கள்‌ 
சீரிய முறையில்‌ வெளிவருவதற்கு அடிப்படைத்‌ 
தேவை கலைச்சொற்‌ களஞ்சியமாகும்‌. எனவே, 
கலைச்சொல்லாக்கத்தில்‌ தமிழ்‌ இதுகாறும்‌ 
அடைந்துள்ள வளர்ச்சியை மனத்தில்‌ கொண்டு, 
அறிவியல்‌ தொழிலியல்‌ தமிழாக்கத்தில்‌ கடைப்‌ 
பிடிக்க வேண்டிய நெறிமுறைகளை ஆய்வதே 
நமது குறிக்கோள்‌. 


டாக்டர்‌ ஜி. ஆர்‌. தாமோதரன்‌ 


கலைச்சொல்லாக்க நெறிமுறைகளை வரை 
யறுக்கும்‌ பணியில்‌, இத்‌ துறைகளில்‌ இதுகாறும்‌ 
அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும்‌ கலைச்சொற்களைத்‌ 
தொகுத்தல்‌ இன்றியமையாததாகும்‌. இக்‌ கலைச்‌ 
சொற்களைக்‌ கலைச்சொல்‌ அகரா திகள்‌, அறிவியல்‌ 
நூல்கள்‌, அறிவியல்‌ கட்டுரைகள்‌, கலைக்களஞ்‌ 
சியம்‌, கலைக்கதிர்‌ போன்ற அறிவியல்‌ இதழ்கள்‌, 
தமிழ்நாட்டுப்‌ பாடநூல்‌ நிறுவன வெளியீடுகள்‌ 
முதலியவற்றிலிருந்து தொகுக்கலாம்‌. அறிஞர்கள்‌ 
இக்‌ கலைச்சொற்களைப் படைத்த முறைகளிலிருந்து 
தமிழாக்க நெறிமுறைகளை உருவாக்க உதவும்‌ 
சில இயல்புகளைக்‌ கண்டறியலாம்‌. நாம்‌ நமது 
குறிக்கோளை அடைய இக்‌ கலைச்சொல்‌ தொகுப்புப்‌ 
பெரிதும்‌ பயன்படும்‌. ஃ 


1. மொழிபெயர்ப்பும்‌ புதுச்சொற்படைப்பும்‌ 

தமிழ்‌ அறிவியல்‌ நூல்களிலும்‌ கட்டுரைகளிலும்‌ 
காணும்‌ கலைச்சொற்கள்‌ அமைப்பை மூவகைப்‌ 
படுத்தலாம்‌. (1) ஆங்கிலத்திலிருந்து மொழி 
பெயர்த்து அமைத்தல்‌; (2) புதுச்சொற்கள்‌ படைத்‌ 
தல்‌; (3) ஒலிபெயர்ப்பு (transliteration). இவ்வியல்‌ 
எங்கனம்‌ கலைச்சொற்கள்‌ மொழிபெயர்க்கப்‌ 
பட்டுளளன என்பதையும்‌ புதுச்சொற்கள்‌ படைக்‌ 
கப்பட்டுள்ளன என்பதையும்‌ விளக்குகிறது. 


மொழிபெயர்ப்பு 


பிறமொழிக்‌ கலைச்சொற்களை மொழிபெயர்ப்‌ 
பதன்மூலம்‌ தமிழ்மொழியில்‌ கலைச்சொற்களைப்‌ 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


பெருக்கிக்‌ கொள்ளலாம்‌. பிறமொழிக்‌ கலைச்‌ 
சொற்களைத்‌ தமிழில்‌ மொழிபெயர்க்கப்‌ பயன்‌ 
படும்‌ மொழிபெயர்ப்பு முறைகள்‌ பின்வருமாறு: 


1. ஆங்கிலச்சொல்லை நேருக்கு நேர்‌ பெயர்த்துச்‌ 
சொல்லாக்கம்‌ செய்யும்‌ முறையில்‌ பல சொற்கள்‌ 
உருவாக்சுப்பட்டுள்ளன. 


எ. கா. : 
eye drop — கண்சொட்டு 
air ship — காற்றுக்கப்பல்‌ 


injection fold — ஊ? மடிப்பு 


2. பிறமொழிச்‌ சொல்லிலுள்ள மூலக்கருத்தை 
உணர்ந்து மொழிபெயர்க்கும்‌ முறையும்‌ காணப்படு 
கிறது. 

எ.கா. : 
life cycle — வாழ்க்கை வரலாறு 


3. ஆங்கிலத்தில்‌ சுருக்கக்‌ குறியீடாகக்‌ காணப்‌ 
படும்‌ ‘PL’ போன்றவற்றில்‌ விளக்கமான மொழி 
பெயர்ப்பும்‌ காணப்படுகிறது. சிலர்‌ ‘PL Level’ 
என்பதை “அமிலத்தன்மை வரம்பு” என மொழி 
பெயர்த்துள்ளனர்‌. 


அறிவியல்‌ துறைகளை விளக்க ‘Que’ என்ற 
சொல்‌ பயன்படுத்தப்படுகியது. 
எ. கா. : 
ecology — சூழ்நிலையியல்‌ 
physics — பெளதிகவியல்‌ 


தமிழில்‌ முன்னொட்டு ‘wy’, *எதிர்‌' என இரு 
வகையாக மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. 
எ. கா. : 


- readjustment — மறுநிலை 
reaction — எதிர்வினை 


‘ness’ என்ற விகுதி, சில சொற்களில்‌ *த்துவம்‌' 
என வடமொழி விகுதியைப்‌ பயன்படுத்தி எழுதப்‌ 
பட்டுள்ளது. இவ்‌ விகுதி வடசொற்களோடுமட்டுமே 
இணைகின்றது என்பதும்‌, தமிழ்ச்‌ சொல்லோடு 
இவ்விகுதியை இணைத்த சொல்‌ காணப்படவில்லை 
என்பதும்‌ குறிப்பிடுதற்குரியன. 

எ. கா. : 


thickness 
மருத்துவ ஆங்கிலக்‌ சுலைச்சொற்களில்‌ வரும்‌ 


‘itis என்ற விகுதிக்கு இணையாகத்‌ தமிழில்‌ 
“அழல்‌” என்னும்‌ சொல்லைக்‌ காணலாம்‌. 
எ.கா. 
Lymphangitis — வடிநீர்க்குழல்‌ அழல்‌ 
Laryngitis — மிடற்றழல்‌ 
eucephalitis -- மூளைதரம்புவட. உரையழல்‌ 


செயல்வினைகளை எடுத்துக்காட்டும்‌ சொற்கள்‌ 
தல்‌” விகுதியை இணைப்பதன்மூலம்‌ உருவாக்கப்‌ 
பட்டுள்ளன. 


எ. கா, : 
ræsa -- (coagulation) 
கசிதல்‌ — (exudation) 
சிதைதல்‌ — (cracking) 


எரியூட்டுதல்‌ — (ignite) 

பெரும்பான்மைச்‌ சொற்களிலும்‌ ‘tion விகுதிக்கு 
இணையாக, “தல்‌” விகுதி பயன்படுத்தப்பட்டுள்ளது. 

சேர்க்கை (combination), பண்பாடு (culture) 
போன்ற சொற்களும்‌, அடிச்சொற்களோடு விகுதி 
களை இணைப்பதனால்‌ ஆக்கப்பட்டவையே ஆகும்‌. 

வினையடியோடு தொழிற்பெயர்‌ விகுதியான “வு” 
வைச்‌ சேர்ப்பதன்மூலம்‌ சல சொற்களை உருவாக்க 
யுள்ளனர்‌. 


எ.கா: 
vibration — அதிர்வு 
pour — urbe 
leakage — கசிவு 


தொகையாற்றல்‌ பெற்ற சொற்கள்‌ சொல்‌ 
லாக்கத்திற்கு உதவுகின்றன. “மின்‌” என்பது மின்‌ 
சாரத்தைக்‌ குறிக்கும்‌ சொல்‌. 
எ.கா. : 
electricity _ மின்சாரம்‌ 
electro magnetism — மின்காந்தம்‌ 


புதுச்சொல்‌ படைப்பு 

இரு பெயர்ச்சொற்களை ஒன்றாகச்‌ சேர்த்துத்‌ 
தொகைகளை உருவாக்குவதன்மூலம்‌ பல புதுச்‌ 
சொற்கள்‌ ஆக்கப்பட்டுள்ளன: 


எ. கா. : 
உடற்கவசம்‌ — armour 
கற்காரை — concrete 


உடற்புரதம்‌ — vitamin 


பண்புத்தொகைகளும்‌ விளைத்தொகைகளும்‌ 
சொல்லாக்கச்‌ சொற்களில்‌ மிகுதியாக இடம்‌ பெறு 
கின்றன. 
எ. கா. : 
வெண்காரம்‌ — Borax 
உழுபொறி — Tractor 


இகர விகுதி சேர்த்து வினையடிக்‌ காரணம்‌ 
பற்றிச்‌ ல தொழிற்பெயர்கள்‌ ஆக்கப்பட்டுள்ளன.. 
கலைச்சொற்களுள்‌ பெரும்பான்மைச்‌ சொற்கள்‌ 
வினைமுதற்‌ பெயர்களாகவே இருப்பது குறிப்பிடத்‌ 
தக்கது 


Digitized by Noolé#ffn Foundation. 
noolaham.org | aavanaham.org 


எ. கா. : 
plug — சொருக 
rotor - சுழலி 
rectifier — திருத்தி 


‘gor விகுதியைச்‌ சேர்த்தும்‌ பல சொற்கள்‌ 
ஆக்கப்பட்டுள்ளன. 


எ. கா. ; 
துரைப்பான்‌ — foaming agent 
உமிழ்வான்‌ — emitter 


இறைப்பான்‌ — pump 


௮ம்‌, மை, வு, தலை, கை, பாடு முதலிய விகுதி 
கள்‌ சொல்லாக்கத்தில்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளன. 


வளிமம்‌, தனிமம்‌, நீர்மம்‌, பச்சையம்‌ போன்ற 
பல சொற்கள்‌ உருவாக்கப்பட்டுள்ளன. 


‘ity’ என்ற ஆங்கில விகுதிக்கு இணையாக 
*மை' விகுதி சேர்த்துப்‌ புதுச்சொற்கள்‌ ஆக்கப்‌ 
பட்டுள்ளன. 

எ. கா. 
porosity — புரைமை 
Personality — ஆளுமை 


நெருங்கிய பொருள்‌ தொடர்புடைய ஒரே துறை 
யைச்‌ சேர்ந்த இரு சொற்களை விளக்கும்போது 
இலக்கியச்‌ சொல்லாகவும்‌ ஒன்றை வழக்கில்‌ பயின்று 
வரும்‌ சொல்லாகவும்‌ சில ஆசிரியர்கள்‌ அமைத்‌ 
துள்ளனர்‌. 
எ.கா, : 
mirror — ஆடி 
glass — கண்ணாடி 


*செய்யா' என்னும்‌ எதிர்மறைப்‌ பெயரெச்ச 
வாய்பாட்டில்‌ பல கலைச்சொற்கள்‌ உருவாக்கப்‌ 
பட்டுள்ளன. 

எ. கா. : 
conservation law — மாறாக்‌ கோட்பாடு 
ultra sonic wove — கேளா ஓலி 


வழக்குச்‌ சொற்களைப்‌ பிறமொழிக்‌ கலைச்சொற் 
களுக்கு ஈடாகப்‌ பயன்படுத்துவதும்‌ ஒரு சிறந்த 
சொல்லாக்க உத்தியாகும்‌. 
எ. கா. : 
foundation — கடக்கால்‌ 


மொழிபெயர்ப்புகளில்‌ ஓட்டாக்கச்‌ சொற்கள்‌ 
பல காணப்படுகின்றன. அவற்றில்‌ ஒரு சொல்லின்‌ 
ஒரு பகுதி ஒலி பெயர்ப்பாகவும்‌ ஒரு பகுதி மொழி 
பெயர்ப்பாகவும்‌ அமைந்திருக்கும்‌. 


எ. கர, : 
குவிலென்ஸ்‌ 
கன ஹைட்ரஜன்‌ 
கலைச்சொல்லாக்கத்தில்‌ முயற்சி எளிமையின்‌ 
காரணமாக நீளம்‌ குறைந்த சிறிய சொற்றொடர்‌ 
களே வரவேற்கப்படுகின்றன. ஆரியர்கள்‌ இவ்‌. 
விருவகையிலுமான சொற்களைப்‌ பயன்படுத்தி 
யுள்ளனர்‌. 


எ. கா. : 
direct current — நேர்மின்சாரம்‌ 
— ஒருதிசை மின்னோட்டம்‌ 
நெருங்கிய பொருள்‌ தொடர்புடைய கலைச்‌ 
சொற்கள்‌ தமிழில்‌ தெளிவாக்கப்படவில்லை. 
அவை தமிழில்‌ ஒரே சொல்லாலேயே குறிக்கப்படு 


கின்றன. drilling, boring ஆகிய சொற்கள்‌, 
"துளையிடும்‌! என்ற ஒரே சொல்லாலேயே கூறப்‌ 
பட்டுள்ளன. அதுபோலவே, 

rotor, turbine — சுழலி + 


thrust, momentum — உத்தம்‌ 
எனக்‌ குறிக்கப்படுகன்றன. 


பெரும்பான்மைத்‌ தாவர, உயிரியல்‌ பிறமொழிச்‌ 
சொற்களுக்குத்‌ தமிழில்‌ ஏற்கெனவே வழக்குச்‌ 
சொற்கள்‌ காணப்படும்‌. சிலவற்றிற்குத்தான்‌ புதுச்‌ 
சொற்களை ஆக்கவேண்டியிருக்கும்‌, ஆனால்‌, 
வழக்குச்‌ சொற்களைப்‌ பயன்படுத்த சர்வதேசப்‌ 
பெயர்ச்‌ சட்டம்‌ இடம்‌ கொடுப்பதில்லை. இச்‌ 
சட்டப்படி கலைச்சொற்களை ஒலிபெயர்த்தே பயன்‌ 
படுத்த வேண்டும்‌. ஆசிரியர்கள்‌ அவற்றை ஒலி 


'பெயர்ப்புச்‌ செய்ததோடு பிறை வளைவிற்குள்‌ 


பழக்கமான தமிழ்ச்‌ சொற்களையும்‌ கொடுத்‌ 
துள்ளனர்‌. 


தமிழிலக்கிய நூல்களில்‌ பல கலைச்சொற்கள்‌ 
காணப்படுகின்றன. சித்தர்‌ பாடல்களில்‌ பல மருத்‌ 
துவக்‌ கலைச்சொற்கள்‌ உள்ளன. ‘Peptic ulcer’ 
என்ற சொல்லிற்குக்‌ 'குன்மம்‌” என்ற ஒரு மொழி 
பெயர்ப்பும்‌ காணப்படுகிறது. 


பொதுவாக, கலைச்சொல்லாக்கத்தில்‌ ஒருமைப்‌ 
பாடு காணப்படவில்லை. விகுதிகள்‌ போன்றவற்றை 
இணைத்துச்‌ சொற்களை ஆக்கிக்கொள்வதில்‌ கட்‌ 
டுரை ஆசிரியர்கள்‌ வேறுபடுகின்றனர்‌. ஒரே பொரு 
ளில்‌ வரும்‌ பிறமொழி விகுதிக்கு இணையாகத்‌ தமி 
மில்‌ பல விகுதிகள்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளன.. 


சான்றாக, “தல்‌” விகுதியைக்‌ கூறலாம்‌. கசிவு, 
சிதைதல்‌ போன்றவை எடுத்துக்காட்டுகளாக 
விளங்குகின்றன. + 


ஒரே பிறமொழிச்‌ சொல்லுக்கு ஒலிபெயர்ப்பும்‌ 
மொழிபெயர்ப்பும்‌ காணப்படுகின்றன. லை ஆசிரி 


230 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


o ப ப am 


யர்களால்‌ மொழிபெயர்க்கப்பட்ட சில சொற்கள்‌, 
வேறு சிலரால்‌ ஒலிபெயர்க்கப்பட்டுள்ளன. 


எ. கா. = 
fuse — உருவி 
பியூஸ்‌ 
fosil — எச்சம்‌ 
பாசில்‌ 


Power, force, energy ஆகிய மூன்று சொற்களை 
யும்‌ மொழிபெயர்ப்பதில்‌ ஓர்‌ ஒழுங்குமுறை காணப்‌ 
படவில்லை. ஆற்றல்‌, சக்தி, விசை ஆகிய மூன்று 
சொற்களுமே மொழிபெயர்ப்பாளர்களால்‌ மாற்றி 
மாற்றிப்‌ பெயர்க்கப்பட்டிருப்பதைக்‌ காணலாம்‌. 


2. ஒலிபெயர்ப்பு 


பிறமொழிச்‌ சொற்களைக்‌ கடன்‌ வாங்கும்போது 
அம்‌ மொழியின்‌ சிறப்பொலிகளைத்‌ தமிழில்‌ எழுது 
வதே ஒலிபெயர்ப்பாகும்‌. இன்றியமையாத இடங்‌ 
களில்‌ பிறமொழி ஒலிகளைத்‌ தமிழொலிப்படுத்தி 
ஏற்கலாம்‌ என்று தொல்காப்பியர்‌ கூறியுள்ளார்‌. 
அதற்கேற்ப நன்னூலார்‌ வடமொழி ஓஒலிகளைத்‌ 
தமிழ்‌ ஓலிப்படுத்துதற்குரிய முறைகளைத்‌ தம்‌ 
இலக்கண நூலில்‌ குறிப்பிட்டுள்ளார்‌. ஆனால்‌, இப்‌ 
பொழுதுள்ள அறிவியல்‌ நூல்களில்‌ பிறமொழிச்‌ 
சொற்களைத்‌ தமிழொலிப்படுத்துவதில்‌ ஒரு ரான 
முறை காணப்படுவதில்லை. ஒலிபெயர்ப்பாளர்‌ 
களின்‌ கருத்து வேறுபாட்டினால்‌, ஒலிபெயர்ப்பில்‌ 
ஒரே சொல்‌ பலவிதமாகவும்‌ ஒலி பெயர்க்கப்பட்‌ 
டுள்ளது. சான்றாக, வடமொழி எழுத்துகளைக்‌ 
கலந்து எழுதுவதில்‌ தவறில்லை என்று இலரும்‌, 
தமிழ்‌ எழுத்துகளாலேயே எழுதவேண்டும்‌ என்று 
சிலரும்‌ கருதுவதால்‌ ஒரே சொல்‌ பல அறிஞர்‌ 
களால்‌ பலவிதமான வடிவ வேறுபாடுகளுடன்‌ ஒலி 
பெயர்க்கப்பட்டிருக்கும்‌ சூழ்நிலை மிகுதியாகக்‌ 
காணப்படுகிறது. 


தற்போது கையாளப்படும்‌ ஒலிபெயர்ப்பு முறைகள்‌ 


1. ஆங்கிலச்‌ சொல்லிலுள்ள ஒலிப்பின்‌ வல்‌ 
லொலியும்‌ ஒலிப்பிலா வல்லொலியும்‌ தமிழில்‌ ஒரே 
வடிவத்‌ திலேயே குறிக்கப்படுகிறது. 


எ. கா,: 


pb— u 
pentod — பெண்டோடு 
betatran — பீடட்ரான்‌ 
td 
turbine _ டர்பைன்‌ 
diesel — ட்சல்‌ என வரும்‌. 
2. pt போன்ற வல்லெழுத்துகளைச்‌ சிலர்‌ 


ஒரு வல்லெழுத்தாலும்‌, Awi இரு வல்லெழுத்தா 
லும்‌ எழுதியுள்ளனர்‌. 


எ.கா: 
isotope 
meter 


— ஐசோடோப்பு 
- மீட்டர்‌, மீடர்‌ 


3. மொழிமுதல்‌ ‘N’ பெரும்பான்மைச்‌ சொற்‌ 
களிலும்‌ *ந* வாகவே பெயர்க்கப்பட்டுள்ளது. 
ஏனைய இடங்களில்‌ ‘or’ ஆங்கில “14: ஐக்‌ குறிக்‌ 
இறது. 

எ. கா. : 
Nylon 
dynamo 


— நைலான்‌ 
— டைனமோ 


4. ஆங்கிலத்தில்‌ இரட்டித்து வரும்‌ மெய்கள்‌ 
தமிழில்‌ சல சொற்களில்‌ தனித்தும்‌, சில சொற்‌ 
களில்‌ இரட்டித்தும்‌ வருகின்றன. 


எ. கா, : 
mm— ம்ம 
ammeter — அம்மீட்டர்‌ 
mm— o 
gammarus — காமாரஸ்‌ 


5. ஆங்கில h, j, 5 ஆகியவற்றிற்கு முறையே 
ஹ, ஐ, ஸ ஆகிய வடமொழி எழுத்துகள்‌ . ஒலி 
பெயர்ப்பில்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளன. 


எ. கா. : 
s— me 
phase — பேஸ்‌ 
tonsil — டான்சில்‌ 
h — ap 
heptode — ஹெப்டோடு 


சில சொற்களில்‌ மொழி முதலில்‌ ஆங்கில 
‘h’ க்கு உயிரெழுத்துகள்‌ பயன்படுத்தப்படு 
கின்றன. 

எ.கா. : 


heptode — ஹெப்டோடு, எப்டோடு 


6. தமிழ்‌ ஓலியமைப்பில்‌ இடம்‌ பெறாத உர 
சொலிகளும்‌ மூச்சொலிகளும்‌ ஆங்கில மொழிக்‌ 
கலைச்சொற்களில்‌ இடம்‌ பெற்றுள்ளன. அவ்‌ 
வொலிகளைத்‌ தமிழில்‌ பெயர்க்கும்போது, ஒலி 
பெயர்ப்பாளர்கள்‌ பலவித வடிவ வேறுபாடுகளு 
டனும்‌ பெயர்த்துள்ளனர்‌. திரு. பா. வே. மாணிக்க 
நாயக்கரின்‌ கருத்திற்ணெங்க, தமிழில்‌ இல்லாத ' £”, 
ஓலி பகரத்துடன்‌ ஆயுதம்‌ சேர்த்து எழுதப்பட்டுள்‌ 
ளது. சில சொற்கள்‌ ஆயுதம்‌ இன்றியும்‌ காணப்படு 
கின்றன. 

எ. கா, : 
farad — பாரட்‌ 
flint — ஃபிளின்ட்‌ | 

ஆங்கில மூச்சின ஒலிகளுக்கு இணையாகத்‌ தமி 
நில்‌ ஒரு வல்லெழுத்தைச்‌ சில ஆசிரியர்களும்‌, சிலர்‌ 


Digitized by Nolan Foundation. 
noolaham.org | aavanaham.org 


இரு வல்லெழுத்துகளையும்‌ பயன்படுத்தியுள்ளனர்‌. 


குறிப்பிட்ட வல்லெழுத்தின்‌ முன்னர்‌ ஆயுதம்‌ 
சேர்த்தும்‌ எழுதியுள்ளனர்‌. 
எ. கா, : 
th — s, $5 
retinopathy — ரெட்டினாபதி 
batholith — பேத்தோலித்து 
ch — s, ša 
psychometer — சைக்கோமீட்டர்‌ 
chlorin — குளோரின்‌ 


7. மெய்களையடுத்து இடம்‌ பெறும்‌ ‘y’ தமி 
மில்‌ அகர, இகர, ஐகார உயிர்க்‌ குறியீடுகளைப்‌ 
பெற்றுவிடுகின்றன. 


எ. கா, ; 
pyrite — பைரைட்டு 
cryolite — கரியோலைட்டு 
nymph — நிம்‌ஃப்‌ 


8. ஆங்கிலத்தில்‌ இணைந்துவரும்‌ மூன்று மெய்‌ 
சுளையுடைய சொற்களைத்‌ தமிழில்‌ யெயர்க்கும்‌ 
போது, சில மும்மெய்‌ மயக்கங்களாக' ஒலிபெயர்க்‌ 
கப்பட்டுள்ளன; சில இடையே உயிர்‌ புகுத்தப்‌ 
பட்டு ஓலிபெயர்க்கப்பட்டுள்ளன.. 


எ.கா. 
cyclops _ சைக்ளாப்ஸ்‌ 
streptococcus — ஸ்டிரெப்டோகாகசு 
electron _ எலெக்ட்ரான்‌ 


9. மரபிலக்கணத்தை ஓட்டிய சொற்களும்‌ இவ்‌ 
விலக்கண விகுதிகளுக்கு நெகிழ்ச்சி கொடுத்துப்‌ 
பெயர்க்கப்பட்ட சொற்களும்‌ விரவிக்‌ காணப்படு 
கின்றன. கலைச்சொல்‌ பெயர்ப்பில்‌ இவ்வகை 
மயக்கங்கள்‌ மரபை ஓட்டியும்‌ அதற்கு மாறாகவும்‌ 
ஆக இருவித நிலைகளிலுமே அமைந்துள்ளன. 

எ. கா. : 
pr — ப்ர, புர 
prolactin — ப்ரலாக்டின்‌ 
prothrombin — புரோத்ராம்பின்‌ 


10. ட, ர, ல ஆகிய மூன்றும்‌ தமிழ்‌ மரபின்படி 
மொழி முதலில்‌ வருவதில்லை. இவற்றை மொழி 
முதலில்‌ கொண்ட பிறமொழிச்‌ சொற்களைத்‌ தமிழ்ப்‌ 
படுத்த மொழி முதல்‌ உயிர்த்துணையைப்‌ பயன்‌ 
படுத்துதல்‌ மரபு. இதுபோன்று சமிழ்‌ ஒலியமைப்‌ 
பில்‌ க, ௪, ட, த, ப முதலியவை மொழியிறுதியில்‌ 
அமைவதில்லை. இவை மரபை ஒட்டியும்‌, மாறாக 
வும்‌ வந்துள்ள நிலையைக்‌ காணலாம்‌. 

எ. கா. : 
drumlin 
dolomite 


— ட்ரம்லின்‌ 
— டாலமைட்டு 


radar — ரேடார்‌, இரேடார்‌ 
lens _ லென்ஸ்‌ 
ammonite — அம்மோனைட்டு 
andesite — ஆண்டெசைட்‌ 
watt — வாம்‌, வாட்டு 
coke — கோக்‌, கோக்கு 
11. ஆங்கிலக்‌ கூட்டுயிர்கள்‌ தமிழில்‌ யகரமாக 
எழுதப்படுகின்றன. 
எ. கா. : 
cilia — சிலியா 


diorite — டையோரைட்டு 
colloid — கொலாய்டு 


ஒலிபெயர்ப்புச்‌ சொற்களில்‌ ஒருமைப்பாடு 
காணப்படா ததற்கு ஒலிபெயர்ப்பு விதிகளை ஆக்கிக்‌ 
கொள்ளா ததே முக்கியக்‌ காரணமாகும்‌. சான்றாக, 
nt? என்பது *ன்ட்‌' எனவும்‌, ண்ட்‌! எனவும்‌ 
பெயர்க்கப்பட்டுள்ளது. 
எ. கா. : 
current — கரென்ட்‌, கரெண்ட்‌ 


மேலும்‌, ஒரு தமிழ்‌ வரிவடிவம்‌ பல ஆங்கில 
எழுத்துகளையும்‌, ஓர்‌ ஆங்லெ எழுத்துப்‌ பல தமிழ்‌ 
எழுத்துகளையும்‌ குறித்து நிற்கின்றன. சான்றாக, 
ச ஆங்க ௨,220 ஆகியவற்றைக்‌ குறிக்‌ 
கின்றது. 


அதுபோலவே ௧, ௪, ஐ ஆசிய மூன்று வடிவங்‌ 
களும்‌ ஆங்கில எழுத்தான “ஐ” யைச்‌ சுட்டும்‌ நிலை 
யும்‌ காணப்படுகின்றது. 


ஒலிபெயர்க்க வேண்டிய சொற்கள்‌ இவையிவை 
என்ற வரையறை இல்லாத காரணத்தால்‌ ஒரே 
சொல்லைச்‌ சில ஆசிரியர்கள்‌ மொழியெயர்த்தும்‌, 
சிலர்‌ ஒலிபெயர்த்தும்‌ பயன்படுத்தியுள்ளனர்‌. 
எ. கா. : 
fossil — பாசில்‌ 
எச்சம்‌ 
எனவே, ஒலிபெயர்ப்பு முறைகளை ஆராய்வதற்கு 
முன்‌, முதற்படியாக ஒலிபெயர்க்க வேண்டிய சொற்‌ 
களைப்பற்றி வரையறை செய்யவேண்டியது மிக 
அவசியம்‌. 


3. சொற்றொடரமைப்பு 
வாக்கிய அமைப்பு மொழிக்கு மொழி வேறுபடும்‌ 


ஒன்றாகும்‌. சான்றாகத்‌: தமிழில்‌ செயப்படு 
பொருள்‌ பயனிலைக்கு முன்னும்‌, ஆங்கிலதீதில்‌ 
பயனிலைக்குப்‌ பின்னுமாகவும்‌ அமையும்‌. 


இப்போது வெளிவந்துள்ள ' அறிவியல்‌ நூல்கள்‌ 


Digitized by Noole Foundation. 
noolaham.org | aavanaham.org 


பலவற்றிலும்‌ சொற்கள்‌ தொடருகன்ற. முறையில்‌. 


பல குறைபாடுகள்‌ காணப்படுகின்றன. பெரும்‌ 
பாலான மொழிபெயர்ப்புகளும்‌ ஆங்கில மரபை 
ஒட்டியனவாகவே அமைந்திருக்கன்றன. 


3. பொதுவாக, திராவிட மொழிகளில்‌ கட்டிலாச்‌ 
சொற்களை (free units) இடம்‌ மாற்றி அமைப்ப 
தால்‌ பொருள்‌ சிதைந்துவிடுவதில்லை. ஆனால்‌, 
ஆங்கில மொழி இவ்வகையான இடமாற்றத்திற்கு 
இடமளிப்பதில்லை. அறிவியல்‌ தமிழ்‌ நடையில்‌ 
இங்ஙனம்‌ சொற்களை இடம்‌ மாற்றி அமைத்தால்‌ 
பொருள்‌ அழுத்தம்‌ குறைந்துவிடுவதோடு கருத்‌ 
துக்‌ குழப்பமும்‌ ஏற்படும்‌. அதற்குச்‌ சான்றாகக்‌ 
ழே காணப்படும்‌ வாக்கியம்‌ அமைந்துள்ளது. 
**மேலே குறிப்பிட்டபடி மூன்று தனிமங்களுக்கும்‌ 
பொருந்துவதோடல்லாமல்‌ தலை&ழ்‌ AAS விதி 
ஏராளமான தனிமங்களுக்கும்‌ பொருந்தும்‌”*, 
இதில்‌ *தலை8ழ்‌ விகித AS’ என்ற சொற்றொடர்‌ 
வாக்கியத்தின்‌ நடுவே .இடம்‌ பெற்றிருப்பதால்‌ 
பொருள்‌ மாறுபடுவதில்லையெனினும்‌, இவ்‌ வாக்‌ 
யத்தின்‌ பொருளை அறிந்துகொள்வதில்‌ சிரமம்‌ 
ஏற்படுகிறது. மேலும்‌ இதில்‌ பல மிகைச்சொற்களும்‌ 
காணப்படுகின்றன, அறிவியல்‌ தமிழில்‌ தேவையான 
சொற்களை மட்டுமே பயன்படுத்தி எளிய நடையில்‌ 
எழுத வேண்டும்‌. கருத்துத்‌ தெளிவே இம்‌ 
மொழியின்‌ உயிர்நாடி; இவ்வாக்கியத்தைத்‌ 
** தலை$8ழ்‌ விகித விதி” மேலே குறிப்பிட்டபடி 
மூன்று தனிமங்களுக்கு மட்டுமல்லாமல்‌ ஏராள 
மான தனிமங்களுக்கும்‌ பொருந்தும்‌'* எனத்‌ 
தெளிவாக அமைக்கலாம்‌. 


2. இலக்கண விகுதிகளை ஆங்கில அமைப்பைத்‌ 
தழுவி மொழிபெயர்ப்பதால்‌ படிப்போருக்கு அத்‌ 
தமிழாக்கம்‌ ஒரு பழக்கமின்மையை மனத்திற்குள்‌ 
ஏற்படுத்துகிறது. சான்றாக, “இதனால்‌ புடை 
பெயர்ச்சி எளிதில்‌ கணக்கிடும்‌ அளவு அதிகரிக்‌ 
Ang” என்ற வாக்கியத்தைக்‌ கூறலாம்‌. இவ்வாக்‌ 
கியத்தில்‌ சொற்கள்‌ சரியாக அமைக்கப்பட்டிருப்‌ 
பினும்‌ “அளவு” என்ற சொல்லை * அளவுக்கு” என 
எழுதும்போது பொருள்‌ அழுத்தம்‌ ஏற்படுவதை 
உணரலாம்‌. 


3. தமிழ்‌ மொழியமைப்பில்‌ எல்லா வாக்கியங்‌ 
களும்‌ வினை கொண்டுதான்‌ முடியவேண்டும்‌ என்ற 
அவசியம்‌ இல்லை. தமிழில்‌ பெயர்‌, குறிப்புவினை, 
தெரிநிலைவினை ஆகியவை பயனிலையாக அமை 
வதுண்டு. இங்ஙனம்‌ பெயர்ப்பயனிலையாக அமை 
யும்‌ வாக்கியங்களில்‌ வினைச்சொற்கள்‌ காணப்படு 
வதில்லை. ஆனால்‌, அறிவியல்‌ தமிழாக்க நூல்‌ 
களில்‌ “இருக்கின்றது”, “ஆகும்‌' என்ற சொற்கள்‌ 
ஒரு பொருளையும்‌ உணர்த்தாது வருகின்ற நிலை 
யும்‌ காணப்படுகிறது.” சான்று: **ஆவி அடர்த்தி 
காணும்‌ முறையில்‌ லிகடர்‌ மேயர்‌ முறை நன்றாகத்‌ 
தெரிந்த முறையாகும்‌"? , 


4. சில நூலாசிரியர்கள்‌ சொற்றொடர்களை 
ஆங்கில வாக்கியத்தில்‌ அமைத்திருப்பது போன்று 
சொல்லுக்குச்‌ சொல்‌ மொழிபெயர்க்கின்றனர்‌. 
சான்றாக, “ The solar parallax, for instance, turned 
out to be under nine seconds of arc” என்ற 
வாக்கியம்‌ **சூரியனில்‌ புடைப்பெபயர்ச்9, 
உதாரணமாக, 9 வட்ட வில்‌ நொடிகளாக அமை 
Apa” என மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. “உதா 
ரணமாக' என்ற சொல்லை வாக்கியத்தின்‌ முதலில்‌ 
எழுதுவது, பொருளைத்‌ தெளிவாக அறிய 
உதவும்‌. 


5. பொருளை விளக்கும்‌ நிலையில்‌ அமைகின்ற 
சொற்கள்‌ (ஆங்கில நூல்களில்‌ காணப்பட்டபோதி 
அம்‌) தமிழ்‌ நூல்களில்‌ மொழிபெயர்க்கப்படுவ 
தில்லை. சான்றாக, “ Gay Lusacs law of combining 
volumes of gases” என்பது பெரும்பான்மை வேதி 
யியல்‌ நூல்களிலும்‌, *கேலூசாக்கன்‌ கூடுகைப்‌ 
பருமனளவு BS’ எனப்‌ பெயர்க்கப்பட்டுள்ளது. 


இதனை வாயுக்களின்‌ கூடுகைப்‌ பருமனளவு 
விதி: எனக்‌ கூறுவதால்‌ பொருள்‌ தெளிவாக 
விளங்கும்‌. 


8. சிறப்புப்‌ பெயரைத்‌ தொடர்ந்தே இயற்பெயர்‌ 
எழுதப்படல்‌ வேண்டும்‌ என்பது தொல்காப்பியர்‌ 
கூறும்‌ சொற்றொடர்‌ விதி. அதன்படி * 1609ஆம்‌ 
ஆண்டில்‌ ஜோஹன்னஸ்‌ கெப்லர்‌ என்ற ஜெர்மன்‌ 
தாட்டு வானநூல்‌ வல்லுநர்‌ கோள்கள்‌ இயங்கும்‌ 
என்பதை, 1609ஆம்‌ ஆண்டில்‌ ஜெர்‌ 
மன்‌ நாட்டு வானநூல்‌ வல்லுநர்‌ ஜோஹன்னஸ்‌ 
கெப்லர்‌ என்பவர்‌ கோள்கள்‌ இயங்கும்‌ 
LTO Bere” என மாற்றுவதால்‌ எளிமையான 
மொழிநடையை உருவாக்கலாம்‌. 


அறிவியல்‌ தமிழ்நடை. 

அறிவியல்‌ தமிழில்‌ ஆசிரியர்கள்‌ தங்கள்‌ மனதிற்‌ 
குட்பட்டவாறு தமிழாக்கம்‌ செய்கின்றனர்‌. ஒவ்‌ 
வொரு ஆசிரியரும்‌ தமக்கெனச்‌ சிறப்பான மொழி 
தடையைக்‌ கையாளுகிறார்‌. இலக்கியத்‌ தமிழில்‌ 
இதுபோன்ற மாறுபட்ட மொழிநடைகள்‌ வர 
வேற்கப்படுகின்றன. ஆனால்‌, அறிவியல்‌ தமிழில்‌ 
குறிப்பிட்ட சில மொழிநடைகளே சையாளப்படு 
கின்றன. அறிவியல்‌ மொழி கருத்தாழத்திற்கே 
முதலிடம்‌ கொடுக்கவேண்டும்‌. அறிவியல்‌ விதிகள்‌ 
முதலியவற்றின்‌ மொழிபெயர்ப்புகளில்‌ வேறு 
பாடு இருப்பது நல்லதல்ல. அடிப்படை விதிகளில்‌ 
ஒருமைப்பாடு வேண்டும்‌. 


ஒவ்வொரு அறிவியல்‌ சொல்லையும்‌ பிறை வளை 
வுக்குள்‌ தரவேண்டும்‌. இது மிகவும்‌ இன்றியமை 
யாததாகும்‌. பெரும்பான்மை அறிவியல்‌ நூல்களி 
லும்‌ விதிகள்‌ போன்றவை தமிழில்‌ மட்டுமே தரப்‌ 
பட்டுள்ளன. அவற்றை ஆங்கிலத்திலும்‌ பிறை 


Digitized by Noolal## Foundation. 
noolaham.org | aavanaham.org 


வளைவுக்குள்‌ தருவதால்‌, தமிழ்மூலம்‌ அறிவியல்‌ 
கல்வி பெறும்‌ மாணவன்‌ ஆங்கிலக்‌ கலைச்சொல்‌ 


லையும்‌ அறிந்துகொள்கிறான்‌. இவ்வறிவு அவ 
னுடைய மேல்நிலைக்‌ கல்விக்குத்‌ துணை 
புரியும்‌. 


4. தமிழாக்க முறை 


இதுகாறும்‌ தற்போது அறிவியல்‌ நூல்களில்‌ 
சையாளப்பட்டு வரும்‌ தமிழாக்க நெறிமுறைகளைக்‌ 
குறிப்பிட்டோம்‌. இம்‌ முறைகளில்‌ உள்ள சல 
குறைபாடுகளையும்‌ அவற்றை அகற்றக்‌ கையாள 
வேண்டிய சில விதிமுறைகளையும்‌ இனி ஆராய்‌ 
வோம்‌. 


கலைச்சொற்களில்‌ 
வில்லை. 


ஒருமைப்பாடு காணப்பட 
ஒரே ஆங்கிலச்‌ சொல்லிற்குப்‌ பல தமி 


மாக்கங்களும்‌, ஒரே தமிழாக்கச்‌ சொல்லிற்குப்‌ 
பல ஆங்கிலச்‌ சொற்களும்‌ காணப்படுகின்றன. 
சான்றாக, ‘alternating current’? என்பதற்கு ஆட 


லோட்டம்‌, மாறோட்ட மின்சாரம்‌, இருதிசை 
மின்னோட்டம்‌, மாறுதிசை மின்னோட்டம்‌: முத 
லிய சொற்களும்‌ ஆக்கப்பட்டுள்ளன. ‘buoy’, ‘float’ 
ஆசிய சொற்கள்‌ மிதவை என்ற ஒரே சொல்லா 
லேயே குறிக்கப்படுகின்றன. 


தமிழ்மொழி. ஏனைய மொழிகளைவிடச்‌ சொல்‌ 
வளத்தில்‌ சிறிதும்‌ குறைந்ததன்று என்பதற்கு 
நிகண்டுகளே றந்த சான்றுகளாக விளங்குகின்‌ 
Dor. இவற்றிலிருந்து பல பிறமொழிச்‌ சொற்களுக்‌ 
கும்‌ இணையான தமிழ்ச்‌ சொற்களைக்‌ கண்டறிய 
லாம்‌. நாட்டுப்புறங்களிலும்‌ மக்கள்‌ மிகுதியான 
அறிவியல்‌ சொற்களைப்‌ பயன்படுத்துவதைக்‌ 
காணலாம்‌. ‘winding’, ‘coil’, ‘turn’ ஆகிய 
சொற்கள்‌ முறையே சுருணை, சுருள்‌, சுற்று என 
மொழிபெயர்த்த திரு, இரா. கணேசன்‌ அவர்கள்‌ 
தாம்‌ அச்‌ சொற்களை அகராதிகளிலிருந்தும்‌ 
நாட்டுப்புற வழக்கிலிருந்தும்‌ பெற்றதாகக்‌ 
குறிப்பிடுகிறார்‌. 


இலக்கியச்‌ சொற்களையும்‌ பிற அறிவியல்‌ சொற்‌ 
களுக்கு இணையாகப்‌ பயன்படுத்தலாம்‌. சான்றாக, 
“மல்லை” என்ற இலக்கியச்‌ சொல்லை ‘parasite’ 
என்ற ஆங்கிலச்‌ சொல்லின்‌ மொழிபெயர்ப்பாகக்‌ 
குறித்துள்ளார்‌ ஓர்‌ ஆசிரியர்‌. எனவே, நிகண்டு. 
கள்‌, அகராதிகள்‌, இலக்கிய நூல்கள்‌, நாட்டுப்புற. 
வழக்குச்‌ சொற்கள்‌ ஆகியவற்றிலிருந்து பிறமொழிச்‌ 
சொற்களுக்கு நேரான அறிவியல்‌ சொற்களைக்‌ கண்‌ 
டெடுக்கலாம்‌. 


பிறமொழிக்‌ கலைச்சொற்களை ஒலிபெயர்ப்பு, 
மொழிபெயர்ப்பு, புதுச்சொற்படைப்பு ஆதிய 
மூன்று முறைகளில்‌ தமிழாக்கம்‌ செய்யலாம்‌. 


ஒலிபெயர்ப்பு 


ஒலிபெயர்ப்புச்‌ சொற்களில்‌ ஒருமைப்பாடு 
காணப்படவில்லை. ஒரே பிறமொழிச்‌ சொல்‌ பல 
அறிவியல்‌ அறிஞர்களாலும்‌ பலவிதமான வடிவ 
வேறுபாடுகளுடனும்‌ மொழிபெயர்க்கப்பட்டிருக்‌ 
கும்‌ சூழ்நிலை மிக அதிகமாகக்‌ காணப்படுகிறது. 
எ.கா. : 
Antimony — ஆன்டிமனி 
ஆண்டிமணி 
ஆண்டிமொனி 


சில அறிஞர்களால்‌ ஒலி பெயர்க்கப்பட்ட ஒரே 
சொல்‌: வேறு சிலரால்‌ மொழிபெயர்க்கப்பட்டுள்ள 
நிலைமையையும்‌ காணலாம்‌. 


எ.கா. : E 
algae — ஆல்கா 
கடற்பாசி 
anode — ஏனோட்‌ 
நேர்மின்முனை 


இதுபோன்ற சிக்கல்களைத்‌ தவிர்க்க, ஒலி 
பெயர்க்க வேண்டிய சொற்கள்‌ இன்னவை என்பதை. 
முதலில்‌ வரையறை செய்ய வேண்டும்‌. 


ஒலிபெயர்க்கப்பட வேண்டிய சொற்கள்‌ 


1. மொழிபெயர்ப்பில்‌ சரியான சொல்‌ கிடைக்‌ 
காத நிலையில்‌ அதனை ஒலிபெபயர்ப்புச்‌ 
செய்யலாம்‌. 


2. சில பொறிகள்‌, அலகுகள்‌ முதலியவை அவை 
கண்டுபிடிக்கப்பட்ட நாடு, இடம்‌ ஆகியவைகளின்‌ 
பெயர்களாலும்‌ கண்டுபிடித்த அறிஞர்களின்‌ 
பெயர்களாலும்‌ வழங்கப்படுகின்றன. அவற்றை 
அங்ஙனமே ஓலிபெயர்க்க வேண்டும்‌. 


எ.கா, : 
volt — வோல்ட்‌ 
watt — வாட்‌ 


3. ‘Sonar போன்ற சொற்கள்‌ அப்‌ பொருட்‌ 
பெயர்களின்‌ முதல்‌ 
(sound navigation and ranging) இவற்றை மொழி 
பெயர்த்‌ தலைவிட ஓலிபெயர்த்தலே சிறந்தது. 


4. ஏற்கெனவே வழக்கிற்கு வந்துவிட்ட, பிற: 
மொழிச்‌ சொற்களை அப்படியே ஆளலாம்‌. (எ.கா.) 
இமென்டு, பல்பு, கரென்டு முதலியன. 


5. மூலகக்‌ குறியீடுகள்‌, கூட்டுப்‌ பொருள்களின்‌ 
பெயர்கள்‌, இரசாயனச்‌ சமன்பாடுகள்‌, N O° 
போன்ற குறியீடுகள்‌ முதலியவற்றை அப்படியே 
எழுதிக்கொள்ளலாம்‌.- 


Digitized by Noolé#i¥n Foundation. 
noolaham.org | aavanaham.org 


எழுத்துகளால்‌ ஆனவை. , 


6. உலகப்‌ பொதுக்‌ - கலைச்சொற்களை ஒலி 
பெயர்க்கலாம்‌. Š 
எ. Sm 


எலெக்ட்ரான்‌, டீசல்‌. 


இதுபோன்ற சில வரையறைகளை வகுத்துக்‌ 
கொள்வது, ஒலிபெயர்க்க வேண்டிய சொற்களை 
இனங்கண்டுகொள்ள உதவும்‌. 

ஒலிபெயர்ப்பில்‌ 


ஒருமைப்பாடு காணப்‌ 


` படாமைக்கு ஒலிப்பெயர்ப்பாளர்கள்‌ ஒவ்வொரு 


வரும்‌ தத்தமக்கெனச்‌ சில கொள்கைகளைக்‌ கடைப்‌ 
பிடிப்பதும்‌ ஒரு காரணமாகும்‌; சான்றாக, பிற 
மொழிச்‌ சொற்களைத்‌ தமிழ்‌ எழுத்துகளாலேயே 
எழுதவேண்டுமென்று சிலரும்‌, வடமொழி எழுத்து 
களைக்‌ கலந்து எழுதுவதில்‌ தவறில்லையென்று 
சிலரும்‌ கருதுகின்றனர்‌. ~ 


எ. கா. : 
Benzene — பென்சீன்‌. 
பென்ஸீன்‌ 
cell _ செல்‌ 
ஸெல்‌ 


இதுபோன்ற நிலையை மாற்றியமைக்க ஒலி 
பெயர்ப்பில்‌ சில விதிமுறைகளை உருவாக்கிக்‌ 
கொள்ள வேண்டும்‌. எடுத்துக்காட்டாக, நன்னூ 
லார்‌ வடமொழி *ஹ' வைத்‌ தமிழில்‌ பெயர்க்க 
செய்துள்ள விதியை அறிவியல்‌ ஒலிபெயர்ப்புக்கும்‌ 
யயன்படுத்திக்கொள்ளலாம்‌. 
எ, கா, : 
hydrogen — ஐட்ரஜன்‌ 
heptode — எப்டோடு 


இதுபோன்ற ஒலிபெயர்ப்பு விதிகளை ஆக்கிக்‌ 
கொள்ளவேண்டும்‌. பிறமொழி ஒலிகளுக்கு ஈடான 
தமிழ்‌ ஒலிகளையும்‌, கூட்டோசைகளையும்‌ ஆக்கிக்‌ 
கொள்ள வேண்டும்‌. 

சொற்களை ஓலிபெயர்ப்புச்‌ செய்யும்போது லெ 
ஆசிரியர்கள்‌ மரபு நெறிப்படி பெயர்க்கின்றனர்‌; 
மற்றச்‌ சிலரோ, மரபிலக்கணத்திற்கு நெகிழ்ச்சி 
யளித்து ஒலிபெயர்க்கின்றனர்‌. 


எ. கா. : e 
rubber — ப்பர்‌ 
இரப்பர்‌ 
rador — இரேடார்‌ 
ரேடார்‌ 


‘uo’, ‘ua’ போன்ற சில கூட்டுயிர்கள்‌ தமிழில்‌ யகர 
மாகப்‌ பெயர்க்கப்படும்‌ முறை ஒலிபெயர்ப்பிலேயே 
குறிக்கப்பட்டுள்ளது. ஆனால்‌ ‘ae’ ‘au’ போன்ற 
கூட்டுயிர்களைக்‌ கொண்ட கலைச்சொற்களைப்‌ 


பெயர்க்கும்போது யகரமிட்டு எழுதப்பெறவில்லை: 
அவற்றிலும்‌ ஒலிபெயர்ப்பில்‌ யகரத்தைப்‌ பயன்‌ 
படுத்துவது ஓலிபெயர்ப்‌பில்‌ ஒருமைப்பாட்டைக்‌ 
காணத்‌ துணை செய்யும்‌. 


Saurus — சாரஸ்‌ என்பதைவிட, சயரஸ்‌ 
என ஓலிபெயர்க்கலாம்‌. 


மொழிபெயர்ப்பும்‌ பு துச்சொ ற்படைப்பும்‌ 

பிறமொழிக்‌ கலைச்சொற்களுக்கு இணையான 
புதிய சொற்களை நாம்‌ படைத்துக்கொள்கிறோம்‌. 
சில மொழிபெயர்க்கப்படுகன்றன. புதுச்சொற் 
படைப்பில்‌, அடிச்சொற்களுடன்‌ விகுதிகளைச்‌ 
சேர்த்துச்‌ சொல்லாக்கம்‌ செய்வது தொன்று 
தொட்டே கையாளப்பட்டு வருகின்ற ஒரு முறை 
யாகும்‌. அம்‌, அன்‌, அர்‌, மை, வு, வி, அல்‌, இல்‌, உள்‌, 
ஐ. கை, படி, பாடு முதலிய பல விகுதிகள்‌ சொல்‌ 
லாக்கத்திற்குப்‌ பயன்படுகின்றன. ஒவ்வொரு AGH 
யும்‌ இன்ன அமைப்பில்‌ இன்ன பொருளைச்‌ சார்ந்து 
வரும்‌ என்று அறிந்துகொண்டு சொல்லாக்கம்‌ 
செய்ய வேண்டும்‌. சொல்லாக்க விகுதிகள்‌ அனைத்‌ ' 
தையும்‌ தொகுத்து அவற்றின்‌ அமைப்பையும்‌ 
பொருளையும்‌ கண்டறிய வேண்டும்‌. 


அடுத்து, சொல்லாக்கத்திற்குப்‌ பயன்படுவது 
தொகைச்சொற்களாகும்‌. தொகைகளை ஆக்கிக்‌ 
கொள்வதிலும்‌ மொழி ஓர்‌ ஒழுங்கு முறையைக்‌ 
கையாளுகிறது. டாக்டர்‌ பொற்கோ அவர்கள்‌ 
“கைக்கடிகாரம்‌” என்ற தொகைச்சொல்‌ ஓத்துக்‌ 
கொள்ளப்பட்ட ஒன்று. ஆனால்‌, “விரல்‌ மோதிரம்‌” 
என்ற தொகை வழக்கில்‌ இல்லை என்று கூறுவர்‌. 


பிறமொழிக்‌ கலைச்சொற்களைத்‌ தமிழாக்கம்‌ 
செய்வதில்‌ மொழிபெயர்ப்பு ஒரு முக்கியப்‌ பங்கை 
வகிக்கிறது. மொழிபெயர்ப்பில்‌ பிறமொழிச்‌ 
சொல்லை நேருக்கு நேர்‌ ஓலிபெயர்க்கும்‌ முறை. 
காணப்படுகிறது. 


எ.கா. : 
Electric bell — மின்சார மணி 
Cloud chamber — முகில்‌ அறை 


சில அறிஞர்கள்‌ மொழிபெயர்ப்புச்‌ சொற்களை 
இலக்கணப்‌ புணர்ச்சி விதிகளுக்கு முக்கியத்துவம்‌ 
அளித்துப்‌ படைத்துள்ளனர்‌. (எ.கா.) Bone-என்பு, 
ஏறக்குறைய வழக்கிறந்த  சொல்லாகிவிட்ட 
இதனைப்‌ பயன்படுத்துவதைவிட, தற்போது வழக்க 
லிருக்கும்‌ மிகவும்‌ பழக்கமான “எலும்பு” என்ற 
சொல்லே மிகப்‌ பொருத்தமாக இருக்கும்‌. கலைச்‌ 
சொல்‌ மொழிபெயர்ப்பில்‌ இது போன்ற. இலக்கண 
விதிகளைச்‌ சிறிது தளர்த்துவதன்மூலம்‌ தமிழ்‌ 
மொழி வளத்தைப்‌ பெருக்கலாம்‌. 4 


Digitized by NoolaA Foundation. 
noolaham.org | aavanaham.org 


* Yr POur Pa காவலர்‌ ' 8, இராமலிங்கனார்‌, எம்‌.ஏ. 


LOS தமிழ்‌ என்பது அரசாள்வதற்குப்‌ பயன்‌ 
ஆ படுத்தப்பெறும்‌ தமிழ்‌ என்று பொருளாகும்‌. 
அரசாள்வதற்கு நாடு என்பது ஒன்று இருத்‌ 
தல்‌ வேண்டும்‌. அரசன்‌ இருத்தல்‌ வேண்டும்‌. மனித 
இனம்‌ சிறிது சிறிதாக நாகரிகமுற்று நகரங்களில்‌ 
வாழத்‌ தொடங்கியதிலிருந்தே முறையான ஆட்சி 
அமையவேண்டியிருந்திருக்கும்‌. நாடோடிகளாகத்‌ 
இரிந்துகொண்டிருந்த மக்கள்‌ குடி செய்வதற்காக 
அமைத்துக்கொண்ட வீட்டையே குடிசெய்‌ என்று 
சொல்லுகிறோம்‌. குடிசெய்‌ என்னும்‌ சொல்‌ குடிசை 
என்று ஆறது. நன்செய்‌, புன்செய்‌, நஞ்சை, 
புஞ்சை ஆவது போல, இப்படியே பூசெய்‌, பூசை 
ஆகியிருக்கிறது. வங்காளச்‌ சட்டமன்றத்‌ தலை 
வராக இருந்த சமக்கிருதப்‌ பெரும்புலவர்‌ சுனித்‌ 
குமார்‌ சட்டர்சி என்பவர்‌ இதனைக்‌ கண்டு வியந்து 
கூறியிருக்றொர்‌. குடிசையில்‌ வாழ்ந்த மக்கள்‌ பிறகு 
மண்‌ வீடுகளிலும்‌, கல்‌ வீடுகளிலும்‌ வாழத்‌ தொடங்‌ 
இனர்‌. இதற்காக அவர்கள்‌ ஊர்ந்து சென்று வள 
மான இடத்தைக்‌ கண்டு ௮ங்கே வீடுகளை அமைத்‌ 
துக்கொண்டனர்‌. ஊர்ந்து சென்று வாழத்தொடங்‌ 
இய இடத்துக்கு ஊர்‌ என்று பெயராயிற்று. பெரிய 
அளவில்‌ மக்கள்‌ நகர்ந்து சென்று சேர்ந்து வாழ்ந்த 
இடம்‌ நகரமாயிற்று. நகரங்கள்‌ பெருகப்‌ பெருக 
ஆட்சியும்‌ பெருகி வரலாயிற்று. 


தமிழகத்தைப்‌ பொறுத்த அளவில்‌ ஆட்சியானது 
தமிழில்‌ நடத்தப்பெற்று வந்தது. வேறுமொழிக்குப்‌ 
பழங்காலத்தில்‌ இங்கு இடம்‌ இல்லை. மக்கள்‌ 
அனைவரும்‌ தமிழர்‌. மன்னனும்‌ தமிழன்‌. எனவே, 
ஆட்சி தமிழில்‌ நடந்ததில்‌ வியப்பில்லை. தமிழகத்‌ 


தில்‌ சோழ, சேர, பாண்டியர்‌ என்னும்‌ முக்குலத்து 
மன்னர்கள்‌ நாட்டை ஆண்டு வந்ததாக வரலாறு 
கூறுகிறது. முப்பத்திரண்டாயிரம்‌ ஆண்டுகளுக்கு 
முன்பே தமிழ்‌ மன்னர்கள்‌ தமிழகத்தில்‌ ஆட்சி 
புரிந்துவந்ததாக அறிகிறோம்‌. வால்மீகி இராமா 
யணம்‌ கிமு. 4480-ல்‌ எழுதப்பெற்றதாகவும்‌, 
வியாச மகா பாரதம்‌ கி.மு. 8067 ஆண்டுகளுக்கு 
முன்‌ எழுதப்பெற்றதாகவும்‌ வடமொழி வல்லுநர்‌ 
கள்‌ கூறுறொர்கள்‌. இவை இரண்டும்‌ வடமொழி 
நூல்கள்‌. அந்தூல்களில்‌ இம்‌ மூன்று நாட்டு மக்க 
Od தசரதனுடைய ஆட்சி மன்றத்திலும்‌ திரெள 
பதியின்‌ சுயம்வரத்திலும்‌ கலந்துகொண்டதாகச்‌ 
சொல்லப்பட்டு இருக்கிறது. எனவே, இராமாயண 
மகாபாரத காலத்திற்கு முன்பே தமிழகத்தில்‌ தமிழ்‌ 
மன்னர்களின்‌ ஆட்சி இருந்துவந்தது என்பதை 
அறிகிறோம்‌. அக்காலத்தில்‌ வடமொழியும்‌ ஒரு 
மொழியாக்கப்பட்டு வட நாட்டில்‌ வழங்கிவந்தது. 
ஆயினும்‌ தமிழ்‌ மொழி தனித்து இயங்கி வந்து 
இருக்கின்றது. *சமஸ்கிருத்‌* என்றால்‌ செவ்வை 
யாகச்‌ செய்யப்பட்டது என்று பொருள்‌. அவ்வாறு: 
அம்மொழி செய்யப்படுவதற்கு மூலச்‌ சொற்களை 
வழங்கியது தமிழ்‌ மொழியாகத்தான்‌ இருக்க 
வேண்டும்‌. 


அந்தப்‌ பழங்காலத்திலேயே எந்த வகையான 
மொழிப்‌ போட்டியும்‌ இன்றித்‌ தமிழ்‌ தனித்து 
இயங்கி வளமான ஆட்சிக்குப்‌ பயன்பட்டு வந்திருக்‌ 
இன்றது. சேர, சோழ, பாண்டியர்களுடைய ஆட்சி 
மிகச்‌ சிறந்த முறையில்‌. நடந்து வந்தது என்பதைச்‌ 
சங்க இலக்கியங்களில்‌ காண்கிறோம்‌. வால்மீகி 


Digitized by NoolaPae: Foundation. 
noolaham.org | aavanaham.org 


இராமாயணத்தில்‌ சுக்ரீவன்‌, அனுமனை இலங்‌ 
கைக்குப்‌ போகும்படி அனுப்புகிற சுலோகத்தில்‌ 
பாண்டி நாட்டின்‌ தலைநகரில்‌ அரண்மனை வாயில்‌ 
கள்‌ பொன்னால்‌ அமைக்கப்பெற்றிருக்கும்‌ என்றும்‌, 
பொதிகையில்‌ அகத்தியர்‌ தமிழின்‌ மேன்மைகளைத்‌ 
தம்‌ மாணவர்களுக்கு விரித்துரைத்துக்கொண்டிருப்‌ 
பார்‌ என்றும்‌, இந்த இடங்களைக்‌ கண்டு ஈடுபட்டு 
அங்கங்கேயே தங்கிவிடாமல்‌ அவற்றைப்‌ பார்த்து 
விட்டு, தெற்கே சென்றுவிட வேண்டும்‌ என்றும்‌ 
சொல்லியிருப்பதைக்‌ காணலாம்‌. எனவே, இராமா 
யணம்‌ எழுதப்பெற்ற காலமாகிய நாலாயிரத்து 
முன்னூற்று சொச்சம்‌ ஆண்டுகளுக்கு முன்பே 
பாண்டிய நாடும்‌, தமிழ்‌ மொழியும்‌ விளக்க 
முற்று இருந்தன என்பதை அறிகிறோம்‌. அப்போது 
பாண்டிய நாட்டில்‌ வளங்‌ கொழிக்கும்‌ தமிழில்‌ 
ஆட்சி முறை நடந்து வந்தது என்பதைச்‌ சொல்லத்‌ 
தேவையில்லை. ல 

இப்படியாகப்‌ பன்னெடுங்காலமாகத்‌ தமிழ்‌ ஆட்சி 
மொழியாக இருந்து வந்தது தெளிவாகத்‌ தெரி 
கிறது. கல்தோன்றி மண்‌ தோன்றாக்‌ காலத்தே 
தோன்றிய தமிழன்‌ உலகத்தில்‌ தோன்றிய மக்கள்‌ 
இனத்திற்குள்ளே முதலில்‌ தோன்றியவன்‌ ஆவான்‌. 
இந்தியாவின்‌ தென்‌ பகுதியும்‌ அதற்குத்‌ தெற்கே 
இப்போது கடலாக உள்ள பெருநிலப்‌ பரப்பும்‌ 
ஒரு காலத்தில்‌ தமிழகமாக இருந்தது என்பதை 
உலக நிலஇயல்‌ ஆராய்ச்சி வல்லுநர்கள்‌ ஆய்ந்து, 
AVA எடுத்துரைக்கின்றார்கள்‌. அவர்கள்‌ கூற்றை 
எப்படியாவது பொய்யாக்கிவிட வேண்டும்‌ என்ற 
எண்ணம்‌ கொண்டு தமிழில்‌ பற்றில்லாத எத்‌ 
தனையோ பேர்‌ ஏதேதோ எழுதி வந்தும்‌ இதுகாறும்‌ 
இந்த உண்மைகள்‌ மறுக்கப்பட்டுவிடவில்லை. 
தமிழ்‌ மக்கள்‌, லெமூரியாக்‌ கண்டம்‌ கடலால்‌ கொள்‌ 
ளப்பட்டபோது வடக்கேயும்‌ கிழக்கு மேற்கேயும்‌ 
ஆங்காங்கே சில பகுதிகள்‌ இருந்த கடல்‌ பரப்பு நில 
மாகினபோது ஆங்காங்கே குடியேறினர்‌ என்பது 
ஆராய்ச்சியாளர்‌ கருத்து. இந்தியாவில்‌ விந்திய 
மலைக்கு வடக்கே இருந்த பகுதி கடலாக இருந்து 
பின்பு நிலமாக மாறியது என்ற செய்தியை விளக்க 
இன்றும்‌ இமய மலையில்‌ திமிங்கல எலும்புச்சட்டங்‌ 
களும்‌ சில கடல்‌ உறை பொருள்களும்‌ இருக்கப்‌ 
பார்க்கிறோம்‌. 


இந்திய வடபகுதியில்‌ உள்ள பாலைவனம்‌ போன்ற 
நிலப்பரப்பும்‌ அப்பகுதி முன்பு கடலாக இருந்தது 
என்பதைக்‌ காட்டுகிறது. இந்தியாவின்‌ தென்பகுதி 
யும்‌ அதன்‌ தெற்கே பெருங்கடற்‌ பகுதியாக மாறி 
விட்ட நிலப்பரப்பும்‌ தமிழை ஆட்‌ மொழியாகக்‌ 
கொண்டு இருக்கவேண்டும்‌ என்பதை நம்புவதில்‌ 
தவறில்லை. அப்‌ பகுதி நிலமாக இருந்தபோது 
அங்கு வாழ்ந்த தமிழ்‌ மக்கள்‌ உலகமெங்கனும்‌ 
குடியேறிய காலத்து அவர்களுடன்‌ தமிழ்‌ மொழி 
வின்‌ வேர்களும்‌ உடன்‌ சென்று ஆங்காங்கே அவ்‌ 
வேர்களைத்‌ துணையாகக்‌ கொண்டு புதுப்புது 


மொழிகள்‌ ஆக்கப்பெற்று இருக்கின்றன என்னும்‌ 
உண்மையை உணரலாம்‌. மொழிஞாயிறு தேவ 
நேயப்‌ பாவாணர்‌ அவர்களும்‌, ஞானூரி நாடார்‌ 
அவர்களும்‌, அவர்களுடைய ஆராய்ச்சிப்‌ புலமையை 
அறிந்த மற்றும்‌ சில அறிஞர்களும்‌, கிரேக்க மொழி 
யிலும்‌, பிறகு லத்தீன்‌ மொழியிலும்‌, அங்கிருந்து 
மற்ற ஐரோப்பிய மொழிகளிலும்‌, பின்னர்‌ சமஸ்‌ 
திருதத்திலும்‌ தமிழ்‌ வேர்கள்‌ இருப்பதை எடுத்‌ 
தியம்பி வருவதை அறியலாகறோம்‌. 


தமிழக ஆட்சியில்‌ தனித்தமிழ்‌ மொழி பன்னெடுங்‌ 
காலமாகப்‌ பயின்று வந்திருந்தது. அண்மையில்‌ 
ஆங்கிலேயர்‌ நம்‌ நாட்டைப்‌ பற்றிக்கொண்டு அவர்‌ 
களுடைய ஆட்சிக்கு ஒப்படைத்த பிறகுதான்‌ ஆட்சி 
யாவது தமிழ்‌ மொழியில்‌ நடந்து வந்திருந்தது 
மாறத்‌ தொடங்கியது. அதற்கு முன்‌ சில நூற்‌ 
ஹாண்டுகளுக்கு முன்பு இசுலாமியர்‌, நாட்டின்‌ பல 
பகுதிகளைப்‌ பிடித்துக்கொண்டு ஆட்‌ நடத்திய 
போதும்‌ பின்னர்‌ நாயக்க மன்னர்கள்‌ தமிழகத்தை 
ஆண்டபோதும்‌ ஆட்சித்‌ தமிழில்‌ உருது சொற்களும்‌ 
வட சொற்களும்‌ கலக்கத்‌ தொடங்கின என்றாலும்‌ 
தமிழே ஆட்சி மொழியாக இருந்து வந்தது. 
வெள்ளைக்காரர்கள்‌ காலத்தில்தான்‌ அலுவலகங்‌ 
களிலும்‌, நீதிமன்றங்களிலும்‌ ஆங்கிலமே ஆட்சி 
மொழியாகிவிட்டது. ஆங்கிலச்‌ சொற்களைத்‌ 
தமிழ்‌ பேசுகறவர்களும்‌ பேச்சில்‌ எடுத்தாளலாயி 
னர்‌. இன்று நடந்துவரும்‌ தமிழ்‌ இதழ்களில்‌ ஆங்‌ 
Aw சொற்கள்‌ அப்படி அப்படியே தமிழ்‌ எழுத்தில்‌ 
எழுதப்பெறுவதைக்‌ கண்டு தமிழர்கள்‌ உள்ளம்‌ 
பெருந்துன்பம்‌ அடைகிறது. 


தமிழைத்‌ தம்‌ தாய்மொழியாகச்‌ சொல்லிக்‌ 
கொண்டு காலில்‌ முள்‌ தைத்தால்‌ **அப்பாடா/ அம்‌ 
மாடீ!'” என்று இன்றும்‌ சொல்லிவரும்‌ தமிழர்களில்‌ 
ஒரு பகுதியினர்‌ தமிழ்‌ தங்கள்‌ அன்னை மொழி என்‌ 
பதைச்‌ சிறிதும்‌ சிந்தனையில்‌ கொள்ளாமல்‌ இருப்‌ 
பதைப்பார்த்து நல்ல தமிழ்‌ மனங்கள்‌ நைகின்றன, 
இத்தகைய கலப்பினால்‌ தமிழ்‌ மொழியின்‌ இனிய 
இயல்பு அடியோடு கெட்டுவிடுமே என்று கொஞ்‌ 
சமும்‌ நெஞ்சில்‌ உறுத்தல்‌ கொள்ளவில்லை. பிற 
மொழிகளுக்கில்லாத பெருங்குறை இங்ஙனமாகத்‌ 
தமிழ்‌ மொழிக்கு மட்டும்‌ இருந்து வருவதைக்‌ கண்டு 
மனம்‌ புண்படுகறது. இதே போக்கில்‌ ஆட்சியிலும்‌ 
தமிழை எழுதும்போது பிற சொற்களை அஞ்சாமல்‌ 
கலக்கவேண்டும்‌ என்று சிலர்‌ கூசாமல்‌ சொல்லி 
வருகின்றனர்‌. இத்தகையவர்களுக்கு ஆட்சியானது 
நல்ல தமிழில்‌ நடத்தப்படுவது பிடிக்கா மலே இருக்‌ 
கிறது. சிலரே இவ்வாறான எண்ணம்‌ கொண்டவர்‌ 
களாக இருந்தபோதிலும்‌ அவர்கள்‌ கருத்து வலி 
வான முறையில்‌ அவர்கள்‌ நடத்தும்‌ இதழ்களின்‌ 
வாயிலாக மக்கள்‌ மனங்களைக்‌ கெடுத்துவருஇறது.. 


உடனடியாகப்‌ 


பொருத்தமான தமிழ்ச்‌ 
சொல்லைச்‌ 


கண்டு எடுக்கவோ ஆக்கிக்‌ 


b 
Digitized by Noolah ai Foundation: 
noolaham.org | aavanaham.org 


கொள்ளவோ முடியாத நிலை ஏற்பட்டால்‌ 
பிறமொழிச்‌ சொற்களைத்‌ தமிழ்‌ மரபுக்கு ஏற்றபடி 
தமிழ்‌ எழுத்தில்‌ எழுதிக்‌ கொள்ளவேண்டிய 
கட்டாயம்‌ ஏற்படலாம்‌. ஆனால்‌ அந்த அயல்‌ 
மொழிகளுக்கும்‌ பொருத்தமான தமிழ்ச்‌ சொற்‌ 
களைத்‌ தேடி எடுத்தும்‌ புதிய சொற்களை ஆக்கக்‌ 
கொண்டும்‌ அந்தப்‌ பிறமொழிச்‌ சொற்களைக்‌ கூடிய 
விரைவில்‌ அகற்றிவிடும்‌ முயற்சியில்‌ முனைந்து 
ஈடுபட வேண்டும்‌. தாளாவட்டத்தில்‌ ஆட்சியில்‌ 
நல்ல தமிழ்ச்‌ சொற்களே விரைவில்‌ வழங்கப்பெறு 
வதில்‌ கண்ணுங்கருத்துமாக இருத்தல்‌ வேண்டும்‌. 
தற்காலப்‌ பயன்பாட்டுக்குப்‌ பிறமொழியை ஆட்‌ 
யில்‌ கலக்க நேர்வதற்காகத்‌ துன்பப்படத்‌ தேவை 
யில்லை. இன்றியமையாத காலம்‌ வரையில்‌, விரை 
வில்‌ அவற்றை அகற்றிவிடும்‌ தீவிர முயற்சியில்‌ ஈடு 
பட்டுக்கொண்டு, அயல்‌ சொற்களை ஆட்சியில்‌ 
பொறுத்துக்கொள்வது குறையாகாது. உண்மை 
யான முயற்சி இருக்குமானால்‌ ஆட்சியைப்‌ பொறுத்‌ 
தவரையில்‌ எல்லாச்‌ சொற்களும்‌ தமிழிலேயே இருக்‌ 
குமாறு அமைத்துவிடமுடியும்‌ என்பது என்னுடைய 
நம்பிக்கை, 


நாட்டுப்புறங்களில்‌ உள்ள தமிழ்‌ மக்கள்‌ நல்ல 
தமிழ்ச்‌ சொற்களையே விரும்பினார்கள்‌, விரும்பு 
கிறார்கள்‌. புதியனவாக இருந்தாலும்‌ அச்சொற் 
களை அவர்கள்‌ வரவேற்கிறார்கள்‌. இத்தகைய 
நல்ல தமிழ்‌ உணர்வை நாட்டில்‌ வளர்த்து வருவதில்‌ 
சில அரசியல்‌ கட்சிகள்‌ சல ஆண்டுகளாக முனைந்து 
ஈடுபட்டு வருகின்றன. அவர்களுடைய நன்கொடை. 
தான்‌ நாட்டில்‌ மக்கள்‌ பிறமொழிச்‌ சொற்களை 
ஒருவிவிட்டு நல்ல தமிழ்ச்‌ சொற்களை ஏற்றுக்‌ 
கொள்வதிலும்‌ பயன்படுத்துவதிலும்‌ பெரும்பணி 
புரித்திருப்பது. அக்‌ கட்சிகள்‌ இன்னமும்‌ அத்‌ திருப்‌ 
பணியை விரும்பிச்‌ செய்து வருகின்றன. 


1950ஆம்‌ ஆண்டு இந்திய அரசியல்‌ அமைப்புச்‌ 
சட்டத்தில்‌ இந்திய ஆட்சி மொழியும்‌ மாநில ஆட்சி 
மொழிகளும்‌ எவையென்று சுட்டப்பெற்றன. அர 
சியல்‌ அமைப்புச்‌ செயலுக்கு வந்த பதினைந்தாண்டு 
களுக்குள்‌ அந்தந்த மாநிலச்‌ சட்டமன்றத்தில்‌ அத்‌ 
தந்த மாநிலத்தின்‌ ஆட்சிமொழி எதுவாக இருக்க 
வேண்டும்‌ என்று ஒரு. சட்டம்‌ இயற்றிக்கொள்ள 


வேண்டும்‌. அவ்வாறு செய்துகொள்ளாவிட்டால்‌ 
மாநிலங்களின்‌ ஆட்சி மொழியும்‌ இந்தியே 
ஆகிவிடும்‌ என்று சட்டத்தில்‌ குறிக்கப்பெற்று 


இருந்தது. 


தமிழகத்தைப்‌ பொறுத்தவரையில்‌ தமிழை ஆட்சி 
மொழியாக்க வேண்டும்‌ என்னும்‌ முயற்சியைப்‌ பல 
அரசியல்‌ கட்சிகளும்‌ வேறுபாடு இல்லாமல்‌ ஆதரித்‌ 
தன. பல கட்சிகளும்‌ ஒன்றுகூடி அண்ணாமலை 
மன்றத்தில்‌ கலந்து பேசி இந்தி ஆட்சி மொழியாக்க 
வேண்டும்‌ என்று அரசனைக்‌ கேட்டுக்கொண்டனர்‌. 
அதைத்‌ தொடர்ந்து தமிழ்நாடு சட்டமன்ற 


மேலவை உறுப்பினராக. இருந்த AG: 
நாயக்கர்‌ அவர்கள்‌ நம்‌ மாநிலத்தின்‌ ஆட்சி 
மொழி spyra இருக்கவேண்டும்‌ என்று ஒரு 
சட்டவரைவு (Bill) கொண்டு வந்தார்‌. ஆளுநரின்‌ 
இசைவு அதற்குக்‌ கட்டவில்லை. ; 


கஜபதி 


ஆனால்‌ விரைந்து 1956-ல்‌ அரசினரே தமிழ்‌ 
ஆட்சிமொழிச்‌ சட்டத்தைக்‌ கொண்டுவந்து. நிறை 
வேற்றினர்‌. இதைச்‌ செயற்படுத்துவதற்கு இன்‌ 
தியமையாது தேவையான ஆட்சிச்‌ சொற்களை 
எதிர்கால நோக்கோடு திறாநெல்வேலி, சென்னை 
மாகாணத்‌ தமிழ்ச்‌ சங்கத்தின்‌ தலைவர்‌ திரு. இ. மூ. 
சுப்பிரமணியம்‌ பிள்ளை அவர்கள்‌: ஓய்வு பெற்ற 
பல துறையின்‌ அலுவலர்களை ஒன்று கூட்டி ஆக்கி 
அமைத்து முடித்தார்‌. -இவருக்குத்‌ தேவை 
யான ஆங்கில ஆட்சிச்‌ சொற்கள்‌ மாவட்ட நடை 
முறை நூலில்‌ (District Office Manual) Aw ósar. 
அவற்றை அகர வரிசைப்படுத்திக்கொண்டு அவற்‌ 
திற்கே தமிழ்‌ ஆக்கம்‌ செய்வித்து அந்த அகராதியை 
அச்சிட்டார்‌. 1940-ல்‌ நான்‌ ஆட்சிச்சொற்களைத்‌ 
திரட்டி அகர வரிசைப்படுத்தி, சைவ சித்தாந்த 
நூற்பதிப்புக்‌ கழகத்திற்குத்‌ தந்திருந்ததை 
அவர்கள்‌ *ஆட்சிசொல்‌ அகர வரிசை" என்று அச்‌ 
சிட்டு வழங்கி வந்த நூலில்‌ உள்ள சொற்களையும்‌ 
இரு. இ. மு. & அவர்கள்‌ தம்‌ அகரா தியில்‌ எடுத்‌ 
தாண்டுகொண்டார்‌; 4 


அத்த அகராதியை அரசினர்‌ ஆய்வுசெய்து ஏற்‌ 
றுக்கொண்டு அச்சிட்டு வெளியிட்டனர்‌. அதைத்‌ 
தொடர்ந்து 1958ஆம்‌ ஆண்டு பொங்கல்‌ நாளி 
லிருந்து தமிழில்‌ ஆட்சி நடத்தவேண்டும்‌ என்று 
அரசு இதழில்‌ (Gazette) அறிவிக்கை (Notification) 
வெளியாயிற்று. முதலில்‌ தட்டச்சு செய்யப்‌ பெறா 
மல்‌ கையாலேயே கடிதங்களை எழுதி அனுப்பும்‌ 
அலுவலகங்களில்‌ தமிழைப்‌ பயன்படுத்‌ தவேண்டும்‌ 
என்று தெரிவித்திருந்தனர்‌. இந்த அறிக்கை 
வெளியிடப்பட்ட ஏழெட்டு மாதங்களுக்குப்‌ பிறகு 
இது குறிப்பிட்ட அலுவலகங்களில்‌ செயற்படுத்தப்‌ 
படுகின்றதா? தமிழில்‌ எழுதுவதில்‌ என்ன குறைகள்‌ 
காணப்பெறுகின்றன? என்பதை அலுவலகங்கள்‌ 
தோறும்‌ சென்று ஆய்வு செய்து திருத்தமானதும்‌, 
பொருத்தமானதுமான முறையில்‌ தமிழைப்பயன்‌ 
படுத்துவதற்கு வழிகாட்டுமாறு ஆட்சிமொழித்‌ 
தனி அலுவலர்‌* ஒருவரை அரசு அமர்த்தியது. 
அப்போது ஆட்சிமொழிக்‌ குழுவின்‌ தலைவராக 
இரு. ௬. வெங்கடேசுவரன்‌, ஐ.9.எஸ்‌., AUHEN 
இருந்தார்கள்‌. பின்னால்‌ உயர்‌ நீதிமன்ற முதல்‌ 
நீதிபதியாக: இருந்த இரு. அனந்தநாராயணன்‌, 
ஐ.ச.எஸ்‌., அவர்களும்‌, திரு. 9.5. சங்கரவடிவேலு 
பிள்ளை, ஐ.ஏ.எஸ்‌., அவர்களும்‌ பிற சிலரும்‌ 
உறுப்பினராக இருந்தார்கள்‌; 


* முதல்‌ ஆட்சிமொழித்‌ தனி அலுவலராக இக்‌ கட்டுரை 
ஆசிரியர்‌ நியமிக்கப்பட்டார்‌.. 


238 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


அடுத்தடுத்து மேற்கொண்டு -பல அலுவலகங்‌ 
களில்‌ தமிழ்‌ ஆட்சிமொழியாக்கப்பெற்றது. தட்‌ 
டச்சு இயந்திரம்‌ (Typewriting Machine) சீர்‌ செய்யப்‌ 
பட்டது. அலுவலகங்களில்‌ உள்ள ஆங்கிலத்‌ தட்‌ 
டச்சர்களுக்குத்‌ தமிழில்‌ தட்டச்சுப்‌ பயிற்சியளிக்கப்‌ 
பெற்றது. தனியார்‌ ஒருவர்‌ எழுதியிருந்த சுருக்‌ 
கெழுத்துச்‌ சுவடி காலத்திற்கேற்ற மாறுதல்களுடன்‌ 
திருத்தி அமைக்கப்பெற்றது. 1964 ஏப்ரல்‌ வரை 

வட்ட ஆட்சியர்‌ (District Collector) அலுவலகம்‌ 
முதல்‌, கீழ்‌ உள்ள எல்லாத்‌ துறை அலுவலகங்‌ 
களிலும்‌ ஆட்சி தமிழில்‌ நடந்து வந்தது. ஆட்சி 
மொழி தமிழாக்கப்பெற்று இன்றைக்கு இருபது 
ஆண்டுகளுக்கு மேல்‌ ஆகியும்‌ முற்றிலுமாகத்‌ 
தமிழே ஆட்சித்துறையில்‌ உள்ளது என்று சொல்லு 
தற்கில்லை. க 


அண்மையில்‌ தமிழும்‌ ஆட்சிமொழியாக்கப்பட்ட 
இலங்கை அரசில்‌ தமிழை ஆர்வத்தோடு பயன்படுத்‌ 
தாவிட்டால்‌ ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும்‌ 
என்று அந்நாட்டுக்‌ கல்வி அமைச்சர்‌ டாக்டர்‌ 
நிசன்சா விசயரத்ன என்பவர்‌ எல்லா அலுவலகங்‌ 
களுக்கும்‌ உத்தரவு அனுப்பியிருப்பதாக 1980 சன 
வரித்‌ திங்கள்‌ 29ஆம்‌ நாள்‌ “இந்து” தாள்‌ பக்கம்‌ 
7-ல்‌ வெளியான செய்தியிலிருந்து அறிகிறோம்‌. 
“The Minister has sent a directive to all the depart- 
ments under his ministry to scrupulously adhere to the 
Government policy of sending replies in Tamil to 
letters receive by them in Tamil......... he warned 


that disciplinary action would be taken against those 
who contravend his order” என்பது அந்த 
அறிக்கை. இந்நிலை தமிழகத்திலும்‌ ஏற்பட்டு 
“எங்கும்‌ தமிழ்‌ எதிலும்‌ தமிழ்‌” என்ற நிலை மலர 
வேண்டும்‌. 


இங்கிலாந்தில்‌ நீதிமன்றங்களில்‌ 1731ஆம்‌ ஆண்டு 
வரையில்‌ பிற மொழியே தீர்ப்புகளுக்குப்‌ பயன்படுத்‌ 
தப்பட்டு வந்தது, இந்த அவமானத்தைப்‌ பொறுக்க 
முடியாமல்‌ திடுமென அந்த ஆண்டு பாராளுமன்றத்‌ 
இல்‌ ஒரு தீர்மானம்‌ நிறைவேற்றப்‌ பெற்றது. 
உடனடியாக ஆங்கிலத்தை நீதிமன்றங்களில்‌ 
பயன்படுத்த வேண்டும்‌ என்றும்‌, அப்படிச்‌ செய்யத்‌ 
தவறினால்‌ ஒவ்வொரு தவறுதலுக்கும்‌ 50 பவுன்‌ 
தண்டம்‌ விதிக்கப்படும்‌ என்றும்‌ பாராளுமன்றம்‌ 
அறிவித்தது, அதுவரையில்‌ சிறப்பாகக்‌ கருதப்பெறா 
இருந்த ஆங்கிலம்‌ திடுமென நீதிமன்ற மொழியாகி 
விட்டது. பின்னர்‌ உலக உடன்படிக்கைகள்‌ யாவும்‌ 
எழுதப்‌ பெறுகின்ற உயர்ந்த மொழியாகவும்‌ 
மேன்மையடைந்துவிட்டது. 


நம்‌ அன்னைமொழியும்‌ அவ்வாறு ஆட்சியிலும்‌ 
நீதிமன்றங்களிலும்‌ வழங்கப்பெறுவதற்கு நம்‌ சட்ட 
மன்றங்கள்‌ அவ்வாறு திட்டமிடும்‌ நாள்‌ அண்மை 
யில்‌ வரவேண்டும்‌ என்று தமிழ்‌ மக்கள்‌ ஆவலுடன்‌ 
எதிர்நோக்கி இருக்கிறார்கள்‌. 


*வாழ்க தமிழ்‌! வளர்க ஆட்சி மொழி! 


239 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


முன்னுரை 

இத்தியத்‌ துணைக்கண்டத்தின்‌ மிகத்‌ தொன்மை 
யான எழுத்து வடிவங்களை, முதன்முதல்‌ இந்த 
நாட்டில்‌ வழங்கிய எழுத்து வடிவங்களைச்‌ “சிந்து: 
வெளி எழுத்து வடிவங்கள்‌” என்று தொல்லியல்‌ 
அறிஞர்கள்‌ சுட்டுகின்றனர்‌. பழைய பஞ்சாபின்‌ 
மாண்ட்கொமெரி மாவட்டத்தில்‌ (பாகிஸ்தான்‌), 
இரலி-சட்லெஜ்‌ ஆறுகளுக்கு இடையில்‌ அகழ்ந்‌ 
தெடுக்கப்பட்ட (1920) தொல்பொருள்‌ சின்னம்‌ 
ஹரப்பா எனப்படுவதாகும்‌. 1922ஆம்‌ ஆண்டில்‌ 
சிந்து மாநிலத்தில்‌ (பாகிஸ்தான்‌), லர்க்கானா 
மாவட்டத்தில்‌ எழுபது அடி உயரமுள்ள மண்‌ 
மேடு ஒன்று அகழ்ந்து எடுக்கப்பட்டது. இந்தச்‌ 
சின்னத்தை மொகஞ்சொதாரோ என்பர்‌. இவ்‌ 
விரு இடங்களிலும்‌ கண்டெடுக்கப்பட்ட தொல்‌ 
பழங்கால முத்திரைகளில்‌ காணப்படும்‌ எழுத்து 
வடிவங்களையே, ' சிந்துவெளி எழுத்து வடிவங்கள்‌” 
எனப்‌ போற்றி வருகிறோம்‌. சிந்துவெளிப்‌ பள்‌ 
ளத்தாக்கில்‌ மிகப்‌ பழங்காலத்தில்‌ பழக்கத்தில்‌ 
இருந்த எழுத்து முறையை இப்பெயரால்‌ சுட்டுவது 
இன்றைய மரபாகும்‌. 1922ஆம்‌ ஆண்டிற்குப்‌ 
பிறகு இந்தக்‌ கண்டுபிடிப்புகள்‌ உலக அறிஞர்களின்‌ 
கருத்தைப்‌ பெரிதும்‌ கவரலாயிற்று; இந்தியத்‌ 
தொல்லியல்‌ ஆராய்ச்சியில்‌ முதன்மை இடத்தைப்‌ 
பெறலாயிற்று. சர்‌ ஜான்‌ மார்ஷல்‌ இவ்விரு இடங்‌ 
களிலும்‌ தொடர்ந்து நடத்திய அகழ்வாராய்ச்சி 
யால்‌ புதியதொரு நாகரிகம்‌ இந்தியாவில்‌ தொல்‌ 
பழங்காலத்திலேயே இறப்புற்று விளங்கியமை உல 
திற்குத்‌ தெரியவந்தது. உலகின்‌ தொல்பழங்‌ 
கால நாகரிகங்களோடு ஒத்த சிறப்புடைய தொன்‌ 


டாக்டர்‌ ௧, த, இருகாவுக்கரசு 


மையான நாகரிகம்‌. இத்திய மண்ணில்‌ சிறப்புற்று 
விளங்கியமை பலருடைய கருத்தைக்‌ கவர்ந்தது. 
பண்டை உலகின்‌ வெண்கலக்‌ கால நாகரிகங்களுள்‌ 
ஒன்றாக இந்‌ நாகரிகம்‌ இன்று போற்றப்படுகிறது. 


தோற்றம்‌ 

உலகில்‌ வெண்கலக்‌ கால நாகரிகம்‌ சிறப்புற்ற 
காலத்திலேயே (M.ap. 3000 அளவில்‌), எழுத்து 
முறையை மனிதன்‌ முதன்முதலாகப்‌ பயன்படுத்தத்‌ 
தொடங்கியதாகக்‌ கூறுவர்‌. உலகில்‌ எந்த நாட்டில்‌ 
முதன்முதல்‌ எழுத்துமுறை கண்டுபிடிக்கப்பட்டது 
என்பதை இன்றுவரை உறுதியாக அறிய இயல 
வில்லை. இந்தப்‌ புதிரோடு சிந்துவெளி எழுத்து 
களின்‌ தோற்றமும்‌ பிணைந்து உடைக்கிறது. 
1934ஆம்‌ ஆண்டில்‌ சிந்துவெளி எழுத்துகளை 
ஆராய்ந்த டாக்டர்‌ ஜி. ஆர்‌. ஹன்டர்‌ மொழிந்‌ 
துள்ள கருத்து இங்கு நம்‌ கருத்தைக்‌ aaa க 


**“மொகஞ்சொதாரோ, ஹரப்பாவில்‌ கடைத்‌ 
துள்ள எழுத்து வடிவங்களை மேற்போக்காக நோக்கு 
கின்றபொழுது, அவை தனித்த இயல்புடையள 
வாகத்‌ தோன்றுகின்றன. அது சுமேரிய எழுத்தும்‌ 
அன்று: நமக்குத்‌ தெரிந்த வேறு எந்தத்‌ தொல்‌ 
பழங்கால எழுத்துகளும்‌ அல்ல. ஆனால்‌, பண்டை 
நாகரிக எழுத்துகள்‌ பலவற்றோடு AHAw ஓப்‌ 
புமைப்‌ பண்புடையனவாகத்‌ தோன்றுகிறது. இந்த 
ஒப்புமை இயல்பு, தற்செயலாக அமையும்‌ ஒப்பு 
மைப்‌ பண்பாகவே இருத்தல்‌ வேண்டும்‌. குறிப்‌ 
பிட்ட ஒரு பொருளைச்‌ சத்திர எழுத்துகளின்‌ 


240 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


மூலம்‌ புலப்படுத்தும்பொழுது, ஒத்த இயல்பு அவற்‌ 
Do Gu அமைவது இயற்கை. இதனை யாரும்‌ 
விலக்க இயலாது. சிந்துவெளி எழுத்துகளில்‌ பேரள 
விற்குக்‌ காணப்படும்‌ வடிவங்கள்‌, பிற மொழி 
எழுத்துகளோடு ஒப்புமையுடையனவாகத்‌ தோன்ற 
லாம்‌. எடுத்துக்காட்டாக, 


i mE 

எனும்‌ வடிவங்களைக்‌ காட்டலாம்‌. இன்றைக்கு 
நமக்குக்‌ கிடைத்துள்ள சான்றுகளைக்‌ கொண்டு 
இந்த எழுத்துமுறை எதிலிருந்து வளர்ந்துள்ளது 
எனத்‌ துணிய இயலவில்லை. சுமேரிய எழுத்து 
முறைக்கும்‌ சிந்துவெளி எழுத்துமுறைக்கும்‌ பொது 
வான தலையூற்று ஒன்று இருந்திருத்தல்கூடும்‌ எனக்‌ 
கொள்ளுவதே பொருத்தம்‌ உடைத்தாகும்‌.'* 


எழுத்து வடிவினைக்‌ கண்டறியும்‌ முயற்‌ 

சிந்துவெளி எழுத்துகள்‌ இந்திய வரலாற்றின்‌ 
பெரும்‌ புதிராக--மறை பொருளாகவே இருந்து 
வருகின்றன. சில ஆண்டுகளுக்கு முன்னர்‌, 
இராபர்ட்‌ தாவரே (Robert Davreu) எனும்‌ அறிஞர்‌ 
“உலகின்‌ கடைசி புதிர்கள்‌'பற்றி ஆராய்ந்தார்‌. 
அவர்‌, 


சென்ற ஐம்பது ஆண்டுகளாகக்‌ கருத்துடன்‌ 
நடத்தப்பட்டு வரும்‌ அகழ்வாராய்ச்டிக்குப்‌ பின்‌ 
னரும்‌ சிந்துவெளி நாகரிகம்‌ தொடர்ந்து பல 
வகைப்‌ புதிர்களின்‌ தலையூற்றாக இருந்து வரு 
வது வியப்பாக இருக்கிறது. ஒவ்வொரு புதிய 
கண்டுபிடிப்பின்‌ கூறுகளும்‌, அதனை இன்னும்‌ 
தெளிவற்ற ஒன்றாக மாற்றி வருறெதைக்‌ காணு 
கின்றோம்‌; புதிய விளக்கங்களுக்கு இடம்‌ தருவ 
தாக அது அமைந்துவிடுகிறது. மற்றவற்றைப்‌ 
போலவே இப்புதிய விளக்கங்களும்‌ நம்ப இயலா 
தனவாகத்‌ தோன்றுகின்றன.... அமைப்பு முறை 
யிலும்‌ நுட்பமான விளக்கங்களிலும்‌ பேரீடுபாடு 
கொண்டிருந்த ஓரின மக்கள்‌, தங்களுடைய வர 
லாறு, நம்பிக்கைகள்‌, பழக்க வழக்கங்கள்‌ 
பற்றிய பதிவுகளை விட்டுச்‌ செல்லாதது விந்தை 
யாகும்‌. இன்றுவரை நன்கு இனங்கண்டு கொள்ள 
இயலாத நிலையில்‌ உள்ள அவர்களுடைய 
எழுத்துமுறை, சிந்துவெளிப்‌ பண்பாட்டைப்‌ 
புரிந்துகொள்ள உதவும்‌ திறவுகோலைத்‌ 
தன்னகத்தே ஒருகால்‌ கொண்டு இருக்கலாம்‌. 
என்று கூறியுள்ளமை இன்றைக்கும்‌ பொருத்தமாக 
இருக்கிறது. 


சிந்துவெளி எழுத்து வடிவங்கள்‌ அண்மைக்கால 
ஆராய்ச்சிகளினால்‌, முத்திரைகளில்‌ மட்டும்‌ அல்லா 
மல்‌, செப்புத்‌ துண்டுகளிலும்‌, மண்பாண்ட ஓடு 
களிலும்‌, அருகிக்‌ காணப்படும்‌ சில கருவிகளிலும்‌ 
பொறிக்கப்பட்டுள்ளமை கண்டுபிடிக்கப்‌ 
பட்டுள்ளது. >; 


16 


எழுத்துகள்‌ ஓரளவிற்குச்‌ சர்மையாகவும்‌ அழ 
காகவும்‌ பொறிக்கப்பட்டுள்ளன. ஆனால்‌, அவை 
சுணிசமான எண்ணிக்கையுடையனவாக இல்லை. 
சிந்துவெளி எழுத்தின்‌ பட்டியலை விரிவாகவும்‌ செம்‌ 
மையாசவும்‌ தயாரித்துள்ள திரு. ஐராவதம்‌ மகா 
தேவன்‌ கருத்துப்படி, 477 குறிகளே அத்‌ தொகுதி 
யில்‌ இடம்‌ பெற்றுள்ளன? என்பது இங்குக்‌ கருதத்‌ 
தக்கது! மிகக்‌ குறுகிய வடிவும்‌ செறிவும்‌ உடை 
யனவாக அவை உள்ளன. இதனால்‌, உலகத்தின்‌ பல்‌ 
வேறு பகுதிகளைச்‌ சேர்ந்த அறிஞர்கள்‌ பலர்‌, 
இந்த எழுத்தின்‌ வடிவங்களைக்‌ சுண்டு அறிவதில்‌ 
பேரார்வம்‌ காட்டி வருகின்றனர்‌. **மினோவன்‌ 
(கிரேக்க) எழுத்துகள்‌ பைத்தியக்காரர்களிடம்‌ துன்‌ 
பப்பட்ட அளவிற்கு ஹரப்பா எழுத்துகள்‌ இன்‌ 
னும்‌ அவர்களிடம்‌ சிக்கிச்‌ சரழியவில்லை''* என்று 
ஸ்டூவர்ட்‌ பிக்கட்‌ மொழிந்துள்ள கருத்து, சிந்து 
வெளி எழுத்து ஆராய்ச்சி, நகைப்புக்கு இடம்‌ 
அளிக்கும்‌ நிலையை இன்னும்‌ அடையவில்லை என்‌ 
பதைத்‌ தெரிவிக்கிறது. 


முதன்‌ முயற்சி 

முதன்முதல்‌ 1925-ல்‌ இந்த எழுத்து வடிவத்தை 
ஆராய்ந்தவர்‌ எல்‌. ஏ. வேடல்‌ (L, A. Waddell) 
என்பவராவார்‌. அவர்‌ சுமேரிய எழுத்துக்கும்‌ 
சிந்துவெளி எழுத்து வடிவங்களுக்கும்‌ இடையே 
ஒப்புமை இருப்பதாகக்‌ கூறினார்‌. சுமேரிய நாகரிக 
மும்‌ ஆரிய நாகரிகமும்‌ ஒன்றெனக்‌ கருதியவர்‌ அவர்‌. 
சிந்துவெளி எழுத்துகளில்‌ வேதகாலத்‌ தெய்வங்‌ 
களின்‌ பெயர்களையும்‌, முனிவர்களின்‌ பெயர்களை 
யும்‌, புராணச்‌ செய்திகள்‌ பலவற்றையும்‌ அவர்‌ இந்து 
வெளி எழுத்து வடிவங்களில்‌ படித்துக்‌ காட்டினார்‌... 
இதற்கு அவர்‌ அடிப்படையாகக்‌ கொண்ட சான்று 
கள்‌ ஐயப்பாட்டிற்கு உரியனவாக உள்ளன? பின்‌ 
பற்றிய ஆய்வு முறைகளும்‌ அனைவராலும்‌ ஓப்‌ 
புக்கொள்ளத்தக்கனவாக அமையவில்லை. ஆரிய 
நாகரிகமே இந்திய நாகரிகங்களுள்‌ சிறந்தது எனும்‌ 
தவறான அடிப்படையில்‌ செய்யப்பட்ட ஆராய்ச்சி 
யாக இது அமைந்தது. 


அம்‌ முத்திரைகளில்‌ காணப்படும்‌ பெயர்கள்‌ 
யாவும்‌ ஆரியச்‌ சார்புடையனவாக உள்ளனவாம்‌. 
கி.மு. 3100 முதல்‌ வாழ்ந்த சுமேரிய அல்லது பொனி 
ஷியக்‌ கடலோடிகளின்‌ தலைவர்களுடைய பெயர்‌ 
களாகவும்‌ அவை உள்ளனவாம்‌. அத்த முத்திரைகள்‌ 


1G. R. Hunter, Scripts of Harappa and Mohenjodaro, and 
ts Connection with other Scripts. London, 1934, p. 12, 

* Robert Davreu, The World's Last Mysteries, London, 1967, 
pp. 121-123. 

*Iravetham Mahadevan, The Indus Script, Texts, Concor- 
dance and Tables, Memoirs of the Archaeological Survey of 
India, New Delhi, 1977, p. 14. 

“Stuart Piggott, Prehistoric India, Pelicon Books, G.B., 
1950, p. 180. 

“1. A. Waddell, The Indo-Sumerian Script Deciphered. 
London, 1925, p. 180. 


241 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


அதிகாரிகளின்‌ பதவி இலச்சனைகள்‌ எனவும்‌, 
இடுகாட்டு-தாயத்துகள்‌ எனவும்‌ அவர்‌ வகைப்படுத்‌ 
திக்‌ காட்டியுள்ளார்‌. அவற்றுள்‌ சில இறப்புமிகு 
வரலாற்றுப்‌ புகழ்‌ வாய்ந்த மெசபடோமியாவின்‌ 
சுமேரிய, அக்கேடிய அரசர்களின்‌ பெயர்களாக 
உள்ளன என்று அவர்‌ தெரிவித்துள்ளார்‌. 


இவ்விளக்கம்‌ கால வரன்முறை வழுவுடையதாக 
உள்ளது. ஆரியர்‌ இந்தியாவிற்கு வந்தமை இ.மு. 
1800-க்கும்‌ சி.பி. 1800-க்கும்‌ இடைப்பட்ட கால 
மாகும்‌. இவ்வாய்வாளர்‌ இதனை கி.மு. 3000 
அளவிற்குக்‌ கொண்டு செல்லுவது இன்றைய நடை 
முறையில்‌ ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ள கருத்திற்கு 
முரணாக உள்ளது. *களர்‌-நினா' என்பது அசீரியப்‌ 
பெயர்‌. இதனை அவர்‌ “உருவஸ்கா”, *பர்‌-௮ம- 
அகா” எனும்‌ பெயர்களில்‌ இருந்து ஹரி அசுவா” 
எனவும்‌, “பிரம அசுவா' எனவும்‌ திரித்து வேத 
காலப்‌ பெயர்களாகக்‌ கொள்ள முயலுவது மொழி 
யியல்‌ அடிப்படைக்‌ கொள்கைகளுக்குப்‌ பொருந்த 
வில்லை. இவற்றைப்‌ போன்று மிகப்‌ பல சொற்‌ 
களுக்கு அவர்‌ தந்துள்ள விளக்கம்‌ ஏற்றுக்‌ 
கொள்ளத்‌ தக்கனவாக இல்லை. 


ஹீராசுப்‌ பெருந்தகை கூறுவதைப்‌ போன்று 
“அவருடைய ஆய்வுமுறை தக்க அடிப்படையில்‌ 
அமையவில்லை. அம்முறையில்‌ பல்வேறு குறை 
பாடுகள்‌ உள்ளன. அவற்றுள்‌ முதன்மையானது 
ஓரே வகையான குறியீட்டிற்கு எல்லாவிடத்திலும்‌ 
ஒரே வகையான மதிப்பினை அவர்‌ தாராமையாகும்‌, 
ஒப்புமைக்‌ கூறுகளைக்‌ கொண்டிராத வடிவங்களுள்‌ 
ஒன்று மற்றொன்றிற்குச்‌ சமம்‌ என அவர்‌ கொண் 
டுள்ளமைக்குரிய காரணம்‌ யாதெனப்‌ புலப்பட 
வில்லை. முத்திரைகளின்‌ £ழ்ப்பகுதிகளில்‌ காணப்‌ 
படும்‌ இனக்குறி விலங்குகளை எல்லாம்‌ எழுத்து 
வடிவமாக அவர்‌ கொண்டுள்ளமை தவறாகும்‌.” 


சுமேரிய எழுத்து வடிவங்களுக்கும்‌ சிந்துவெளி 
எழுத்துவடிவங்களுக்கும்‌ இடையே காணப்படும்‌ 
பொதுமைப்‌ பண்பு இரண்டு விழுக்காட்டு அளவின 
தேயாகும்‌.” எனவே, இந்தக்‌ கருத்தை ஆராய்ச்சி 
யாளர்‌ ஏற்றுக்கொள்ளத்‌ தயங்குகின்றனர்‌. 


அட்டவணைப்படுத்தியதில்‌ முதல்வர்‌ 

1931ஆம்‌ ஆண்டு பிரான்நாத்‌ (Prannath) இந்து 
வெளி எழுத்துகளைக்‌ கண்டறிவதற்குச்‌ லெ 
புதிய நெறிமுறைகளைத்‌ தெரிவித்தார்‌. சிந்து 
வெளி எழுத்துகளை இவர்‌ முதன்முதல்‌ அட்ட 
வணைப்படுத்தித்‌ தந்துள்ளார்‌. இவருடைய தந்‌ 
துரைகள்‌ தற்காலிகமானவை; ஒருதலைச்‌ சார்‌ 
பானவை. வேடலைப்‌ போலவே இவரும்‌ “சுமேரி 
யரும்‌ வேதகால அல்லது அதற்கு முற்பட்ட கால 
ஆரியரும்‌ ஓரினத்தவரே* என்று துணிந்துள்ளார்‌. 
"*தோேர்ந்தெடுக்கப்பட்ட கல்லெழுத்துகளில்‌', சுமே 
ரிய, ஆரியத்‌ தெய்வங்களின்‌ பெயர்களை இவர்‌ 


கண்டுபிடித்துள்ளதாகக்‌ கூறுகிறார்‌.8 இக்கருத்தும்‌ 
வேடலினுடைய கருத்தினைப்‌ போன்ற குறைபா 
டுடையதாகவே தோன்றியது. 


ஓரசைச்‌ சொற்கள்‌ 


அசோகனுடைய பிராமி எழுத்து வடிவமே இந்து 
வெளி எழுத்துகளிலிருத்து தோன்றித்‌ இரிந்து 
வளர்ந்ததாக எஸ்‌. லேங்டன்‌ (S. Langdon) கருது 
கிறார்‌. இவர்‌ சிந்துவெளி எழுத்து வடிவங்களை 
இனங்‌ கண்டுகொள்ளுவதற்குப்‌ பல புதிய ஆக்க 
முறையான நெறிமுறைகளை வகுத்துத்‌ தந்தார்‌. 
சிந்துவெளி எழுத்துக்‌ குறியீடுகள்‌ யாவும்‌ ஓரசைச்‌ 
சொற்களாக உள்ளன (மெய்யும்‌ உயிரும்‌ சேர்ந்த 
ஓரசையாக உள்ளன) எனும்‌ உண்மையை உணர்த்‌ 
திய பெருமை இவருக்கே யுரியதாகும்‌. இவருடைய 
முயற்சியால்‌ சிந்துவெளி எழுத்துகள்‌ சுமேரிய 
எழுத்து வடிவங்களோடு தொடர்புடையன அல்ல 
என்பது நிலைநாட்டப்பட்டுள்ளது. ஆனால்‌, சிந்து 
வெளி எழுத்துக்கும்‌ எகிப்திய அடையாள எழுத்து 
(Hieroglyphic) முறைக்கும்‌ நெருக்கமான தொடர்பு 
இருப்பதை இவர்‌ தெளிவுறுத்தியுள்ளார்‌.. 


வலமிருந்து இடம்‌ 

சர்‌ ஜான்‌ மார்ஷலின்‌ புகழ்வாய்ந்த **மொகஞ்‌ 
சொதாரோவும்‌ சிந்துவெளி நாகரிகமும்‌” எனும்‌ 
நூலில்‌ (அதி. 23) இக்கருத்து இடம்‌ பெற்றிருக்‌ 
கிறது. இதே நூலில்‌ (அதி, 22) இதற்கு நேர்‌ 
மாறான கருத்தினை சி. ஜே. கேட்‌ (0. J. Gadd) 
என்பவர்‌ தெரிவித்துள்ளார்‌. சிந்துவெளி எழுத்து 
கள்‌ ஓரளவிற்கு அசை வடிவினவாக உள்ளன என்‌ 
பதை இவர்‌ அறிவித்துள்ளார்‌. அவ்வசைச்‌ சொழ்‌ 
கள்‌ உணர்த்தும்‌ பெயர்கள்‌, பழைய இந்திய-ஆரிய 
மொழி ஒன்றினுக்கு உரியதாகும்‌ என இவர்‌ நம்பு 
கிறார்‌. முத்திரைகளில்‌ காணப்படும்‌ குறிகள்‌ பொது 
வாகப்‌ பெயர்களாக உள்ளன என்றும்‌, எழுத்து 
முறை வலப்புறம்‌ தொடங்கி இடப்புறம்‌ நோக்கிச்‌ 
செல்லுவதாகவும்‌ கேட்‌ கரூதலானார்‌. 


H-173 எனும்‌ முத்திரையில்‌ உள்ள T ||| | 
எனும்‌ குறிகளைப்‌ “புத்ர” (மகன்‌) என்று இவர்‌ 
கொண்டுள்ளார்‌. இவர்‌ இவ்வாறு கொள்ளுவதற் 
குரிய அடிப்படையை அளவைமுறையில்‌ 
தெளிவுறுத்தவில்லை. தம்முடைய உய்த்துணர்வால்‌ 
இவ்வாறு கருதுவதாக இவர்‌ தெரிவித்துள்ளார்‌.10 


* Rev. H. Heras, Studies in Proto-Indian Mediterranean 
an Vol. I, Historical Research Institute, Bombay, 1853, 
ற. 143. 

7 Bankabehari Chakravarti, Decipherment of Indus Script: 
A New Light, India Publications, Calcutta, 1975, p. 7. 

* Ibid., p. 7. 

? Sir John Marshall, Mohejadaro and the Indus Civilization, 
3 Vols; London, 1931, ch. 23, Vol. 2, p. 431. 

1°C. J. Gadd, ‘Seals of Ancient Indian Style found at Ur’, 
பல்‌ of the British Academy, London, No. 18, 1932, 
pp. 671-74. 


242 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


அதிகாரிகளின்‌ பெயர்கள்‌ 

சர்‌ பிளிண்டர்ஸ்‌ பெட்ரி (Sir Flinders Petrie) என்‌ 
பவர்‌, பண்டைக்கால ALDU முத்திரைகளைப்‌ 
போன்று இந்துவெளி எழுத்துகளைக்‌ கொண்ட 
முத்திரைகளும்‌ அரசாங்க அதிகாரிகளுடையனவாக 
இருக்க வேண்டும்‌ என்று நம்புகிறார்‌. இவ்‌ 
வெழுத்துகள்‌ கால்வாய்களையும்‌ சாலைகளையும்‌ 
மேற்பார்வை செய்யும்‌ அதிகாரிகளின்‌ பதவிப்‌ 
பெயர்களையும்‌, நீர்வழிப்‌ போக்குவரவு அதிகாரி 
களின்‌ பதவிப்‌ பெயர்களையும்‌ சுட்டுசன்றனவாம்‌. 
மற்றும்‌ ல விடுதிகளின்‌ பதிவாளர்களையும்‌, விளை 
யாட்டுத்துறை அதிகாரிகளையும்‌ குறிப்பதாகப்‌ 
பெட்ரி கருதுகிறார்‌. இந்த ஆய்வாளரை அடி 
யொற்றிச்‌ சிந்துவெளி எழுத்துகளை ஆராய்ந்தால்‌ 
அவை யாவும்‌ அங்கு வாழ்ந்த ஒவ்வொரு குடிமக 
னையும்‌ ஒவ்வோர்‌ அதிகாரியாகக்‌ கருத இட 
மளிக்கும்‌ என A. எல்‌. பேப்ரி (C.L. Fabri) கண்டல்‌ 
செய்கிறார்‌.2 


சிந்துவெளி எழுத்துகளும்‌ ஈஸ்டர்‌ Ba எழுத்துகளும்‌ 

ஹங்கேரிய நாட்டு அறிஞர்‌ எம்‌. ஜி. டி. ஹெவசே 
(M. G. de 1129), இந்த முத்திரைகளில்‌ உள்ள 
குறியீடுகளை, ஐந்தாறு நூற்றாண்டுகளுக்கு 
முற்பட்ட ஈஸ்டர்‌ தீவின்‌ கல்லெழுத்துகளோடு 
தொடர்புடையனவாகக்‌ கருதலானார்‌. வடிவ 
அமைப்பில்‌ காணப்படும்‌ சில ஒப்புமைப்‌ பண்புகளே 
இத்தொடர்புக்குக்‌ காரணம்‌ என்பதை அவர்‌ 
தெளிவுறுத்தியுள்ளார்‌.18 


இவரைப்‌ பின்பற்றி ஹெயினே கெல்டர்ன்‌ (Heine 
Geldern), பில்லிமோரியா (Bilimoria) என்பவர்களும்‌ 
இந்தத்‌ தொடர்பினை ஆராய்ந்துள்ளனர்‌. இவர்‌ 
, களுடைய சிந்தனைக்‌ குழப்பமே இத்தகைய ஆய்‌ 
விற்குக்‌ காரணம்‌ என்பர்‌. ஈஸ்டர்‌ தீவு குறியீடு 
களை எழுத்துகள்‌ என்று சொல்லுவதற்கு இல்லை. 
அவற்றைத்‌ தொகை வகைப்படுத்தி எழுத்து 
களாகவோ, அசைகளாகவோ, சொல்லெழுத்தாக 
(Logograph) வோ இனங்காண இயலவில்லை. இப்‌ 
படிப்பட்ட குறியீடுகளை ஓரளவிற்கு நன்கு 
வளர்ச்சியுற்றும்‌ முறைப்படுத்தப்பட்டும்‌ உள்ள 
சிந்துவெளி எழுத்துகளோடு தொடர்புபடுத்திக்‌ 
காட்ட முயலுவது பொருத்தமாகத்‌ தோன்ற 
வில்லை. 


இந்த நாட்டிலே தோன்றிய எழுத்துமுறை 

1934ஆம்‌ ஆண்டு கே. என்‌. தீக்ஷித்‌ (K.N. Dikshit) 
என்பவர்‌, 'சிந்துவெளியில்‌ வரலாற்றிற்கு முற்பட்ட 
தாகரிகம்‌'* எனும்‌ நூலில்‌, **சிந்துவெளி எழுத்து 
கள்‌ ஐயத்திற்கு இடமின்றித்‌ தனிப்பட்ட நிலையில்‌ 
இத்த நாட்டில்‌ தோன்றி வளர்ந்த எழுத்தாகும்‌. 
மேற்போக்கான ஒப்புமைப்‌ பண்புகள்‌ லெ, சுமேரிய, 
எகிப்திய எழுத்துகளுக்கும்‌ சிந்துவெளி எழுத்து 


களுக்கும்‌ இடையில்‌ காணப்படுவது எளிதில்‌ புறக்‌ 
கணிக்கத்‌ தக்கனவாகும்‌. இவை எதிர்பாராத 
தற்செயல்‌ நிகழ்ச்சியாகவே தோன்றுகிறது” என்று 
அறிவித்துள்ளார்‌ ..8 


ஆரியம்‌ அல்லாத மொழி ஒன்றின்‌ எழுத்துகள்‌ 

லேங்டனுடைய கருத்தினை ஏற்றுக்கொண்டு, 
அம்முறையில்‌ சிந்துவெளிக்‌ குறியீடுகளை முதன்‌ 
முதல்‌ முறையாகப்‌ பகுத்து ஆராய்ந்தவர்‌ ஜி. ஆர்‌. 
ஹன்டர்‌ (G. R. Hunter) என்பவராவர்‌.  ஆக்ஸ்‌ 
போர்டு பல்கலைக்கழகத்திற்கு அவர்‌ வழங்கிய 
டாக்டர்‌ பட்ட ஆய்வுரையில்‌ பின்வரும்‌ முடிவுகளை 
அவர்‌ வெளியிட்டுள்ளார்‌: 


(2) சிந்துவெளி நாகரிகத்தைப்‌ போற்றி வளர்த்த 
மக்கள்‌ ஆரியர்‌ அல்லர்‌. ஆரியருக்கு முற்பட்ட 
இத்தியப்‌ பழங்குடி. (திராவிடர்‌) மக்களுடைய நாக 
ரிகமாகும்‌. இந்தப்‌ பழங்குடி. மக்களின்‌ வழி வந்த. 
வர்களே இன்று பிராகுவி (Brahuis) மொழி பேசும்‌ 
மக்களாக இருத்தல்கூடும்‌. 

(2) பிராமி எழுத்துகள்‌ சிந்துவெளி எழுத்துகளி 
லிருந்து இரிந்து வளர்ந்தனவாகும்‌. 

(3) எழுத்துகள்‌ ஓலியமைப்பு முறையினை 
(Phonetic) அடியொற்றி அமைக்குப்பட்டுள்ளன. 


ஆயினும்‌, அவை சித்திர எழுத்துகளிலிருந்தும்‌ 
கருத்துவடிவ எழுத்துகளில்‌ இருந்துமே வளர்ச்சி 
யுற்றுள்ளன. 


(4) இ.மு. 8000-த்திற்கு முன்பே இந்த எழுத்து 
முறை தோன்றியிருக்க வேண்டும்‌. 


(5) எகிப்திலிருந்து சில எழுத்து வடிவங்களைக்‌ 
கடன்‌ வாங்கி இருக்கலாம்‌; இரீத்‌ (Crete) எழுத்து 
முறையோடு தொடர்பும்‌ இருந்திருக்கலாம்‌. 


(6) இந்த எழுத்துகள்‌ வலத்திலிருந்து இடப்‌ 
பக்கம்‌ நோக்கியும்‌, பிறகு இடமிருத்து வலமாக எழு 
தப்படும்‌ முறையுமுடையன.!* 


இவ்வாய்வாளரின்‌ கருத்துகளே முதன்முதலாகத்‌ 
தக்க அடிப்படையில்‌ சிந்துவெளி எழுத்துகள்‌ இந்தி 
யாவிற்குரிய, திராவிட இன மக்களின்‌ எழுத்துகள்‌ 
என்பதையும்‌, பிராமி எழுத்துகள்‌ இவற்றின்‌ 
திரிந்த வடிவங்கள்‌ என்பதையும்‌ அறிவுறுத்‌ இன? 


மழ W. F. Pertrie ‘Mohenjodaro’, in ‘Ancient Egypt, 
1932, pp. 33-40. 

2C. L. Fabri, Indian Culture, Vol. T, p. 53. 

“ M. G. de Hevesey, * Sur Une Ecriture Oceantenne Parais- 
sant d’ Orgine Neolithic’ bulletin de la Societe Prehistorique 
Francaise, Vol. 30, pp. 234-449. 


1 Ibid, Vol. 32, pp. 146. 


1K. N. Dikshit, Pre-Historic Civil 
Valley’ 1935, p. 135. 


15 G. R. Hunter, Op. cit, pp. 8-160. 


tion of the Indus 


243 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


கருத்தோவிய ஒலிவடிவங்கள்‌ 


1934-ல்‌ லீப்சிக்கிலிருந்து இத்தாலிய நாட்டு 
அறிஞரான ஃபியூரோ மெரிக்கி (Peiro Meriggi). 
**பெட்ரி கல்வெட்டுகளை விளக்கியுரைத்துள்ளாரே 
வொழிய, அவற்றில்‌ உள்ள எழுத்துகளை இனங்‌ 
கண்டறியவில்லை?” என்று உரைத்தார்‌. கருத்து 
ஓவிய-- ஒலி வடிவங்களாகச்‌ சிந்துவெளி எழுத்து 
கள்‌ உள்ளன என்பது இவருடைய நம்பிக்கை. 
பெரிதும்‌ இவை ஹிட்டைட்‌ அடையாள எழுத்து 
களோடு (Hieroglyphic) ஏஒப்புமையுடையன. 
முத்திரைகளில்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ பொறிக்கப்பட்‌ 
டிருப்பதாக இவர்‌ கருதவில்லை; ஆட்சியாளரின்‌ 
இலச்சினை பொறிக்கப்பட்ட முத்திரைகளாகவே 
அவற்றைக்‌ கொண்டுள்ளார்‌. நில அளவை மேற்‌ 
பார்வையாளர்‌, அரசனுக்கு வெண்கொற்றக்குடை 
யினைப்‌ பிடிப்பவர்‌, கோயிலின்‌ தானியக்‌ களஞ்சியக்‌ 
காப்பாளர்‌ போன்ற பதவிப்‌ பெயர்களே முத்திரை 
களில்‌ காணப்படுவதாக இவர்‌ குறிப்பிட்டுள்ளார்‌.!” 


தாள்‌ நாணயமே முத்திரைகள்‌ 

1986-ல்‌ மகேந்திர காவியத்‌ தீர்த்தர்‌ என்பவர்‌ 
புதியதொரு கருத்தினைத்‌ தெரிவித்துள்ளார்‌. சிந்து 
வெளி முத்திரைகள்‌ உண்மையில்‌ முத்திரைகள்‌ 
அல்ல. அவை அந்நாட்டுத்‌ தாள்‌ நாணயங்கள்‌ 
ஆகும்‌. வாணிகத்தில்‌ ஈடுபட்டிருந்த சிந்துவெளி 
மக்கள்‌ அவற்றைத்‌ தாள்‌ நாணயத்தைப்‌ போன்று 
பயன்படுத்தி இருக்கவேண்டும்‌. அவை பல்வேறு 
நாட்டிற்குரியன. அவற்றில்‌ காணப்படும்‌ படங்கள்‌, 
அந்தந்த நாட்டைச்‌ சுட்டும்‌ குறியீடுகளாகும்‌ என்‌ 
பர்‌. ஏறக்குறைய பதினொரு முத்திரைகளை 
இந்த முறையில்‌, இவர்‌ படித்து . அறிந்ததாகத்‌ 
தெரிவித்துள்ளார்‌.!4 

இவருடைய ஆய்வின்‌ முடிவாகச்‌ சிந்துவெளி 
எழுத்துகள்‌ ஒருவகையான சம்ஸ்கிருத மொழியைச்‌ 
சேர்ந்தனவாகத்‌ தெரிகிறது. ஆயினும்‌, வடமொழி 
வாணர்‌ இவருடைய கண்டுபிடிப்பு, மொழிநூற்‌ 
கொள்கைக்கு முரணான முறையில்‌ அமைந்துள்ளது 
என்பர்‌. 4 


இழ்வாய்‌ இலக்க வழக்கு 

1987-ல்‌ அலன்‌ எஸ்‌. A. ராஸ்‌ (Allan S. C. Ross) 
என்பவர்‌ சிந்துவெளி எழுத்துகளை ஆராய்ந்தார்‌; 
மொகஞ்சொதாரோவில்‌ பதின்கூற்றுக்‌ 8ழ்வாய்‌ 
இலக்க முறை வழக்கில்‌ இருந்ததைக்‌ கண்டுபிடித்‌ 
துள்ளார்‌; சிந்துவெளியில்‌ வழங்கிய மொழி 
இந்தோனே௫யப்‌ பண்டை மொழியோடு தொடர்பு 
உடையதாகக்‌ கருதுகிறார்‌.18 


வாணிகர்‌ வளர்த்த எழுத்துமுறை 
“இருக்குவேத காலப்‌ பணிபரும்‌ மொகஞ்சொ 


தாரோ, ஈஸ்டர்‌ தீவு எழுத்துகளும்‌” எனும்‌ ஆய்‌ 
வுரையில்‌, என்‌. எம்‌. பில்லிமோரியா (1939), 


“எந்த இரு அறிஞர்களும்‌ இதுவரையில்‌ சிந்துவெளி 
முத்திரைகளின்‌ பய்ன்பாட்டைப்பற்றி ஒத்த கருத்‌ 
துடையவராக விளங்கவில்லை. இதைவிட எழுத்து 
களைப்‌ படித்தறிவதில்‌ யாரிடத்திலும்‌ ஓத்த 
கருத்தினைக்‌ காணோம்‌. முத்திரைகளைச்‌ சிலர்‌ 
வாணிகக்‌ குறிப்புகளைக்‌ கொண்டுள்ளதாகக்‌ கூறு 
கின்றனர்‌. மற்றும்‌ சிலர்‌ அவற்றை வாணிகக்‌ 
கடிதங்கள்‌ என்றும்‌ கடன்‌ பத்திரங்கள்‌ என்றும்‌ 
கூறுகின்றனர்‌. பேராசிரியர்‌ ஹெவசே, முத்திரை 
கள்‌ வீடுகளிலேயே கிடைத்துள்ளன என்பதால்‌, 
அவை தெய்வ வழிபாட்டில்‌ தெய்வங்களுக்குப்‌ 
படைக்கப்பட்ட படையல்‌ பொருளாக இருக்கவேண்‌ 
டும்‌ என்பர்‌. விலங்கு தெய்வங்களுக்குப்‌ படைக்கப்‌ 
பட்ட அம்‌ முத்திரைகளில்‌ காணப்படும்‌ எழுத்து 
கள்‌, அவற்றைப்‌ படைத்தவர்களுடைய பெயர்‌ 
களாக இருக்க வேண்டும்‌ என்று அவர்‌ நம்புகிறார்‌: ” 
என்று தெரிவிப்பதோடு அமையவில்லை. **இருக்கு 
வேதத்தில்‌ ஊர்ஊராகச்‌ சுற்றித்‌ திரிந்த வாணி 
கரே பணியர்‌ என்று சுட்டப்படுகின்றனர்‌. அவர்‌ 
கள்‌ உலகின்‌ பல்வேறு பகுதிகளோடு வாணிகத்‌ 
தொடர்பு கொண்டிருந்தனர்‌. தங்கள்‌ வாணிசகக்‌ 
சுணக்கைக்‌ குறித்து வைப்பதற்காக அவர்கள்‌ சிந்து 
வெளி எழுத்துகளை முதன்முதலாக வடித்து, பயன்‌ 
படுத்தினர்‌” என்றும்‌ இவர்‌ சிந்துவெளி எழுத்தின்‌ 
தோற்றத்தைக்‌ குறித்து விளக்கியுள்ளார்‌.” 


ஆனால்‌, அவ்வெழுத்துகளை எவ்வாறு படித்து 
அறிவது என்பதற்கு, அவர்‌ யாதொரு நெறிமுறை 
களையும்‌ வகுத்துத்‌ தரவில்லை. இதனால்‌, இதனை 
அவருடைய கருத்து எனும்‌ அளவிலேயே சுட்ட 
வேண்டியுளது. தவத்திரு ஹீராசுப்‌ பெருந்தகை, 
ஹெவசேயினுடைய கருத்து முற்றிலும்‌ தற்செயல்‌ 
நிகழ்ச்சியை அடிப்படையாகக்‌ கொண்டது என்று 
மறுத்துள்ளார்‌. 


ஹிட்‌.டைட்‌ எழுத்துகளும்‌ சிந்துவெளி எழுத்துகளும்‌ 
பேராசிரியர்‌ ரோ சனி (Hrozny) ஹிட்டைட்‌ (Hittite) 
மொழி ஆராய்ச்சி வல்லுநராவர்‌. அவர்‌ சிந்துவெளி 
எழுத்துகளைப்‌ பலமுறை திரும்பத்திரும்ப 
ஆராய்ந்து படிக்க முயன்றுள்ளார்‌. “கருத்தைக்‌ 
கவரத்தக்க வகையில்‌ சிந்துவெளி எழுத்துகளுக்கும்‌. 
ஹிட்டைட்‌ எழுத்துகளுக்கும்‌ இடையே ஒப்புமைப்‌ 
பண்புகள்‌ உள்ளன. நன்கு வளர்ச்சி அடையாத 
சிந்துவெளி எழுத்துகள்‌ ஹிட்டைட்டின்‌ அடையாள 
எழுத்துகளை முன்‌ மாதிரியாகக்‌ கொண்டு அமைக்‌ 
கப்பட்டுள்ளன. ஒரே அசையை அமைப்பதற்குப்‌ 


=p, Meriggi, ‘Zur Indus Schrift’, Ziestschrift der Dentschen 
Morgendadischen Gesellschaft, Leipzig, 12, 1934. 

= Bankabehari Chakaravarti, Op. cit, p. 9. 

1 Allan S. C. Ross, ‘The Numeral signs of the Mohen- 
jodaro Script,’ Memoirs of the Archaeological Survey of 
India, No. 57. 

2 Note Nos. 13, 14. 


244 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


பெரிதும்‌ பலவகையான குறியீடுகளை அது பயன்‌ 
படுத்துகிறது. ஷ, ஷி, ஷ்‌ அல்லது ச்‌, ச, 9 என்னும்‌ 
ஒலிகளை உணர்த்த ஐம்பது குறியீடுகள்‌ பயன்‌ 
படுத்தப்பட்டுள்ளன'' என்று ரோசனி கூறுகிறார்‌. 


மேலும்‌, ஷி, A, GA எனும்‌ ஒலிகள்‌ பலமுறை, 
பல்வேறு வகைப்பட்ட ஒலிகளால்‌ சுட்டப்படுகின்‌ 
றன என்ூறார்‌.” இதிலிருந்து இவர்‌ பின்பற்றிய 
முறையில்‌ யாதோ குழப்பம்‌. இருப்பதாகத்‌ தெரி 
இறது. காலவரன்முறை அடிப்படையிலும்‌ ஹிட்‌ 
டைட்‌ எழுத்துமுறைத்‌ தொடர்பு பற்றிய 
செய்திகள்‌ வழுவுடையனவாக உள்ளன, “பொருத்த 
மற்ற கருதுகோள்களையும்‌ தரவுகளையும்‌ அடிப்‌ 
படையாகக்‌ கொண்டது இவருடைய ஆராய்ச்சி. 
காலத்தால்‌ ஆயிரம்‌ ஆண்டுகள்‌ பிற்பட்ட ஹிட்‌ 
டைட்‌ எழுத்து முறையிலிருந்து சிந்துவெளி எழுத்து 
கள்‌ தோன்றின என்று கூறுவது வரலாற்று நிகழ்ச்சி 


களைத்‌ தலைூ£ழாக மாற்றுவதாகும்‌'' என்பர்‌ 
டி.ரின்‌ஜர்‌ (ringer). 
தாந்திரிக நூல்களும்‌ சிந்துவெளி எழுத்துகளும்‌ 

சுவாமி சங்கரானந்தா, **சிந்துவெளி மக்கள்‌ 


பேசுகின்றனர்‌''. எனும்‌ நூலினை எழுதியுள்ளார்‌. 
அந்நூலில்‌ சிந்துவெளி எழுத்துகள்‌ பற்றிய ஆராய்ச்சி 
சிறப்பிடம்‌ பெற்றுள்ளது. அதில்‌ பின்வரும்‌ தரவு 
களைக்‌ காணுகின்றோம்‌: (1) சனருக்கும்‌, இந்துக்க 
ளுக்கும்‌ எஇிப்தியருக்கும்‌ லிபியருக்கும்‌, யூதர்களுக்‌ 
கும்‌, அராபியர்களுக்கும்‌, போனிசியருக்கும்‌ கிரேக்க 
ருக்கும்‌ ரோமானியருக்கும்‌ பொதுவான ஒரு 
தாய்மொழி மிகப்‌ பழங்காலத்தில்‌ இருந்திருக்க 
வேண்டும்‌, (2) சம்ஸ்கிருதம்‌ தேவர்களால்‌ 
படைக்கப்பட்டது. பண்டைய மொழியின்‌ ஓரசைச்‌ 
சொற்களில்‌ புரோகிதர்கள்‌ விபக்திகளையும்‌ 
பிரத்யயங்களையும்‌ சேர்த்து அதனை வளப்‌ 
படுத்தினர்‌, (3) இன்றைக்கு நம்மிடையே உள்ள 
தாந்திரிக நூல்கள்‌ சிந்துவெளி நாகரிகத்தின்‌ 
காலத்திலேயே வழக்கில்‌ இருந்தன. 


இந்தத்‌ தரவுகளை அடிப்படையாகக்‌ கொண்டு 
சிந்துவெளி எழுத்துகளை இவர்‌ வடிக்கத்‌ தொடங்கி 
யுள்ளார்‌. தாந்திரிக நூல்களில்‌ உள்ள மறைபொருள்‌ 
உடைய சொற்களைக்‌ கொண்டு மொகஞ்சொதாரோ 
எழுத்துகளை விளக்க இவர்‌ முயன்றுள்ளார்‌. தாந்‌ 
இரிகச்‌ சொற்கள்‌ யாவும்‌ அடையாள எழுத்துகளைக்‌ 
கொண்டு அமைக்கப்பட்டவை என்பது இவருடைய 
நம்பிக்கை. “பசுபதி முத்திரை எனச்‌ சொல்லப்‌ 
படும்‌ மண்தகட்டில்‌ உள்ள எழுத்துகள்‌ சித்திரங்‌ 
கள்‌ அல்ல என்பது இவருடைய கருத்து. அதனைப்‌ 
பின்வருமாறு அவர்‌ படித்துள்ளார்‌:  “*எல்லா 
நீர்வழி (ஆற்று வழி) களையும்‌ பறவைகள்‌ மூடிக்‌ 
கொண்டுள்ளன." *28 


சங்கரானந்தாவின்‌ ஆய்வு முறையையும்‌ முடிவு 
களையும்‌ ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. தாந்தி 


ரிகச்‌ சொற்கோவையில்‌ காணப்படும்‌ விளக்கங்கள்‌ 
கருத்து வகையில்‌ நெகிழ்ச்சியுடையன; வெவ்வேறு 
மனிதர்களால்‌, வெவ்வேறு வகையாக அவற்றுக்கு 
வடிவம்‌ கற்பிக்கப்படலாம்‌. அவருடைய விளக்கங்‌ 
கள்‌ எளிதில்‌ பயன்படுத்த இயலாத இழுபறிப்‌ 
போக்குடையனவாக உள்ளன. மற்றும்‌ அக்‌ குறி 
யீடுகளுக்கு மாறிமாறி வரும்‌ பயன்‌ மதிப்பினை 
அவர்‌ அளிப்பது பொருத்தமாகத்‌ தோன்றவில்லை; 
முடிவுகள்‌ யாவும்‌ தற்சார்பு உடையனவாக உள்ளன, 


இதே வகையான இந்தனைப்‌ போக்கல்‌, பேராசி 
ரியர்‌ பி. எம்‌. பரூவா (B. M. Barua) சிந்துவெளி 
எழுத்துகளை ஆராய்ந்துள்ளார்‌. தாந்திரிக நூல்‌ 
களை அடிப்படையாகக்‌ கொண்டு அவற்றைப்‌ படிக்க 
முயன்றுள்ளார்‌. பசுபதி முத்திரையில்‌ உள்ள குறி 
யீடுகளை '*அஜல உபாச'* என்று இவர்‌ கொண்டுள்‌ 
ளார்‌. இத்தொடர்‌, சம்ஸ்கிருத மொழித்‌ தொட 
ரான *“அச்சல உபாசியா'' என்பதன்‌ தொன்மை 
வடிவம்‌ என்று குறிப்பிடுகிறார்‌. இதற்கு '*இந்த 
மலை ஒருவரை வழிபட்டது”” என்று இவர்‌ பொருள்‌ 
கூறியுள்ளார்‌.”* இதே அடிப்படையில்‌ ஆர்‌. எம்‌. 
நாத்‌ என்பவர்‌ சிந்துவெளி எழுத்துகளை விளக்க 


முயன்றுள்ளார்‌. குறியீடு B=u எனவும்‌, மற்றும்‌ 
பகா (Baga) எனவும்‌, குறியீடு C௪௧ எனவும்‌, 
Cha=—ந எனவும்‌ இவர்‌ கொண்டுள்ளார்‌. இவ்‌ 


வாறு கொள்ளுவதற்குரிய காரணங்களை இவர்‌ 
குறிப்பிடவில்லை. மற்றும்‌ தாந்திரிக நூல்களின்‌ 
பின்னணியில்‌ விளக்க முயலுவதால்‌, சுவாமி சங்க 
ரானந்தாவுக்கு உண்டான இடர்ப்பாடுகளில்‌ இவ 
ருடைய ஆய்வும்‌ சிக்கிக்கொள்ளுகிறது. 


பழந்திராவிட எழுத்துகள்‌ 


சிந்துவெளி எழுத்து ஆராய்ச்சியில்‌ தனிப்‌ பெருஞ்‌ 
சிறப்பு வாய்ந்தவர்‌ திருத்தந்தை ஹீராசுப்‌ 
பாதிரியார்‌ ஆவார்‌. பழந்திராவிட மொழியின்‌ 
எழுத்துகளாக முதன்முதல்‌ கண்டறிந்த பெருமை 


இவருக்கேயுரியதாகும்‌. இவருடைய ஆய்வினைச்‌ 
**திந்தவெளி எழுத்துகளும்‌ பழந்திராவிட 
Qor Ayi’ எனும்‌ தலைப்பில்‌ விரிவாகச்‌ 
காணலாம்‌. 


பிரிட்டானியத்‌ தொல்லியல்‌ அறிஞர்களான சர்‌ 
மார்ட்டிமர்‌ வீலர்‌ (Sir Mortimer Wheeler), லியோ 
னார்ட்டு உல்லி (Leonard Wolley), ஸ்டூவர்ட்‌ பிக்கட்‌ 
(Stuart Piggott) என்பவர்களும்‌, அவர்களுடைய 
மாணவர்களும்‌ சிந்துவெளி நாகரிகம்‌ ஆரியர்களா 
லேயே அழிக்கப்பட்டது. அவர்களுக்கு முன்பு 
அங்கு வாழ்ந்த மக்கள்‌ ஆரியர்‌ அல்லாத இந்தியப்‌ 


% B. Chakrabarti, Op. cit., ற. 10. 

= Ibid., p. 10, 

#3 Sawmi Sankrananda, The Rigvedic Culture of Pre-Historic 
India, and the Indus People Speak, Varanasi, 1955, p. 48 


% B. M. Barua, ‘The Indus Script and the Tantric Code, 
Indo-Iranica, Vol. I, pp. 15-21. 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


பழங்குடி மக்களாவர்‌'* 
வந்துள்ளனர்‌.” 


எனும்‌ முடிவிற்கு 


ஐம்பத்தாறு எழுத்துகள்‌ 

1957-ல்‌ கே. என்‌. சாஸ்திரி என்பவர்‌ **இந்து 
வெளி நாகரிகத்திற்குப்‌ புதிய gall? எனும்‌ ஆய்‌ 
வுரையில்‌, சிந்துவெளி எழுத்துகளுக்கும்‌ பிராமி 
எழுத்துகளுக்கும்‌ இடையேயுள்ள ஒப்புமைப்‌ பண்பு 
களைத்‌ தக்க சான்றுகள்‌ காட்டி விளக்கியுள்ளார்‌. 
ஆனால்‌ “*ரோஸட்டா கல்‌ (Rosetta Stoneலைப்‌ 
போன்ற இருமொழி கல்வெட்டுகள்‌ இங்குக்‌ 
கிடைக்கும்‌ வரை, சிந்துவெளி எழுத்துகள்‌ பெரும்‌ 
புதிராகவே இருந்துவரும்‌'' என்று தெரிவித்துள்‌ 
ளார்‌. சிந்துவெளிக்‌ குறியீடுகளை இவர்‌ பகுத்துப்‌ 
பகுத்து ஆராய்ந்ததன்‌ பயனாக, அடிப்படைக்‌ குறி 
யீடுகளான எழுத்துகள்‌ 56 என்று வரையறுத்துள்‌ 
ளார்‌. இதனைச்‌ சிறப்புமிகு சாதனையாகப்‌ போற்‌ 
றுவர்‌. இன்றைய இந்திய மொழிகளுள்‌ பெரும்‌ 
பாலானவற்றின்‌ எழுத்துகள்‌ 56 2 ஆக. இருப்பதை 
இங்கு நினைவுகூர்தல்‌ வேண்டும்‌. 


சிந்துவெளி எழுத்துகள்‌ வலப்பக்கத்தில்‌ இருந்து 
இடப்பக்கமாக எழுதப்பட்டுள்ளன எனும்‌ கருத்‌ 
இதனைச்‌ சில அறிஞர்கள்‌ மெய்ப்பிக்க முயன்றுள்‌ 
ளதை நாம்‌ முன்னரே கண்டோம்‌, இதனை இந்தியத்‌ 
தொல்பொருள்‌ ஆய்வுத்‌ துறையின்‌ டைரக்டர்‌ 
ஜெனரலாக இருந்த பி.பி. லால்‌ (B.B. Lall) தக்க 
சான்றுகளுடன்‌ நிறுவியுள்ளார்‌. காளிபங்கனில்‌ 
(இராஜஸ்தானில்‌ உள்ள ஊர்‌) கண்டெடுக்கப்பட்ட 
மண்பாண்ட ஓடுகள்‌ இரண்டில்‌ காணப்படும்‌ மட்‌ 
கலக்‌ குறியீட்டைக்‌ (Graffiti) கொண்டு அவை 
எவ்வாறு வலமிருந்து இடப்பக்கமாக எழுதப்பட்‌ 
டுள்ளன என்பதை நிறுவியுள்ளார்‌.” 


பிராகிருத மொழி எழுத்துகள்‌ 

சுதன்சுகுமார்‌ ராய்‌ என்பவர்‌ 1964-ல்‌ “Abs 
வெளி எழுத்துகள்‌ ஒருவகை பிராகிருத மொழியின்‌ 
எழுத்துகளாகும்‌. சிந்துவெளி எழுத்துகளின்‌ வடி. 
வங்கள்‌ திரிந்தும்‌ திரிக்கப்பட்டும்‌ எளிமையாக்கப்‌ 
பட்ட நிலையில்‌ “Gor எழுத்துகள்‌ தோன்றி 
யுள்ளன. இவை யாவும்‌ சிந்துவெளி எழுத்துகளின்‌ 
வழி வந்தவை; சம்ஸ்கிருதம்‌ அல்லாத பிராகிருத 
மொழிக்குரிய எழுத்து வடிவமாக அமைக்கப்பட்‌ 
டவை8 என்பர்‌. 


வேத, புராணகாலப்‌ பெயர்கள்‌ 

பேராசிரியர்‌ வங்கவிகாரி சக்கரவர்த்தி (Banka- 
behari Chakaravarti) சிந்துவெளி எழுத்துகளை நுட்ப 
மாக ஆராய்ந்து இரு நூல்களை வெளியிட்டுள்ளார்‌. 
இவர்‌ 511 முத்திரைகளில்‌ உள்ள குறியீடுகளை 
எல்லாம்‌ ஆராய்ந்து அறிந்து (1975-76), அவற்றின்‌ 
ஒலிப்பு முறையையும்‌, அவற்றால்‌ தெரியவரும்‌ 
மொழியையும்‌ கண்டுபிடித்துவிட்டதாகத்‌ தெரி 


வித்துள்ளார்‌. கொச்சை சம்ஸ்கிருதமே சிந்துவெளி 
யில்‌ பயன்படுத்தப்பட்டுள்ள மொழி என்பது இவ 
ருடைய துணிவு. வாணிகர்களின்‌ பெயர்களும்‌ 
புராண காலத்திற்குரிய அரச குமாரர்களின்‌ பெயர்‌ 
களும்‌ சிந்துவெளிக்‌ குறியீடுகளில்‌ காணப்படுவதாக 
இவர்‌ தெரிவித்துள்ளார்‌. இவருடைய கண்டுபிடிப்‌ 
பின்படி பல பெயர்களுக்கு முன்னால்‌ “ஸ்ரீ, “ராஜா” 
எனும்‌ மதிப்பினைப்‌ புலப்படுத்தும்‌ அடைகள்‌ 
வழங்கப்பட்டதாகத்‌ தெரிகிறது. இதைவிட வியப்‌ 
பிற்குரிய மற்றொரு செய்தி, சிந்துவெளி முத்திரை 
களில்‌ “சனகன்‌”, “கோடிகன்‌” எனும்‌ பண்டைச்‌ சிறப்பு 
வாய்ந்த அரசர்களின்‌ பெயர்களையும்‌ காண்பதாக 
இவர்‌ குறிப்பிட்டுள்ளமையாகும்‌.33? இவருடைய 
ஆய்வுமுறை முன்கூட்டியே லல கருத்துகளை மனத்‌ 
தில்‌ கொண்டு, அவற்றை அந்தக்‌ கல்லெழுத்துகளில்‌ 
காண முயன்றதாகவே அமைந்துள்ளது. 


மராட்டிய அறிஞரான எஸ்‌.கே. கோலேகாங்கரின்‌ 
(S. K. Golegaonkar) ஆராய்ச்சியும்‌ இங்குக்‌ குறிப்‌ 
பிடத்தக்கதாகும்‌. ஆறு உயிரெழுத்துகளும்‌ பதி 
னான்கு மெய்யெழுத்துகளும்‌ சிந்துவெளி எழுத்து 
களில்‌ காணப்படுவதாக இவர்‌ கணக்கிட்டுள்ளார்‌. 
பிற்காலத்தில்‌ இவை பிராமிமொழி எழுத்துகளாக 
எளிமைப்படுத்தப்பட்டுள்ளனவாம்‌. நானூறு முத்‌ 
திரைகளில்‌ உள்ள எழுத்துகளை இனம்‌ கண்டு 
கொண்டதாக இவர்‌ கூறுகிறார்‌. இந்த எழுத்து 
களைக்‌ கொண்டு வேத, புராண காலப்‌ பெரியார்கள்‌ 
பலருடைய பெயர்களை இவர்‌ இந்துவெளி மக்க 
ளுக்கு உரியனவாக முடிவு செய்துள்ளார்‌. 


திருவாளர்‌ சிகரபுர அரங்கநாத ராவ்‌ (S.R. Rao) 
எனும்‌ இந்தியத்‌ தொல்பொருள்‌ ஆய்வுத்துறை 
அறிஞரின்‌ சிந்துவெளி எழுத்துகள்யூற்றிய ஆய்வு, 
நம்முடைய சிந்தையைக்‌ கவருவதாகும்‌. இவர்‌ 
சிந்துவெளிப்‌ பண்பாட்டின்‌ சின்னங்கள்‌ ஐம்பதினை 
அகழ்ந்தெடுத்துள்ளார்‌.. மற்றும்‌, மொகஞ்சொ 
தாரோ என்னத்தை முதன்முதல்‌ கண்டுபிடித்த 
ஆர்‌. டி. பானர்ஜியின்‌ £ழ்‌, கள ஆய்வுப்‌ பணியில்‌ 
பயிற்சி பெற்ற சிறப்பு திரு. ராவிற்குரியதாகும்‌. 


**சிந்துவெளி முத்திரைகள்‌ வாணிகத்திற்காகப்‌ 
பயன்படுத்தப்பட்டனவாகும்‌. அவை சமயச்சார்‌ 
புடைய தாயத்துகளும்‌ அல்ல; அழகிற்காக அணிந்து 
கொள்ளப்பட்ட அணிகலன்களும்‌ அல்ல'* என்பது 
இவருடைய துணிவாகும்‌. லோதல்‌ (Lothal) எனும்‌ 


**Sir Mortimer Wheeler, 
Cambridge. 1968, pp. 107-130. 


316. N. Sastri, New Light on the Indus Civilization, Delhi, 
1957, p- 43. 


“ B.B. Lal, ‘Antiquity’, Britain, March 1966. 


= Sudhangshu Kumar Roy, Indus Script-An Appeal to the 
Orientalists, Calcutta, 1964. p. 42. 


= Bankabehara Chakaravarti, Op. cit., 
= Thid., pp. 30, 35. 


“S. K. Golegaonkar, Mohenjadaro Lipi, Samaj and 
Samskriti. Poona 1976, p. 32. 


The Indus Civilization, CUP, 


pp. 23-48. 


246 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


ஒத்துவெளிப்‌ பண்பாட்டுச்‌ இன்னத்தில்‌, இம்‌ முடி 
விற்கு வருவதற்குரிய சான்றுகள்‌ பல இடைத்‌ 
துள்ளன என்று இவர்‌ அறிவித்துள்ளார்‌. 


மேலும்‌, வேதகால ஆரியர்களின்‌ மூதாதையரே 
ஒத்துவெளி மக்கள்‌ என்பது இவருடைய நம்பிக்கை. 
*“பக(ன்‌), தாரக(ன்‌), அஷ்டக(ன்‌), பஞ்சக(ன்‌), 
wuli), கரன்‌), (அப)ன்‌, திரிக(ன்‌), அப்த(ன்‌), 
மனன்‌), தாச(ன்‌) எனும்‌ பெயர்கள்‌ சிந்துவெளி 
நாகரிகச்‌ சின்னங்களில்‌ கிடைத்துள்ள எழுத்து வடி 
வங்களால்‌ தெரியவருகிறது. இவை அரசர்களை 
யும்‌ குறுநிலத்‌ தலைவர்களையும்‌ சுட்டுவனவாகும்‌. 
இப்‌ பெயர்கள்‌ வேதகால தெய்வங்களுக்கும்‌, முனி 
வர்களுக்கும்‌, அசுரர்களுக்கும்‌ வழங்கிய பெயர்களா 
கும்‌ என்பர்‌. “news, மெலூகா, சப்த அபா, சப்த 
இந்து, ஓட்டர எனும்‌ பெயர்கள்‌ வட இந்தியாவின்‌ 
பல்வேறு பகுதிகளையும்‌ நாடுகளையும்‌ குறிப்பன 
வாகும்‌. ஏக(ம்‌), பஞ்சக(ம்‌), சப்தக(ம்‌) என்னும்‌ 
பெயர்கள்‌ பல்வேறு வகையான யாகங்களைச்‌ சுட்டு 
கின்றன. மற்றும்‌ க, ல, ஹ, தக்தி எனும்‌ ஓரசைச்‌ 
சொற்கள்‌ தெய்வங்களின்‌ பெயர்களாகக்‌ தோன்று 
தின்றன. இவை யாவற்றையும்‌ ஒருங்கிணைத்து 
நோக்குகின்றபொழுது, சிந்துவெளி நாகரிகத்திற்‌ 
குரிய மக்கள்‌ வேதகால ஆரியரின்‌ மூதாதையர்‌ 


எனும்‌ முடிவிற்கு வருவதே பொருத்தமாகத்‌ 
தோன்றுகிறது''* என்று 1977-78 அளவில்‌ 
திரு. ராவ்‌ அறிவுறுத்தியுள்ளார்‌. 


இவருடைய கருத்துப்படி, சிந்துவெளி எழுத்து 
கள்‌ யாவும்‌ ஒலியியல்‌ அடிப்படையில்‌ அமைக்கப்‌ 
பட்ட எழுத்துகளாகும்‌; சித்திர எழுத்துகளிலிருந்து 
ஒலி வடிவ எழுத்துகள்‌ அமைத்துக்கொள்ளப்பட்ட 
காலகட்டத்திற்கு இவை உரியனவாம்‌. மூன்றே 
உயிர்‌ எழுத்துகள்தான்‌ சிந்துவெளி எழுத்துகளில்‌ 
இடம்‌ பெற்றுள்ளனவாம்‌. இதே வகையான எழுத்‌ 
துகள்‌, ஒத்த ஒலிமதிப்புடன்‌ எருசலேம்‌ நகருக்கு 
அருகிலும்‌, சினாய்‌ தீபகற்பத்திலும்‌ செமிடிக்‌ 
மொழியில்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளனவாம்‌. 


திரு. ராவ்‌ அவர்கள்‌, சிந்துவெளி எழுத்துகள்‌ 
இ.மு. 2500-1900-க்கும்‌ இடையே, சிந்துவெளி மக்‌ 
களால்‌ உருவாக்கப்பட்டன என்பர்‌. இந்த எழுத்‌ 
துகளைச்‌ செமிடிக்‌ இன மக்கள்‌ கி.மு. 1600- 
1500-க்கும்‌ இடையில்‌ இங்கிருந்து கடன்‌ வாங்கிக்‌ 
கொண்டனராம்‌. இவற்றோடு புதிய உயிர்‌எழுத்து 
களைச்‌ சேர்த்து, கிரேக்கர்கள்‌ தங்கள்‌ நெடுங்கணக்‌ 
இனை அமைத்துக்கொண்டதாகவும்‌ இரு. ராவ்‌ 
தெரிவித்துள்ளார்‌. மற்றும்‌ இவர்களுடைய 
கடன்‌ வாங்கலுக்குக்‌ காரணம்‌, சிந்துவெளி மொழி 
இந்திய-ஐரோப்பிய மொழிக்குடும்பத்தைச்‌ சேர்ந்‌ 
ததாக இருந்தமையேயாகும்‌ என்பர்‌. 

இரு. ஐராவதம்‌ மகாதேவன்‌ மொழியியல்‌, எழுத்‌ 
இயல்‌, பண்பாட்டியல்‌ சான்றுகளைக்‌ கொண்டு இவ 
ருடைய கருத்துகளை மறுத்துள்ளார்‌. “DG. ராவின்‌ 


முடிவுகள்‌ வியப்புக்‌ கலந்த அதிர்ச்சியூட்டுவனவாக 
உள்ளன. இந்துவெளிக்‌ குறியீடுகள்‌ பயிலப்படும்‌ 
நிகழ்வு நிலையைத்‌ தற்சார்பற்ற முறையில்‌ பகுத்‌ 
தாராயாமல்‌ செய்யப்பட்ட ஆய்வினால்‌ வெளிப்‌ 
பட்ட முடிவுகளாகவே இவை தோன்றுகின்றன”? 
என்பது திரு. ஐராவதம்‌ மகாதேவன்‌ அவர்களு 
டைய கருத்தாகும்‌. “DG. ராவினுடைய ஆராய்ச்சி 
முறையில்‌ குறை இல்லை. ஆனால்‌, சிந்துவெளிக்‌ 
குறியீடுகள்‌ ஒலிவடிவ எழுத்துகள்‌, அசைகளால்‌ 
அமைந்தவை, அந்த எழுத்துகளால்‌ அறியப்படும்‌ 
மொழி வேதமொழியோடு தொடர்புடையவை 
எனும்‌ அவருடைய முடிவுகள்‌, எதிர்கால ஆராய்ச்சி 
களால்‌ புலனாகக்கூடிய உண்மைகளுக்கு முன்னால்‌ 
நிலைத்துநிற்க இயலாது” என்று நயமாகத்‌ இரு. 
மகாதேவன்‌ மறுத்துள்ளமை இங்கு நினைவுகூர்தற்‌ 
குரியதாகும்‌. 


சிந்துவெளி எழுத்துகள்‌ திராவிட மொழித்‌ 
தொடர்புடையவை எனும்‌ கருத்தினைக்‌ கடந்த 
பதினைந்து ஆண்டுக்கால ஆராய்ச்சியின்‌ பயனாகப்‌ 
பின்னிஷ்‌ மொழியாளரும்‌, ரஷிய நாட்டு அறிஞர்‌ 
களும்‌, தமிழ்நாட்டு அறிஞர்‌ ஒருவரும்‌ கண்டுள்‌ 
ளனர்‌. 


இதுவரை நாம்‌ கண்ட பல்வேறு அறிஞர்களின்‌ 
கருத்துகளைத்‌ தொகைவகைப்‌ படுத்துகின்ற 
பொழுது, மூன்று உண்மைகள்‌ புலனாகின்றன. 
தொடக்க காலத்திய மேற்குநாட்டு ஆராய்ச்சி 
யாளர்களுள்‌ ஓரிருவரைத்‌ தவிர, மற்றவர்கள்‌ 
யாவரும்‌ * “சிந்துவெளி எழுத்துகள்‌ ஆரியருக்கு முற்‌ 
ULL. — சம்ஸ்கிருத மொழியோடு தொடர்பு இல்‌ 
லாத ஒரு மொழிக்கு உரியன*' என்று துணிந்‌ 
துள்ளனர்‌. இந்த எழுத்துகளின்‌ வரிவடிவங்களில்‌ 
இருந்தே, அசோகன்‌ காலத்திய பிராமி எழுத்துகள்‌ 
இரிந்து வளர்ந்து இருக்கவேண்டும்‌ என்றும்‌ இவர்‌ 
கள்‌ கருதுகின்றனர்‌. 1935-க்குப்‌ பிறகு ஒரு சில 
ஐரோப்பியரும்‌, இந்திய (வட இந்திய) அறிஞர்‌ 
களுள்‌ பலரும்‌ சிந்துவெளி எழுத்துகள்‌ சம்ஸ்கிருத 
மொழியின்‌ மூதாதையான ஆரியமொழி ஒன்றிற்‌ 
குரியனவாக இருக்கவேண்டும்‌ என்று முடிவு செய்‌ 
துள்ளனர்‌. 


இவ்விரண்டிற்கும்‌ இடைப்பட்ட நிலையில்‌, 
சிந்துவெளி எழுத்துகள்‌ தமிழின்‌ மூல மொழியான 
பழந்திராவிட மொழிக்குரியவை எனும்‌ கருத்தினை 
நிலைநாட்ட ஐரோப்பிய அறிஞர்‌ சிலரும்‌, தமிழ்‌ 
நாட்டு அறிஞர்‌ சிலரும்‌ முயன்று வருவதைக்‌ காணு 
இன்றோம்‌. 


#5. R. Rao, Lothal and the Indus Civilization, Bombay 
1973, pp. 111-113. 


= Ibid., pp. 112-113. 
3 Ibid., pp. 113-114. 
3 Hindu, News paper, 23-4-1979. 


Digitized by Moola Foundation. 
noolaham.org | aavanaham.org 


வ்வுலக நிலப்பரப்பின்‌ வரலாற்றிற்கு அச்சாணி 
இ போன்ற பகுதியாகத்‌ தமிழ்‌ நிலப்பரப்பு 
அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ஆகும்‌. 
ஒன்பது கோள்களில்‌ ஒன்றான ஞாலம்‌ சுமார்‌ 
500 கோடி ஆண்டுகளுக்கு முன்னர்‌ அன்றிருந்த 
ஞாயிற்றிடமிருந்து பிரிந்தது. தணல்‌ குழம்பாக 
இருந்த இவ்வையகம்‌ காலப்போக்கில்‌ குளிர்‌ 
வடைந்து இறுகத்‌ தொடங்கியது. வையகத்தின்‌ 
ஓயாச்‌ சுழற்சியின்‌ காரணமாக அடர்த்தி மிக்க 
இரும்பு, நிக்கல்‌ போன்ற கனிப்‌ பொருள்களின்‌ 
தனிமங்களாலான அணுத்திரள்கள்‌ கோளத்தின்‌ 
மையப்பகுதியின்‌ கருவாக அமையப்பெற்றன. இக்‌ 
கருவைச்சுற்றி அடர்வு குறைந்த தனிமங்களைக்‌ 
கொண்ட அணுத்திரள்கள்‌ பல்வேறு அடுக்குகளாகத்‌ 
திரண்டு, இறுகி, பல்வேறு வகையான பாறை 
களைத்‌ தோற்றுவித்தன. 


உலகம்‌ தோன்றியதிலிருந்து இன்று வரை உள்ள 
காலத்தை ஐந்து பேரூழிகளாகப்‌ பிரித்துள்ளனர்‌. 
ஒவ்வொரு ஊழிக்‌ காலத்திலும்‌ நிலப்பரப்பு வெவ்‌ 
வேறு வகையில்‌ உருமாற்றமடைந்து காணப்பட்டது 
என்பதைச்‌ சான்றுகள்‌ மூலமாக ஆய்வாளர்கள்‌ உறு 
இப்படுத்தியுள்ளனர்‌. இப்‌ பேரூழிக்‌ காலங்களில்‌ 
தான்‌ தமிழகத்தின்‌ கனிமங்கள்‌ தோன்றின என்‌ 
பதும்‌ குறிப்பிடத்‌ தக்கதாகும்‌. 


இத்தொன்மை மிக்க கன்னித்‌ தமிழகத்தின்‌ நிலப்‌ 
பரப்பில்‌ இயற்கை அன்னை பலவிதமான கனிமங்‌ 
களை நாடு செழித்திடப்‌ படைத்துள்ளாள்‌. சிறிது 
காலத்திற்கு முன்‌ வரை தமிழகத்தில்‌ கனிம வளமே 


டாக்டர்‌ ௪. சரவணன்‌, எம்‌.எஸ்ஸி., பிஎச்‌.டி. 


இல்லை என்றதொரு கூற்று நிலவியது. ஆனால்‌, 
சமீப காலங்களாக மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு 
களின்‌ பயனாக, பல்வேறு கனிமங்கள்‌ இருப்பது 
சுண்‌ டறியப்பட்டுள்ளது. இன்று இக்‌ கனிமங்கள்‌ 
தம்‌ நாட்டின்‌ வளம்‌ பெருக்குபவையாக உள்ளன. 


தமிழ்‌ நாட்டில்‌ கிடைக்கும்‌ முக்கிய கனிமங்களில்‌ 
குறிப்பிடத்தக்கவை மாக்னசைட்‌, இரும்பு, சுண்‌ 
ணாம்புக்கல்‌, தங்கம்‌, அலுமினியம்‌, செம்பு, ஜிப்‌ 
சம்‌, வெர்மிகுலைட்‌, இராபைட்‌, பெல்ஸ்பார்‌, கண்‌ 
ணாடி மணல்‌ போன்றவையாகும்‌. 


இற்றைக்கு மூன்‌, ஏறத்தாழ 450 முதல்‌ 60 
கோடி ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தை ஆர்க்‌ 
கேயன்‌ பேரூழி என்று குறிப்பிடுகின்றனர்‌. ஆர்க்‌ 
கேயன்‌ எனப்படும்‌ காலப்‌ பிரிவு தமிழகத்தின்‌ நிலப்‌ 
பரப்பைப்‌ பொறுத்த வரையில்‌ மிகவும்‌ முக்கிய 
மானது. பொருளாதார முக்கியத்துவம்வாய்ந்த பல 
கனிமங்கள்‌ இக்காலத்தில்தான்‌ தோன்றின. தமிழ்‌ 
நாட்டில்‌, சேலத்தில்‌ காணப்படும்‌ மாக்னசைட்‌ சனிப்‌ 
பொருள்கள்‌ உலகிலேயே மிக முக்கியமானவையாகக்‌ 
கருதப்படுகின்றன. (இ)ட்யூனைட்‌ எனப்படும்‌ 
பாறையின்‌ மாற்றம்‌ காரணமாகத்‌. தோன்றும்‌ 
மாக்னசைட்‌ ஆர்க்கேயன்‌ காலப்பிரிவில்‌ தோன்றிய 
தொன்மை மிக்க பாறைப்‌ பிரிவாகும்‌. இம்‌ மாக்ன 
சைட்‌ மிகவும்‌ நல்ல தரம்‌ வாய்ந்ததாகவும்‌, மாசுப்‌ 
பொருள்கள்‌ மிகக்‌ குறைவாகவும்‌ பெற்று உள்ள 
தால்‌ மிகவும்‌ உயர்ந்த தரம்‌ கொண்டதாக உள்ளது. 
சுமார்‌ 30.4 மீட்டர்‌ ஆழம்‌ வரை காணக்‌ கிடைக்‌ 
கும்‌ இவற்றின்‌ இருப்பு 44 மிலியன்‌ டன்கள்‌ எனக்‌ 


248 F, 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


< 


கணக்டெப்பட்டுள்ளது. மாக்னசைட்‌ அதிக வெப்‌ 
பம்‌ தாங்கும்‌ பண்பு கொண்டதால்‌ இதனைக்‌ 
கொண்டு வெப்பந்தாங்கிக்‌ கற்களையும்‌, சாணைக்‌ 
கற்களையும்‌ தயாரிப்பதுடன்‌ மற்றும்‌ பல்வேறு 
பொருள்களாகப்‌ பிற துறைகளிலும்‌ பயன்படுத்து 
கின்றனர்‌. 


இதே போன்று ஆர்க்கேயன்‌ காலப்‌ பிரிவில்‌ 
தோன்றிய பிற கனிமங்களில்‌ குறிப்பிடத்தக்கவை 
இரும்புக்‌ கனியும்‌ சுண்ணாம்புக்‌ கற்களும்‌ ஆகும்‌. 


சேலம்‌ மாவட்டத்தில்‌, கஞ்சமலை, கொல்லி 
மலை, சித்தேரி, கோதுமலை ஆகிய இடங்களிலும்‌, 
வட ஆர்க்காடு திருவண்ணாமலையை அடுத்துள்ள 
கெளத்திமலை, வேதியப்பன்மலைக்‌ குன்றுகளிலும்‌, 
தர்மபுரி மாவட்டத்தில்‌ தீர்த்தமலையிலும்‌ 
இரும்புக்‌ கனி அதிக அளவில்‌ காணப்படுகிறது. இப்‌ 
பகுதிகளில்‌ காணப்படும்‌ இரும்பு, படிவுப்‌ படுகை 
களாகத்‌ தோற்றுவிக்கப்பட்டன. கஞ்சமலைப்பகுதி 
யில்‌ உள்ள பாறைகளின்‌ வயது ஏறத்தாழ 450 
கோடி ஆண்டுகள்‌ என்பது ஆய்வுகள்மூலம்‌ அறியப்‌ 
பட்டுள்ளது. மேற்கூறப்பட்ட இடங்களில்‌ காணப்‌ 
படும்‌ இரும்பு மாக்னடைட்‌-குவார்ட்சைட்‌ வகை 
யைச்‌ சார்ந்தது. தமிழகத்தில்‌ 85 முதல்‌ 40 
சதவீதம்‌ வரை இரும்புச்சத்துக்‌ கொண்ட இரும்புக்‌ 
கனியின்‌ இருப்பு சுமார்‌ 610 மிலியன்‌ டன்கள்‌ 
என அளவிடப்பட்டுள்ளது. கஞ்சமலையின்‌ 
இரும்பினைப்‌ பயன்படுத்தி, சேலத்தில்‌, எஃகு 
தயாரிக்க ஆலை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. 
மேற்குறிப்பிட்ட இடங்களைத்‌ தவிர, கோவை 
மாவட்டம்‌ மற்றும்‌ மதுரை, திருநெல்வேலி, 
இராமநாதபுரம்‌, தென்‌ஆர்க்காடு ஆகிய மாவட்டங்‌ 
களிலும்‌ இரும்புப்‌ படிவுகள்‌ உள்ளன. 


சுண்ணாம்புக்‌ கல்‌ 

ஐந்து வகை சுண்ணாம்புக்‌ கற்கள்‌ தமிழ்நாட்டில்‌ 
இடைக்கின்றன. அவை: 1. படிகவய சுண்ணாம்புக்‌ 
கல்‌; 8. கடல்‌ வண்டலில்‌ தோன்றிய சுண்ணாம்புக்‌ 
கல்‌; 8, பவள சுண்ணாம்புக்‌ கல்‌; 4. சுக்கான்‌ 
பாறை; 5. இளிஞ்சல்‌ சுண்ணாம்புக்‌ கல்‌. 


சேலம்‌, திருச்சி, மதுரை, கோவை, திருநெல்வேலி 
மாவட்டங்களில்‌ படிகவய சுண்ணாம்புக்‌ கல்‌ அதிகம்‌ 
கிடைக்கிறது. சுமார்‌ 350 மிலியன்‌ டன்கள்‌ இருப்‌ 
பாக உள்ளது எனக்‌ கணக்கிடப்பட்டுள்ளது. கடல்‌ 
வண்டல்‌ சுண்ணாம்புக்‌ கல்‌ இருச்சி, இருநெல்வேலி 
மாவட்டங்களில்‌ 85 மிலியன்‌ டன்‌ வரை உள்ளது. 


தூத்துக்குடி, இராமேசுவரம்‌ தீவுகளுக்கு இடை 
யிலுள்ள மன்னார்‌ வளைகுடாவில்‌ காணப்படும்‌ 
தீவுகளில்‌ பவளக்‌ கொடிகளில்‌ சுண்ணாம்புக்‌ கற்கள்‌ 
கிடைக்கின்றன. சென்னை நகரை அடுத்த புளி 
காடு ஏரியிலும்‌, கன்யாகுமரி மாவட்டத்திலும்‌ 


கிளிஞ்சல்கள்‌ ௮ இக அளவில்‌ 
இவற்றைச்‌ சேகரித்துச்‌ 
தயாரிக்கின்றனர்‌. 


கிடைக்கின்றன. 


சுட்டு, சுண்ணாம்பு 


தமிழ்நாட்டில்‌ உள்ள சிமென்ட்‌ தொழிற்சாலை 
களில்‌ ஆறு படிகவய சுண்ணாம்புக்‌ கற்களைக்‌ 
கொண்டு சிமென்ட்‌ தயாரிக்கப்படுகின்‌ றன. 


தங்கம்‌ 

இந்தியாவில்‌ முதன்முதலாக வெட்டியெடுத்துப்‌ 
பயன்படுத்தப்பட்ட உலோகம்‌ தங்கம்தான்‌. தென்‌ 
னிந்தியாவில்‌ பொற்படிவங்களை வெட்டியெடுக்கும்‌ 
பணியில்‌ விஜயநகர மன்னர்‌ காலத்தில்‌ மக்கள்‌ 
ஈடுபட்டிருந்தனர்‌. 


தங்கம்‌, பிற கனிமங்களான வெள்ளி போன்ற 
வற்றுடனும்‌, குவார்ட்ஸ்‌ வகைக்‌ கொடிகளிலும்‌ 
இயல்‌ தங்கமாகக்‌ காணப்படுகின்றது. காற்று, 
மழை, வெப்பம்‌ போன்றவற்றால்‌ தாக்கப்படும்‌ 
தங்கம்‌ கொண்ட பாறைகள்‌ இதைவுறும்போது 
தங்கம்‌ விடுபட்டு, நீரால்‌ அடித்துச்‌ செல்லப்பட்டு, 
மணலுடன்‌ கலந்து ஆற்றுப்‌ படுகைகளில்‌ காணப்‌ 
படும்‌. இதனை அரித்து, சலித்து எடுக்கின்றனர்‌. 


தமிழ்நாட்டில்‌ நீலகிரி மாவட்டத்தில்‌ கூடலூர்‌ 
வட்டத்திலுள்ள வைநாடு தங்கச்‌ சுரங்கங்களில்‌ 
1890ஆம்‌ ஆண்டுகளில்‌ தங்கம்‌ வெட்டி எடுக்கப்‌ 
பட்டு வந்தது. ஆனால்‌, தங்கம்‌ மிகக்‌ குறைந்த 
அளவு கிடைக்கப்பெற்றதால்‌ வெட்டி எடுக்கும்‌ பணி 
கைவிடப்பட்டது. நீலகிரி மாவட்டத்தில்‌ கோத்த 
திரி மலைத்‌ தொடரிலும்‌, கோவை மாவட்டம்‌ 
கோபிசெட்டிப்‌ பாளையத்திலுள்ள பென்சிபெட்டா 
மலைத்தொடரிலும்‌, தர்மபுரி, சேலம்‌ மாவட்டங்‌ 
களின்‌ சில பகுதிகளிலும்‌ தங்கம்‌ கிடைப்பதாக 
அறியப்படுகிறது. 


அலுமினியம்‌ 

அன்றாட வாழ்வில்‌ அதிகம்‌ பயன்படுத்தப்படும்‌ 
உலோகங்களில்‌ குறிப்பிடக்கூடியது அலுமினியம்‌ 
ஆகும்‌. அலுமினியத்தின்‌ பயன்குறித்து நாம்‌ அனை 
வரும்‌ அறிவோம்‌. அலுமினியம்‌ தனித்துக்‌ இடைப்‌ 
பதில்லை. இது நீரடர்ந்த அலுமினியம்‌ ஆக்ஸைட்‌ 
வடிவில்‌ வெண்பழுப்பு, இளஞ்சிவப்பு நிறங்களில்‌ 
பாக்சைட்‌ என்ற பெயரால்‌ குறிப்பிடப்படும்‌ கனி 
மத்தில்‌ இருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது. 


சேலத்தில்‌ சேர்வராயன்‌ மலைத்‌ தொடர்களில்‌ 
5$ மிலியன்‌ டன்‌ பாக்சைட்‌ படிவங்களும்‌, கோடை 
கானல்‌, பழனி மலைத்தொடர்களில்‌ சுமார்‌ 22 
மிலியன்‌ டன்‌ பாக்சைட்‌ படிவங்களும்‌ இருப்பதாக 
அளவிடப்பட்டுள்ளது. இவற்றில்‌ 45 முதல்‌ 52 
சதவிகிதம்‌ வரை அலுமினியம்‌ உள்ளது என்பதனை 
ஆய்வுகள்‌ வெளிப்படுத்தியுள்ளன. 


Digitized by Noolah® Foundation. 
noolaham.org | aavanaham.org 


செம்பு 


பண்டைக்காலத்திலிருந்தே அறியப்பட்டு, பயன்‌ 
படுத்தப்பட்ட உலோகங்களில்‌ குறிப்பிடத்தக்க 
ஒர்‌ உலோகம்‌ செம்பு ஆகும்‌. இது மென்மையான 
உலோகமாகையால்‌ எவ்வித உருவும்‌ வடிவும்‌ ஏற்கும்‌ 
ஆற்றல்‌ படைத்தது. பிற உலோகங்களுடன்‌ 
சேர்ந்தே செம்பு அதிகம்‌ காணப்படுகிறது. பச்சை 
நிற மேலக்கைட்‌, நீலநிற அசூரைட்‌, தங்க மஞ்சள்‌ 
நிற சால்கோபைரைட்‌ போன்ற கனிப்‌ பொருள்‌ 
களில்‌ இருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது. 


தமிழ்நாட்டில்‌ தென்‌ ஆர்க்காடு மாவட்டத்தி 
அள்ள மாமண்டூர்‌ அருகில்‌ பண்டைக்காலச்‌ சுரங்‌ 
கங்கள்‌ காணப்படும்‌ இடத்தில்‌ செம்பு (ஈயம்‌, 
துத்தநாகம்‌, வெள்ளி ஆகியவற்றுடன்‌ சேர்ந்து) 
உள்ளதைச்‌ கண்டறிந்துள்ளனர்‌. இங்கு ஏறக்‌ 
குறைய 0.91 மிலியன்‌ டன்‌ செம்பு உள்ளது எனக்‌ 
கணக்கிட்டுள்ளனர்‌. மதுரை மாவட்டம்‌ ஆலங்‌ 
குளம்‌ பகுதியில்‌ சுமார்‌ 0.36 மிலியன்‌ டன்‌ செம்பு 
உள்ளதாகக்‌ கண்டறியப்பட்டு உள்ளது. 


களிமண்‌ 


சுமார்‌ 19.5 கோடி ஆண்டுகளுக்கு முன்னர்‌ 
இருந்த காலத்தை ஜுராசிக்‌ ஊழி என்று குறிப்பிடு 
கின்றனர்‌. இவ்வூழியின்போது கோண்டுவானா 
என்றழைக்கப்படும்‌ நிலப்பரப்பு இருந்தது (இந்‌ 
Aur, ஆஸ்திரேலியா, தென்‌ அமெரிக்கா, அன்‌ 
டார்டிகா, தென்‌ ஆப்பிரிக்கா, மடகாஸ்கர்‌ ஆகி 
யவை இணைந்திருந்த பெரு நிலப்பரப்பு). அக்‌ 
காலத்தில்‌ தோன்றிய களிமண்‌ படிவுகளை கோண்டு 
வானா படிவுகள்‌ என்று அழைக்கின்றனர்‌. இக்‌ களி 
மண்‌ நல்ல வெண்மை நிறம்‌ கொண்டது. திருச்சிக்கு 
அருகில்‌ வெட்டியெடுக்கப்படும்‌ களிமண்‌ கோண்டு 
வானா வகையைச்‌ சார்ந்தது ஆகும்‌. தஇருச்சயைத்‌ 
தவிர, செங்கை, நீலகிரி, வட ஆர்க்காடு, தென்‌ 
ஆர்க்காடு ஆயெ இடங்கள்‌ லும்‌ இவ்வகைக்‌ களிமண்‌ 
கிடைக்கிறது. நெய்வேலி பழுப்பு நிலக்கரிச்‌ 
சுரங்கப்‌ பகுதியில்‌ வெள்ளைக்‌ களிமண்‌ இருப்பு 
4 மிலியன்‌ டன்‌ எனக்‌ கணக்கிடப்பட்டுள்ளது. 
இதைத்‌ தவிர, சுமார்‌ 25.33 மிலியன்‌ டன்கள்‌ 
வெப்பம்‌ தாங்கும்‌ களி மண்ணும்‌ பல்வேறு பகுதி 
களில்‌ உள்ளதாகக்‌ கணக்கடப்பட்டுள்ளது. பீங்‌ 
கான்‌ சாதனங்கள்‌, ஒப்பனைப்‌ பொருள்கள்‌, மருந்து 
வகைகள்‌ தயாரிக்கவும்‌ மற்றும்‌ வெப்பம்‌ தாங்கும்‌ 
உட்காப்பு அணிகளாக அனல்‌ உலைகளிலும்‌ 
களிமண்‌ அதிகம்‌ பயன்படுத்தப்படுகிறது. 


ஜிப்சம்‌ 

தமிழ்நாட்டில்‌ கிடைக்கும்‌ ஜிப்சம்‌ கனிமங்‌ 
களை மூன்று வகைகளாகப்‌ பிரிக்கலாம்‌. அவை: 
1. முற்காலத்தில்‌. .(சரிடேசியஸ்‌ ஊழி): கடல்‌ 


கொண்டிருந்த பகுதி வற்றியதால்‌ தோன்றியவை; 
2. ஆற்று வடிகால்‌ பகுஇகளில்‌ கரிசல்‌ மண்ணோடு 
கலந்த படிவங்கள்‌; 3. உப்பளங்களில்‌ உப்புத்‌ 
தயாரிப்பின்போது கடைக்கும்‌ துணைப்‌ 
பொருள்‌. 


ஜிப்சம்‌ அதிக அளவில்‌ வெண்மையானதாகவும்‌, 
அரிதாக நிறமற்றதாகவும்‌ கிடைக்கிறது. இது 
மிகவும்‌ மென்மையான கனிமமாகும்‌. திருச்சி மாவட்‌ 
டத்தின்‌ வடக்கே உள்ள சித்தளை, தெற்கே தாப்‌ 
பாய்‌, பெரிய குறுக்கை ஆகிய இடங்களுக்கு இடைப்‌ 
பட்ட பகுதியில்‌ 15$மிலியன்‌ டன்‌ அளவிற்கு ஜிப்சம்‌ 
கிடைக்கக்கூடும்‌ என அளவிடப்பட்டுள்ளது. கோவை 
மாவட்டம்‌ பல்லடம்‌, பொள்ளாச்‌9, உடுமலைப்‌ 
பேட்டை, தர்மபுரி மாவட்டம்‌ ஆகிய. இடங்களில்‌ 
8 லட்சம்‌ டன்‌ அளவும்‌, திருநெல்வேலி மாவட்டத்‌ 
இல்‌ கோவில்பட்டி, சங்கரன்கோயில்‌ ஆகிய பகுதி 
களில்‌ 68 ஆயிரம்‌ டன்னும்‌, இராமநாதபுரம்‌ மாவட்‌ 
டம்‌ அருப்புக்கோட்டை, சாத்தூர்‌ பகுதிகளில்‌ 24 
ஆயிரம்‌ டன்னும்‌ உள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்‌ 
ளது. இந்தியாவில்‌ வெட்டியெடுக்கப்படும்‌ ஜிப்சத்‌ 
இன்‌ மொத்த அளவில்‌ பெரும்‌ பகுதி தமிழகத்தி 
லேயே வெட்டியெடுக்கப்படுகிறது. 


இராபைட்‌ 
மிகவும்‌ மென்மையானதும்‌, மிருதுவானதும்‌, 
கரியின்‌ இயல்பான வடிவில்‌ ஒன்றானதுமான 


கிராபைட்‌ உயர்‌ வெப்பத்தைத்‌ தாங்கும்‌ திறன்‌ 
கொண்டது. 


இராமநாதபுர மாவட்டத்தில்‌ சிவகங்கைக்கு அரு 
தில்‌ கிராபைட்‌ படிவங்கள்‌ சுமார்‌ 5 கிலோமீட்டர்‌ 
தூரத்திற்குத்‌ தொடர்ச்சியாக உள்ளது கண்டு 
பிடிக்கப்பட்டுள்ளது. இதன்‌ இருப்பு சுமார்‌ 2.6 
இலட்சம்‌ டன்கள்‌ என மதிப்பிடப்பட்டுள்ளது. 
இதேபோன்று மதுரை மாவட்டத்தில்‌ திராமங்கலத்‌ 
திற்கு அருகில்‌ கிராபைட்‌ 17,300 டன்‌ அளவிற்கு 
உள்ளது கண்டறியப்பட்டுள்ளது. வட ஆர்க்‌ 
காட்டில்‌ புதுப்பாளையம்‌, நெல்லை மாவட்டம்‌ 
குறிஞ்சிப்பாளையம்‌ ஆகிய பகுதிகளிலும்‌ சிறிதளவு 
கிராபைட்‌ காணப்படுகிறது. 


கிராபைட்‌, மின்‌ உலைகளில்‌. மின்கடத்தியாகவும்‌ 
அணுசக்தித்‌ துறையிலும்‌, (இ)டைனமோக்களில்‌ 
தூரிகைகளாகவும்‌, வெப்ப கலங்கள்‌ தயாரிக்கவும்‌ 
நாம்‌ எழுதுகின்ற எழுதுகோல்‌ தயாரிக்கவும்‌ பயன்‌ 
படுத்தப்படுகிறது. 


வெர்மிகுலைட்‌ 


அபிரகத்தின்‌ ஒரு வகையையே வெர்மிகுலைட்‌ 
என்று குறிப்பிடுகின்றனர்‌. இது மற்ற அபிரகங்‌ 
களைக்‌ காட்டிலும்‌ அதிக அளவில்‌ வெப்பத்தால்‌ 


Digitized by Nola Foundation. 
noolaham.org | aavanaham.org 


விரிவடையக்கூடியதாகும்‌. விரிவடையும்போது 
பொன்‌ நிறமாக மாறும்‌: இதில்‌ உள்ள நீர்‌, வெப்‌ 
பத்தால்‌ ஆவியாகி, ஏடு ஏடாக உள்ள அமைப்பின்‌ 
ஊடே விரவிச்‌ செல்வதால்‌ விரிவடைந்து பருத்த 
உருக்‌ கொள்கிறது. வெர்மிகுலைட்‌, வெப்பந்தாங்‌ 
கக்‌ கூரைகள்‌, நீரை வெப்பமாக்கும்‌ கருவிகள்‌, 
குளிர்பதன இயக்கப்‌ பொறி போன்றவைகளில்‌ 
அதிகம்‌ பயன்படுத்தப்படுகிறது. மிகவும்‌ இலேசான 
வெர்மிகுலைட்‌ வெப்பம்‌ மற்றும்‌ ஒலி காப்புத்‌ 
தன்மைகளும்‌ பெற்றதாகும்‌. 


வட ஆர்க்காடு மாவட்டத்தில்‌ திருப்பத்தூருக்கு 
அருகில்‌ உள்ள செவ்வாத்தூர்‌, எளவம்பட்டி ஆதிய 
இடங்களில்‌ சுமார்‌ 30 மீட்டர்‌ ஆழம்‌ வரை வெர்‌ 
மிகுலைட்‌ கிடைக்கிறது. மொத்த அளவு 3.5 
லட்சம்‌ டன்‌ என அளவிடப்பட்டுள்ளது. 


பெல்ஸ்பார்‌ 

பீங்கான்‌ போன்ற பொருள்கள்‌ செய்யத்‌ தேவைப்‌ 
படும்‌ மூலப்‌ பொருள்களில்‌ பெல்ஸ்பார்‌ கனிமமும்‌ 
ஒன்றாகும்‌. சாணைக்கற்கள்‌, கட்டடங்களில்‌ 
பயனாகும்‌ மேல்பூச்சு, கண்ணாடித்‌ தொழில்‌ 
போன்றவற்றில்‌ அதிகம்‌ பயன்படுத்தப்படுகிறது. 


நல்லவகை பெல்ஸ்பார்‌ திருச்சி மாவட்டத்தி 


அள்ள மணப்பாறை, கடவூர்‌, ஓடையாப்பட்டி, 
சேலம்‌ மாவட்டத்திலுள்ள இருச்செங்கோடு, 
இடைப்பாடி, ஓமலூர்‌, ஜலகண்டபுரம்‌, காளிப்‌ 


பட்டி, சங்ககிரி போன்ற இடங்களிலும்‌, கோவை 
மாவட்டத்திலுள்ள காட்டனுமலை, பசுமணி, மங்‌ 
குலிமேட்டுப்பவி, பொன்னாங்கன்னி ஆகிய இடங்‌ 
களிலும்‌ கிடைக்கின்றது. திருச்சி மாவட்டத்தில்‌ 


மட்டும்‌ 0.46 மிலியன்‌ டன்களும்‌, சேலத்தில்‌ 
9.15 மிலியன்‌ டன்களும்‌ உள்ளதாகக்‌ கணக்‌ 
இட்டுள்ளனர்‌, 
பழுப்பு நிலக்கரி 


தென்‌ ஆர்க்காடு மாவட்டத்திலுள்ள நெய்வேலி 
ஏல்‌ உடைக்கும்‌ லிக்னைட்‌ எனப்படும்‌ பழுப்பு 
Saisi. மூன்றாங்காற்‌ பேருழியின்‌ பிலையோ ன்‌ 
ஊழியில்‌ தோன்றியதாகும்‌. பழுப்பு நிலக்கரிப்‌ 
வுகள்‌ இன்று தமிழகத்தில்‌ பல்வேறு தொழில்கள்‌ 
னர அடிப்படையாக அமைந்துள்ளது என்பது 
கால்‌ அறிந்த ஒன்றுதான்‌. மின்‌ உற்பத்திக்கும்‌, 
கரத்‌ தொழிலுக்கும்‌, மற்றும்‌ பல்வேறு வகையான 
பொருள்கள்‌ செய்யவும்‌ இந்நிலக்கரி பயன்படுத்தப்‌ 
225. 


கண்ணாடி மணல்‌ 

கண்ணாடியின்‌ பயன்‌ குறித்து நாம்‌ அனைவரும்‌ 
அறிவோம்‌. மணலில்‌ உள்ள சிலிகா எனப்படும்‌ 
தனிமம்‌ கண்ணாடி தயாரிக்கப்‌ பயன்படும்‌ மூலப்‌ 
பொருள்களில்‌ ஒன்றாகும்‌, 
உகந்த மணல்‌ தென்‌ ஆர்க்காடு மாவட்டக்‌ கடற்‌ 
சுரை ஓரங்களிலும்‌, எண்ணூருக்கு அருகிலும்‌ 
கிடைக்கிறது. 


கண்ணாடி. தயாரிக்க 


மேற்‌ குறிப்பிட்டவை தவிர, ஆபரணக்கற்கள்‌, 


அபிரகம்‌, மாலிப்டினைட்‌, குருந்தக்கல்‌, கொலம்‌ 
யைட்‌- டான்டலைட்‌, கல்நார்‌, பேரைட்‌, குரோ 
மைட்‌, பாஸ்பேட்‌, கந்தகம்‌, தோரியம்‌, செலஸ்‌ 


டைட்‌ போன்ற கனிமங்கள்‌ சிறு அளவில்‌ தமிழ்‌ 
நாட்டின்‌ பல பகுதிகளில்‌ கிடைப்பதாக. அறியப்‌ 
பட்டுள்ளது. 


கரும்பாறைகள்‌ 

தமிழகத்தில்‌ கடந்த சில ஆண்டுகளாக அதிகம்‌ 
பேசப்பட்டும்‌, வணிகத்துறையில்‌ அந்நியச்‌ செலா 
வணியை நாட்டிற்கு அதிகம்‌ ஈட்டித்‌ தருவதுமான 
ஒரு பாறை கரும்பாறையாகும்‌. *டோலரைம்‌” 
என்று நிலப்பொதி ஆய்வாளர்களால்‌ அழைக்கப்‌ 
படும்‌ இது அதிக அளவில்‌ ஜப்பான்‌ நாட்டிற்கு 
ஏற்றுமதி செய்யப்படுகிறது. 


இப்‌ பாறைகள்‌ அதிகக்‌ கடினத்தன்மை கொண்‌ 
டவை. காற்று, மழை, வெயில்‌ இவற்றால்‌ எளி 
இல்‌ சிதைவுறுவதில்லை. இவை உயர்ந்த மெருகு 
பெறும்‌ தன்மை கொண்டவையாகையால்‌ கட்டடங்‌ 
களின்‌ மேல்‌ விமானங்கள்‌, தரைப்‌ பதிப்புகள்‌, சுவர்‌ 
பதிப்புகள்‌, நினைவுச்‌ சின்னங்கள்‌ ஆகியவற்றிற்குப்‌ 
பயன்படுத்தப்படுகின்றன. கரும்பாறைகளின்‌ 
மொத்த ஏற்றுமதியில்‌ தமிழ்நாட்டின்‌ பங்கு ஏறத்‌ 
தாழ 80 சதவீதம்‌ ஆகும்‌. 


தரம்‌ வாய்ந்த கரும்பாறைகள்‌ தமிழ்‌ நாட்டில்‌ 
தென்‌ ஆர்க்காடு, தர்மபுரி, சேலம்‌, கோயமுத்தூர்‌, 
வட ஆர்க்காடு, செங்கற்பட்டு ஆகிய மாவட்டங்‌ 
களில்‌ வெட்டியெடுக்கப்படுகன்றன. இவற்றில்‌ 
தென்‌ ஆர்க்காடு மாவட்டத்தில்‌ திண்டிவனம்‌ 
தாலுக்காவிலுள்ள குன்னம்‌ இராமத்தில்‌ கடைக்கும்‌. 
கரும்பாறை உலகத்தின்‌ மிகச்‌ சிறந்த கரும்பாறை 
வகைகளில்‌ ஒன்றாகும்‌. 


அறிவியலில்‌ அதிக முன்னேற்றத்தைப்‌ பெற்றுள்ள 
இந்நாளில்‌, நிலப்பொதி ஆய்வாளர்களின்‌ துணை 
கொண்டு மேலும்‌ பல அரிய கனிமப்‌ படிவங்களைக்‌ 
கண்டறிந்து, செல்வம்‌ கொழிக்கும்‌ மாநிலமாகத்‌ 
தமிழகம்‌ விரைவில்‌ மாறும்‌ என்பதில்‌ ஐயமில்லை. 


Digitized by 1௦0 Foundation. 
noolaham.org | aavanaham.org 


aS 


ருக்குறள்‌ 


வெளிப்படை 


திருக்குறள்‌ காலத்தால்‌ : ஈராயிரம்‌ ஆண்டுப்‌ 
பழமைப்பட்டது என்றாலும்‌ கருத்தாற்‌ 
பழமையுடையதா? ஆம்‌, ஓரளவு கருத்தாலும்‌ 
பழமைவாடை கொண்டது. நால்வகை மதில்‌ 
பற்றிக்‌ கூறும்‌ அரண்‌ அதிகாரச்‌ செய்திகளும்‌ போர்‌ 
குறித்த களச்‌ செய்திகளும்‌ வழக்கு வீழ்ந்தன 
என்றே ஓப்ப வேண்டும்‌. 


**கைவேல்‌ களிற்றொடு போக்கி வருபவன்‌ 
மெய்வேல்‌ பறியா நகும்‌.” (774) 
““விழித்தகண்‌ வேல்கொண்‌ டெறிய அழித்‌ 
இமைப்பின்‌ 
ஓட்டன்றோ வன்க ணவர்க்கு.'” (775) 
என வரும்‌ வேல்‌ மறப்போர்‌ இன்றில்லை. **குன்‌ 
றேறி யானைப்போர்‌ கண்டற்றால்‌!” (758) என்ற 
மறக்காட்சியும்‌ இன்றில்லை. 


பழமை எவ்வளவு 


காலங்கடந்த அறநூல்‌ என்று போற்றினாலும்‌, 
திருக்குறளில்‌ பொச்சாப்பு, ஒருவந்தம்‌, புத்தேளிர்‌, 
மாண்ட, முதுக்குறைவு, உஞற்றுதல்‌ போன்ற சொற்‌ 
பழமைகள்‌ உண்டு; அருங்கேடன்‌, நன்னீரை, நிறை 
நீர, எனல்‌ போன்ற இலக்கண வீழ்ச்சிகள்‌ உண்டு; 
யாருள்ளித்‌ தும்மினீர்‌; இருட்டறையில்‌ ஏதில்‌ 
பிணம்‌ தழுவல்‌, சிவிகைபொறுத்தான்‌, அவிசொரிந்து 
ஆயிரம்‌ வேட்டல்‌ போன்ற மரபு மறைவுகள்‌ உண்டு. 
இவ்வாறு எடுத்துக்காட்டினும்‌, இரண்டாயிரம்‌ 


டாக்டர்‌ வ, சுப, மாணிக்கம்‌ 


ஆண்டுத்‌ தொன்மை வாய்ந்த திருக்குறளில்‌ பழமை 
களும்‌ வீழ்ச்சிகளும்‌ ஓரிரு விழுக்காட்டிற்குமேல்‌ 
இல்லை என்பதையும்‌ ஒப்பவேண்டும்‌. இதற்குக்‌ 
காரணம்‌ வள்ளுவர்காலத்‌ தமிழ்மொழி வழக்கா 
யினும்‌ செய்யுளாயினும்‌ செந்தமிழாக இருந்த நிலை 
யாகும்‌. அதனாலன்றோ தொல்காப்பியமும்‌ சங்‌ 
கப்‌ பனுவல்களும்‌ இன்றும்‌ விளங்குவனவாக உள. 
அவை பிறப்பாற்‌ காலப்பழமை படிந்தனவேயன்றி 
மொழி நடையால்‌ இன்றும்‌ சாலப்‌ புதுமை தவழ்‌ 
வன்‌. இடைக்காலத்துத்‌ தோன்றிய மயக்குநடைத்‌ 
தமிழ்‌ நூல்களோடு ஒப்பு நோக்கின்‌, இவ்வுண்மை 
வெளிப்படையாகும்‌. பழமையான பிறமொழி உலக 
இலக்கியங்களோடு ஒத்திடினும்‌, நம்‌ தொன்மை 
இலக்கியங்களின்‌ புதுமைப்‌ பெருவாழ்வு புலப்படும்‌. 
உலகிற்‌ சிறந்த தொல்லிலக்கியங்கள்‌ தம்‌ மொழி 
யைச்‌ சாகடித்தன; நம்‌ தொன்னூல்களோ எனின்‌, 
கம்பர்‌ உணர்ந்து பாடியதுபோலத்‌ தமிழ்மொழியை 
என்றுமுள மொழியாக்கின. 


உரைப்பொடிகள்‌ 


திருக்குறளுக்குப்‌ பலவுரைகள்‌ வந்துள்ளன; 
காலந்தோறும்‌ புதுவுரைகள்‌ புறப்படுகின்றன. சில 
குறள்களுக்கு உரைவேற்றுமைகள்‌ பல்கியுள. பாட 
வேறுபாட்டாலும்‌, புணர்ச்சி முறையாலும்‌, கொள்‌ 
கைப்‌ பிடிப்பாலும்‌, தொகையாலும்‌, இலக்கணத்‌ 
தன்மையாலும்‌, சொற்பொருளாலும்‌, கால இடை 
யீட்டாலும்‌, புலமை மிசையாலும்‌, புலமைக்‌ குறை 
யாலும்‌, நயப்பாட்டாலும்‌, பொருள்‌ வேற்றுமை 
கள்‌ எழுந்துள. 


Digitized by NoolafsA Foundation. 
noolaham.org | aavanaham.org 


““இலனென்னும்‌ எவ்வம்‌ உரையாமை ஈதல்‌ 

குலனுடையான்‌ கண்ணே யுள.” (228) 
என்ற குறளுக்கு எழுந்த உரைகளை நோக்கின்‌ நய 
வுணர்வு தவிர, பொருளுணர்வில்‌ வேறுபாடில்லை 
என்பது வெளிப்படை. வேற்றுமை யுரைகளாகப்‌ 
பரந்துகாணப்படும்‌ இடங்களையெல்லாம்‌ உராய்ந்து 
பார்ப்பின்‌ அவ்வேற்றுமைகளி பல காரமிலாப்‌ 
பொடிபோல உரைப்பொடிகளாக வறிதுபடுவதைக்‌ 
காணலாம்‌. 


"விருந்து புறத்ததாத்‌ தானுண்டல்‌ சாவா 


மருந்தெனினும்‌ வேண்டற்பாற்‌ றன்று.!*? (82) 
*“அறனாக்கம்‌ வேண்டாதான்‌ என்பான்‌ பிறனாக்கம்‌ 
பேணா தழுக்கறுப்‌ பான்‌.** (163) 


சாவா மருந்தாகிய அமிழ்தமானாலும்‌ தனித்து உண்‌ 
ணக்கூடாது என்ற கருத்தும்‌, ஒருவன்‌ தனித்துண்‌ 
ணுதலே சாவா மருந்து ஆகும்‌ என்ற கருத்தும்‌ 
பெரிய வேற்றுமைகளா? அறனும்‌ ஆக்கமும்‌ என்ற 
உம்மைத்தொகையும்‌, அறத்தினால்‌ ஆகிய ஆக்கம்‌ 
என்ற மூன்றாம்‌ வேற்றுமைத்தொகையும்‌ என்ன 
பொருள்‌ வேற்றுமையைச்‌ செய்துவிட்டன? 


**நெடுநீர்‌ மறவி மடிதுயில்‌ நான்கும்‌ 

கெடுநீரார்‌ காமக்‌ கலன்‌.” (605) 
இக்‌ குறளில்‌ காமக்‌ கலன்‌ என்பதற்கு விரும்பி 
யேறும்‌ மரக்கலம்‌ எனவும்‌, விரும்பிப்‌ பூணும்‌ அணி 
கலம்‌ எனவும்‌ பொருள்‌ வேற்றுமை உண்டு. இவை 
கல்லும்‌ பல்லும்‌ போல முரண்பட்ட வேற்றுமை 
கள்‌ அல்லவே. இவ்வுரைகள்‌ மூலப்பொருளை 
மறையா. 


"குடம்பை தனித்தொழியப்‌ புட்பறந்‌ தற்றே 
உடம்போ டுயிரிடை pry." (338) 


குடம்பை என்ற சொல்லுக்குப்‌ பொருள்‌ முட்டை 
என்பார்‌ பரிமேலழகர்‌; கூடு என்பார்‌ மணக்குடவர்‌, 
இவற்றையெல்லாம்‌ உரைக்கிளைகள்‌ என்று 
கொள்ளவேண்டுமேயன்‌ றி மூலத்தை மறைக்கும்‌ 
உரைத்திரைகள்‌ அல்லது உரைமூடிகள்‌ என்று 
பெரிதுபடுத்தலாகாது. 


கருத்துப்‌ பூசல்கள்‌ 

திருக்குறளின்‌ ஆசிரியர்‌, காலம்‌, அமைப்புப்‌ 
பற்றித்‌ தோன்றிய, தோன்றி வளர்ந்துவரும்‌ ஆய்வுப்‌ 
பூசல்கள்‌ எண்ணிறந்தன. திருக்குறள்‌ ஒருவர்‌ 
செய்த தனி நூலா, தொகுப்பு நூலா எனவும்‌, 
பாயிரம்‌ எனப்படும்‌ முதல்‌ நான்கு அதிகாரங்களும்‌ 
திருக்குறளுக்கு உரியனவா எனவும்‌, காமத்துப்‌ 
பாலை வள்ளுவர்‌ எழுதினரா எனவும்‌, அதிகாரத்‌ 


தலைப்புகளும்‌ அதிகார வைப்பு முறையும்‌ அதி 
காரத்துள்‌ குறள்‌ வைப்பு முறையும்‌ செய்தவர்‌ 
யார்‌ எனவும்‌ கருத்தோட்டங்கள்‌ உள. கடவுள்‌, 
தெய்வம்‌, வினை, உயிர்‌, இம்மை, மறுமை, நரகம்‌, 
வீடு, பிறப்பு, இறப்பு, துறவு, ஊழ்‌ முதலான 
கொள்கைகள்பற்றியும்‌, சாதி, வேள்வி என்றின்ன 
ஆரிய வேத நாகரிகக்‌ கலப்புப்பற்றியும்‌, பிறப்‌ 
பொழுக்கம்‌, அந்தணர்‌, பார்ப்பான்‌, எழுபிறப்பு, 
அடியளந்தான்‌, இந்திரன்‌, அறுதொழிலோர்‌ நூல்‌, 
ஆதிபகவன்‌, மலர்மிசை யேகனொன்‌ என்றிவற்றின்‌ 
பொருள்பற்றியும்‌ கருத்துப்‌ பின்னல்கள்‌ உள, 


சொற்பழமை, இலக்கண வீழ்ச்‌, மரபு மாற்றம்‌, 
உரைப்பன்மை, உரை வேற்றுமை, உரைப்பொடி 
கள்‌, கொள்கைப்‌ பூசல்கள்‌, கருத்து மோதல்கள்‌, 
கருத்துப்‌ பிறழ்வுகள்‌ என்றாங்குப்‌ பல இக்கல்கள்‌ 
திருக்குறட்கு வந்துகொண்டிருக்கின்றன எனவும்‌, 
இந்‌ இருட்டிரைகளை அகற்றி எல்லாரும்‌ ஒப்ப 
விளக்கந்‌ தந்தாலல்லது திருக்குறளில்‌ தெளிவுபிற 
வாது எனவும்‌, கண்டாங்கும்‌ பட்டாங்கும்‌ கற்றா 
ரூம்‌ ஆய்வாளரும்‌ மொழியாளரும்‌ குறைபரப்பி 
வருகின்றனர்‌. இவற்றைத்‌ தெளிவிக்க வேண்டும்‌; 
வள்ளுவர்‌ நெஞ்சம்‌ நேர்முகமாகத்‌ தெரிய 
வேண்டும்‌; உரை வேற்றுமை குறைய வேண்டும்‌ 
என்ற வேணவா எனக்கும்‌. திரம்பவுண்டு. 
இந்நோக்கில்‌ ஆராய்ச்சிகள்‌ நெறிப்படல்‌ 
வேண்டும்‌ என்ற ஆராவிருப்பம்‌ குறளன்பர்க்கெல்‌ 
லாம்‌ வேண்டும்‌; எனினும்‌ அழுந்திய ஆழமான ஓர்‌ 
உண்மையை வலியுறுத்துவதற்காகவே இக்‌ கட்டு 
ரையை எழுதுகின்றேன்‌. சிலர்‌ நினைப்பதுபோலக்‌ 
கருத்துப்‌ போர்கள்‌ பலவிருப்பினும்‌, மேலும்‌ வள 
ரினுங்கூட, அவையெல்லாம்‌ திருக்குறளின்‌ அடிப்‌ 
படை அறங்களையும்‌ செயலுக்குரிய வாழ்க்கை வள்‌ 
ளவங்களையும்‌ தில்லை மறைபோலத்‌ திரையிட்டு 
மறைக்கவில்லை; குறள்‌ யாப்பு என்ற ஈரடிப்‌ பாத்தி 
யில்‌ அறநெறிப்‌ பயிர்கள்‌ வெற்றிக்கொடி போல 
வெளிப்படையாகவே Quays கண்ணாளர்க்கும்‌ 
காட்சி தந்துகொண்டிருக்கின்‌ றன. திருக்குறளில்‌ 
வள்ளுவரின்‌ எண்ணங்கள்‌ வெளிப்படை; அவற்றைக்‌ 
கற்பதற்கும்‌ கேட்பதற்கும்‌ இயல்பான வழக்குத்‌ 
தமிழறிவு போதும்‌. இதனால்‌ உரைகளும்‌ விளக்‌ 
கங்களும்‌ வேண்டா என்பது கருத்தன்று. அவை 
தம்‌ புலமையையும்‌ அறிவையும்‌ பெருக்குவன. 


இதுவே அவற்றின்‌ O Gb பயன்‌. அவை செய 
லைத்‌ தாண்டா; செயலார்வத்தைப்‌ பெருக்கா; 
நெஞ்சினை நேரடியாக இயக்கா; வாழ்வினை 


உணர்ச்சிப்படுத்தா; 
UT UTS 


உள்ளத்துள்‌ ஊடுருவிப்‌ 


குறள்‌ வெளிப்படை 

திருவள்ளுவர்‌ தம்‌ நூலின்‌ விளக்கத்துக்குப்‌ பிற்‌ 
கால உரைகளை எதிர்பார்த்தோ கட்டுரைகளை 
எதிர்பார்த்தோ எழுதவில்லை. தம்‌ நூல்‌ தானே 


253 4 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


விளங்கும்‌. விளங்க வேண்டும்‌ என்ற வெளிப்படை 
நடையிற்றான்‌ யாத்துள்ளார்‌. மூலக்குறள்களைப்‌ 
பன்முறை படிக்கப்‌ படிக்க வள்ளுவர்‌ நெஞ்சுக்கும்‌ 
நம்‌ நெஞ்சுக்கும்‌ உணர்ச்சித்‌ தொடர்பு நெருங்கு 
வதை உணர்கின்றோம்‌; குறட்சொற்கள்‌ உயிர்நடை 
பெற்று நம்‌ உள்ளத்திற்‌ பாய்வதை உணர்‌ 
கின்றோம்‌; உரைகள்‌, விளக்கங்கள்‌ என்னும்‌ 
தண்டாமைகளைக்‌ கடந்து குறள்‌ வடிவமாக 
இருக்கும்‌ திருவள்ளுவரின்‌ நெஞ்சத்தினை நம்‌ 
செயல்‌ நெஞ்சத்தால்‌ தீண்டுகின்றோம்‌. “மக்கள்‌ 
மெய்தீண்டல்‌ உடற்கின்பம்‌” என்பது போல மூலக்‌ 
குறளைத்‌ தீண்டல்‌ வாழ்வின்பம்‌ ஆகும்‌. 


உரையின்றி, விளக்கமின்றித்‌ திருக்குறளின்‌ மூலங்‌ 
சுளை அறிந்துகொள்ள இயலாது என்ற ஒரு பெருந்‌ 
தவறான கருத்து எப்படியோ மக்களுலகற்‌ பரவிக்‌ 
கிடக்கின்றது. இது உரையின்‌ குறையன்று; விளக்‌ 
கத்தின்‌ குறையன்று; கல்விமுறையின்‌ குறையாகும்‌. 
காலிருப்பினும்‌ செருப்பின்றி நடக்கவியலாது என்ற 
கருத்து இன்று இல்லையா? நடக்கக்கூடாது 
என்ற கருத்துக்கூட இன்று பரவக்‌ காண்கின்‌ 
றோமே. 


திருக்குறள்‌ தோன்றியகாலத்து உரையும்‌ உடன்‌ 
தோன்றவில்லை. ஆயிரம்‌ ஆண்டுகள்‌ கழித்து 
தான்‌ உரை பெருக்கெடுத்தது. மூலத்தைக்‌ சுற்கும்‌ 
முறை வேறு; உரைகளைக்‌ கற்கும்‌ முறை வேறு. 
மூலத்தின்‌ பயன்‌ வேறு; உரையின்‌ பயன்‌ வேறு. 
மூலத்தைக்‌ கற்கும்போது வள்ளுவரை நினைக்கின்‌ 
றோம்‌; உரைகளைக்‌ கற்கும்போது உரையாசிரியர்‌ 
களை நினைக்கின்றோம்‌. குறள்‌ மூலத்தின்‌ பயன்‌ 
செயல்‌; குறளுரையின்‌ பயன்‌ விளக்கம்‌. ஆதலின்‌, 
வாழ்வு வேண்டின்‌, செயலியக்கம்‌ வேண்டின்‌, வள்‌ 
muigb உறவு வேண்டின்‌, திருக்குறள்‌ poms 
ளோடுதான்‌ நமக்கு முதலுறவு வேண்டும்‌. மூலக்‌ 
குறள்கள்‌ உரைகளைக்‌ காட்டிலும்‌ ஏன்‌, 
உரையைக்‌ காட்டிலும்‌ வெளிப்படை. 


உரைக்கு 


“தனக்குவமை யில்லாதான்‌ தாள்சேர்ந்தார்க்‌ 
கல்லால்‌ 


மனக்கவலை மாற்றல்‌ அரிது.” (7) 


'“நன்றி மறப்பது நன்றன்று; நன்றல்லது 
அன்றே மறப்பது நன்று.” (108) 
“Gera gis சொல்லிற்‌ பயனுடைய; சொல்லற்க 
சொல்லிற்‌ பயனிலாச்‌ சொல்‌.” (200) 
““எல்லா விளக்கும்‌ விளக்கல்ல; சான்றோர்க்குப்‌ 
பொய்யா விளக்கே விளக்கு." (299) 
**எண்ணித்‌ துணிக கருமம்‌; துணிந்தபின்‌ 
எண்ணுவம்‌ என்பது இழுக்கு.” (467) 
*“எண்ணிய எண்ணியாங்‌ கெய்துப எண்ணியார்‌ 
திண்ணிய ராகப்‌ பெறின்‌.'” (666) 


**கண்டுகேட்டு உண்டுயிர்த்து உற்றறியும்‌ ஐம்‌ 
புலனும்‌ 
ஒண்டொடி கண்ணே யுள." (1101) 
இவை போலும்‌ நூற்றுக்கணக்கான குறட்பாக்கள்‌ 
தம்‌ கருத்துகளை இருட்படை செய்யாமல்‌ ஓளிப்‌ 
படுத்தி நிற்கின்றன. இவற்றின்‌ பொருளை அறி 
தற்கும்‌ மேற்கொள்ளற்கும்‌ உரைகள்‌ வேண்டுமா? 
எழுத்‌.தறிவில்லாருங்கூடக்‌ கேள்வியளவில்‌ இவற்றின்‌ 
கருத்துகளை உணர்ந்து கொள்ளமாட்டார்களா? 
“கற்றிலனாயினும்‌ கேட்க' எனவும்‌, 'செல்வத்துட்‌ 
செல்வம்‌ செவிச்‌ செல்வம்‌' எனவும்‌ அறிவுப்பறை 
யறைந்த வள்ளுவர்‌ கல்லாரும்‌ கேட்டு விளங்கக்‌ 
கொள்ளுமாறுதானே தம்‌ அற. நூலை வெளிப்படை 
நடையில்‌ இயல்பாக எளிதாக யாத்திருப்பார்‌. ஆத 
லின்‌, வாழ்வும்‌ உணர்ச்சியும்‌ செயலும்‌ வளமும்‌ 
விரும்பும்‌ தமிழ்‌ மக்கள்‌ திருக்குறளை உரைகளி 
னின்றும்‌ விடுதலைப்படுத்தி மூலக்குறள்களை 
நேரே தீண்டுவார்களாக. நீரை உறிஞ்சிவழிக்‌ 
குடிப்பதைக்‌ காட்டிலும்‌ வாய்வைத்துக்‌ குடிப்‌ 
பதனால்‌ வரும்‌ சுவை பெருஞ்சுவையல்லவா? 


254 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


வட்டமாய்‌ உன்கழுத்தில்‌ — ஆரமதை 
இட்டவர்‌ ஆரடியோ? 


தேமலர்ச்‌ சோலையிலே--வாசமெழு 
தென்றல்‌ உலாவையிலே 

மாமண மங்கையைப்போல்‌--பெரிது 
மகிழ்ந்துநீ தங்கனையோ? 


பச்சிலையும்‌ கனியும்‌-—நிறைந்து 
படர்ந்து வளர்‌ஆலின்‌ 

உச்சியிற்‌ சென்றிருந்தால்‌--எப்படியான்‌ 
உன்னையும்‌ கண்டிடுவேன்‌? 


வட்டமாய்‌ உன்கழுத்தில்‌--ஓருநாளும்‌ 
வாடாத ஆரமதை 

இட்டவர்‌ ஆரடியோ?-- எனக்கும்‌ 
இயம்புவையோ? கிளியே! 


மாணிக்க மூக்கழகும்‌--மரகத 
வர்ண வடிவழகும்‌ 

காணக்கண்‌ ஸணாயிரந்தான்‌---இருப்பினும்‌ 
கண்டு முடிந்திடுமோ? 


சாய்ந்து தலைவணங்கி--இனிய 
தமிழைநீ கற்குமுறை 

ஆய்ந்த புலவருமே--எழுதி 
அயர்ந்துகை சோர்வார்‌ அம்மா! 


— கவிமணி தேசகவிநாயகனார்‌ 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.drg 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


D». காலத்தால்‌ மூத்த மொழி; கருத்தாலும்‌. 
முதிர்ந்த மொழி; தமிழில்‌ இன்றுள்ள முதல்‌ 
நூல்‌ தொல்காப்பியம்‌ என்ற இலக்கண நூல்‌. 
தொல்காப்பியர்‌ காலம்‌ இற்றைக்கு மூவாயிரம்‌ 
ஆண்டுகளுக்கு முந்தியது. இலக்கியம்‌ தோன்றி 
வளர்ந்த பின்தான்‌ இலக்கணம்‌ தோன்றும்‌ என்பது 
மொழிநூற்‌ கொள்கை. தொல்காப்பியம்‌ போன்ற 
சிறந்த இலக்கண நூலைத்‌ தரத்தக்க அளவுக்குத்‌ 
தொல்காப்பியத்திற்கு முன்‌ இலக்கிய உலகம்‌ சிறந்து 
விளங்கியிருக்க வேண்டும்‌. மிகச்‌ சிறந்த இலக்கியங்‌ 
களைக்‌ காணக்கூடிய அளவுக்குத்‌ தமிழ்‌ மொழி 
சிறந்திருந்த தென்றால்‌, ௮ம்‌ மொழியைப்‌ பேசி 
வாழ்ந்த மக்கள்‌ சிந்தனையிலும்‌ செயலிலும்‌ மிக 
வளர்ந்திருக்க வேண்டும்‌ என்பது உய்த்துணரத்‌ 
தக்கது. உலகில்‌ உள்ள எல்லா மொழிகளுமே எழுத்‌ 
துக்கும்‌ சொல்லுக்கும்‌ மட்டுமே இலக்கணம்‌ பெற்‌ 
றுள்ளன. அவற்றுள்ளும்‌ எழுத்து, சொல்‌ இலக்‌ 
கணங்களில்கூட முழுநிலை பெற்று விளங்கும்‌ 
மொழிகள்‌ சிலவே. எழுத்துக்கும்‌ சொல்லுக்கும்‌ 
மட்டுமல்லாமல்‌ வாழ்க்கைக்கும்‌ இலக்கணம்‌ 


கண்ட பெருமை உலகமொழிகவில்‌ தமிழுக்கே 
உண்டு. 
வாழ்வதெல்லாம்‌ வாழ்க்கையல்ல. வாழ்க்கை 


அருமையானது; பயனுடையது; இன்பத்திற்குரியது 
என்ற உணர்வுகளுடன்‌ நெறிகளோடு இசைந்து 
வாழ்தலே வாழ்க்கை என்று தமிழ்‌ வற்புறுத்த 
கிறது. ஒருவனும்‌ ஒருத்தியும்‌ கூடி வாழ்கின்ற 
காதல்‌ வாழ்க்கையும்‌, அவர்களே சமுதாயத்திற்குப்‌ 
பயன்படுமாறு வாழும்‌ கற்பு வாழ்க்கையும்‌ AS 
வாழ்க்கை. சமுதாய வரம்புக்குள்‌ அடங்கி, அரசு 


தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


வகுக்கும்‌. சமூதாயப்‌ பொது விதிகளுக்கு இணங்க 
வாழும்‌ வாழ்க்கை, புற வாழ்க்கை, சுருங்கச்‌ 
சொன்னால்‌ சமுதாய மாக வாழ்வது புறவாழ்க்கை. 
சமுதாயத்துக்கு உறுப்பாகச்‌ செய்வன செய்து, 
துய்ப்பன துய்த்து வாழும்‌ வாழ்க்கை அகவாழ்க்கை. 
இது, தொல்காப்பியம்‌ காட்டும்‌ முடிவு. 
இவ்‌ விலக்கண நூல்‌ தோன்றுவதற்கு முன்பே, 
தமிழ்மொழி பேசும்‌ மக்கள்‌ சிறந்த வாழ்க்கை 
யுடையவர்களாக இருந்திருக்க வேண்டும்‌. 
ஆயினும்‌, காலத்தின்‌ விளைவுகளால்‌ இங்கும்‌ அங்கு 
மாகத்‌ தவறுகள்‌ தலைக்காட்டத்‌ தொடங்கிய 
வுடனேயே வாழ்க்கையைச்‌ செப்பம்‌ செய்யும்‌ 
கவலை தமிழ்க்குடியினருக்குத்‌ தோன்றியதன்‌ 
விளைவு, தொல்காப்பியத்தின்‌ பொருளதிகாரம்‌. 


வாழ்க்கை, நெறிமுறைகளுக்கு இசைந்தவாறு 
அமையவேண்டும்‌ என்ற கவலை அரும்பும்‌ நிலையே 
சமயத்தின்‌ தோற்றம்‌. இந்‌ நிலையிலேயே சமயம்‌ 
கால்கொள்கிறது. அங்ஙனமாயின்‌ தொல்காப்பியத்‌ 
இற்கு முன்பு, தமிழர்க்குச்‌ சமயம்‌ இல்லையா? என்ற 
வினாத்‌ தோன்றும்‌. தொல்காப்பியத்திற்கு முன்பும்‌ 
தமிழ்மொழி பேசிய மக்கள்‌ இறை வழிபாடு செய்து 
வந்துள்ளனர்‌.அவர்களுடைய வாழ்க்கையில்‌ ஒழுங்கு 
களும்‌, ஒழுக்கங்களும்‌, சமயநெறிக்‌ கோட்பாடுகளும்‌ 
இருந்தன. ஆயினும்‌, செப்பமாக வடிவமைப்புப்‌ 
பெற்றது தொல்காப்பியர்‌ காலத்தில்தான்‌. சமயம்‌ 
என்பதற்குச்‌ செப்பமுறச்‌ செய்யப்பெற்றது, 
சார்ந்து நின்று ஒழுகுவோரைச்‌ செப்பமுறச்‌ செய்‌ 
வது என்பது விளக்கம்‌. சமயம்‌ என்பது கடவுளை 
வழிபடும்‌ நிலையை மட்டும்‌ வற்புறுத்துவதன்று; 
வாழ்க்கை முழுவதையும்‌ தழுவி நிற்பதே சமயம்‌. 


255 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


தமிழ்மொழி, வாழ்க்கையை அணுகி ஆராய்ந்த 
முறை நம்பிக்கைக்குரியது; நல்லெண்ணத்தின்‌ 
பாற்பட்டது; அறிவார்ந்தது. தமிழ்ச்‌ சமயத்தில்‌ 
நம்பிக்கைக்‌ கொள்கை உண்டு. ஆனால்‌, நம்பிக்கை 
மட்டுமேயன்று. தமிழ்ச்சமயநெறி உலகை, உயிர்க்‌ 
குலத்தை, வாழ்க்கையை அணு? ஆராய்ந்து கண்டு 
காட்டும்‌ முடிவுகள்‌ சிறப்புடையன; அறிவுக்கு 
விருந்தாய்‌ அமைவன. உயிர்கள்‌, அறியாமையி 
லிருந்து விலக, துன்பத்‌ தொடக்குகளிலிருந்து விலக, 
சமயம்‌ துணை செய்வது. தமிழ்ச்‌ சமயம்‌ உயிரை 
நம்புகிறது. உயிர்‌, இல்பொருளன்று. உயிர்‌, பிறி 
தொன்றன்‌ விளைவுமன்று. உயிர்‌, கடவுளுமன்று; 
கடவுளின்‌ ஒரு பகுதியுமன்று. உயிர்‌, சுடவுளின்‌ 


பிரதிபலிப்புமன்று; உயிர்‌, கடவுளால்‌ படைக்கப்‌ 
பட்டதுமன்று; அழிக்கக்கூடியதுமன்று. உயிர்‌, 
கடவுளின்‌ கைப்பாவையுமன்று. உயிர்‌, அறிவுப்‌ 


பொருள்‌. ஆயினும்‌, உயிர்‌ முற்றாக அறிந்த அறிவுப்‌ 
பொருளுமன்று. உயிர்‌, ஒன்றல்ல, பலப்பல. அதன்‌ 
பொதுவகை ஆறு வகையே! இப்‌ பாகுபாடு அறிவின்‌ 
அடிப்படையில்‌ அமைந்தது. உயிர்கள்‌ தோன்றி 
யனவும்‌ அல்ல; அழியக்கூடியனவுமல்ல. உயிர்‌ 
களுக்குப்‌ பிறப்புமில்லை; இறப்புமில்லை. உயிர்கள்‌ 
கடவுளாதலுமில்லை. உயிர்கள்‌, உடலைத்‌ துணை 
கொண்டு அகக்கருவிகள்‌, புறக்‌ கருவிகள்‌ வாயிலாக 
உலகத்தோடு தொடர்பு கொள்ளுதலையே பிறப்பு 
என்கின்றோம்‌. இது தமிழ்ச்‌ சமயத்தின்‌ உயிரைப்‌ 
பற்றிய உயர் தனிக்‌ கொள்கை. 


உயிரின்‌ இயற்கை வளர்தல்‌; மாறுதல்‌. உயிர்‌ 
களின்‌ அடிப்படை இயல்பு துய்ப்பது. துய்த்தலும்‌ 
இன்புறுதலும்‌, அவ்வழி வளர்‌ தலும்‌, அன்புநிலையை 


எய்துதலும்‌ உயிர்களின்‌ பிறப்பு வழிப்பட்ட 
நோக்கம்‌. உயிர்கள்‌ பிறத்தல்‌, இறத்தல்‌ என்பது 
நேரடியாக உயிர்களைப்பற்றியதல்ல. உயிர்‌, 


தன்னுடைய வளர்ச்சிக்குத்‌ துணையாக உடலைத்‌ 
துணைகொண்டு அறிகருவிகள்‌, செய்கருவிகள்‌ 
வாயிலாக உலகத்தோடு பொருந்துதலும்‌ நீங்குத 
மே பிறப்பு, இறப்பு ஆகும்‌. இங்ஙனம்‌ அறிகருவி 
களையும்‌ செய்கருவிகளையும்‌ உடைய உடம்பி 
னோடு உயிரைப்‌ பொருத்திப்‌ பிறப்பு வாழ்க்கை 
யொடு இணைத்தலே படைத்தலாகும்‌. உடலைப்‌ 
பெற்ற உயிர்கள்‌ துய்ப்பனவும்‌ உய்ப்பனவும்‌ பெற்று 
வளரச்‌ செய்தலே காத்தலாகும்‌. வாழ்க்கையில்‌ 
துன்பச்‌ சுமை குறைவதற்காகவும்‌, புத்துணர்ச்சி 
யோடு வளர்வதற்காகவும்‌, மறைக்கத்தக்கனவற்றை 
மறைத்தலே மறைத்தலாகும்‌. உயிர்களின்‌ இன்ப 
வாழ்க்கைக்கு ஓவ்வாத தீமையை அழித்தலே அழித்த 
லாகும்‌. வளர்ந்துவரும்‌ உயிர்கள்‌ என்றும்‌ இன்ப 
நிலையில்‌ அமர்ந்து வாழச்‌ செய்தல்‌ அருளுதலாகும்‌. 
இவ்வாறு உயிர்களின்‌ வாழ்நிலைகளை ஐந்து நிலை 
களாகவும்‌, இவ்வைந்து நிலைகளிலும்‌ உயிர்களுக்கு த்‌ 
துணை செய்யும்‌ ஐந்தொழில்களே கடவுளின்‌ ஐந்‌ 
தொழில்கள்‌ என்றும்‌ தமிழ்‌ கூறும்‌. 


உயிர்கள்‌ உய்யும்‌ நலம்‌ நோக்கி உடுத்துக்கொண் 
LGs உடம்பு. 'உடு' என்ற முதனிலையிலிருந்தே 
"உடம்பு என்ற சொல்‌ பிறக்கிறது. உயிர்‌, அறி 
யும்‌ இயல்பினது. உயிர்‌ ஒரு அறிவுப்‌ பொருளே! 
ஆயினும்‌ இயற்கையிலேயே அறியாமையில்‌ உயிர்‌ 
இணைந்து இருக்கறது. உயிர்‌, அறியாமையினின்‌ 
றும்‌ விலகி அறிவைப்‌ பெறுதலே வாழ்க்கையின்‌ 
நோக்கம்‌. உயிர்‌, அறிவுமயமாதலே உயிரின்‌ 
முதிர்ந்த வளர்ச்சி நிலை. உயிர்‌, அறியாமையை 
நீக்கக்கொண்டு அறிவைப்‌ பெறுவதற்கே பேரறி 
வாகிய கடவுளை நாடுகிறது; துணையாகப்‌ பெறு 
கிறது. வளர்ந்த அறிவின்‌ இயல்பு வாழ்வித்தலே. 
வளர்ந்த அறிவு, சிற்றெல்லைகளைக்‌ கடந்தது. 
அதற்குத்‌ தற்சார்பான குறிக்கோள்‌ இராது. எனவே 
உலகுயிர்கள்‌ அனைத்தையும்‌ தழுவி நின்று மெல்ல 
அவற்றை அறியாமையிலிருந்து நீக்கி அறிவில்‌ பூத்‌ 
துக்‌ குலுங்கச்‌ செய்தலும்‌ அறிவில்‌ இன்புற்றமரச்‌ 
செய்தலுமே இறைவனின்‌ குறிக்கோள்‌. இது 
தமிழ்ச்‌ சமயத்தின்‌ சாரம்‌. 


தமிழர்‌ சமயம்‌, இன்று தோன்றி வளர்ந்துள்ள 
பொருள்முதல்‌ வாதக்‌ கொள்கைக்கும்‌ ஈடு கொடுக்‌ 
கும்‌ வகையில்‌ அமைந்த சமயமாகும்‌. ஏன்‌? ௮௧ 
நிலைக்‌ கருத்துமுதல்‌ வாதம்‌ என்று சொல்லப்படு 
கின்ற கொள்கை, தமிழ்ச்‌ சமயத்திற்கு முரணானது. 
இக்‌ கொள்கையுடையார்‌ பொருள்களே இல்லை; 
எல்லாம்‌ கருத்துகளின்‌ பிரதிபலிப்பே என்பர்‌. இது 
நடைமுறைக்கு ஒத்து வராத ஒன்று. அடுத்து, புற 
நிலைக்‌ கருத்துமுதல்‌ வாதக்‌ கொள்கை. இக்‌ 
கொள்கையுடையார்‌ உயிர்‌ என்று ஒன்று இல்லை; 
“பரமான்மா' என்று சொல்லப்படுகின்ற கடவுளின்‌ 
ஒரு பகுதியே ஆன்மா என்பர்‌. பரவெளியாகிய 
ஆகாயத்தையும்‌ குடத்திற்குள்‌ உள்ள ஆகாயத்தை 
யும்‌ ஒப்புமை காட்டுவர்‌. இவ்விரண்டிற்கும்‌ 
பொருள்‌ வேறுபாடில்லாதபோதும்‌ குடத்திற்குள்‌ 
ளிருப்பதன்‌ காரணமாக ஏற்பட்ட தன்மை வேறு 
பாட்டை அவர்கள்‌ அறிகிலர்‌. இக்‌ கொள்கை 
யினால்‌ அவர்கள்‌ ' நானே கடவுள்‌ ' என்று தருக்‌ 
இத்‌ திரியும்‌ இயல்பினரா கின்றனர்‌. அது மட்டுமா? 
உலகம்‌ என்ற ஒன்று இல்லை. துய்ப்பனவும்‌ இல்லை; 
உய்ப்பனவுமில்லை; எல்லாம்‌ வெறும்‌ மயக்கம்‌ 
என்பர்‌. உலகம்‌ பொய்யன்று; உயிரும்‌ பொய்‌ 
யன்று. எனவே, இந்தப்‌ பொய்ம்மைக்‌ கொள்கை 
மயக்கத்தில்‌ பிறந்தது; மயக்கத்தில்‌ ஆழ்த்துவது, 
இக்‌ கொள்கை பொருள்முதல்‌ வாதத்தின்‌ முன்னும்‌ 
தமிழ்ச்‌ சமயத்தின்‌ முன்னும்‌ நிற்க முடியாது. புற 
நிலைக்‌ கருத்துமுதல்வா திகள்‌ கடவுளை நம்பு 
கிறவர்கள்‌, உலகிற்கும்‌ உயிர்களுக்கும்‌ புறத்தே 
கடவுள்‌ உண்டு; அது முன்னே தோன்றியது; உயிர்‌ 
உலகம்‌ எல்லாவற்றையும்‌ அக்‌ கடவுளே படைக்கிறது , 
என்ற கொள்கையினர்‌ இவர்கள்‌. இவற்றுள்‌ கட 
வுள்‌ உண்டு என்ற கொள்கையையும்‌ அது வளர்ந்த 
அறிவினது என்பதையும்‌ தமிழ்ச்‌ சமயம்‌ ஓத்துக்‌ 
கொள்கிறது. ஆனால்‌, உயிர்களும்‌ உலகமும்‌ 


256 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


கடவுளால்‌ படைக்கப்பட்டன அல்ல; உயிர்களும்‌ 
கடவுளைப்‌ போல்‌ என்றும்‌ உள்ளவை. உலகு, 
இறைவனின்‌ இயக்கவியல்‌ செயல்‌ வழியது. உலகு, 
முகிழ்த்து விரிவதற்குக்‌ காரணமாக-முதற்களமாசக 
. அமைந்துள்ள மாயையிலிருந்து முகழ்த்ததேயாம்‌. 
அதாவது. தோன்றியதேயாம்‌ என்பது தமிழ்ச்‌ 
சமயம்‌ உயிர்கள்‌, கடவுளால்‌ படைக்கப்பட்டன 
என்றால்‌ உயிர்களின்‌ குறைநிறைகளுக்கும்‌ இன்ப 


துன்பங்களுக்கும்‌ யார்‌ பொறுப்பு? குறைவிலா 
நிறைவு, கோதிலா அமுது, நன்றுடையான்‌, 
தியதில்லான்‌, இன்பமுடைமான்‌, துன்பமில்லான்‌ 


என்று விளங்குகின்றவனாகிய பரம்பொருளால்‌ 
குறைகளுடைய பொருள்‌-உயிர்‌ படைக்கப்பட்டது 
என்று கூறுவது கடவுட்‌ கொள்கையையே குறை 
படுத்துவதாகும்‌. இயற்கையின்‌ பரிணாம வளர்ச்சி, 
குறைகள்‌ நிறைகளாவதேயாம்‌. நிறைகள்‌, 
குறைகளாவதல்ல. எனவே, உயிர்கள்‌ கடவுளால்‌ 
படைக்கப்பட்டன அல்ல என்ற தமிழ்க்கொள்கை-- 
உயிர்கள்‌ உற்று அனுபவிக்கும்‌ இன்ப துன்பங்‌ 
களுக்கும்‌ கடவுள்‌ பொறுப்பாகமாட்டார்‌. அவை 
களின்‌ செயற்பாடே அவற்றுக்குக்‌ காரணம்‌ என்ற 
தமிழ்க்கொள்கை - பொருள்முதல்‌ வாதத்தினை 
ஈடு கொடுத்து நிற்கின்ற சிறப்புடைய கொள்கை. 


தமிழ்ச்சமயம்‌ வாழ்க்கையைப்‌ பொய்ம்மை 
என்றும்‌ கூறுவதில்லை; வெறுத்து ஒதுக்குவது 
மில்லை; ஒதுங்குவதுமில்லை. தமிழ்ச்சமயம்‌ வாழ்‌ 
வாங்கு வாழ வலியுறுத்துவதேயாம்‌. தமிழ்ச்சம 
வத்தின்‌ கொள்கை, செயல்கள்‌ மட்டுமே பயன்‌ தரு 
வன அல்ல; சிந்தனை இன்றியமையாதது; செயல்‌ 
களின்‌ நோக்கமே அளவைக்குரியது என்பதாகும்‌. 
தமிழ்ச்சமயம்‌ இயற்கையோடிசைந்தது. அது இல்‌ 
எற வாழ்க்கைதான்‌ உயர்ந்தது என்றோ, துறவற 
வாழ்க்கைதான்‌ உயர்ந்தது என்றோ பறை சாற்று 
வதில்லை. எந்த வாழ்க்கையாயினும்‌ நெறிமுறை 
கனிற்‌ இறந்து வாழ்வாராயின்‌ இன்புறுவர்‌ என்பதே 
தயிழ்ச்சமயக்‌ கொள்கை. எந்நெறியில்‌ நின்றாலும்‌ 


* விரிவடையும்‌, 


எத்தொழிலைச்‌ செய்தாலும்‌ சந்தனையும்‌ செய 
லும்‌ சிறந்திருக்குமானால்‌ சிறப்புடையதேயாம்‌. 
செம்பொருளைக்‌ காணத்‌ துணை செய்வதேயாம்‌. 
துய்த்தல்‌, தூய இன்பத்திற்குத்‌ தடையன்று. 
ஆனால்‌, மற்றவர்‌ துய்த் தலுக்கு இடையூறாக, மற்ற 
றவர்‌ துய்க்க வழங்காமல்‌ தானே துய்க்க ஒருப்‌ 
படுதல்‌ தமிழ்‌ நெறிக்கு முரணானது. எந்த வகை 
வாழ்க்கையாயினும்‌ துய்ப்பித்தல்‌ குறிக்கோளாக 
இருக்க வேண்டும்‌. அங்ஙனம்‌ வாழும்‌ வாழ்க்கை, 
தமிழ்‌ வாழ்க்கை. இம்‌ மண்ணிலேயே வளர்ந்த நிலை 
யில்‌ இன்ப அன்பினைத்‌ துய்த்து வாழ முடியும்‌ 
என்ற நம்பிக்கையுடையது தமிழ்ச்சமயம்‌, உயிர்‌ 
கள்‌ ஞான மயமாகி இன்ப அன்பினில்‌ தங்கித்‌ திரு 
வருளைத்‌ துய்த்து இன்புறுதலே வீடு! இங்ஙனம்‌ 
வளர்ந்த தமிழ்ச்சமயம்‌ இதுவரையில்‌ உலகில்‌ 
தோன்றிய தத்துவ இயல்களில்‌ சிறந்ததாக, முடிந்த 
முடிபாக விளங்கி வருது. 


இச்‌ சமய நெறியை, நாம்‌ தமிழ்ச்சமயம்‌ என்று 
குறிப்பிட்டாலும்‌ இந்‌ நெறி உலகப்‌ பொது நெறி. 
தமிழ்மொழிச்‌ சந்தனையாளர்களிடம்‌ தோன்றி 
வளர்ந்ததால்‌ தமிழ்ச்‌ சமயமாயிற்று. ஆனால்‌, 
தத்துவச்‌ சிறப்புகளாலும்‌, கொள்கை உயர்வாலும்‌, 
தடைமுறை வாழ்வியலுக்கு இசைந்திருப்பதாலும்‌, 
எல்லா வேறுபாடுகளையும்‌ கடிந்து ஒதுக்குதலாலும்‌ 
இத்‌ தமிழ்ச்சமய நெறி உலகப்‌ பொது நெறியா 
தற்குத்‌ தகுதியுடையது. இந்‌ நெறி உலகப்‌ பொது 
நெறியானால்‌ கடவுள்‌ நெறியின்‌ பெயரால்‌ ஒரு 
குலம்‌ தோன்றும்‌; சமநிலைச்‌ சமுதாயம்‌ மலரும்‌; 
வாழ்க்கை, தன்னம்பிக்கையால்‌ ஆள்வினையால்‌ 
இன்பமே எந்நாளும்‌ துன்பமில்லை 
என்று முழங்கி மக்கள்‌ வாழ்வர்‌. பெண்மை பெரு 
மைப்படுத்தப்‌ பெறும்‌, வழுவிலா மனையறம்‌ 
இறந்து விளங்கும்‌. பாரம்‌ ஈசன்‌ பணியே எனக்‌ 
கொண்டு அந்தணர்‌ வாழ்வர்‌. தமிழ்ச்‌ சமய நெறி 
கால்கொள்ளும்‌. திசையெல்லாம்‌ ஒரு புதிய 
சமுதாயம்‌ அமைந்து விளங்கும்‌. 


Digitized by Nootifam Foundation. 
noolaham.org | aavanaham.org 


66 (ஒத புகழுடைய புதுநூல்கள்‌ 
62 தமிழ்மொழியில்‌ இயற்றல்‌ வேண்டும்‌; 
மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள்‌ 
சொல்வதிலோர்‌ மகிமை இல்லை; 
திறமான புலமையெனில்‌ வெளிநாட்டோர்‌ 
அதைவணக்கஞ்‌ செய்தல்‌ வேண்டும்‌.” 
பாரதி 


1956 ஆம்‌ ஆண்டு என நினைக்கிறேன்‌. டெல்லி 
யிலே மத்திய அரசின்‌ செய்தி ஓலிபரப்புத்துறை, 
“தற்கால இந்திய இலக்கியம்‌”பற்.றி ஒரு கருத்தரங்‌ 
கம்‌ நடத்தியது. பிரதமர்‌ நேரு, விஞ்ஞான பவனத்‌ 
தில்‌ அதைத்‌ தொடங்கி வைத்தார்‌. இந்தியாவின்‌ 
ஒவ்வொரு மொழியிலிருந்தும்‌ பிரதிநிதிகளாகச்‌ 
சிறுகதை ஆசிரியர்களும்‌ திறனாய்வாளர்கள்‌ என்ற 
முறையில்‌ பல்கலைக்கழக - கல்லூரிப்‌ பேராசிரியர்‌ 
களும்‌ வந்திருந்தார்கள்‌. தமிழ்‌ மொழியின்‌ சார்‌ 
யாகச்‌ சிறுகதை படிக்க நானும்‌, கருத்தரங்கில்‌ 
பங்குகொள்ளப்‌ பேராசிரியர்‌ தெ. பொ. மீனாட்டு 
சுந்தரனார்‌ அவர்களும்‌ சென்றிருந்தோம்‌. 


வெவ்வேறு இந்திய மொழிக்‌ கதாரிரியர்களா கிய 
நாங்கள்‌ எங்கள்‌ சிறுகதைகளைப்‌ படித்தோம்‌. 
ஏற்கெனவே அவை இந்தியாவின்‌ எல்லா மொழி 
களிலும்‌ மொழியெயர்க்கப்பட்டிருந்தன. ஆகவே, 
எல்லாக்‌ கதைகளும்‌ இந்தியாவின்‌ எல்லா மொழி 
களிலும்‌ ஒரே நேரத்தில்‌ வானொலியில்‌ ஓலி பரப்பப்‌ 
பட்டன. 


* தற்கால இலக்கிய 


அலென்‌ 


அடுத்து, இந்திய மொழிகளின்‌ ' தற்கால இலக்கிய 
வளர்ச்சி'பற்றிய கருத்தரங்கம்‌ அங்கே - நடை 
பெற்றது. இந்தக்‌ கருத்தரங்கில்‌ பெரும்பாலும்‌ 
பல்கலைக்கழக மொழித்துறைத்‌ தலைவர்களும்‌ 
கல்லூரிகளின்‌ மொழித்துறைத்‌ தலைவர்களுமே 


கலந்துகொண்டார்கள்‌. கருத்தரங்கம்‌ எல்லோ 
ருக்கும்‌ பொதுவான ஆங்கில மொழியிலேயே 
நடைபெற்றது. . கட்டுரைகள்‌ படிக்கப்பெற்றன. 


விவாதங்கள்‌ நடைபெற்றன. 


ஒவ்வொரு பேராசிரியரும்‌ அவரவர்‌ மொழியில்‌ 
வகைகளான-- சிறுகதைகள்‌, 
நாவல்கள்‌, நாடகங்கள்‌; கவிதைகள்‌-- எந்த அள 
வுக்கு வளர்ச்சி பெற்றுள்ளன என்பதைத்‌ தக்க 
ஆதாரங்களுடன்‌ குறிப்பிட்டுப்‌ பேசினார்கள்‌. ஆசி 
ரியர்களின்‌ பெயர்கள்‌, அவர்களது படைப்புகளின்‌ 
கருப்பொருள்கள்‌, படைப்புகளின்‌ நிறைகள்‌, 
குறைகள்‌ இவ்வளவும்‌ அங்கே அலசி ஆராயப்‌ 
பெற்றன. 


எனக்கு அருகே அமர்ந்திருந்த பேரா சிரியர்‌ 
தெ. பொ. மீ. ஆழ்ந்த சிந்தனையில்‌ முழுகியபடியே 
என்னைப்‌ பார்த்தார்‌. '*தமிழ்‌ நாட்டில்‌ நம்முடைய 
மொழித்துறையும்‌ இலக்கியத்துறையும்‌ இந்த நூற்‌ 
றாண்டையே இன்னும்‌ எட்டிப்‌ பார்க்கவில்லை. 
பழைமை வளம்‌ நம்மிடம்‌ மிகுந்திருக்கிறது என்ற: 
சாக்கைச்‌ சொல்லிப்‌ புதுமையை இந்த அளவுக்கு 
நாம்‌ அறவே புறக்கணித்திருக்க வேண்டியதில்லை. 
பிற மொழிப்‌ பேராசிரியர்கள்‌ இங்கே அவரவர்‌ 


Digitized by NoolahAf#Foundation. ்‌ 
noolaham.org | aavanaham.org 


— கு 


மொழியில்‌ 1950 வரை வெளிவந்த படைப்புகளைக்‌ 
கூடப்‌ படித்திருக்கறார்கள்‌ எனத்‌ தெரிகிறது”” 


என்றார்‌. 


பேராசிரியர்‌ தெ. பொ. மீ. அவர்களின்‌ பேச்சு 
மூறை வந்தது. வீரமாமுனிவர்‌, வேதநாயகம்‌ 
பிள்ளை, வ. வெ. ௪. ஜயர்‌, புதுமைப்பித்தன்‌, 
கு.ப.ரா., இவர்கள்‌ வரையிலும்தான்‌ அப்போது 
அவரால்‌ பேச முடிந்தது. பேராசிரியருக்கே அன்று 
அவருடைய கருத்துரை மன நிறைவைத்‌ தரவில்லை. 
அனைத்திந்திய மொழிக்‌ கருத்தரங்கில்‌ தமிழுக்குரிய 
இடத்தில்‌ அதைக்‌ கொண்டுபோய்‌ வைக்காதது 
பெருங்குறை என்று எண்ணினார்‌. இதைப்பற்றி 
என்னிடம்‌ மனம்‌ விட்டுப்‌ பேசினார்‌. சிலநாள்கள்‌ 
டெல்லியில்‌ நாங்கள்‌ ஒன்றாகப்‌ பழகக்கூடிய 
வாய்ப்புக்‌ கிடைத்ததால்‌, CAA நான்‌ தற்காலத்‌ 
தமிழ்‌ இலக்கியத்தில்‌ தீவிரமான கவனம்‌ செலுத்‌ 
தப்‌ போகிறேன்‌. இதுவரை வெளி வந்துள்ள நல்ல 
சிறுகதைகளையும்‌ நாவல்களையும்‌ படிக்கப்‌ போகி 
ஜேன்‌. ஆய்வு நூல்கள்‌ வந்திருந்தால்‌ அவற்றையும்‌ 
விடச்கூடாது'” என்றார்‌. 


இந்த முயற்சியில்‌ என்‌ ஒத்துழைப்பை அவர்கள்‌ 
விரும்பினார்கள்‌. மகிழ்ச்சியோடு. ஏற்றுக்கொண்‌ 
டேன்‌. குறிப்பிடத்தக்க ஆசிரியர்கள்‌, நூல்கள்‌, 
ஆய்வாளர்கள்‌ பட்டியலை அவர்களுக்கு. அவ்வப்‌ 
போது அனுப்பி, வைத்தேன்‌. டெல்லியிலிருந்து 
சென்னைக்குத்‌ திரும்பியவுடனேயே அவர்கள்‌ தற்‌ 
காலத்‌ தமிழ்‌ இலக்கியத்‌ துறையில்‌ முழு மூச்சோடு 
ஈடுபடத்‌ தொடங்கிவிட்டார்கள்‌. அப்போது அவர்‌ 
களுக்குச்‌ சுமார்‌ 50 வயது இருக்கலாம்‌. மாநிலக்‌ கல்‌ 
லூரிக்கு என்னை அழைத்து, “தமிழ்‌ ஹானர்ஸ்‌" 
வகுப்பில்‌ பயின்றுகொண்டிருந்த மாணவர்களி 
டையே நாவலைப்பற்றிப்‌ பேசப்‌ பணித்தார்கள்‌. 
பிறகு, அந்தப்‌ பேச்சையே கட்டுரை வடிவில்‌ வெளி 
யிடத்‌ தூண்டினார்கள்‌. 


பின்னர்‌, அண்ணாமலைப்‌ பல்கலைக்கழகத்தின்‌ 
தமிழ்த்துறைத்‌ தலைவராகச்‌ சென்றபோதும்‌, 
அடுத்து மதுரைப்‌ பல்கலைக்கழகத்தின்‌ துணை 
வேந்தராக உயர்ந்தபோதும்‌ அவர்கள்‌ தற்காலத்‌ 
தமிழ்‌ இலக்கியத்தைக்‌ கைவிடவே இல்லை. இரு 
பதாம்‌ நூற்றாண்டுத்‌ தமிழ்பற்றித்‌ தக்க சான்று 
களுடன்‌ பேசவும்‌ எழுதவும்‌ வல்ல விற்பன்னராடி 
விட்டார்கள்‌. சாகித்திய அகாடமி ஆங்கிலத்தில்‌: 
வெளியிட்டுள்ள “இன்றைய இந்திய இலக்கியம்‌” 
என்ற நூலில்‌ தமிழ்‌ இலக்கியம்பற்றி அவர்களு 
டைய கட்டுரை வெளிவந்திருக்கிறது. அங்கங்கே 
சிலருக்கு அவருடைய கணிப்பைப்பற்றி மாறுபட்ட 
கருத்து இருக்கலாமென்றாலும்‌, இருபதாம்‌ நூற்‌ 
றாண்டுத்‌ தமிழில்‌ அவருக்குள்ள ஆழ்ந்த புலமை 
பலரை வியப்புறவே செய்யும்‌. தமிழில்‌ முழுமை 
பெற்ற பேராசிரியர்‌ அவர்‌; தொல்காப்பியரிலிருந்து 
அவர்‌ காலத்தில்‌ வாழ்ந்த இளம்‌ எழுத்தாளர்வரை 
அறிந்தவர்‌ டாக்டர்‌ தெ.பொ. மீ. 


டெல்லியில்‌ அவர்‌ பெற்ற அனுபவந்தான்‌ அவர்‌ 
பணியாற்றிய கல்லூரியிலும்‌ பல்கலைக்கழகங்களி 
அம்‌ தீவிரமான மாற்றம்‌ ஏற்படக்‌ காரணமாக 
இருந்தது. 


மதுரைப்‌ பல்கலைக்கழகத்தில்‌ அவர்‌ தொடங்கி 
வைத்த பணியை, மிக வேகமாகத்‌ தொடர்ந்து 
தடத்தினார்‌-- அங்குத்‌ துணைவேந்தராகப்‌ பொறுப்‌ 
பேற்ற டாக்டர்‌ மு. வரதராசனார்‌. அவர்‌ காலத்‌ 
இல்‌ தற்காலத்‌ தமிழ்‌ இலக்கிய : ஆசிரியர்களின்‌ 
படைப்புகள்‌ ஆய்வுக்காகப்‌ பல மாணவர்களால்‌ 
எடுத்துக்கொள்ளப்பட்டன: 


தவிர, இருபதாம்‌ நூற்றாண்டுத்‌ தமிழ்‌ இலக்மெ 
ஆசிரியர்கள்‌ கருத்தரங்க வரிசை' என்று ஒரு கருத்‌ 
தரங்கத்‌ தொடரை மதுரைப்‌ பல்கலைக்கழகத்தில்‌ 
தொடங்கி வைத்தவரும்‌ டாக்டர்‌ மு. வ. தாம்‌. 
1974 செப்டம்பர்‌ 9, 10, 11, 12 ஆயெ நான்கு 
நாள்களிலும்‌ அங்கு என்னுடைய நூல்களைப்‌ 
பற்றிச்‌ சுமார்‌ 30 கட்டுரைகள்‌ படிக்கப்பெற்றன. 
அவற்றைப்‌ பின்னர்‌ ஒரு நூலாகவும்‌ தொகுத்து 
வெளியிட்டது மதுரைப்‌ பல்கலைக்கழகம்‌. அந்த 
ஆண்டு இறுதியில்‌ டாக்டர்‌ மு.வ. மறைந்துவிட்டார்‌. 
அடுத்த 1975-ல்‌ டாக்டர்‌ மு. வ. தூல்கள்பற்றிய 
கருத்தரங்கம்‌ ஒன்று நடைபெற்றது. பிறகு இது 
நாள்வரை ஒரு குறிப்பிட்ட ஆசிரியரது படைப்பு 
களை எடுத்துக்கொண்டு விரிவாக ஆராயும்‌ முயற்சி 
அங்குத்‌ தொடரப்பெற்றதாகத்‌ தெரியவில்லை. 


பள்ளி நூல்களில்‌ இன்றைய இலக்கியம்‌ 


நான்‌ உயர்நிலைப்‌ பள்ளியில்‌ படித்த காலத்தில்‌ 
(1937-40), எங்கள்‌ வகுப்புகளுக்கான பாடநூல்‌ 
களில்‌ சார்லஸ்‌ டிக்கென்ஸின்‌ நாவலில்‌ ஓர்‌ அத்தி 
யாயம்‌, வாஷிங்டன்‌ இர்விங்கின்‌ சிறுகதை, ஆலிவர்‌ 
கோல்ட்‌ ஸ்மித்‌, ராபர்ட்‌ லூயி ஸ்டீவன்ஸன்‌ போன்‌ 
றோரது கட்டுரைகள்‌ முதலியன இடம்‌ பெற்றிருந்‌ 
தன. சின்னஞ்‌ சிறு வயதிலேயே எங்களுக்கு உலகப்‌ 
பெரும்‌ எழுத்துலக மேதைகளுடன்‌ அறிமுகம்‌ 
செய்துகொள்ளும்‌ வாய்ப்புக்‌ கிடைத்தது. பிற்‌ 
காலத்தில்‌ அவர்களைத்‌ தேடிப்‌ படிக்கும்‌ ஆர்வம்‌ 
எங்களிடையே காண்டிவிடப்பட்டது. மேலும்‌ 
எங்கள்‌ காலத்து உலகத்தின்‌ சமூகப்‌ பொருளாதார 
கலாசாரப்‌ பிரச்சினைகளையும்‌ நாங்கள்‌ அந்த ஆசிரி 
யர்களிடமிருந்து தெரிந்துகொள்ள முடிந்தது. 
தற்கால இலக்கியங்கள்‌ தற்கால மக்களின்‌ வாழ்க்‌ 
கைப்‌ பிரச்சினைகள்பற்றிப்‌ பேசுகின்றன. தற்‌ 
காலத்துக்கேற்ற வாழ்க்கைப்‌ போராட்டத்துக்கு 
ஏற்றவர்களாக மாணவர்களை உருவாக்கு 
கின்றன. 


ஆனால்‌, நான்‌ அக்காலத்தில்‌ என்‌ தமிழ்ப்‌ பாட 
நூல்களில்‌ பயின்றவர்களில்‌ இரு. வி. கலியாணசுந்தர 
முதலியார்‌ ஒருவரைத்‌ தவிர, வேறு யாருமே என்‌ 
நினைவில்‌ நிற்பவர்களாக இல்லை. அவர்தாம்‌ 


Digitized by Noo@§fim Foundation. 
noolaham.org | aavanaham.org 


இருபதாம்‌ நூற்றாண்டு வாழ்க்கையைத்‌ தமது 
உயிர்த்துடிப்புள்ள - எந்தனை வளம்‌ மிக்க-- நடை 
யில்‌ வெளிப்படுத்தியிருந்தார்‌. அவர்‌ சிறுகதைகளோ 
நாவல்களோ எழுதவில்லை யென்றாலும்‌, என்னை 
எழுத்தாளனாக உருவாக்கியதில்‌ திரு.வி.க.வுக்கு 
முக்கியமான பங்கு உண்டு, மற்றவர்கள்‌ 
“மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள்‌ சொல்வதி 
Gari மகிமை இல்லை” என்ற பாரதி சொல்லுக்கு 
மாறாகப்‌ பாடநூல்களில்‌ பழங்கதைகளைப்‌ பழைய 
காலத்து நடையில்‌ சொல்லிக்கொண்டிருந்தார்கள்‌. 
மாணவர்களுடைய வாழ்க்கையின்‌ எதிர்காலப்‌ 
போராட்டத்துக்கான சிந்தனைகள்‌ எவையும்‌ அந்‌ 
தக்‌ காலத்துத்‌ தமிழ்ப்‌ பாடநூல்களில்‌ காணப்பெற 
வில்லை. தமிழ்ப்‌ பாடநூல்கள்‌ பெரும்பாலும்‌ 
எழுத்தால்‌ உருவாக்கப்பெற்ற தொல்பொருள்‌ 
காட்சிக்‌ கூடங்களாகவே காட்சியளித்தன. நாற்பது 
ஆண்டுகளுக்குப்‌ பிறகு இன்று நிலைமை ஓரளவு 
மாறியுள்ளது. ஓரளவுதான்‌ மாறியுள்ளது. சின்னஞ்‌ 
சிறு வயதிலேயே மாணவர்களுக்கு நாம்‌ சிறந்த 
சிறுகதைகளையும்‌, நாவல்‌ பகுதிகளையும்‌, கவிதை 
களையும்‌ போதிய அளவு அறிமுகப்படுத்த முன்‌ 
வரவில்லை. 


நம்மிடையே உள்ள சிறந்த படைப்பாளர்களைத்‌ 
தேர்ந்தெடுத்து அறிமுகப்படுத்தினால்தான்‌ அவர்‌ 
கள்‌ அந்தப்‌ படைப்பாளர்கள்‌ குறிப்பிடும்‌ சமகால 
வாழ்க்கையை உணரவும்‌ சிந்திக்கவும்‌ முற்படு 
வார்கள்‌. இன்றைய வாழ்க்கைப்‌ பிரச்சனைகளோடு 
போராடக்கூடிய இலட்சியங்கள்‌ உருவாவதற்கு 
அவர்களுக்கு அந்தப்‌ படைப்புகள்‌ வழிகாட்டக்‌ 
கூடும்‌. மாணவர்களிடமுள்ள படைப்பாற்றல்‌ 
தூண்டிவிடப்பட்டு, எதிர்காலத்தில்‌ முதல்தரமான 
சுவிஞர்களூம்‌ கதாசிரியர்களும்‌ அவர்களிடையே 
தோன்றுவதற்கான வாய்ப்புகளும்‌ பெருகும்‌. 
பள்ளிப்‌ பருவம்‌ இளம்‌ நெஞ்சுகளில்‌ எளிதாகப்‌ 
பதியக்கூடிய பருவம்‌. அந்தப்‌ பருவத்திலேயே 
நாம்‌ தற்காலத்‌ தமிழ்‌ இலக்கியத்துக்கான ஆர்‌ 
வத்தை அவர்களிடையே தூண்டிவிடவேண்டும்‌. 


இல்லையேல்‌, இன்று சில பத்திரிகைகளில்‌ “சிறு 
கதை” என்ற பெயரிலும்‌ 'நாவல்‌* என்ற பெயரிலும்‌ 
வெளிவரும்‌ தரக்குறைவான போலி எழுத்துகளைப்‌ 
படித்துவிட்டு, இவையே இலக்கிய முயற்சிகள்‌ என்று 
இளைஞர்கள்‌ மயக்கமுறுவதற்கும்‌ வாய்ப்பு உண்டு. 
அந்த நிலைமை தமிழ்நாட்டில்‌ ஏற்கெனவே ஏற்‌ 
பட்டுவிட்டது. வாழ்க்கையை ஆழமாக AVP 
ஆராயும்‌ படைப்புகளுக்கும்‌, திரைப்பட வேகத்தில்‌ 
பத்திரிகைக்காரர்‌ விருப்பத்துக்காக எழுதப்படும்‌ 
மேனாமினுக்கி எழுத்துகளுக்கும்‌ வேறுபாடு தெரி 
யாமல்‌ இன்றைய இளைஞர்கள்‌ விழிக்கிறார்கள்‌. 


ஆபாசக்‌ குப்பைகள்‌ அவர்களது நெஞ்சுகளில்‌ 
கொட்டப்படுன்றன. வாழ்க்கைப்‌ பிரச்சினை 
களிலிருந்து அவர்கள்‌ இசை  இருப்பப்பட்டு 
ஏமாற்றப்படுகிறார்கள்‌. 


இளம்‌ வயதிலேயே மாணவர்களுக்குச்‌ சரியான 
வழிகாட்டும்‌ பொறுப்பு கல்வித்துறையின்‌ தமிழ்ப்‌ 
பிரிவுக்கு இருக்கிறதென்று நம்புகிறேன்‌. 


கல்லூரிகள்‌, பல்கலைக்கழகங்களில்‌ இன்றைய 

இலக்கியம்‌. 

நம்மிடம்‌ ஈராயிரம்‌ ஆண்டுகளுக்கு முற்பட்ட 
வளமான இலக்கியச்‌ செல்வம்‌ இருப்பது உண்மை 
தான்‌. தொல்காப்பியர்‌ முதல்‌ வள்ளலார்‌ வரை 
பார்த்தால்‌ ஆங்காங்கே இலக்கியத்தில்‌ இமயம்‌ 
போன்ற சிகரங்கள்‌ உயர்ந்தோங்கி விளங்குவது 
மெய்தான்‌. இது *வள்ளுவன்‌ தன்னை உலபினுக்கே 
தந்த” தமிழ்‌; இளங்கோவையும்‌ கம்பனையும்‌ தந்த 
தன்னிகரில்லாத மொழிதான்‌. 


தம்முடைய மரபுவழி உணர்ச்சிகளையும்‌ சிந்‌ 
தனைகளையும்‌ வாழ்க்கை முறைகளையும்‌ நமது 
மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தவேண்டியது நம்‌ 
தலையாய கடமைதான்‌. ஆனால்‌, அத்தோடு நம்‌ 
கடமை தீர்ந்துவிடவில்லை, முற்றுப்‌ பெற்று 
விடவில்லை. 


அண்மைக்காலமான இந்த இருநூறு ஆண்டுகளில்‌ 
உலகத்தில்‌. மிகத்‌ தீவிரமான மாறுதல்கள்‌ நடந்து 
விட்டன. முடியாட்சி உலகத்தின்‌ பெரும்‌ பகுதி 
களில்‌ தவிடு பொடியாகிவிட்டது. உலகத்து மக்க 
ளில்‌ சுமார்‌ பாதிப்பகுதி மச்சள்‌ தங்கள்‌-தங்கள்‌ 
நாடுகளில்‌ பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக 
மண்டிக்‌ கிடந்த வறுமையை அறவே விரட்டிவிட்டு 
வளமாக வாழ்கிறார்கள்‌. வறுமை என்பது ஒழித்‌ 
துக்‌ கட்டக்கூடிய பிரச்சினையாகிவிட்டது. அறி 
வியலும்‌ தொழிலியலும்‌ ஜெட்‌ விமான வேகத்தில்‌ 
பரப்பப்பட்டு வருகின்றன. சந்திர மண்டலத்துக்கு 
மனிதன்‌ போய்‌ வரும்‌ யுகத்தில்‌ நாம்‌ வாழ்‌ 
கிறோம்‌. 


நம்‌ நாட்டிலோ இன்னும்‌ அடிப்படைப்‌ பிரச்‌ 
இனைகளே தீர்க்கப்படவில்லை. 


நம்முடைய அடிப்படைப்‌ பிரச்சனைகளான 
வறுமை, வேலையில்லாத்‌ திண்டாட்டம்‌, சுரண்டல்‌, 
பிறப்பால்‌ ஏற்றத்தாழ்வு, பெண்மைக்குத்‌ தீமை 
முதலியவற்றை நாம்‌ ஒழித்தே தீரவேண்டும்‌. 
இத்தகைய பிரச்சினைகளை இளைஞர்களுக்குத்‌ 
தெளிவாக எடுத்துக்‌ காட்டி, அவர்களை உணர்ச்சி 
வயப்படுத்தவும்‌ சிந்திக்கத்‌ தாண்டவும்‌ செய்யக்‌ 


கூடியவை இன்றைய இலக்கியங்களே. இன்றைய 
வாழ்க்கைப்‌ போராட்டங்களைச்‌ சிறுகதைகள்‌, 
கவிதைகள்‌, நாவல்கள்‌ வாயிலாகத்‌ தக்கவர்கள்‌ 


சித்திரித்துக்‌ காட்டும்போதுதான்‌ படிப்போருக்கு 
விழிப்பு ஏற்படும்‌. 

இந்த நூற்றாண்டில்‌, 
முன்னும்‌ பின்னும்‌ 


நாட்டு விடுதலைக்கு 
தமக்கு ஏற்பட்டுள்ள 


Digitized by NoolahatFoundation. 
noolaham.org | aavanaham.org 


=- 


நெருக்கடிகளின்‌ பிரதிபலிப்பை நாம்‌ இன்றைய 
தமிழ்‌ இலக்கியங்களில்தான்‌ தேட முடியும்‌. 
அதிலும்‌ மனிதாபிமானமும்‌ சமுதாயப்‌ பற்றும்‌ 
தெளிந்த சிந்தனையும்‌ உயிர்த்துடிப்புமிக்க எழுத்‌ 


தாற்றலும்‌ கொண்ட படைப்பாளர்களிடந்தான்‌ 
காணமுடியும்‌. 

இத்தகைய எழுத்தாளர்கள்‌ படைப்புகளைத்‌ 
தேர்ந்தெடுத்துக்‌ . கல்லூரிகளில்‌ பாடநூல்களாக 


வைக்காமல்‌ இருப்பதால்‌ ஏற்படும்‌ இழப்பு எழுத்‌ 
தாளர்களுச்கல்ல. இந்த நாட்டுக்கு ஏற்படும்‌ 
இழப்பு அது. கல்விக்கூடங்களுக்கு ஏற்படும்‌ 
இழப்பு. 


எந்த நோக்கத்தோடு தமிழ்‌ மொழிக்‌ கல்வியும்‌ 
தமிழ்‌ இலக்கியக்‌ கல்வியும்‌ கற்பிக்கப்பட வேண்‌ 
டுமோ, அதில்‌ சரிபாதிகூட இப்போது நிறைவேற 
வில்லை. இந்தியாவில்‌ ` உள்ள பிற மொழிப்‌ 
பல்கலைக்கழகங்கள்‌ தற்கால இலக்கியங்களை 
முனைந்து தங்கள்‌ மாணவர்களிடையே பரப்பி 
வருகின்றன. நாம்‌ இங்கே இன்னும்‌ அரைகுறை 
மனத்தோடு செயல்பட்டு வருகிறோம்‌, 


தலைமைப்‌ பொறுப்புகளில்‌ இருந்த தெ.பொ. மீ,, 
டாக்டர்‌ மு. வ. போன்றவர்களின்‌ இலட்சிய 
வேகம்‌ அவர்களோடு போய்விட்டதோ என்று 
இப்போது அஞ்சவேண்டியிருக்கிறது. அவர்கள்‌ 
தற்காலத்‌ தமிழ்‌ இலக்கிய வளர்ச்சிக்காகத்‌ 
தொடங்கிவைத்த பணிகள்‌ இப்போது ஏன்‌, எதற்‌ 
காக, முடக்கி வைக்கப்பட்டுள்ளன என்பது தெரிய 
வில்லை. மீண்டும்‌ “மறைவாக நமக்குள்ளே பழங்‌ 
கதைகள்‌ பேசும்‌” போக்கும்‌ அரைத்த மாவையே 
அரைக்கும்‌ போக்கும்‌ தலைதூக்கத்‌ தொடங்கி 
யிருக்கின்றன. 


பொறுப்பில்‌ உள்ள ஒருசிலருக்கு இன்றைய 
தமிழ்‌ இலக்கியத்தின்மீது ஆர்வம்‌ இல்லாமல்‌ 
இருக்கலாம்‌. இன்னும்‌ ஒருசிலருக்கு அதன்மீது 
வெறுப்புக்கூட இருக்கலாம்‌, இன்னும்‌ சிலருக்கு 
அதைப்‌ படித்துப்‌ புரிந்துகொள்ளும்‌ ஆற்றல்‌ 
இல்லாதிருக்கலாம்‌. இத்தகைய காரணங்களுக்காக 
வளர்ந்துவரும்‌ சமுதாயத்துக்கு நாம்‌ கொடுக்க 
வேண்டியதைக்‌ கொடுக்காமல்‌ இருக்கக்‌ கூடாது. 
பொறுப்பிலுள்ள ஒருசிலரின்‌ புறக்கணிப்புக்காகப்‌ 
பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள்‌ தாங்கள்‌ 
பெறவேண்டிய கல்விச்‌ செல்வத்தை இழந்துவிடக்‌ 
கூடாது. 


நல்லவேளையாக, இடைக்காலத்தில்‌ தெ.பொ..மீ., 
மு. வ., போன்றவர்களால்‌ ஏற்படுத்தப்பட்ட 
புது விழிப்பால்‌ பல தமிழாசிரியர்கள்‌ புதுமை 
இலக்கியத்தின்‌ பக்கம்‌ இரும்பத்‌ தொடங்கியிருக்‌ 
கிறார்கள்‌. சிறுகதைகள்‌, நாவல்கள்‌, நாடகங்கள்‌ 
பற்றிச்‌ சிலர்‌ ஆய்வு செய்திருக்கறார்கள்‌. புதுமை 


இலக்கியத்தில்‌ ஈடுபாடு கொண்ட ஒருசில பேரா 
இரியர்கள்‌ முதுகலை, 'எம்‌.பில்‌' போன்ற வகுப்பு 
களுக்கு இன்றைய இலக்கியத்தை வற்புறுத்து 
கிறார்கள்‌. 


இனி, வருங்காலத்‌ திட்டத்துக்குப்‌ பயிற்சிபெற்ற 
ஆசிரியர்கள்‌ இல்லை என்ற குறைபாடு நமக்கு 
இராது. டாக்டர்‌ தெ. மொ. மீ., டாக்டர்‌ மு.வ. 
போன்றவர்கள்‌ தங்கள்‌ காலத்திலேயே இதற்கு 
அடித்தளம்‌ அமைத்துவிட்டார்கள்‌. திறனாய்வுத்‌ 
துறை இப்போது பரவலாகி இன்றைய இலக்கியத்‌ 
தையும்‌ தொட்டிருக்கிறது. கல்லூரி ஆசிரியர்‌ 
களால்‌ பல நூல்களும்‌ எழுதப்பெற்றுள்ளன. 


இனி, ஒரு நல்ல முயற்சி பள்ளிகள்‌, கல்‌.லூரிகள்‌, 
பல்கலைக்கழகங்களின்‌ அளவில்‌ தொடங்கப்‌ பெறு 
மானால்‌ அதற்கான ஆசிரியர்கள்‌ இப்போதே உரு 
வாகிவிட்டார்கள்‌. நூல்களும்‌ வந்துகொண்டிருக்‌ 
கின்றன. 


தேவை — தமிழ்க்‌ கல்வித்‌ திட்டத்தில்‌ மாறுதல்‌ 
ஒன்றுதான்‌. 


தேவையான மாறுதல்கள்‌ 


இரு மட்டங்களில்‌ இந்த மாறுதல்கள்‌ நடை 
பெற வேண்டும்‌. ஒன்று, கல்வித்‌ திட்டத்துக்கான 
பாடநூல்களில்‌ செய்யப்பட வேண்டிய மாறுதல்‌ 
கள்‌. இரண்டு, ஆசிரியர்‌ நியமனத்தில்‌ செய்யப்பட 
வேண்டிய மாறுதல்கள்‌. 


அடித்தளத்திருந்தே, பள்ளிக்கல்விப்‌ பாடத்‌ 
இட்டத்திலிருந்தே, சிறுகதைகள்‌, கவிதைகள்‌, 
நாவலின்‌ பகுதிகள்‌, வாழ்க்கைப்‌ பிரச்சினைகளை 
வெளியிடும்‌ கட்டுரைகள்‌ இவற்றுக்குப்‌ போதிய 
இடமளிக்கும்‌ முறையில்‌ மாறுதல்கள்‌ நிகழ்த்தப்‌ 
படவேண்டும்‌. ஆறாம்‌ வகுப்புத்‌ தொடங்கிப்‌ 
பத்தாம்‌ வகுப்பு வரை இந்த மாற்றங்கள்‌ 
தேவை. 


நாங்கள்‌ பள்ளி வகுப்புகளில்‌ படித்த காலத்தில்‌, 
எப்படி எங்களுக்கு ஆங்கலமொழிப்‌ பாடத்தில்‌ 
சார்லஸ்‌ டிக்கென்ஸ்‌, ஆலிவர்‌ கோல்ட்‌ ஸ்மித்‌, 
வாஷிங்டன்‌ இர்விங்‌ முதலிய ஆசிரியர்களை அறி 
முகப்படுத்தினார்களோ, அப்படியே இங்கும்‌ எழுத்‌ 
துத்‌ துறையில்‌ வல்லமை பெற்ற ஆசிரியர்கள்‌ அறி 
முகம்‌ செய்யப்பெற வேண்டும்‌. ஆசிரியர்களை 
ஒதுக்கிவிட்டு, சிறுகதைகள்‌”, “நாவல்கள்‌ என்ற 
பெயர்களில்‌ பாடதூல்களுக்‌ கென்றே எழுதப்பெறும்‌ 
உப்புச்‌ சப்பற்ற படைப்புகளைச்‌ சேர்ப்பதால்‌ 
பயனில்லை. எழுத்தையும்‌ எழுத்துக்குப்‌ பின்னே 
உள்ள ஆசிரியர்‌ பெயரையும்‌ சீர்தூக்கிப்‌ பார்க்க 
வேண்டும்‌. 


261 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


கல்லூரிகளில்‌ பட்டப்‌ படிப்புக்காக 'இன்றைய 
இலக்கியம்‌' என்ற. பெயரில்‌ வைக்கப்பெற்றுள்ள 
துணைப்பாட நூல்கள்‌ சில என்‌ பார்வைக்கு வத்‌ 
தன. மாணவர்களுக்காக நான்‌ வருந்தினேன்‌. பல்‌ 
கலைக்கழக மத்திய நிதி உதவிக்‌ குழு இன்றைய 
இலக்கியங்களை மாணவர்களிடையே அறிமுகப்ப 
யடுத்தச்‌ சொல்கிறது என்பதற்காக வைக்கப்‌ 
பெற்ற நூல்கள்‌ அவை. 


நூலின்‌ தரம்‌, எழுதும்‌ ஆசிரியருக்கு அந்தத்‌ 
துறையில்‌ உள்ள அனுபவம்‌, ஆற்றல்‌, தகுதி, 
இவற்றைப்‌ பொருட்படுத்தாமல்‌ Awyr இப்‌ 
போது கல்லூரிகளில்‌ பாடமாக வைப்பதற்கென்றே 
*தற்கால இலக்கியங்கள்‌” தயாரிக்கப்படுகின்‌ றன! 


இந்த ஐம்பது ஆண்டுகளில்‌ நம்மிடையே சில தர 
மான இலக்கியப்‌ படைப்பாளர்கள்‌ தோன்றாமல்‌ 
இல்லை. குறிப்பாக, ஏனைய இந்திய மொழிகளு 
டன்‌ ஒப்பிடும்போது நாம்‌ நாவலிலும்‌ சிறுகதை 
யிலும்‌ வளர்ச்சிபெற்றே வந்திருக்கிறோம்‌ என்பது 
நன்கு தெரியவரும்‌. கவிதைகளும்‌ நம்மிடையே 
மறுமலர்ச்சி பெற்று வளரத்‌ தொடங்க 
யுள்ளன. 1 


தற்காலத்‌ தமிழ்‌ இலக்கியப்‌, படைப்பாளர்கள்‌ 
பட்டியல்‌ உருவாக்கிக்கொண்டு, அவர்களது 
படைப்புகளில்‌ சிறந்தனவற்றைத்‌ தேர்ந்தெடுத்து, 
அவற்றை மாணவர்களுக்கு வழங்குவது ஒன்றும்‌ அவ்‌ 
வளவு கடினமான செயல்‌ அல்ல. மனம்‌ இருந்தால்‌ 
வழி பிறக்கும்‌. 


ஒவ்வொரு பள்ளியிலும்‌, கல்லூரியிலும்‌, பல்‌ 
கலைக்கழகத்திலும்‌ தற்காலத்‌ தமிழ்‌ இலக்கியத்‌ 
துக்கென்று ஒருசில தமிழ்‌ ஆசிரியர்கள்‌ நியமிக்கப்‌ 


பெற வேண்டும்‌. இந்தப்‌ புத்திலக்கிய வடிவங்‌ 
களுக்கென்று சில கோட்பாடுகள்‌, வரம்புகள்‌, இலக்‌ 
கணங்கள்‌ வளர்ந்துள்ளன. அவற்றைப்‌ புரிந்து 
கொண்டு வகுப்புகளில்‌ பாடம்‌ எடுத்தால்‌ மாணவர்‌ 
கள்‌ முழுப்‌ பயனையும்‌ பெறுவர்‌. 


போதிய பயிற்சிபெற்ற ஆசிரியர்கள்‌ நம்மிடையே 
இருக்கின்றனர்‌. “தற்காலத்‌ தமிழ்‌ . இலக்கியப்‌ 
பிரிவு என ஒன்றை ஏற்படுத்தி, இவர்களை அங்‌ 
கங்கே பொறுப்பேற்கச்‌ செய்யலாம்‌. முதற்கட்ட 
மாக தமது பல்கலைக்கழகங்களில்‌ 'தற்காலத்‌ தமிழ்‌ 
இலக்கியப்‌ பிரிவு” (Department of Modern Tamil 
Literature) தொடங்கப்பெறல்‌ வேண்டும்‌. 


வள்ளுவனும்‌ இளங்கோவும்‌ கம்பனும்‌ சங்கப்‌ 
புலவர்களும்‌ வள்ளலாரும்‌ எந்தப்‌ பல்கலைக்கழ 
கத்திலும்‌ படித்துப்‌ பட்டம்‌ பெறாதவர்கள்‌. வெளி 
யுலக வாழ்க்கையெனும்‌ பல்கலைக்கழகத்தில்‌ பல 
இன்ப துன்ப அனுபவங்களைப்‌ பெற்றுப்‌ படைப்‌ 
பாளர்களாக உருவாகியவர்கள்‌. அவர்களுக்கு வாரி 
சாக வந்து பல இன்னல்களுக்கிடையே தங்களுடைய 
படைப்புகளை உருவாக்கி வருபவர்கள்தாம்‌ 
இன்றைய எழுத்தாளர்கள்‌. அவர்களுக்கு உரிய 
இடத்தை அளிப்பதால்‌ பயன்பெறப்‌ போவது 
மாணவர்‌ சமுதாயந்தான்‌. தற்கால வாழ்க்கையின்‌ 
சிக்கல்களை அவர்கள்‌ உணர்ந்துகொண்டு விழிப்‌ 
படைவதோடு, அவர்களில்‌ சிலர்‌ எதிர்காலத்தில்‌ 
மிகச்சிறந்த படைப்பாளர்களாகவும்‌ உருவாகக்‌ 
கூடும்‌. எனவே, தமிழ்மொழியிடமும்‌ இலக்கியத்‌ 
திடமும்‌ பற்றுதல்‌ கொண்டுள்ள நாம்‌, தமிழின்‌ 
எதிர்கால வளர்ச்சியையும்‌ தமிழர்‌ மேம்பாட்டை 
யும்‌ மனத்தில்‌ கொண்டு, இன்றைய தமிழ்‌ இலக்‌ 
இயத்துக்கு உரிய இடத்தைக்‌ கல்வித்துறையில்‌ 
அளித்துப்‌ பெருமை அடைவோமாக. 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


B@usnGr-e¢A)— 


«ci TOUT Leow LAF Tes wore 
‘Ome Fmedieure house emus IGu 

apm CWAG PIL ce 
fose posguon FFE nee 

fepoLuen DWIE yornog GED 
in@¢eQueo gegne eG wune FD 

தமச wE ‘PITS Def Siw 
‘Log weuFe GOEGum சர, 


* * * 


[பராய OFF pun eG Fur ஓயா 
சிரம பொழு EF wo ஓய்‌ 


eT emuredign LAD TUG © Y WIG un 
‘eg ராமு தரியா ghur 
MEET fws meyes அப்பப்ப 
egw Muu Mmes ogo 
Wee Binun vweeepue BRUT + 
ESEJE APUN 1110905 gog ugwg F 
‘EGE gw மமக fume 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


பட்டகம்‌ அப்பட்ட மழ 
‘BwonGrveA SFadig மதி Den Cw peroo யூஃட்ப மா) 


Mre@ AUT ௫௫௪7 ope 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


லக மொழிகளில்‌--௨லக மக்களிடையே வழங்கி 
வரும்‌ முந்நூற்றுக்கு மேற்பட்ட மொழிகளில்‌ 
உயர்தனிச்‌ செம்மொழியாக விளங்கிவருவது நம்‌ தாய்‌ 
மொழியாம்‌. தந்‌ தமிழ்மொழியேயாம்‌. இது நாம்‌ 
மட்டும்‌ சொல்லுங்‌ கருத்து அன்று; மொழியியல்‌ 
ஆராய்ச்சி வல்லுநர்கள்‌ வியந்து கூறும்‌ உண்மை 
யாகும்‌. 


தலைசிறந்த உண்மைப்‌ பொருள்களைத்‌ தக்க 
சொற்களால்‌ நன்கு விரித்து உரைக்க வல்ல மொழி 
களே உலகில்‌ பெருமைபெற்று விளங்குகின்றன. 


மக்களுக்குக்‌ கிடைத்துள்ள நன்மைகள்‌ பலவற் 
றிலும்‌ உள்ளத்தின்‌ உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும்‌ 
மொழிவன்மையே இறைவன்‌ அருளிய பெரும்‌ 
பேறாகும்‌? . 


அறிவும்‌ நாகரிகமும்‌ செல்வ வளமும்‌ முதிர்ந்த 
தமிழ்நாட்டில்‌ பல்வகை நலங்களும்‌ கொண்டு 
என்றும்‌ பசுமையாக மக்களால்‌ வழங்கப்பட்டுவரும்‌ 
மொழி தமிழ்‌ ஒன்றேயாம்‌. 


இத்தகைய தீந்தமிழ்‌ மொழி பலவகையிலும்‌ 
சீர்குலைந்து முதன்மையிழந்ததற்குக்‌ காரணம்‌, 
தமிழைத்‌ தங்கள்‌ இன்னுயிரினும்‌ மேலாகக்‌ கருதிப்‌ 
போற்றி வளர்த்து வந்த தமிழ்‌ மாமன்னர்களின்‌ 
ஆட்சிக்குப்‌ பின்‌, £ அடுத்தடுத்து : வந்த அந்நியர்‌ 
களின்‌ ஆதிக்கத்தினால்‌ அவர்களுடைய மொழிகள்‌ 
நம்‌ மக்களிடையே பரவி வேரூன்றியதுதான்‌ என்பது 
எல்லார்க்கும்‌ தெரியும்‌. ka 2 


“ கலைமாமணி ' நாரண துரைக்கண்ணன்‌ 


விடுதலை வேட்கை மிக்க பெருமக்கள்‌ புரிந்த 
அரும்பெருந்‌ தியாகங்களால்‌ அந்நிய ஆட்டி அகன்று 
நம்‌ நாட்டுக்குச்‌ சுதந்திரங்‌ கிடைத்த பின்னும்‌, நம்‌ 
தாய்மொழிக்கு முழு உரிமை கிடைக்கவில்லை. ஆங்‌ 
கலம்‌, இந்தி போன்ற பிற மொழிகளின்‌ மேலாதிக்‌ 
கத்தால்‌ தமிழ்‌ தனக்குரிய. தகுதியை இன்னமும்‌ 
பெறாமல்‌ தவித்துக்கொண்டிருக்கிறது. 


ஒரு காலத்தில்‌ வடமொழியான சமஸ்கிருதம்‌ நம்‌ 
நாட்டில்‌ ஆதிக்கம்‌ பெற்றிருந்தது. ௮ம்‌ மொழிக்‌ 
குரியவர்கள்‌ தமிழுக்கு நியாயமாகத்‌: தர வேண்டிய 
உரிமையைக்கூடத்‌ தராமல்‌ மிகவும்‌ பின்னுக்குத்‌ 
தள்ளிவிட்டார்கள்‌. தமிழ்‌ சமஸ்கிருதத்தின்‌ கூட்‌ 
டுறவுடன்தான்‌ வளரமுடியுமேயொழிய, தனித்து 
இயங்குந்‌ தகுதி அதற்குக்‌ கிடையாது. சமஸ்கிரு 
தத்திலுள்ள புராணங்கள்‌, இதிகாசங்கள்‌, காவியங்‌ 
களைத்‌ தழுவித்தான்‌ 'வழிநூல்கள்‌, சார்பு நூல்கள்‌ 
இருக்கின்றன! என்று வடமொழியாளர்கள்‌ வலி 
யுறுத்திக்‌ கூறிவந்தனர்‌. இதனால்‌ நம்‌ தமிழுக்கு 
இரண்டாம்‌ இடமே கிடைத்து வந்தது. 


இருக்கோயில்களில்‌, திருமணங்களில்‌, பிற சடங்கு 
களில்‌ எல்லாம்‌ சமஸ்கிருதமே இடம்பெறலாயிற்று. 
தமிழில்‌ கடவுளுக்கு அர்ச்சனை கிடையாது; மந்‌ 
இரங்கள்‌ இல்லை; பூசை, வழிபாடு முதலிய சடங்கு 
கள்‌ கிடையா. z 


விஞ்ஞானம்‌ விளைவித்து வரும்‌ விந்தைச்‌ செயல்‌ 
காரணமாக, எல்லாத்‌ துறைகளிலும்‌ எத்தனையோ 
மாற்றங்களும்‌ முன்னேற்றங்களும்‌ ஏற்பட்டு வரும்‌ 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


இந்த இருபதாம்‌ நூற்றாண்டில்கூட, சமஸ்கிருதம்‌, 
இந்தி போன்ற மொழிகள்தாமே பல துறைகளி 
லும்‌ முன்னணியில்‌ இருக்கின்றன. தமிழ்‌ மக்கள்‌ 
பலர்‌ சிறிது காலமாக ஓரளவு விழிப்புணர்வு பெற்‌ 
றுக்‌ இளர்ச்சி செய்து வந்தும்‌ இன்னமும்‌ தமிழ்‌ 
அதற்குரிய தகுதியைப்‌ பெறவில்லை. 


இந்நிலையில்‌ பதின்மூன்றாம்‌ நூற்றாண்டில்‌ நம்‌ 
தமிழ்மொழி எந்நிலையில்‌ இருந்திருக்கும்‌ என்று 
எண்ணிப்‌ பார்க்கவேண்டும்‌. சமஸ்கிருத மொழி 
யின்‌ ஆதிக்கம்‌ உச்சகட்டத்தில்‌ இருந்த காலம்‌ 
அது. சாத்திரங்கள்‌, தோத்திரங்கள்‌ எல்லாம்‌ 
சமஸ்கிருதமயமாயிருந்தன. இருக்கோயில்களில்‌ 
நித்திய நைமித்திகங்கள்‌ நடக்குங்‌ காலங்களில்‌ சமஸ்‌ 
கிருத மந்திரங்கள்தாம்‌ ஓதப்பட்டு வந்தன. இறை 
வன்‌ முன்னிலையில்‌ வேத பாராயணம்தான்‌ நடை 
பெற்று வந்தது. திருவிழாக்‌ காலங்களில்‌ உற்சவ 
மூர்த்திகளின்‌ ஊர்வலங்களில்‌ சுவா மிக்கு முன்னே 
வேதபாரகர்கள்தாம்‌ வேத பாராயணம்‌ செய்து 
கொண்டு சென்றனர்‌. தேவாரம்‌, திருவாசகம்‌, 
திவ்வியப்‌ பிரபந்தம்‌ ஆகிய தமிழ்த்‌ தோத்திரப்‌ 
பாடல்களோ சுவாமிக்குப்‌ பின்னால்தான்‌ பாடப்‌ 
பட்டு வந்தன. 


இவ்வித அவல நிலையை மாற்றுவதற்குப்‌ 

பேரறிஞர்கள்‌ பலர்‌ பல காலமாக முயன்று 
வந்திருக்கின்றனர்‌. அவர்களில்‌ முதன்மையாகக்‌ 
குறிப்பிடத்‌ தக்கவர்‌ வேதாந்த தேசிகர்‌ என்னும்‌ 
வைணவப்‌ பெரியாராவார்‌. 


1269ஆம்‌ ஆண்டு செங்கல்பட்டு மாவட்டத்தில்‌ 
துப்புல்‌ என்னும்‌ கிராமத்தில்‌ அனந்தசூரி, தோதா 
ரம்மை ஆகிய தம்பதியர்க்குத்‌ திருமகனாகப்‌ பிறந்து 
20 வயதுக்குள்‌ தமிழ்‌, சமஸ்கிருதம்‌ ஆகிய இரு 
மொழிகளிலும்‌ மகா பண்டிதராக விளங்கிய வேங்‌ 
கடநாதரை, திருமங்சையாழ்வார்‌ பாடி மங்களா 
சனம்‌ பெற்றிருக்கும்‌ இருவயிந்திரபுரம்‌ வேதாந்த 
தேசிகர்‌ என்றால்தான்‌ வைணவ உலகம்‌ அவரை 
அறிந்துகொள்ளும்‌. 


இவர்‌ தமிழிலும்‌ சமஸ்கிருதத்திலும்‌ நூற்றுக்‌ 
கணக்கான நூல்களை எழுதியிருக்கிறார்‌. திருவயிந்‌ 
திரபுரம்‌ திருமால்மீது தமிழிலும்‌ சமஸ்கிருதத்தி 
லும்‌ பல பாடல்கள்‌ பாடியிருக்கிறார்‌. இவரது 
சமஸ்கிருத நூல்கள்‌ வால்மீகி, காளிதாசன்‌ போன்‌ 
வர்களின்‌ இதிகாச, காவியங்கள்‌ வரிசையில்‌ 
வைத்து எண்ணத்தக்க சிறப்பு வாய்ந்தனவாயிருக்‌ 
இன்றன” என்று சமஸ்கிருதப்‌ பெரும்‌ புலவர்கள்‌ 
வியந்து பாராட்டுகன்றனர்‌. அதுபோலவே “இவ 
ரது தமிழ்‌ நூல்களும்‌ திவ்வியப்‌ பிரபந்தங்களுக்குச்‌ 
சமமாக மதிக்கத்‌ தக்கனவாய்‌ அமைந்‌திருக்கின்றன' 
என்று தமிழ்‌ அறிஞர்கள்‌ போற்றிப்‌ புகழ்கின்றனர்‌. 


வேதாந்த தேசிகர்‌ தமிழில்‌ சிறந்த நூல்களைப்‌ 
படைத்து மக்களுக்கு வழங்கியதுடன்‌ நிற்கவில்லை. 


இவர்‌ நம்‌ தமிழ்‌ மொழியின்‌ தனிச்‌ சிறப்பை அனை 
வரும்‌ அறியச்‌ செய்திருக்கிறார்‌. தாய்மொழிப்‌ பற்று 
மிகுந்தவரான இவர்‌, “சமஸ்கிருதம்‌ ஒன்றே 
சிறந்த மொழி; தமிழ்‌ அதன்‌ நிழலில்தான்‌ வளர 
முடியும்‌' என்று வலியுறுத்தி வந்த வடமொழி 
வல்லாளர்களுக்கு அறைகூவல்‌ விடுக்கும்‌ முறையில்‌, 
“தமிழ்மொழி சமஸ்கிருதத்துக்குச்‌ சரிசமமாக 
மதிக்கத்‌ தக்க சிறப்பு வாய்ந்தது. இருக்கு, 
யஜுர்‌, சாம வேதங்களுக்கு இணையானவை 
பன்னீராழ்வார்கள்‌ அருளியுள்ள நாலாயிரப்‌ 
பிரபந்தங்கள்‌. பரம்பொருளைப்‌ போற்றித்‌ 
துதிக்கும்‌ பிரபந்தப்‌ பாடல்களில்‌ பொதிந்துள்ள 
சமய தத்துவப்‌ பேருண்மைகளும்‌ வடமொழி வேதங்‌ 
களில்‌ உள்ளதைப்‌ போலவே இருந்திருக்கின்றன” 
என்று சமயம்‌ வாய்க்கையில்‌ எல்லாம்‌ பேசியும்‌ 
எழுதியும்‌ வந்திருக்கிறார்‌. 


இவர்‌ வாழ்ந்த காலத்தில்‌ 
கோயில்களில்‌ நித்திய நைமித்திகப்‌ பூசைகள்‌ நடக்‌ 
கையிலும்‌ பெருமாளுக்கும்‌ நாச்சியாருக்கும்‌ அருச்‌ 
சனை செய்கையிலும்‌ சமஸ்கிருதத்தில்தான்‌ மந்‌ 
தரங்கள்‌ சொல்லப்பட்டு வந்தன. இந்‌ நிலைகண்டு 
வெகுண்ட வேதாந்த தேசிகர்‌ பெருமாள்‌ திருமுன்‌ 
னர்‌ பூசை வேளைகளில்‌ திவ்வியப்‌ பிரபந்தப்‌ பாடல்‌ 
களையும்‌ கட்டாயம்‌ பாராயணம்‌ செய்யவேண்டும்‌ 
என்று வற்புறுத்தி அது நடைமுறையில்‌ வருவதற்‌ 
குப்‌ பெருங்கிளர்ச்சி செய்தார்‌. 


இதன்‌ பயனாக, வைணவத்‌ தலங்களில்‌-கோயில்‌ 
களில்‌ திவ்வியப்‌ பிரபந்தம்‌ படனஞ்‌ செய்யப்பட்டு 
வருகிறது. உற்சவ காலங்களில்‌ பெருமாள்‌ ஊர்‌ 
வலம்‌ வருகையில்‌ உற்சவமூர்த்திக்கு முன்னர்‌ திவ்‌ 
வியப்‌ பிரபந்தப்‌ பாடல்களை பச்தர்கள்‌ பாடிக்‌ 
கொண்டு போகும்‌ பழக்கம்‌ ஏற்பட்டிருக்றெது. 
வேதபாராணம்‌ சுவாமிக்குப்‌ பின்னர்தான்‌ நடந்து 
வருகிறது. 


“பைந்தமிழ்ப்‌ பின்சென்ற பச்சைப்‌ பசுங்கொண் 
டலே' என்று குமரகுருபர சுவாமிகள்‌ திருமாலைத்‌ 
துதிக்கையில்‌ பாடுகின்ற சிறந்த நிலை வேதாந்த 
தேசிகர்‌ போன்ற ஆன்றோர்களால்தான்‌ ஏற்பட்‌ 
டிருக்கிறது. தமிழர்க்கே உரியதான தமிழ்த்‌ திரு 
வேங்கடம்‌ எனப்படும்‌ திருப்பதி இன்று ஆந்திர 
அரசின்‌ ஆளுகைக்குள்‌ இருந்தாலும்‌ தரு 
வேங்கடநாதன்‌ திருமுன்‌ இன்றும்‌ திவ்வியப்‌ பிர 
பந்தமே பாராயணஞ்‌ செய்யப்பட்டு வருகிறது. 
பக்தர்கள்‌ திவ்வியப்‌ பிரபந்தப்‌ பாடல்களைத்‌ 
தெலுங்கு எழுத்தில்‌ எழுதி வைத்துக்கொண்டு பாரா 
யணஞ்‌ செய்து வருகின்றனர்‌. 


வேதாந்த தேசிகர்‌ தாம்‌ கொண்டிருந்த சீரிய 
கொள்கைகளையும்‌ தத்துவப்‌ பேருண்மைகளையும்‌ 
பாரதம்‌ முழுதும்‌ சுற்றுப்‌ பயணஞ்‌ செய்து பரப்பி 
யிருக்கிறார்‌. 


“A 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


திருமால்‌ திருக்‌. 


தூறாண்டுக்‌ காலம்‌ உயிர்‌ வாழ்ந்திருந்த வேதாந்த 
தேசிகர்‌ இறுதிவரை இல்ல.றத்திலேயே இருந்தாலும்‌ 
உலகப்பற்றுச்‌ சிறிதுமில்லாத உண்மைத்‌ துறவி 
யாக இருந்தார்‌. முற்றுந்‌ துறந்த முனிபுங்கவர்‌ 
போல்‌ வேதாந்த தேசிகர்‌ வாழ்ந்தாலும்‌ தாய்‌ 
மொழிப்‌ பற்றை மட்டும்‌ விடாமல்‌ கடைசி வரை 
அவர்‌ அதன்‌ ஆக்கத்துக்காகப்‌ பாடுபட்டு வந்தார்‌. 


அக்காலத்திலிருந்த . வடமொழியாளர்‌ பலர்‌ 
இவரை ஒரு “தமிழ்‌ வெறியர்‌” என்று கூறி இன்னல்‌ 
பல புரிந்தனர்‌. இவர்‌ அவற்றையெல்லாம்‌ பொறுத்‌ 
துக்கொண்டார்‌. 


வேதாந்த தேசிகர்‌ இளமையில்‌ சமஸ்கிருதத்தைப்‌ 
போலவே, தமிழ்‌ இலக்கியங்களை ஆர்வத்துடன்‌ 
படித்தாலும்‌, திவ்வியப்‌ பிரபந்தத்தை ஆழ்ந்து கற்‌ 
நுணர்ந்த பின்னர்தான்‌ அப்பாடல்களில்‌ நான்மறை 
களின்‌ பொருளெல்லாம்‌ நிரம்பப்‌ பொதிந்து இருப்‌ 
பதையும்‌, தூய தமிழ்மணம்‌ வீசுவதையும்‌, இனிமை 
ததும்புவதையும்‌, பன்னீராழ்வார்களும்‌ தமிழைத்‌ 
தெய்வமாகப்‌ போற்றுவதையும்‌ அறிந்து தமிழ்‌ 
மொழிமீது ஆராக்‌ காதல்கொண்டு அதற்கு உரிய 
சிறப்பை ஏற்படுத்துவதற்கு அரும்பாடுபட்டார்‌. 


நம்‌ செந்தமிழ்‌ மொழியில்‌ வேத விழுப்பொருளை 
மட்டுமல்லாமல்‌ தெய்வத்தையும்‌ கண்டமையால்‌ 
“ஞானத்‌ தமிழ்‌', “ஒண்தமிழ்‌', “தூய தமிழ்‌”, 
“சங்கத்‌ SOD", *நல்லிசைத்‌ தமிழ்‌”, “இன்தமிழ்‌”, 
'சிரார்ந்த தமிழ்‌”, Sind செந்தமிழ்‌” என்றெல்லாம்‌ 
பெரியாழ்வார்‌, ஆண்டாள்‌, குலசேகர ஆழ்வார்‌, பூதத்‌ 
தாழ்வார்‌ முதலியோர்‌ தமிழ்மொழியை வாயாரப்‌ 
புகழ்ந்திருக்கின்றனர்‌. நம்மாழ்வார்‌, “பண்ணில்‌. 
இனிதான தமிழ்‌', *செந்தமிழ்‌ வேதம்‌ தரிக்கும்‌” 
என்று தமிழையும்‌, . “பால்‌ஏய்‌ தமிழர்‌ 
இசைகாரர்‌' என்று தமிழரையும்‌ பாராட்டியிருக்‌ 
Apri. அதுமட்டுமா! அவர்‌ தம்மைத்‌ *தமிழ்‌ 
மாறன்‌” என்றே பல பாடல்களில்‌ பெருமையாகச்‌ 
சொல்லிக்கொள்றொர்‌. 


தம்மாழ்வாரைப்‌ போலவே, சைவ சமயத்தின்‌ 
பரமாசாரியாரான திருஞான சம்பந்தர்‌, “நாளும்‌ 
இன்னிசையால்‌ தமிழ்‌ பாடும்‌. ஞானசம்பந்தன்‌”, 
*தமிழ்‌ விரகன்‌ ஞானசம்பந்தன்‌” என்று பெருமிதத்‌ 
தோடு தம்‌ பெயரைப்‌ பல பாடல்களில்‌ முத்திரை 
யிட்டிருக்கிறார்‌. 


“என்னை நன்றாக இறைவன்‌ படைத்தனன்‌ 
தன்னை நன்றாகத்‌ தமிழ்‌ செய்யுமாறே”* 


என்று திருமூலர்‌ கூறியிருப்பதன்‌ உட்பொருளை 
உணரவேண்டும்‌. 


இறைவனைப்‌ போலவே என்றும்‌ நிலை 
பெற்றிருப்பது தென்தமிழ்‌ என்ற பேருண்மையை, 
கம்பர்‌, “என்றும்‌ உள தென்தமிழ்‌ இயம்பி இசை 
கொண்டான்‌ என்று அகத்தியரைக்‌ குறிப்பிடுகை 
யில்‌ வெளிப்படுத்‌ தியிருக்கிறார்‌. 


தெய்வத்தையே தமிழ்மொழி வடிவாகத்‌ தெரி 
வித்‌திருக்‌ிறொர்‌ இருமங்கையாழ்வார்‌. 


வள்ளலார்‌, 'தமிழ்‌ மொழியோ மிக எளிதாகச்‌ 
சுத்த சிவாநுபூதியைக்‌ கொடுக்கும்‌” என்று விளக்கி 
யிருக்கிறார்‌. 


“தமிழ்‌' என்பதற்கு அவர்‌ தனி உரையே கூறி 
யிருக்கிறார்‌. 


வள்ளலார்‌ வாழ்ந்த காலத்தில்‌ இருந்த சங்க 
ராசாரியார்‌ ஒருவர்‌ இவரைச்‌ சந்தித்து உரையாடிக்‌ 
கொண்டிருந்தபோது, 'சமஸ்கிருதமே மாத்ரு 
பாஷை'என்று சொன்னாராம்‌. உடனே வள்ளலார்‌, 
“அப்படியானால்‌ தமிழ்‌ பித்ரு பாஷை என்று 
சொல்லலாம்‌” என்று பதிலளித்துத்‌ தமிழின்‌ மேன்‌ 
மையை நிலைநாட்டியிருக்கிறார்‌. 


பத்தொன்பதாம்‌ நூற்றாண்டில்‌ வாழ்ந்த 
தண்டபாணி சுவாமிகள்‌, 'தமிழ்‌ மொழியே தாரணியில்‌ 
வழங்கிவரும்‌ மொழிகளில்‌ தலைசிறந்து விளங்கு 
வது” என்று உயர்வாகக்‌ கூறி, நூறு பாடல்கள்‌ பாடி 
யிருக்கிறார்‌. தமிழ்மொழியின்‌ பெருமையுணரா து 
வாதிட்ட வம்பர்‌ இருவருக்குத்‌ தெளிவையுண்டாக்‌ 
கவே அப்‌ பாடல்களைப்‌ பாடினாராம்‌. 


தொழிலுக்காகத்‌ தமிழைப்‌ படித்துவிட்டு, உண்‌ 
மையில்‌ மொழிப்‌ பற்றில்லாத போலிப்‌ புலவர்களை 
கருத்தில்‌ கொண்டு, 


“தமிழ்‌ மொழிக்கு உயர்மொழி 
தரணியிலே உளதெனில்‌ 
வெகுளியற்‌ றிருப்போன்‌ 
வெறும்புல வோனே! * 


இம்‌ மெய்ஞ்ஞானிகள்‌ மட்டுமா? இருநாவுக்கரசர்‌, THO அவர்‌ சாடியிருக்கிறார்‌. 


சுந்தரர்‌, காரைக்கால்‌ அம்மையார்‌, AGRA நாதர்‌, 
தாயுமானார்‌, பட்டினத்தார்‌, குமரகுருபரர்‌, சிவப்பிரகாசர்‌, 
இராமலிங்க வள்ளலார்‌ முதலிய அருளாளர்கள்‌ 
இறைவனைத்‌ தோத்திரிப்பது போலவே, 
இறைத்தன்மை வாய்ந்த தமிழையும்‌ பலபடப்‌ 
போற்றியிருக்கின்றனர்‌. 


கல்லாடனார்‌ பாடியிருப்பது போலத்‌ தமிழ்ச்‌ 
சுவையைத்‌ திரட்டி மற்றவர்க்குத்‌ தெளிதரக்‌ 
கொடுத்தவன்‌ தென்தமிழ்க்‌ கடவுள்‌ ஆதலால்தான்‌ 
*உன்‌ பற்றொழிய வேறு ஒரு பற்றுமில்லை உடை 
waGer எனப்‌ பரம்பொருளின்‌ இருவடிகளைப்‌ 


265 3 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


பற்றுவதே பெரும்‌ பற்றாக எண்ணிக்‌ காலங்கழித்து 
வந்த துறவிகள்கூடத்‌ தெய்வத்‌ தமிழ்மீது பற்று 
மிகக்‌ கொண்டிருந்தார்கள்போலும்‌. 


அகத்தியர்‌, தொல்காப்பியரிலிருந்து அதாவது 
சங்க காலப்‌ புலவர்களிலிருந்து குமரகுருபரர்‌, 
சிவப்பிரகாசர்‌ போன்ற பிரபந்தங்கள்‌ இயற்றி 
யவர்கள்‌ வரை தமிழ்‌ இலக்கிய இலக்கணங்கள்‌ 
செய்தவர்களெல்லாம்‌ துறவிகளாகத்தானே 
இருக்கிறார்கள்‌. n 


தாம்‌ இன்னார்‌ என்று அறிவிக்காமலே, மதுரை 
சொக்கேசப்‌ பெருமான்மீது தமிழைத்‌ தூது 
விடுத்துப்‌ பாடியிருக்கிறார்‌ ஒருவர்‌. “மதுரைச்‌ 
சொக்கநாதர்‌. தமிழ்விடு தூது” என்ற அந்‌ நூலில்‌ 
அவர்‌, 


**இருந்தமிழே! உன்னால்‌ இருந்தேன்‌; இமையோர்‌ 
விருந்து அமிழ்தம்‌ என்றாலும்‌ வேண்டேன்‌”” 


என்று கூறித்‌ தமிழ்மீது தமக்குள்ள பற்றை வெளிப்‌. 
படுத்தியிருக்கிறார்‌. 


தாம்‌ வாழும்‌ இந்த இருபதாம்‌ நூற்றாண்டின்‌ முற்‌ 
பகுதியில்‌ இருந்த மாபெருங்‌ கவிஞர்‌ சுப்பிரமணிய 
“urb அறிந்த மொழிகளிலே தமிழ்‌ 
மொழி போல்‌ இனிதாவது எங்கும்‌ காணோம்‌?" 
என்று அறுதியிட்டு உறுதியாகப்‌ பாடியவர்‌, “தமிழ்‌ 
மொழியைவிட உயர்ந்த மொழியொன்று உலூல்‌ 
உண்டு என்று யாரேனும்‌ சொல்வார்களேயானால்‌ 
அதைக்‌ கேட்டு என்‌ உள்ளங்‌ கொதிக்கிறது” என்று 
ஆராமையோடு தெரிவித்திருக்கிறார்‌. 


3., 


பாரதி வழிவந்த பாரதிதாசனும்‌, 


““தமிழுக்கு அமுது என்றுபேர்‌ - இன்பத்‌ 
தமிழ்‌ எங்கள்‌ உயிருக்கு நேர்‌?” 


என்று உயர்த்திப்‌ பாடியிருக்கிறார்‌. 


GvS துறந்த முனிவர்களும்‌ மற்றும்‌ 
ஆன்றோர்களும்‌ வெளிப்படுத்தியுள்ள தமிழ்ப்‌ 
பற்றானது இன்றைய தலைமுறையினருக்குத்‌' 
தாய்மொழிப்பற்றையும்‌ இனப்பற்றையும்‌ உண்‌ 
டாக்கும்‌ என்பது திண்ணம்‌. 5 


266 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


டாக்டர்‌ இரா. சனார்த்தனம்‌, எம்‌.ஏ. பிஎச்‌.டி., எம்‌.எல்‌. 9. 


ஓர்‌ எழுத்தாளரை நாட்டு மக்கள்‌ அவரது படைப்‌ 
புகளின்‌ கருத்தழைகளைக்‌ கொண்டே தெளி 
வாகவும்‌ அறிவோடும்‌ உணர்ந்துகொள்கிறார்கள்‌. 


ஓர்‌ உண்மை நாடக இலக்கியப்‌ படைப்பாளன்‌, 
தனது காலத்தின்‌ அறைகூவலை, தான்‌ வாழும்‌ 
சமூகத்தை, தன்னைச்‌ சுற்றியுள்ள உலகத்தை, 
அறிவால்‌ மட்டுமன்றி உணர்ச்சிவாயிலாகவும்‌ 
உணர்ந்து அதன்‌ நெஞ்சக்குமுறலைத்‌ தன்‌ படைப்‌ 
புகளிலே எதிரொலிக்கச்‌ செய்கிறான்‌. அவனது 
படைப்பிலக்கியங்கள்‌ அந்தந்தக்‌ காலத்தைக்‌ காட்‌ 
டும்‌ கண்ணாடிகளாக விளங்குகின்றன. அவை 
காலத்தை எதிரொலிக்கச்‌ செய்கின்றன. தன்‌ 
காலத்தை எதிரொலிக்காதவன்‌ படைப்பாளனே 
அல்லன்‌ என்றும்‌ கூறலாம்‌. இலக்கியத்தைச்‌ சமூ 
கத்தின்‌ எதிரொலி என்று கூறும்போது அண்ணாவின்‌ 
நாடகப்‌ படைப்புகளிலும்‌ இந்த உண்மையே 
நிரம்பியுள்ளது. j 


அண்ணா வாழ்வின்‌ முக்காற்பங்கு காலம்‌ நம்‌ 
நாடு அடிமைப்பட்டிருந்த காலம்‌. மாற்றானுக்கு 
மட்டுமல்லாமல்‌ அறியாமையின்‌ விலங்குகளான 
வருணாசிரமம்‌, மதம்‌, சாதி, சமயங்களாலும்‌ கட்‌ 
டுப்பட்டு வாழ்ந்த காலம்‌. விவேகானந்தர்‌, இராம 
லிங்க அடிகளார்‌, காந்தியடிகள்‌, தன்மான இயக்‌ 
கத்‌ தலைவர்‌ பெரியார்‌ ஈ.வே. ரா., பாவேந்தர்‌ 
பாரதிதாசன்‌, எம்‌. என்‌. ராய்‌ போன்றோர்‌ அறை 
கூவலை, சங்கொலியை, விடுதலைப்பாட்டைக்‌ 
கேட்ட பின்னும்‌ உறக்கத்திலிருந்தும்‌, . தம்மைப்‌ 


பிணித்துள்ள தளைகளினின்றும்‌ ம்‌ 
மீளா நிலையில்‌ இருந்த ப ல்‌ 

அரசியல்‌ வாழ்வு மட்டுமின்றிச்‌ சமுதாய வாழ்‌ 
வும்‌ சீர்குலைந்து மாந்த உணர்வே அப்போது நசிந்து 
கடந்தது. முடைநாற்றம்‌ வீசுகின்ற மூடக்கொள்‌ 
கைகளும்‌, பிற்போக்கான எண்ணங்களும்‌ பொரு 
எற்ற கட்டுதிட்டங்களும்‌ மாந்தனை மேலும்மேலும்‌ 
அடிமைச்‌ சேற்றிலே உழலவைத்துக்கொண்டிருந்த 
காலம்‌ அது. 


இந்த நூற்றாண்டில்‌ இந்திய இலக்கியம்‌--அது 
எந்த மொழியினதாக இருப்பினும்‌ இந்திய நாட்டின்‌ 
விடுதலைப்‌ போராட்டத்திற்கு முன்‌ ஏறக்குறைய 
ஒரே நிலையில்தான்‌ இருந்தது. நாடக இலக்கியம்‌ 
பெரும்பாலும்‌ பொழுதுபோக்காக மனத்தைக்‌ 
கவரும்‌ விண்ணகக்‌ கனவுலகின்‌ வாயிலாக விளங்‌ 
Aug. இல்லையென்றால்‌, கழிகாமமும்‌ அறியா 
மைப்‌ பின்னல்களும்‌ மண்டிக்‌ கிடந்தன. 
உயிருணர்ச்சி அற்று உழன்று கிடந்தன. 


தமிழின்‌ தன்மான இயக்கம்‌, புதிய தமிழ்க்கலை 
முன்னேற்றம்பற்றிப்‌ போர்க்குணம்‌ மிக்க கருத்து 
களை உருவாக்காமல்‌ இருக்க முடியவில்லை. 
புரட்சிக்குரிய வழிகளைக்‌ கண்டறியவேண்டி 
யிருந்தது. 


- இத்தகைய நிலையில்‌ பகுத்தறிவுப்‌ பாசறையில்‌ 
புகுந்து தளபதியாக விளங்கிய அண்ணா, தன்மான 
இயக்க எருவுண்டெழுந்த, மாந்தன்மை என்னும்‌ 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


மணம்‌ பரப்பும்‌ இலக்கியத்தின்‌ பல்வேறு துறைக்‌ 
கும்‌ சான்றாகும்‌ காவணம்‌ ஆனார்‌. மேனாட்டின்‌ 
தாக்கங்களால்‌, படித்த மேல்மட்ட இனத்தாருக்‌ 
கொத்த காதல்‌, வீரம்‌, துன்பம்‌ போன்ற பொது 
வுணர்ச்சி மீறிய உணர்வுகளை இலக்கியம்‌ என்று 
படைத்துக்கொண்டிருந்த காலத்தில்‌, மாந்த 
வாழ்வின்‌ துலங்கல்களுக்குக்‌ குரல்‌ கொடுத்தார்‌ 
அண்ணா. அவரின்‌ முன்னோடிகள்‌ இராமலிங்க 
அடிகள்‌, மாயூரம்‌ வேதநாயகம்‌, பாரதி, வ.ரா., 
பாவேந்தர்‌ பாரதிதாசன்‌ முதலியோர்‌ ஆவர்‌. 


மக்களைப்பற்றி எண்ணி மக்களுக்காகத்‌ தம்‌ 
கல்வியறிவினையும்‌, பகுத்தறிவுக்‌ கொள்கைகளை 
யும்‌, படைப்பாற்றலையும்‌, பயன்படுத்தியவர்‌ 
அண்ணா. இருபெரும்‌ உலகப்‌ போர்களுக்கடையி 
லும்‌, போரின்‌ பின்னும்‌ இந்தியாவில்‌ மூண்டெழுந்த 
நாட்டுரிமை வேட்கைக்கும்‌, சீர்திருத்த எண்ணங்‌ 
களுக்கும்‌ தம்‌ எழுதுகோலைப்‌ பயன்படுத்தி, அடித்‌ 
தள, நடுத்தர, வாழ்வின்‌ சிக்கல்களையும்‌ வேறு 
பாடுகளையும்‌ குறித்து அதற்கு முன்‌ இல்லாத 
புதிய இலக்கியங்களைப்‌ படைத்தவர்‌ அண்ணா. 
இன்றைய இலக்கியத்தின்‌ பன்முக வளர்ச்சிக்கு 
அண்ணா வழிகாட்டி என்றால்‌, அது மிகையாகாது. 
உழைக்கும்‌ இனத்தினர்‌ படும்‌ துன்பமும்‌, மேல்‌ 
வகுப்பினரான மேட்டுக்குடியினரின்‌ அட்டூழியமும்‌, 
சமூகத்தில்‌ பணத்திற்கும்‌ பொருளற்ற நடைமுறை 
களுக்கும்‌ கொடுக்கப்படும்‌ மதிப்பும்‌, சமுதாயத்தில்‌ 
புரையோடி. நின்ற தீண்டாமை, சாதி வேறுபாடுகள்‌, 
சமயச்‌ சழக்குகள்‌ இவற்றின்‌ தீமைகளும்‌ அண்ணா 
வின்‌ உள்ளத்தை பாதித்தன. 


படிப்படியான மாறுதல்களின்‌ வழியாகவும்‌, புரட்‌ 
சியின்‌ போக்காலும்‌ முற்போக்கு ஏற்படலாம்‌ என்‌ 
பது அண்ணாவின்‌ கருத்து; புரட்சியும்‌ முறையான 
மாறுதலும்‌ ஒரே சமயத்திலும்‌ நடக்கலாம்‌ என்பது 
அண்ணாவின்‌ உட்கிடை. 


அறிஞர்‌ அண்ணா அவர்கள்‌ சிந்தனைச்‌ சிற்பி 
சிங்காரவேலர்‌, அறிஞர்‌ எம்‌. என்‌. இராய்‌, பெரி 
யார்‌ ஈ.வே.ரா. போன்றோரின்‌ முற்போக்கு எண்‌ 
ணங்களைக்‌ கலை வடிவில்‌ தந்த புரட்‌ நாடக 
ஆசிரியர்‌ மட்டுமன்று; பெரும்‌ முன்காணி (தீர்க்க 
தரிசி) என்பதும்‌ தெளிவாகும்‌. 


அண்ணாவின்‌ அனைத்து நாடகங்களின்‌ முடிவெல்‌ 
லையைக்‌ காணில்‌ பழையன கழித்தலை எதிர்ப்பவர்‌ 
கள்‌ தாமே ஒழியும்படியான நிலையை அமைத்துக்‌ 
கொள்றார்கள்‌ என்பதுதான்‌ புரிகிறது. இலக்கிய 
வானிலும்‌, சமூக உலகிலும்‌ அண்ணாவின்‌ கலை 
இலக்கிய விதைகள்‌ விண்மீனாகவும்‌ நெல்மணியாக 
வும்‌ என்றும்‌ விளங்கும்‌. 


அதனால்தான்‌ சமூகச்‌ சீர்திருத்தத்தோடு அர 


கத்தை வேரொடு சாய்ப்போம்‌" என்று பாவேந்தர்‌ 
குரலுக்குச்‌ செயல்‌ வடிவம்‌ தரத்‌ தொடங்கினார்‌; 
கொழுந்தழலானார்‌. அதன்‌ எதிரொலிதான்‌ 
அண்ணாவின்‌ நாடகங்கள்‌. 


காந்தி ஊழியில்‌ தொண்டராகத்‌ தமிழ்த்தென்‌ 
றல்‌ திரு. வி. ௧. விளங்கியதுபோல்‌, பெரியார்‌ 
ஈ. வே. ரா. ஊழியில்‌ சிந்தனையாளராக அண்ணா 
காணப்படுகிறாரே தவிர, எந்த ஓர்‌ இனத்திற்கும்‌ 
தன்னை முற்றிலும்‌ இழக்கவில்லை. பாவேந்தர்‌ 
பாரதிதாசன்‌ தமிழியக்கமாக விளங்கியதுபோன்று, 
அண்ணா தமிழக இயக்கமாக விளங்கினார்‌. சிந்‌ 
தனைமிக்க தலைவர்‌ வரிசையில்‌ ஒருவராக விளங்‌ 
தினார்‌. 


காந்திய-மார்க்சிய-இலெனினியக்‌ கோட்பாடுகள்‌ 
கருத்துகள்‌ பலவற்றை அவர்‌ அறிவோடும்‌ உணர்‌ 
வோடும்‌ ஏற்றுக்கொண்டிருக்கிறாரே தவிர, 
உணர்ச்சி வேகத்தில்‌ கண்மூடித்தனமாக 
அப்படியே அவற்றைப்‌ பின்பற்றவில்லை, தாமே 
ஒரு புத்துணர்வு இயக்கமானார்‌ என்பது குறிப்‌ 
பிடத்தக்கது. 


1934-ல்‌ அண்ணா, எழுதத்‌ தொடங்கினார்‌. 
இறுதி மூச்சு வரை எழுதினார்‌; பேசினார்‌. 1969-ல்‌ 
சென்னை மாநிலத்திற்குத்‌ “தமிழ்நாடு” என்று பெயர்‌ 
வைத்துத்‌ தமிழக ஆட்சியைக்‌ கைப்பற்றிய இரண்டு 
ஆண்டுகளுக்குப்‌ பின்னர்‌ மறைந்தார்‌. ஏறக்குறைய 
முப்பது சிறுகதைகளும்‌, ஆறு புதினங்களும்‌, இரு 
பதுக்கும்‌ மேற்பட்ட நீண்ட நாடகங்களும்‌, 
அரசியல்‌-பொருளாதார-இலக்கிய ஆய்வுக்‌ கட்டுரை 
கள்‌ முன்னூற்றுக்கு மேலும்‌ எழுதிய அண்ணாவின்‌ 
எழுத்தும்‌ பேச்சும்‌ மக்களுக்காகவே இருந்தன. அவர்‌ 
நடத்திய “திராவிட pro’, *காஞ்சி' ஆகிய இரு 
தமிழ்‌ ஏடுகளும்‌, * தாயகம்‌ * (Home Land), 
“தன்னாட்‌சி' (Home Rule) என்ற ஆங்கில வார 
ஏடுகளும்‌ அவர்‌ மக்கள்‌ எழுத்தாளர்‌ என்பதையும்‌ 
காட்டும்‌ சான்றுகளாகும்‌. 


வானொலியிலும்‌ கல்லூரிகளிலும்‌ சிறப்பு மாநாடு 
களிலும்‌ அண்ணா எடுத்துப்‌ பேரிய பேச்சுகள்‌ 
அத்துணையும்‌ மக்கள்‌ நலப்‌ பற்றுடனும்‌ நாட்டுப்‌ 
பற்றுடனும்‌ விளங்கின. தம்‌ நாட்டின்‌ பழம்‌ பெரு 
மையையும்‌ ஆற்றலையும்‌ நினைத்து நினைத்துத்‌ 
தானே ஒரு புத்துணர்வு இயக்கமாக இயங்கியவர்‌ 
அண்ணா. வல்லவர்கள்‌ தங்கள்‌ நற்பெருமைக்குப்‌ 
பொருந்தும்படியே எல்லாவற்றையும்‌ புரிந்து 
தொண்டு புரிகிறார்கள்‌ என்பதற்கு அண்ணா 
ஓர்‌ எடுத்துக்காட்டாவார்‌. 


ஒருவன்‌ ஒரு நாட்டின்‌ குடிமகன்‌ என்பதுபோல்‌, 
ஓர்‌ ஊழியன்‌ குடிமகனாகவும்‌ வாழ்வான்‌ என்பதைச்‌ 


இயலையும்‌ தம்‌ வாழ்வோடு இணைத்துப்‌ "புதிய சொல்லாமல்‌ செய்து காட்டிய பெருமகன்‌ 
தோர்‌ உலகம்‌ செய்வோம்‌; கெட்ட போரிடும்‌ உல அண்ணா? 
268 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


அறிஞர்‌ அண்ணா இன்று தம்மிடையே இல்லை. 
ஆனால்‌, அவர்‌ தாம்‌ மக்களின்‌ தோழர்‌ என்பதை 
யும்‌, அவர்‌ காலத்தின்‌ தோழர்‌ என்பதையும்‌, அவர்‌ 
காலத்தின்பாலும்‌ மக்கள்பாலும்‌ பொறுப்புணர்ச்சி 
கொண்ட தலைமகனாக இருந்தார்‌ என்பதையும்‌, 
நன்றியுணர்ச்?ி உள்ள ஒவ்வொரு தமிழன்‌ நெஞ்ச 
மும்‌ நன்கு உணரும்‌; அறியும்‌. 


அண்ணா அவர்கள்‌ இறந்தபோது, 
தலைவர்‌ மேதகு வி.வி. கிரி அவர்கள்‌, அண்ணா 
நாடாளுமன்றத்திற்கு வந்தது, அவரைத்‌ தேசத்‌ 
தின்‌ அரசியல்‌ வாழ்வோடு நெருங்கிய தொடர்பு 
கொள்ளச்‌ செய்தது. நாடெங்கிலும்‌ மக்களின்‌ 
அன்பையும்‌ மதிப்பையும்‌ பெற இது பெருமளவு 
உதவியது. இந்த அவையில்‌ அவர்‌ ஆற்றிய உரை 
கள்‌ மரியாதையுடன்‌ கேட்கப்பட்டன. ஏனெனில்‌, 
அவர்‌ நெஞ்சத்‌ தூய்மையுடனும்‌ பண்பாட்டுடனும்‌ 
பேசினார்‌' என்றுகுறித்தார்கள்‌. அண்ணா, நாட்டு 
மக்களையே அவர்தம்‌ நல்வாழ்வையே நினைத்த 
தால்தான்‌ நாடாளுமன்றத்தில்‌ நெஞ்சத்‌ தூய்மை 
யுடனும்‌ பண்பாட்டுடனும்‌ நடந்து கொண்டார்‌ 
என்பது குறிப்பிடத்தக்கது. 


குடியரசுத்‌ 


அண்ணா மக்கள்‌ எழுத்தாளர்‌ என்பதற்கான 
மேற்கோள்களை முன்பகுதியிலே குறித்திருப்பதால்‌ 
இவ்விடத்தில்‌ மீண்டும்‌ சுட்டிக்காட்டத்‌ தேவை 
யில்லை. முதல்‌ நாடகமாகிய *சந்திரோதய*த்‌ 
திலிருந்து இறுதியாகத்‌ தீட்டிய 'இன்ப ஒளி” வரை 
உள்ள நாடகங்கள்‌ எவையாயினும்‌ பலவிதமான 
பாடுகளை (சிக்கல்‌) அடிப்படையாகக்‌ கொண்டவை. 
கண்ணீரும்‌ புன்னகையும்‌ கரைபுரளும்‌ புண்பட்ட 
உள்ளத்துடன்‌ எதனையும்‌ எழுதினார்‌. எந்தப்‌ 
பாட்டினையும்‌ சிக்கலையும்‌ அண்ணா ஒரே 
நோக்கில்‌ ஆராயவில்லை. வாழ்க்கையின்‌ பற்பல 
கோணல்மாணல்களை, அவலங்களை, தொல்லை 
களை அலசல்‌ (Analytical) பார்வையுடன்‌ அணுகித்‌ 
தீர்த்துள்ளார்‌. 


அண்ணா, தம்‌ நாடகங்களில்‌ அறிவுரையாளராக 
எந்த ஒரு பண்போவியத்தையும்‌ படைத்து மேடை 
யில்‌ விடுவதில்லை. அவரவர்‌ பாடுகளை, அவரவர்‌ 
அறிவாலும்‌ முயற்சியாலும்‌ தீர்த்துக்கொள்ளவே 
விடுவார்‌. 


அண்ணா, அனைத்து நாடகங்களிலும்‌ பாடுகளுக்கு 
உள்ளாவார்‌. இடைநிலையிலும்‌, கடைத்தளத்தி 
இம்‌ வாழ்‌ மக்களைச்‌ சுரண்டிப்‌ பிழைக்கும்‌ மிட்டா 
மிராசுகளை, ஜமீன்களை, மதாசாரியார்களை, 
செல்வக்‌ குடியினரைத்‌ தம்‌ நாடகங்களில்‌ தீயவர்‌ 
(Villains) களாக்குவர்‌. இறுதி வெற்றி முன்னவர்க்‌ 
காக்குவதே அண்ணாவின்‌ இயல்பு. அழுத்தப்பட்‌ 
டோரின்‌, பழிவாங்கும்‌ தன்மையைச்‌ சமுதாயத்தின்‌ 
முன்னேற்றத்திற்குத்‌ தடையாய்‌ விளங்குவோரைக்‌ 
கல்லி எரியும்‌ கனலெரியை அறநெறி வழுவா 
மல்‌ செய்வதில்‌ அண்ணா வல்லவர்‌: 


*பாவையின்‌ பயணம்‌'-- நாடக நூலில்‌ வரும்‌ 
வனஜா, சித்திரப்பாவை, பதுமை, சோசபைன்‌ 
முதலியோர்‌ காலங்காலமாய்‌ ஒடுக்கப்பட்ட பெண்‌ 
ணுரிமையற்ற மாதரினத்தின்‌ எடுத்துக்காட்டுக 
ளாகவும்‌ அந்தப்‌ 'பழநிலையை எதிர்க்கும்‌ புதுமைப்‌ 
பெண்களாகவும்‌ விளங்குகின்றனர்‌. நாடகாசிரியர்‌, 
தாம்‌ யார்‌ பக்கம்‌ இருந்து வாதாடுகிறார்‌ என்பதை 
நன்கு உணர்த்துகிறார்‌. அண்ணா கையாண்டிருக்‌ 
கும்‌ மாதர்‌ உரிமைப்பாடு அன்றிலிருந்து இன்று 
வரை, நமது சமூகத்தை இமயத்திலிருந்து குமரி 
வரை நீண்டு பரந்து கடக்கும்‌ இப்பெரும்‌ நாவல 
நாட்டைப்‌ பிடித்துத்‌ தின்னும்‌ புரையோடிய புண்‌ 
என்பதை நாம்‌ மறுக்கவோ மறக்கவோ முடியாது. 


“ஓர்‌ இரவு” நாடகத்தில்‌ சமூகத்தின்‌ மேல்‌ மட்‌ 
டத்தினர்‌ புரியும்‌ அட்டூழியத்தால்‌ கருகிய மொட்‌ 
டான சொர்ணம்‌, அபலைப்‌ பெண்களின்‌ எரிமலை 
மனத்தின்‌ இயக்கமாகவே சித்திரிக்கப்படுகின்றாள்‌. 
பெண்கள்மீது பரிவும்‌, இரக்கமும்‌ காட்டாத பேயர்‌ 
கள்மீது அநீதிக்கு எதிராடுக்‌ கொதித்தெழச்‌ செய்‌ 
கிறார்‌. இந்திய நாடு விடுதலையடைந்தபோது 
வாழ்க்கையே குமுறிக்கொண்டிருந்தது; எதிர்க்‌ 
குரலை எரிமலை போல்‌ தரவேண்டிய கட்டாயம்‌ 
இருந்தது. 


“வேலைக்காரி” நாடகத்திலும்‌ எதிரியா கிய ஆனந்‌ 
தனின்‌ உயர்வுக்கும்‌, காதல்‌ உணர்வுக்கு ஆட்பட்ட 
ஏழைப்பெண்ணின்‌ அன்பு வெற்றி பெறுவதற்கும்‌ 
அண்ணா தம்‌ எழுதுகோலைப்‌ பயன்படுத்தியுள்‌ 
ளார்‌. சமூகப்‌ பகைவனே சமயவா தியாக வேடமிட்டு 
ஒழுக்கத்தைச்‌ சாய்ப்பதைக்‌ காட்டுகிறார்‌. 


பொய்‌ புதைந்த பேச்சையும்‌ போலித்தனத்தை 
யும்‌ அண்ணா தம்‌ நாடகங்களில்‌ எள்ளி நகையாடு 
கின்றார்‌. இவர்தம்‌ சீர்திருத்தப்‌ பகுத்தறிவு நாட 
கங்கட்குச்‌ சிறப்புப்‌ பொருளாய்‌ அமைந்தவர்‌ சமூக 
மாந்தர்களே. இவர்களுடைய பேதைமைச்‌ செயல்‌ 
களும்‌ பகட்டுப்‌ பாவனைகளும்‌ கடந்த இருபதாண்‌ 
டின்‌ முன்‌ எப்படி நகையம்புக்கும்‌ வசைவில்லுக்கும்‌ 
இலக்காயிருந்தனவோ அப்படியே இன்றும்‌ அதற்கு 
இசைவாய்‌ அமைந்துள்ளன. “சந்திரோதயம்‌”, 
“வேலைக்காரி', *இன்ப g நாடகங்கள்‌ பகல்‌ 
வேடதாரிகளையும்‌ சமயத்தின்‌ பேரால்‌ நடக்கும்‌ 
நல்லொழுக்கக்‌ கபட வேடங்களையும்‌ நையாண்டி 
செய்கின்றன. 


வாழ்வின்‌ நடுமைப்‌ பருவத்தில்‌ செய்ய எண்ணித்‌ 
தம்‌ இறுதிக்காலத்தில்‌ எழுதி முடித்த “இன்ப ஒளி: 
நாடகத்தில்‌, உலகிலே போர்‌ என்ற சொல்லே இல்‌ 
லாமல்‌ செய்யும்‌ ஓர்‌ அறிவியல்‌ அறிஞரை அறிமுகப்‌ 
படுத்தி, அவர்‌ வழி இரு நாடுகளிடை எழும்‌ போரைத்‌ 
தடுத்து, பின்‌ அவ்வறிவியல்‌ அறிஞர்‌ மாள்வதாக 
அமைத்துள்ளார்‌. கட்டுக்கடங்கா உணர்ச்சிப்‌ 
பெருக்கும்‌ உறுதி தளரா உள்ளொளி'பெற்ற பண்பும்‌ 


Digitized by Noolan&9?Foundation. 
noolaham.org | aavanaham.org 


கொண்டே ஆன்றோரின்‌ அழகுலகை . அண்ணா 
படைத்துக்‌ காட்டுகிறார்‌. யாதும்‌ ஊரே யாவரும்‌ 
கேளிர்‌' என்ற குரலை இரண்டாம்‌ உலகப்‌ போரில்‌ 
எதிரொலித்த விண்டல்‌ வில்கியின்‌ குரலையும்‌, 
பெர்ட்ரண்டு ரசல்‌ குரலையும்‌ இந்த நாடகத்தில்‌ 
ஒருங்கே கேட்சு yang. 


அமெரிக்க அறிஞர்‌ ஓர்‌ இடத்தில்‌ குறிப்பிட்டது 
போல “ஒருவன்‌ நூலாசிரியன்‌ ஆவற்கு அறிவுத்‌ 
இறன்‌ மட்டும்‌ போதாது; நூலுக்குப்‌ பின்னால்‌ ஒரு 
மனிதன்‌ இருக்கவேண்டும்‌” என்பதை அண்ணா 
நாடகங்கள்‌ அனைத்திலும்‌ காணலாம்‌. 


காவியப்‌ புலவர்‌ கம்பருக்குத்‌ தன்மேல்‌ இரக்க 
மில்லையே என்று இராவணனைக்‌ கொண்டு ஒரு 
கற்பனைக்‌ கதையுறுப்பினர்க்காக * நீதிதேவன்‌ மயக்‌ 
கம்‌” எழுதிய அண்ணா, “இரக்கம்‌ எங்கே” என்ற 
நாடகத்தில்‌ ஏழைக்குச்‌ சமுதாயத்தில்‌ இடம்‌ 
இல்லையே என்று ஏங்கி எண்ணப்‌ பெருமூச்சு 
விடுகிறார்‌. அன்பின்‌ இயக்கமே கலைகளுக்கு மூல 
காரணமாவதால்‌, தாழ்ந்தோரின்‌ எழுச்சிக்குப்‌ 
பரிந்தோம்பிச்‌ செல்லும்‌ தோழமை எந்த இலக்கிய 
ஆசிரியனுக்கும்‌ , இயற்கைப்பண்பின்‌ கூறாகும்‌. 
அண்ணாவிடம்‌ அந்தப்‌ பண்பே எப்பொழுதும்‌ 
கனிந்து கொண்டிருந்தது. அறிவை- தெளிவை 
ஓயா துநாடும்‌ பொறுப்புள்ள மாந்தருக்கே இப்‌ பண்பு 
வாய்க்கும்‌. எண்ணற்ற ஓரங்க நாடகங்களிலும்‌ 
ஊரார்‌ உரையாடல்களிலும்‌, பொருளாதாரத்திலும்‌, 
சாதி மத நுகத்தடிகளாலும்‌, கல்வி வேற்றுமையா 
அம்‌ அழுத்தப்பெற்ற, புறக்கணிக்கப்பட்ட 
மக்களின்‌ சார்பிலே இருந்து தமது கலையாற்றலைப்‌ 
பரிவுடன்‌ அத்தகையோரை உயர்த்தும்‌ பணிக்குப்‌ 
பயன்படுத்தினார்‌. 


அண்ணாவின்‌ நாடகங்களில்‌ காட்சியளிக்கும்‌ 
கதை மாந்தர்கள்‌ தமிழக மக்களிடையே மட்டும்‌ 
பொருந்தி நிற்கவில்லை. அடிமையும்‌, முதலாளி 
யமும்‌, கொடுமையும்‌, ஒடுக்கு முறையும்‌, மூட 
நம்பிக்கையும்‌ ஆட்சி செய்யும்‌ ஒவ்வொரு நாட்டிலும்‌ 
பல வகையில்‌ உலாவக்‌ காண்கிறோம்‌ என்பதைப்‌ 
படிப்போர்‌ உணர்வது திண்ணம்‌. 


புதுமைக்கு வழிகாட்டி 

ஒவ்வொரு மாந்தனும்‌ தாம்‌ ஏன்‌ வாழ்கிறோம்‌; 
எதற்கு வாழ்கிறோம்‌; வாழ்வின்‌ குறிக்கோள்தான்‌ 
என்ன? என்று அறிவதே. சிறப்பு. நம்‌. நாட்டில்‌ 
இதனை மறந்து வாழ்வோரே மிகுதி. அந்த 


மக்களுக்கு வாழ்வுபற்றிய விளக்கம்‌ தந்து வாழ்வின்‌ 
பத்தைப்‌ பெறத்‌ தமது எழுதுகோலால்‌ வழிகாட்டி 
யுள்ளார்‌ அண்ணா. 


அண்ணாவின்‌ எண்ணங்கள்‌ மேன்மையானவை; 
கொள்கைப்‌ பிடிப்புள்ளவை.. கோட்பாட்டின்‌ 
இன்றியமையாத அடிப்படைக்‌ கூறுகளில்‌ அவர்‌ 
எப்போதும்‌ உறுதியுடன்‌ இருந்தார்‌. அவருடைய 
பிற எழுத்துக்களைப்‌ போல, மேடைப்பேச்சுகளைப்‌ 
போல, நாடகங்களும்‌ திரைப்படங்களும்‌, ஓர்‌ அமை 
தியான உறுதியுடனும்‌ நம்பிக்கையுடனும்‌ மிளிர்‌ 
வதைக்‌ காணலாம்‌. 


சிறு நாடகமாயினும்‌ பெரு நாடகமாயினும்‌, 
நாடகக்‌ கதையுறுப்பினர்களில்‌ ஏழை எளியவர்கள்‌ 
வெற்றி பெறுவதைக்‌ காட்டி, வாழ்வில்‌ நம்பிக்கை 
யூட்டுவதில்‌ அண்ணாவின்‌ நாடகங்கள்‌ அனைத்தும்‌ 
கலங்கரை விளக்கமாக விளங்க. 


அண்ணாவின்‌ நாடகங்கள்‌ தாழ்த்தப்பட்டோர்‌, 
ஒடுக்கப்பட்டோர்‌, புறக்கணிக்கப்படுவோர்தம்‌ 
எதிரொலியாக மட்டுமல்லாமல்‌ அவர்களைத்‌ தம்‌ 
நிலையிலிருந்து விடுதலை பெற்று, உரிமை வாழ்‌ 
வில்‌ உயர்த்தும்‌ கருத்தேணியாகவும்‌ பயன்பட்டன. 
புதிய எழுச்சியையும்‌, எண்ணத்தையும்‌, நம்பிக்கை 
களையும்‌ உண்டாக்கின. 


அண்ணாவின்‌ நாடகங்களைப்‌ படித்தாலும்‌ சரி, 
பார்த்தாலும்‌ சரி, இனிமையில்‌ தோய்ந்துவிடுவோம்‌ 
என்று கூறமுடியாது. சிக்கல்களின்‌ ஆழமும்‌, வாழ்‌ 
வியல்பின்‌ கசப்பான உண்மைகளும்‌, அடித்தளத்து 
உழைக்கும்‌ இனத்தின்‌ துயரமும்‌, அவர்களிடையே 
மண்டிக்கிடக்கும்‌ மூடப்‌ பழக்க வழக்கங்களும்‌ நம்‌ 
மனத்தில்‌ உறுத்திக்கொண்டேயிருக்கும்‌. கண்‌ 
எதிரே உள்ள உரிமைகளை மறந்து கற்பனைப்‌ 
போதைகளிலே நாம்‌ இளைக்க முடியா து. 


அண்ணா ழே விழுந்து கிடப்பவனை மேலும்‌ 
காலால்‌ இடறிவிட்டுச்‌ செல்ல முற்படவில்லை. கை 
கொடுத்து நிறுத்தி அவன்‌ கண்ணீரைத்‌ துடைத்து 
‘6 மாந்தன்‌, எல்லோரையும்‌ போல்‌ நீயும்‌ வாழப்‌ 
பிறந்தவன்‌' எனக்‌ கூறி, அவனது நாடி நரம்பு 
களிலே விழிப்புணர்ச்சியை பாயச்‌ செய்து வழி 
நடத்திக்‌ காட்டுகிறார்‌. 


காலத்தோடு ஒட்டிய ஓட்டம்‌ 
காலத்தின்‌ மாற்றத்திற்கும்‌ வேகத்திற்கும்‌ ஏற்ப 
அண்ணாவின்‌ அரசியல்‌ கோட்பாடுகள்‌ மாறிக்‌ 


Digitized by Nool Foundation. 
noolaham.org | aavanaham.org 


கொண்டே போயின. அவற்றை எந்த ஒரு நாடகத்‌ 
திலும்‌ அண்ணா புகுத்தவில்லை. மாறாக, நாட்டு 
மக்கள்‌ விடுதலை பெறவேண்டும்‌ என்ற பேரவாவும்‌, 
பெற்ற பின்‌; சமுதாயத்தில்‌ வாழும்‌ மாந்தன்‌ முத 
லில்‌ தன்னைத்‌ தானே பழைமைத்‌ தளைகளினின்றும்‌ 
அறியாமை இருட்டினின்றும்‌ விடுவித்துக்கொள்ள 
வேண்டும்‌ என்ற வேட்கையுமே அவர்தம்‌ நாடகங்‌ 
களில்‌ நிறைந்திருக்கக்‌ காணலாம்‌. 


சமூகத்தின்‌ மேல்‌ மட்டத்தில்‌ இருந்துகொண்டு 


தங்களைச்‌ சுற்றிலும்‌ வாழும்‌ மக்கள்‌, எப்படி 
வாழ்கின்றார்கள்‌ என்பதைப்பற்றி எண்ண 
மறுத்தவர்களை மட்டும்‌ அவர்‌ சீர்திருத்த 
நினைக்கவில்லை. தனி மாந்தன்‌ தன்னைத்தானே 


இருத்திக்கொண்டு விருப்புடன்‌ மக்களோடு மக்க 
ளாய்‌ முன்னேறாதவரையில்‌, பாடுகளுக்கு ஒரு 
முடிவில்லை என்பதையும்‌ உணர்ந்ததால்தான்‌, 
அவர்தம்‌ நாடகங்களில்‌ வேதாசல முதலியார்‌ 
(வேலைக்காரி), சிங்காரவேல்‌ (சந்திரோதயம்‌) 
முதலியோரைத்‌ தம்தம்‌ பிழைகளை உணர்ந்து 
திருந்துபவர்களாக உருவாக்க நடமாட 
விட்டார்‌. 


**என்மேல்‌ 'ஆரியமாயை” நூலுக்காக வழக்குத்‌ 
தொடரப்பட்டது. பிரிவு 153 என்பது ஒரு சமூ 
தாயத்தின்மீது வெறுப்பு வளர்ப்பதைக்‌ குறிக்கும்‌. 
என்னைக்‌ கோர்ட்டுக்கு அழைத்து தண்டம்‌ விதித்‌ 
துச்‌ சிறைக்கு அனுப்பினார்கள்‌. நான்‌ உயர்நீதி 
மன்றத்தில்‌ அப்பீல்‌ செய்தேன்‌. அங்கே முழு Augs 
சும்‌ அமர்ந்திருந்தது. அந்தச்‌ சமயம்‌ பெரிய நீதி 
பதியாகிய கனம்‌ இராஜமன்னார்‌ இருந்தார்‌. இரு. 
பதஞ்சலி சாத்திரியும்‌, திரு. சந்திரா ரெட்டியும்‌ 
அங்கிருந்த வேறு இரு நீதிபதிகள்‌. திரு, சந்திரா 
ரெட்டி இப்போது அண்ணாமலைப்‌ பல்கலைக்கழ 
கத்தில்‌ இருக்கிறார்‌ என்று 
நினைக்கிறேன்‌. அவர்கள்‌ அனைவரும்‌ என்‌ சார்பில்‌ 
தீர்ப்பளித்து, அண்ணாதுரை ஒரு ஏற்பாட்டை 
எதிர்க்கும்போ து இப்போதுள்ள பிராமணர்‌ 
எரிச்சல்பட வேண்டியதில்லை என்று கூறிவிட்டார்‌ 
கள்‌. மேலும்‌ அவர்கள்‌ தீர்ப்பில்‌, யாராவது 
கோபப்பட வேண்டுமானால்‌ வசிட்டரும்‌ வியாசரும்‌ 
அல்லாமல்‌ வரதாச்சாரிகளும்‌ பிறருமல்ல** என்று 
கூறினார்கள்‌. 


துணைவேந்தராக 


ஏனென்றால்‌, இவர்கள்‌ அந்த ஏற்பாட்டின்‌ வழி 
வந்தவர்களே அல்லாமல்‌ அந்த ஏற்பாட்டை உண்‌ 
டாக்கியவர்கள்‌ அல்லர்‌. சமுதாய முன்‌ 
னேற்றத்திற்கான நடக்கும்போது 


ஆகவே, 
பிரசாரம்‌ 


பீராமண சமுதாயத்தினர்‌ முக்கியமாக பீராமண 
இளைஞர்கள்‌ வருந்தவேண்டாம்‌ என்று கேட்டுக்‌ 
கொள்கிறேன்‌.” 


இதன்வழி அண்ணா இனப்பகைவர்‌ அல்லர்‌ என்‌ 
பதும்‌, மாந்தனுணர்வு மிக்கவர்‌ என்பதும்‌ நன்கு 
புலப்படும்‌. இதனை உறுதிப்படுத்தும்‌ முத்திரைச்‌ 
சொல்லாகச்‌ சென்னைப்‌ பல்கலைக்கழக முன்னாள்‌. 
துணைவேந்தரும்‌ மருத்துவப்‌ பேரறிஞருமான திரு. 
ஏ. எல்‌. முதலியார்‌ அவர்கள்‌, “அண்ணா அவர்கள்‌ 
எந்த ஒரு மாந்தருக்கெதிராகவும்‌ எப்பொழுதும்‌ 
வெறுப்புணர்ச்சி கொண்டதில்லை, நியாய 
உணர்வை மதித்திடும்‌ பான்மை பெற்றிருந்தார்‌” 
என்று குறிப்பிடுகின்றார்‌. 


தமிழ்‌ நாடக இலக்கியத்திற்கு அண்ணாவின்‌ பங்‌ 
கினை எண்ணிப்‌ பார்த்தால்‌ ஒவ்வொன்றும்‌ வியப்‌ 
பையே விளைவிக்கும்‌. நாடகம்‌ எழுதுவதற்குப்‌ பல்‌ 
அடைக்கும்‌ பண்டிதத்‌ தமிழை ஒதுக்கினார்‌; பழகு 
தமிழைக்‌ கையாண்டார்‌; வழக்கு மொழி என்று 
இழிந்த கொச்சை மொழியைக்‌ கையாண்டதில்லை. 
பழகு தமிழைப்‌ பயன்படுத்திப்‌ பைந்தமிழுக்கு உயா்‌ 
வையும்‌ சிறப்பையும்‌ கூட்டினார்‌. 


அண்ணா தம்‌ கருத்துகளில்‌ தன்னம்பிக்கையும்‌, 
தொலை நோக்கும்‌, வாழ்வை உறுதிப்படுத்தும்‌ 
உணர்வையும்‌ கொண்டிருந்தார்‌. அவர்‌ காலத்தில்‌ 
நடந்த நிகழ்ச்சிகளை ஒன்றுவிடாமல்‌ தம்‌ நாடகங்‌ 
களில்‌ புகுத்திக்‌ காலத்தின்‌ கண்ணாடியாக விளங்‌ 
கினார்‌. 


“செப்பு மொழிபதி னெட்டுடையாள்‌-எனில்‌, 
சிந்தனை ஒன்றுடையாள்‌”* 


என்ற பாரதி மொழிக்கும்‌, 


**தூய உள்ளம்‌ அன்புள்ளம்‌ பெரிய உள்ளம்‌ 
தொல்லுலக மக்களெல்லாம்‌ 'ஒன்றே' என்னும்‌ 
தாயுள்ளம்‌ தனிலன்றோ இன்பம்‌! ஆங்கே 
சண்டையில்லை தன்னலம்தான்‌ தீர்ந்த தாலே” 

என்று பாவேந்தர்‌ காட்டிய உலக ஒற்றுமையைக்‌ 
காண மிக ஆர்வத்தோடு அவர்‌ கனவு கண்டார்‌. 


அழகியல்‌ உணர்ச்சியை எழுச்சியை, அன்பியல்‌ 
விழிப்பை உண்டாக்கவும்‌, மெய்யறிவைப்‌ பெருக்க 
வும்‌, வாழ்விலும்‌, கலையிலும்‌, இயற்கையிலும்‌, மாந்‌ 
தனிலும்‌, அழகைக்‌ காணும்‌ ஆற்றல்‌ பெறச்‌ செய்‌ 
தார்‌ அண்ணா. புதிய வாழ்வின்‌ அன்பு, அறிவு, 
மேன்மை ஆகிய மாபெரும்‌ செல்வங்களை அண்ணா 
மிக மிகத்‌ தெளிவாக உறுதியுடன்‌ தம்‌ நாடகங்களில்‌ 


இத்திரித்தார்‌. மாந்தன்‌ எவ்வாறு இருக்கின்றான்‌, 


Digitized by Noolal@¥) Foundation. 
noolaham.org | aavanaham.org 


எவ்வாறு இருக்க வேண்டும்‌ என்பதையும்‌ தீட்டிக்‌ 
காட்டினார்‌. வருங்காலத்‌ தலைமுறைக்கு ஒளிமய 
மான நம்பிக்கை நெறியினைக்‌ காட்டினார்‌. அத 
னால்தான்‌ ௮வர்‌ நாடகங்கள்‌ உண்மையும்‌ அன்பும்‌ 
அழகும்‌ வாய்ந்த மாந்த இனத்தின்‌ தூதனாகவும்‌ 
வாழ்வை வளமுறுத்தி உறுதிப்படுத்தும்‌ ஆற்றலைச்‌ 
சுமந்துவரும்‌ இயக்கமாகவும்‌ ஒளிர்கின்றன. 


அண்ணாவின்‌ நாடக இலக்கியங்கள்‌, புரட்சியின்‌ 
உயிரும்‌ புத்துணர்வும்‌ கொண்டவை. கூற வேண்‌ 
டியவைகளை அழுத்தம்‌ திருத்தமாகக்‌ கூறும்‌ துணி 
வும்‌, ஆற்றலும்‌, தெளிவும்‌ அவருக்கு இருந்தன. 
ஆட்சி, அதிகாரம்‌, காவல்‌, சிறை, செல்வர்கள்‌, 
புனைந்துரை பேசும்‌ வழக்கறிஞர்கள்‌, போலிப்‌ பண்‌ 
டிதர்கள்‌, வைதீகர்களிலிருந்து சமூகத்தின்‌ மேல்‌ 
தட்டு- அடித்தளம்‌ வரை அவர்‌ சித்திரிக்காத மாந்‌ 
தர்‌ யாருமில்லை. சிற்றூர்‌, நகரம்‌, தனி மாந்தன்‌, 
குடும்பம்‌, நகராட்சி, தற்கால அரசாட்சி, தரும 
மடாலயங்கள்‌, குடியானவர்கள்‌, மன்னர்கள்‌, பாவ 
லர்கள்‌, நிலக்கிழார்கள்‌ என அவரது எழுதுகோல்‌ 
தீண்டாத பகுதியே இல்லை எனலாம்‌. 


அகத்திலிருந்து புறத்தைத்‌ திருத்துவோர்‌ பலர்‌. 
புறத்திலிருந்து அகத்தைத்‌ திருத்துவோர்‌ சிலர்‌. 
ஆனால்‌, அண்ணா. அகத்திற்கும்‌ புறத்திற்கும்‌ 
இடையிலிருந்து அகத்தையும்‌ புறத்தையும்‌ 
இருத்தும்‌ பணியில்‌ ஈடுபட்டார்‌. 


அனைத்து நாடகங்களிலும்‌ தமது நேரிடையான 
துகர்வுகள்‌, வாழ்க்கை உணர்த்திய உண்மைகள்‌ 
மூலம்‌ விழிப்படைந்த உள்ளுணர்வுக்‌ கண்ணோட்‌ 
டத்துடன்‌ எல்லா உறுப்பினர்களையும்‌ உலவவிடு 
கறார்‌. அவர்தம்‌ சுருத்துகளிலே ஏற்பட்ட 
புரட்சிகரமான மாற்றங்களையே அவர்‌ நாடக 
உறுப்பினர்கள்‌ அனைவரும்‌ வெளியிட்டனர்‌. 


புதுமைத்‌ தேட்ட நாடசுப்‌ புனைவுகளில்‌ பகுத்‌ 
'தறிவியக்கத்‌தினரின்‌ முன்னோடியான அண்ணா, 
இயல்பு நவிற்சியாலும்‌, ஆழத்தாலும்‌, கலை gi. 
பத்தாலும்‌ தமிழுலகை வியப்பில்‌ ஆழ்த்திய மா 
பெரும்‌ நடப்பியல்‌ prs இலக்கியத்தை உருவாக்‌ 
இயவர்‌ ஆவார்‌. 


Digitized by Noolahié*n Foundation. 
noolaham.org | aavanaham.org 


முன்னுரை 
குறிப்பாகப்‌ பொருளுணர்த்தும்‌ முறையைப்‌ 
பண்டுதொட்டுத்‌ தமிழ்ப்‌ புலவர்கள்‌ பயின்று 


வந்துள்ளனர்‌ என்பதைப்‌ பல்வேறு காலங்களில்‌ 
தோன்றிய பல்துறை நூல்களிலும்‌ காணமுடிகிறது. 
இவற்றை ஆராயின்‌, இலக்கிய நயம்‌ கருதிச்‌ சிலர்‌ 
இம்‌ முறையைப்‌ பயன்படுத்தினர்‌ என்பதையும்‌, 
எளியோர்க்கு எளிதில்‌ விளங்கக்கூடாது என்று ௧௬ 
இச்‌ சிலர்‌ இம்‌ முறையைப்‌ பயன்படுத்தினர்‌ என்‌ 
பதையும்‌ அறிய முடிகிறது. 


தமது கருத்துகளைப்‌ பலரும்‌ அறிந்துகொள்ளக்‌ 
கூடாது என்று வேண்டுமென்றே குறிப்பு மொழியை 
யும்‌, குமூஉக்குறிச்‌ சொற்களையும்‌ பயன்படுத்திய 
வர்களில்‌ சித்தர்கள்‌ முதலிடம்‌ பெறுகின்றனர்‌. 
இவர்கள்‌ பயின்ற இம்‌ முறையைப்பற்றிச்‌ றிது 
ஆராய்வது இக்‌ கட்டுரையின்‌ நோக்கம்‌. 


சொல்லும்‌ பொருளும்‌ 


“எல்லாச்‌ சொல்லும்‌ பொருள்‌ குறித்தனவே”*1 
என்பது தொல்காப்பியர்‌ கருத்து. 


"எந்த மொழியாயினும்‌ ஒரு சொல்லுக்குப்‌ பல 
பொருள்கள்‌ இருக்கலாம்‌. என்றாலும்‌, சொல்‌ 
வோன்‌ கருத்து, சொல்வோன்‌ திறம்‌, சொல்‌ பரி 
மாறும்‌ சூழல்‌, கேட்போன்‌ நிலை, கேட்போன்‌ 
திறம்‌, கேட்கும்‌ சூழல்‌ இவை யாவும்‌ இசையுறப்‌ 
பொருந்தினாலன்றிச்‌ சொல்லின்‌ பொருள்‌ 
தெரிவதில்லை. அதாவது, குறிப்பில்‌ குறிப்புணர 


டாக்டர்‌ இரா. மாணிக்கவாசகம்‌ 


வல்லார்க்கே சொல்‌ தன்னையும்‌ பொருளையும்‌ 
விளக்குகிறது” எனத்‌ தமிழ்‌ நூல்களில்‌ குறிப்புப்‌ 
பொருள்பற்றி ஆராய்ந்து டாக்டர்‌ பட்டம்‌ பெற்ற 
பேராசிரியர்‌ ம. ரா. போ. குருசாமி கருதுகின்றார்‌. 


எந்தச்‌ சொல்லாக இருந்தாலும்‌ பெரும்பாலான 
மக்களால்‌ வழங்கப்படும்‌ சூழல்வழி ஏற்பட்ட பொரு 
ளையே கருதிவிடுகன்‌ றனர்‌. 


“ரங்கநாதன்‌” என்னும்‌ சொல்‌ திருவரங்கத்து 
ஈசனையே குறிப்பதாகக்‌ கொள்வர்‌. Pri, அங்கத்து, 
நாதன்‌ ஆகிய ஆன்மாவையும்‌ குறிக்கும்‌ என்பதைச்‌ 
சிலரே அறிவர்‌. 

எனவே, சொல்லின்‌ பொருள்‌ நுண்ணுணர்வு 
உடையோர்க்குக்‌ காரணம்‌ உண்டாகும்‌ தன்மை 
விளங்கத்‌ தோன்றும்‌ என்பது தெளிவு 


“*மொழிப்பொருட்‌ காரணம்‌ விழிப்பத்‌ 
தோன்றா” எனத்‌ தொல்காப்பியர்‌ கூறுதலும்‌ 
நோக்கத்தக்கது. 
குறிப்புமொழி 


எத்தச்‌ சொல்லாக இருந்தாலும்‌ சூழல்‌ தெரிந்து 
பொருள்‌ காண முயல்வதே அறிவுடைமை. 
எனினும்‌, சூழல்‌ தெரிந்தும்‌ எளிதில்‌ பொருள்‌ 


தொல்‌. சொல்‌. நூற்‌. 157. 

* தமிழ்‌ நூற்களில்‌ குறிப்புப்பொருள்‌ — w. ரா. போ. 
குருசாமியின்‌ பிஎச்‌.டி. ஆய்வு ஏடு — பச்‌. 23,1976, டிசம்பர்‌. 
(வெளியிடப்பெறா தது). 

* தொல்‌. சொல்‌. 394. 


18 273 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


காணமுடியா வகையில்‌ சல சமயம்‌ அறிஞர்கள்‌ 
பாடுவதுண்டு. அவற்றையெல்லாம்‌ “குறிப்புமொழி” 
யின்‌8ழ்‌ கொண்டு வருதல்‌ பொருந்தும்‌. 


“'எழுத்தொடுஞ்‌ சொல்லொடும்‌ புணரா தாகப்‌ 
பொருட்புறத்‌ ததுவே குறிப்புமொழி என்ப””* 
(செய்‌. 179) 


எனத்‌ தொல்காப்பியர்‌ குறிப்புமொழிக்கு இலக்‌ 
கணம்‌ வகுக்கிறார்‌; அதாவது, நேரடியாக உண்மைப்‌ 
பொருள்‌ உணர்த்தாது வேறு பொருள்‌ உணர்த்து 
வது. இந்த நூற்பாவை விளக்கும்‌ வகையில்‌ உரை 
யாசிரியராகிய பேராசிரியர்‌ 8ழ்க்காணும்‌ எடுத்துக்‌ 
காட்டைத்‌ தருகின்றார்‌: 


**குடத்தலையர்‌ செவ்வாயிற்‌ கொம்பெழுந்தார்‌ 
கையின்‌ 
அடக்கிய மூக்னெ ராம்‌?” 


“'இதனுட்‌ குடமே தலையாகப்‌ பிறந்தாரெனவும்‌, 
கொம்பெழுந்த வாயினரெனவும்‌, கையுட்கொண்ட 
மூக்கினரெனவும்‌ கூறியக்கால்‌ எழுத்தும்‌ சொல்லும்‌ 
பொருளும்‌ இயல்பிலவாதலும்‌ குறிப்பினான்‌ அத 
னைக்‌ குஞ்சரமென்று கொண்டவாறும்‌ கண்டு 
கொள்க'' என்பது எடுத்துக்காட்டு. 


சித்தர்‌ இலக்கியங்களில்‌ 


குறிப்புமொழி 
**மாறன்றா ரின்வேர்‌ மயிலவ னாயுதவேர்‌ 
கூறுமொரு நீவியினாற்‌ கூட்டியே நீறு 
வெண்ணெயுடன்‌ கண்ணில்‌ மதி மேலுமிட 
கண்ணன்கண்‌ ணாம்மாலைக்‌ கண்‌.” [Bubs 
இப்‌ பாடல்‌ கண்நோய்க்கான மருத்துவம்‌ கூறுவது. 


மாறன்‌ - பாண்டியன்‌; தார்‌ - மாலையாகிய 


வேம்பு; வேர்‌ - வேப்ப மரத்தின்‌ வேர்‌; மயில 
வன்‌ - மயில்‌ வாகனமூடைய முருகன்‌; ஆயுதம்‌ - 
வேல்‌; வேர்‌ - வேலமரத்து வேர்‌; நீவியினாற்‌ 


கூட்டி- குடுவையில்‌ சேர்த்து; மதி- மாதம்‌; இவை 
எளிதில்‌ பொருள்‌ விளங்காக்‌ குறிப்பு மொழிகள்‌; 
இனி, இப்‌ பாடல்‌ உணர்த்தும்‌ பொருளைக்‌ காண்‌ 
போம்‌; *வேம்பினது வேர்‌, வேலமரத்து வேர்‌ இரண்‌ 
டையும்‌ குடுவையில்‌ இட்டு எரித்து நீறாக்கி வெண்‌ 
ணெயில்‌ கலந்து கண்ணில்‌ இட மாலைக்‌ கண்‌ 
மறைந்து கண்ணனது கண்‌ என ஓளி வீசும்‌'. 


**தக்கவரன்‌ பதியெடுத்தோன்‌ நகர்தீ யிட்டோன்‌ 
தந்தையென்ற சினந்தீருந்‌ தரிக்குந்‌ தானே.”** 


வாயு தொல்லைக்கு மருந்து சொல்லும்‌ பாட 
லின்‌ இறுதி அடி இது. 


அரன்பதி - சிவனது உறைவிடமான கயிலை 
மலை; எடுத்தோன்‌ - இராவணன்‌; நகர்‌- 
இலங்கை; தீயிட்டோன்‌ - தீயிட்டவனான அநு 


மன்‌; தந்தை - வாயு. இவை குறிப்பு மொழிகள்‌. 


குழூஉக்குறி 
சித்தர்‌ பாடல்களில்‌ குறிப்பு மொழியாட்ச மட்டு 


மன்றி, குழூஉக்குறியாட்சியும்‌ மிகுதியும்‌ காண 
லாம்‌. இதனைப்‌ பரிபாஷை என்பர்‌. 


ஒவ்வொரு குழுவினுள்ளோர்‌ யாதானும்‌ ஒரு 
காரணத்தில்‌ ஒரு பொருளினது சொற்குறியை 
யொழித்து வேறொரு சொற்குறியால்‌ கூறுவதைக்‌ 
குழூஉக்குறி என்று விளக்கம்‌ கூறி, பொற்கொல்லர்‌ 
பொன்னைப்‌ “பறி என்றும்‌, யானைப்பாகர்‌ ஆடை 
யைக்‌ “காரை” என்றும்‌, வேடர்‌ கள்ளைச்‌ ‘சொல்‌ 
விளம்பி' என்றும்‌ வழங்குவர்‌ என மேற்கோள்‌ 
காட்டுவர்‌. 


இம்‌ முறையில்‌ சித்தர்கள்‌ குழுவினர்‌ பயன்படுத்‌ 
திய குமூஉக்குறி ஆட்சி சிலவற்றைக்‌ காணலாம்‌. 


**மன்னனுக்குச்‌ செல்காலம்‌ மந்திரிக்குத்‌ தற்காலம்‌ 
பின்னனுக்கு மேற்காலம்‌ பேதமில்லை-இன்ன படி. 
ஆனாலு நாடி யஃததுவா நாடிடிற்‌ 
றானாண்டை நோயினர்க்குத்‌ தான்‌.” 

மன்னன்‌ -வாதம்‌; செல்காலம்‌ - இறந்தகாலம்‌; 
மந்திரி- பித்தம்‌; தற்காலம்‌ - நிகழ்காலம்‌; பின்‌ 
னன்‌ - சிலேத்துமம்‌; மேற்காலம்‌ - எதிர்காலம்‌. 
இவை குழூஉக்குறிச்‌ சொற்கள்‌. சித்தர்‌ இலக்கியங்‌ 
களில்‌ மட்டுமே காணுதல்‌கூடும்‌. 


‘art 5955 சிலேத்துமங்கள்‌ இறந்தகாலம்‌, நிகழ்‌ 
காலம்‌, எதிர்காலம்‌ இங்ஙனம்‌ வருதலின்‌ மாறுத 
லில்லை. மருத்துவன்‌ அந்‌ நாடிகளின்‌ இயக்கத்தை 
முறையாக ஆராய்ந்து அவ்வவற்றிற்கேற்ப மருத்‌ 
துவம்‌ செய்யின்‌ நோயாளிக்குப்‌ பிணி நீங்கி வன்மை 
யுண்டாகும்‌' என்பது இப்‌ பாடலின்‌ பொருள்‌. 


**மாங்காய்ப்‌ பாலுண்டு மலைமே லிருப்போர்க்குத்‌ 
தேங்காய்ப்பால்‌ ஏதுக்கடி--குதம்பாய்‌ 
தேங்காய்ப்பால்‌ ஏதுக்கடி. ”** 


இப்பாடலைப்‌ பலரும்‌ அறிந்திருப்பர்‌. மேற்போக்‌ 
காகப்‌ படிப்பவர்க்கு ஒரு பொருளும்‌, சித்தர்கள்‌ 
பரிபாஷை அறிந்தவர்க்கு வேறு பொருளும்‌ தரும்‌ 
தகையது. 


“தொல்‌. செய்‌. 179. 

பாடல்‌ 492, தேரையர்‌ வெண்பா. 

பாடல்‌ 190, யூகிமுனி வாத வைத்தியம்‌ 200. 
* பாடல்‌ 8, தேரையர்‌ வெண்பா. 

பாடல்‌ 28, குதம்பைச்சித்தர்‌ பாடல்‌. 


274 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


“மாங்காயின்‌ பாலை உண்டு மலையின்மேல்‌ இருப்‌ 
பவருக்குத்‌ தேங்காயின்‌ பால்‌ எதற்கு?” என்பது 
மேற்போக்காகத்‌ தோன்றும்‌ கருத்து; அல்லது “மலை 
மேல்‌ இருப்போர்க்கு மாங்காய்ப்பால்‌ உண்டு; 
ஆதலின்‌ தேங்காய்ப்பால்‌ எதற்கு?” என்றும்‌ கொள்‌ 
ளலாம்‌. 


மாங்காய்ப்பால்‌ ' என்பதை மா, காயம்‌, பால்‌ 
எனப்‌ பிரித்து, சிறப்புடைய உடம்பின்‌ பாலாகய 
அமிர்தம்‌ எனப்‌ பொருள்‌ கொள்ளுதல்‌ வேண்டும்‌. 


சித்தர்‌ இலக்கியங்களில்‌ சோமபானம்‌, காயாப்‌ 
பால்‌, கறவாப்பால்‌, சந்திர அமிர்தம்‌, தேன்‌, கள்‌ 
எனப்‌ பல்வேறு குழூஉக்குறிச்‌ சொற்களால்‌ குறிக்‌ 
கப்படுவன, உச்சியிலிருந்து வீழ்வதாகக்‌ கூறப்படும்‌ 
அமுதைக்‌ குறிக்கும்‌. 


**சாவா திருந்திடப்‌ பால்கற 9ம்‌ 
தன்னில்‌ இருந்திடும்‌ பால்கற?*9 


*“அண்ணாவின்‌ மேல்வரும்‌ பால்கற பேர்‌ 
அண்டத்தில்‌ ஊறிடும்‌ பால்கற 
விண்ணாட்டில்‌ இல்லாத பால்கற தொல்லை 
வேதனை கெடவே பால்கற??? 


**நிறுத்துமே கபாலத்தின்‌ வாசலாக 
நிஷ்களங்க மானதொரு அமுர்தமப்பா 
பொறுத்துமே துளிதுளியாய்‌ வீழும்பாரு.””31 


முதலிய அடிகளை ஒப்பிட்டுக்‌ காணலாம்‌. எனவே, 
மாங்காய்ப்‌ பால்‌ என்பது சந்திர அமிர்தத்தைக்‌ 
குறிக்கும்‌. 


மலை என்பது சகஸ்ராரம்‌ என்னும்‌ உச்சிப்‌ 
பகுதியைக்‌ குறிக்கும்‌. சிற்சபை, சிற்றம்பலம்‌, விந்து, 
முச்சுடர்‌, முச்சந்தி, சபாத்துவாரம்‌, மணிமேடை, 
மயானம்‌, கபாடம்‌, சூன்யப்பகுதி, மகாமேரு, 
வரை, அம்பலம்‌ எனப்‌ பல சொற்களில்‌ குறிக்கப்‌ 
பெறும்‌ இடமாகும்‌. இதனைத்‌ துவாதசப்‌ பெரு 
வெளி என்றும்‌ குறிப்பர்‌. (துவம்‌ - 8; தசம்‌-10 
=12; ஆறு ஆதாரங்களின்‌ உள்ளும்‌ புறம்பு 
மாகப்‌ பன்னிரண்டு.) 


அரிய யோகப்‌ பயிற்சியால்‌ கீழிருக்கும்‌ நஞ்சை 
மேலேற்றி அமிர்தமாக்கி இறக்கும்‌ பயிற்சியுடை 
யவர்களையே இப்படிக்‌ குறிக்கிறது. “உச்சியில்‌ 
பிச்சையெடுத்தல்‌' என இச்‌ செயலைக்‌ குறிப்பர்‌. 
உச்சிவேளையில்‌ சோற்றுப்‌ பிச்சை யெடுப்பவர்‌ 
களைக்‌ குறிப்பது அன்று. 


எனவே, சிறப்புமிக்க காயத்தின்‌ பாலாடிய அமிர்‌ 
தத்தை உண்டு அம்பலத்தில்‌ தன்னை நிறுத்திக்‌ 
கொள்ளும்‌ பேறு பெற்றவர்களுக்கு, யோகப்‌ பயிற்சி 
யில்‌ ஈடுபடுகின்றவர்கள்‌ உட்கொள்ளுகின்ற மேன்‌ 


மையான உணவுப்‌ பொருள்களாகிய தேன்‌, காய்‌, 
பால்‌ முதலியன தேவையில்லை. அதாவது, உணவே 
தேவையில்லை என்பது இவ்வரிகளின்‌ பொரு 
ளாகும்‌, 


மலைமேலிருப்போர்க்கு மாங்காய்ப்‌ பாலுண்டு 
என்றும்‌, மாங்காய்ப்‌ பாலையுண்டு மலைமேலிருப்‌ 
போர்க்கு என்றும்‌ மாற்றிப்‌ பொருள்‌ கொண்டா 
லும்‌ பிழையில்லை. 


**நிலையான நிலையதுவு மென்ன சொல்வேன்‌ 

நிஷ்களங்க மானதொரு சுபால பீடம்‌ 

கலையான கலையதுவும்‌ இடகலை பிங்கலையின்‌ 
கருவான நாசியது மையம்‌ பற்றி 

மலையான கபாலமென்ற பீடம்‌ பற்றி 
மகத்தான மூலவரை மேலே சென்று [கிறேன்‌ 

தலையான பஞ்சேந்திர முள்ளடக்கம்‌ சாற்று 
சிவயோகம்‌ சாற்று வேனே.”'12 


“கருவான மலையதுதான்‌ யென்ன சொல்வேன்‌?” 
காசினியில்‌ நாதாக்க ளிருக்கும்‌ ஸ்தானம்‌” 8 


“ஏறினேன்‌ ஆறுவரை ய்டுக்கும்‌ கண்டேன்‌” '14 


“செல்லுமே கொங்கணரு மேறும்போது 
சுகமாக ஆறுவரை 
அல்லுமே சிலம்பொலியின்‌ சத்தம்‌ கேட்டார்‌” 


**முச்சா மூச்சடக்கி மேலே நோக்கு 
முச்சந்தி யுதயகரி 249 Csr gy ib’ 
முதலிய அடிகளைக்‌ காணுதல்‌ நன்று. 


இராமலிங்க அடிகளாரின்‌ பாடல்‌ அடிகளையும்‌ 
இதற்குத்‌ துணையாகச்‌ காட்டுதல்‌கூடும்‌. 


““கையறவிலா து நடுக்கண்‌ புருவப்பூட்டு 
கண்டுகளிகொண்டு திறந்துண்டு நடுநாட்டு' Y 


கை- செயல்‌; அற முற்றம்‌; இலாது - இல்லா 
வகையில்‌; நடுக்கண்‌ - கண்‌ நடுவாகிய புருவ 
மத்தியில்‌; புருவப்பூட்டு - வரையாகிய பூட்டுள்‌ 
ளது: கண்டு - அது திறக்கும்‌ வகையறிந்து; 
களி கண்டு - களித்து; இறந்து - அப்‌ பூட்டைத்‌ 
திறந்து; உண்டு - உள்ளிருந்து ஒழுகும்‌ அமுரியை 


*பாடல்‌ 107, இடைக்காட்டுச்சித்தர்‌ பாடல்‌. 

“பாடல்‌ 112, இடைக்காட்டுச்‌ சித்தர்‌ பாடல்‌. 

n பாடல்‌ 830, அகஸ்தியர்‌ 12,000 — iii காண்டம்‌. 

“பாடல்‌ 747, போகர்‌ சப்த காண்டம்‌ _ vii காண்டம்‌. 

“பாடல்‌ 104, அகஸ்தியர்‌ 12,000 — iy காண்டம்‌. 

35 பாடம்‌ 7, யாகோபு தாண்டகம்‌ 100. 

15 பாடல்‌ 1318, தேரையர்‌ வைத்தியம்‌ 1500, 

36 பாடல்‌ 31, சுப்பிரமணியர்‌ ஞானம்‌ 500. 

பாடல்‌ 147, நாமாவளிகள்‌ — Bi த்‌ தனைப்‌ பகுதி, 
இருவருட்பா, இரு அ. பாலகிருஷ்ண பிள்ளை பதிப்பு. 

1933. 


Digitized by Notam Foundation. 
noolaham.org | aavanaham.org 


அருத்தி; நடு - சமநிலையில்‌; நாட்டு — நிலை 
பெறுதல்‌; இவை குழூ௨க்குறிச்‌ சொற்கள்‌. பொறி 
புலன்களது செயலொடுங்கச்‌ சித்தத்தைச்‌ வென்‌ 
பாலே (லலாட நிலையில்‌) வைக்க, அவ்‌ வீடு திறக்க, 
உள்ளிருந்து ஒழுகும்‌ அக்‌ கள்ளைப்‌ பருகுபவர்கள்‌ 
நடுவு நிற்பர்‌ என்பது இவ்‌ வரிகளின்‌ பொருள்‌. 
அமுதுண்ணும்‌ இச்‌ செயலைத்தான்‌ அமுரி தாரணை 
எனக்‌ குறிக்கின்றார்‌ திருமூலர்‌. 


**விண்கடந்து நின்றசோ தி மேலைவாசலைத்‌ திறந்து 
கண்களிக்க உள்ளுளே கலந்து புக்கிருந்தபின்‌ 
மண்பிறந்த மாயமும்‌ மயக்கமும்‌ மறந்துபோய்‌ 
எண்கலந்த ஈசனோடு இசைந்திருப்பது உண்‌ 

மையே” 18 


**உற்றுற்றுப்‌ பார்க்க ஒளிதரும்‌ ஆனந்தம்‌ அதை 
நெற்றிக்கு நேர்கண்டு நிலைத்திருப்பது இனி 
எக்காலம்‌” 19 


முதலிய அடிகளையும்‌ ஒப்பிட்டுக்‌ காணுதல்‌ 
நன்று. 


**நடுவுநில்‌ லாதிவ்‌ வுலகஞ்‌ சரிந்து 
கெடுகின்ற தெம்பெரு மானென்ன ஈசன்‌ 
நடுவுள அங்கி அகத்திய நீபோய்‌ 
முடுகிய வையத்து முன்னிரென்‌ றானே” 30 


என வரும்‌ திருமந்திரப்‌ பாடல்‌ உணர்த்தும்‌ பொரு 
ளும்‌ இதுவே, ஆனால்‌, தோன்றும்‌ மேற்போக்கான 
பொருள்‌ அகத்தியரின்‌ தென்திசை வருகைபற்றிய 
புராணக்‌ கதையை உணர்த்துவதாக உள்ளது. 
முழுக்க முழுக்க பரிபாஷையும்‌ குறிப்புப்‌ பொருள்‌ 
உணர்த்தும்‌ சொற்களும்‌ நிறைந்தது இப்பாடல்‌. 


குறிப்பும்‌ குழுஉக்குறியும்‌ 


fyi முறைமையும்‌ கலந்த பாடல்‌ ஒன்‌ 
னைக்‌ காணலாம்‌. 


““சேந்தனிடந்‌ தந்திரிக்காம்‌ சதரனூர்‌ 
மந்திரிக்காம்‌ 
ஏந்து வருணனிட மேந்தலுக்கா-மீந்த 
மருத்துவனூர்‌ மூவருக்கும்‌ வாயாது துற்கி 
திருத்தலமா மானாலும்‌ g’ 


சேந்தனிடம்‌ - முருகனுக்குரிய இடமாகிய மலைப்‌ 
பகுதி; 5699 — சிலேத்துமம்‌; சதரனூர்‌ — மாயோ 
னாகிய திருமாலுக்குரிய இடமாகிய காட்டுப்‌ பகுதி; 
மந்திரி - பித்தம்‌; வருணனிடம்‌ - வருணனுக்‌ 
குரிய இடமாகிய கடல்‌ சார்ந்த பகுதி; ஏந்தல்‌ - 
வாதம்‌; மருத்துவனூர்‌ — இந்திரனுக்குரிய இட 
மாகிய வயல்‌ பகுதி; மூவருக்கும்‌ - முக்குற்ற 
நோயினரும்‌; துற்கி திருத்தலம்‌ - துர்க்கைக்குரிய 
பாலை நிலம்‌. 


முருகனுக்குரிய மலைப்‌ பகுதி சிலேத்துமத்திற்‌ 
கும்‌; திருமாலுக்குரிய காட்டுப்‌ பகுதி பித்தத்திற்‌ 
கும்‌, வருணனுடைய கடல்சார்ந்த பகுதி வாதத்‌ 
இற்கும்‌ வீறு கொள்ளுதற்கு இடங்களாகும்‌. இந்‌ 
இரனுக்குரிய வயல்‌ பகுதி முக்குற்ற நோயினரும்‌ 
வசிக்க ஏற்ற இடங்களாகும்‌. துர்க்கையின்‌ பாலை 
நிலமும்‌ மேற்கண்டவாறு முக்குற்றங்களும்‌ மீறா 
தெனினும்‌ பாலை நிலத்தில்‌ வெப்பம்‌ மிகுதியுண்‌ 
டாம்‌ ஆதலால்‌ உறைவிடமாகக்‌ கொள்ளலாகாது 


"என்பது இதன்‌ பொருள்‌. 


இப்‌ பாடல்‌ சேந்தனிடம்‌, சீதரனூர்‌, வருண 
னிடம்‌, மருத்துவனூர்‌, துற்கு திருத்தலம்‌ என்பன 
குறிப்புப்‌ பொருளுணர்த்தும்‌ சொற்கள்‌. தந்திரி, 
மந்திரி, ஏந்தல்‌, மூவர்‌ என்பன குழூஉக்குறிச்‌ 
சொற்கள்‌. 


சித்தர்‌ பாடல்களில்‌ இவை போன்று ஆயிரக்‌ 
கணக்காக மேற்கோள்‌ காட்டுதல்கூடும்‌. ஆனால்‌, 
அவற்றின்‌ பொருளை அறிந்துகொள்ளுவதுதான்‌ 
மிகவும்‌ அரிதாகவுள்ளது. 


எளிதான, பேச்சு வழக்கில்‌ உள்ள சொற்களையே 
பெரும்பான்மையும்‌ பயன்படுத்தினர்‌; எனினும்‌, 
மேற்போக்காகப்‌ பார்க்கும்போது ஒரு பொருளும்‌, 
ஆழ்ந்து ஆய்த்துணர பிறிது ஒரு பொருளும்‌ புலப்‌ 
படும்‌. இவற்றை 'ஏமாற்றும்‌ எளிமைச்‌ சொற்கள்‌” 
(Words of Deceiptive simplicity) எனக்‌ குறிக்கலாம்‌. 


மறைபொருட்கூற்று 


திருமூலரின்‌, திருமந்திரத்தில்‌ உடம்பைக்‌ குறிக்க 
சுமார்‌ 35 சொற்களைக்‌ குறிக்கின்றார்‌. 


அத்திப்பழம்‌ —B.w. 204 


கோயில்‌ நட iv 198 
முட்டை — 207 
இடிஞ்சில்‌ உட்டு, 808 
தோற்பை ட 211 
பூட்டும்ததி — » 219 
பழம்பதி — » 1529 
நிலம்‌ — » 1847 
மாயாபுரி — » 2488 
உலை — ட. 2852 
பந்தல்‌ == 5 196 
வேங்கடம்‌ — » 232 
பானை க, 235 
அச்சு — Gs 296 
சால்‌ mE.. 403 


35 பாடல்‌ 119, சிவவாக்கியர்‌. 
12 பாடல்‌ 228, பத்திரகிரியார்‌ மெய்ஞ்ஞானம்‌. 


பாடல்‌ 337, இருமந்திரம்‌, பி. வரதராஜன்‌ பதிப்பு, 
பழனியப்பா பிரதர்ஸ்‌, 1978. 
பாடல்‌ 632, தேரையர்‌ வெண்பா. 


Digitized by Noolahar Foundation. 
noolaham.org | aavanaham.org 


ff eee He ன neta ee 


Rett a 


உலைப்பொறி.- ,, 451 


ஊர்‌ — os 546 
கோட்டை — » 580 
தோணி — œ 1614 
இருட்டறை — ,, 1991 
கூடு — » 2853 
நாடு Se ig RE 
பாடி ண y 647 
கரும்பு — n» ` 788 
தண்டு ர்‌ 807 
அத்தி — » 1206 
ரங்கம்‌ டப வட்ட 
சரீரம்‌ க்‌ 
குரம்பை _— ., 1505 
காயத்தேர்‌ -— ,, 1624 
மாயப்பை — » 2083 
கழனி — » 2837 
மன்னுமலை — ,, 2941 
ஐந்தகம்‌ ee த்‌ 


மருத்துவ நூல்களில்‌ குறிக்கப்படும்‌ குழூஉக்குறிச்‌ 
சொற்கள்‌ சிலவற்றைக்‌ 8ழே காணலாம்‌. 


மலைக்குருவி--குன்றிமணி 
சதுர்முக சதுரக்கள்ளி 

கருப்பி இரும்பு 
சரஸ்வதிவல்லாரை 
சடைமுடி சரக்கொன்றை 
திரிசூலி சிவனார்வேம்பு 
மால்மனை-—அரிதாரம்‌ 
மால்தொடை-— துளசி 
மால்தங்கை--பாஷாணம்‌ 
மால்‌எச்சம்‌--மண்‌ 
மால்விந்து--வெள்ளரி விதை 
மால்‌ உந்தி--தாமரை 
பராசக்தி--வேம்பு 

குமரி, கன்னி--சோற்றுக்கற்றாழை 
ஐலபந்தனி--கட்டுக்கொடி 
பூனைவணங்க--குப்பைமேனி 
யானைவணங்கிதேள்கொடுக்கு 
யானைப்பால்‌--அத்திப்பால்‌ 


மறைபொருள்‌ கூற்றின்‌ காரணம்‌ 

இங்ஙனம்‌, இவர்கள்‌ மறைபொருள்‌ கூற்றாகச்‌ 
சொல்லிச்‌ செல்லவேண்டிய அவசியம்‌ என்ன? என்ற 
வினா அனைவர்க்கும்‌ எழுவதியல்பே. 


பல்வேறு வகையான ஆற்றல்தரும்‌ மூலிகைகளை 
யும்‌, வாழ்வை விரும்பும்வரை நீட்டிக்கும்‌ மூலிகை 
களையும்‌, எல்லோருக்கும்‌ விளங்கும்‌ வகையில்‌ கூறி 
னால்‌, அதனால்‌ ஏற்படும்‌ விபரீதத்தை எண்ணிப்‌ 
பார்க்கவும்‌ முடியாது. ஆகவேதான்‌, நல்வினையால்‌ 
பக்குவமடைந்தவர்க்கே இந்‌ நூல்கள்‌ டைக்கவும்‌ 


பொருள்‌ விளங்கவும்‌ சொன்னார்கள்‌ என இவர்கள்‌ 
பாடல்கள்‌ வாயிலாக அறிகின்றோம்‌. 


**வெளிவருமே பரிபாஷை புதையல்‌ தன்னை 
விதியான வினையாளன்‌ காண்ப தல்லால்‌ 
தெளியாத மூடர்க்கு””5 


“பாரப்பா பூரணமாய்‌ இந்த நூலைப்‌ 
பாரிலுள்ளோர்க்‌ சீயாதே பதனஞ்‌ 
சொன்னேன்‌””*8 
**சொல்லாதே ஒளித்திட்டார்‌ சித்தரெல்லாம்‌'**4 
**நேர்த்தியடா வுலகத்தில்‌ சொன்னா ருண்டோ 
நிசமாகச்‌ சித்தரெல்லாம்‌ மறைத்து 


வைத்தார்‌! 


வேண்டுமென்றே மறைவாகச்‌ இத்தர்கள்‌ கூறி 
னார்கள்‌ என்பதற்கான சான்றுகளில்‌ சில இவை. 


“உண்டான மூலியைத்தான்‌ குகைய்‌ னுள்ளே 
ஒளித்துவைத்தார்‌ சித்தரெல்லாம்‌ வெளியா 
மென்று 
பண்பான சித்தர்க்கு மூலியிட்டுப்‌ பாவிகட்கும்‌. 
கர்மிகட்கும்‌ கிட்டுமோ சொல்‌ 
செண்டான பூவுலகில்‌ மானுட ரெல்லாம்‌ 
செத்தவர்களெழுந்‌ திருப்பார்‌ இடம்கொள் 


கொண்டான விதியாளி வந்தா னாகில்‌ [ளாது 
கூப்பிட்டுத்‌ தான்கொடுப்பார்‌ இத்தர்‌ 
[தானே'' * 


**தாமிந்த சூத்திரத்தைக்‌ கொளியா தந்தால்‌ 
தலைதெறித்துப்‌ போகுமடா சத்திய 
மாய்ச்‌ சொன்னேன்‌ 
நாமிந்தப்‌ படிசொன்னோம்‌ யோடிக்‌ வோய்‌?! 


இந்‌ நூற்களை யாருக்காக இயற்றினார்கள்‌ 
என்பதற்கும்‌, தவறு நேரின்‌ விளைவு என்ன என்‌ 
பதையும்‌ கூறுகின்ற பாடல்களில்‌ சில இவை. 


பின்னுரை 


வைத்தியத்தில்‌ மட்டுமல்லாது வாதம்‌, யோகம்‌, 
ஞானம்‌ ஆதிய பிற துறைகள்‌ சார்ந்த பாடல்களி 
லும்‌ இத்தகைய குறிப்பு, குழூஉக்குறி ஆட்சியினைக்‌ 
காணுகிறோம்‌. இவை அனைத்தையும்‌ தொகுத்து 
தக்க விளக்கத்துடன்‌ அறிஞர்‌ பெருமக்கள்‌ நூலாக 
வெளியிடின்‌ தமிழில்‌ இதுவரை ஆராயாதுவிட்ட 
குறை நீங்கும்‌. தமிழ்‌ மொழிக்கும்‌ இலக்கியத்திற்‌ 
கும்‌ சித்தர்கள்‌ ஆற்றிய அரும்தொண்டைப்‌ புரிந்து 
கொண்டவர்களாகவுமாவோம்‌. 


** பாடல்‌ 28, அம்பிகானந்தர்‌ முப்பூ சூத்திரம்‌. 

35 பாடல்‌ 6, அகஸ்‌தியர்‌ வைத்திய பரிபூரணம்‌ 400. 
பாடல்‌ 100, சட்டைமுனி கற்பம்‌. 

** பாடல்‌ 13, இராமதேவர்‌ பட்சினி. 

* பாடல்‌ 267, புலிப்பாணி வைத்தியம்‌ 500, 

எ பாடல்‌ 216, அகத்தியர்‌ பூரண சூத்திரம்‌. 


Digitized by NoolZ#dm Foundation. 
noolaham.org | aavanaham.org 


வாழ்வும்‌ வரலாறும்‌ 


முன்னுரை 

பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னரே 
தமிழ்மக்கள்‌ நாகரிகத்தில்‌ உயர்ந்ததொரு நிலையை 
அடைந்து இருந்தனர்‌ என்பது இன்று எல்லோ 
ராலும்‌ ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்து. இந்‌ 
நாகரிகத்தின்‌ ஓர்‌ அங்கமாக அரசு நிர்வாக இயற்‌ 
திரமும்‌ சிறந்த முறையில்‌ செயல்பட்டு வந்தது. 
நல்லரசு நடத்துவதற்குத்‌ தேவையான பொருள்‌ 
எப்படிப்‌ பெறப்பட்டு எவ்வாறு செலவழிக்கப்பட்‌ 
டது, நிதியாட்சி எங்ஙனம்‌ நடைபெற்றது என்ப 
வற்றைச்‌ சுருக்கமாக உணர்த்துவதே இக்‌ கட்டுரை 
யின்‌ நோக்கம்‌. திருக்குறள்‌, மற்றச்‌ சங்ககால 
இலக்கியங்கள்‌, சோழர்‌ காலக்‌ கல்வெட்டுகள்‌ ஆகிய 
வற்றிலிருந்து அறியப்படும்‌ செய்திகளே இக்‌ கட்டு 
ரையின்‌ ஆதாரமாகும்‌. 


நிதியின்‌ இன்றியமையாமை 

அரசு இயந்திரம்‌ செவ்வனே செயல்படுவதற்கு 
நிதி மிச அவசியம்‌ என்பதை வள்ளுவர்‌ எடுத்துரைக்‌ 
கிறார்‌. அரசருள்‌ சிங்கவேறு போன்று விளங்கு 
வோனுக்கு உரிய ஆறு அங்கங்களுள்‌ நிதி ஒன்று. 


நட்பரண்‌ ஆறும்‌ 
(குறள்‌, 381) 


*“படைகுடி கூழ்‌அமைச்சு 
உடையான்‌ அரசருள்‌ ஏறு.”* 


பொருள்‌, இருளை விலக்கி ஒளியைத்‌ தரும்‌ விளக்‌ 


A. M. சுவாமிநாதன்‌, இ.ஆ.ப. 


மானால்‌ அது மாற்றாரிடையே 
வளர்க்கும்‌; பகையை அறுக்கும்‌. 


நட்பினையும்‌ 


“பொருளென்னும்‌ பொய்யா விளக்கம்‌ இருள 
றுக்கும்‌ 
எண்ணிய தேயத்துச்‌ சென்று.'' (குறள்‌, 753) ` 


“செய்க பொருளைச்‌ செறுநர்‌ செருக்கறுக்கும்‌ 
எஃகதனில்‌ கூரியது இல்‌.” (குறள்‌, 759) 


படை, நிதி ஆகியவற்றின்‌ முக்கியத்துவம்‌ கார 
ணமாக இவை அரசனின்‌ தனிக்கவனத்தில்‌ இருக்க 
வேண்டும்‌. அமைச்சர்களைத்‌ தேர்ந்தெடுக்கும்‌ 
போது அவர்களுக்குரிய நான்கு தகுதிகளுள்‌ செல்வ 
மும்‌ ஓன்று; அவர்கள்‌ நாட்டின்‌ செல்வத்தை மேலும்‌ 
பெருக்கும்‌ ஆற்றல்‌ படைத்தவர்களாக இருக்கவேண்‌ 
டும்‌ என்றும்‌ அக்காலத்து நூல்கள்‌ எடுத்து இயம்பு 
இன்றன. 


பண்டைகாலப்‌ பொது நிதியியல்‌ 
இன்றைய நூல்கள்‌ பொது நிதியியலை (Public . 

Finance), வருவாய்‌ (Revenue), செலவு (Expenditure), 
கடன்‌ (Public Debt.), நிதி ஆட்சி (Financial Adminis- 
tration) என்று நான்காக வகுத்து ஆராய்கின்றன. 
அக்காலத்தில்‌ அரசு கடன்‌ வாங்கும்‌ வழக்கம்‌ 
இருந்ததாகத்‌ தெரியவில்லை. எனவே, வள்ளுவர்‌ 
மற்ற மூன்று துறைகளைப்பற்றியும்‌ சுருக்கமாக 


தினைப்‌ போன்று வறுமையை ஓட்டி வளத்தைத்‌ எடுத்துரைக்கின்றார்‌. அரசின்‌ தன்மையைக்‌ 
தரும்‌. இப்பொருள்‌ மன்னன்‌ கையில்‌ இருக்கு கூறும்போது, 
278 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


**இயற்றலும்‌ ஈட்டலும்‌ காத்தலும்‌ காத்த 
வகுத்தலும்‌ வல்லது அரசு.”* (குறள்‌, 385) 


என்று குறிப்பிடுகிறார்‌. அரசின்‌ வருமான ஆதா 
ரங்களை உண்டாக்குதல்‌ (இயற்றல்‌), வரிகளைச்‌ 
செம்மையாக வசூலித்தல்‌ (ஈட்டல்‌), அரசு நிதி 
யினைச்‌ சரிவரப்‌ பராமரித்தல்‌ (காத்தல்‌), அதனைப்‌ 
பல்வேறு பொதுச்‌ செலவினங்களுக்குச்‌ சீராகப்‌ பங்‌ 
இடுதல்‌ (வகுத்தல்‌) ஆதிய இவை எக்காலத்திலும்‌ 
எத்தரப்பட்ட அரசுக்கும்‌ உள்ள தலையாய கடமை 
அன்றோ? இக்‌ கடமை சங்க காலத்திலும்‌ பிற்காலத்‌ 
திலும்‌ எவ்வாறு நிறைவேற்றப்பட்டது என்பதை 
இப்போது காண்போம்‌. 


1. சங்ககாலம்‌ 


(௮) இயற்றலும்‌ ஈட்டலும்‌ _ 

தொல்காப்பியத்துக்கு உரை எழுதிய நச்சினார்க்‌ 
இனியர்‌ அக்கால அரசு வருவாய்களைக்‌ கீழ்க்கண்ட 
எட்டு இனங்களாகப்‌ பிரிக்கிறார்‌: 


(1) களவு செய்தோர்‌ கையிற்‌ பொருள்‌ கோடல்‌; 
(2) ஆறிலொரு பங்கு (நிலவரி); 
(3) சுங்கம்‌; 


(4) அந்தணர்க்கு இறையிலி கொடுக்கும்போது 
அதில்‌ ஒரு பங்கை அரசுக்குச்‌ சேர்த்துக்‌ 
கொள்ளுதல்‌; 


(5) பகைவர்‌ நாட்டிலிருந்து பெறப்படுவது; 


(6) தமர்‌ இல்வழிப்‌ பிறன்‌ தாயம்‌ கோடல்‌ 
(வாரிசு இல்லாச்‌ சொத்துகள்‌); 


(7) வாணிகம்‌ செய்தல்‌; 
(8) தண்டம்‌ (நீதிமன்ற அபராதத்‌ தொகை). 


சற்றேறக்குறைய மூவாயிரம்‌ ஆண்டுகளுக்கு முன்‌ 
னரே அரசு வாணிகம்‌ செய்து பொருள்‌ ஈட்டும்‌ 
வழக்கம்‌ இருந்தது என்பது வியப்புக்குரியது. இதே 
போன்று சுங்கவரி, ஆயத்தீர்வைகள்‌ (Customs, 
Excise Duties) போன்ற வரிகளின்‌ முன்னோடிகள்‌ 
அன்றே கைக்கொள்ளப்பட்டிருந்தன என்பதும்‌ 
குறிப்பிடத்தக்கது. 


சிலப்பதிகாரம்‌, குறுந்தொகை போன்ற சங்க 
நூல்களும்‌ அரசு நிதி ஆதாரங்களைக்‌ கறை (வரி), 
இறை (கப்பம்‌), திறை (தோற்ற மன்னனின்‌ 
காணிக்கை), கொண்டி (பிறநாட்டுப்‌ பொருள்‌ 
களைக்‌ கவர்தல்‌), இடுபொருள்‌ (பரிசிற்‌ பொருள்‌), 
தாயம்‌ (வாரிசு அற்ற பொருள்‌), படுபொருள்‌ (புதை 
பொருள்‌), தண்டம்‌ (அபராதம்‌), உல்கு (சுங்கம்‌) 
என்று பிரித்துரைக்கின்றன. இவற்றுள்‌ தாயம்‌, 


புதைபொருள்‌, பரிசிற்பொருள்‌ தவிர, மற்றவை 
அரசினால்‌ பல விதிகளுக்குட்பட்டு இயற்றப்பட்டு 
ஈட்டப்பட்ட வருவாய்களாகும்‌. அரசு வருவாய்‌ 
வழிகளை இயற்ற காடு கெடுத்து நாடாக்க வேண்‌ 
டும்‌; நீர்நிலைகளைப்‌ பெருக்க வேண்டும்‌; சாலை 
வழிகளை அமைத்தல்‌ வேண்டும்‌ என்பன போன்ற 
பல்வேறு நெறியினைப்‌ பட்டினப்பாலை, புறநானூறு 
முதலான நூல்களிலிருந்து அறியலாம்‌. 


“*நிலன்நெறி மருங்கின்‌ நீர்நிலை பெருகத்‌ 
தட்டோர்‌ அம்ம இவண்தட்‌ டோரே 
தள்ளா தோர்‌இவண்‌ தள்ளா தோரே.” 
(புறம்‌. 18) 


அன்றைய நிதி ஆதாரங்களை உறுபொருள்‌(வரி), 
உல்கு பொருள்‌ (சுங்கம்‌), தெறுபொருள்‌ (பகைவ 
ரிடம்‌ பெறுவது) என்று சுருக்கமாகப்‌ பிரிக்கும்‌ வள்‌ 
Haut இவற்றை அரசு எவ்வாறு வசூலிக்கவேண்டும்‌ 
என்பதற்குச்‌ சில கண்டிப்பான நிபந்தனைகளை 
விதிக்கிறார்‌. ஒரு நீதி நூலை இயற்றியவர்‌ என்ற 
முறையில்‌ அவர்‌ இலக்கைவிட (aim) வழிக்கே (means) 
முக்கியத்துவம்‌ அளிக்கிறார்‌. 


**அறன்‌ஈனும்‌ இன்பமும்‌ ஈனும்‌ திறனறிந்து 
ததின்றி வந்த பொருள்‌.” (குறள்‌, 754) 
**அருளொடும்‌ அன்பொடும்‌ வாராப்‌ பொருளாக்கம்‌ 
புல்லார்‌ புரள விடல்‌.” (குறள்‌, 755) 


தவறான வழியில்‌ வரி வசூலித்துக்‌ கொடுங்கோல்‌ 
செய்யும்‌ மன்னனை ஒரு பெருவழிக்‌ கொள்ளைக்‌ 
காரனுக்கு (Highway robber) ஒப்பாவான்‌ என்று 
அவர்‌ கடிந்துரைக்கிறார்‌. 


**வேலொடு நின்றான்‌ இடுஎன்‌ றதுபோலும்‌ 
கோலொடு நின்றான்‌ இரவு.”' (குறள்‌, 552) 


மக்களின்‌ சம்மதத்தைப்‌ பெற்று வரி வசூலிக்க 
வேண்டும்‌ என்பதும்‌, அவர்தம்‌ சக்திக்கு மீறிக்‌ 
கொடுக்குமாறு துன்புறுத்தலாகாது என்பதும்‌, அவ்‌ 
வாறு செய்வது அரசைச்‌ சீரழிக்கும்‌ என்பதும்‌ வள்ளு 
வரது ஆழ்ந்த நம்பிக்கையாகும்‌. அரசின்‌ நான்கு 
குணங்களைப்பற்றிக்‌ கூறும்போது, 


**கொடைஅளி செங்கோல்‌ குடியோம்பல்‌ நான்கும்‌ 
உடையானாம்‌ வேந்தர்க்‌ கொளி. (குறள்‌, 890) 


என்று பாடிய வள்ளுவருக்கு உரை எழுதிய மணக்‌ 
குடவர்‌, “அளி” என்பது வரித்‌ தள்ளுபடியைக்‌ குறிக்‌ 
கும்‌ என்று கொள்கிறார்‌. இவ்வாறே புறநானூற்றி 
லிருந்து மன்னன்‌, வண்டு மலர்‌ நோகா தவண்ணம்‌ 
தேன்‌ பருகுதல்‌ போன்று மக்களிடத்தில்‌ வரி வசூ 
லிக்க வேண்டும்‌ என்றும்‌, இதைப்‌ பின்பற்றத்‌ தவ 
றிய மன்னனைப்‌ புலவர்கள்‌ இடித்துரைப்பார்கள்‌ 
என்றும்‌ செய்திகள்‌ அறியக்கிடக்கின்றன. 


279 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


அக்காலத்தில்‌ வரி வசூலிப்பு நடைமுறைகளும்‌ 
ஒழுங்குப்படுத்தப்பட்டு இருந்தன. நிலவரியானது 
அலுவலர்கள்‌ (காவிதி, கரணத்தியலவர்‌ முதலி 
யோர்‌) மூலமாகவும்‌ முகவர்கள்‌ மூலமாகவும்‌ வசூ 
லிச்சுப்பட்டது. சுங்கம்‌ பெருவழியில்‌ உள்ள சாவடி 
களில்‌ வசூல்‌ செய்யப்பட்டது. உள்நாட்டுச்‌ சுங்க 
வரிகளோடு ஏற்றுமதி, இறக்குமதி வரிகளும்‌ விதிக்‌ 
கப்பட்டன என்று பெரும்பாணாற்றுப்படை தெரி 
விக்கிறது. சுங்கம்‌ செலுத்தப்பட்ட இச்‌ சரக்கு 
களுக்கு வரி வசூலிக்கப்பட்டதன்‌ அடையாளமாகச்‌ 
சின்னம்‌ (seal) பொறிக்சுப்பட்டது என்பதும்‌ குறிப்‌ 
பிடத்தக்கது. 


(ஆ) காத்தலும்‌ வகுத்தலும்‌ 

ஈட்டிய பொருளை நன்முறையில்‌ கட்டிக்‌ காப்ப 
தன்‌ அவசியத்தை வள்ளுவர்‌ பொருளதிகாரத்தில்‌ 
பல இடங்களில்‌ வலியுறுத்தியுள்ளார்‌. ஆயக்கணக்‌ 
கர்‌ என்பவர்‌ இக்காலத்து நிதித்துறைச்‌ செயலர்‌ 
(Finance Secretary) போன்று பண்டார த்தை (Treasury) 
நிர்வதிக்கும்‌ பொறுப்பைக்‌ கொண்டிருந்தார்‌. நிதித்‌ 
துறை பல அலுவலர்களைக்கொண்டு விளங்கிய 
துடன்‌ அரசின்‌ முக்கிய அங்கமாகவும்‌ இசுழ்ந்தது 
என்று பல நூல்களிலிருந்து தெரிய வருகிறது. அக்‌ 
காலத்தில்‌ வரவு செலவுப்‌ பட்டியல்‌ (Budjet) எவ்‌ 
வாறு வகுக்கப்பட்டது என்று தெரியவில்லை. 
எனினும்‌ குறளில்‌ இருந்து சில பொதுக்‌ கருத்துகள்‌ 
தமக்குக்‌ கிடைக்கின்றன. செலவினங்களின்‌ பொது 
வான பயன்‌, வரவு செலவிற்கிடையே இருக்க வேண்‌ 
டிய உறவு, வரவை செலவு மிஞ்சின்‌ வரும்‌ கேடு 
ஆகியவற்றைப்‌ பற்றிக்‌ குறள்‌ அறிவுறுத்துறெது. 


“*ஆகாறு அளவிட்டி தாயினுங்‌ கேடில்லை 
போகாறு அகலாக்‌ கடை.” (குறள்‌, 478) 


“அளவறிந்து வாழாதான்‌ வாழ்க்கை உளபோல 
இல்லாகித்‌ தோன்றாக்‌ கெடும்‌.” (குறள்‌, 479) 


இவ்வாறு கட்டிக்‌ காத்த செல்வம்‌ நாடு காவல்‌, 
அயல்நாட்டுறவு (பரிசில்கள்‌ அளித்தும்கூட அயல்‌ 
நாட்டின்‌ நட்புறவு பெறப்பட்டது), மக்கள்‌ நலப்‌ 
பணி, அரசு நடைமுறை (Administration), அரண்‌ 
மனைச்‌ செலவு ஆகியவற்றிற்கு வகுக்கப்பட்டதாகச்‌ 
சங்க நூல்கள்‌ கூறுகின்றன. அரண்மனைக்காக 
வீண்‌ செலவு செய்வதைப்‌ புலவர்‌ கண்டித்தனர்‌. 
ஏழைகளுக்கும்‌ கலைஞர்களுக்கும்‌ பரிசில்கள்‌ 
கொடுப்பதை உளமாரப்‌ பாராட்டினர்‌. அரசு 
எடுக்கும்‌ வணிக முயற்சிகள்‌ மூலதனத்தை (Capital) 
உயர்த்துவதாக இருக்கவேண்டுமெனக்‌ கூறிய வள்‌ 
ளுவர்‌, 

“ஆக்கம்‌ கருதி முதலிழக்கும்‌ செய்வினை 

ஊக்கார்‌ அறிவுடையார்‌.” (குறள்‌, 463) 

என்று இக்காலத்துக்கும்‌ பொருந்துமாறு கூறிப்‌ 
போந்தார்‌. 


2. பிற்காலம்‌ 
(ம) வருவாய்‌ இனங்கள்‌ 
சோழர்கள்‌ காலத்தில்‌ (இ.பி. எட்டு முதல்‌ பத்‌ 
தாம்‌ நூற்றாண்டு) நிதி நிர்வாகம்‌ இக்காலத்தைப்‌ 
போன்றே நன்கு முன்னேறிய ஒரு துறையாக இருந்‌ 
தது. அக்காலத்தின்‌ சல முக்கிய வருவாய்‌ இனங்‌ 
களைப்பற்றியும்‌ அவை செலவழிக்கப்பட்ட விதம்‌ 
பற்றியும்‌ இப்போது காணலாம்‌. 


CO) நிலவரி: இதுதான்‌ அக்கால அரசின்‌ ஆதார 
வருவாயாகும்‌. கடம்பர்கள்‌, பல்லவர்கள்‌ காலத்தி 
லேயே நிலம்‌ முறையாக அளக்கப்பட்டு (ஏர்‌, நிவர்த்‌ 
தனை போன்ற அளவுகள்‌) வரி விதிக்கப்பட்டது. 
இது சோழர்கள்‌ காலத்தில்‌ இன்னும்‌ சீராக்கப்பட்‌ 
டது. பல்வேறு சோழ மன்னர்கள்‌ காலத்தில்‌ நஞ்‌ 
செய்‌, புஞ்செய்‌, தோட்ட நிலங்கள்‌ அவற்றின்‌ வள 
மைக்குத்‌ தக்கவாறு, 8, 12, 15 தரங்களாகப்‌ 
பிரிக்கப்பட்டு வரி விதிக்கப்பட்டன. பயிர்‌ விளைச்‌ 
சல்‌ குறைவுபட்டால்‌ “சாவி” என்ற அடிப்படை 
யிலும்‌, பயிர்‌ இழப்பு ஏற்பட்டால்‌ “அழிவு” என்ற 
அடிப்படையிலும்‌ வரித்‌ தள்ளுபடி செய்யப்பட்டது. 
முதலாம்‌ ராஜராஜன்‌ காலத்தில்‌ (இ.பி. 1002) 
நிலங்களில்‌ ஒரு முறையான அளவை (Systamatic 
Surway) நடத்தப்பட்டது. இது போன்ற அளவை 
களுக்கு உபயோகப்படுத்தப்பட்ட கோல்கள்‌ 


(Measuring Rods) ற்றம்பலக்கோல்‌, பங்கிட்ட 
கோல்‌, ஸ்ரீபாதக்கோல்‌ என்றெல்லாம்‌ பெய 
ரிடப்பட்டிருந்தன. தஞ்சைக்‌ கோவில்‌ கல்வெட்டு 


1 A 

க்‌ 52,428,800,000 “6 
நிலம்கூடத்‌ துல்லியமாக அளக்கப்பட்டதாகத்‌ 
தெரிகிறது. நிலம்‌ அளவைத்‌ துறையின்‌ (Surway 
(Department) இரு உயர்‌ அதிகாரிகளுக்கு உல 
களந்தான்‌, திருவடிகள்‌ காத்தான்‌ என்ற பட்டப்‌ 
பெயர்கள்‌ சூட்டப்பட்டிருந்தன. வரி விதிக்கப்‌ 
பட்ட நிலங்கள்‌ “தரம்‌ பெற்ற” என்றும்‌, வரி 
விலக்களிக்கப்பட்ட நிலங்கள்‌ *தரமிலி' என்றும்‌ 
குறிக்கப்பட்டன. அக்காலக்‌ கல்வெட்டுகள்மூலம்‌ 
நிலவரி பல்வேறு அரசர்கள்‌ காலத்தில்‌ விளைச்சலில்‌ 
3/40 முதல்‌ 1/6 வரை இருந்ததாக அறியக்டெக்‌ 
கிறது. 


(ஆ) சொத்து வரி: முழுச்‌ சொத்து மதிப்பின்மீது 
ஒரு வரி கணக்கிடப்பட்டு வசூலிக்கப்பட்டது (அச்‌ 
சொத்திலிருந்து வரும்‌ வருமானம்‌ வரியின்‌ அடிப்‌ 
படையாகக்‌ கொள்ளப்பட்டதாகத்‌;தெரியவில்லை). 
வீடுகள்‌, காலி மனைகள்‌, ஆடுமாடுகள்‌, புதையல்‌ 
கள்‌, வண்டிகள்‌ முதலியவற்றின்மீது வரி விதிக்கப்‌ 
பட்டது. ஆனால்‌, காலியாக உள்ள வீடுகளுக்கு 
வரி விலக்கு அளிக்கப்பட்டு இருந்தது என்பது 
குறிப்பிடத்தக்கது. 


இ) தொழில்‌ வரி: அவரவர்‌ பிறந்த குலத்துக்‌ 
இயைந்த தொழில்‌ செய்யவேண்டும்‌ என்பது அக்‌ 


ஒன்றின்மூலம்‌ ஒரு வேலியில்‌ 


280 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


காலத்துப்‌.பொ.து கொள்கையாகும்‌. தொழில்‌ வரி 
யும்‌ இந்த அடிப்படையில்‌ (அவர்‌ குலத்தொழில்‌ 
செய்தாலும்‌ செய்யாவிட்டாலும்‌) விதிக்கப்பட்டது 
இல்‌ வரியோடு தொழில்‌ செய்யும்‌ கருவி (Tool) 
மீதும்‌ ஒரு வரி விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டது. 
குயவர்‌ வரியில்‌ அவர்தம்‌ திமிரி (Wheel) மீது 
இடும்‌ வரி, வண்ணார்‌ வரியில்‌ அவர்‌ துவைக்கும்‌ 
கல்மேல்‌ இடும்‌ (கல்லாயம்‌) வரி, மரமேறுவோர்‌ 
வரியில்‌ அவர்தம்‌ ஏணிமேல்‌ இடும்‌ வரி, நாட்டியப்‌ 
பெண்டிருக்கு அவர்தம்‌ சுண்ணாடிகள்மேல்‌ இடும்‌ 
வரி ஆகியவையும்‌ சேர்க்கப்பட்டன. அநேகமாக 
எல்லாத்‌ தொழில்‌ செய்வோர்மீதும்‌ வரி விதிக்கப்‌ 
பட்டது. 


(ஈ) வணிக வரி: எல்லாவிதமான பண்டங்கள்‌ 
மீதும்‌ வரி விதிக்கப்பட்டது. இவை பொதுவாக, 
, ஏற்றுமதி வரி, இறக்குமதி வரி, வழி வரி, (Goods in 
Transit tax) எனப்‌ பிரிக்கப்பட்டிருந்தன. இவ்‌ 
வரிகள்‌ நீர்நிலைகள்‌, ஓய்விடங்கள்‌, வணிகத்‌ தலங்‌ 
கள்‌, சாலைகள்‌ இவற்றில்‌ ஏற்படுத்தப்பட்டிருந்த 
சுங்கச்‌ சாவடிகளில்‌ வசூலிக்கப்பட்டன. சில நேரங்‌ 
களில்‌ இவ்‌ வரி வசூலிக்கும்‌ உரிமை ஏலத்தின்மூலம்‌ 
ஒப்பந்தக்காரர்களிடம்‌ விடப்பட்டது. அவர்களில்‌ 
சிலர்‌ வரிவிகிதத்தை அதிகரித்து வணிகரைக்‌ சுசக்‌ 
இப்‌ பிழிந்தனர்‌. அப்போது வணிகர்கள்‌ முதலாம்‌ 
குலோத்துங்க மன்னனிடம்‌ முறையிட, அவன்‌ 
அவற்றை* தளர்த்தி 'சுங்கம்‌ தவிர்த்தான்‌! என்ற 
பெயர்‌ கொண்டதாகக்‌ கல்வெட்டுகளிலிருந்து 
தெரிகிறது. 


(௨) தொழிற்சாலைகள்‌ வரி : இவ்‌ வரியானது எண்‌ 
ணெய்‌ ஆலைகள்‌, நூற்பு ஆலைகள்‌, படகு கட்டும்‌ 


தளங்கள்‌, உப்பளங்கள்‌ ஆகியவைமீது விதிக்கப்‌ 
பட்டது. 
(ணே) படைச்‌ செலவு வரி: பிற்காலச்‌ சோழர்‌ 


காலத்தில்‌ படைச்‌ செலவை ஈடுகட்டுவதற்காக இவ்‌ 
வரிகள்‌ விதிக்கப்பட்டன. பட்டயக்‌ காணிக்கை, தள 
நாயகர்‌ மகமை, கோட்டை மகமை என்றெல்லாம்‌ 
வரிகள்‌ விதிக்கப்பட்டதாகத்‌ தெரியவருகிறது. 


(௭) சமூக வரிகளும்‌ அபராதங்களும்‌ : இல குறிப்‌ 
பிட்ட சமூகத்தினரிடம்‌ சில வரிகள்‌ சமூகக்‌ கடமை 
களுக்கான செலவிற்காக விதிக்கப்பட்டன. நீதி 
மன்றங்கள்‌ குற்றமிழைத்தோரிடம்‌ வசூலிக்கும்‌ அப 
ராதங்கள்‌ மூலமாகவும்‌ அரகிற்குச்‌ சிறிது நிதி சேர்ந்‌ 
தது. வெளியில்‌ கேட்பாரற்றுத்‌ திரியும்‌ ஆடுமாடு 
களின்‌ உரிமையாளர்மீது அக்காலத்தில்‌ அபராதம்‌ 
விதிக்கப்பட்டது என்பதை அறியும்போது நமக்கு 
வியப்பாக உள்ளதன்றோ? 


(14) வசூல்‌ முறைகள்‌ 
வரி வசூல்‌ கீழ்க்காணும்‌ முறைகளில்‌ ஏதாவது 
ஒன்றின்மூலமாகச்‌ செய்யப்பட்டது. 


(1). அலுவலர்மூலம்‌ நேரடி வசூல்‌; 


(2) ஒரு சங்கம்‌ அல்லது குழுவின்மூலம்‌ வசூல்‌ 
செய்தல்‌: 


(3) ஓர்‌ ஊர்‌ அல்லது நிலப்பகுதியின்‌ வரியை 
ஒருவரிடம்‌ ஒப்புவித்து அப்‌ பகுதியை நிர்வகிக்கும்‌ 
பொறுப்பையும்‌ அவரிடமே விட்டுவிடுதல்‌; 


(4) ஒரு நிலப்பகுதியை ஒருவரிடம்‌ ஒப்புவித்து 
அதற்குப்‌ பதிலாக ஆண்டொன்றுக்கு ஒரு குறிப்‌ 
பிட்ட தொகையைப்‌ பெற்றுக்கொள்ளுதல்‌. 


(ய) வரி வசூல்‌ துறை 

சோழர்‌ காலத்தில்‌ புரவு வரித்‌ இணைக்களம்‌ 
என்ற அமைப்பில்‌ வருவாய்த்துறை சிறந்து விளங்‌ 
தியது. இது பல பிரிவுகளாக (Section) வகுக்கப்‌ 
பட்டுப்‌ பல்வேறு வரிக்‌ கணக்குகளைக்‌ கவனித்து 
வந்ததாகக்‌ கல்வெட்டுகள்‌ குறிக்கின்றன. இது 
தான்‌ இன்றைய வருவாய்‌ வாரியமாக (Board 
of Revenue) வளர்ந்துள்ளதோ என்று தோன்றுகிற 
தல்லவா? 


(iv) செலவினங்கள்‌ 


அக்காலக்‌ கல்வெட்டுகளிலிருந்து அரசின்‌ வரு 
வாய்‌ கீழ்க்கண்ட இனங்களுக்காகச்‌ செலவழிக்கப்‌ 
பட்டதாகத்‌ தெரிகிறது: 


(0 படைச்‌ செலவு: அக்காலத்தில்‌ இதுதான்‌ 
பெரும்‌ செலவாக இருந்தது. அடிக்கடி போர்கள்‌ 
நிகழ்ந்தவண்ணமா ௧ இருந்தன. சோழர்கள்‌ காலத்‌ 
தில்‌ எண்பதில்‌ இருந்து நரறு வரை பல இடங்களில்‌ 
பெரும்படைகள்‌ நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததாகத்‌ 
தெரிகிறது. இவை கடல்‌ கடந்தும்‌ அனுப்பப்பட்‌ 
டன. 


(2) நாடு காவல்‌ : அக்காலத்தில்‌ இப்போதுள்ளது 
போல்‌ ஒரு காவல்‌ துறை ADUT g. காவல்‌ 
பொறுப்பை அந்தந்த ஊரில்‌ உள்ளோரே ஏற்றிருந்‌ 


தனர்‌. எனவே, இத்துறையினால்‌, அரசுக்குச்‌ 
செலவு அதிகமில்லை. 
(3) நீதித்‌ துறை: உள்ளூர்‌ பஞ்சாயத்துகள்‌ மூல 


மாகவே அநேகமாக எல்லா வழக்குகளும்‌ தீர்க்கப்‌ 
பட்டன. எனவே, இத்துறையிலும்‌ அரசுக்குச்‌ 
செலவு அதிகமில்லை. 


(4) மக்கள்‌ நல்வாழ்வு: இக்‌ காலத்தைப்போன்று 
கல்வி, மருத்துவம்‌ ஆகியவற்றிற்கு அரசு அதிகம்‌ 
செலவிடும்‌ வழக்கமும்‌ அக்காலத்தில்‌ . இல்லை. 
கற்பிப்போர்‌- கற்போர்‌, மருத்துவர்‌ - நோயாளி 
என்ற நேரடித்‌ தொடர்புதான்‌ இருந்தது. 


Digitized by Nooiafim Foundation. 
noolaham.org | aavanaham.org 


(5) கோவில்‌ : புதிய கோவில்களைக்‌ கட்டுதல்‌, 
பழையனவற்றைப்‌ பராமரித்தல்‌, புதிய கட்டளை 
களை ஏற்படுத்துதல்‌ ஆகியவற்றிற்காக அரசு 
பெரும்‌ பணம்‌ செலவிட்டது. இவை இறைவனுக்குச்‌ 
செய்யும்‌ கொண்டு என்பது மட்டுமல்லாமல்‌, 
அரசருக்குப்‌ பெரும்‌ புகழ்‌ ஈட்டித்‌ தரும்‌, மக்களுக்‌ 
குப்‌ பெரும்‌ பயனை அளிக்கும்‌ என்பதுவே இப்‌ பணி 
பெருமளவில்‌ செய்யப்பட்டதன்‌ காரணங்களாகும்‌. 


(6) பரிசில்‌ வழங்குதல்‌: இஃது அரசர்களின்‌ ws 
Aus கடமையாகக்‌ கருதப்பட்டது. அநேகமாக 
எல்லா அரசர்களும்‌ கலை, இலக்கிய வளர்ச்சியில்‌ 
நாட்டம்‌ கொண்டு பெரும்‌ பரிசில்கள்‌ வழங்கிக்‌ 
கலைஞர்களையும்‌ புலவர்களையும்‌ ஊக்குவித்தனர்‌. 


(7) பொதுப்‌ பணிகள்‌ : ஏரிகள்‌, குளங்கள்‌ அமைத்‌ 
தல்‌, அணைகள்‌ கட்டுதல்‌, சாலைகள்‌ போடுதல்‌, 
சத்திரங்கள்‌ அமைத்தல்‌, மரங்கள்‌ நடுதல்‌ போன்ற 
முக்கியப்‌ பொதுக்‌ காரியங்களுக்கு அரசு நிதி தாரா 
ளமாகச்‌ செலவழிக்கப்பட்டது. 


(8) அரண்மனைச்‌ செலவுகள்‌ : அத்தியாவசியமான 
செலவுகள்‌ மட்டுமன்றி அரசரின்‌ பெருமையை 


விளக்குவதற்காகவும்‌ பெரும்‌ ஆடம்பறச்‌ செலவு 
கள்‌ செய்யப்பட்டன. J 


(9) சேமித்தல்‌: பஞ்சம்‌, போர்‌ ஆகிய காலங்‌ 
களுக்குப்‌ பயன்பட வேண்டும்‌ என்பதற்காக வரு 
வாயில்‌ ஒரு பகுதி சேமித்து வைக்கப்பட்டது. இவை 
பொன்னாகவும்‌, நகைகளாகவும்‌, இரத்தினக்‌ கற்‌ 
களாகவும்‌ மாற்றப்பட்டு அரசினர்‌ கருவூலத்தில்‌ 
பாதுகாப்பாக வைக்கப்பட்டன. சல அரசர்கள்‌ 
காலத்தில்‌ வருவாயில்‌ கால்பங்கு சேமித்து வைக்கப்‌ 
பட்டதாகக்‌ கல்வெட்டுகள்‌ தெரிவிக்கின்றன. 


முடிவுரை 


இதுகாறும்‌ கண்டதில்‌ இருந்து பழந்தமிழர்‌ 
அமைத்த அரசு முறைகளில்‌ நிதி, நிர்வாகம்‌ ஒரு 
சிறந்த இடத்தைப்‌ பெற்றிருந்தது என்பதையும்‌, 
பொருளைத்‌ திரட்டிக்‌ காத்துத்‌ தகுந்த முறைகளில்‌ 
அதை வகுக்கும்‌ பணியினைத்‌ தமிழ்‌ மன்னர்கள்‌ 
தங்களுடைய அலுவலர்கள்‌, அமைச்சர்கள்‌ துணை 
யோடு செம்மையாக நிறைவேற்றினர்‌ என்பதையும்‌ 
அறிய முடிகின்றது. 


282 . 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


இடை ஒஓடிந்துவிட்டால்‌... 


கவிதைகள்‌... 

உண்மையை அலங்கரிக்கும்‌ 

பொய்கள்‌! 

உண்மைதான்‌... 

பூத்துக்‌ கடக்கும்‌ மலர்களைக்‌ காதலன்‌ தன்‌ 
காதலியின்‌ கூந்தலில்‌ சூட்டவென்று 

கை நிறையப்‌ பறிக்கிறான்‌... 

மலர்ச்சுமை தாங்காது 

இடை ஓடிந்துவிட்டால்‌... 

உள்ளம்‌ அஞ்சுகிறது. 

முடிவில்‌... 

காதலியின்‌ பாதங்களுக்கே... அந்த 
மலர்களைச்‌ சூட்டி மகிழ்கிறான்‌ ! 

நிடத நாடு செல்லும்‌ நளன்‌ 

தமயந்திக்குக்‌ காட்டும்‌ இனிய காட்சிகளில்‌ 
இதுவும்‌ ஒன்று... 

** கொய்த மலரைக்‌ கொடுங்கையி னால்‌அணைத்து 
மொய்குழலில்‌ சூட்டுவான்‌ முன்வந்து - தையலாள்‌ 
பாதார விந்தத்தே சூட்டினான்‌ பாவைஇடைக்‌(கு) 
ஆதாரம்‌ இன்மை அறிந்து. $ 

; — நளவெண்பா, 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


} 11s |} . 1 
031200459௪ :0 95௪99௨ வட engnanedenseete 
7 409606 9. at 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


“தொல்லாமை' என்பதைத்‌ தலையாய அறமாக 

அனைத்துச்‌ சமண இலக்கியங்களும்‌ 
எடுத்துப்‌ பேசுகின்றன. பெளத்த நூல்களும்‌ கொல்‌ 
லாமை பற்றிப்‌ பேசுகின்றன. தத்துவரீதியாகப்‌ 
பார்க்கும்போது பெளத்தர்கள்‌ கொல்லாமையை 
வலியுறுத்தினாலும்‌, புலால்‌ உண்ணாமையை வலி 
யுறுத்தவில்லை. *கல்பய மாமிசம்‌', “அகல்பய 
மாமிசம்‌' என்று புலாலை 'ஏற்றுக்கொள்ளக்கூடிய” , 
“ஏற்றுக்கொள்ள இயலாத” என இருவகைப்படுத்‌ 
தினர்‌. “பிறர்‌ கொன்று தரும்‌ புலாலை, இறந்த 
விலங்குகளின்‌ புலாலை ஏற்பது தவறன்று' என்பது 
அவர்கள்‌ கொள்கை. ஆனால்‌, கொல்லாமைக்‌ கோட்‌ 
பாட்டை முழுமையாக வலியுறுத்திய நூல்கள்‌ 
பெரும்பாலும்‌ சமண இலக்கியங்கள்‌ என்றால்‌ மிகை 
யாகாது. இந்தக்‌ கோட்பாட்டை வாழ்க்கையில்‌ 
தவறாது பின்பற்ற வேண்டும்‌ என்று பேசிய பிற 
சமய இலக்கியங்களும்‌ தமிழில்‌ உள்ளன. ஆகவே, 
கொல்லாமைக்‌ கோட்பாட்டை நாம்‌ தமிழ்‌ இலக்‌ 
தியங்களில்‌ சமய எல்லைகளைக்‌ கடந்தும்‌ காண 
முடிகின்றது. 


கொல்லாமை என்பது வெறும்‌ எதிர்மறை அற 
நெறி என்று கூறுவது பொருந்தாது. விலங்குகளைப்‌ 
பேணாமை, அடைத்து வைத்தல்‌, கயிற்றால்‌ 
பிணைத்தல்‌, ஊனப்படுத்துதல்‌ ஆகியவற்றைச்‌ 
செய்யாமல்‌ இருத்தலும்‌ கொல்லாமைக்‌ கோட்பாட்‌ 
டில்‌ அடங்கும்‌. அனைத்து உயிரினங்கள்பாலும்‌ 
கருணை காட்டுவதும்‌ 
டின்‌ ஒருபுறமாகும்‌. 


கொல்லாமைக்‌ கோட்பாட்‌ 
"ஆன்ம நேயஒருமைப்பாடு” 


சு. ஸ்ரீபால்‌, ஐ.பி.எஸ்‌, 


என்பதே இந்தக்‌ கோட்பாட்டின்‌ முழுமை வடிவம்‌ 
என்றும்‌ கொள்ளலாம்‌ என்று கருதுகிறேன்‌. '*ஒன்‌ 
றாக நல்லது கொல்லாமை மற்றுஅதன்‌ பின்சாரப்‌ 
பொய்யாமை Zerg"? என்பது குறள்‌. தலையாய 
அறம்‌ கொல்லாமை என்று குறள்‌ உரைக்கிறது. 
“அறவினை யாதெனின்‌ கொல்லாமை கோறல்‌ பிற 
வினை எல்லாம்‌ தரும்‌!” என்ற குறள்‌, கொல்‌ 
லாமைக்‌ கோட்பாடே பிறவினைகள்‌ அணுகுவதைத்‌ 
தவிர்க்கும்‌ என்பதைத்‌ தெளிவாக்குகிறது. 


சமணர்கள்‌ கொல்லாமை, பொய்யாமை, கள 
வாடாமை, மிகுபொருள்‌ விரும்பாமை, பிறன்‌ மனை 
விழையாமை ஆகியவற்றை “அணு விரதம்‌' எனக்‌ 


குறிப்பிடுவர்‌. எண்ணத்தாலும்‌, சொல்லாலும்‌, 
செயலாலும்‌ இந்த விரதங்கள்‌ சுடைப்பிடிக்கப்‌ 
படவேண்டும்‌ என்றும்‌ உரைப்பர்‌. இறந்த விலங்‌ 


கின்‌ புலாலை ஏற்கலாம்‌ என்ற பெளத்தரின்‌ வாதத்‌ 
திற்கு எதிர்வாதமாக நகைமிக்க வாதத்தை வைப்‌ 
பர்‌. “Qars ஆடு ஒன்று நம்‌ கண்‌ முன்னால்‌ 
சென்றால்‌ நாவில்‌ நீர்‌ ஊறும்‌; என்று இந்த ஆடு 
சாகும்‌? அதன்‌ மாமிசத்தை நாம்‌ உண்ணலாம்‌ 
என்று எண்ணத்தில்‌ 'இம்சை எண்ணம்‌” தோன்று 
கிறது?” என்று எள்ளுவர்‌. 


தமிழ்‌ இலக்கியங்களில்‌ கொல்லாமைக்‌ கோட்‌ 
பாட்டை எடுத்துக்கூறும்‌ பல பகுதிகளைக்‌ Fep 
தருகிறேன்‌. “அறம்‌ எனப்படுவது ஆருயிர்‌ 
ஓம்பல்‌, வதம்‌ எனப்படுவது கொல்லா விரதம்‌' 
என்ற பொருள்‌ பொதிந்த பாடல்களை நாம்‌ 
காணலாம்‌. 


283 $ 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


"*“பொய்யாமை நன்று பொருள்நன்று உயிர்நோவக்‌ 
கொல்லாமை நன்று சொழிக்கும்கால்‌.** 
சிறுபஞ்சமூலம்‌, 39 


**கொல்லாமை நன்று கொலைதீது எழுத்தினைக்‌ 
கல்லாமை தீது கதம்‌.தீது--நல்லார்‌ 
மொழியாமை முன்னே முழுதும்‌ இளைஞர்‌ 
பழியாமை பல்லார்‌ பதி.” 

சிறுபஞ்சமூலம்‌, 51 


**கொன்றான்‌ கொலையை உடம்பாட்டான்‌ 
கோடாது 
கொன்றதனைக்‌ கொண்டான்‌ கொழிக்குங்கால்‌ 
கொன்றதனை 
அட்டான்‌ அடவுண்டான்‌ ஐவரினும்‌ ஆகுமெனக்‌ 
கட்டெரிந்த பாவம்‌ கருது.”* 
சிறுபஞ்சமூலம்‌, 70 


“கொல்லான்‌ உடன்படான்‌ கொல்வார்‌இனஞ்‌ 
சேரான்‌ 
புல்லான்‌ பிறர்பால்‌ புலால்மயங்கல்‌— செல்லான்‌ 
குடிப்படுத்துக்‌ கூழ்ஈந்தான்‌ கொல்யானை ஏறி 
அடிப்படுப்பான்‌ மண்ணாண்டு அரசு.” 
_— ஏலாதி, 42 


“கொல்லாமல்‌ கொன்றதைத்‌ தின்னாமல்‌......'* 
பட்டினத்தார்‌. 


“கொல்லா விரதம்‌ குவலயமெல்லாம்‌ ஓங்க 
எல்லார்க்கும்‌ சொல்லுவதுஎன்‌ இச்சை 
பராபரமே” 
தாயுமானவர்‌ 


“உலகுடன்‌ விளங்கவரு சீர்த்தநிலை கொள்ளின்‌ 
நிலையில்கதி நான்கினிடை நின்றுதடு மாறும்‌ 
அலகில்துயர்‌ அஞ்சிஉயிர்‌ அஞ்சவரும்‌ வஞ்சக்‌ 
கொலைஜழிமின்‌ என்றுநனி கூறினர்‌ அறிந்தோர்‌ 

_ வளையாபதி 


**உயிர்கள்‌ ஓம்புமின்‌ ஊன்விழைந்து உண்ணன்மின்‌ 
செயிர்கள்‌ நீங்குமின்‌ செற்றம்‌ இகழ்ந்துஓரீஇக்‌ 
கதிகள்‌ நல்லுருக்‌ கண்டனர்‌ கைதொழு 
மதிகள்‌ போல மறுவிலர்‌ தோன்றுவீர்‌.”” 

_ வளையாபதி 


“Gar cr pret நுகரும்‌ கொடுமையை உள்நினைந்து 
அன்றே ஓழிய விடுவானேல்‌-- என்றும்‌ 
இடுக்கண்‌ எனவுண்டோ இல்வாழ்க்கைக்‌ குள்ளே 
படுத்தானாம்‌ தன்னைத்‌ தவம்‌.”* 
— அறநெறிச்சாரம்‌, 63 


“பூலையும்‌ கொலையும்‌ களவும்‌ தவிர்‌." 
கொன்றை வேந்தன்‌, 63 


**ஊன்‌ ஊண்‌ துறமின்‌! உயிர்க்கொலை நீங்குமின்‌"* 
_—லப்பதிகாரம்‌ 


**வலைபடைத்தார்‌ ஊன்வேண்டா 
அவ்விலைதான்‌ வேண்டி 
வலைபடைத்தார்க்கு எம்முயிரை 
வைக்கின்றோம்‌ இன்ன 
கொலைபடைத்தா னோகொடியன்‌ 
என்பனவே போலத்‌ 
தலைஎடுத்து வாய்திறப்ப 
தாமிவையோ காணீர்‌?” 
நீலகேசி 
** தன்னுயிர்‌ தான்பரிந்து ஓம்பு யாறுபோல்‌ 
மன்னுயிர்‌ வைகலும்‌ ஓம்பி வாழுமேல்‌ 
இன்னுயிர்க்கு இறைவனாய்‌ இன்ப மூர்த்தியாய்ப்‌ 
பொன்னுயி ராய்ப்பிறந்து உயர்ந்து போகுமே.” 
—Fas சிந்தாமணி, 3107 
a 
ஆருயிர்‌ வருத்தம்‌ கண்டால்‌ 
அருள்பெரிது ஒழுக கண்ணால்‌ 
ஒருயிர்‌ போல நெஞ்சத்து 
உருகிநைந்து உய்ய நிற்றல்‌ 
வாரியின்‌ வதங்கட்‌ கெல்லாம்‌ 
அரசமா வதம்‌இ தற்கே 
சார்துணை யாகக்‌ கொள்க 
தகவும்‌அத்‌ தயவும்‌ என்றான்‌.” 
யசோதர காவியம்‌, 247 
இவ்வுலகின்‌ எவ்வுயிரும்‌ எம்முயிரின்‌ நேர்‌ என்று 
அவ்வியம்‌ அகன்றுஅருள்‌ சுரந்து உயிர்வளர்க்கும்‌ 
செவ்விமையின்‌ நின்றவர்‌ திருந்தடி பணிந்துஉண்‌ 
எவ்வினை கடந்துயிர்‌ விளங்குவிறல்‌ வேலோய்‌!'* 
— யசோதர காவியம்‌, 272 


யசோதர காவியம்‌ சிறு காப்பியங்களில்‌ ஒன்‌ 
றாகக்‌ கருதப்படுகிறது. அந்த நூலில்‌ ஒரு நிகழ்ச்சி 
விரித்துரைக்கப்படுகிறது. அவந்தி நாட்டில்‌ யசோ 
மதி மன்னனாகவும்‌ புட்பாவலி அரசனின்‌ தேவியா 
கவும்‌ இருந்து ஆண்டனர்‌. அவர்களுக்கு அபயருகி 
மகனாகப்‌ பிறந்தான்‌. அரசிளங்குமரன்‌ பொருள்‌ 
உலகத்தை ஆள மனமில்லாமல்‌ அருள்‌ உலகம்‌ 
ஆள நாட்டங்‌ கொண்டு நடுங்காத்‌ தவம்‌ புரிவதில்‌ 
ஈடுபட்டான்‌. உடலில்‌ இணையிலா அழகன்‌. கான 
கத்தில்‌ திரிந்து தவம்‌ மேற்கொண்டான்‌. மாரி 
தத்தன்‌ என்ற வேறுஒரு மன்னன்‌ தன்‌ குலதெய்வம்‌ 
கண்டமாரிக்குப்‌ பலிவேண்டி அழகுமிக்க அடலேறு 
கொணர்க என்று தன்‌ காவலரை அனுப்பினான்‌. 
காவலர்‌ கண்ணில்‌ அபயருகி சிக்கினான்‌. அபய 
ருநியைக்‌ கண்ட மாரிதத்தன்‌ மகிழ்ந்தான்‌. பலியிட 
முனைந்தான்‌. வாளும்‌ கையுமாக நின்ற மாரிதத்‌ 
தனைப்‌ பார்த்து அபயருகி உரக்க நகைத்தான்‌. 
வெகுண்ட மாரிதத்தன்‌ ஏன்‌ என்று வினவ, அதற்கு 
அபயருகி என்னை ஒருமுறை கொல்லும்‌ நீ உன்‌ 
உயிரைப்‌ பன்முறை கொன்றுகொள்கிறாய்‌” என்று 
பகர்ந்தான்‌. அறவுரையும்‌ வழங்கினான்‌. இத 
னைச்‌ செவிமடுத்த மாரிதத்தன்‌ பிழை பொறுக்க 
வேண்டி மனம்‌ திருந்தினான்‌ என்று யசோதர காவி 
யம்‌ என்ற சமண காப்பியம்‌ செப்புகிறது. 


Digitized by NOE A Foundation: 
noolaham.org | aavanaham.org 


* அன்னணம்‌ அண்ணல்‌ கூற 

அருளுடை மனத்‌ தன்‌ ஆகி 

மன்னவன்‌ தன்கை வாளும்‌ 
மனத்திடை மறனும்‌ மாற்றி 

என்னினி இறைவன்‌ நீயே 
எனக்கென இறைஞ்சி நின்று 

பன்னுக குமர நுங்கள்‌ 
பவத்தோடு பரிவும்‌ என்றான்‌." 

யசோதர காவியம்‌, 67 


யசோதர காவியத்திலேயே இன்னொரு இடத்தில்‌ 
மாவுக்‌ கோழியைக்‌ கொல்வதும்‌ பாவம்‌ என்று எடுத்‌ 
தோதப்படுகிறது. யசோதரன்‌ அல்லல்‌ தீர மாவுக்‌ 
கோழியைப்‌ பலியிட முனையும்போது, சிந்தனையில்‌ 
இம்சை எண்ணம்‌ இருப்பதே பாவம்‌ என்று தாய்‌ 
யசோமதி அறிவுரை கூறுவதைப்‌ பின்வரும்‌ (250, 
252 ஆகிய) இரு பாடல்களில்‌ பார்க்கலாம்‌. 


** இன்னுமீது ஐய கேட்க 

யசோமதி தந்‌ைத யாய 

மன்னவன்‌ அன்னையோடு 
மாவினிற்‌ கோழி தன்னைக்‌ 

கொன்னவில்‌ வாளில்‌ கொன்ற 
கொடுமையிற்‌ கடிய துன்பம்‌ 

பின்னவர்‌ பிறவி தோறும்‌ 
பெற்றன பேச லாமோ?” 


**உயிரவண்‌ இல்லை ஏனும்‌ 
உயிர்க்கொலை நினைப்பி னால்‌ இம்‌ 
மயரிகள்‌ பிறவி தோறும்‌ 
வருந்திய வருத்தம்‌ கண்டால்‌ 
உயிரினில்‌ அருள்‌ஒன்‌ றின்றி 
உவந்தனர்‌ கொன்று சென்றார்‌ 
செயிர்தரு நரகின்‌ அல்லால்‌ 
செல்லிடம்‌ இல்லை என்றான்‌.” 


தன்னுடைய வழிப்பயணத்தில்‌ புலால்‌ உண்ணா 
மையையும்‌ கொல்லாமையையும்‌ போதித்த சீவக 
கனை வக சிந்தாமணியில்‌ திருத்தக்க தேவர்‌ 
காட்டுகிறார்‌. 


மேருமந்தர புராணம்‌ என்ற இன்னொரு 
இனிய சமணக்‌ காப்பியம்‌ இந்தக்‌ கொல்லாமைக்‌ 
கோட்பாட்டைப்‌ போதிக்கும்‌ முறையைப்‌ 
படிப்போம்‌. 


** வதங்கள்பன்‌ னிரண்டு மேவி 
வையகத்து உயிர்கட்கு எல்லாம்‌ 
இதம்செய்து வருந்தில்‌ வெந்த 
இடுவெண்ணெய்‌ போன்று இரங்கிச்‌ 
சிதைந்து இன்னாதன செய்தார்க்கும்‌ 
இனியவே செய்து சிந்தை 
சதம்கடிந்து ஒழுகல்‌ நல்லோர்‌ 
கருணையைக்‌ கொடுத்த லாமே.” 
கொல்லாமை விரதத்தைப்‌ பின்பற்றாவிட்டால்‌ 
கொடு நரகு கிடைக்கும்‌ என்று அச்சுறுத்தும்‌ வளை 
யாபதி பாடலை இந்தக்‌ கட்டுரையின்‌ முடிவுரை 
யாகக்‌ கொள்வோம்‌. 


** கொன்றுயிர்‌ நடுங்கச்‌ சென்று 
கொலைத்தொழில்‌ கருவி ஏந்தி 
நின்றெரி நுடங்கு கண்ணால்‌ 
பாவமே நினைந்து செத்தார்‌ 
சென்றெரி நரகில்‌ வீழ்வர்‌ 
செவ்வனே துன்பம்‌ அஞ்சி 
நன்றியில்‌ கொலையி னீங்கி 
நற்றவம்‌ புரிமின்‌ என்றான்‌.” 


285 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


நூலை என்பது ஒரு நாட்டின்‌ தனிப்‌ பண்பாட்டின்‌ 
துல்லியமான அளவுகோலாகும்‌. இயல்‌ இசை 

நாடகம்‌ என்ற முத்தமிழும்‌ கலையென்ற கோபுரத்‌ 

தின்‌ மூன்று பொற்கலசங்களாக விளங்குகின்றன. 


நாடகம்‌, கூத்து ஆகிய சொற்கள்‌ தொல்காப்பி 
யம்‌ முதலான பழைய நூல்களில்‌ சிறப்பாகக்‌ காணப்‌ 
படுகின்றன. நாட்டியம்‌ என்ற சொல்‌ பழைய 
இலக்கியங்களில்‌ மிக அரிதாகவே காணப்படுகின்றது. 


“கூத்தில்‌ பிறந்தது நாட்டியக்‌ கோப்பே 
நாட்டியம்‌ பிறந்தது நாடக வகையே” 
என்ற இனிய வரிகள்‌ மிகப்‌ பழைமையான கூத்த 
நூலில்‌ காணப்படுகின்றன. 


தொல்காப்பியத்தில்‌ “நாட்டிய மரபின்‌ நெஞ்சு 
கொளினல்லது” என்ற ஒரு வரி (தொல்‌.1193-ல்‌) 


பளிச்சிடுகிறது. இந்த * நாட்டிய wry’ என்ற 
தொடர்‌ நடனக்கலையின்‌ மரபைக்‌ குறிக்குமா 
என்ற ஆய்வு இளம்பூரணர்‌ காலத்திலிருந்தே 


இன்னும்‌ முற்றுப்பெறாமல்‌ தொடர்கிறது. 


““நடமே நாடகம்‌ கண்ணுள்‌ நட்டம்‌ 
படிதம்‌ ஆடல்‌ தாண்டவம்‌ பரதம்‌ 
ஆலுதல்‌ தூங்கல்‌ வாணி குரவை 
நிலயம்‌ நிருத்தம்‌ கூத்தெனப்‌ படுமே”* 
எனத்‌ திவாகர நிகண்டில்‌ கூத்திற்குப்‌ பல பெயர்‌ 
கள்‌ குறிக்கப்பட்டுள்ளன. இவற்றில்‌ “நாட்டியம்‌” 
என்ற சொல்‌ இடம்பெறாதது வியப்பாக உள்ளது. 


* கலைமாமணி ' புத்தனேரி ரா. சுப்பிரமணியம்‌ 


கதை தழுவிய கூத்தே நாடகம்‌ எனப்பட்டது. 
பழங்காலத்தில்‌ நாடகம்‌ என்பது நடன நாடக 
மாகவே விளங்கியது. ஆடல்‌ பாடல்‌ அபிநயம்‌ 
இணைந்து கதை தழுவி மக்களைக்‌ கவரும்‌ கூத்து 
வகையே நாட்டிய நாடகம்‌ எனக்‌ கூறுவது 
பொருந்தும்‌. 


நமக்குக்‌ கிடைத்துள்ள முகல்‌ தமிழ்நூல்‌ தொல்‌ 
காப்பியந்தான்‌. அதன்‌ நூற்பாக்களில்‌ வரும்‌ குறிப்‌ 
புகளைக்‌ கொண்டு, தொல்காப்பியருக்குப்‌ பல 
நூற்றாண்டுகளுக்கு முன்பே ஏராளமான கலை 
இலக்கிய நூல்கள்‌ தமிழில்‌ இருந்திருக்க வேண்டும்‌ 
என யூகிக்க முடிசன்றது.. தொல்காப்பியர்‌ காலத்‌ 
இன்‌ மேல்‌ எல்லை A. மு. 5880 என அறிஞர்‌ 
க. வெள்ளை வாரணனார்‌ *தொல்காப்பியம்‌- 
வரலாறு” பக்கம்‌ 126-ல்‌ குறிப்பிடுவதால்‌ அதற்கு 
முன்‌ விளங்கிய தமிழ்க்‌ கலை இலக்கியங்களின்‌ 
தொன்மையை எண்ணி எண்ணி வியந்து போற்ற 
லாம்‌. 


“'நரடக வழக்கினும்‌ உலகியல்‌ வழக்‌இனும்‌” * 


என்ற தொடர்‌ தொல்காப்பியத்தில்‌ (அகத்திணை, 
53) காணப்படுகின்றது. எனவே, நாடக வழக்கு 
என்பது தொல்காப்பியத்திற்குப்‌ பல்லாண்டுகளுக்கு 
முன்பே தமிழகத்தில்‌ சிறப்பாக விளங்கியிருந்த 
நாடகப்‌ பாண்யையே குறிக்கும்‌ என்பது தெளிவு. 
இதனால்‌ மிகவும்‌ பழையது எனக்‌ கருதப்படும்‌ 
எகிப்து நாடக மரபையும்விடத்‌ தமிழ்‌ நாடக மரபு 
தொன்மையானது என்று தெரிகிறது. 


286 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


“நாடகத்தமிழ்‌ நூலாகிய பரதம்‌, அகத்தியம்‌ 
முதலாக உள்ள தொன்னூல்களும்‌ இறந்தன”? என 
அடியார்க்குநல்லார்‌ குறிப்பிட்டுள்ளார்‌. இந்த 
நூல்களெல்லாம்‌ பரத முனிவரின்‌ நாட்டிய சாத்திர 
இற்கு முற்பட்டவை என்பதில்‌ ஐயம்‌ இருக்க முடி 
யாது. ஏனெனில்‌, பரத நாட்டிய சாத்திரம்‌ 5. மு. 
200-க்கும்‌ இ.பி.200-க்கும்‌ இடையே தொகுக்கப்‌ 
பட்டது என்றும்‌, அதற்குப்‌ பல நூற்றாண்டுகளுக்கு 
முன்புள்ள மிகப்பழமையான நாட்டிய இலக்கணங்‌ 
கள்‌ பல, அதில்‌ புதைந்து கடக்கின்றன என்றும்‌, 
அந்த மூல சூத்திரங்கள்‌ பாணினியாருக்கும்‌ முற்‌ 
பட்டவை என்றும்‌ **இந்திய- மேலைநாட்டு நாடக 
மேடைக்‌ கலைகள்‌'” என்ற நூலின்‌ 7ஆம்‌ பக்கத்தில்‌ 
குறிக்கப்பட்டுள்ளன. 


எனவே, தென்னாட்டில்‌ விளங்கிய கூத்து வகை 
களே பரத முனிவரின்‌ நாட்டிய சாத்திரத்திற்கு 
இலக்கியங்களாக விளங்கின என்பதில்‌ AA gb 
ஐயமில்லை. 


சிலப்பதிகாரம்‌ அரங்கேற்று காதை உரையில்‌ 
அடியார்க்குநல்லார்‌ குறிப்பிடும்‌ பல இசை நாடக 
நூல்கள்‌ காலவெள்ளத்தில்‌ அழிந்துவிட்டன என 
ஆராய்ச்சியாளர்கள்‌ கருதுகின்றனர்‌. அதை நாமும்‌ 
ஓரளவு நம்புகிறோம்‌. ஆனால்‌, அத்தகைய நமது 
கலைக்களஞ்சியங்கள்‌ அத்தனையும்‌ இயற்கையாக 
மறையவில்லை; கடல்‌ கொண்டது என்றும்‌, கனல்‌ 
உண்டது என்றும்‌, கறையான்‌ தின்றது என்றும்‌ 
பொய்ப்பிரசாரம்‌ செய்து பழியை இயற்கையின்மீது 
ஏற்றிவிட்டு மக்களைச்‌ சிலர்‌ ஏமாற்றிவந்துள்ளனர்‌ 
என்று எண்ணவேண்டியுள்ளது. 


நலது கலை இலக்கியங்கள்‌ எல்லாம்‌ தமிழின்‌ 
பகைவர்களால்‌ கட்டுப்பாடாகத்‌ திட்டமிட்டு அழிக்‌ 
கப்பட்டன என்றும்‌ கருதவேண்டியிருக்கிறது. அது 
மட்டுமல்லாமல்‌ நமது தமிழ்‌ மூல நூல்களை, பிரா 
கிருதம்‌ போன்ற மொழிகளில்‌ மொழிமாற்றம்‌ 
செய்துகொண்டு, அசல்‌ தமிழ்‌ ஏடுகளைத்‌ திட்ட 
மிட்டு அழித்திருக்கக்கூடும்‌ எனவும்‌ யூகிக்க இட 
மிருக்கிறது. 


கடைச்சங்க காலத்தை அடுத்த களப்பிரர்‌ ஆதிக்‌ 
கக்‌ காலத்தில்‌ அதாவது- இ.பி. 250 முதல்‌ 550 
வரை இசைத்தமிழ்‌ நாடகத்தமிழ்‌ நூல்களும்‌, 
பொருள்‌ இலக்கண நூல்களும்‌ திட்டமிட்டு அழிக்‌ 
கப்பட்டன என அழுத்தமாகக்‌ கூறியுள்ளார்‌, 
ஆராய்ச்சி அறிஞர்‌ திரு. மு. அருணாசலம்‌ அவர்கள்‌ 
(தமிழ்‌ இலக்கிய வரலாறு-10ஆம்‌ நூற்றாண்டு 
முன்னுரை, பக்கம்‌ 27-28). இந்தக்‌ கருத்தை 
மறுக்க இயலாது. 


“தமிழின்‌ பகைவர்கள்‌, தம்மை நிலத்தேவர்‌ என்‌ 
றும்‌ தம்‌ முன்னோர்‌ மொழியைத்‌ தேவமொழி என்‌ 
றும்‌ கூறி, ஏமாற்றி, தமிழ்‌ நூல்களையெல்லாம்‌. 
வடமொழியில்‌ மொழிபெயர்த்துக்‌ கொண்டபின்‌ 


தமிழ்‌ முதல்‌ நூல்களும்‌ தமிழ்த்‌ தூய்மையும்‌ இருக்‌ 
கும்வரை என்றேனும்‌ தம்‌ ஏமாற்றம்‌ வெளியாகி 
விடுமென்றும்‌ அறிந்து, அதைத்‌ தடுப்பதற்கு, அரச 
ரும்‌ பொதுமக்களுமான தமிழ்ப்‌ பேதைகளையும்‌ 
தன்னலக்காரரையும்‌ துணைகொண்டு, நூலுரை 
யாலும்‌ பிற செயல்பாட்டாலும்‌ மறைப்பு வினை 
களையும்‌ அழிப்பு வினைகளையும்‌ செய்து வந்திருக்‌ 
கின்றனர்‌ என (வடமொழி வரலாறு” என்ற நூலில்‌ 
*மொழி ஞாயிறு” ஞா. தேவநேயப்‌ பாவாணர்‌ அவர்‌ 
கள்‌ தெளிவாகக்‌ குறிப்பிட்டுள்ளதும்‌ கவனிக்கத்‌ 
தக்கது. 


இந்தக்‌ காலத்திலேயே நம்‌ கண்‌ முன்னாலேயே 
தமிழ்க்‌ கலையைத்‌ தாழ்வாகக்‌ கருதுவோரும்‌ 
பிறருக்கு அடகு வைப்போரும்‌ இருக்கிறார்கள்‌ 
என்றால்‌, 2000 ஆண்டுகளுக்கு முன்‌ பகைவர்கள்‌ 
தமது கலை நாகரிகத்தை எவ்வளவு தூரம்‌ சதைத்‌ 
இருப்பார்கள்‌ என்று எண்ணிப்‌ பார்க்கவேண்டும்‌. 


இப்படியாக, நமது கலை இலக்கியங்கள்‌ அழிக்கப்‌ 
பட்டமையினால்தான்‌, நமது தொன்மையான 
நாட்டிய- நாடக- கூத்து வகைகளைப்பற்றிய 
முழுமையான நூல்‌ எதுவும்‌ கிடைக்கவில்லை. 


**வாடா வள்ளி வயலர்‌ ஏத்திய'* என்ற தொல்‌ 
காப்பிய நூற்பா (புறத்திணை. 5) வரியும்‌ '*வாடா 
வள்ளியின்‌ வளம்பல தரூஉம்‌'' என்ற (பெரும்பா 
ணாற்றுப்படை, 3870ஆம்‌) வரியும்‌ சுட்டிக்‌ காட்டும்‌ 
வள்ளிக்‌ கூத்தும்‌, வேலன்‌ வெறியாடல்‌, பாலசரித 
நாடகங்கள்‌ முதலியவைகளும்‌ நாட்டிய நாடகப்‌ 
பாணியில்‌ அமைந்த வடிவங்களாகவே இருக்க 
வேண்டும்‌. 


எட்டுத்தொகையில்‌ காணப்படும்‌ பல பாடல்கள்‌, 
நாடகப்‌ பாத்திரங்களின்‌ தனிமொழி போலவே 
உள்ளமையால்‌, தனி நடிப்பு நடனத்திற்கு (Solo 
Dance) ஏற்றவையாகவே அமைந்துள்ளன. பழந்‌ 
தமிழ்‌ மக்களின்‌ வாழ்வில்‌ சிறப்பான இடம்பெற்ற 
குரவைக்கூத்து வகையினைப்பற்றி, நற்றிணை, ஐங்‌ 
குறுநூறு, மதுரைக்காஞ்சி, புறநானூறு, மலைபடு 
கடாம்‌ முதலான சங்க இலக்கியங்களில்‌ காணப்‌ 
படும்‌ குறிப்புகள்‌ ஆதாரமாக உள்ளன. 


“வேங்கை முன்றில்‌ குரவை”” (நற்றிணை, 276), 
“*வெண்மணல்‌ குரவை?” (ஐங்குறுநூறு, 181), 
““மன்றுதொறும்‌ நின்ற குரவை?” (மதுரைக்‌ காஞ்சி, 
615), “பரதவர்‌ மகளிர்‌ குரவை?” (மதுரைக்‌ 
காஞ்சி, 97) இப்படியாகப்‌ பலவகைச்‌ சான்று 
களைக்காட்ட முடியும்‌. 'மன்றுதொறும்‌ நின்ற 
குரவை” என மதுரைக்காஞ்சி சுட்டிக்‌ காட்டுவ 
தால்‌ குரவைக்‌ கூத்து மன்றுகளில்‌ ஆடப்பெற்ற 
சிறப்புத்‌ துலங்குகிறது. 


ஆடல்‌ கலைஞர்கள்‌ கூத்தர்‌ எனவும்‌, ஆடல்‌ மக 
ளிர்‌ விறலியர்‌ எனவும்‌ அழைக்கப்பட்டனர்‌. அகக்‌ 


287 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


கூத்து, புறக்கூத்து, வேத்தியல்‌, பொதுவியல்‌, சாந்‌ 
இிக்கூத்து முதலான பாகுபாடுகளைப்பற்றி எல்லாம்‌ 
சிலப்பதிகாரம்‌ கூறுகின்றது. 


மாதவி, இந்திர விழாவில்‌ பொதுவியல்‌ வகையில்‌ 
ஆடிய பதினொரு ஆடல்களும்‌ நாட்டிய நாடக 
வகையிலேயே அடங்கும்‌. பதினொரு ஆடல்‌ 
களும்‌ கதை தழுவிய .ஆடல்களாகவே குறிக்கப்‌ 
பட்டுள்ளன. 


கம்சன்‌ ஏவிய மத யானையின்‌ கொம்பினைக்‌ 
கண்ணன்‌ முறிப்பதைக்‌ குறிக்கும்‌ ஆடல்‌ அல்லியம்‌. 
திரிபுரத்தைச்‌ சிரித்தே எரித்த வெபெருமான்‌ வெற்‌ 
றிக்‌ களிப்பால்‌ கைகொட்டி. ஆடிய கூத்து கொடு 
கொட்டி எனப்பட்டது. தேரில்‌ முன்னே நின்ற 
நான்முகன்‌ காணுமாறு பாரதி ஆடியது பாண்டரங்கம்‌ 
என்னும்‌ கூத்து. வாணாசுரனை மாயோன்‌ மல்‌ 
யுத்தம்‌ செய்து கொல்வதைக்‌ குறிப்பது மல்லாடல்‌ 
என்னும்‌ கூத்து. 


சூரபதுமனைக்‌ கொன்றபின்‌ முருகன்‌ கடலின்மீது 
உடுக்கை அடித்துக்கொணடு கூத்தாடியது துடிக்‌ 
கூத்து. படைகளை இழந்து அசுரர்கள்‌ தோல்வி 
யுற்ற நிலையில்‌, வீர முருகன்‌ தன்‌ குடையைச்‌ 
சாய்த்து ஆடியது குடைக்‌ கூத்து. வாணாகூரனால்‌ 
கைதுசெய்யப்பட்ட காமனின்‌ மகன்‌ அநிருத்தனை 
விடுதலை செய்வதற்காகக்‌ கண்ணன்‌ குடத்தின்மீது 
ஆடியது குடக்கூத்து, ஆண்மை தீர்ந்த பெண்மைக்‌ 
கோலத்தோடு மன்மதன்‌ ஆடியது பேடி ஆடல்‌. 
அசுரர்கள்‌ ஏவிய பாம்பு, தேள்‌ போன்ற கொடிய 
உயிர்களை நசுக்கிக்‌ கொல்வதற்காகக்‌ கொற்றவை 
ஆடியது மரக்கால்‌ கூத்து. அவுணர்களின்‌ போர்க்‌ 
கோலம்‌ ஓழிவதற்காகத்‌ இருமகள்‌ ஆடியது பாவைக்‌ 
கூத்து, இந்திரனின்‌ மனைவியான அயிரா ணி வயலில்‌ 
உழவனின்‌ மனைவி வேடத்தில்‌ ஆடியது கடையம்‌ 
என்னும்‌ கூத்து. இப்படியாகப்‌ பதினொரு ஆடல்‌ 
களும்‌ மக்களுக்கு நன்கு அறிமுகமான ஏதாவது 
கதையைப்‌ பின்னணியாகக்கொண்டு சங்க காலத்தி 
லேயே நாட்டிய நாடகமாக ஆடப்பட்டன என்று 
தெரிகிறது. இவற்றைப்‌ போன்று சிலப்பதிகாரம்‌ 
காட்டும்‌ ஆடல்‌ பாடல்‌ செய்திகள்‌ ஏராளம்‌. 


களப்பிரர்களின்‌ இருண்ட காலத்தில்‌ மங்கிக்‌ 
இடந்த கலைகள்‌ பின்னர்‌ பல்லவர்‌ காலத்தில்‌ மறு 
மலர்ச்சி பெற்றன. மகேந்திர பல்லவ மன்னன்‌ 
தானே “மத்த விலாசம்‌” என்னும்‌ நையாண்டி நாட 
கத்தை இயற்றினான்‌. ஆனால்‌, இது வடமொழி 
யில்‌ அமைந்தது. ஆயினும்‌, பின்னர்‌ மகேந்திர 
பல்லவன்‌ திருநாவுக்கரசரின்‌ தூண்டுதலால்‌ 
தமிழ்க்‌ கலைகளையும்‌ வளர்த்துவந்தான்‌ என்று 
தெரிகிறது. 

பெருங்கதையில்‌ “Garda நாடகக்‌ குழுக்களும்‌ 
வருக'' என்ற தொடர்‌ காணப்படுகின்றது. எனவே, 
எட்டாவது நூற்றாண்டிலும்‌ நாடகக்‌ குழுக்கள்‌ 


இயங்கிவந்தன என்று தெரிகிறது. கோயில்களில்‌ 
ஆடப்பட்ட நடன நாடகங்கள்‌ இந்த நாடகக்‌ 
குழுக்களால்‌ நடத்தப்பட்டிருக்கவேண்டும்‌. 


சோழர்களின்‌ பொற்காலத்தில்‌ அதாவது இ.பி. 
850 முதல்‌ 1300 வரை கலைகள்‌ செழிப்பாக 
வளர்ந்தன. இராஐராஜேச்சுவரம்‌ என்றும்‌ தஞ்சைப்‌ 
பெரிய கோயிலில்‌ இரா ஜரா ஜேசுனர நாடகம்‌ ஆண்டு 
தோறும்‌ வைகாசித்‌ திருவிழாவில்‌ ஆடப்பட்டு வந்‌ 
தது எனவும்‌, அதற்காக இராஜராஜ சோழன்‌, சாந்‌ 
இக்கூத்தன்‌ விஜயராஜேந்திர ஆசாரியன்‌ என்பவ 
னுக்கு மானியம்‌ வழங்கினான்‌ எனவும்‌ ஆதாரம்‌ 
கிடைத்துள்ளது (5.1.1. Vol. I, No. 67). 


முத்தமிழ்க்‌ கலையை வளர்க்க நானூறு பெண்‌ 
களையும்‌ தமிழிசை பாடுவோர்‌ நாற்பத்தி எண்‌ மரை 
யும்‌ தஞ்சைப்‌ பெரிய கோயிலில்‌ இராஜராஜ 
சோழன்‌ ஏற்பாடு செய்திருந்தான்‌ என்று ஒரு குறிப்‌ 
பும்‌ உண்டு. 


சோழர்‌ காலத்தில்‌ (இ.பி. 1119) புகழ்பெற்ற 
பூம்புலியூர்‌ நாடகமும்‌ பாட்டுமயமான கூத்துவகை 
யாகவே இருக்கவேண்டும்‌. இதனை இயற்றியவன்‌ 
வீரைத்‌ தலைவன்‌ பரசமய கோளரி மாமுனி என்று 
கூறப்பட்டுள்ளது. 


முதலாவது இராஜராஜசோழன்‌ காலத்தில்‌ புரட்‌ 
LÀ பூரட்டாதி விழாவின்போது திருமூல நாய 
னார்‌ கூத்துவகைகள்‌ .ஆடப்பட்டன என்று ஒரு 
கல்வெட்டில்‌ காணப்படுகின்றது (5.1.1. Vol. ற. IV, 5), 


இராஜராஜ சோழன்‌ காலத்தில்‌ சாக்கைக்‌ கூத்து, 
சாந்திக்கூத்து முதலானவை ஆடப்பட்ட செய்தி 
கள்‌ கிடைத்துள்ளன. சிவ தாண்டவங்களைப்‌ 
பயிற்சி பெற்ற சாக்கையர்‌ என்னும்‌ குழுவினர்‌ ஆடி 
வந்தனர்‌ என்றும்‌, அவர்களுக்குக்‌ கோயில்களில்‌ 
சாக்கைக்காணி - கூத்தக்காணி என்னும்‌ பெயருடன்‌ 
நிலங்கள்‌ நன்கொடையாக வழங்கப்பட்டன என்றும்‌ 
சாசனங்கள்‌ கூறுகின்றன. 


இரு வெள்ளறைச்‌ சாக்கை, சாக்கைமாராயன்‌, 
விக்கிரம சோழதேவன்‌, விக்கிரமாதித்தன்‌, திருமுது 
குன்றன்‌, குமரன்‌ சீகண்டன்‌ பாரசிவன்‌, பொன்‌ 
னன்‌ என்னும்‌ கலாவிநோதப்‌ பேரரையன்‌ முதலான 
ஆடலாசிரியர்களின்‌ பெயர்களும்‌ சாசனங்களில்‌ 
காணப்படுகின்றன... 


சிலப்பதிகாரம்‌ வஞ்சிக்காண்டத்தில்‌ கூறப்ப்படும்‌ 
சாக்கையர்‌ கூத்து வகை இன்றும்‌ கேரளாவில்‌ 
காணப்படுகின்றது. 


“நானாவித நடன சாலை” ஒன்று இருந்ததாக 
முதலாம்‌ குலோத்துங்க சோழன்‌ கல்வெட்டில்‌ 
குறிப்பு உள்ளது. இன்னிசைக்‌ கூத்து ஆடப்பட்ட 
செய்திகளை இனிக்க இனிக்கக்‌ கூறுகின்றது Bas 


288 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


சிந்தாமணி. பாட்டு வழங்கிய செய்தியை gas 
சிந்தாமணி கூறுவதால்‌ நாட்டிய நாடகங்களுக்குப்‌ 
பின்னணி இசையில்‌ சிறப்பு நன்கு ஒலிக்கின்றது. 


கம்பராமாயணம்‌, வில்லி பாரதம்‌, பெரிய புரா 
ணம்‌, திருவிளையாடல்‌ . முதலிய இலக்கியங்களை 
ஆதாரமாகக்கொண்டு பிற்காலத்தில்‌ விலாச நாட 


கங்கள்‌, நொண்டி நாடகங்கள்‌ முதலான 
தெருக்கூத்து இசை நாடகங்கள்‌ ஆடப்பட்டு 
வந்திருக்கின்றன. 

அருணாசலக்‌ சுவிராயரின்‌ “இராம நாடகம்‌”, 


கோபாலகிருஷ்ண பாரதியாரின்‌ இசை நாடகங்கள்‌ 
போன்றவையெல்லாம்‌ நாட்டிய நாடகப்‌ பாங்கு 
உள்ளவையே. இந்தப்‌ பாடல்களில்‌ பல பிற்காலத்‌ 
Be நடன அரங்குகளில்‌ புகழ்பெற்று வந்துள்ள 
சிறப்பைச்‌ காண்கிறோம்‌. 

பிற்கால இலக்கியங்களான பள்ளு, குறம்‌ முத 
லான வகைகளும்‌ நா ட்டுக்‌ கூத்துவகையில்‌ அடங்கும்‌. 
ஆயினும்‌, முழுக்க முழுக்க நாட்டிய நாடகங்கள்‌ 
என்று சொல்லத்தக்க புகழுக்கு உரியவை குற 
வஞ்சி நாடகங்களே. அறுபதுக்கு மேற்பட்ட குற 
வஞ்சிகள்‌ உள்ளன. முதன்முதல்‌ தோன்றியது 
பாபவிநாச sdri இயற்றிய 'கும்பேசர்‌ குற 
வஞ்சி'தான்‌. ஆயினும்‌, குறவஞ்சி நாடகங்களில்‌ 
மிகவும்‌ சிறந்ததாகவும்‌ வழிகாட்டியாகவும்‌ விளங்‌ 
குவது, மேலகரம்‌ மகாகவி திரிகூட ராசப்பக்‌ கவி 
ராயர்‌ இயற்றிய “குற்றாலக்‌ குறவஞ்சி'யே. தேன்‌ 
போன்ற 119 இசைப்பாடல்கள்‌ அடங்கிய இந்த 
நாட்டியக்‌ காவியம்‌ அபிநயம்‌ பிடித்து அற்புதமாக 
ஆடிக்‌ காட்டுவதற்கு மிகவும்‌ ஏற்றதாக 
உள்ளது. 


திருக்குற்றாலக்‌ குறவஞ்சி நாட்டிய நாடகத்தை 
அடையாறு *கலாக்ஷேத்திரா'வின்‌ தலைவியான இரு 
மதி ருக்மிணி தேவி தம்‌ குழுவினருடன்‌ 1944-ல்‌. 
ஆடி அபிநயித்துக்‌ காண்பித்தார்‌. திருக்குற்றாலக்‌ 
கோயிலில்‌ 'ரசிகமணி' டி,கே.சி. முன்னிலையில்‌ 
இதனை அவர்‌ நடத்திப்‌ புகழ்பெற்றார்‌. 


தமிழகத்தில்‌ நடைபெறும்‌ எல்லா நடன நிகழ்ச்சி 
களிலும்‌ குறத்தி நடனம்‌ என்பது தவிர்க்க முடி 
யாத ஒரு சம்பிரதாயமாகிவிட்டது. குறவஞ்சி 
நாடகங்களில்‌ வசந்தவல்லி, மோகினி முதலான 
பாத்திரங்கள்‌ பந்தாடும்‌ காட்சி அற்புதமானது. 
இதனைப்‌ பின்பற்றியே கேரள நாட்டில்‌ மோகினி 
ஆட்டம்‌ புகழ்‌ பெற்றுள்ளது. இவ்வாறு கேரளத்தில்‌ 
மோகினி ஆட்டம்‌ நிலைபெறுவதற்குக்‌ காரண 
மாக இருந்தவர்‌ தஞ்சை நால்வரில்‌ ஒருவரான 
வடிவேலுதான்‌ என்றும்‌, அவர்‌ திருவிதாங்கூர்‌ 
சுவாதித்திருநாள்‌ மன்னரின்‌ அரசவைக்‌ கலைஞராக 
இருந்தபோது மோகினி ஆட்டத்திற்கு வழிவகுத்‌ 
தார்‌ என்றும்‌ வரலாறு உண்டு. 


குற்றாலக்‌ குறவஞ்சியைப்‌ போலவே அந்தந்தச்‌ 
சூழ்நிலைக்கு ஏற்ற கதையமைப்புடைய பல குற 
வஞ்சி நாடகங்கள்‌ இயற்றப்பட்டுக்‌ கோயில்களில்‌ 
தடத்தப்பட்டு வந்துள்ளன. 


கொட்டையூர்‌ சிவக்கொழுந்து தேசிகர்‌ இயற்றிய 
“சரபேந்திர பூபாலக்‌ குறவஞ்சி' என்பது இரண்‌ 
டாவது சரபோஜி மன்னர்‌ காலத்தில்‌ தோன்றியது. 
தஞ்சைப்‌ பெரிய கோயிலில்‌ ஆடிக்‌ காட்டப்பட்ட 
சிறப்பு வாய்ந்தது. திருக்கோயில்களில்‌ ஆடப்பட்ட 
பற்பல குறவஞ்சி நாட்டிய நாடகங்கள்‌ இடைக்‌ 
காலத்தில்‌ ஆடுவாரற்றுத்‌ தேக்கநிலை கண்டன. 


விறாலிமலைக்‌ கோயிலில்‌ ஆண்டுதோறும்‌ மகா 
சிவராத்திரியன்று நடத்தப்பட்டு வந்த 'விறாலி 
மலைக்‌ குறவஞ்சி'யை, மதுரை காந்தி ராமகானக்‌ 
குழுவினர்‌, இசைவாணர்‌ வி. வி. சடகோபன்‌ ஏற்‌ 
பாட்டில்‌ 1958-ல்‌ தமிழ்‌ இசை விழாவில்‌ ஆடிப்‌ 
புகழ்பெற்றனர்‌. 


"தியாகேசர்‌ குறவஞ்சி'யைச்‌ சென்னைச்‌ 
சரசுவதி கான நிலையத்தார்‌ 1966-ல்‌ தமிழ்‌ இசை 
விழாவில்‌ அரங்கேற்றி மறுமலர்ச்சி ஊட்டினர்‌. 
குறிப்பிடத்தக்க மற்றொரு நாட்டிய நாடகம்‌, கவி 
குஞ்சர பாரதியார்‌ இயற்றிய ‘அழகர்‌ குறவஞ்சி. 
இதனைத்‌ திருமதி கமலா தம்‌ நாட்டியாலயாவின்‌ 
சார்பில்‌ அரங்கேற்றி நடத்திவந்தரர்‌. பாபவிநாச 
முதலியார்‌ இயற்றிய “கும்பேசர்‌ குறவஞ்சி' யைச்‌ 
சென்னை நாட்டியக்‌ கலாலயத்தின்‌ சார்பில்‌ அதன்‌ 
இயக்குநர்‌ இரு. கே. என்‌. தண்டாயுதபாணி 
பிள்ளை 1967-ல்‌ தமிழ்‌ இசைச்‌ சங்கத்தின்‌ பண்‌ 
ஆராய்ச்சி மாநாட்டில்‌ அரங்கேற்றினார்‌. 


"திருமலை ஆண்டவர்‌ குறவஞ்சி'யைத்‌ இரு. 
வழுவூர்‌ இராமையா பிள்ளையின்‌ பரத நாட்டியக்‌ 
குருகுலத்தினர்‌ 1970-ல்‌ தமிழ்‌ இசை விழாவில்‌ 
அரங்கேற்றினர்‌. - இருச்செங்கோட்டில்‌ கோயில்‌ 
கொண்டுள்ள அர்த்தநாரீசுவரரைப்பற்றிய ஒரு 
குறவஞ்சியைப்‌ பழைய சுவடியைக்‌ கொண்டு நாட்‌ 
டிய நாடக உருவாக்கித்‌ தமிழிசை விழாவில்‌ 1972-ல்‌ 
அரங்கேற்றினார்‌, நிருத்யோதயா இயக்குநர்‌ செல்வி 
பத்மா சுப்பிரமணியம்‌. இந்த “அர்த்தநாரீசுவரர்‌ 
குறவஞ்சி'யின்‌ நூலாசிரியரது பெயரும்‌ காலமும்‌ 
தெரியவில்லை. 


தில்லைவிடங்கன்‌ மகாவித்துவான்‌ மாரிமுத்தா 
பிள்ளை இயற்றிய பழமையான *வருணாபுரிக்‌ குற. 
வஞ்சி'யை அடையாறு திரு. கே. இலட்சுமணன்‌ 
தமிழ்‌ இசை விழாவில்‌ அரங்கேற்றினார்‌. நடன 
அசிரியர்‌ திரு. கே. என்‌. பக்கிரிசாமி பிள்ளை 
1974-ல்‌ மேடையேற்றிய “சிக்கல்‌ நவநீத ஈசுவரர்‌ 
குறவஞ்சி” பத்தொன்பதாம்‌ நூற்றாண்டில்‌ இரு. 
௬. சொக்கலிங்கம்‌ பிள்ளை என்பவரால்‌ இயற்றப்‌ 
பட்டது. 


19 289 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


இவை தவிர, இலக்கணப்புலி பேறை .செகந்நாத 
பிள்ளை; மல்லாபுரி மன்னன்‌ சுரகுருவினரின்‌ தெய்‌ 
வப்‌ பணியை விளக்கும்‌ நாட்டிய நாடகமாகச்‌ *சுர 
குரு நாடகத்தைப்‌ படைத்துள்ளார்‌. திருக்கழுக்‌ 
குன்றம்‌ கோயில்‌ திருவிழாக்களில்‌ நடந்துவந்த 
இந்த நாட்டிய நாடகத்துக்கு மறுமலர்ச்சி 
கொடுத்து 1969-ல்‌ தமிழ்‌, இசை விழாவில்‌ 
அரங்கேற்றியவர்‌ குற்றாலம்‌ திரு. எல்‌. கணேசப்‌ 
பிள்ளையவர்கள்‌. 

சேந்தமங்கலம்‌ கேசவபாரதி இயற்றிய கபிலை 
நாடகம்‌” இருக்கோகர்ணம்‌ தலத்தில்‌ ஆவணி 
மூலத்‌. திருநாளில்‌. முன்பு நடந்து வந்ததாகத்‌ 
தெரிகிறது. இந்த நாட்டிய நாடகத்தையும்‌ தமிழ்‌ 
இசை விழாவில்‌ 1968-ல்‌ நடத்திக்‌ காட்டினார்‌ இரு. 
வழுவூர்‌ இராமையா பிள்ளை. 


இவ்வாறெல்லாம்‌ தமிழ்‌ இசை விழாவின்‌ பண்‌ 
ஆராய்ச்சி மாநாடுகளில்‌ அரங்கேற்றி வந்த நாட்டிய 
நாடகங்கள்‌; பின்னர்‌ எந்த அரங்கிலும்‌ தொடர்ந்து 
நடைபெறும்‌ வாய்ப்பைப்‌ பெறவில்லை.. குற்றாலக்‌ 
குறவஞ்சியின்‌ தனிச்சுவை மற்றவற்றில்‌ அமையா 
ததும்‌ ஒரு காரணமோ என்னவோ? ஏன்‌, குற்றா 
லக்‌ குறவஞ்சியே இப்போது அடிக்கடி நடைபெறக்‌ 
காணோமே! 


“கண்ணப்பர்‌ குறவஞ்சி' போன்ற புராணத்‌ 
தொடர்புடைய பல நாட்டிய நாடகங்களைச்‌ சிறந்த 
கட்டுக்கோப்புடன்‌. அருமையாக நடத்திப்‌ புகழ்‌ 
பெற்று வருவது -,அடையாறு . கலாக்ஷத்திரம்‌. 
அயல்‌ நாட்டவரையும்‌ கவரும்வண்ணம்‌ தரமான 
இசையும்‌, நாட்டியமும்‌, காட்சி உத்திகளும்‌ அமைந்‌ 
துள்ள சிறப்பை இந்த நாட்டிய நாடகங்களில்‌ காண 
லாம்‌. ஆயினும்‌, கலாக்ஷேத்திராவின்‌ நாட்டிய 
நாடகங்களில்‌ பெரும்பாலானவை வடமொழியில்‌ 
அமைந்துள்ளபடியால்‌ - பொதுமக்களைப்‌ பெரிதும்‌ 
ஈர்க்கவில்லை என்று கூறலாம்‌. 


நாட்டிய நாடகப்‌ படைப்புகளுக்காகவே தம்மை 
அர்ப்பணித்துக்கொண்டுள்ளவர்கள்‌ : நடரா ஜ்‌- 
சகுந்தலா குழுவினர்‌:  'ஏதாவது புதிய நாட்டிய 
நாடகத்தை அரசின்‌ ஆதரவோடும்‌, தமிழ்நாடு 
இயல்‌, இசை, நாடக மன்றத்தின்‌ துணையோடும்‌ 
நடத்துவதில்‌ . கண்ணும்‌ , கருத்துமாக இருக்கிறார்‌ 
நடனமேதை நடராஜ்‌. ... இந்தக்‌ குழுவினரின்‌ 
*திருவள்ளுவர்‌', -பறாஞ்சாலி. .சயதம்‌” 
முதலானவை இலக்கியத்‌ தரம்‌ உடைய. சிறந்த 
படைய்புகள்‌. 


'நடனக்கலையில்‌ . தனி அனுபவ ஆற்றல்‌ பெற்‌ 
றுள்ள கமலாவும்‌ சில நடன நாட்கத்தினைச்‌ Ap 
பாக மேடையேற்றியுள்ளார்‌. 


நாட்டியப்‌ பேரொளி பத்மினி குழுவினர்‌ 'கண்‌ 
ணகி, “இராமாயணம்‌”, ' “சாகுந்தலம்‌” முதலான 
நாட்டிய நாடகங்களைத்‌ திரு. பி. எஸ்‌. கோபால 
இருஷ்ணன்‌ தயாரிப்பில்‌ வெற்றிகரமாக நடத்தினர்‌. 
“சாகுந்தலம்‌” காவியக்‌ கதையை இப்போது செல்வி 
லதா நட்சத்திர முத்திரையோடு நடத்திப்‌ பெருமை 
பெற்று வருகிறார்‌. 


- தன்னந்தனியாகப்‌ பல வகையான பாத்திரப்‌ 
பண்புகளை. அபிநயத்துடன்‌. ஆடிக்கா ட்டும்‌ பரதக்‌ 
கலைச்செல்வி பத்மா சுப்பிரமணியம்‌ அனைத்துலகப்‌ 
புகழ்‌ பெற்றுள்ளவர்‌. இவர்‌ வெற்றிகரமாக நடத்தி 
வரும்‌ “சிலப்பதிகாரம்‌”, *கஇருஷ்ணாய துப்யம்‌ நம”, 
*இராமாய துப்யம்‌ நம' முதலான நாட்டிய நாட 
கங்கள்‌ ஈடற்ற பரதக்கலை வடிவங்களாகும்‌. இனிய 
தமிழ்‌ இலக்கியப்‌ பாடல்களைக்‌ கொண்ட நாட்டிய 
நாடகங்களுக்கு “துப்யம்‌ நம” என்று தமிழ்‌ மர 
புக்கு மாறான பெயரிட்டுள்ளது விந்தையாகவே 
உள்ளது. 


சரசாலயாவின்‌ சார்பில்‌ சில நாட்டிய நாடகங்‌ 
களைக்‌ கே. ஜே. சரசா மேடையேற்றியுள்ளார்‌. 
ஜெயப்பிரியா குழுவினர்‌ *சுபத்ரா' போன்ற நாட்‌ 
டிய நாடகங்களைக்‌ காட்சிப்‌ புதுமைகளுடன்‌ நடத்‌ 
திப்‌ புகழ்‌ பெற்றுள்ளனர்‌. தனி நடிப்பு நாட்டிய 
நாடகத்‌ துறையில்‌ தமக்கெனப்‌ புதிய பாணியை 
வகுத்து, “அம்பர்பாலி”; “முருகா: சரணம்‌” போன்ற 
படைப்புகளால்‌ பெருமை பெற்றுள்ளவர்‌ ஐயதேவி. 


Bo. கே. என்‌. தண்டாயுதபாணி பிள்ளையின்‌ 
தனி முயற்சியால்‌ உருவான 'சிற்றம்பலக்‌ குறவஞ்ச' , 
“திருவிளையாடல்‌” முதலான நாட்டிய நாடகங்கள்‌ 
மக்களை மிகவும்‌ கவர்ந்தன. இவருக்குப்‌ பெரும்‌ 
புகழ்‌ ஈட்டித்‌ தந்தது, இந்தக்‌ கட்டுரையாளர்‌ 
இயற்றிய “சிவகாமியின்‌ சபதம்‌' நாட்டிய நாடசும்‌ 
என்பதைக்‌ கலையுலகம்‌ நன்கு அறியும்‌. கல்கியின்‌ 
ஒரு மாபெரும்‌ வரலாற்று நாவலே நாட்டிய நாடக 
மாகப்‌ புகழ்பெறும்‌ சாதனை நிகழ்ந்தது. இந்த 
நாட்டிய நாடகத்திற்கு 108 இராகங்களில்‌ Qur 
அமைத்த இசையும்‌ அற்புதமான நாட்டிய முத்திரை 
களும்‌ திருமதி சந்திரகாந்தா குழுவினருக்கு . ஆக்க 
மும்‌ ஊக்கமும்‌ அளித்தன. இந்தக்‌ குழுவினர்‌ 
பின்னர்‌ அனார்கலி, - பொன்னியின்‌ செல்வி' 
போன்ற நாட்டிய நாடகங்களையும்‌ உருவாக்கிப்‌ 
புகழ்‌ பெற்றனர்‌. பின்னர்‌ இதே கட்டுரையாளர்‌ 


Digitized by Noolahgg(Foundation. 
noolaham.org | aavanaham.org 


இயற்றிய ' காவிரி தந்த கலைச்செல்வி ', 'சத்திரப்‌ 
பாவை”, “ஞானப்பழம்‌”, “பஸ்மாசுர மோகினி, 
“அரை மணிக்குள்‌ இராமாயணம்‌', “பாஞ்சாலி 
சபதம்‌” முதலான எல்லாமே நாட்டிய நாடகத்‌ 
துறையில்‌ சிறப்புப்‌ பெற்றுள்ளவை என்பதை 
அடக்கத்துடன்‌ குறிப்பிடுவது பொருத்தம்‌ என்று 
கருதுகிறேன்‌. 
“பத்மாவதி. திருமணம்‌', பார்வதி திருமணம்‌” 
முதலானவையும்‌ என்னால்‌ இயற்றப்பட்டுள்ளன. 
இப்போது தொன்மைவாய்ந்த தமிழ்‌ வரலாற்றுப்‌ 
பின்னணியில்‌ ஒரு புதிய நாட்டிய நாடகத்தை 
உருவாக்கிக்கொண்டிருக்கிறேன்‌. 


வழக்கமான பரத நாட்டிய நிகழ்ச்சிகளைவிட 
நாட்டிய நாடகங்களுக்குத்‌ தனிச்‌ சிறப்பு உள்ளது 
என்பதை அனைவரும்‌ அறிவர்‌. எனவே, புதிய 
புதிய வரலாற்றுக்‌ கதைகளையும்‌, இலக்கியச்‌ செல்‌ 
வங்களையும்‌, சமுதாயப்‌ புதுநோக்குள்ள கதைகளை 
யும்‌ புதிய புதிய உத்திகளுடன்‌ நாட்டிய நாடக 
மாக்கினால்‌ கலையின்‌ தரமும்‌ பெருமையும்‌ நிலை 
யான பயனைத்‌ தரும்‌. 


நடனத்துறையில்‌ ஈடுபட்டுள்ள கலைஞர்கள்‌ 
அனைவரும்‌ தமது கவனத்தை நாட்டிய நாடகத்‌ 
தில்‌ ஈடுபடுத்திப்‌ பல புதுமைகளைச்‌ செய்து காட்‌ 
டும்‌ ஆர்வத்தைப்‌ பெறவேண்டும்‌. 


Digitized by ட்ப Foundation. 
noolaham.org | aavanaham.org 


மமொழி என்பது பட்டறிவால்‌ தோன்றிய அனு 
பவ மொழி. இது பல நூறு ஆண்டுகளாகப்‌ 
பல்லாயிரம்‌ மக்களால்‌ வழிவழியாக வழங்கப்பட்டு 
வரும்‌ பழமையான மொழி. காலவெள்ளத்தில்‌ ௮ம்‌ 
மொழிகளில்‌ சில வளர்ந்தும்‌ தேய்ந்தும்‌ மாறுபட்‌ 
டும்‌ வழங்கிவருவது உண்டு. எவ்வாறாயினும்‌ அம்‌ 
மொழிகள்‌ பல காலங்களில்‌ மிகப்‌ பலரால்‌ செய்யப்‌ 
பட்ட ஆராய்ச்சியின்‌ தெளிந்த முடிபுகளாகும்‌. 
முன்னையோர்‌ கண்ட அம்முடிவுகள்‌ பின்னை 
யோர்க்கு வாழ்வில்‌ தெளிவினை உண்டாக்குவதால்‌ 
அவை மக்களிடையே செல்வாக்குப்‌ பெற்றுவிட்டன. 


பழம்‌ இனிமை தருவதுபோல அம்மொழிகள்‌ 
நன்மையைத்‌ தருவதால்‌ பழம்‌ மொழிகளாக 
வாழ்விற்கு வளம்‌ ஊட்டுகின்றன. 

பழமொழியின்‌ பண்புகள்‌ 

பழமொழிக்கெனச்‌ சில பண்புகள்‌ உண்டு. 


சுருங்கச்‌ சொல்லி விளங்க வைக்கும்‌ ஆற்றல்‌ 
பழமொழிக்கு உள்ள தனிப்பண்பாகும்‌. அவை மக்‌ 
கள்‌ மனத்தில்‌ ஆழப்பதிந்து நற்செயலைச்‌ செய்யத்‌ 
தூண்டும்‌ தன்மை உடையன. பழமொழியால்‌ 
விளையும்‌ பயன்‌ நன்மை உடையதாகவே இருக்கும்‌. 
செறிவு, சுருக்கம்‌, தெளிவு, எளிமை, ஆற்றல்‌ முதலிய 
பழமொழியின்‌ பண்புகளை ஒன்றுதிரட்டி நூற்பா 
வாக்கி, பழமொழிக்கு “முதுமொழி என்று பெய 
ரிட்டு உரைக்கின்றார்‌ தொல்காப்பியர்‌. 


பேராசிரியர்‌ இல. செ. கந்தசாமி 


** நுண்மையும்‌ சுருக்கமும்‌ ஒளியுடை மையும்‌ 
எண்மையும்‌ என்றிவை விளங்கத்‌ தோன்றிக்‌ 
குறித்த பொருளை முடித்தற்கு வரூஉம்‌ 
ஏது நுதலிய முதுமொழி என்ப”* 

(தொல்‌்-பொருள்‌-செய்யுள்‌, 175) 


பழமொழிகளின்‌ வடிவம்‌ 

பழமொழிகளின்‌ அமைப்பே மக்கள்‌ மனத்தில்‌ 
பதியக்கூடிய வகையில்‌ எளிய வடிவம்‌ கொண்டது. 
*காலப்பயிர்‌ கடக்க நிற்கும்‌! எனச்‌ செய்திகளை 
சொல்பவை; “ஈரநிலத்தில்‌ ஏரைப்பிடி' எனக்‌ 
கட்டளை இடுபவை; “அறிவிலே விளையுமா? எரு 
விலே விளையுமா?' எனக்‌ கேள்வி கேட்டுச்‌ சிந்திக்க 
வைப்பவை; *சாலப்புழுதி இல்லாதவன்‌ எகமுதல்‌ 
இழப்பான்‌” என எச்சரிக்கை விடுபவை; “எள்ளு 
விதைக்க எறங்காடு, கொள்ளு விதைச்கக்‌ கல்லங்‌ 
காடு”, “எண்ணிப்பார்‌ குடித்தனத்தை, எண்ணாதே 
பார்‌ வெள்ளாமையை' என எதுகை மோனையோடு 
வருபவை எனப்‌ பழமொழிகளில்‌ பல்வேறு வடிவங்‌ 
கள்‌ இருப்பினும்‌ அனைத்தும்‌ ஓர்‌ எளிமையை அடிப்‌ 
படையாகக்கொண்டே விளங்குகின்றன: 


பழமொழியின்‌ பயன்‌ 

இப்‌ பழமொழிகளின்‌ வாயிலாகப்‌ பண்டைய 
மக்களின்‌ நாகரிகம்‌, . பண்பாடு, சமுதாயநிலை, 
தொழில்முறைகள்‌ முதலியவற்றை நன்கு அறிந்து 


i 292 ; 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


கொள்ளலாம்‌. இலக்கியங்கள்‌ போலப்‌ பழமொழி 
களும்‌ மக்களின்‌ வாழ்க்கையைப்‌ படம்‌ பிடித்துக்‌ 
காட்டும்‌ காலக்‌ கண்ணாடியாகும்‌. 


இப்‌ பழமொழிகள்‌ தமிழ்‌ மொழியிலன்றி உலகில்‌ 
உள்ள பழமையான மொழிகள்‌ எல்லாவற்றிலும்‌ 
உண்டு. பல துறைகளிலும்‌ இப்‌ பழமொழிகளைக்‌ 
காணலாம்‌. 


வேளாண்மைப்‌ பழமொழிகள்‌ 


தமிழில்‌ ஏறத்தாழ 12,000 பழமொழிகள்‌ உள்‌ 
ளன, அவற்றுள்‌ 4,000-க்கும்‌ மேற்பட்டவை 
வேளாண்‌ தொழில்பற்றி வெளிப்படையாகவும்‌ 
குறிப்பாகவும்‌ கூறும்‌ பழமொழிகளாகும்‌. அவை 
நிலம்‌, நீர்‌, உழவு, பருவம்‌, பயிர்‌, எரு, களை, 
காப்பு முதலாய வேளாண்மை இயல்‌, வேளாண்‌ 
பொறியியல்‌, கால்நடை, கால்நடை மருத்துவம்‌, 
மீனியல்‌, வன இயல்‌, மனையியல்‌, வேளாண்‌ 
சமுதாய இயல்‌ ஆதியவைபற்றித்‌ தனித்தனியாக 
விளக்குகின்றன. இவ்‌ வேளாண்‌ பழமொழிகளில்‌ 
யல அறிவியல்‌ ஆய்வுக்குப்‌ பொருந்த உள்ளன. 
இன்னும்‌ பல ஆராய்ந்து காணவேண்டிய உண்மை 
களைத்‌ தன்னகத்தே கொண்டுள்ளன. 


1. வேளாண்மை இயல்‌ 

உழவியல்‌ 

வேளாண்மையில்‌ பருவம்‌ பார்த்துப்‌ பயிரிடல்‌, 
சரியான அளவில்‌ உழவு செய்தல்‌, போதிய இடை 
வெளி வட்டு விதைத்தல்‌, நடுதல்‌, களை எடுத்தல்‌, 
ஊடுபயிர்‌ முறைகள்‌, வானிலை முதலாய பயிரிடு 
தற்கு ஏற்ற கட்டுக்கோப்புச்‌ சாகுபடி குறிப்புகளை 
உழவியல்‌ தருகின்றது. 


'பாழில்‌ போட்டாலும்‌ பட்டத்தில்‌ போடு” 
*ஏழுழவு உழுதால்‌ எருப்போட வேண்டாம்‌” 
“அழிய உழுது அடர விதை” 
“கார்ப்பயிர்‌ கலந்துகெட்டது, பிசானப்‌ பயிர்‌ 
நெருங்கிக்கெட்டது” 
“களை பிடுங்காப்‌ பயிர்‌ கால்‌ பயிர்‌” 
“காரையும்‌ எள்ளையும்‌ கருதிப்‌ பயிரிடு” 
என்பன போன்ற பழமொழிகள்‌ இன்றைய ஆராய்ச்சி 
முடிவுகளை உள்ளடக்கிக்கொண்டு விளங்குகின்றன. 


மண்ணியல்‌ 

மண்ணின்‌ தரத்தையும்‌, மண்ணைத்‌ தரப்படுத்‌ 
தும்‌ விதத்தையும்‌, எந்த மண்ணுக்கு எந்தப்‌ பயிர்‌ 
பிடிக்கும்‌ என்பதனையும்‌, எந்தப்‌ பயிருக்கு 
எத்தகைய உரம்‌ போட்டால்‌ மிகுந்த விளைச்சல்‌ 


காணும்‌, எவ்வெப்‌ பயிர்களுக்கு மிகுந்த உரம்‌ 
தேவை என்பதையும்‌ ஆய்கின்றது மண்ணியல்‌. 


"காணி தேடினும்‌ கரிசல்‌ தேடு” 

‘sort முறிக்க வேப்பந்‌ தழை” 

“மஞ்சள்‌ வைப்பது மதவை நிலத்தில்‌” 

“ஆடு பயிர்‌ காட்டும்‌, ஆவரை நெல்‌ காட்டும்‌” 
“எள்ளும்‌ கரும்பும்‌ எடுக்கும்‌ பயிராம்‌' 


முதலாய பழமொழிகள்‌ பண்டைய உழவர்‌ பெரு 
மக்களின்‌ ஆய்ந்து தெளிந்த முடிவுகளாகும்‌. 
ஆராய்ச்‌ செய்து காணவேண்டிய இத்தகைய 
பழமொழிகள்‌ இன்னும்‌ பல ௨௭. 


பயிரியல்‌ 


இன்றுபோல்‌ புதிய புதிய பயிர்‌ இரகங்கள்‌ காணப்‌ 
படவில்லை என்றாலும்‌ பயிர்களின்‌ தரத்தை 
உயர்த்த பல்வேறு பயிர்களைப்‌ பயிரிட்டுப்‌ பயி 
ரிட்டு, எது விளைச்சல்‌ அதிகம்‌ கொடுத்ததோ 
அதைத்‌ தேர்ந்தெடுத்து, அப்‌ பயிர்களைப்‌ பயிர்‌ 
செய்யவேண்டும்‌ என்று கொண்டார்கள்‌. நெல்‌ 
பயிரிடுதலே பெருவழக்காக இருந்ததால்‌ நெற்‌ 
பயிர்பற்றிய குறிப்புகளே பழமொழிகளில்‌ மிகுந்து 
காணப்படுகின்றன. 


கதிருக்கு முந்நூறு நெல்‌ இருந்தால்‌ முழு 
விளைச்சல்‌” 


“நட்டாலும்‌ தில்லைநாயகம்‌ நடவேணும்‌” 

“கொம்பில்‌ ஒரு நெல்‌ விளைந்தாலும்‌ சம்பாவுக்கு 
ஈடாகாது” 

“நெல்லுக்கு நேரே புல்‌: 

*பனிக்குப்‌ பலிக்கும்‌ வரகு, உளுந்து மழைக்குப்‌ 
பலிக்கும்‌ நெல்லு” 


இம்‌ முறை இன்றைய பொறுக்கு இரகங்களைக்‌ 
கண்டறியும்‌ முறைக்கு இணையானதாகும்‌. 


விதையியல்‌ 

இத்‌ தகு உயர்விளைச்சல்‌ இரகங்களைப்‌ பயிரிடு 
தற்கு அடிப்படையான விதையினைத்‌ தெரிவு 
செய்து, உலர வைத்துப்‌ பக்குவப்படுத்தும்‌ முறை 
யினைக்‌ கூறும்‌ பழமொழிகள்‌ விதை நுண்ணியல்‌ 
ஆய்வுடன்‌ ஒப்பு நோக்கத்தக்கன. 


*காய்ந்த வித்துக்குப்‌ பழுதில்லை' 

“சொத்தைப்போல வித்தைப்‌ பேணு” 

“ஓடுகள்‌ விதைவைக்‌ கேடறக்‌ காக்கும்‌” 

*கலப்பயர்‌ விதைத்து உழக்குப்‌ பயர்‌ விளைந்‌ 
தாலும்‌ புதுப்பயர்‌ புதுப்பயர்தான்‌* 


Digitized by Noola@h Foundation. 
noolaham.org | aavanaham.org 


பூச்சி - நோயியல்‌ 


எத்தகைய சீரிய முறையில்‌ பயிரிட்டாலும்‌ பயி 
ருக்குப்‌ பாதுகாப்பு இன்றேல்‌ உரிய பல்னை எதிர்‌ 
பார்க்க இயலாது. இன்றுபோல்‌ பண்டை நாளில்‌ 
நோயும்‌ பூச்சியும்‌ அதிகம்‌ இல்லை. என்றாலும்‌, 
குறிப்பிடப்பட்டுள்ள சில குறிப்புகள்‌ இன்றைய 
ஆய்வுக்குப்‌ பொருந்துவதாக உள்ளன. 


“அழுகைத்‌ தூத்தல்‌ அவ்வளவும்‌ பூச்சி: 

“ஆவணியில்‌ நெல்‌ விதைத்தால்‌ ஆனைக்கொம்பு 
விழும்‌” 

“ஆயிரம்‌ கலம்‌ நெல்லுக்கு ஓர்‌ அந்து” 

*மூலக்காற்று புழுவிழும்‌* 

*செம்பாடு அடிச்சா எம்பாடு தீர்ந்தது” 

*தரைக்குப்‌ புழு வேரில்‌” 


இத்தகைய விளைவுகளைக்‌ குறிப்பிட்டு, அதற்குரிய 
மருந்திற்கு மாறாக, பூச்சி விழும்‌ பருவங்களில்‌ 
பயிரிடுவதைத்‌ தவிர்க்கவும்‌ எங்கெங்கே புழு விழும்‌ 
என்பதை அறிந்து வருமுன்‌ காத்துக்கொள்ளவும்‌ 
பயன்படும்‌ குறிப்புகள்‌ காணப்படுகின்றன. 


தோட்டவியல்‌ 

பருவத்திற்கேற்ற காய்கறி இரகங்கள்‌, அவற்‌ 
றைப்‌ பயிரிடும்‌ முறைகள்‌, உயர்‌ இரகங்களைக்‌ 
கண்டுபிடித்தல்‌ முதலியவை தோட்ட இயல்‌ 
ஆய்வுகளில்‌ அடங்குகின்றன. 


*ஆடிவாழை தேடிப்போடு' 

“ஆடி அவரை தேடிப்போடு' 

“ஆறு கொத்து நூறு தண்ணி வாழை” 

"எட்டடி வாழை கமுகு, ஈரடி கரும்பு கத்தரி, 
இருபதடி பிள்ளை” 

"இஞ்சி லாபம்‌ மஞ்சளில்‌” 


என்பன போன்ற பழமொழிகள்‌ அறிவியல்‌ நோக்‌ 
கோடு காய்கறிகள்‌ பயிரிட்டமையைப்‌ புலப்படுத்து 
இன்றன. இம்‌ முறைகள்‌ இன்றும்‌ பின்பற்றப்படு 
கின்றன. 


வேளாண்‌ பொருளியல்‌ 


இன்று பண்ணை நிர்வாகம்‌, இடுமுதல்‌ செலவு, 
வரவுநிலை, வேளாண்‌ விளைபொருள்களை விற்‌ 
பதற்கும்‌ வாங்குவதற்கும்‌ உரிய சூழ்நிலை ஆயெ 
வற்றை நவீன நுட்பத்தோடு முன்னறிவிப்புச்‌ செய்‌ 
வதுபோலவே பண்டை நாளிலும்‌ வேளாண்மைப்‌ 
பொருளாதாரம்‌ போற்றப்பட்டுள்ளது. ஒரு வேலி 
நிலத்தைப்‌ பராமரிக்க ஆள்‌, அம்பு; விதை முதலி 


யவை: குறிப்பிடப்பட்டுள்ளன.. 


எப்போது. விளை 
பொருள்களை விற்பது, எப்போது ஆடுமாடுகளை 
வாங்குவது என்பது போன்ற குறிப்புகளும்‌ காணப்‌ 
படுகின்றன. 


“வேலி ஒன்றுக்கு ஈரணை மாடும்‌ இரண்டு ஆளும்‌” 

“வேலி ஒன்றுக்குப்‌ பன்னிரண்டு கலம்‌ விரைப்‌ 
பாடு” 

“கார்த்திகைக்‌ கார்‌ கடைவிலை, 
தலைவிலை” 


தைச்‌ சம்பா 


"சித்திரை மாதம்‌ சிறந்து மழை பெய்யாது 
போனால்‌ வில்லாததை விற்று வெள்ளாடு 
கொள்‌” 


வேளாண்‌ விரிவினை 


உழவர்‌ பெருமக்கள்‌ அண்மைக்கால நுட்பங்‌ 
களைக்‌ கடைப்பிடித்து சீரிய முறையில்‌ வேளாண்மை 
செய்ய அறிவுரை வழங்குவது, செயல்‌ விளக்கங்கள்‌ 
செய்துகாட்டுவது வேளாண்‌ விரிவினையியலாரின்‌ 
பணியாக இருந்து வருகின்றது. 


நல்ல தலைவர்களை உருவாக்குதல்‌, வெளி 
யீடுகள்மூலம்‌ கருத்துகளைப்‌ பரப்புதல்‌ முதலாய 
பணிகள்‌ மேற்கொள்ளப்படுகின்றன. பண்டை 
நாளில்‌ ஊரில்‌ யார்‌ சிறந்த முறையில்‌ உழவுத்‌ 
தொழில்‌ செய்தார்களோ அவர்களே முன்னோடி 
களாகவும்‌ வழிகாட்டிகளாகவும்‌ இருந்தனர்‌. 


“உழவற உழுதவன்‌ ஊரில்‌ பெரியவன்‌” 


“உடையவன்‌ பாராப்‌ பயிர்‌ ஒரு முழம்‌ கட்டை 


என்பன போன்ற பழமொழிகள்‌ விரிவினை நோக்‌ 
கில்‌ கொள்ளப்பட வேண்டிய பழமொழிகள்‌ என்‌ 
றாலும்‌, பொது நோக்கில்‌ பழமொழிகள்‌ அனைத்‌ 
துமே விரிவினை இயலார்‌ பயன்படுத்தவேண்டிய 
மூலப்பொருளாகும்‌. 


2. கால்நடையியல்‌ 


கால்நடை வளர்ப்பு 


கால்நடைகள்‌ வேளாண்‌ தொழிலுக்குப்‌ பெரி 
தும்‌ துணை நிற்பவை. வேளாண்மை விளைபொருள்‌ 
களைப்‌ *பகடுதரு செல்வம்‌” என்றே பண்டை நாளில்‌ 
போற்றினர்‌. உழவுக்குப்‌ பயன்படும்‌ காளைகள்‌, 
எருவைத்‌ தரும்‌ ஆடுகள்‌, பால்‌ தரும்‌ பசுக்கள்‌, 
எருமைகள்‌ ஆகியவையே பழமொழிகளில்‌ பெரிதும்‌ 
போற்றப்பட்டுள்ளன. குறிப்பாக, ஆடு வளர்ப்பது 
மிகச்‌ சிறந்த தொழிலாகவும்‌ போற்றப்பட்டு வந்‌ 
துள்ளது. 


Digitized by Nola Foundation. 
noolaham.org | aavanaham.org 


*குண்டை பெருத்தால்‌ குடி பெருக்கும்‌ 
“மாட்டை நடையில்‌ பார்‌, ஆட்டைக்‌ கெடையில்‌ 
பார்‌: 
*ஆடே பாட்டாமை ஆரியமே வெள்ளாமை” 
"ஆவும்‌ தேவும்‌ ஐந்து வருசத்தில்‌ பலன்‌ ஈயும்‌” 
“வடவியை வெட்டி ஆள்‌; எருமையைக்‌ கட்டி 
ஆள்‌” 
என்பன போன்ற பழமொழிகள்‌ கால்நடைகளின்‌. 
இன்றியமையாமையையும்‌ வளர்ப்பையும்‌ பற்றிக்‌ 
குறிப்பிடுகின்றன. இன்று வேளாண்‌ மக்கள்‌ 
கால்நடை வளர்ப்பை வருவாய்‌ தரும்‌ துணைத்‌ 
தொழிலாகக்‌ கொண்டுள்ளனர்‌. 


கால்நடை மருத்துவம்‌ 

கால்நடைக்கு வரும்‌ நோய்‌ நொடிகளுக்குரிய 
மருத்துவ முறைகள்‌ பாமர்‌ மக்கள்‌ தெரிந்துகொள்‌ 
ளும்‌ அளவிற்கு வெளிப்படையாக இல்லை. மனிதர்‌ 
களைக்‌ கேட்டு அறிந்து நோய்க்குரிய மருந்து 
கொடுக்கலாம்‌. ஆனால்‌, கால்நடைகளைப்பார்த்து 
ஊடித்து அறிந்தே கொடுக்கவேண்டி இருந்ததால்‌ 
அனுபவம்‌ நிறைந்தவர்களே அதில்‌ ஈடுபட்டு இருந்‌ 
தனர்‌. 


*வெக்கைக்கு வேலி மறைப்பு” 
“எருத்துப்‌ புண்ணுக்குச்‌ சாம்பல்‌ மருந்து” 


என்பனவற்றில்‌ பரவலாக இருந்த நோய்களும்‌ 
மருந்துகளுமே கூறப்பட்டுள்ளன. இன்று இத்துறை 
மிக வளர்ந்துள்ளது என்பதைக்‌ கால்நடை வளர்ப்‌ 
போரும்‌ நன்கு அறிவர்‌. 


3. வேளாண்‌ பொறியியல்‌ 


வேளாண்மைப்‌ பொறியியலில்‌, வேளாண்‌ கருவி 
கள்‌, மண்‌ மற்றும்‌ நீர்வளப்‌ பாதுகாப்பு, வேளாண்‌ 
மைக்‌ கட்டமைப்புகள்‌, விளைப்பொருள்‌ பதன்‌ 
செய்தல்‌ முதலியவை ஆராயப்படுகின்றன. இன்று 
போல்‌ பண்டை நாளில்‌ வேளாண்‌- கருவிகள்‌ அதிக 
மில்லை. கலப்பை, பரம்பு முதலியவை பற்றிய 
ஓரிரு பழமொழிகள்‌ மட்டுமே வழக்கில்‌ உள்ளன. 


“கொம்பால்‌ உழுது குண்டியால்‌ மரமடி' 
“மண்ணைப்‌ புரட்டும்‌ பண்ணைக்‌ கலப்பை” 
நாட்டுக்‌ கலப்பையால்‌ நான்குமுறை உழு” 


என்பன போன்ற Aw பழமொழிகளே வேளாண்‌ 
கருவிகள்பற்றி விளக்குகின்றன. 


மண்‌ வளத்தைப்‌ பாதுகாத்தல்‌, நீரைச்‌ சிக்கன 
மாகப்‌ பயன்படுத்துதல்‌ போன்றவற்றை மிக நுட்ப 
மாக ஆராய்ந்து உள்ளனர்‌. 7 


*கல்‌ உள்ளதே கிணறு, கரையுள்ளதே தோட்டம்‌* 
*புடைக்கட்டுப்‌ பயிருக்கு: மடைக்கட்டுத்‌ 
தண்ணீர்‌” 
என்பன இன்றைய ஆய்வுக்கும்‌ பொருந்தி வருகின்‌ 
றன. 


பாசன நீரைக்‌ கொண்டுசெல்லும்‌ வாய்க்கால்கள்‌ 
மிசுவும்‌ சுத்தமாக இருக்கவேண்டும்‌ என்பதையும்‌, 
விளைந்ததை அறுவடை செய்வதில்‌ காலமும்‌ கவன 
மும்‌ செலுத்தவேண்டும்‌ என்பதையும்‌, 


*முடப்புல்லும்‌ முக்குறுணித்‌ தண்ணீரைச்‌ செறுக்‌ 
கும்‌” 
“எள்ளும்‌ இனையும்‌ எழுபது நாள்‌” 
“சேற்று: முகத்தில்‌ சிரிப்பு, நெல்லு முகத்தி 
நெருப்பு: 
என்பன போன்ற பழமொழிகள்‌ விளக்குகின்றன. 


4. மீன்வள இயல்‌ 


தமிழகம்‌ மீன்வளம்‌ நிறைந்தது. கடலோரப்‌ 
பகுதிகளே அன்றி, உள்நாட்டில்‌ ஆறு, குளம்‌, கிணறு 
களிலும்‌ மீன்‌ வளர்ப்பு நடைபெற்றது. 20 நூற்‌ 
றாண்டுகளுக்கு முன்‌ தோன்றிய சங்க இலக்கியத்தில்‌ 
இருபதுக்கும்‌ மேற்பட்ட மீனின்‌ பெயர்கள்‌ குறிப்‌ 
பிடப்பட்டுள்ளன. 17ஆம்‌ நூற்றாண்டில்‌ தோன்‌ 
றிய பள்ளு பூலக்கியங்களில்‌ இருநூறுக்கும்‌ மேற்‌ 
பட்ட மீனின்‌ பெயர்கள்‌ காணப்படுகின்றன. எனி 
னும்‌, மீனியல்பற்றிய பழமொழிகள்‌ மட்டும்‌ மிகுதி 
யாகக்‌ காணப்படவில்லை. T ச 


“சூலாகும்‌ மீன்கள்‌ ஒன்றை ஒன்று மோந்து 
கொள்ளும்‌” 

“இறுமீனெல்லாம்‌ பெருமீனுக்கு இரை” 

*தூண்டில்காரனுக்கு மிதப்புமேலே கண்‌” 

‘Bi உள்ள மட்டும்‌ மீன்குஞ்சு துள்ளும்‌” 
என்பன போன்ற மிகச்‌ சில பழமொழிகளே காணப்‌ 
படுகின்றன. இவைகளும்‌ மீனியல்பற்றி விளக்கு 
வனவாக அமையவில்லை. இன்று நன்னீரில்‌ அன்றி 
கழிவு நீரில்‌ மீன்‌ வளர்த்தல்‌; மின்தூண்டலால்‌ 
கருவேற்றி மீன்‌ உற்பத்தியைப்‌ பெருக்குதல்‌, 
பண்ணைகளில்‌ மீன்‌ வளர்ப்பை வருவாய்‌ உள்ள 
தொழிலாகச்‌ செய்தல்‌ போன்றவற்றில்‌ சீரிய முன்‌ 
னேற்றம்‌ கண்டுள்ளனர்‌ மீனியலார்‌. 


5. வனஇயல்‌ 


இன்று வன இயலின்‌ இன்றியமையாமை பெரிதும்‌ 
உணரப்பட்டு வருகின்றது. மழை வளம்‌ பெருக 
வும்‌, மண்‌ அரிப்பைத்‌ தடுக்கவும்‌ மரங்கள்‌ தேவைப்‌ 


295 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


படுகின்றன. இயற்கையாக. இருக்கவேண்டிய மூன்‌ 
நில்‌ ஒருபங்கு காடுகளில்‌ பெரும்பகுதி அழிக்கப்‌ 
பட்டுவிட்டதால்‌ இயற்கைச்‌ சூழ்நிலையியலில்‌ 
சமநிலை குறைந்து தீமைகள்‌ விளைகின்றன. 


“காடு அழிந்தால்‌ நாடு அழியும்‌” 
“காடுகள்‌ இருப்பின்‌ நாடுகள்‌ செழிக்கும்‌" 
'மலைவளம்தானே நிலவளம்‌ என்பர்‌” 


ஆசிய பழமொழிகள்‌ காட்டியலின்‌ சிறப்பை உணர்த்‌ 
துகின்றன. ஆனால்‌, இன்றைய வனவள அறிவியல்‌ 
பண்ணைகளில்‌ காடு வளர்ப்பு முறைகளை ஆய்‌ 
தின்றன. பயிர்கள்‌ வளராத தரிசு நிலங்களிலும்‌ 
பண்ணையின்‌ புறம்போக்கு நிலங்களிலும்‌ வேலிக்‌ 
கால்களிலும்‌ எவ்வித மரங்களைப்‌ பயிரிட்டால்‌ மிகு 
பலன்‌ அடையலாம்‌ என்பதையும்‌, குறைந்தகாலத்‌ 
தில்‌ மரங்களின்‌ நிறைந்த வளர்ச்சிக்குரிய வழி 
வகைகள்‌ என்ன என்பதையும்‌ வன இயலார்‌ 
ஆய்ந்து வருகின்றனர்‌. 


6. மனையியல்‌ 


பண்டை நாளில்‌ பாட்டிமார்கள்‌ செய்த செயல்‌ 
கள்‌ இன்று மனையியல்‌ என்ற அறிவியல்‌ துறையாக 
வளர்ந்து உள்ளது. மனையியலில்‌ குடும்ப 
நிர்வாகம்‌, குழந்தை வளர்ப்பு, உணவு, உடை, 
உறையுள்‌, சமூக உறவுகள்‌ ஆடிய பகுதிகள்‌ 
ஆராயப்படுகின்றன. 


குடும்ப நிர்வாகம்‌ 


ஒரு குடும்பம்‌ செம்மையாக இயங்க வேண்டுமா 
யின்‌ அச்‌ குடும்பத்தின்‌ தலைவி சிறந்தவளாக இருத்‌ 
தல்‌ வேண்டும்‌. 'தற்காத்துத்‌ தற்கொண்டான்‌ 
பேணித்‌ தகைசான்ற சொற்காத்துச்‌ சோர்விலாள்‌ 
பெண்‌” என்று பெண்களுக்கு வள்ளுவர்‌ கூறும்‌ 
இலக்கணம்‌, இன்று அறிவியல்‌ விதியாக மலர்ந்து 
உள்ளது. வாழ்விலும்‌ தாழ்விலும்‌ வருவாய்க்கு 
ஏற்ப வாழவேண்டும்‌ என்பதை, 

“பங்குனி என்று பருக்கிறதும்‌ இல்லை, 

சித்திரை என்று சிறுக்கிறதும்‌ இல்லை” 

என்று குறிப்பிடுகின்றது பழமொழி. எக்காலத்தி 
லும்‌ சமநிலையாக வாழ வேண்டும்‌ என்பதைப்‌ 
பொது அறமாகக்கொண்டிருந்தனர்‌ என்பதே இப்‌ 
பழமொழியின்‌ கருத்தாகும்‌. 


குழந்தை வளர்ப்பு 

உடல்‌ வளத்தோடும்‌ உள நலத்தோடும்‌ குழந்தை 
களைப்‌ பேணி வளர்க்கவேண்டிய நுட்பங்களைப்‌ 
பல்வகையில்‌ விரித்துரைக்கறது குழந்தை வளர்ப்‌ 
பியல்‌. குழந்தைக்கு வழிகாட்டியாகத்‌ தாய்‌ விளங்க 
வேண்டுவதே மிகவும்‌ இன்றியமையாதது என்பதை, 


“குழந்தை வளர்ப்பது ஒரு கோயில்‌ கட்டுவதற்குச்‌ 
சமம்‌: 

*தாயைப்போலப்பிள்ளை, நரலைப்போலச்‌ சீலை” 

“தாயைப்‌ பார்த்துப்‌ பெண்ணைக்‌ கொள்ளு, 
பாலைப்‌ பார்த்துப்‌ பசுவைக்‌ கொள்ளு? 


என்ற பழமொழிகள்‌ அறிவிக்கின்றன. இவை 
வளர்ந்த நிலையை அறிவிப்பன என்றாலும்‌ அடிப்‌ 
படையாக மேற்கொள்ள வேண்டிய நடைமுறை 
யினைக்‌ குறிப்பிடுகிறது என்பதே உண்மையாகும்‌. 


உணவியல்‌ 

உணவின்றி யாரும்‌ உயிர்‌ வாழ்தல்‌ இல்லை. 
எனினும்‌ எல்லாரும்‌ ஒரே மாதிரி உண்பதில்லை; 
எளிய, சத்தான, அளவான உணவே எல்லோரா 
லும்‌ விரும்பிப்‌ போற்றப்படுகின்றது. உணவை 
முறையாகக்‌ கடைப்பிடிப்பதற்கு ஏற்ப உடல்‌ வளம்‌ 
பெறும்‌ என்பதை, 


“உண்ட உடம்பிற்கு உறுதி உழுத நிலத்தில்‌ 
நெல்லு” 
“மாதா ஊட்டாத சோற்றை மாங்காய்‌ ஊட்டும்‌” 


என்பன போன்ற பழமொழிகளால்‌ அறியலாம்‌. இன்‌ 
றைய உணவு நுண்ணியல்‌ மிக விரிவாக வளர்ந்துள்‌ 
ளது. உணவுப்‌ பொருள்களைப்‌ பதப்படுத்துதல்‌, 
குறைந்த விலையில்‌ சத்தான உணவு தயாரித்தல்‌, 
அறிவியல்‌ நுட்பத்தோடு அண்மைக்கால வசதி 
களைப்‌ பயன்படுத்தி உணவு தயாரித்தல்‌ போன்ற 
பல்வேறுவகையில்‌ முன்னேற்றம்‌ காணப்படுகிறது. 


உடை 


இன்றைய நாகரிக உலகில்‌ உடை இன்றியமையாத 
இடத்தைப்‌ பெற்றுள்ளது. 


‘ger பாதி ஆடை பாதி 
*ஆடை இல்லா மனிதன்‌ அரை மனிதன்‌” 


முதலாய பழமொழிகள்‌ ஆடையின்‌ சிறப்பை வலி 
யுறுத்துின்றன. பண்டை நாளில்‌ விலைகுறைந்த 
ஆடையே போற்றப்பட்டது. *வல்விலைக்‌ கூறை 
யும்‌ மெல்நிலைக்‌ காளையும்‌ ஆகாது" என்பது வாழ்‌ 
வில்‌ மேற்கொள்ளவேண்டிய சிக்கனத்தைத்‌ தெளிவு 
படுத்துகின்றது. இன்று துணிகளின்‌ நயம்‌, 
அமைப்பு, அதன்‌ உழைப்பு, வண்ணம்‌ முதலிய 
பலவற்றை மனையியல்‌ கல்வி ஆராய்கிறது. 
எளிமையும்‌ தரய்மையுமே எல்லாவற்றிற்கும்‌ அடிப்‌ 
படையாகும்‌. 


உறையுள்‌ 
[உண்டு, உடுத்து, உறைய இடம்‌ வேண்டும்‌. 
தேவைக்கு ஏற்பவும்‌ சூழ்நிலைக்கு ஏற்பவும்‌ 


Digitized by Noolafad Foundation. 
noolaham.org | aavanaham.org 


EE ணை 
oo - 


ஆ 


உறையுளை, இல்லங்களை அமைத்துக்கொள்ள 
வேண்டும்‌ என்பது மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டு 
வந்த பொதுவான உண்மை ஆகும்‌. 


*இடம்பட வீடு GLa 
“சிறுகக்‌ கட்டிப்‌ பெருக amy’ 


என்பன பழமொழிகள்‌. மக்கள்தொகை பெருகி 
வரும்‌ இக்காலத்தில்‌ இச்‌ கருத்துகள்‌ மிகவும்‌ போற்‌ 
நிக்‌ கடைப்பிடிக்கவேண்டியவையாகும்‌. குறைந்த 
இடத்தில்‌ எப்படி வசதியாக வாழ்வது, வீட்டுப்‌ 
பொருள்களை முறையாக அழகாக எப்படி அமைத்‌ 
துக்கொள்வது என்பனவற்றில்‌ இன்றைய மனை 
யறிவியல்‌ பெரிதும்‌ கவனம்‌ செலுத்தி வருகின்றது. 


வேளாண்மையும்‌ பெண்களும்‌ 

உழவுத்‌ தொழிலில்‌ ஒரு பகுதி வேலையைப்‌ 
பெண்களே செய்து வந்துள்ளனர்‌; இன்றும்‌ செய்து 
வருகின்றனர்‌. கணவன்‌ எவ்வளவுதான்‌ திறமை 
உள்ளவனாக இருந்தாலும்‌ மனைவி பொறுப்பற்ற 
வளாக இருந்தால்‌ விளைந்ததும்‌ வீடு வந்து 
சேராது. சேர்ந்ததும்‌ பாதுகாக்கப்படாமல்‌ 
வீணாகிவிடும்‌ என்பதை, 


“மேனா மினுக்கியைக்‌ கொண்டவனும்‌ கெட்டான்‌ 
மேட்டிலே பயிரிட்டவனும்‌ கெட்டான்‌” 

‘ot பிடித்தவன்‌ என்ன செய்வான்‌ ? 
பானை பிடித்தவள்‌ பாக்கியம்‌” 


என்று குறிப்பிடுகின்றது பழமொழ்‌. உழுதொழிலில்‌ 
மென்மையான பணிகளை எவ்வாறு திறமையாகச்‌ 
செய்து, வருவாய்‌ உள்ளதாக ஆக்கிக்கொள்ள முடி 
யும்‌ என்பதில்‌ இன்று பெரிதும்‌ முன்னேற்றம்‌ 
காணப்படுகிறது. நாற்று நடுதல்‌, களை பறித்தல்‌, 
கதிரறுத்தல்‌ போன்ற பணிகளே அன்றிக்‌ கால்‌ 
நடை வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, பட்டுப்புழு 
வளர்ப்புப்‌ போன்ற வேளாண்மைத்‌ தொழிலும்‌ 
பெண்களுக்கு ஏற்ற தொழிலாகக்‌ கொள்ளப்படு 
கின்றது. 


7. சமுதாய இயல்‌ 

உழவர்‌ சமுதாயம்பற் றிய பல்வேறு கருத்துகளைப்‌ 
பழமொழிகள்‌ விளக்குகின்றன. காலங்காலமாகத்‌ 
தழும்பேறிப்போன வேண்டாத சில கருத்துகளி 
லிருந்து விடுபட முடியாமல்‌ மக்கள்‌ தொடர்ந்து 
அதனையே போற்றி வருகின்றனர்‌. அதற்கு 
அறியாமையும்‌ பொருள்‌ வசதி இல்லாமையுமே 
காரணங்களாகும்‌. பெரிய மாற்றம்‌ ஏற்படவேண்டு 
மாயின்‌ உழவர்‌ சமுதாயம்‌ ஏற்றத்தாழ்வு அற்ற 
பொருளாதார வளம்‌ பெற்றாலன்றி உய்யமுடியா து 
என்பதையே இப்‌ பழமொழிகள்‌ உணர்த்துகின்றன. 


தனிப்‌ பண்ணை முறை 

உழுதொழிலில்‌ தனித்தன்மையே போற்றப்பட்‌ 
டது. கூட்டுப்பண்ணைகள்‌ நடைமுறைக்கு ஒத்து 
வராது என்பதைக்‌ “கூடி இருந்துபார்‌, கூட்டுப்‌ 
பயிர்‌ இட்டுப்பார்‌' என மற்றவர்கள்‌ முடிவுக்கே 
விட்டுவிடுகிற பழமொழியும்‌, *இனக்கூட்டு ஆனா 
லும்‌ நிலக்கூட்டு ஆகாது” என முடிவுக்கே வந்து 
விட்ட பழமொழியும்‌ தெளிவாக உணர்த்துகின்றன. 
உழவுத்தொழிலில்‌ அவரவர்‌ திறமைக்கு ஏற்ப 
விளைவு பெறப்படுவதால்‌ கூட்டு முயற்சி பலன்‌ 
அளிக்கவில்லை. அதனாலேயே *பொதுமாடு 
புழுத்துச்‌ செத்தது! என மறைமுகமாகக்‌ குறிப்‌ 
பிட்டனர்‌. 


வருவாய்‌ குறைந்த தொழில்‌ 
தனித்து நின்று எவ்வளவு பாடுபட்டாலும்‌ 
உழவு த்தொழிலில்‌ வருவாய்‌ குறைவு என்பது 
அன்றும்‌ இன்றும்‌ உணரப்பட்டு வருகின்றது. 
“உழுதவன்‌ கணக்குப்‌ 
மிஞ்சாது” 
"ஊண்‌ மிச்சம்‌ உழவில்‌ இல்லை!” 


பார்த்தால்‌ உழக்கும்‌ 


என்பன இன்றும்‌ மாற்ற முடியாத விதிகளாக 
இருந்து வருகின்றன. அதனாலேயே உழவுத்‌ 
தொழிலை வணிகத்‌ தொழில்போல்‌ வருவாய்‌ தரும்‌ 
தொழிலாக மாற்றி அமைக்க முயல்கின்றது இன்‌ 
றைய அறிவியல்‌. 


ஈம்பிக்கை அதிகம்‌ 

மனிதனுக்குத்‌ துன்பங்கள்‌ அதிகம்‌ ஆக ஆக 
அவனுக்கு வேண்டாதவற்றில்‌ எல்லாம்‌ நம்பிக்கை 
அதிகமாகிவிடுகின்றது. அதனால்‌ அவன்‌ பருவம்‌, 
விதை முதலியவற்றில்‌ தொழில்நுட்பங்களைக்‌ 
கருதாமல்‌ நாளும்‌ கோளும்‌ பார்ப்பதில்‌ முனைந்து 
விடுகின்றான்‌. 

'ஆழ உழுது அரும்பாடு பட்டாலும்‌ 

பூமி விளைவது புண்ணியவான்களுக்கே” 
“சனிப்‌ பயிர்‌ சாத்திரத்திற்கு உதவும்‌" 


என்பனவாகிய பழமொழிகள்‌ அழுத்தமான நம்பிக்‌ 
கையில்‌ எழுந்தவையே. அதனால்‌, இன்று ஆழ 
உழுதும்‌, சனியன்று நட்டும்‌ விளைவை எடுத்துத்‌ 
தவறான நம்பிக்கைகளைப்‌ போக்க முனைகிறது 
அறிவியல்‌. 


ஒல குறைபாடுகள்‌ 

உழவுத்தொழில்‌ செய்ய குறிப்பிட்ட சாதியினரே 
சிறந்தவர்‌ என்ற மனப்போக்கும்‌, பிற சாதியினர்‌ 
பயிர்‌ செய்தால்‌ பயன்‌ விளையாது என்பதும்‌, உழ 
வுக்‌ கூலிகளைக்‌ கூலியில்‌ ஏமாற்றினால்‌ அவர்களும்‌ 


Digitized by Noolawh Foundation. 
noolaham.org | aavanaham.org 


வேலையில்‌ ஏமாற்றுவார்கள்‌ என்பதும்‌, கடன்பட்‌ 
டுப்‌ பயிரிடக்‌ கூடாது என்பதும்‌" "ஆன “சில்‌: மனப்‌ 
போக்குகள்‌ தவிர்க்கப்படவேண்டியவை அல்லது 
ஆராய்ந்து களையப்படவேண்டிய வையே. 


*மேழிக்குடையவன்‌ வெள்ளாளனே” 
*செட்டிக்கு வெள்ளாமை. சென்மப்‌ பகை” 
“ஆண்டைக்‌ கூலியைக்‌ குறைத்தால்‌ 
சாம்பன்‌ வேலையைக்‌ குறைப்பான்‌” 
“கடன்‌ வாங்கிப்‌ பயிரிட்டவனும்‌ 
மரமேறிக்‌ கைவிட்டவனும்‌ ஒன்று” 


முன்னர்‌ இருந்த நிலைகளுக்குக்‌ காரணம்‌.என்ன? 
இன்று அவற்றை எவ்வாறு மாற்றி அமைத்து மக்‌ 
களை வளமாக வாழச்‌ செய்யலாம்‌? என்று தீவிர 
மாக ஆராய்ந்து முடிவு காண வேண்டுவது இன்றைய 
தலையாய கடமையாகும்‌. எவ்வளவு தொழில்‌ 
நுட்பங்கள்‌ பெருகினாலும்‌ மக்களின்‌ மனம்‌ மாற்றம்‌ 
பெறவில்லையாயின்‌ அவற்றால்‌ பயனில்லை. 


இன்றைய நிலை 


கூட்டுறவு முறைகளும்‌, வேளாண்‌ தொழில்‌ 
நுட்பங்களும்‌, பூச்சி மருந்துகளும்‌ பிறவும்‌ அறி 
வியல்‌ தந்த பயன்‌ என்றாலும்‌, அவற்றை முழுமை 
மையாகப்‌ பயன்படுத்தச்‌ செய்யவேண்டுவது இன்றி 
யமையாததாகும்‌. அவர்கட்கு அடிப்படையான 
தொழில்நுட்ப அறிவு வாய்க்குமாறு செய்யவேண்‌ 
டும்‌. இன்றைய சிக்கல்களுக்குத்‌ தீர்வு காணப்‌ பழ 
மொழிகள்‌, குறிப்பாக உழவர்‌ சமுதாயம்பற்றிக்‌ 
குறிப்பிட்டுள்ள பழமொழிகள்‌ பெரிதும்‌ உதவும்‌ 
என்பதில்‌ எள்ளளவும்‌ ஐயமில்லை. 


8. ஓட்டுப்‌ பழமொழிகள்‌ 

வேளாண்‌ சொற்களைக்‌ கொண்டு வேளாண்மைக்‌ 
கருத்துகளை அன்றி, வேறு ஒரு பொருளையும்‌ 
விளக்கி நிற்பது ஓட்டுமொழிகள்‌ ஆகும்‌. இத்தகைய 
பழமொழிகளில்‌ வேளாண்மைக்‌ கருத்துகளைவிட 
அவற்றின்‌ வெளியே தொக்கி நிற்கும்‌ கருத்துகளே 
சிறப்புப்‌ பெற்று விளங்கும்‌. பயன்படுத்தும்‌ 
இடத்திற்கும்‌ சூழ்நிலைக்கும்‌ ஏற்பப்‌ பொருளின்‌ 
ஆழமும்‌ அகலமும்‌ விளங்கும்‌. ஆதலின்‌ இவற்றை 
வேளாண்‌ பழமொழிகள்‌ என்பதைக்‌ காட்டிலும்‌ 
ஒட்டுப்‌ பழமொழிகள்‌ என்பதே பொருந்தும்‌. 


“தானே கனியாததை தடி கொண்டு அடித்தால்‌ 
மட்டும்‌ கனியுமா?” 

*கொடிக்குக்‌ காய்‌ பாரமா?” 

“கோழி மிதித்துக்‌ குஞ்சு முடமாகுமா?” 

“கொட்டி கொட்டி அளந்தாலும்‌ குறுணி பதக்கு 
ஆகாது” 


என்பன ஓட்டுமொழிகள்‌. தானே உணர்ந்து செயல்‌ 
படாதவன்‌ பிறர்‌ "சொல்லியா கேபிகப்போகிறான்‌? 
எத்தனை பிள்ளைகள்‌ இருந்தாலும்‌ பெற்றவர்கள்‌ 
அவர்களை பாரமாகக்‌ கருதமாட்டார்கள்‌ -எனும்‌ 
பொருள்கொண்ட இவை வேளாண்மையை விளக்கு 
வதைக்‌ காட்டிலும்‌ சமுதாய நோக்குடையவை என்‌ 
பது அறியத்தக்கது. 2 


9. வேளாண்மை உவமைகள்‌ 


பழமொழிகள்‌ முழுமையான பொருள்‌ தருவன. 
உவமைகள்‌ முழுமையான பொருள்‌:தருபவை அல்ல. 
அதனால்‌ பழமொழிகளை ஆய்ந்த அறிஞர்கள்‌ 
உவமைகள்‌ பழமொழிகள்‌ அல்ல என்பதைக்‌ குறிப்‌ 
பிட்டுள்ளனர்‌. ஓட்டு மொழிகள்‌ போலவே 
வேளாண்மை உவமைகளும்‌.இடத்திற்கு ஏற்ப வேறு, 
பொருளை விளக்கி நிற்கின்றன. 


“காலத்தில்‌ பெய்த மழை போல* 

*ஆடு தழை தின்பது போல” : 

*எலுமிச்சம்‌ செடிக்கு எருப்‌ போட்டாற்‌ போல” 

*ஆட்டுக்கிடையில்‌ ஓநாய்‌ புகுந்ததுபோல" 

“நடு உழவிலே நத்தை தெறித்தாற்‌ போல” 
எனும்‌ ' உவமைகளை இடத்திற்கு ஏற்பப்‌ பயன்‌ 
படுத்தி உரிய பொருள்களை உணர்த்த வேண்டும்‌. 
“நடு உழவிலே நத்தை தெறித்தாம்‌ போல” என்ப 
தற்குப்‌ படைச்சாலுக்குள்‌ விதை சீராக விழுந்துள்‌ 
ளது போல அவன்‌ செய்யும்‌ செயல்கள்‌ செம்மை 
யாக இருக்கும்‌ என்பது பொருள்‌. அதனால்‌ இதுவும்‌ 
வேளாண்மையை விளக்கவில்லை. என்பது தெளிவு. 


10, உலகப்‌ பழமொழிகள்‌ 


தமிழ்நாட்டு வேளாண்மைப்‌ பழமொழிகளைப்‌ 
போலவே, இந்திய நாடு,. உலக நாடுகள்‌ ஆகியவற்‌ 
றின்‌ வேளாண்மைப்‌ பழமொழிகளை மேம்போக்‌ 
காக ஆராயும்பொழுதே அடிப்படையான இரண்டு 
உண்மைகளைப்‌ புலப்படுத்துகின்றன. உழுதொழி 
லைப்‌ பொறுத்த அளவில்‌ உழவனின்‌ நேரடிப்‌ 
பார்வையே மிகச்‌ சிறந்தது என்பது ஒன்று. மற்‌ 
றொன்று, தனிப்‌ பண்ணை முறையே போற்றப்‌ 
படுவது. இக்‌ கருத்துகளை அறிவியல்‌ நோக்கில்‌ 
ஆராய்ந்து 1. பயனுள்ளவற்றை.. நிறைவேற்றவும்‌ 
வேண்டும்‌. . 
“உடையவன்‌ பார்வையில்‌ பயிர்‌ வளரும்‌” 
(ஹங்கேரி) 
“உடையவன்‌ இல்லாத நிலம்‌ அனாதைக்குழந்தை” 
(ரஷ்யா) 
“உடையவன்‌ கால்‌ தடங்களே வயலுக்குச்‌ செழிப்‌ 
- பளிக்கும்‌” * (செர்மனி) 


298 
Digitized by Noolatiam Foundation. 
noolaham.org | aavanaham.org 


“கூட்டாக உள்ள வயலைக்‌ கரடிகள்‌ அழிக்கும்‌” 
= (அமெரிக்கா) 
“அரை ஏக்கரில்‌ அதிகம்‌ விளையும்‌” 
(ஸ்காட்லாந்து) 
*பொது மாடு புழுத்துச்‌ செத்தது” (இந்தியா) 


இப்‌ பழமொழிகள்‌ வேளாண்மைச்‌ சமுதாயத்தின்‌ 
அழுத்தமான உணர்ச்சிகளைப்‌ யுலப்படுத்து 
தின்றன. 


11. புதுமொழிகள்‌ 


பழமொழிகள்‌ போல்‌ -இனிப்‌  புதுமொழிகள்‌ 
தோன்றுமா என்றால்‌ வாய்ப்பு இல்லை என்றுதான்‌ 
குறிப்பிடவேண்டும்‌. இன்றைய அறிவியல்‌ உலகில்‌ 
தானும்‌ புதுமைகள்‌ தோன்றிக்கொண்டே இருக்கின்‌ 
றன. எதுவும்‌ நிலைத்து-நிற்பதில்லை. ஒன்றைப்‌ 
பற்றிய அனுபவம்‌ வெளிவருவதற்கு முன்‌ அடுத்த 
ஒன்று தோன்றிவிடுகின்றது. அதனால்‌, விளம்‌ 
பரங்களாகச்‌ சில அழகிய தொடர்கள்‌ தோன்றுதற்‌ 
குரிய வாய்ப்பு உள்ளனவே அன்றி, அவை பழ 
மொழிகளாக நிலைத்து நிற்பதற்குரிய வாய்ப்பு 
இல்லை. அவை பழமொழிகளும்‌ ஆகா. 


இன்றைய விளம்பர உலகில்‌ பழமொழிகளின்‌ 
அமைப்பைப்‌ பயன்படுத்தி, புதிய மொழிகளை உரு 
வாக்கி, புதிய இரகங்கள்‌, புதிய உழவியல்‌ முறை 
கள்‌, புதிய உரங்கள்‌, புதிய மருந்துகள்‌ ஆகியவற்றை 


அறிமுகப்படுத்தலாம்‌. தகவல்‌ அறிவிக்க இம்‌ 
முறை பெரிதும்‌ பயன்படும்‌. 
*களரை முறிக்க வேப்பந்‌ தழை” (பழமொழி) 
*களரை முறிக்க ஜிப்சம்‌ உப்பு” (புதுமொழி) 
“உரம்‌ ஏற்றி உழவு செய்‌” (பழமொழி) 
“நிலத்தை அறிந்து உரத்தை இடு (புதுமொழ்‌) 


என்பன போன்ற புதுமொழிகளை உருவாக்கிப்‌ 
பயன்படுத்தலாம்‌. 


ஆராய்க 

பழமொழிகள்‌ மனித சமுதாயத்திற்குக்‌ கிடைத்‌ 
abahu செல்வம்‌. செல்வத்தைப்‌ பாதுகாக்கவும்‌ 
வேண்டும்‌; அதனைப்‌ பயனுள்ள வசையில்‌ பயன்‌ 
படுத்தவும்‌ வேண்டும்‌. இவ்விரண்டு வகையான 
பணிகளும்‌ தொடர்ந்து நடைபெறுமாயின்‌ இன்‌ 
றைய சமுதாயத்தில்‌ அவிழ்க்க முடியா த பல சிக்கல்‌ 
களை அவிழ்க்கவும்‌ முடியும்‌; அவிழ்த்த பிறகு அவற்‌ 
தில்‌ இருந்து புதியவற்றை ஆச்கவும்‌ முடியும்‌. அத 
னால்‌ வேளாண்மை அறிஞர்கள்‌ இத்தகைய ஆய்‌ 
வினை ஒரு பொதுத்தொண்டாகக்‌ கருதி ஆராய 
வேண்டும்‌. 


பொதுத்‌ தொண்டிற்கு வரையறை ஏது? அதற்கு 
விலை மதிப்புதான்‌ ஏது? மேழிச்செல்வம்‌ கோழை 
படுமோ? 


Digitized by Noolatatn Foundation. 
noolaham.org | aavanaham.org 


ண்பன்‌ கலை-மனித குலம்‌ முழுமைக்கும்‌ 

பொதுவாக, மொழி, கலாசார வேறுபாடு 
களைத்‌ தகர்த்து, தேசங்களுஃகிடையிலான விரிந்த 
எல்லைகளைக்‌ கடந்து, மனிதர்கள்‌ அனைவரையும்‌ 
ஒருங்கிணைக்கும்‌ மகத்தான சாதனம்‌ என்பதில்‌ 
கருத்து வேறுபாடு இருக்க முடியாது. இலக்கியம்‌, 
சிற்பம்‌, ஓவியம்‌, இசை ஆடிய கலைகளின்‌ வளர்ச்சி 
தான்‌, ஒரு சமுதாயத்தின்‌ வளர்ச்சியை, முன்‌ 
னேற்றத்தை அளக்கவல்ல அளவுகோலாக இதுகா 
றும்‌ மதிப்பிடப்பெற்று வருகிறது. உலகம்‌ முழு 
வதற்கும்‌ இக்‌ கருத்து பொதுவான ஒன்று. இக்கலை 
கள்‌ மக்களது வாழ்க்கையோடு பின்னிப்‌ பிணைந்‌ 
இருந்தாலும்‌ தீவிரப்‌ போக்குக்கொண்ட கலைஞர்‌ 
களின்‌ படைப்புகள்‌-இலக்கியம்‌, சிற்பம்‌, ஓவியம்‌, 
இசை எதுவாயினும்‌, அவை சராசரி மனிதர்களால்‌ 
ஏற்றுக்கொள்ளப்பட்டு, அதன்‌ சிறப்பை உணர 
இயலாத நிலையில்‌, படைப்பவனுக்கும்‌ பாமரனுக்‌ 
கும்‌ பெரும்‌ இடைவெளி ஏற்பட்டு- படைப்பவன்‌ 
ஒரு புதிராகவே தோற்றமளிக்றொன்‌. இன்றைய 
ஓவியங்களும்‌ சிற்பங்களும்‌ (‘Modern Art? என்னும்‌ 
இன்றைய நவீன கலை) அதற்கு விதி விலக்‌ 
கல்ல என்பதை நாம்‌ அனுபவபூர்வமாக உணர 
முடியும்‌. சாதாரண மக்களும்‌, படித்துப்‌ பட்டம்‌ 
பெற்றவர்களும்கூட இன்றைய கலைஞர்களை, 
கிறுக்கர்கள்‌- குழப்பவாதிகள்‌ என்றும்‌ அவர்களது 
படைப்புகளை எந்தச்‌ செய்தியும்‌ தராத, குழந்‌ 
தைத்தனமான அறியாமையின்‌ அவலங்கள்‌ என்‌ 
றும்‌ கடுமையாக விமர்சித்து வருவதையும்‌--நாம்‌ 
தன்கு அறிவோம்‌. ஆனால்‌ அறிவுபூர்வமாக இதில்‌ 
ஈடுபட்டுள்ள கலைஞர்கள்‌ இந்த விமர்சனங்களைக்‌ 


K. M. ஆதிமூலம்‌ 


கண்டு துவண்டு போகாமல்‌ வேகத்துடன்‌ முன்‌ 
செல்லக்‌ காரணம்‌ இன்றைய ஓவியங்களும்‌ சிற்பங்‌ 
களும்‌ வெறும்‌ வெளித்தோற்ற அழகை மட்டும்‌ 
வெளிப்படுத்தும்‌ படைப்புகளாக இல்லாமல்‌, 
இயற்கை அம்சங்களின்‌, ஜீவராசிகளின்‌ உள்‌ அழகை 
யும்‌, புலன்களுக்கு எட்டாத Aw உண்மைகளையும்‌ 
வெளிக்கொணர்ந்து நிறுத்தவல்ல கருவிகளாயிருப்‌ 
பதேயாகும்‌. இன்றைய கலைஞனின்‌ வேலை 
பார்த்த ஒன்றிற்கு, நிஜமான காட்சி ஒன்றிற்கு 
நகல்‌ படைக்கும்‌ எந்திரத்தின்‌ (Camera) வேலை 
யல்ல. மாறாக, கண்‌ என்ற வல்லமை பொருந்திய 
புலன்‌ வழியாக ஊருவிச்‌ செல்லும்‌ அனைத்தையும்‌ 
மனத்தில்‌ உள்ளடக்கி, அந்த மனத்தின்‌ 
உள்ளொளியின்‌ மூலமாக உண்மை காணுதல்‌, 
அல்லது தேடல்‌ இவைதான்‌ இன்றைய கலைஞனின்‌ 
ஓய்வில்லாப்‌ பணி. அத்தேடலின்‌ பிரதிபலிப்புகளே 
அவனது ஓவியங்களும்‌ சிற்பங்களுமாகும்‌. 


19ஆவது நூற்றாண்டின்‌ பாதி வரையில்‌ மேற்கத்‌ 
Bu நாடுகளில்‌ புழக்கத்தில்‌ இருந்த, மதவழி, 
மரபுவழி, ஓவிய, சிற்ப விதிமுறை, செய்முறைகளி 
லிருந்து முற்றிலும்‌ மாறுபட்ட மேலே சொல்லப்‌ 
பட்ட விஷயங்களைப்‌ பிரதானமாகக்‌ கொண்டு 
தத்துவரீதியான புதுவகை ஓவியங்களை ‘Cubism’, 
‘Impressionism’ படைத்தார்கள்‌ சல ஃபிரஞ்சு 
நாட்டுத்‌ தீவிரவாதிகள்‌. மக்களிடத்தில்‌ பெரும்‌ 
எதிர்ப்பையும்‌ வெறுப்பையும்‌ இவர்கள்‌ சந்திக்க 
நேர்ந்தபோதிலும்‌, இதே சமயத்தில்‌ இலக்‌ 
கியப்புரட்‌சியும்‌ அங்கே வலுப்பெற்றிருந்‌ 
தமையால்‌, இலக்கியவாதிகளின்‌ பெரும்‌ ஆதரவு 


Digitized by Noolaffh Foundation. 
noolaham.org | aavanaham.org 


இந்தச்‌ 'சுயசிந்தனாவாதி£க்‌ கலைஞர்களுக்கு 
நம்பிக்கை உரமாய்‌ வேர்விட்டு வளரச்‌ செய்தது. 
பலவிதமான சிறு தடைகள்‌, துன்பங்கள்‌ ஆகிய 
வற்றை இக்‌ கலைஞர்கள்‌ பொருட்படுத்தாமல்‌ 
ஒரு பெரிய இயக்கத்தை இவர்கள்‌ முன்‌ நின்று 
நடத்திச்‌ செல்லக்‌ காரணமாயிருந்ததும்‌ இந்த இலக்‌ 
திய நண்பர்களின்‌ ஏகோபித்த ஆதரவுதான்‌. 
இந்தச்‌ சமயத்தில்தான்‌ அங்குள்ளவர்கள்‌ இவ்வகை 
ஓவியங்களை ‘Modern Art’ என்று பொதுத்‌ 
தலைப்பிட்டு அடையாளம்‌ காட்டத்‌ தொடங்‌ 
கஇனார்கள்‌. பல இளம்‌ கலைஞர்களும்‌ இந்த 
இயக்கத்தில்‌ நம்பிக்கைகொண்டு தங்கள்‌ ஓவியங்‌ 
களைத்‌ தீட்டினார்கள்‌. பிறகு இது ஐரோப்பா 
முழுவதிலும்‌, அமெரிக்காவிலும்‌, சில இழ்த்‌ 
திசை நாடுகளிலும்‌ பரவி, இன்று உலகத்தின்‌ பல 
நாடுகளிலும்‌ - பல்வேறு நிலைகள்‌, மாற்றங்களு 
டன்‌ வளர்ந்து வருவதுடன்‌, நுண்ணறிவு படைத்த 
எல்லோராலும்‌ ஏற்றுக்கொள்ளப்பட்டும்‌ வருகின்‌ 
றன. “நவீன பாணி' என்ற வார்த்தையே அர்த்த 
மற்ற ஒன்றாக எண்ணும்‌ அளவுக்கு இக்கலை 
இன்றைய சமுதாயத்தோடு பின்னிப்‌ பிணைந்‌ 
துள்ளது. 


இந்தியாவைப்‌ பொறுத்தமட்டில்‌ சிற்பமும்‌ ஓவி 
யமும்‌ நீண்ட வரலாறும்‌, பாரம்பரியத்‌ தொன்மை 
யுங்‌ கொண்டவை. உலக வரலாற்றில்‌ இந்தியாவின்‌ 
அமரத்தன்மை கொண்ட சிற்பங்கள்‌ உன்னதமான 
இடத்தை வகித்து வருகின்றன. புறத்தோற்றத்‌ 
தின்‌ அழகையும்‌, வடிவமைப்புகளையும்‌ அப்பமுக்‌ 
இன்றி, தத்ரூபமாக, நிஜத்தின்‌ நகல்களாக (Renai- 
sance Paintings) ஐரோப்பியக்‌ கலைஞர்கள்‌ செய்து 
கொண்டிருந்த காலத்திலும்‌, அதற்குப்‌ பல நூறு 
ஆண்டுகள்‌ முற்பட்ட காலத்திலும்‌ நமது கலைஞர்‌ 
கள்‌ வெகு தொலைவுக்குப்‌ போய்‌ ‘Spiritual Beauties’ 
என்ற ஆழமான அம்சங்களை உண்மையான பாவங்‌ 
களுடன்‌, உணர்ச்சிப்‌ பாங்குடன்‌ தெளிவான படைப்‌ 
புகள்‌ மூலம்‌ வெளியிட்டார்கள்‌. மனிதர்கள்‌, பிற 
உயிரினங்கள்‌, தாவரங்கள்‌, பொருள்களின்‌ வெளித்‌ 
தோற்றத்‌ தன்மைகள்‌, அளவுகள்‌ மீறப்பட்ட 
(Stylized) - ஒரு கட்டுப்பாட்டின்‌ 8ழ்‌ கட்டவிழ்க்கப்‌ 
பட்ட படைப்புகளாக இவை இருந்தன. சில 
புராதனச்‌ சிற்பங்களைக்‌ காணும்போது, அவற்‌ 
றைப்‌ படைத்த கலைஞர்கள்‌ தவ வலிமை மிக்கவர்‌ 
களாக இருந்திருப்பார்களோ என்றுகூட எண்ணத்‌ 
தோன்றும்‌. ஆனால்‌, இவற்றைத்‌ தனிப்பட்ட ஒரு 
கலைஞனின்‌ படைப்பு என்பதைக்‌ கடந்து, ஒரு 
சமூகத்தின்‌ முழுக்‌ கலைநோக்கையும்‌, பாரம்பரியத்‌ 
தையும்‌ பிரதிபலிப்பதான கூட்டு முயற்சிகளாகவே 
தோற்றமளிக்கின்றன - (பிரமாண்டமான கோயில்‌ 
நிர்மாணங்கள்‌,  கற்கோயில்கள்‌, குகைக்கோயில்‌ 
கள்‌, பெரும்‌ சிற்பங்கள்‌, விகாரங்கள்‌ ஆகியவற்றை 
உதாரணத்திற்குக்‌ கூறலாம்‌). அதுவும்‌ நூற்றுக்கு 
நூறு சமயங்களின்‌ அடிப்படையில்‌ உருவாக்கப்‌ 
பட்டவையே. 


இருநூறு வருட ஆங்கில ஏகாதிபத்தியத்தில்‌ 
மேற்சொன்ன ஒரு தொடர்பான வளர்ச்சியினின்றும்‌ 
தமது கலை மரபு துண்டிக்கப்பட்டு, சிறு கோயில்‌ 
களுக்குச்‌ லை .வடிப்பதோடு நின்றுவிட்டது. 
கலையைப்‌ பார்த்து இரசிக்கின்ற ஒரு பாரம்பரியமே 
கூட இல்லாமல்‌ போய்விட்டது. அதன்‌ காரண 
மாகவே கலைஞர்களின்‌ இன்றைய படைப்புகள்‌ 
மக்களிடத்தில்‌ குறைந்த அளவு பாதிப்புக்கூட 
ஏற்படுத்த முடியவில்லை என்பதோடு கலைஞர்‌ 
களைப்பற்றிய உயர்வான அபிப்பிராயம்கூட 
கொள்ள முடியாமல்‌ போய்விட்டது. 


ஓவிய, சிற்பக்‌ கலைகளைப்பற்றி எந்தப்‌ பிரக்ஞை 
யும்‌ இந்திய மக்களிடம்‌ இல்லாத சமயத்தில்‌ 19ஆவது 
நூற்றாண்டின்‌ இரண்டாம்‌ கட்டத்‌ தில்‌-தெற்கில்‌- 
முதல்‌ இந்தியர்‌ என்ற பெருமையுடன்‌ ரவிவர்மா 
(1848-ல்‌ கேரளத்தில்‌ அரச குடும்பத்தில்‌ பிறந்து, 
தியோடர்‌ ஜான்சன்‌ என்னும்‌ ஆங்கில ஓவியரிடத்‌ 
தில்‌ அடிப்படைப்‌ பயிற்சி பெற்றவர்‌) பிரமுகர்களை 
யும்‌, தனிப்பட்ட மனிதர்களையும்‌, மேற்கத்திய 
பாணி நகல்களாக (Realistic) அவர்களின்‌ தள 
வாடங்களைக்‌ சொண்டு திரைச்சிலையில்‌ (Canvas) 
தட்டினார்‌. பெரும்பாலான இவரது படைப்புகள்‌ 
நெய்‌ வண்ணங்களைக்‌ சொண்டு தீட்டப்பெற்றவை 
களாகும்‌. இத்து மதத்தின்மேல்‌ இவருக்கிருந்த 
அளவுகடந்த நேசம்‌ காரணமாக, புராண, இதிகாசக்‌ 
காட்சிகளையும்‌ கடவுள்‌ அவதாரங்களையும்‌, அதே 
மேற்கத்திய உடலமைப்பு பாணியில்‌ தென்னிந்திய 
வகை ஆடை ஆபரணங்களைப்‌ பூட்டி, சாதாரண 
ஆண்‌, பெண்களாக அசைய வைத்தார்‌. 


இவரையடுத்து அதாவது இந்த நூற்றாண்டின்‌ 
தொடக்கத்தில்‌, வங்காளத்தில்‌ சில முக்கியக்‌ கலை 
ஞர்கள்‌ (அபனேந்திரநா த தாகூர்‌, ககனேந்திரநாத 
தாகூர்‌, நந்தலால்‌ போஸ்‌, ஜாமினி ரே போன்றவர்‌ 
கள்‌) சேர்ந்து முன்‌ நின்று நடத்திய இயக்கம்தான்‌ 
அநேகமாக இந்தியாவில்‌ கலை சம்பந்தமான முதல்‌ 
இயக்கமாகும்‌. இது கவிஞர்‌ தாகூர்‌ அவர்களின்‌ 
குடும்பத்தை மையமாகக்‌ கொண்டு இயங்கியதால்‌ 
மக்களது கவனத்தை ஈர்க்கத்‌ தவறவில்லை. இக்‌ 
கலைஞர்கள்‌ யாவரும்‌ மேற்கத்திய பயிற்சி முறை, 
செய்முறை உபகரணங்கள்‌ யாவற்றையும்‌ ஒதுக்கி 
விட்டு, சுதேசிகளாக, முழுக்க முழுக்க இந்திய உப 
கரணங்களைக்‌ கொண்டு மக்களின்‌ அன்றாட வாழ்க்‌ 
கையை மையமாகக்‌ கொண்டு இந்தியத்‌ தன்மை 
கொண்ட ஓவியங்களை வரைந்தனர்‌. இதற்குக்‌ 
காரணமாக இருந்தவரும்‌, ஊச்கமளித்தவரும்‌ அந்‌ 
நாளில்‌ கல்கத்தா ஓவியக்‌ கல்லூரி முதல்வராக 
இருந்த திரு. ஹேவல்‌ என்பவர்தாம்‌. 


அசலான ஒரு வங்க மரபு அங்கே உதயமாகி, 
அதன்‌ ஒளிக்கதிர்கள்‌ பல திசைகளிலும்‌ பரவி 
இளங்கலைஞர்களிடத்தில்‌ ஓரளவு பாதிப்பை 
ஏற்படுத்தியிருந்தபோதிலும்‌ இந்த இயச்சுத்தில்‌ 


Digitized by Noolalia@t Foundation. 
noolaham.org | aavanaham.org 


ஈடுபட்டிருந்தவர்களே சிலர்‌" நம்பிக்கையிழந்து 
வெளியேறி, எந்தக்‌ கட்டுப்பாடுமில்லாத சுதந்திரப்‌ 
பறவைகளாக, பரீட்சார்த்தமான ஓவியங்களைப்‌ 
படைத்தார்கள்‌. 


அவ்வாறு வெளியேறியவர்களில்‌ திரு. ஜாமினிரே 
முக்கியமானவர்‌. சுய தேடல்‌ மூலமாக ஒரு புதுப்‌ 
பார்வையைத்‌ (New Vision) தந்து, இந்தியாவில்‌ 
கலை இயக்கத்திற்கு நம்பிக்கை தந்தவர்‌ இவரே 
யாவர்‌. இவர்‌ தமது ஓவியங்களில்‌ கையாண்ட 
அம்சங்கள்‌ - கிராமிய பாணி ஓவிய, சிற்பங்களின்‌ 
வெளியீட்டுக்‌ குறிகளை எளிமைப்படுத்தி நவீன 
பாணிக்கு எடுத்துச்‌ சென்றது. . இவரைத்‌ 
தொடர்ந்து அமிர்தா செர்ஜில்‌ (Amrita Sergil) என்ற 
பெண்‌ ஓவியர்‌ தம்‌ ஓவியங்கள்‌ மூலம்‌ நிச்சயமான 
ஒரு சூழ்நிலைக்கு வித்திட்டார்‌. இவரது இளமைப்‌ 
படிப்பு, ஓவியப்‌ பயிற்சி பாரிஸ்‌ நகரத்தில்‌ நிறைவு 
பெற்றதால்‌, அங்கு ஏற்பட்டிருந்த நவீன aw 
இயக்கம்‌ (Contemporary Art Movement) அர்த்த 
புஷ்டியான படைப்புகள்‌ யாவும்‌ இவரைப்‌ பெரிதும்‌ 
பாதித்திருந்தன. அவர்‌ இந்தியாவில்‌ தங்கி தட்‌ 
டிய ஓவியங்கள்‌ அஜந்தா ஓவியங்களின்‌ வண்ணச்‌ 
சேர்க்கை கொண்டு, சாதாரண மக்களை அவர்‌ 
கள்‌ சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளை எளிமையான 
உருவ அமைப்புகளுடன்‌ பாவங்களைப்‌ பிரதானப்‌ 
படுத்திப்‌ படைக்கப்பட்டன: 


ஒட்டுமொத்தமான இந்திய நவீன ஓவிய- Aju 
வளர்ச்சியில்‌, தமிழகத்தின்‌ பங்கு என்னவென்று 
அறிய முற்பட்டால்‌ தேவி பிரசாத்‌ ராய்‌ செளத்ரி 
யின்‌ பெயரை முன்வைத்துத்தான்‌ பின்‌ தொடர 
வேண்டும்‌. ' 19ஆவது நூற்றாண்டின்‌ ' மத்தியில்‌ 
நிறுவப்பட்டு இயங்கி வந்தாலும்‌ 1930ஆம்‌ ஆண்டில்‌ 
இரு. செளத்ரி முதல்வர்‌. பொறுப்பை ஏற்றபிறகு 
தான்‌, சென்னை ஓவிய சிற்பக்‌ கல்லூரிக்கு- அன்‌ 
றைய ‘School of Arts and Crafts’ புதுப்பொலிவு உண்‌ 
டாயிற்று. இருபத்தெட்டு ஆண்டுகள்‌ தொடர்ச்சி 
யாக முதல்வராக பணிபுரிந்த காலத்தில்‌ ஓவிய 
ராகவும்‌ சிற்பியாகவும்‌ அவர்‌ செய்த படைப்பு 
களும்‌, நல்ல ஆசிரியராக இளம்‌ கலைஞர்களிடத்‌ 
இல்‌ அவர்‌ மூட்டிவிட்ட ஆர்வமும்தான்‌ தமிழகத்‌ 
இல்‌ ஓவியக்கலை வளர்ச்சிக்கு முதல்‌ ஆதாரமாக 
இருந்தன. வங்காளத்தைச்‌ சேர்ந்த இவர்‌ அபனேந்‌ 
திரநாத தாகூர்‌, நந்தலால்‌ போஸ்‌ போன்றவர்க 
ளிடம்‌ நன்மதிப்பும்‌, ஈடுபாடும்‌ கொண்டிருந்தாலும்‌ 
மேற்கத்திய பாணி ஓவிய, சிற்பங்களிலும்‌ அவற்‌ 
றின்‌ பயிற்சி முறை, செய்முறைகளில்‌ அதிக நம்‌ 
பிக்கை கொண்டிருந்ததால்‌, அதே முறையில்‌ மாண 
வர்களுக்குப்‌ - பயிற்சியளித்தார்‌. மாணவர்களது 
விருப்பமறிந்து வங்க மரபு ஓவியங்கள்‌ தீட்டுவதற்‌ 
கும்‌ இவர்‌ ஆதரவு தந்தார்‌. 1950-க்கு முன்‌ இவர்‌ 
படைத்த ஓவியங்களும்‌ சிற்பங்களும்‌ (ஒரு இல 
“வங்க. மரபு” ஓவியங்களைத்‌- தவிர) மேற்கத்திய 
பாணியைத்‌ தழுவிய நிஜத்தின்‌ நகல்களே. அடுத்த 


கட்டமாக இவர்‌ உருவாக்கிய சிற்பங்களில்‌ பெரு 
were, ரோடீன்‌ (Rodin) என்ற ஃபிரான்ஸ்‌ நாட்டுச்‌ 
சிற்பியின்‌ பாதிப்பைக்‌ கொண்டிருந்தன என்றாலும்‌ 
தமிழ்நாட்டின்‌ உழைக்கும்‌ வர்க்கத்தை- அவர்‌ 
களது வாழ்க்கைப்‌ போராட்டங்களை - கருவாகக்‌ 
கொண்டு பார்ப்போரின்‌ அனுதாபத்தை எளிதில்‌ 
சுவரும்‌ தன்மை கொண்டிருந்தமையால்‌--ரோ டீனி 
லிருந்து வெளிப்பட்டவராகவே மதிக்கப்பட்டார்‌. 


வறுமையால்‌ வாடும்‌ தாய்‌-சேய்‌ 
இரு. டி. பி. ராய்‌ செய்த சிற்பம்‌ 


"உழைப்பின்‌ வெற்றி', வறுமையால்‌ வாடும்‌ தாய்‌ 
சேய்‌' போன்ற சிற்பங்கள்‌ பொதுமச்கள்‌ இரசனைக்‌ 
குட்பட்டுப்‌ பாராட்டுப்பெற்றவை. இவரது தேடல்‌ 
அநேகமாக ரோடீன்‌ வுகைச்‌ சிற்பங்களோடு நின்று 
விட்டன எனலாம்‌. “உழைப்பின்‌ வெற்றி' சிலை 
(உழைப்பாளர்‌ சிலை என்று பொதுமக்களால்‌ 
அழைக்கப்படும்‌ இது அண்ணா சதுக்கத்திற்கு ௮௬ 
தில்‌ உள்ளது.) இரு. செளத்ரியின்‌ பெயரைத்‌ 
தமிழகமஙெகும்‌ பரவச்செய்தது. இதன்‌ பிறகு 
இவரது கவனம்‌ பெரும்பாலும்‌ தேசியத்‌ தலைவர்‌ 
கள்‌, பிரமுகர்கள்‌, சுதந்திர வீரர்கள்‌ போன்ற 
சிற்பங்களில்‌ ஈடுபட்டது. 


இரு. பணிக்கர்‌: இவரது தொடக்ககால நீர்‌ 
வண்ண, நிலக்காட்சி ஓவியங்கள்‌. அப்பட்டமான 
ஆங்கில முறை நீர்வண்ண ஓவியங்களாகும்‌. ஆனால்‌, 
கேரள, தமிழக இயற்கை வளங்களை அந்தந்த மக்க 
ளோடு இணைத்து வெளிப்படுத்திய முறை அவரது 
தழுவலை மறக்கச்‌ செய்தன. அதன்‌ பிறகு 50-களில்‌ 
“Garden Series’ என்ற பொதுத்‌ தலைப்பில்‌ இவர்‌ 
தீட்டிய நெய்வண்ண ஓவியங்கள்‌ இவரை அடுத்த 
ஸ்தானத்திற்கு உயர்த்திய படைப்புகளாகும்‌. இவை 
அப்போதைய இளம்‌ கலைஞர்களிடத்தில்‌ பாதிப்‌ 
பையும்‌ ஏற்படுத்தத்‌ தவரவில்லை. இவை செய்‌ 
முறையில்‌ ஃபிரஞ்சு நாட்டு வான்‌ கோவை. (Van 
Gogh) நினைவுபடுத்தினாலும்‌, மனிதர்களும்‌ மற்ற 
விஷயங்களும்‌, இந்தியத்‌ தன்மை நிறைந்த சுயமான 
அம்சங்களாகும்‌. இதன்‌ பிறகு சற்று முன்‌ நகர்ந்து 
60-ன்‌ மத்தியிலிருந்து கடைசிவரை எளிமையான 


Digitized by Noolat¥h Foundation. 
noolaham.org | aavanaham.org 


வெளியீடுகளாக வெறும்‌ எழுத்துகள்‌, கோட்டுரு 
வங்களைக்‌ (Words and Symbols), கொண்ட ஓவியங்‌ 
களைத்‌. தீட்டினார்‌. . இவை பழமையான கேரள 
ஜாதகக்‌: குறிப்புகளைப்‌ போன்ற தோற்றத்தைத்‌ 
தந்தாலும்‌, அதில்‌ காணப்படும்‌ மலையாள 
வார்த்தைகள்‌ எந்த அர்த்தத்தையும்‌ செய்தியை 
யும்‌ தராத, ஓவியத்தின்‌ ஓர்‌ அங்கமாகவே 
சையாளப்பட்டுள்ளன. . அதேபோன்று மற்றக்‌ 
கோட்டுருவங்களும்‌ அவரது சுயபாணி வெளியீடு 
களாகவே இடம்‌ பெற்றிருந்தன. இந்த வகை ஓவி 
யங்களே DG. பணிக்கருக்குப்‌ பெரும்‌ அளவுக்குப்‌ 
புகழ்‌ தேடித்‌ தந்தது. FES ஓணம்‌ 

இரு. தனபால்‌: அடிப்ப்டையில்‌ ஓவியரான இவர்‌, 
நாற்பதுகளிலும்‌ ஐம்பதுகளின்‌ பாதி வரையிலும்‌ 
வரைந்த கோட்டுச்‌ சித்திரங்களும்‌ வண்ண ஓவியங்‌ 
களும்‌ மிகப்‌ பிரசித்தமானவை. எந்த முன்னேற்பா 
டும்‌ இல்லாம்ல்‌. யதார்த்தமான முறையில்‌ தூரிகை 
கொண்டு வரையப்பட்ட இவரது: கோட்டுச்‌. AS 
திரங்கள்‌ கலை அபிமானிகளிடத்தில்‌ நல்ல பாராட்‌ 
டைப்‌ பெற்றதோடு மற்றக்‌ கலைஞர்களிடத்திலும்‌, 


வார்த்தைகளும்‌ வடிவங்களும்‌ 
இரு. கெ. 9. எஸ்‌. பணிக்கர்‌ வரைந்தது 


கலை மாணவர்களிடத்திலும்‌ பெரிய அளவில்‌ 
பாதிப்பை ஏற்படுத்தின. இந்த ஓவியங்கள்‌ தமி 
மகத்து கிராமப்புற மக்களைச்‌ சார்ந்த சிறப்பியல்பு 
களாக, அவர்களின்‌ பல்வேறு அசைவுகளை உணர்ச்சி 
பாவங்களுடன்‌ சிக்கனமான கோடுகளின்‌ மூலம்‌ 
வெளிப்படுத்‌ திய முறையில்‌ எளிமை நிறைந்த கிராமச்‌ 
சூழ்நிலையில்‌ இவரது மனம்‌ எந்த அளவுக்கு 
ஈடுபட்டிருந்தது என்பதைத்‌ தெளிவாக உணர முடி 
யும்‌. பழைமையான இந்தியச்‌ சிற்பங்களின்‌, சுவர்‌ 
ஓவியங்களின்‌ தன்மைகள்‌ நிறைந்திருந்தாலும்‌, 
நவீன பாணியின்‌ அவ௫யமும்‌ பாதிப்பும்‌ இழைந்‌ 
தோடத்‌ தவறவில்லை. ' 


இவரது முந்திய ஓவியங்களின்‌ சில தன்மைகளி 
னின்றும்‌ முற்றிலும்‌ மாறிப்‌ போகாத இந்த முப்‌ 


பரிமாண வடிவங்கள்‌ எளிமையான வெளித்‌ தோற்‌ 


றத்தில்‌, உணர்ச்சி பாவங்கள்‌ நிறைந்த சிற்பங்க 
ளாகும்‌. கலைஞரின்‌ அவ்வப்போதைய தேடலின்‌ 
உத்வேகத்தையும்‌, இவை. புலப்படுத்தத்‌ 
தவறவில்லை. 4 யார்‌”, “தாய்‌ சேய்‌”, “சிலுவை 
சுமந்த TF, “நமாஸ்‌” போன்றவை இந்தியாவின்‌ பல 


Digitized by Noolaha#f¥oundation. 
noolaham.org | aavanaham.org 


தாய்‌ சேம்‌. 
BO. எஸ்‌. தனபால்‌ செய்த சிற்பம்‌ 


நகர்களிலும்‌, வெளி நாடுகளிலும்‌ முக்கியக்‌ காட்ச, 
களில்‌ வைக்கப்பட்டு, பெரும்‌ புகழை ஈட்டித்‌ தந்த 
சிற்பங்கள்‌ மட்டுமல்ல; என்றென்றும்‌ மனத்தில்‌ 
நிற்கக்கூடிய அமரத்துவம்‌ பெற்ற படைப்பு 
களாகும்‌. இவை தவிர, பெரியார்‌ ஈ. வெ. ரா., 
டாக்டர்‌ இராதாகிருஷ்ணன்‌, தலைவர்‌ காமராஜ்‌, 
பாரதிதாசன்‌ போன்ற தலைவர்களது சிற்பங்கள்‌ 
இவரது ஆற்றலைப்‌ பறைசாற்றிய சிற்பங்களாகும்‌. 
இவரது சிற்பங்களில்‌ பல வெளிநாட்டு, உள்நாட்டு 
அருங்காட்சியகங்களில்‌ நிரந்தரமாக இடம்‌ பெற்‌ 
றிருப்பதை இங்கே நினைவுகூர்தல்‌ வேண்டும்‌. 


இரு. கே. சீனிவாசலு: 'கலாக்ஷேத்ரா'வைத்‌ தன்‌ 
இருப்பிடமாகக்‌ கொண்டு தமிழகத்தின்‌ ஓவியக்‌ 
கலை வளர்ச்சிக்குத்‌ தனது பங்கைச்‌ செலுத்தியவர்‌ 
இரு. கே. சீனிவாசலு. தொடக்கத்திலேயே தனக்‌ 
கென்று ஒரு பாணியை நிறுவிக்கொண்ட இவரது 
ஆரம்ப கால ஓவியங்கள்‌ .ஆந்திர மாநிலத்தின்‌ 


304 
Digitized by Noolaham 


புகழ்பெற்ற 'லேபாக்சி' (Lepakshi) சுவரோவியங்‌ 
களை நினைவு கொள்ளும்படியாகப்‌ பாத்திரப்‌ 
படைப்புகள்‌, உருவ அமைப்புகள்‌, வண்ணத்‌ 
தேர்வுகளில்‌ ஓர்‌ ஒற்றுமையிருந்தன. ஆடையாபர 
ணங்கள்‌ போன்ற அம்சங்கள்‌, பாவங்களுக்கு ஏற்ற 
வகையில்‌ மிகு நேர்த்தியான முறையில்‌ கையாளப்‌ 
பட்டு, பார்ப்போரின்‌ மனத்தை முழுவதுமாக ஆக்ர 
மித்துக்கொள்ளும்படியாக அமைந்திருந்தன. 
முதல்நிலை ஓவியங்களில்‌ அதிகமா க-நெருக்கமாசு 
இடம்‌ பெற்றிருந்த அலங்கார விஷயங்கள்‌ பெரும்‌ 
அளவில்‌ புறக்சணிக்கப்பட்டு, உருவங்கள்‌ சிக்கன 
மான, அதே நேரத்தில்‌ அழுத்தமான கோடுகளால்‌ 
வரையப்பட்டிருந்தன. ஜா மினி ரேயின்‌ அடிப்படை : 
யான, தத்துவரீதியான Aw அம்சங்கள்‌, இவரது 
சுயயாணி முணாம்சங்களாக இவற்றில்‌ வெளிப்‌ 
பட்டன. 


இரு. பி. எல்‌. நரசிம்மமூர்த்தி: இவரது ஓவியங்‌ 
கள்‌ நாற்பதுகளில்‌ சற்று மாறுபட்ட வடிவமைப்‌ 
பைக்‌ கொண்டிருந்தாலும்‌ அநேகமாக Ho. சனி 
வாசலுவின்‌ முதல்நிலை ஓவிய வகையைச்‌ சேர்ந்‌ 
தவையே. இன்றுவரை பெரிய மாற்றங்கள்‌ எதை 
யும்‌ கொண்டிராத அதே வனக ஓவியங்களையே 
தீட்டி வருகிறார்‌. என்றாலும்‌ நிலை நிற்காத 
தொடர்ச்சியான அவரது கலைப்பயணம்‌ தெளிவும்‌ 
நம்பிக்கையும்‌ கொண்டிருப்பதால்‌, புதிய உத்தி 
களுடன்‌ மாற்றங்கள்‌ நிகழாதது ஒரு குறையாகச்‌ 
கொள்ளவேண்டியதில்லை. 


திரு. A. டி. பால்ராஜ்‌: அப்பழுக்கற்ற மேற்கத்‌ 
Bu பாணியில்‌, நீர்வண்ண, நெய்‌ வண்ணங்களில்‌ 
இவர்‌ தீட்டிய 'நிலக்காட்சிகள்‌' (Landscapes) 
*கடற்புறக்காட்சிகள்‌ £ (Seascapes) பார்ப்போரை 
எளிதில்‌ கவர்ந்தீர்க்கும்‌ தன்மைகள்‌ கொண்டு, 
கவர்ச்சியான காட்சிகளமைந்தவகை ஓவியங்களாக 
இருந்ததால்‌. பொதுமக்கள்‌ ஆதரவும்‌ பாராட்டும்‌ 
இவரது ஓவியங்களுக்குத்‌ தடையின்றிக்‌ கிடைத்து 
வந்தன. ஒருகாலத்தில்‌ இவரைப்‌ பின்பற்றிய 
கலைஞர்களும்‌ எண்ணற்றோர்‌ உண்டு. 


திரு. எச்‌. வி. ராம்கோபால்‌: இவரது கோட்டுச்‌ 
சித்திரங்கள்‌ வண்ண ஓவியங்கள்‌ எல்லாம்‌ செம்மை 
யான அடிப்படைப்‌ பயிற்சியின்‌ பிரதிபலிப்புகளே. 
மாதிரி உருவங்களை வைத்து இவர்‌ தீட்டிய 
(Portraits, Nudes, Still Life) ஓவியங்கள்‌, வெறும்‌ 
நகல்களாக இல்லாமல்‌ இவரது தீவிர மனப்பாங்கை 
வலியுறுத்தும்‌ படைப்புகளாக இருந்தமையைக்‌ 
குறிப்பிட்டுச்‌ சொல்ல வேண்டும்‌. 


திரு. ஆர்‌. கிருஷ்ணாராவ்‌: தமிழ்நாட்டு கலா 
சாரம்‌, நாகரிகம்‌, கட்டடக்‌ கலையில்‌ சிறப்பான 
வளர்ச்சி, மதப்பற்று இவற்றை ஒட்டுமொத்தமாகப்‌ 
பிரகடனப்படுத்தும்‌ நெடிதுயர்ந்த கோபுரங்கள்‌, 


Foundation. 


noolaham.org | aavanaham.org 


நுழைவாயில்கள்‌, உள்‌, வெளிப்‌ பிரகாரங்கள்‌ ஆகிய 
"விஷயங்களைக்‌. கருவாகக்‌. கொண்ட ஓவியங்களை 
இவர்‌ ஏராளமாகத்‌ தீட்டியுள்ளார்‌. இதுபோன்ற 
விஷயங்களைக்‌ கண்ணுற்ற மாத்திரத்திலேயே 
இரு... கிருஷ்ணாராவின்‌ பெயர்‌. நினைவுக்கு வரும்‌ 
அளவுக்குத்‌ -தன்தாக்கிக்‌ கொண்டவர்‌. 


இதுகாறும்‌ பேசப்பட்ட மூத்த கலைஞர்கள்‌ தங்‌ 
கள்‌ படைப்புகளின்மூலம்‌ ஒருவருக்கொருவர்‌ இடை 
வெளியுடனும்‌, ஏற்ற இறக்கங்களுடனும்‌ காணப்‌ 
பெறினும்‌, அடுத்து வந்த சுலைஞர்களுக்கு இவர்‌ 
களே பெரும்‌ நம்பிக்கை ஒளியாய்க்‌ காட்சி தந்தார்‌ 
அப்படிச்‌ சிறந்தவர்களாகக்‌ கருதப்பட்ட 
வர்கள்‌ திரு. எஸ்‌. முனுசாமியும்‌, திரு. எ. பி. 
சந்தானராஜுமாவார்கள்‌; 50-களின்‌ ஆரம்பத்தில்‌ 
சிறந்த மாணவர்களாக வெளிவந்த இவர்கள்‌ அதே 
சென்னை ஓவியக்‌ சுல்லூரியில்‌ போதகர்களாகப்‌ 
பணி ஏற்றனர்‌. நவீன கலை இயக்கத்தின்‌ நடப்பை 
நன்கு அறிந்திருந்த இவர்களின்‌ எந்தவொரு படைப்‌ 
பிலும்‌ அதன்‌ பாதிப்பு அழுத்தமாக விழுந்திருந்‌ 
தன. இவர்களின்‌ . எந்தவொரு சாதனையும்‌ பரீட்‌ 
சார்த்த முறையிலேயே இருந்தது. பெரும்பாலான 
ஓவியங்கள்‌ இவர்களது மனோவேகத்தின்‌ பிரதி 
பலிப்புகளாகவே அமைந்தன. 


கள்‌. 


அகில இந்திய அளவில்‌ சிறந்த சிற்பக்‌ கலைஞ 
ராக இன்று மதிக்கப்படுபவர்‌ திரு. ஜானகிராமன்‌. 
இவரது செப்புத்தகட்டுச்‌ சிற்பங்கள்‌ (Copper Sheet 
Relief), அவற்றின்‌ உருவ அமைப்பு, செய்யப்‌ 
பட்ட முறை, இவற்றால்‌ புதுமையின்‌ ஆதிக்கம்‌ 
மேலோங்கி நின்றாலும்‌, பழைய மரபு வெங்கலச்‌ 
சிற்பங்களின்‌ உணர்ச்சி பாவங்களைப்‌ பொதுவான 
இந்தியத்‌ தன்மையை வெளிப்படுத்தத்‌ தவறவில்லை. 
இரசனைக்‌ குறைவாக உள்ள சாதாரண மக்களைக்‌ 
கூட இவரது சிற்பங்கள்‌ சுவர்ந்திழுக்கக்கூடியவை. 
பல்வேறு பரிசுகள்‌, சிறப்புகள்‌ பெற்றவர்‌. அநேக 
மாக இந்தியாவின்‌ அனைத்து அருங்காட்சியகங்‌ 
களிலும்‌ இவரின்‌ படைப்புகள்‌ இடம்‌ வதிக்கின்றன 
எனலாம்‌. மற்றொரு கலைஞரான திரு. கன்னி 
யப்பனும்‌ பல சோதனைகளை மேற்கொண்டு சாத 
னைகள்‌ புரிந்து சிறந்த சிற்பியாக தெரியப்படுபவர்‌ 
எந்தவொரு மூலப்பொருளையும்‌ கொண்டு இறந்த 
சிற்பம்‌ ஒன்றை உருவாக்கும்‌ திறன்‌ கொண்டவர்‌? 
மரபு, பாரம்பரியம்‌ 


போன்ற கால்கட்டுகளை 


என்ற தலைப்பில்‌ இவர்‌ உருவாக்கிய செப்புத்‌ 
தகட்டுச்‌ ற்பங்கள்‌ என்றும்‌ நம்‌ நினைவில்‌ 
நிற்பவை. ம்‌ i 


இரு. மூக்கையா: ஆரம்பகாலத்தில்‌ நல்ல ஓவிய 
ரெனப்‌ பெயர்‌ பெற்றவரானா லும்‌ இன்று ஒரு நல்ல 
சிற்பியாகவே மற்றவர்களுக்கு அறிமுகமானவர்‌: 
அன்றைய இவரது வண்ண ' ஓவியங்களும்‌ சரி, 
இன்றைய சிற்பங்களும்‌ சரி, தென்பாண்டி நாட்டுச்‌ 
சிற்றூர்‌ ஒன்றின்‌ மனிதர்களைப்‌ பற்றியதாக 
அவர்களது கால்நடைகளைப்‌ பற்றியதாக, ஊர்‌ 
சூழ்ந்த நிலங்களைப்‌ ' பற்றியதாகவே இருந்திருக்‌ 
கின்றன. பழைய “அய்யனார்‌” பாணி சிற்பங்களின்‌ 
(Terracotta Sculptures) எளிமை, கம்பீரம்‌, அசைவு 
கள்‌ போன்ற முக்கிய அம்சங்கள்‌, இன்றைய 
அறிவார்த்த சிதைவுகளுடன்‌ இழைந்தோடுகின்றன. 


இரு. ரெட்டப்ப நாயுடு: கலைத்துறையில்‌ 
மேற்கில்‌ நிகழ்கின்ற சலனங்களைத்‌ தெளிவாக 
உணர்ந்தவரானாலும்‌, தன்‌ கலைப்‌ பயணத்தில்‌ 
தனக்கென ஒரு பாதையைத்‌ தீர்மானித்து, அதில்‌ 
நம்பிக்கையுடன்‌ பயணம்‌ மேற்கொண்டவர்‌. இன்று 
அதில்‌ இந்திய அளவில்‌, கலைஞர்களிடத்தும்‌, 
கலைப்‌ பற்றாளர்களிடத்தும்‌ நன்கு அறிமுகமான 
வர்‌. இவருடைய எந்த ஓவியமானாலும்‌, கோடுகள்‌ 
தான்‌ பிரதானமாக இடம்‌ வகிக்கின்றன. அவை 
எதார்த்த ரீதியில்‌ முழு சுதந்திரப்‌ போக்குடன்‌ 
சிக்கனமாக, எளிமையாக, ஜீவன்‌ நிறைந்ததாக 
அமைந்துவிடுகின்றன. 


திரு. அந்தோனிதாஸ்‌: ஸ்திரமான அடித்‌ 
தளத்தைக்‌ சொண்டிருப்பவர்‌. எந்த மீடியத்தை 
யும்‌ நீர்‌ வண்ணம்‌, நெய்‌ வண்ணம்‌, ஒட்டு வண்ணம்‌ 
(Oil, Water’ colour, Tempera) 
கையாளும்‌ திறன்‌ பெற்றவர்‌. 
'நம்பிக்கையுடையவர்‌. 


மிச லாவகமாகச்‌ 
ரியலிசத்தில்‌ அதிக 


இரு. பெருமாள்‌: 60-களில்‌ தீட்டிய ஓவியங்களே 
இவருக்குச்‌ சிறப்பையும்‌ புகழையும்‌ தேடித்‌ தந்தவை 
யாகும்‌. பல கோணங்களிலும்‌ இவரது ஓவியங்கள்‌ 
தனித்தன்மை கொண்டதாக இருந்தன. கற்கால 
மனிதர்களின்‌ குகை ஓவியங்களுடன்‌ ஒப்புநோக்கும்‌ 
அளவுக்கு எளிமையான உருவ அமைப்புகள்‌, 
அசைவுகளைக்‌ கொண்டதாகவும்‌ இருந்தன. 


உடைத்தெறிந்துவிட்டு, இன்றைய, இந்த வினாடி இரு. வரதராஜன்‌: ஆரம்ப நாட்களிலிருந்து 

யின்‌ மனிதனாகவே அவர்‌ தன்‌ படைப்புகளின்‌ இன்று வரை தொடர்ச்‌ியான ஈடுபாட்டுடன்‌ 

மூலம்‌ நமக்குக்‌ காட்சியளிக்கிறார்‌. ‘Construction’ ஓவியங்கள்‌ தீட்டி வருபவர்‌. ஆங்காங்கே 
20 305 


Digitized by Noolaha 
noolaham.org | aaval 


m Foundation. 
naham.org 


ஒன்றிரண்டு குறிப்பிட்டுச்‌ சொல்லும்படியான நல்ல 
படங்களைத்‌ 'தவிர, பெரும்பாலானவை மற்ற 
வர்களது கவனத்தை ஈர்க்க முடியாமல்‌ ஒதுங்கி 
விட்டவைகளே. 


திரு. எஸ்‌. முருகேசன்‌:  50-களின்‌ கடைசியில்‌ 
இவர்‌ தீட்டிய நிலக்காட்‌ச, நிலைப்பொருள்கள்‌ 
(Landscapes, Still Life) வண்ண ஓவியங்கள்‌ 
பிரெஞ்சு ஓவியர்‌ சசொனை (Cezanne) நினைவு 
படுத்தும்‌ வகையில்‌ நேர்த்தியான வண்ணச்‌ சேர்க்‌ 
கையுடன்‌, தமிழ்நாட்டு நிலவளங்கள்‌ செம்மை 
யாகக்காட்சிப்படுத்தப்பட்டிராந்தன. அதன்‌ பிறகு 
இவரது ஆர்வம்‌ சிற்பத்தில்‌ திரும்பி, பரீட்சார்த்த 
மாக ஏராளமான சிற்பங்களைச்‌ செய்துள்ளார்‌. 


இரு. சுரேந்திரநாத்‌: நீண்ட காலமாக நீர்வண்ண 
நிலக்காட்‌ச (Water colour Landscapes) ஓவியங்‌ 
களைத்‌ தட்டிப்‌ புகழ்பெற்றவர்‌. திரு. A. டி. பால்‌ 
ராஜ்‌ பாணியை ஒத்த இந்த வகை ஓவியங்கள்‌ 
சாதாரண இரசனைக்குட்பட்டதாகவே இருந்தன. 
வெகுசமீபத்தில்‌ இவரது சுவனம்‌ சிற்பம்‌ செய்வதில்‌ 
திரும்பியது. 


தமிழகத்தில்‌ ஓவியக்கலை மறுமலர்ச்சிக்குக்‌ 
காரணமாக இருந்த, இருக்கும்‌ கலைஞர்கள்‌, அவர்‌ 
களது படைப்புகள்‌, அவற்றின்‌ சிறப்பு அம்சங்கள்‌ 
இவற்றைப்‌ பற்றி இதுவரை விரிவாக எழுதப்படா 
மையால்‌, தனிப்பட்ட கலைஞர்களைப்‌ பற்றிக்கூட 
பல்வேறு 
துறைகளில்‌ நாம்‌ பின்தங்கியவர்களாக மதிப்பிடப்‌ 
பெறினும்‌, ஓவிய, சிற்பக்‌ கலை வளர்ச்சியில்‌, நமது 
கலைஞர்களின்‌ சாதனை, ஐரோப்பிய, அமெரிக்க 
நாடுகளின்‌ நவீன கலை வளர்ச்சியோடு, பல ௮ம்‌ 
சங்களிலும்‌ இணையானதாகவே இருப்பதைப்‌ பெரு 
மையோடு கூற வேண்டும்‌. இன்றைய ஓவியங்கள்‌, 
இற்பங்களைப்பற்றிப்‌ பலரும்‌ பலவிதமான மதிப்‌ 
பீட்டுடன்‌ விமர்சனம்‌ செய்வதும்‌, பெரும்பாலோ 
ருக்கு இவை புரியாத புதிராய்‌, குழப்பமான விஷயங்‌ 
களாக இருப்பதுவும்‌ நாம்‌ நன்கு அறியக்கூடும்‌. 


சற்று விரிவாகச்‌ சொல்லும்படியாயிற்று. 


ஆனால்‌, எந்தச்‌ சூழ்நிலையிலும்‌ இக்கலை 
வளர்ச்சி தளர்ந்து போகாமல்‌, மேலோங்கிச்‌ செல்வ 
SDGS காரணம்‌, இது ஒர்‌ உண்மையான, உயர்ந்த 
தத்துவங்கள்‌ கொண்ட ஒரு நுண்கலையாச இருப்‌ 
பதுதான்‌ என்னலாம்‌. 


306 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


கற்பின்‌ தெய்வம்‌ 


தெய்வந்‌ தொழாஅள்‌ கொழுநற்‌ றொழுவாளைத்‌ 
தெய்வந்‌ தொழுந்தகைமை இிண்ணிதால்‌ - தெய்வமாய்‌ 
மண்ணக மாதர்க்‌(கு) அணியாய கண்ணகி 
விண்ணகமா தர்க்கு விருந்து. 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


இயக்கும்‌ 


ஓரி ஒன்றே உலகை ஒப்பற்ற 
பேராற்றல்‌. 


ஒளி ஒன்றினால்தான்‌ உயிர்களே பிறக்கின்றன; 
விழிக்கின்றன; உழைக்கின்றன; சிறக்கின்றன. 


ஒளி ஒன்றில்தான்‌ நிலம்‌, நீர்‌, வளி, வான்‌ ஆகிய 
ஏனைய நால்வகை ஆற்றல்களும்‌ உள்ளடங்கி நிற்‌ 
கின்றன. 


ஒளி வடிவான வெப்பம்‌ மிகுந்த ஒரு பெருங்‌ 
கோளத்தின்‌ சிறு துண்டுதான்‌ மண்ணுலகாகக்‌ 
குளிர்ந்து மலர்ந்தது- அதில்‌ மாக்கடல்களும்‌ தேங்‌ 
கின என்பது அறிவியல்‌ ஆராய்ச்சியே அறிவுறுத்‌ 
தும்‌ உண்மை. 


வானும்‌ வளியாகிய காற்றும்கூட அந்தத்‌ இப்‌ 
பிழம்பான பேரொளிக்‌ கோளத்தின்‌ உட்கூறுகளே 
என்பது உன்னி நோக்கின்‌ உணரத்தக்க மெய்ம்மை. 


'ஐம்பூதங்கள்‌' என்னும்‌ ஐவகை ஆற்றல்களும்‌ 
உலகை இயக்கும்‌ சிறப்பான விசைகளே எனினும்‌, 
ஒளி வடிவான நெருப்பு ஆற்றலே தனிச்‌ சிறப்பான 
பயன்தரு விசை. 


*ஐம்புலன்கள்‌' என்னும்‌ ஐவகை உறுப்புகளும்‌ 
உடலையும்‌ உயிரையும்‌ இயக்கும்‌ விசைகளே 
எனினும்‌ ஒளி வடிவான கண்தான்‌ மிக இன்றியமை 
யாத பயன்தரு உறுப்பா வழிகாட்டுகிறது. 


௮. மறைமலையான்‌ 


எனவே, புறத்திலே தோன்றும்‌ பருப்பொருள்‌ 
களாயினும்‌, அகத்திலே காணும்‌ நுண்பொருள்களா 
யினும்‌, அவற்றில்‌ தனியாற்றல்‌ கொண்டது - 
நனிசிறந்த நன்மைகளை விளைவிப்பது - ஒளியே! 


செங்கதிரோன்‌ வழிபாடு 


அத்தகைய ஒளியின்‌ அருமை, பெருமைகளைப்‌ பன்‌ 
னெடுங்காலத் துக்கு முன்னரே அறிந்து வணங்கியவர்‌ 
திராவிட இனத்தவரே. கடல்கோளுக்கு இரையாகி 
விட்ட குமரிக்கண்டத்தில்‌ வாழ்ந்த, செந்தமிழ்‌ 
மொழியைத்‌ தாய்மொழியாகப்‌ பேசிவந்த திராவிட 
இனத்தவரே உலகில்‌ தோன்றிய மனிதப்‌ பிறவி 
யருள்‌ முதல்‌ இனத்தவர்‌ என்பதும்‌, இன்றைய 
தமிழ்நாடு, கேரளம்‌, ஆந்திரம்‌, கருநாடகம்‌ ஆகிய 
மாநிலங்களில்‌ வாழும்‌ பெரும்பான்மையான மக்‌ 
கள்‌ திராவிட இனத்தைச்‌ சார்ந்தவர்‌ என்பதும்‌ வர 
லாற்றாசிரியர்‌ பலர்‌ வடித்துத்‌ தந்துள்ள ஆராய்ச்சி 
முடிவு. 


உலக நாகரிகத்தின்‌ தந்தையராய்‌ விளங்கிய திரா 
விடர்‌, ஒளியின்‌ பயனை, பேராற்றலை உணர்ந்து 
ஒளிப்‌ பெருங்கோளாகிய செங்கதிரோனைத்‌ தங்கள்‌ 
முதல்‌ வழிபடு தெய்வமாக வணங்கினர்‌. 


செங்கதிரோனின்‌ ஒளித்‌ தழுவலினால்தான்‌, 
உயிர்வாழ்க்கைக்கு மிகவும்‌ இன்றியமையாத உண 
வுப்‌ பொருளான செந்நெல்‌ செழிக்கிறது- அதனை 
விளைவிப்பதற்குரிய விழிப்புணர்வும்‌ உடல்வலியும்‌ 


Digitized by NoolaBafh Foundation. 
noolaham.org | aavanaham.org 


தங்களுக்கு ஏற்பட்டுள்ளது--என்னும்‌ பேருண்‌ 
மையை உணர்ந்தவராகவும்‌ திராவிடர்‌ செங்கதி 
ரோனை வழிபட்டனர்‌; தங்களின்‌ நன்றியறிதலுக்கு 
அடையாளமாகத்‌ தைத்‌ திங்கள்‌ முதல்நாள்‌ “பொங்‌ 
கல்‌' படைத்தும்‌ அப்‌ பேரொளியை வணங்கினர்‌. 


அந்தச்‌ செங்கதிரோன்‌ செம்மை நிறம்‌ கொண்ட 
தாகத்‌ திகழ்ந்ததால்‌ அந்தச்‌ சிவப்பு வண்ணத்தின்‌ 
அடிப்படையிலேயே அப்‌ பேரொளியைச்‌ “சிவம்‌”, 
“சிவன்‌” என்றும்‌ திராவிடர்‌ வழங்கத்‌ தலைப்பட்ட 
னர்‌. செம்மை- சிவப்பு சிவம்‌ - சிவன்‌ என்பன 
வாக உச்சரிப்புகள்‌ மாறி, செங்கதிரோனையே 
அவை குறிப்பனவாக அமைந்தன என்பது எண்ணி 
உணரற்பாலது. 


வெளியுலகின்‌ பெருவிளக்காம்‌ ஞாயிறு ஒளிக்‌ 
கோளத்தை வழிபட்டாற்போன்றே வீட்டினுள்ளே 
அந்தப்‌ பேரொளியின்‌ சிறு சின்னமாக விளக்கை 
ஏற்றிவைத்துத்‌ திராவிடர்‌ வழிபட்டனர்‌. அந்த 
விளக்கின்‌ ஒளிக்கொழுந்தையும்‌ சிவம்‌- சிவன்‌ 
என்றே பெயரிட்டுத்‌ துதித்தனர்‌. 


இதிலிருந்து வேத சமயத்தவரின்‌ கற்பனையில்‌ 
முகிழ்த்த புராணங்களில்‌ வரும்‌ பாம்புகளை 
அணிந்த 'பரமசிவன்‌' என்னும்‌ பிற்காலத்‌ தெய்வத்‌ 
திற்கும்‌, பண்டை நாளில்‌ திராவிடர்‌ வழிபட்ட 
*சிவன்‌', ‘Aad’ என்னும்‌ செங்கதிர்ப்‌ பேரொளிக்‌ 
கோளத்திற்கும்‌ தொடர்பு ஏதும்‌ இல்லை என்பது 
தெளிவாகும்‌. வேண்டுமாயின்‌, 'அந்தச்‌ செங்கதி 
ரோன்‌ ஆகிய சிவனைத்தான்‌ மனித வடிவில்‌ உள்ள 
பரமசிவன்‌ ஆகப்‌ படைத்துக்‌ கல்லாத (பாமர) 
மாந்தரைக்‌ கடவுள்‌ நெறி நோக்கிக்‌ கவர்வதற்காகப்‌ 
பொய்‌ என்று தெரிந்தும்‌ புராணக்‌ கதைகளைத்‌ 
தட்டியிருக்கக்கூடும்‌' என்னும்‌ கருத்தை ஏற்கலாம்‌. 


இறைவழிபாட்டில்‌ அரிச்சுவடி நிலை ஏன்‌ ? 


இவ்வாறு இறைவழிபாட்டிலேயே அறிவுக்கொத்த 
உயர்வழிபாடான “ஒளி வழிபாடு' புரிந்துவந்த 
திராவிடர்‌, காலப்போக்கில்‌ ஆரிய இனத்தவர்‌ 
பரப்பிய வேத சமயத்தைச்‌ சார்ந்த விந்தையான 
தெய்வங்களை வியப்பு மேலிட வணங்க முற்பட்‌ 
டனர்‌. ஒளிவழிபாட்டைக்‌ கைவிட்டு ‘aga வழி 
பாட்டில்‌” உள்ளத்தைப்‌ பறிகொடுத்தனர்‌. 


“உருவ வழிபாடு' என்பது இறைப்‌ பற்றாகிய 
*பக்இயில்‌ மிகவும்‌ அடிமட்டத்தில்‌ உள்ள “அரிச்‌ 
சுவடி” நிலை. பள்ளியில்‌ படிக்கப்‌ புகும்‌ சிறுவர்‌ - 
சிறுமியருக்கு முதலில்‌ படங்களைக்‌ காட்டித்தான்‌ 
கல்வியின்பால்‌, கவர்ச்சியை ஊட்டுவர்‌. அதுவே 
“அரிச்சுவடி நிலை' என்பது. பிஞ்சு நெஞ்சங்களில்‌ 
எழுத்துகளை ஆழப்‌ பதிவதற்காகவும்‌ சண்ணால்‌ 
கண்ட அளவிலேயே அவற்றைப்‌ புரிந்துகொள்வதற்‌ 
காகவும்‌ ‘a என்னும்‌ எழுத்துக்கு “அணில்‌' படத்‌ 

Digitized by Noolati 
noolaham.org | aaval 


தையும்‌ 'ஆ' என்னும்‌ எழுத்துக்கு ‘YO படத்தை 
யும்‌ காட்டுவர்‌. அவ்வாறுதான்‌ கல்லாத மாந்தரைக்‌ 
கடவுள்‌ தெறியின்பால்‌ சுவர்ந்து இழுப்பதற்காக 
அந்நாளில்‌ திராவிடர்‌ அல்லாத ஏனைய இனத்தவர்‌ 
"உருவ வழிபாட்டு” முறையை உருவாக்கிப்‌ பரப்‌ 

“பினர்‌: “எனவேதான்‌ இதனை: இற்வழிபாட்டில்‌ 
“அரிச்சுவடி நிலை” என்கிறோம்‌. 


ஒரு மனிதர்‌ கற்றுத்‌ தேர்ந்தவராக - அஃதாவது 
சிந்தித்துத்‌ தெளிவடையக்கூடியவராக- அறிவு 
முதிர்ச்சி அடைந்த பின்னும்‌ இந்த உருவ வழி 
பாட்டிலேயே முடங்கிக்‌ கிடக்கவேண்டுமா என்பது 
ஆராயத்தக்கது. 


அத்தகைய ஆழ்ந்த ஆராய்ச்சியின்‌ விளைவாகத்‌ 
தான்‌, இடைக்காலத்திலே உருவ வழிபாட்டில்‌ மனத்‌ 
தைத்‌ திரியவிட்ட மக்களிடையே மீண்டும்‌ *ஓளி 
வழிபாடு” குறித்துத்‌ திருமூலர்‌ உரக்கக்‌, குரல்‌ 
எழுப்ப முற்பட்டார்‌. 


“மனிதனின்‌ அறிவு வளர வளர மற்ற மற்றத்‌ 


துறைகளில்‌ எப்படி. அவன்‌ படிப்படியாக முன்னேறு 
இறானோ, அங்ஙனமே இறைவழிபாட்டுத்‌ துறை 
யிலும்‌ இருந்த இடத்திலேயே இல்லாமல்‌ எழுந்து 
மேலேறிச்‌ செல்ல வேண்டும்‌. 


குருட்டுநிலை என்பது கண்ணுக்கும்‌ வரக்கூடாது; 
கருத்துக்கும்‌ வரக்கூடாது. கண்‌ குருடு ஆயினும்‌ 
தமை; அறிவோடு செயலாற்ற வேண்டிய கருத்துக்கு 
ஆயினும்‌ அதைவிடத்‌ தீமை. 


இந்திக்கத்‌ தெரியாத- கல்வி அறிவு இல்லாத அ 
அகவையில்‌ (வயதில்‌) குறைந்த மக்கள்‌, எல்லாம்‌ 
கடந்த பேராற்றலான “கடவுள்‌” அருளை எய்த 
முதலில்‌ “உருவ வழிபாடு புரிதல்‌ ஓரளவு ஒப்புக்‌ 
கொள்ளத்தக்கதாக இருக்கலாம்‌. ஆனால்‌, கல்வி 
யில்‌ தேர்ச்சி பெற்றுச்‌ சிந்திக்கும்‌ தெளிவினை 
அடைந்த பின்னரும்‌-- முதுமைப்‌ பருவத்தை எய்திய 
பின்னரும்‌ -தான்‌ ஏழு வயதில்‌ கை கூப்பித்‌ தொழுத 
கற்சிலைத்‌ தெய்வத்தையே எழுபது “வயதிலும்‌' 
ஒருவன்‌ கும்பிட்டுக்‌ கிடக்கிறான்‌ எனில்‌ - அவனது 
இறைவழிபாட்டில்‌ எள்ளவும்‌ முதிர்ச்சியோ முன்‌ 
னேற்றமோ இல்லை என்றுதானே பொருள்‌. 


திராவிடத்‌ தமிழ்ச்‌ சான்றோர்‌ வழிபாட்டுத்‌ துறை 
யில்‌ 9G முன்னேற்ற முறையைக்‌ கண்டனர்‌. 
அதுவே ஒளி வழிபாடு. இனி, திருமூலரும்‌ இராம 
-லிங்க அடிகளும்‌ அந்த ஒளி வழிபாட்டை எங்ஙனம்‌ 
உணர்த்தினர்‌ என்பதைக்‌ காண்போம்‌. 


கடவுள்‌ வணக்கம்‌ தொடங்கியது ger? 

உலகில்‌ தோன்றியுள்ள உயிர்கள்‌ அனைத்திலும்‌ 
மனிதப்‌ பிறவியே மிகவும்‌ உயர்ந்தது. மற்ற உயிர்‌ 
களை ஆட்டிப்‌ படைக்கும்‌- ஆற்றலை அளிக்கும்‌ - 


oundation. 
m.org 


bearra 


அறிவும்‌ உணர்வும்‌ மனிதப்‌ பிறவியிடம்‌ மிகுதி 
யாக அமைந்திருப்ப்தே இந்தத்‌ தனிச்‌ சிறப்பான 
உயர்வுக்குக்‌ காரணம்‌ ஆகும்‌. ஏனைய உயிர்கள்‌ 
யாவும்‌ ஓரறிவு முதல்‌ ஐந்து அறிவோடு நின்றுவிட, 
மனிதன்‌ மட்டும்‌ பகுத்தறிந்து உணர்த்தவல்ல ஆறா 
வது அறிவையும்‌ படைத்திருப்பதும்‌ இங்கே குறிப்‌ 
பிடத்தக்கது. ன்‌ 


இங்ஙனம்‌ அறிவில்‌- உணர்வில்‌ - ஆற்றலில்‌ - 
மேம்பட்டு நின்றபோதிலும்‌, பிணி, மூப்பு, இறப்பு, 
இன்னல்‌ - ஆகியவற்றைத்‌ தன்னால்‌ வெல்ல முடி 
யாது என்பதை மாந்தன்‌ தெளிந்தான்‌. தன்னிடம்‌ 
எத்துணைதான்‌ ஆற்றல்கள்‌ அடங்கியுள்ளபோதி 
லும்‌ அந்த ஆற்றல்களையும்‌ விஞ்சிய “பேராற்றல்‌” 
ஒன்று இருக்கவேண்டும்‌ என எண்ணினான்‌. அத 
னையே இறைவன்‌”, ‘seer’, “தெய்வம்‌”, 
“தேவதை”, “பரம்பொருள்‌”, “பரமபிதா”, “அல்லா” 
என்றெல்லாம்‌ பொதுப்பெயர்கள்‌ சூட்டி வணங்கத்‌ 
தலைப்பட்டான்‌. 


திராவிட இனத்தவர்‌ அந்தப்‌ 'பேராற்றலை”ச்‌' 
செங்கதிரோன்‌ வழியில்‌ கண்டு தொழுதனர்‌ என்று 
முன்னரே குறிப்பிட்டுள்ளோம்‌. 


இங்ஙனம்‌ புறத்திலே உள்ள பருப்பொருளான 
ஞாயிறுபோன்றே மனித உடலினுள்ளேயே அகத்‌ 
திலும்‌ ஒரு “பேரொளி' உறைகிறது என்பதைத்‌ 
திராவிட இனத்தவரான தமிழ்ச்‌ சான்றோர்‌ கண்டு 
தெளிந்தனர்‌. அந்தப்‌ 'பேரொளி'யை உள்முகமாகக்‌ 
கண்டு தெளியும்‌ வழிமுறைகளையும்‌ அவர்கள்‌ 
ஆராயத்‌ தலைப்பட்டனர்‌. அயல்‌ சமயத்தினர்‌ 
காட்டிய உருவ வழிபாடு--அதனை ஒட்டிய சாத்‌ 
தரங்கள்‌, சடங்குகள்‌, தெய்வங்களைப்பற்றிய 
கற்பனைக்‌ கதைகளாசிய புராணங்கள்‌ முதலியவற்‌ 
றில்‌ ஆழ்ந்துவிட்ட தமிழ்‌ மக்களுக்கு உண்மையான 
“பேரொளிக்‌ கடவுள்‌” எங்கே, எப்படி உறைகிறார்‌ 
என்னும்‌ மெய்ந்நிலையை உணர்த்தவேண்டிய 
இன்றியமையாக்‌ கடமையும்‌ அச்‌ சான்றோர்களுக்கு 
ஏற்பட்டது. 


உயர்ந்தோர்‌ கண்ட “உள்ளொளி?” 

அத்தகைய வழிகாட்டும்‌ ஒளிவிளக்குச்‌ சான்‌ 
றோர்களுள்‌ ஒருவராகத்தான்‌ திருமூலர்‌ -அந்தப்‌ 
“பேரொளியை அறியத்தக்க வழிமுறைகளைத்‌ 
தாம்‌ இயற்றிய திருமந்திரப்‌ பாடல்களில்‌ தெளி 
வுறுத்தியுள்ளார்‌. 


அங்ஙனமே வடலூரில்‌ ஞான சபையைத்‌ 
தோற்றுவித்த வள்ளலார்‌-இரா மலிங்க அடிகளாரும்‌ 
“சோதி” வடிவில்‌ பரம்பொருளை த்‌ தொழவேண்டிய 
நெறிகளைத்‌ தமது திருவருட்பா பாடல்களில்‌ வகுத்‌ 
தளித்துள்ளார்‌. 


இருமூலர்‌, இராமலிங்க அடிகள்‌ இருவருமே தத்‌ 
தம்‌ இளம்‌ பருவத்தில்‌ உருவ வழிபாட்டில்‌ ஊறித்‌ 
இளைத்தவர்களே! An தெய்வ வணக்கத்தில்‌ 
சந்தையைப்‌ பறிகொடுத்தவர்களே! ஆரிய இன 
வேத சமயத்தினர்‌ பரப்பி வந்த புராண, இதிகாச, 
சாத்திர, உபநிடத, ஆகம அறநெறிகளை நம்பி 
நடந்த வர்களே! அதே நேரத்தில்‌, இறைப்‌ பற்றுத்‌ 
தொடர்பான தலையாய நூல்கள்‌ அனைத்தையும்‌ 
கற்றுத்‌ தெளிந்தவர்களே! இந்தச்‌ செய்திகளை 
அவர்களுடைய தொடக்ககாலப்‌ பாடல்களே புலப்‌ 
படுத்துகின்றன. 


நாளாக நாளாக, பழைமையிலேயே முடங்கிக்‌ 
இடந்த அவர்தம்‌ சிந்தனையில்‌ *புதுமையொளி' 
படரத்‌ தொடங்கிற்று. அதுகாறும்‌ தாங்கள்‌ நம்பிக்‌ 
கொண்டிருந்த மறைகள்‌, புராணங்கள்‌, சாத்திரங்‌ 
கள்‌, அவை காட்டிய தெய்வங்கள்‌ யாவும்‌ உருவ 
மாக வடிக்கப்பெற்ற கற்பனைகளே என்பதையும்‌ 
உண்மையான பகுத்தறிவுக்கு அவை ஒவ்வாதவை 
என்பதையும்‌, மெய்யான இறையாற்றல்‌ அவரவர்‌ 
மெய்‌ என்னும்‌ உடல்‌ வீட்டிலேயே உறைகறது-- 
ஒளிர்கிறது- என்பதையும்‌ அவர்கள்‌ உணர்ந்து 
கொண்டனர்‌. கடவுளைத்‌ தேடிக்‌ காடு, மலை 
களுக்குச்‌ சென்று கடுந்தவம்‌ புரிவதோ, யாகமும்‌ 
வழிபாடும்‌ செய்வதோ தேவையே இல்லை என்னும்‌ 
தெளிவையும்‌ அவர்கள்‌ பெற்றனர்‌. அவரவர்‌ உள்‌ 
ளத்தின்‌ உள்ளேயே இறைவனை 'உள்ளொளி' வடி. 
வில்‌ கண்டு களிக்கலாம்‌ என்று மற்றவர்க்கும்‌ தெளி 
வுறுத்தினர்‌. 


இதுபற்றித்‌ திருமூலர்‌ இவ்வாறு கூறுகிறார்‌: 


“Sorat ரானை உலப்பிலி நாதனை 
ஒண்சுட ராசன்‌ உள்ளத்‌ திருக்கின்ற 
கண்சுட ரோன்‌உல கேழும்‌ கடந்தஅத்‌ 
தண்சுடர்‌ ஓமத்‌ தலைவனும்‌ ஆமே.” 


இவ்வாறு உள்ளத்தின்‌ உள்ளேயே ஒளி வீசும்‌ சுட 
ராக- இறைவனைத்‌ திருமூலர்‌ கண்டாற்‌ போன்றே 
வள்ளலார்‌ இராமலிங்க அடிகளும்‌ அந்தப்‌ 
*பேரொளியைக்‌” காண்கிறார்‌. அவர்தம்‌ “திரு 
வருட்பா” பாடல்‌ வரிகள்‌ வருமாறு: 


**என்னுளே அரும்பி என்னுளே மலர்ந்து 
என்னுளே விரிந்த என்னுடை அன்பே! 
அருளொளி விளங்கிட ஆணவம்‌ எனுமோர்‌ 
இருளை வென்னுளத்‌ தேற்றிய விளக்கே! 
“உள்ளொளி? ஓங்கிட உயிரொளி விளங்கிட 
வெள்ளொளி காட்டிய மெய்யருட்‌, கனலே!** 


மேற்காணும்‌ பாடல்களால்‌, திருமூலரும்‌ வள்ளற்‌ 
பெருமானும்‌ தத்தம்‌ இதயக்‌ கோயிலிலேயே 
*இறை” என்னும்‌ “உள்ளொளி” சுடர்‌ விளக்காக எரி 
வதைக்‌ கண்டிருக்கன்றனர்‌ என்பதை அறிகிறோம்‌. 


309 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


சாதி வளர்க்கும்‌ சமயம்‌ தவிர்க்க 


சமய வழிபாட்டில்‌ முதிர்ச்சியடையாத நிலையில்‌ 
அவர்களும்‌ ஊருக்கு ஊர்‌ ஓடி ஆலயங்களை வலம்‌ 
வந்திருக்கின்றனர்‌; ஆறு குளங்களில்‌ நீராடியிருக்‌ 
கின்றனர்‌; கற்பனையாகப்‌ பற்பல அற்புதக்கோலங்‌ 
களில்‌ வடிக்கப்பெற்ற மனித வடிவுத்‌ தெய்வங்களை 
யும்‌ இன்னும்‌ எண்ணற்ற று தெய்வங்களையும்‌ 
வணங்கியிருக்கின்றனர்‌. அலர்கள்‌ பெற்ற அனுப 
வத்தின்‌ பயனாக மனிதரை இழி குலத்தவர்‌, உயர்‌ 
குலத்தவர்‌ எனப்‌ பிளவுபடுத்தும்‌ சாதி முறையைப்‌ 
பரப்பும்‌ ஒரு சமயநெறி, ஒரு சமுதாய நலனைக்‌ 
காக்கும்‌ தீநெறி ஆகாது என்பதையும்‌ அறிந்தனர்‌. 


எனவேதான்‌, சாதிப்‌ பாகுபாடுகளைச்‌ சாடிக்‌ 
கண்மூடித்தனமான மூடப்‌ பழக்க வழக்கங்களைக்‌ 
கண்டித்ததுடன்‌ நில்லாமல்‌ அவற்றை விடாப்பிடி 
யாகக்‌ கடைப்பிடிக்கும்‌ அயல்‌ இனத்தவரின்‌ சமய 
நெறிகளையும்‌ விலக்குமாறு அறிவுறுத்‌ இனர்‌. 


“"ஆயத்துள்‌ நின்ற அறுசம யங்களுங்‌ 
காயத்துள்‌ நின்ற கடவுளைச்‌ காண்திலர்‌.”' 


என்றும்‌, 


“ஞான மிலாதார்‌ சடைசிகை, நூல்நண்ணி 
ஞானிகள்‌ போல நடக்கின்‌ றவர்‌..... CS 


என்றும்‌, 


“yor சமயம்‌ அதுஇது நன்றெனும்‌ 
மாய மனிதர்‌ மயக்க மதுவொழி; 
கானங்‌ கடந்த கடவுளை நாடுமின்‌; 
ஊனங்‌ கடந்த வுருவது வாமே!'* 


என்றும்‌ திருமூலர்‌ போலிச்‌ சமயநெறிகளை மனித 
மனத்தை மடமைப்‌ படுகுழியில்‌ ஆழ்த்தும்‌ பொல்‌ 
லாங்கான இறைக்கொள்கையைப்‌ புறக்கணிக்கு 
மாறு சொல்கிறார்‌; உண்மையான மெய்ப்பொரு 
ளைத்‌ தேடித்‌ தெளியுமாறும்‌ கூறுகிறார்‌. 


அவரைப்‌ போன்றே வள்ளலார்‌ இரா மலிங்க 
அடிகளும்‌, சாதிப்பாகுபாடுகளைவிதைத்து வளர்த்த 
சமயநெறியைக்‌ கடுமையாகவே சாடுகிறார்‌. 


“சாதியிலே மதங்களிலே சமயநெறி களிலே 
சாத்திரச்சந்‌ தடிகளிலே கோத்திரச்சண்‌ டையிலே 
ஆதியிலே அபிமானித்‌ தலைகின்ற உலர்‌! 
அலைந்தலைந்து வீணேநீர்‌ அழிதல்‌ அழகலவே'* 

என்றும்‌, 


*'சாதிசம யங்களிலே நீதிபல வகுத்த 
சாத்திரக்குப்‌ பைகள்‌எல்லாம்‌ பாத்திரமன்‌ 
றெனவே 
ஆதியிலென்‌ உளத்திருந்தே அறிவித்த படியே 
அன்பாலின்‌ றுண்மைநிலை அறிவிக்க வந்தேன்‌”* 


என்றும்‌ வள்ளற்பெருமான்‌ சாதிக்‌ கொடுமை 
நீங்கிய ஏற்றத்‌ தாழ்வற்ற சமூகநீதி தழைப்பதற்‌ 
காகப்‌ பாடியுள்ளார்‌. 


உடம்பே ஒளிக்கோயில்‌ 


அடுத்து, மனித உடலைப்பற்றியும்‌ ஒரு தவ 
றான கருத்தை அயல்‌ சமயங்கள்‌ நெடுங்காலமாகப்‌ 
பரப்பி வருகின்றன. “மாந்தரின்‌ யாக்சை நிலை 
யற்றது: அழியப்போவது; எனவே, அதனை அக்‌ 
கறையோடு பேணிக்‌ காக்கவேண்டிய தேவை 
இல்லை” என்பது அவற்றின்‌ கூற்று. 


அந்தப்‌ பகுத்தறிவுக்குப்‌ புறம்பான நிலையாமைக்‌ 
கோட்பாட்டைத்‌ தகர்த்தெறிந்த புரட்சியாளர்‌ 
திருமூலர்‌, 


“உடம்பார்‌ அழியில்‌ உயிரார்‌ அழிவர்‌ 
திடம்பட மெய்ஞ்ஞானம்‌ சேரவு மாட்டார்‌.” 


என்று இடித்துரைத்து உயிர்‌ வளர்ச்சிக்கு உடல்‌ 
வளர்ச்சியும்‌ இன்றியமையாததே என்று ஆணித்‌ 
தரமாக அவர்‌ அறிவுறுத்தியிருக்கிறார்‌. 


**உள்ளம்‌ பெருங்கோயில்‌ ஊனுடம்பு ஆலயம்‌ 
வள்ளற்‌ பிரானார்க்கு வாய்கோ புரவாசல்‌ 
தெள்ளத்‌ தெளிவார்க்குச்‌ வன்‌ சிவலிங்கங்‌ 
கள்ளப்‌ புலனைந்தும்‌ காளா மணிவிளக்கே!” * 


இந்த உடலே ஓர்‌ ஆலயம்‌ போன்றது; அவ்வா 
லயத்தின்‌ முதல்‌ கோபுரத்தின்‌8ழ்‌ உள்ள நுழை 
வாயில்‌ போன்றது நம்‌ வாய்‌; நம்‌ உள்ளம்தான்‌ 
கருவறை; (இதனையே பெருங்கோயில்‌ என்று 
சிறப்பித்துச்‌ சொல்கிறார்‌.) அந்தச்‌ கருவறையில்‌ 
வழிபடு தெய்வமாக அமர்ந்துள்ள சிவலிங்கம்‌, 
சீவன்‌ என்னும்‌ உயிர்‌ போன்றது. அந்தத்‌ தெய்வச்‌ 
சிலையருகே ஒளிவெள்ளத்தைப்‌ பாயவிடும்‌ ஐந்து 
இரிகளைச்‌ கொண்ட விளக்குக்கு இணையானவை 
நம்‌ புலன்கள்‌. எனவே, “வெளியிலே தெரியும்‌ 
கற்கோயிலை மட்டுமே சுற்றிக்கொண்டிராமல்‌ உங்‌ 
கள்‌ உடலாகிய ஆலயத்தினுள்ளேயே உள்ளக்‌ ௧௫ 
வறையில்‌ உறையும்‌ “உள்ளொளியைக்‌ காணுங்கள்‌!” 
என உணர்த்துகிறார்‌ திருமூலர்‌. 


அவரைப்‌ போன்றே வள்ளற்பெருமானும்‌ இந்த 
ஊன்‌ உடம்பை உயர்த்தியே பாடுகிறார்‌. இவ்‌ 
வுடம்பென்னும்‌ கோயிலிலேயே 'அருட்பெருஞ்‌ 
சோதி' ஆகிய ஆண்டவரைக்‌ காணலாம்‌ என்கிறார்‌. 
அழியக்கூடியது என்று ஏனைய சமய நெறியினரால்‌ 
புறக்கணக்கப்பட்ட இந்த யாக்கை ஒளி வடிவாகவே 
மாறி ஓங்கத்தக்கது எனவும்‌ அவர்‌ உரைக்கின்‌ 
றார்‌. அடியிற்காணும்‌ அவரது அழகிய பாடல்‌ 
இந்தக்‌ கருத்தை நேர்த்தியாக நம்‌ நெஞ்சில்‌ பதியச்‌ 
செய்கிறது. 


310 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


ச்‌ 


“emer வுடம்பே யொளியுடம்பா யோங்கிநிற்க 
ஞான அமுதெனக்கு நல்கியதே--வானப்‌ 
பொருட்பெருஞ்‌ சோதிப்‌ பொதுவில்‌ விளங்கும்‌ 
அருட்பெருஞ்‌ சோதி யது.”* 


மேற்கூறியவற்றால்‌ மனித யாக்கை புறக்கணிக்கத்‌ 
தக்கது: அன்று-போற்றிப்‌ பேண வேண்டிய 
இறையொளியின்‌ திருக்கோயிலே- என்னும்‌ பேருண்‌. 
மையைத்‌ திருமூலர்‌, வள்ளலார்‌ ஆகிய இருபெருஞ்‌ 
சான்றோர்களுமே ஒரே குரலில்‌ முழங்கியிருப்பதை 
உணர்கிறோம்‌. 


ஒளிவழிபாடு ஓங்குக ! 

மேலே எடுத்துக்காட்டியுள்ளவற்றால்‌, *திருமந்‌ 
திரம்‌' பாடிய திருமூலரும்‌, “திருவருட்பா” பாடிய 
இராமலிங்க அடிகளும்‌ எல்லாக்‌ கருத்துகளிலும்‌ 
ஒத்த உள்ளம்‌ படைத்தவர்களாய்‌ ஒளி வீசுவதைக்‌ 
காண்கிறோம்‌. 


உண்மையான இறையாற்றலைக்‌ காணல்‌, அதனை 
அவரவர்‌ உடம்பிலேயே *உள்ளொளியாக உணர்‌ 
தல்‌, அதற்கு நடுநிலையோடு நிற்றல்‌, சாதிப்பிளவு 
களுக்கு வழிவகுத்த- மூட நம்பிக்கைகளைப்‌ பரப்‌ 
பிய-* உருவ வழிபாட்டிலேயே' முடங்கிக்‌ கடக்கச்‌ 
செய்த-புறச்‌ சமய நெறியைப்‌ புறக்சுணித்தல்‌- 
ஆன்ம நேய ஒருமைப்பாடு தழைக்கச்‌ சன்மார்க்க 
நெறியின்‌ வழி நடத்தல்‌- முதலான பல நிலைகளி 
லும்‌ திருமூலர்‌ - வள்ளலார்‌ இருவரும்‌ ஒரே குரலில்‌ 
முழங்குவதைக்‌ காண்கிறோம்‌... 


அவர்களின்‌ “ஒளி வழிபாடு” என்னும்‌ முறை இறை 
வழிபாட்டில்‌ ஒரு முதிர்ச்சியான நிலை என்பதை 
யும்‌ உணர்கிறோம்‌. 


அவர்கள்‌ இருவரும்‌ ஒத்த கருத்தினராய்‌ 2G 
வாக்கித்‌ தந்துள்ள சன்மார்க்கப்‌ புதுமை நெறி 
வாழ்க! வழி நடத்துக!! 


311 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


இந்துக்‌ சாஸ்திரம்‌'' என்னும்‌ சொல்‌ சமீபத்‌ 

தில்‌ மிகுந்த கெளரவத்திற்கு ஆளாகியிருக்‌ 
கிறது. அதில்‌ சொல்லப்படும்‌ செய்திகளோடு தெருக்‌ 
கூத்தைச்‌ சேர்த்துப்‌ பேசும்‌ காரியத்தில்‌ ஈடுபடுகிறது 
இந்தக்‌ கட்டுரை. நாட்டிய சாஸ்திரத்தில்‌ சொல்‌ 
லப்பட்டிருக்கும்‌ *விக்ருஸ்ட நாட்டியக்ரஹம்‌' என்ற 
அரங்க அமைப்பு ஒன்றை மட்டும்‌. எடுத்துக்கொண்டு 
தெருக்கூத்தில்‌ அது எப்படி.எளிமைப்பட்டிருக்கிற து 
என்பதை இங்குப்‌ பார்க்கலாம்‌. இந்த நாடக 
அரங்கின்‌ அமைப்பை ‘The Indian Theatre, its Origin 
and development upto the present day’ என்னும்‌ 
சந்திரபான்‌ குப்தாவின்‌ ' புத்தகத்திலிருந்து 
எடுத்துக்கொண்டிருக்கிறேன்‌. இந்த அமைப்பின்‌ 
எல்லா விவரங்களையும்‌ இங்கே தரப்போவதில்லை. 
என்‌ நோக்கத்திற்கு அவை தேவையில்லை. 


நேபத்ய áT anib.. 
்‌ 


ரங்கதிரிஷம்‌ 


மத்வானி 


ரங்கபீடம்‌ மத்வானி 


ரங்க மண்டலம்‌ 


௩. முத்‌, துசாமி 


“நேபத்யக்ரஹம்‌' என்பது நடிகர்கள்‌ வேஷ 
மிட்டுக்கொள்ளும்‌ இடம்‌. அப்போதைக்கு உண்‌ 
டாச்கிக்கொள்ளப்படும்‌ தெருக்கூத்தின்‌ நடிப்பிடத்‌ 
தில்‌ சேர்ந்த அங்கமாய்‌ இது இருக்கும்‌ என்று எதிர்‌ 
பார்ப்பதற்கில்லை. வேஷம்‌ கட்டிக்கொள்ளும்‌ 
இடம்‌ தெருக்கூத்தில்‌ தனியாக இருக்கிறது. கூத்‌ 
தர்கள்‌ அமர்ந்து வேஷம்‌ கட்டிக்கொள்ள வசதி 
யான ஓர்‌ இடத்தைப்‌ பிடித்துக்கொள்கிறார்கள்‌. 
திரெளபதி அம்மன்‌ கோயில்‌ விழாவில்‌ கூத்து 10 
நாள்கள்‌ சடங்காக நிகழ்கிறபோது வசதிப்பட்டால்‌ 
நடிப்பிடத்தின்‌ பின்னாலேயே ஒரு கொட்டகை 
போட்டுக்கொள்கிறார்கள்‌. நிரந்தரமான ஓர்‌ 
அமைப்பை அவர்களுக்குக்‌ கொடுப்பதானால்‌ அவர்‌ 
கள்‌ அதை நடிப்பிடத்திற்குப்‌ பின்னால்தான்‌ 
வேண்டுவார்கள்‌. இந்திய மரபில்‌ நடிகர்கள்‌ இங்‌ 
இருந்துதான்‌ மேடையில்‌_ தோற்றமாய்த்‌ தேவைப்‌ 
படாத குரலாய்க்‌ கேட்கவேண்டிய சப்தங்களை 
உண்டாக்குதிறார்கள்‌. .. அசரீரி போன்ற குரல்கள்‌ 
இங்கிருந்துதான்‌ பேசப்படுகின்றன. வேஷம்‌ கட்டிய 
பாத்திரங்களும்‌ கூத்தின்‌ பின்பாட்டில்‌ கலந்துகொள்‌ 
கிற மரபில்‌, இந்த அமைப்பு உண்டானால்‌ இங்‌ 
இருந்து அப்போது வேஷம்‌ போட்டுக்கொண்‌ 
டிருக்கிற கூத்தனும்‌ குரல்‌ கொடுப்பான்‌. பங்கு 
பெறச்‌ சந்தர்ப்பம்‌ உண்டாகும்போது கூத்தனால்‌ 
சும்மா இருக்க முடியாது. அவனுடைய மரபு 
அவனை எந்நேரமும்‌ ஈடுபாட்டோடுதான்‌ வைத்துக்‌ 
கொண்டிருக்கிறது. 


Digitized by Noolaham Foundation. 
> noolaham.org | aavanaham.org 


*வேஷமிட்டுக்கொள்வது",- 'லேஷம்‌ * பே௱ட்டுக்‌ , 
கொள்வது” என்றில்லாமல்‌, சொற்பிரயோகம்‌ 
‘Coop கட்டிக்கொள்வது” என்றிருப்பதைக்‌ கவ 
னிக்க வேண்டும்‌. தெருக்கூத்தில்‌ “கட்டை கட்டிக்‌ 
கொண்டு ஆடுவது” என்னும்‌ சொல்லாட்சி இருக்‌ 
கிறது. கூத்தில்‌ வேஷம்‌, முகத்தில்‌ பூசிக்கொள்ளும்‌ 
வர்ணப்‌ பூச்சுகளோடு மட்டும்‌ அமைந்துவிடுவ 
தில்லை. அலங்காரங்கள்‌ எல்லாவற்றையும்‌ கட்டிக்‌ 
கொள்ளவேண்டியிருக்கிறது. இந்த அலங்காரங்‌ 
களில்‌ பெரும்பாலானவை மரத்தால்‌ ஆனவை. 
ஆகாரியாபிநயத்துக்கு வேண்டிய ஆடை அணி 
கலன்களைக்‌ கூத்தன்‌ கட்டிக்கோள்கிறான்‌. பெரிய 
தலைக்கிரீடம்‌, புஜூர்த்திகள்‌, பெரிய காதுகள்‌, 
மார்பணிகள்‌, விரிந்த பெரிய பாவாடை, கால்களில்‌ 
கஜ்ஜை எல்லாவற்றையும்‌ சுயிறுகளைக்சொண்டு 
கட்டிக்கொள்ளவேண்டியிருக்கிறது. சிக்கலான 
நேர்த்தியான இந்த அலங்காரங்களைச்‌ செய்து 
கொள்கிற கூத்தனுக்கு "வசதியைக்‌ கொடுத்தால்‌ 
அவன்‌ வேஷம்‌ கட்டிக்கொள்ளும்‌ இடத்தை நடிப்‌ 
பிடத்திற்குப்‌ பின்னால்தான்‌ அமைத்துக்கொள்‌ 
வான்‌. தெருக்கூத்து, யக்ஷகானம்‌, கதகளி, சாக்கை 
யன்‌ . கூத்து, கூடியாட்டம்‌, இருஷ்ணனாட்டம்‌ 
போன்றவற்றில்‌ இந்த அலங்காரங்கள்‌ பொதுவாக 
ஒத்திருக்கின்றன, ஒரு முழுப்புடவையும்‌ கொசுவிக்‌ 
கயிறுபோலக்‌ கூத்தர்களின்‌ உடம்பில்‌ சுற்றப்பட்டு 
விடுகின்றன. ஒரு பாத்திரத்தை உண்டாக்குகிற. 
வேலையில்‌ சில புடவைகள்‌ அவன்‌ உருவத்தில்‌ 
மறைந்துபோய்விடுகின்றன. இந்த வேலையில்‌ 
அவன்‌ மனிதனைவிடக்‌ கம்பீரமாக ஆகிருதி பெற்ற 
வனாகத்‌ தோற்றமெடுக்கத்தொடங்கிவிடுகிறான்‌. 


இந்த வேஷங்கள்‌ சேரளத்தில்‌ இருக்கும்‌ 
தெய்யும்‌, கர்நாடகத்தில்‌ இருக்கும்‌ பூதம்‌ ஆகிய. 
வற்றை ஒத்திருக்கின்றன. தெய்யுமிலும்‌ பூதத்தி 
லும்‌ இருக்கும்‌ அலங்காரங்கள்‌ சடங்குச்‌ செயல்‌ 
களுக்கு உகந்திருப்பவை. சடங்கின்‌ அலங்காரங்கள்‌ 
ஆடற்கலைக்கு வேண்டிய அபிநயமாக உருமாற்ற 
மடைந்தபோது இந்த அளவு குறுக்கம்‌ நேர்ந்திருக்‌ 
கலாம்‌. தெய்யும்‌ பூதத்தின்‌ தோற்றத்தைக்‌ காட்டி 
லும்‌ இவற்றின்‌ தோற்றங்கள்‌' சிறியவை. தோற்‌ 
றத்தைத்‌ தரித்துக்‌ கொள்வதுமட்டுமன்றி ஆட்ட 
மரபுக்கு இவை ஓத்து வரவேண்டும்‌. தெய்யுமும்‌ 
பூதமும்‌ மூதாதையர்களுக்குச்‌ செய்யும்‌ பூசை. 
ஆடற்கலை தோன்றுவதற்கு முன்பிருந்தே இருக்கும்‌ 
பண்டை மரபாகலாம்‌ இவை. இந்தப்‌ பண்பைத்‌ 
தான்‌ தென்னக ஆட்டக்கலை மரபுகள்‌ ஏற்றுக்‌ 
கொண்டிருக்கின்றனவோ என்னவோ என்றும்‌ எண்‌ 
ணத்‌ தோன்றுகிறது. 


கூத்துகள்‌ புராண இதிகாசக்‌ கதைகளைத்தாம்‌ 
ஆட எடுத்துக்கொள்கின்றன. புராண இதிகாசக்‌ 
கதைகள்‌ இறந்தகால மனிதர்களைப்பற்றியவை. 
இறந்தகாலப்‌ பாத்திரங்களை மனித மனம்‌ அதீதக்‌ 
கற்பனையில்தான்‌ ஆளாக்கிக்கொள்கிறது. நாம்‌ 


அதிந்த, மனிதர்களிடையில்‌ மனிதர்களாக, வாழ்ந்த. 
வரலாற்று நாயகர்கள்‌ நம்மைவிடப்‌ பெரிய 
ஆகிருதி பெற்றவர்களாகத்‌ தோன்றத்‌ தொடங்கு 
வது நம்‌ அனுபவம்‌. கூத்துப்‌ பாத்திரங்கள்‌ தோற்ற. 
மெடுத்துக்கொண்டதற்கு அடிப்படையில்‌ இந்த 
மனோதத்துவக்‌ கூறு காரணமாக இருந்திருக்கலாம்‌. 
இறந்தகால மனிதர்களான . தங்கள்‌ மூதாதையர்‌ 
களுக்கு இவர்கள்‌ கொடுத்த வடிவத்தையே இந்தப்‌ 
புராண இதிகாசப்‌ . பாத்திரங்களுக்கும்‌ கொடுத்‌ 
இருக்கலாம்‌. கூத்தர்களுக்கு, தெய்யுமும்‌ பூதமும்‌ 
தங்கள்‌ கூத்துப்‌ பாத்திரங்களுக்கு உருவம்‌ கொடுக்க 
உத்வேகம்‌ கொடுத்திருந்தால்‌ அது மிகவும்‌ பிர 
மாதமான விஷயம்‌. இந்தப்‌ பெருமையை அழகை 
ஒரு படைப்பாளியின்‌ மனம்தான்‌ உணர முடியும்‌. 
கூத்தின்‌ குரலிலும்‌ இந்த ௮தீதத்‌ தன்ம இருந்து 
கொண்டிருக்கிறது. அசரீரி போன்றவையும்‌ இந்த 
மனோதத்துவக்‌ கூறுபாட்டின்‌ நீட்சிதான்‌. அப்‌ 
போதைக்கு உண்டாக்‌இக்கொள்ளப்படும்‌ வசதிகள்‌ 
நிரந்தர வசதிகளாக மாற்றம்‌ பெறுமானால்‌ வேஷம்‌ 
கட்டும்‌ இடம்‌ நடிப்பிடத்திற்குப்‌ பின்னால்தான்‌ 
அமையும்‌. - இதில்‌ காலப்பிரகலஞயும்‌ சேர்ந்திருக்‌ 
றது. நிகழ்காலத்திற்குப்‌ பக்கத்தில்‌ இன்றி, இறந்‌ 
காலம்‌ நிகழ்காலத்திற்கு முன்சென்று மறைந்திருக்‌ 
கிறது. காலமின்றி, இடம்‌ என்னும்‌ பிரக்ஞை 
வரும்போது அது நடிப்பிடத்‌தில்‌ ஒரு பிரிவினையாக 
“மத்வானிகள்‌' என்ற பெயரில்‌ நடிப்பிடத்தின்‌ பக்‌ 
கங்களில்‌ அமைகின்றன. இப்பிரிவினைகள்‌ தெருக்‌ 
கூத்தின்‌ நடிப்பிடத்தில்‌ கலந்து: மறைந்துபோயிருக்‌ 
இன்றன. நிகழ்ச்சிகளில்‌ அவ்வப்போது இடைத்தூர 
முள்ள இரண்டு இடங்கள்‌ ஒன்றன்மேல்‌ ஒன்றாய்ப்‌ 
படிவதைப்‌ பார்க்க முடியும்‌. 


நேபத்யக்‌ ரஹத்துக்கு முன்னுள்ளது ரங்ககிரிஷம்‌. 
இது வாத்யகோஷ்டிக்கான இடம்‌. . தெருக்கூத்தில்‌ 
இந்தப்‌ பெயர்கள்‌ எல்லாம்‌ இல்லை. ஒரு விசுப்‌ 
பலகையைப்‌ போட்டு அதில்‌ வாத்தியக்காரர்கள்‌ 
அமர்ந்துகொள்கிறார்கள்‌. முகுவீணைக்காரரும்‌ 
மிருதங்கக்காரரும்‌ அமர்ந்துகொள்கிறார்கள்‌. 
பின்பாட்டுக்காரர்கள்‌ இடவசதியைப்‌ பொறுத்து 
அமரவோ நின்றுகொண்டிருக்கவோ செய்கிறார்கள்‌. 
பின்பாட்டுக்காரர்களின்‌ கையில்‌ தாளம்‌ இருந்து 
கொண்டிருக்கிறது. ஆர்மோன்யக்காரர்‌ விசுப்பல 
கையை ஓட்டித்‌ தனியாக அமர்ந்துகொள்கிறார்‌. 


ரங்ககிரிஷச்திற்கு முன்னுள்ளது ரங்கபீடம்‌. 
நாட்டிய சாஸ்திரத்தின்‌ திரை, இவை இரண்டிற்‌ 
கும்‌ இடையில்தான்‌ இருந்துகொண்டிருக்கிறது. 
இந்தத்‌ இரை வாத்யகோஷ்டியை மறைத்துக்கொண் 
டிருக்கும்‌. வாத்ய கோஷ்டி வெளியில்‌ தெரியவேண்‌ 
டியபோது மட்டும்‌ விலகிக்கொள்ளும்‌. வேண்டாத 
போது மூடிக்கொண்டுவிடும்‌. இதை விலக்கிக்‌ 
கொண்டுதான்‌ நடிகர்கள்‌ ரங்கபீடத்திற்கு வருவார்‌ 
கள்‌. ரங்கபீடம்‌ என்பது நடிப்பிடம்‌. ரங்க 
மண்டலம்‌ என்பது. பார்வையாளர்‌ அமரும்‌ அரங்கம்‌. 


313 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


தடிப்பிடமான ரங்கபீடத்திற்கும்‌ ரங்க மண்‌ 
டலத்திற்கும்‌ இடையில்‌ திரையில்லை. நடிப்பிடம்‌ 
பார்வையாளர்களுக்கு எப்போதும்‌ இறந்தே வைக்‌ 
கப்பட்டிருக்கும்‌. நிகழ்காலத்தைப்போல்‌ அது 
இறந்தே இருக்கும்‌. 


அப்போதைக்கு உண்டாக்கிக்கொள்ளப்படும்‌ 
நடிப்பிடங்களை மட்டுமே கொண்டிருக்கும்‌ தெருக்‌ 
கூத்து இந்தப்‌ பிரிவினைகளை எல்லாம்‌ மிகவும்‌ 
வெளிப்படையாகச்‌ செய்துகொள்ள முடியாது. 
இவற்றைச்‌ சூட்சுமமாக வைத்துக்கொள்வதே 
அதற்குக்‌ கட்டுபடியாகும்‌. அப்படித்தான்‌ அது 
வைத்துக்கொண்டிருக்கிறது. - இயல்பாக இப்படி 
அமைந்திருக்கிறது; மரபாக அமைந்திருக்கிறது. 
யார்‌ யோசித்து இப்படி அமைத்துக்கொண்டார்‌ 
கள்‌? பழக்கத்தில்‌ சுலபமானது மரபாக அமைந்து 
விட்டதுபோலிருக்கிறது. நடிகர்களைப்‌ பார்த்து 
வாத்யக்‌ கோஷ்டி அமர்ந்துகொண்டால்‌ அவர்கள்‌ 
மேடை இயக்கங்களைப்‌ பார்த்துக்கொண்டிருக்க 
வசதியாக இருக்குமே; ஏன்‌ அப்படிச்‌ செய்யவில்லை? 
அப்படிச்‌ செய்ய முடியாது. அது இந்த மரபில்‌ 
இல்லை, அப்படி. அவர்களால்‌ சிந்திக்கவே முடி 
யாது. நடிகனுக்கும்‌ பார்வையாளர்களுக்கும்‌ இடை 
யில்‌ வேறு எதையும்‌ அனுமதிக்கவே மாட்டார்கள்‌. 
இரையைக்கூட அனுமதிக்கவில்லை. நடிகனுக்கும்‌ 
பார்வையா ளனுக்கும்‌ இடையில்‌ பிரிவினை அற்றுப்‌ 
போவதிலேயே அவர்கள்‌ குறியாக இருந்துவந்‌ 
இருக்கிறார்கள்‌. இதற்காகவே தெருக்கூத்து 
கட்டியக்காரனை வைத்துக்கொண்டிருக்கிறது. அது 
தத்துவார்த்தத்‌ தரத்ததாகவே இருந்துகொண் 
டிருக்கிறது. தான்‌ சொல்ல விரும்புவதை ஏற்கும்‌ 
பார்வையாளன்‌ தன்னைப்போல்‌ ஆவதில்‌ உண்‌ 
டாகும்‌ வேற்றுமை இன்மையைக்‌ கெடுக்கும்‌ இரை 
யையும்‌ அது விலக்கி வைத்துவிட்டது. திரையை 
நடிகனுக்குப்பின்‌ எடுத்துச்‌ சென்று, இதற்குப்பின்‌ 
அர்த்தமிருக்கிறது; அற்புதம்‌ இருக்கிறது; இறந்த 
கால அனுபவம்‌ இருக்கிறது; இறந்தகாலம்‌ போல 
அளவிட இயலாத புதிர்கள்‌ நிரம்பியது என்ற 
அர்த்த பாவங்களைத்‌ தோற்றுவிக்கிறது இந்தக்‌ 
கூத்து. இது இலக்கிய மரபான சமஸ்கிருத நாட 
கங்களை மிஞ்சியது. 


பின்பாட்டுக்காரனை எப்போதும்‌ பார்வையாளர்‌ 
பார்வையிலிருந்து மறைத்து வைக்க வேண்டுமா 
னால்‌, அது முடியும்‌. ஆனால்‌, ஏன்‌ அப்படிச்‌ செய்ய 
வேண்டும்‌? நடிகனைத்‌ தாண்டியிருக்கும்‌ வடிவங்‌ 
களில்‌ எளிமையை நோக்கிப்‌ போகும்‌ கூத்துக்கு 
இது தேவையில்லை. உண்மை நிகழ்ச்சி ஒன்று 
நடந்துகொண்டிருப்பதன்‌ பிரமையைத்‌ தோற்று 
விக்கு முனையவில்லை கூத்து. பின்பாட்டுக்காரர்‌ 
களில்‌ ஓரிருவர்‌ அவ்வப்போது தேவைப்படுமானால்‌ 
நடிப்பிடத்தில்‌ வந்து நடக்கும்‌ நிகழ்ச்சியில்‌ கலந்து 
கொள்கிறார்கள்‌. கிரேக்க நாடகத்தில்‌ கோரஸ்‌ 
உள்ளதுபோல இங்குப்‌ பின்பாட்டுக்காரர்கள்‌ 


முற்றிலும்‌ நிகழ்ச்சியில்‌ கலந்துகொள்ளாவிட்டா லும்‌ 
நிகழ்கால மக்களின்‌ தோற்றத்தில்‌ இருக்கும்‌ அவர்‌ 
கள்‌ தங்கள்‌ வருகையால்‌ இறந்தகால மனிதர்கள்‌ 
தேவர்களின்‌ உருவத்தில்‌ இருக்கும்‌ கூத்துப்‌ பாத்தி 
ரங்களின்‌ பொலிவு கெட்டுப்போகும்‌ என்றோ 
ரசனைக்குக்‌ குந்தகம்‌ நேர்ந்துவிடும்‌ என்றோ அஞ்சு 
வதில்லை. கிராமத்தான்‌ கலைவயின்‌ லலித குணங்‌ 
கள்‌ தெரியாமல்‌ வறட்டுத்தனமாக நிகழ்ச்சியின்‌ 
இடையில்‌ வந்து கெடுக்கும்‌ விகாரம்‌ இல்லை இது. 
நிகழ்காலத்‌ தோற்றத்தில்‌ இருக்கும்‌ கட்டியக்காரன்‌ 
அங்கு ஏற்கெனவே இருந்துகொண்டிருக்கிறான்‌. 
பார்வையாளர்களுக்கு எப்போதும்‌ நிகழ்காலத்தை 
'நினைவுபடுத்‌திக்கொண்டேயிருக்கிறான்‌. அப்போ 
தைக்கு அவனோடு வார்த்தையாடப்‌ பின்பாட்டுக்‌ 
காரர்கள்‌ வருகிறார்கள்‌; அல்லது இரண்டு பாத்தி 
ரங்களுக்கு இடையில்‌ நேரும்‌ மோதலை உக்கிர 
மாக்க வருகிறார்கள்‌. புராணப்‌ பாத்திரங்கள்‌ 
அந்தக்‌ கட்டத்தில்‌ மோதிச்‌ செத்திருக்கின்றன. 
அவற்றைத்‌ தடுத்திருக்க முடியும்‌ என்ற நியாயம்‌ 
அவர்கள்‌ வருகையால்‌ தோன்றுகிறது. வேஷமணிந்த 
கூத்தன்‌ அவ்விதம்‌ மோதிச்‌ செத்துவிடமுடியாது. 
வேஷமணிந்த கூத்தன்‌ பாத்திரமாக மாறிப்‌ 
பிரக்ஞை கெட்டுவிடக்கூடாது. அவர்கள்‌ வருகை 
பார்வையாளர்‌ பார்வைக்கு நோக்கைக்‌ கொடுப்ப 
தாக இருக்கிறது. பாத்திரத்திற்குப்‌ பின்னால்‌ 
கூத்தனுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. பார்வை 
யாளனுக்குப்‌ பின்னும்‌ ஒரு வாழ்க்கை இருக்கிறது. 
வாழ்க்கைக்கு வேண்டிய உத்வேகத்திற்காகத்தான்‌ 
அவன்‌ கூத்தனாக வந்திருக்கிறான்‌, இவர்கள்‌ 
பார்வையாளர்களாக வந்திருப்பதைப்‌ போல. 
யாத்திரங்களை ஏற்று யாரும்‌ கெட்டுவிடாமல்‌, 
யாத்திரங்களையும்‌ கூத்தர்களையும்‌ அன்னியப்‌ 
படுத்திக்‌ காண்பிக்கிறார்கள்‌. எனவே, பின்பாட்டுக்‌ 
காரர்கள்‌ திரை மறைவில்‌ இருக்கவேண்டிய அவசிய 
மற்றுப்‌ போகிறது. 


பின்பாட்டுக்காரர்கள்‌ , திறந்துவைக்கப்பட்டிருக்‌ 
கிறார்கள்‌ என்பதற்காக, கூத்து, திரையைக்‌ கை 
விட்டுவிடவில்லை. அதைக்‌ கையடக்கத்‌ திரையாக 
மாற்றிக்கொண்டுவிட்டது. திரை கையடக்கத்‌ 
திரையாக மாறுகிறபோது அது இரண்டு ஆட்களை 
யும்‌ உடன்சேர்த்துக்கொண்டு வருகிறது. கூத்தில்‌ 
என்ன நேர்ந்தாலும்‌ அது மனிதர்களுடைய பிரமை 
கலைந்து போவதற்காகத்‌ தோன்றியதாகத்‌ 
தோன்றுகிறது. பார்வையாளர்களின்‌ மனத்தில்‌ 
நிகழ்ச்சியைப்‌ பார்த்துத்‌ தோன்றும்‌ எழிலின்‌. 
தோற்ற குணங்களை எல்லாம்‌ அது அறிந்து 
கொண்டே செயல்படுவதாகத்‌ தோன்றுகிறது. பிர 
மையைக்‌ கலைப்பது மன மேன்மையைக்‌ கலைப்ப 
இல்லை. உரிய பரிமாணத்தின்‌ மன மேன்மையைக்‌ 
| கொடுப்பதே அது. 


இரண்டு மனிதர்கள்‌ கூத்தில்‌ திரை பிடிக்கிறார்‌ 
கள்‌. பின்பாட்டுக்காரர்கள்‌ இறந்து. வைக்கப்‌ 


314 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


| 
| 


கக. 


த 


+ வல்லது. 


பட்டதால்‌ கிடைத்த சுதந்திரம்‌ இது. அதைப்‌ பயன்‌ 
படுத்திக்கொள்ளத்‌ தெரிந்திருக்கவேண்டும்‌. அதை 
வளத்திற்குப்‌ பயன்படுத்திக்கொள்ள வேண்டும்‌. 
எப்போது வேண்டுமானாலும்‌ இரையைக்‌ கொண்டு 
வந்து பிடித்துவிடலாம்‌ என்று சுலபமான பிறகு 
அது தாராளமாகப்‌ பயன்படத்‌ தொடங்கிவிட்டது. 
நிரந்தரமாகத்‌ தொங்கும்‌ திரையில்‌ இவ்வளவு சுதந்‌ 
திரம்‌ இல்லை. என்றாலும்‌ இந்தத்‌ திரையை 
விலக்கிக்கொண்டுதான்‌ பாத்திரங்கள்‌ நடிப்பிடத்‌ 
தில்‌ புகுன்றன. இந்த மரபில்தான்‌ கூத்தில்‌ பாத்‌ 
தரத்திற்கு முன்‌ திரை பிடிக்கப்படுகிறது. 


இந்த மரபு அடிக்கடி இரை குறுக்கிடும்‌ தொந்‌ 
தரவைப்‌ புதிதாக உண்டாக்குகிறது. இதுதொந்தர 
வாகாமல்‌ ஓர்‌ அங்கமாக இணையும்‌ இணக்கத்தை 
இதற்குக்‌ கொடுக்க வேண்டும்‌. அந்தக்‌ குணத்தைக்‌ 
கூத்து, திரைக்குக்‌ கொடுத்துவிட்டது. திரைக்காரர்‌ 
கள்‌ பிடிக்கும்‌ திரைக்குப்‌ பின்னால்‌ தோன்றும்‌ 
பாத்திரம்‌ ஒவ்வொன்றும்‌ தன்னைப்‌ பார்வையாளர்‌ 
களுக்கு அறிமுகப்படுத்‌ க்கொண்டு வருகின்றது. 
அந்தப்‌ பாத்திரத்தை அதை அணிந்துகொண்ட 
கூத்தன்‌ அறிமுகப்படுத்துவதாக 'வந்தானே' என்று 
வருகின்றன. வந்தேனே” என்னும்‌ பாத்திரங்கள்‌ 
தங்களைத்‌ தாங்களே அறிமுகப்படுத்திக்கொண்டும்‌ 
வருகின்றன. திரைக்கும்‌ பின்னிருந்து சற்றுத்‌ திரை 
யைத்‌ தணித்துத்‌ தன்‌ தோற்றத்தைக்‌ காட்டிப்‌ பார்‌ 
வையாளர்களை ஆச்சரியம்கொண்டிருக்கச்‌ செய்‌ 
கின்றன. திரைக்குப்‌ பின்னால்‌ முக்கியமாக இருப்‌ 
பது இரையை விலக்கிக்கொண்டு இரகசியமின்றி 
வருவதாக வருகின்றன. ஓவ்வொரு பாத்திரத்திற்கு 
முன்னும்‌ திரை பிடிக்கப்படும்போதும்‌ அப்பா த்திரங்‌ 
களில்‌ இரகசியங்கள்‌: இருக்கின்றன என்று சுட்டு 
வதாக இருக்கிறது. அதை விலக்கிக்கொண்டு 
வருவதாகவே வருகின்றன. அந்த இரகசியத்தைப்‌ 
பார்த்துத்‌ தெரிந்துகொள்ள வேண்டியது பார்வை 
யாளர்கள்‌ பொறுப்பு. அதற்குக்‌ கட்டியக்காரன்‌ 
உதவுகிறான்‌. அவனால்‌ உதவ முடியாதவையும்‌ 
இருக்கின்றன. அவன்‌ காட்டிய பாதையில்‌ போய்‌ 
அவற்றைக்‌ கண்டுகொள்ள வேண்டும்‌. 


இந்தக்‌ கட்டத்தில்‌ இருக்கும்‌ நுணுக்கத்தை மேம்‌ 
போக்காக இருந்து கைவிட்டுவிடக்கூடாது. எல்‌ 
லோரும்‌ அறிந்த புராணப்‌ பாத்திரங்களையும்‌ 
நிகழ்ச்சிகளையும்‌ நிகழ்காலத்தோடு தொடர்ட 
படுத்தி ஒவ்வொரு முறையும்‌ புதிதாகத்‌ தெரிந்து 
கொள்வதற்கு அதில்‌ என்ன இருக்கிறது? கட்டியச்‌ 
காரன்‌ நிகழ்காலத்தில்‌ நின்று நிலைத்திருக்கிறான்‌ 
என்பது நினைவிருக்குமானால்‌ அவனுடைய தன்‌ 
மைக்குள்‌ இறந்தகால மரபிற்கும்‌ நிகழ்காலச்‌ சமூக 
நியாயத்திற்கும்‌ இடையில்‌ போராட்டம்‌ இருந்து 
கொண்டிருப்பது புலப்படும்‌. இக்காலங்களுக்கு 
இடையிலான முரண்பாட்டுச்‌ சிக்கல்‌ கலைஞனின்‌ 
படைப்பார்வத்திற்குச்‌ சக்தியூட்டிக்கொண்டிருக்க 
கூத்தன்‌ உண்மையான கலைஞனாக 


இருப்பானானால்‌ கூத்துப்‌ பாத்திரங்களும்‌ சம்பவங்‌ 
களும்‌ பழகி அலுத்துப்‌ போகாமல்‌ அவனுடைய 
தியாயத்திற்கான குறியீடுகளாக அவை மாறிப்‌ புத்‌ 
துணர்ச்சியோடு தொடர்ந்துகொண்டிருக்கும்‌. இந்‌ 
தக்‌ காலத்தைத்‌ தொடர்புபடுத்தும்‌ பண்பு, கூத்து 
துக்கு மரபு அறாத தொடர்ச்சியைக்‌ கொடுத்து 
வந்திருக்கலாம்‌ என ஊடுச்க வைக்கிறது. மேலும்‌, 
நமக்குக்‌ கிடைத்திருக்கும்‌ பழமையான சங்க இலக்‌ 
இயங்களில்‌ கவிஞர்களின்‌ நோக்கைக்‌ கொண்டு 
பார்க்கும்போது இந்த அரிய ஆட்ட மரபைத்‌ தமி 
pisi கைவிட்டிருக்க மாட்டார்கள்‌ என்றும்‌ எண்‌ 
ணத்‌ தோன்றுகிறது. 


கட்டியக்காரனைப்‌ போல நிகழ்காலம்‌ காட்டும்‌ 
கடிகை சமஸ்கிருத நாடக மரபில்‌ இல்லை, அது 
இலக்கிய மரபு. அது கவிஞனின்‌ சொல்லைக்‌ கைக்‌ 
கொண்டு ஆடும்‌ ஆட்ட மரபு. அந்த மரபைத்‌ 
திராவிட மரபான கூடியாட்டம்‌ எடுத்துக்கொள்‌ 
ளும்போது அதைத்‌ தன்வயமாக்கிக்கொண்டிருக்‌ 
Ang. கேரள சாக்கையர்கள்‌ சமஸ்கிருத நாடகங்‌ 
களில்‌ ஓர்‌ அங்கத்தை மட்டுமே எடுத்துக்கொண்டு 
அந்த நாடாகாசிரியனின்‌ சொல்லை மீறித்தான்‌ 
விஸ்தாரப்படுத்துகறார்கள்‌. 


நாட்டிய சாஸ்திரத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கும்‌ 
அரங்க அமைப்பிலிருந்துதான்‌ தெருக்கூத்து, யக்ஷ 
கானம்‌ போன்றவை தங்களுக்கான அமைப்பை எடுத்‌ 
துக்கொண்டனவா? கூரையில்லாத அரங்கைப்பற்‌ 
நிய குறிப்பு நாட்டிய சாஸ்திரத்தில்‌ ஒரே ஒரு 
இடத்தில்தான்‌ வருகிறது என்கிறார்‌ சந்திரபான்‌ 
குப்தா. அப்போது கூரையில்லாத அரங்குகளும்‌ 
கூரையுள்ள அரங்குகளும்‌ இருந்திருக்கின்றன. சமஸ்‌ 
இருதத்தில்‌ இருக்கும்‌ மகாநாடகம்‌ என்பது பொது 
மக்களுக்காகத்‌ திறந்த வெளியில்‌ அப்போதைக்கு 
உண்டாக்கிக்கொள்ளப்பட்ட மேடைகளில்‌ நடக்கப்‌ 
பட்ட நாடக வகையைச்‌ சேர்ந்ததாகும்‌ என்றொர்‌ 
மன்மோகன்‌ கோஷ்‌. அது சமஸ்கிருத நாடகங்கள்‌ 
தோன்றுவதற்கு முன்பிருந்த நாடக மரபாக இருக்‌ 
கக்கூடும்‌ என்றும்‌ அவர்‌ கருதுகிறார்‌. அசாமில்‌ 
உள்ள “ஆங்கில pro’ என்ற கூத்தைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது அது ஒரு கிராமிய நாடகம்‌ என்‌ 
றும்‌, மிகவும்‌ பழமையானதல்ல என்றும்‌, சுலப 
மாகத்‌ தவறாகக்‌ கருதிக்கொள்ள நேரலாம்‌ என்‌ 
றும்‌, ஆனால்‌ கவனத்தோடு அதன்‌ பல அம்சங்‌ 
களை ஆராய்ந்தால்‌ வரலாற்றுக்‌ காலத்துக்கு முந்தி 
இத்தியாவில்‌ இருந்த நாடக வடிவத்தின்‌ ஒரு சின்‌ 
னம்‌ என்றே கருதவேண்டியிருக்கிறது என்றும்‌ 
சொல்கிறார்‌ அவர்‌. 


பதினாறாம்‌ நூற்றாண்டில்‌ ஜப்பானில்‌ தோன்றிய 
SYA நாடகங்கள்‌ அப்போதைக்கு உண்டாக்கிக்‌ 
கொள்ளப்பட்ட அமைப்பின்‌8ழ்தான்‌ நடந்தன. 
நடிப்பிடத்தின்மீது மட்டுமே அப்போதைக்கு 
உண்டாக்கிக்கொள்ளப்பட்ட கூரையிருந்தது. 


315 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


பிறகுதான்‌ முழு நாட்க-அரங்கம்‌ அங்கு எழுந்தது. 
இது வரலாற்றுடன்‌ இருக்கும்‌ விஷயம்‌. அப்படித்‌ 
தான்‌ இங்கும்‌ இருந்திருக்கவேண்டும்‌ என்று ஊகிக்க 
லாம்‌. அப்படியானால்‌ அந்தப்‌ பழமையான வடிவத்‌ 
தில்‌ அப்படியே இருக்கிறது கூத்து என்று சொல்வதா? 


நாட்டிய. சாஸ்திரத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கும்‌ 
நாடக அரங்கு இந்தியாவில்‌ எங்கும்‌ இல்லை. 
நாடக. அரங்கைப்பற்றி நாட்டிய சாஸ்திரம்‌ விரி 
வாகச்‌ சொல்லும்போது, இங்குச்‌ சான்றுக்கு ஒன்று 
கூட இல்லாமல்‌ போனது துரதிஷ்டமானதுதான்‌. 
கேரளத்தில்‌ இருக்கும்‌ கூத்தம்பலங்கள்‌ கூடியா ட்டம்‌ 
நடிக்கப்படுவதற்காக மட்டுமே உண்டாக்கப்‌ 
பட்டவை. நாட்டிய சாஸ்திர அரங்கின்‌ அம்சங்கள்‌ 
அதில்‌ காணப்பட்டாலும்‌ எல்லாம்‌ அப்படியே 
ஒன்றிப்போகாமல்‌ கூடியாட்டத்திற்கான மாற்றங்‌ 
களைக்கொண்டிருக்கிறது. 


கர்நாடகத்தில்‌ யக்ஷகானத்திற்கும்‌ அம்பலம்‌ 
இல்லை. பதினைந்தாம்‌ நூற்றாண்டில்தான்‌ அது 
பழக்கத்திற்கு வந்திருக்சுவேண்டும்‌ என்கிறார்‌ டாக்‌ 
டர்‌ சிவராம கரந்த்‌. அவர்‌, பன்னிரண்டாம்‌ நூற்‌ 
றாண்டுக்கு முன்பு வரை அது ஒரு சங்கத பாணி 
யாகத்தான்‌ அழைக்கப்படுகிறது என்திறார்‌. 
கதகளி பதினாறாம்‌ நூற்றாண்டில்தான்‌ தோற்றம்‌ 
கொள்கிறது. அதற்கு முன்பிருந்தே அங்குக்‌ 
கிருஷ்ணனா ட்டம்‌ இருந்துகோண்டிருக்கிறது. அது 
முற்றிலும்‌ சமஸ்கிருதத்தில்‌ இருக்கிறது. கதகளியை 
விடக்‌ இருஷ்ணனாட்டம்‌ இன்னும்‌ பூரணமானது; 
கவிதைத்‌ தன்மை கொண்டது. அது நாடகப்‌ பண்பு 
களை முழுமையாகவும்‌ கலை நோக்குடனும்‌ பயன்‌ 
படுத்திக்கொள்கிறது. அங்குச்‌ சாக்கையர்‌ கூத்தும்‌ 
இருக்கிறது. இந்தச்‌ சாக்கையர்‌ நடிக்கும்‌ கூடியாட்‌ 
டம்‌, சமஸ்கிருத நாடகங்களை நடிப்பதற்குப்‌ பயன்‌ 
படுத்திக்கொள்ளப்பட்ட, ஏற்கெனவே அங்கிருந்த 
ஓர்‌ அம்பலக்‌ கலை வடிவம்‌ என்றே சொல்லப்‌ 
படுகிறது. கேரளத்தில்‌ இருக்கும்‌ சாக்கையர்‌ கூத்‌ 
தையும்‌ சிலப்பதிகாரத்‌ சொல்லப்படும்‌ சாக்‌ 
கையர்‌ கூத்தையும்‌ ஒப்பிட்டு இன்னும்‌ ஆராய 
வில்லை: இவை நாட்டிய சாஸ்திரத்திலிருந்து 
தங்கள்‌ வடிவங்களை எடுத்துக்கொண்டனவா? 


நாட்டிய சாஸ்திரத்தின்‌ காலத்தைக்‌ கி.மு. 500 
வரை கொண்டு போகிறார்‌ மன்மோகன்‌ கோஷ்‌. 
அதற்கு முந்தியிருந்த நட சூத்திரங்களையும்‌ 
அது உட்கொண்டிருக்கிறது என்றும்‌ சொல்கிறார்‌. 
மேலும்‌, பரதமுனி என்பவர்‌ ஒருவர்‌ இல்லை என்‌ 


றும்‌, பலரால்‌ நாட்டிய சாஸ்திரம்‌ தொகுக்கப்பட்‌ 
டிருக்கவேண்டும்‌ என்றும்‌, அதன்‌ இன்றைய வடி 
வைப்‌ பெற அதற்குப்‌ பல நூற்றாண்டுகள்‌ ஆகி 
யிருக்கலாம்‌ என்றும்‌ அபிப்பிராயங்கள்‌ இருக்கின்‌ 
ன. . இந்தியாவின்‌ பல பகுதிகளில்‌ இருந்த அரங்‌ 
கக்‌ கலை மரபுகளை எல்லாம்‌ தொகுத்து இலக்க 
ணப்படுத்தப்பட்ட நூல்தான்‌ நாட்டிய சாஸ்திரம்‌. 
அரங்கங்கள்‌ தோன்றிய பிறகு அரங்கக்‌ கலைகள்‌ 
தோன்றின என்பது அபத்தமாக இருக்கும்‌. அரங்‌ 
கக்‌ கலைகள்‌ தோன்றிய பிறகுதான்‌ அரங்கங்கள்‌ 
தோன்றும்‌, கபூசிக்குத்‌ தோன்றியதுபோல. ஆனால்‌ 
காலப்போக்கில்‌ இவற்றின்மேல்‌ சோதனைகள்‌ மேற்‌ 
கொள்ளப்பட்ட புதிய வடிவங்கள்‌ தோன்றக்கூடும்‌. 
எனவே, தெருக்கூத்து, நாட்டிய சாஸ்திரத்தில்‌ 
சொல்லப்பட்டிருக்கும்‌ அரங்க அமைப்பை எடுத்‌ 
துக்கொண்டு அதைத்‌ தனக்குச்‌ சாதகமாகச்‌ சுலபப்‌ 
படுத்திக்கொண்டிருக்கிறது என்றும்‌ சொல்லலாம்‌. 
தெருக்கூத்தின்‌ உருவம்‌ நாட்டிய சாஸ்திர உருவத்‌ 
திற்கு முந்தியது என்றும்‌ சொல்லலாம்‌ “ஆங்கில 
நாட்‌ டிற்குச்‌ சொல்வதைப்‌ போல. 


சமஸ்கிருத நாடகங்களை நடிப்பதற்கு எடுத்துக்‌ 
கொள்ளப்பட்ட கூடியாட்டத்தைப்‌ போலவே, கூடி 
யாட்டம்‌ என்னும்‌ பெயரிலேயே கேரளத்தில்‌ Sip 
மட்டத்தில்‌ உள்ள மக்களிடம்‌ ஒரு கலை வடிவம்‌ 
இருக்கிறது என்றும்‌, அது இன்றும்‌ ஆராயப்பட 
வில்லை என்றும்‌ திருச்சூர்‌ நாடகப்‌ பள்ளியில்‌ இயக்‌ 
குநர்‌ சங்கரப்‌ பிள்ளை சொல்கிறார்‌. நாட்டிய 
சாஸ்திரமும்‌ அதற்குப்‌ பின்‌ தோன்றிய அரங்கக்‌ 
கலைகளைப்பற்றிய நூல்களும்‌ மேடையில்‌ போர்‌, 
மரணம்‌ ஆகியவற்றைக்‌ காட்டுவதைத்‌ தடுக்கின்‌ 
றன. சமஸ்கிருத நாடகங்கள்‌ இந்த விதியைத்‌ 
தாண்டிப்‌ போகவில்லை. பாசன்‌, விதிவிலக்கு. 
ஆனால்‌, யக்ஷகானம்‌, கதகளி, தெருக்கூத்து ஆகி 
யவை தடுக்கப்பட்டவற்றைத்‌ தாராளமாய்க்‌ காட்டு 
இன்றன. யுத்தம்‌, சம்ஹாரம்‌ என்ற சொற்‌ 
சேர்க்கைகளோடான தலைப்புகளில்‌ கூத்துகளும்‌ 
யக்ஷ்கானங்களும்‌ சுதகளிகளும்‌ உள்ளன. 


மேற்கண்ட கேள்விகளுக்கு பதிலைச்‌ சொல்லு 
முன்‌ தெருக்கூத்தை மதிக்கத்‌ தெரிந்துகொள்ள 
வேண்டும்‌. மதிப்பிடுகறபோது கெருக்கூத்தின்‌ 
பண்புக்கு இணங்க, பிரமைகளுக்கு ஆட்படாத 
மனம்‌ வேண்டும்‌. பலதுறை நிபுணர்களின்‌ 
ஒத்துழைப்பு வேண்டும்‌. தெருக்கூத்து நசித்து 
விடாமல்‌ அதைக்‌ காப்பாற்றும்‌ வேலையை உடனடி 
யாக மேற்கொள்ள வேண்டும்‌. 


316 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


“ஓ லச மொழிகளின்‌ வேறுபட்ட இலக்கியங்களில்‌ 

மன்னும்‌ உறவை இணைத்துக்‌ காட்டலே 
ஒப்பிலக்கிய இயல்பின்‌ நோக்கமாகும்‌” என்பர்‌ 
ஆஸ்கர்‌ ஜே. கம்பெல்‌. மொழி கடந்த, யாப்பு 
அமைப்பினைக்‌ கடந்த உணர்வின்‌ வெளிப்பாடுகள்‌ 
இலக்கியங்கள்‌. மொழியாக்கங்கள்‌ வழியே இன்‌ 
னொரு! நாட்டின்‌ ஆன்மாவினை உணரும்போது, 
எல்லைகள்‌ கடந்துமானுடம்‌ ஒத்‌ இசைக்கும்‌ உண்மை 
பெறப்படும்‌. மனித ஆன்மாவின்‌ குரல்தானே 
இலக்கியம்‌? - இருவேறு மொழிகளின்‌ இலக்கியங்‌ 
களை ஒப்பிட்டு ஆராய்தல்‌ வாயிலாக, இனம்‌, 
மொழி, நாட்டு எல்லைகளைக்‌ கடந்த உலக இலக்‌ 
கியப்‌ பொதுமைக்‌ கூறுகளை நாம்‌ காண இயல்‌ 
கிறது. உலகளாவிய திறனாய்வுப்‌ பார்வைக்கு இது 
வழியாகிறது. 


மானுடத்தின்‌ அடிப்படை அனுபவத்தினை, உள்‌ 
ளார்ந்த பரிவுடன்‌. வெளிப்படுத்தும்‌ கவிதைகள்‌, 
சமுதாய நலம்‌ கருதி படைக்கப்பட்டவைகளாகும்‌. 
கவிஞர்கள்‌, ஆன்மாவின்‌ உள்ளே துடிக்கும்‌ உணர்வு 
களை, உலகிற்கு உணர்த்தக்‌ கவிதையெனும்‌ பயன்‌ 
மிகு கருவியைக்‌ கையாள்கின்றனர்‌. சொந்த மண்‌ 
ணின்‌ மக்களுடன்‌ உயிர்‌ உறவு பூண்டு, வாழும்‌ 
நாட்டிடத்தும்‌ பெருங்‌ காதல்‌ கொண்டவனாய்‌, 
உலக அரங்கில்‌ தன்‌ நாட்டிற்காகப்‌ பெருங்குரல்‌ 
எடுத்து முழங்குபவன்‌ கவிஞன்‌ என்பார்‌ இரசூல்‌ 
கம்சதோல்‌. இந்த இலக்கணத்தின்‌ இலக்கியமாகக்‌ 
கவிஞர்கள்‌ காலந்தோறும்‌ தோன்றிக்‌ காலமெல்‌ 
லாம்‌ வாழுகின்றனர்‌. 


டாக்டர்‌ இ, லீலாவது 


தமிழ்‌ மண்ணின்‌ குரலை எதிரொலித்த புரட்சிக்‌ 
கவிஞர்‌ பாரதிதாசனும்‌, சோவியத்‌ ஒன்றியத்தின்‌ 
கீழ்‌ தன்னாட்சி பெற்று விளங்கும்‌ தாகஸ்தானின்‌ 
(Dhagestan) குரலினை உலகமெலாம்‌ ஒலிக்‌ 
கச்‌ செய்த மக்கட்‌ கவிஞர்‌ இரசூல்‌ கம்சதோவும்‌, 
இருபதாம்‌ நூற்றாண்டு பெற்றெடுத்த இணையற்ற 
கவிஞர்கள்‌ ஆவர்‌. தமிழ்மொழி, தமிழ்‌ இனம்‌, 
தமிழ்நாடு வாழப்‌ போர்ப்பரணி பாடி மறைந்தவர்‌ 
பாரதிதாசன்‌. தன்‌ அவார்‌ மொழி, தன்‌ தாகஸ்தான்‌. 
தன்‌ இரஷ்ய நாடு என உயிர்த்துடிப்புடன்‌. கவிதை 
கள்‌ பாடி நம்மிடை உலவி வருகின்றார்‌ .இரசூல்‌ 
கம்சதோவ்‌. மொழியுணர்வு, நாட்டுப்பற்று, சமு 
தாயம்‌ என்ற முப்பெரும்‌ கூறுகளில்‌ இருபெரும்‌ 
கவிஞர்களும்‌ பெரிதும்‌ ஒன்றுபடுகின்றனர்‌. கவி 
ஞர்கள்‌ வாழ்கின்ற சமுதாயம்‌, காலம்‌, பண்பாடு 
ஆகியவை, அவர்கள்‌ படைப்புகளில்‌ பாதிப்பினை 
ஏற்படுத்துவன. ஆயினும்‌, மாறுபட்ட சூழல்களில்‌, 
வேறுபட்ட மொழிகளில்‌, படைப்புகள்‌ அமையினும்‌ 
“மானுடம்‌ பாடிகளின்‌' இதய வெளியீட்டில்‌, ஒற்‌ 
அுமைப்‌ பண்பு ஒலிப்பது இயல்பானது என்பதை 
ஒப்பியல்‌ ஆய்வுகள்‌ எடுத்துரைக்கின்றன. 


பாரதிதாசன்‌ படைப்புகளிலும்‌, இரசூல்‌ கம்சதோ 
வின்‌ கவிதைத்‌ தொகுதிகள்‌ இரண்டு, “என்‌ தாகஸ்‌ 
தான்‌ என்ற உரைநடை நூல்‌ தொகுதிகள்‌ இரண்டு, 
அவர்பற்றி வெளிவந்த குறிப்புகள்‌, 1980 சோவி 
யத்‌ லிட்டரேச்சர்‌ தாகஸ்தான்பற்றிய வெளியீடு 
ஆகியவற்றிலும்‌ காணலாகும்‌ மொழி; இனம்‌, நாடு, 
சமுதாய நலம்பற்றிய இருபெருஞ்‌ கவிஞர்களின்‌ 


Digitized by Noolai3am Foundation. 
noolaham.org | aavanaham.org 


சிந்தனைசளை இக்‌ கட்டுரை “அறிமுகம்‌! என்ற 
அளவில்‌ சில பக்க வரையறைக்குட்பட்ட எல்லை 
யில்‌ நின்று எடுத்துரைக்கின்றது.. 


தமிழ்க்கவிஞர்‌ வாழ்நிலை 


பாரதிதாசனின்‌ முப்பேரும்‌ பார்வைகளாக, 
மொழி உணர்வு, வகுப்புத்‌ தேசியம்‌, பொதுவுடை 
மைத்‌ தத்துவம்‌ என்ற 'மூன்றனையும்‌ குறிக்கலாம்‌. 
அவர்‌ வாழ்வில்‌ இவை பேறும்‌ இடங்கள்‌ கவிதைப்‌ 
படைப்புகளைக்‌ கணித்து முடிவுகள்‌ காண வழி 
வகுக்கின்றன. விடுதலைக்கு முன்னர்‌ தோன்றி, 
சுதந்திர மண்ணில்‌ வாழ்ந்து மறைந்தவர்‌ புரட்சிக்‌ 
கவிஞர்‌. காலம்‌ கவிஞர்களை மாற்றும்‌. மாறாமல்‌ 
இருக்கும்‌ கவிஞர்களும்‌ உண்டு. பாரதிதாசனைப்‌ 
பொறுத்தவரையில்‌ காலத்துக்கு ஏற்ப வாழ்ந்தவர்‌ 
என முடிவு செய்தலே சாலப்‌ பொருந்தும்‌ என்பர்‌. 


விடுதலைப்‌ போராட்டகாலத்தில்‌ பாரதியின்‌ தாக்‌ 
குறவால்‌ கதர்ப்பாட்டுப்‌ பாடிய கவிஞர்‌, பின்னர்‌ 
நாட்டுத்‌ தேசிய உணர்வினை இழந்து வகுப்புத்‌ 
தேசியத்தினை வளர்த்தார்‌. விடுதலை பெற்ற 
நாட்டில்‌, பொதுவுடைமைக்‌ கண்ணோட்டத்தில்‌ 
உலக தேசியம்‌ பாடினார்‌. பாரதிதாசன்‌, சுயமரி 
யாதை இயக்கக்‌ கவிஞராக மலர்ந்தபோது, தமிழ்‌ 
நாடு, திராவிடநாடு, முதாயசச்‌ சீர்திருத்தம்‌ என்று 
சார்புநிலைக்‌ கவிஞராகத்‌ தம்மை வெளிப்படுத்திக்‌ 
கொண்டார்‌. இவை எல்லாவற்றிலும்‌ மேலாக 
உயர்ந்து, தனித்து நின்ற உணர்வு, மொழி, இனம்‌ 
பற்றியதேயாகும்‌. பாரதியின்‌ வழியில்‌ அடியெடுத்து 
வைத்தாலும்‌, அவரின்‌ நிழலாக மாறாது, பாரதி 
தாசன்‌ பரம்பரையை உருவாக்கிப்‌ புதுமைநெறி 
கண்ட புரட்சிக்‌ கவிஞராகக்‌ காட்சியளிக்கின்றார்‌. 


அரசியல்‌ விடுதலை பெற்ற நாடு, சமுதாயப்‌ 
புன்மைகளினின்றும்‌ விடுதலை வேண்டி நின்றது. 
தமிழகச்‌ சமுதாய அமைப்பு நிலை, காலநிலை, வட 
வர்‌ எதிர்ப்பு, இந்திமொழி எதிர்ப்பு, சாதி-சமய- 
பார்ப்பனர்‌ எதிர்ப்பு இவையெல்லாம்‌ பாரதிதாசன்‌ 
கவிதை வாழ்வினை நிர்ணயம்‌ செய்த சக்திகளாக 
அமைந்தன.  :*தமிழுக்கும்‌ தமிழருக்கும்‌ தமிழ்‌ 
நாட்டிற்கும்‌ ஆக்கம்‌ தராத சக்தி அரசியலில்‌ வகுப்‌ 
புணர்ச்சியை வளர்த்து வந்தது கண்டு, அரசியல்‌ 


விடுதலையைவிட, இந்தப்‌ பாரம்பரியத்‌ தமிழ்ச்‌ 
சமுதாய விடுதலையே முதன்மையானது'' என்று 
போர்க்குரல்‌ எழுப்ப வழி வகுத்தது. வகுப்புத்‌ 


தேசியம்‌ பாடியதுகூடத்‌ தமிழர்‌ மேம்பாடு அமைய 
வேண்டும்‌ என்ற ஆவலின்‌ அடிப்படையில்‌ அமைந்த 
தாகிறது. காதற்‌ கவிதைகளையும்‌ கவிஞர்‌ Fr 
திருத்தக்‌ குரலிலேயே பாடவேண்டிய தேவையும்‌ 
ஏற்பட்டது. சமுதாயச்‌ சீர்திருத்த மறுமலர்ச்சிக்‌ 
சுவிஞராகப்‌ பாரதிதாசன்‌ விளங்கியமைக்கு அவர்‌ 
வாழ்ந்த காலமும்‌, சூழலும்‌, சார்பும்‌ அடிப்படைக்‌ 
காரணங்கள்‌ என்பது இங்குப்‌ பெறப்படுகின்றது. 


தமிழகச்‌ சூழல்‌ மட்டுமன்றி, இந்திய நாட்டு 
அமைப்பு முறை, மொழிகளின்‌ யெருக்கம்‌-சில 
வற்றின்‌ ஆதிக்கம்‌, அடிமை மண்ணில்‌ வேரூன்றிய 
மரபுகள்‌, பல்வேறு இனங்களின்‌ பண்பாட்டுக்‌ கலப்‌ 
பின்‌ இயைபுகள்‌, முரண்பாடுகள்‌, மொழிக்‌ கலப்பி 
னால்‌ விளைந்த தீமைகள்‌, சாதி-சமயப்‌ பூசல்கள்‌, 
இனவுணர்வுப்‌ போராட்டம்‌ — இவற்றினூடே 
தன்‌ இனம்‌, மொழி, நாடு காக்கப்பட வேண்டும்‌ 
என்ற பாதுகாப்பு உணர்ச்சி கவிஞருக்கு மிகுந்து 
இருந்தது. இராவிடநாடு என்ற எல்லைகூட, 
நாளடைவில்‌ தமிழ்நாடு எனச்‌ சுருங்கிவிட்டது. 
கவிஞர்‌ சார்ந்து கொண்ட இயக்கம்‌, இவரை வளர்க்‌ 
கவும்‌, அதன்‌ போர்க்குரலாக இவர்‌ ஒலிக்கவுமான 
சூழலையும்‌ இங்குச்‌ சிந்தித்துப்‌ பார்த்தல்‌ நலம்‌. 
இந்தப்‌ பின்னணியில்தான்‌, கவிஞர்‌ பாரதிதாசன்‌ 
மொழிமீது கொண்ட காதலை அவர்க்கு முன்னும்‌ 
பின்னும்‌ யாரும்‌ வெளியிடாத நிலையில்‌ பாடிக்‌ 
காட்டினார்‌. இன எழுச்சிக்காகவும்‌ சமுதாய சர்‌ 
திருத்தத்திற்காகவும்‌ தம்‌ எழுத்துத்‌ தொழிலைப்‌ 
பயன்படுத்தினார்‌. தமிழ்நாடு உரிமைபெறக்‌ 
சுனவு கண்டார்‌. 'அழகின்‌ சிரிப்பையும்‌ “குடும்ப 
விளக்கை'யும்‌ பாடிப்‌ புனைவியல்‌ கவிஞராக நின்‌ 
றவர்தாம்‌, கொலைவாளினை எடுக்கும்‌ போர்க்‌ 
சுவிதை பாடும்‌ புரட்சிக்கவியாகவும்‌ கோலம்கொண் 
டார்‌. அவர்‌ வாழ்ந்தகாலத்‌ தமிழ்ச்சமுதாயம்‌ 
அவரை உருவாக்கிய நிலை இது. காலத்தின்‌ தேவைக்‌ 
கேற்பத்‌ தன்னை உருவாக்கிக்கொண்ட கவிஞர்‌ 
நிலை இது எனவும்‌ கொள்ளலாம்‌. 


இரஷ்யக்‌ கவிஞர்‌ சூழ்நிலை 

“ தாகஸ்தான்‌ என்‌ மண்‌. என்‌ கவிதையின்‌ உயிர்‌ 
நாடி. என்‌ தாய்த்‌ திருநாட்டின்‌ கவிதைக்‌ 'களஞ்சி 
யத்திற்கு என்‌ கவிதையின்‌ ஓர்‌ அடியைச்‌ சேர்த்தா 
லும்‌ போதும்‌” என்ற உரிமைக்‌ குரல்‌ எழுப்பி, 
மொழி;நாடு; உலகம்‌ என்ற விரிந்த பெருவெளிகளில்‌ 
வலம்‌ வருகிறார்‌ இரசூல்‌ சும்சதோவ்‌. “மொழிகளும்‌ 
இனங்களும்‌ குவிந்து கொட்டிக்கிடக்கும்‌ மலைநாடு” 
என்று பேசப்படுகின்ற தாகஸ்தான்‌, இரஷ்யாவின்‌ 
காகஸஸ்‌ மலைத்தொடர்களின்‌ ஒரு பகுதியில்‌ 
அமைந்துள்ள  மலைநாடாகும்‌. தாகஸ்தான்‌ 
என்றாலே மலைநாடு என்று பொருள்‌. முப்பத்து 
மூன்று தேசிய இனங்கள்‌, பல்வேறு மொழிகள்‌ பேசு 
இன்ற இனங்கள்‌ வாழ்கின்ற பகுதி. காலமெல்லாம்‌ 
அந்நியர்‌ படையெடுப்பில்‌ வாளெடுத்துப்‌ போர்‌ 
புரிந்து, நாட்டு உரிமை காக்கும்‌ வெறி கொண்ட 
இனங்கள்‌ வாழும்‌ பகுதி. ஜாரின்‌ கொடுங்கோல்‌ 
ஆட்சியினின்றும்‌ இரஷ்யப்‌ புரட்சிக்குப்‌ பின்‌ விடு 
தலை பெற்றுச்‌ சோவியத்‌ ஒன்றியத்தில்‌ இணைந்து 
தன்னாட்சி பெற்ற நாடு தாகஸ்தான்‌. வரிவடிவம்‌ 
இல்லா வாய்மொழிகளைக்‌ கொண்ட மலைநாடு, 


1 பாரதிதாசனின்‌ புதிய பார்வை”, அறிவோளி, ௮., பக்‌. 17. 
செ பக்‌. 151. $ 


Digitized by 1௦0 வீம்$ Foundation. 
noolaham.org | aavanaham.org 


விடுலைக்குப்‌ பின்னர்‌, இரஷ்ய மொழியின்‌ வரிவடி 
வத்தினை ஏற்றது. ஆனாலும்‌ அவரவர்‌ மொழி 
உணர்வில்‌, வளர்ச்சியில்‌ தனிப்‌ பெருமை கொண்‌ 
டனவாய்‌, அவ்வினங்கள்‌ வாழ்ந்து வருகின்றன. 


இந்த மலைநாட்டில்‌ gant மொழி வழங்கும்‌ 
பகுதியினைச்‌ சார்ந்த இரசூல்‌ கம்சதோவின்‌ தந்தை 
ஸாடஸா கம்சாத்‌, மலைநாட்டுக்‌ கவிஞர்‌ ஆவார்‌. 
தந்தைவழிக்‌ கவிபாடும்‌ ஆற்றல்‌ பெற்று, மலை 
நாட்டு எல்லைகளைக்‌ கடந்து, உலகக்‌ கவிஞர்‌ 
வரிசையில்‌, தம்‌ மொழிபெயர்ப்புகள்வழி, செல்வாக்‌ 
குப்‌ பெற்றவராய்‌ உயர்ந்து நிற்கின்றார்‌ இரசூல்‌. 
இவர்‌ கவிதைகள்‌, உரைநடை இலக்கியங்கள்‌, மலை 
நாட்டுக்குரிய நாட்டுப்‌ பாடல்கள்‌, மொழி வழக்கு 
கள்‌, பழமொழிகள்‌, மரபுநெறிகள்‌ என்ற பாரம்‌ 
பரியச்‌ செல்வங்களையும்‌, விடுதலை பெற்ற இரஷ்ய 
மண்ணின்‌ புதிய சமுதாய.மலர்ச்சிச்‌ சிந்தனைகளை 
யும்‌ கருவாகக்‌ கொண்டவை. சொந்த மண்ணின்‌ 
உயிர்ப்போடு, இரஷ்யமொழிப்‌ பற்றினையும்‌ 
கொண்டு, மானுடம்‌ தழுவிய பொதுமைப்‌ பார்வை 
யுடன்‌ கவிதைகள்‌ பிறந்தன. உலகின்‌ பலமொழி 
களிலும்‌ இவர்‌ கவிதைகள்‌ மொழிபெயர்க்கப்பட்‌ 
டுள்ளன. இந்தியநாட்டு அறிஞர்‌ சாபுர்‌ உதீன்‌, 
அண்மையில்‌ இரசூல்பற்றி ஆய்வுஏடு ஒன்றினை 
“The patriotic and International Elements in the 
works of the Dhagestan writer Razul Gamsotov” 
என்று படைத்தளித்துள்ளனராம்‌.? 


““முந்தையர்‌ மரபுகளினின்றும்‌ பண்புகளைப்‌ 
பெறாத இலக்கியங்கள்‌ -அயல்‌ மரபுகளை எளி 
தில்‌ பின்பற்றும்‌ படைப்புகள்‌ - மரபு வழிப்பட்ட 
பழக்கங்களை மதிக்காதவை- சொந்த நாட்டிற்‌ 
குரிய மொழி, பண்பாட்டினைப்‌ போற்றாதவை - 
பிறந்த மண்ணிற்கு உண்மையாகாதவை - இவை 
நோய்ப்பட்ட இலக்கியங்கள்‌ ஆகும்‌. நாளடைவில்‌ 
நைந்து மெலியும்‌ இயல்புகொண்ட இவற்றின்‌ 
பிணியைத்‌ தீர்த்து உயிர்‌ ஊட்ட எந்த மருந்தாலும்‌ 
ஆகாது!” என மிக அழுத்தமாக ஒரு நாட்டு இலக்‌ 
கியத்தின்‌ இயல்பினை, எதிர்மறையாகத்‌ தெளி 
வாக்குகின்றார்‌ இரசூல்‌. உயிரினை, உணர்வினை 
வளர்ப்பது தாய்மொழி எனக்‌ கண்ட இரஷ்யக்‌ 
கவிஞர்‌, மொழி, இனம்‌, நாடுபற்றிய சித்தனை 
களில்‌ தமிழ்க்கவிஞரோடு நெருங்கிய உறவுகொண் 
டவராய்த்‌ திகழ்றொர்‌. 


பாரதிதாசன்‌ பார்வை 


மொழி: பாரதிதாசனின்‌ முன்னோடியான பாரதி 
யார்‌ மொழிப்பற்று, நாட்டுப்‌ பற்றிற்கு வித்திட்ட 
வர்‌ எனினும்‌, பாரதம்‌ அளாவிய நாட்டுத்‌ தேசிய 
உணர்வு, இந்திய ஒருமைப்பாட்டுணர்வு அவர்‌ 
படைப்புகளின்‌ அடிநாதமாகும்‌. ஆயின்‌, இயக்கக்‌ 
கவிஞராகிய பாரதிதாசன்‌, தமிழ்‌ மண்ணின்‌, மொழி 
யின்‌ வாழ்வே உயிர்‌ மூச்சாகக்‌ கொண்டவர்‌. 


‘ed பொருள்‌ ஆவீயெல்லாம்‌---ஏங்கள்‌ 
இன்பத்‌ தமிழ்‌ மொழிக்கே தருவோம்‌ '* 


என்பது அவர்‌ உயிர்க்கொள்கை.. 


“poe வளமான மொழியானது சிறந்த பாரம்‌ 
பரியம்‌ கொண்டதாய்‌, ஆயிரக்கணக்கான ஆண்டுப்‌ 
பழமை படைத்ததாய்த்‌ திகழவேண்டும்‌. அதன்‌ 
பிறகே, அது பயில வழங்கும்‌ தகுதி பெறுகிறது”** 
என்பார்‌ இரகசூல்‌. 


“மனித வாழ்வினை இனிய நற்றமிழே 
நீதான்‌ எழுப்பினை”* 


என்பது பாரதிதாசனின்‌ மொழித்‌ தொன்மை 
பற்றிய முடிந்த முடிபாகும்‌. இயற்கை உலகு 
படைக்கப்பட்டபோதே எழுந்ததும்‌ தமிழ்‌ 
அல்லவா?? 

**மூதறிவுள்ளது வாழ்வு--நல்ல 

முத்தமிழ்‌ கற்பது ampat 
என்று வாழ்வே தமிழாக, தமிழ்‌ கற்பதே வாழ்‌ 


வாகக்‌ காண்கின்றார்‌. 


மொழிவாழ, வளர்ந்திட, துறைதோறும்‌ துறை 
தோறும்‌ ஆக்கம்‌ தரும்‌ முயற்சிகள்‌ நடைபெறவேண்‌ 
டும்‌ என விரும்பினார்‌. தமிழின்‌ பல்துறை வளர்ச்‌ 
சிக்குத்‌ *தமிழ்‌ இயக்கம்‌' தோன்ற வேண்டுமெனப்‌ 


பாடினார்‌. “enwau விலக்கித்‌ தமிழ்த்தொண்டு 
செய்யேனோ'' என அவாவிற்று அவர்‌ தமிழ்‌ 
உள்ளம்‌. 
மொழிப்பற்று : 

மொழிக்‌ காதல்வெறி முன்னி மூண்டு எழுந்த 
போது, அதற்கு எதிரான போக்குகள்‌ தலை 
தூக்கியபோதெல்லாம்‌, சிலிர்த்துப்‌ போர்க்குரல்‌ 
எழுப்பினார்‌. 


“'செந்தமிழ்க்குத்‌ தீமை வந்த பின்னும்‌--இந்தத்‌ 
தேகம்‌ இருந்தொரு லாபமூண்டோ?”* 


என முழங்கினார்‌. 


மொழிப்பற்று ஒவ்வொருவர்க்கும்‌ இருத்தல்‌ 
வேண்டும்‌ என்பதனை, 
“கமழும்‌ தமிழினை உயிரென ஓம்பு 
காணும்‌ பிறமொழிகளோ வெறும்‌ வேம்பு: ' 


என்று முடிவு கட்டுகின்றார்‌. 


* Soviet Literature 1980, p. 6. 
* “My Dhagestan’, Razool Gamsotov, p. 69. 
* அழகன்‌ சிரிப்பு, பாரதிதாசன்‌, தமிழ்‌, பாடல்‌ 1. 


* “பாரதிதாசன்‌ கவிதைகள்‌!, 3ஆம்‌ தொகுதி, பன்மணித்‌ 
Bre, பக்‌, 159. 


Digitized by Noolat4fh Foundation. 
noolaham.org | aavanaham.org 


தமிழ்‌ வாழ்ந்தால்‌ தமிழர்‌ வாழ்வர்‌; தாழ்ந்தால்‌ 
தமிழினம்‌ தாழும்‌. 


** தாழ்த்திடும்‌ நிலைதனில்‌ உனை விடுப்பேனோ 
தமிழன்‌ எந்நாளும்‌ தலை குனிவேனோ?'* 


என்பது அவர்‌ உயிர்ப்பாட்டு. 


நாடு: 'தமிழாகிய உயிர்‌ தழையும்‌ விழுமிய தமிழ்‌ 
நாடே' என்று அன்னை நாட்டின்‌ அழகுகளைப்‌ 
பாராட்டிப்‌ பாடுவார்‌. குமரி முதல்‌ வேங்கடம்‌ 
வரை பரந்த நாட்டின்‌ வளங்களைக்‌ காட்டி மகிழ்‌ 
வார்‌. சிலகாலம்‌ தமிழகம்‌ இணைந்த வளமார்‌ 
திராவிட நாட்டின்‌ சிறப்பினைப்‌ பாடியும்‌ களித்‌ 
தார்‌. 


சமுதாயச்‌ சிந்தனைகள்‌ 


பாரதிதாசனின்‌ கனவு, எல்லார்க்கும்‌ எல்லாம்‌ 
என்ற பொதுவுடைமைச்‌ சமுதாயத்‌ தோற்ற 
மாகும்‌. 


“உலகம்‌ உண்ண உண்‌! உடுத்த உடுப்பாய்‌/ 
புகழ்வேன்‌; உடைமை மக்களுக்குப்‌ Qur g’ 


என்று அறிவுறுத்தினார்‌. 


உலகச்‌ சமத்துவம்‌ விழைந்த கவிஞர்‌, நல்வாழ்வுச்‌ 
சமுதாயம்‌ வளரக்‌ கொலைவாளினை எடுக்க வேண்‌ 
டும்‌ எனக்‌ கூறவும்‌ தயங்கவில்லை. தமிழ்‌ மண்‌ 
ணிற்கே உரிய சாதிப்பிணக்குகள்‌, விதவைக்‌ 
கொடுமை, குழந்தைமணக்‌ கொடுமை, : பெண்‌ 
ணுரிமை போன்ற.பிரச்சினைகளுக்குத்‌ தீர்வு காணப்‌ 
போர்க்கவிதைகள்‌ பாடினார்‌. 


மொழி, இனம்‌, நாட்டு எல்லை கடந்து 
மானுடம்‌ பாடிய சிறப்பினையும்‌ மனங்கொள்ள 
, வேண்டும்‌. 


“அறிவினை விரிவு செய்‌! அகண்டமாக்கு! 
விசாலப்‌ பார்வையால்‌ விழுங்கு மக்களை! 
அணைந்து கொள்‌! உன்னைச்‌ சங்கமமாக்கு! 
மானிட சமுத்திரம்‌ நானென்று கூவு!” 


எனப்‌ பாடினார்‌. 


பாரதிதாசன்‌. இரசூலைப்போல உரைநடை இலக்‌ 
இயங்களைப்‌ படைப்பதில்‌ ஈடுபாடு காட்டவில்லை. 
உரைநடையினும்‌ கவிதையில்‌ பாடுவதே எளிமை 
என்பது அவர்‌ கொள்கை., எளிய நடையில்‌ தமிழின்‌ 
மேன்மையை உணர்த்தலாம்‌ என்று குறிப்பிட்டுள்‌ 
ளார்‌. Qos அளவில்‌ பாரதிதாசனின்‌ படைப்புகள்‌ 
வழி அவர்‌ உள்ளம்‌ காண்கிறோம்‌. விரிவஞ்சி, 
இலவே சுட்டப்பட்டுள்ளன. :::-- : 


இரசூல்‌ கம்சதோவ்‌ பார்வை 


கவிதைகள்‌ படைப்பதோடு நின்றுவிடாமல்‌, 
உரைநூல்கள்‌ வாயிலாக, மொழி, நாடு, இலக்கியம்‌, 
இறனாய்வு என்று பல்துறைச்‌ சிந்தனைகளை 
இரசூல்‌ வெளியிடக்‌ காணலாம்‌. புதுமைக்‌ கோட்‌ 
பாடுகள்‌ சில பெறப்படுகின்றன. 


“இதயத்‌ தீயினை மூட்ட இரவல்‌ நெருப்புக்‌ 
கேட்பாருண்டோ?'*-—இது இரசூலின்‌ கேள்வி. 
எனவே. மொழியுணர்வு இயல்பாக எழுவது. மக்கள்‌ 
தம்‌ புலமைத்‌ திறத்தால்‌ பன்மொழிகளைக்‌ கற்க 
லாம்‌. ஆனால்‌, தம்‌ தாய்மோழியினை விட்டு, 
வேற்று மொழி நாடுவோரை நினைத்தால்‌, ‘gumi’ 
மொழி கதையொன்றுதான்‌ அவர்‌ நினைவில்‌ 
தோன்றுநறெதாம்‌: '“நரிபோல வாலை வளர்த்துக்‌ 


கொள்ள வேண்டும்‌ என்று சென்ற ஆடு, தன்‌ 
கொம்பினையும்‌ இழந்து மீண்டதாம்‌.'' 
உலகம்‌ தோன்றுவதற்கு முன்பே கவிஞன்‌ 


தோன்றிவிட்டான்‌ என்பது -இரசூலின்‌ நம்பிக்கை. 
மொழியினை வாழ்விக்க வந்த கவிஞன்‌ படைப்பு 
களில்‌ இதயத்தினைச்‌ சென்று தடவாத சொல்‌ 
ஒன்றுகூட வெளிப்படக்கூடாது என்பார்‌. 


“oor நாட்டு மொழி திறமற்றது என்று யார்‌ 
வேண்டுமானாலும்‌ சொல்லட்டும்‌. நான்‌ எதனையும்‌ 
என்‌ மொழியில்‌ வெளிப்படுத்த முடியும்‌. என்‌ 
உணர்ச்சிகளையும்‌ எண்ணங்களையும்வெளிப்படுத்த 
வேற்றுமொழியினை நாடவேண்டிய தேவை எனக்‌ 
Dace’ என்று தன்‌ தாய்மொழியின்‌ ஆற்றல்‌ பற்‌ 
றிச்‌ செம்மாப்புடன்‌ பேசுவார்‌ இரசூல்‌. 


மலைநாட்டுச்‌ சுடுசொற்கள்‌ எவை தெரியுமா? 
“அன்னை பேசும்‌ மொழி உன்‌ பிள்ளைகளுக்குத்‌ 
தெரியாமல்‌ போகட்டும்‌'', ''உன்‌ பிள்ளைகளுக்குத்‌ 
தாய்மொழி பயிற்றுவிக்கும்‌ ஆசிரியர்‌ கிடைக்கா மல்‌ 
செய்வாராக, அல்லா”! தரகஸ்தான்‌ பகுதியினைச்‌ 
சார்ந்தவன்‌ இத்தாலிக்குச்‌ சென்று தன்‌ தாய்மொழி 
யில்‌ பேசுவதை விட்டுவிட்டான்‌ என்று கேள்விப்‌ 
பட்ட மலைநாட்டு அன்னை ஒருத்தி, '*நான்‌ கற்‌ 
றுத்‌ தந்த மொழியினை மறந்தவன்‌ செத்தவனே'' 
எனத்‌ தலையில்‌ முக்கா டிட்டுக்கொண்டாளாம்‌. 
இந்த எண்ணம்‌ வேரோடிய மண்ணில்‌ பிறந்த 
இரசூல்‌ பாடுகிறார்‌: 


**சாவின்‌ நுனியில்‌ 
நான்‌ தளர்ந்திடும்வேளை 
எது எனைக்‌ காக்கும்‌? 
மருத்துவன்‌ மருந்தா? 
இல்லை. 
என்‌ அன்னை மொழிதான்‌: 


t “My Dhageston’, Razoo! Gamsotov,p: 54. 


Digitized by NoolaharZQundation. 
noolaham.org | aavanaham.org 


ஏனை மொழிகள்‌ 
பேசுவோர்‌ பிணிதனை 
அவரவர்‌ வழி 

அவை போக்கட்டும்‌. 
ஆனால்‌ 
நாளை என்‌ அவார்‌ மொழி 
அது அழியும்‌ என்றால்‌ 
இன்றே சாவு 

எனை அணு இடும்‌ தானே. '* 


(But if tomorrow Avar die 
Td rather die to-day.) 


*நைந்தாய்‌ எனில்‌ என்‌ வாழ்வு நைந்தே போகும்‌” 
என்ற தமிழ்க்கவிக்‌ குரலையன்றோ இங்குக்‌ கேட்‌ 
கின்றோம்‌. 


நாடு: பிறந்த மண்ணின்‌. பெருமையினைப்‌ பேசும்‌ 
போது, தன்‌ தாசுஸ்தான்‌ மண்ணே, எண்ணங்கள்‌ 
உருவாகும்‌ ஊற்று--வாழ்வின்‌ ஆசைகள்‌ வளர்ந்த 
கூடு-ஆடிய தொட்டில்‌-—உரம்‌ ஊட்டிய சாலை 
என்பார்‌. “என்‌ சொந்த மண்ணே என்‌ கவிதையின்‌ 
பாடுபொருள்‌” என்று பெருமிதமாகக்‌ கூறுவார்‌. “ஓவ்‌ 
வொரு கவிதையிலும்‌ என்‌ பிறந்த மண்ணினைப்‌ 
புதிதாகப்‌ புரிந்து கொள்கிறேன்‌. புதிதாகக்‌ காத 
லிக்கிறேன்‌. என்‌ தாகஸ்தான்‌ எல்லையற்றது 
அழியாதது-முடிவில்லாதது” எனக்‌ கூறும்‌ இரசூல்‌ 
உலக நாடுகளின்முன்‌ தன்னைத்‌ தாசஸ்தானின்‌ 
பிரதிநிதியாக வெளிப்படுத்துவதில்‌ பெருமைகொள்‌ 
கிறார்‌. இரசூல்‌ என்ற சொல்லிற்கே பிரதிநிதி என்ப 
தன்றோ பொருள்‌? 


சமுதாயச்‌ சிந்தனை 

சுவிஞன்‌ காலத்தின்‌ நிழலாக இல்லாமல்‌ *பற்றிக்‌ 
கொள்ளும்‌ நெருப்புப்‌ பொறியாக, ஒளியின்‌ மூல 
மாக இருக்க வேண்டும்‌! என்பது இரசூலின்‌ 
கொள்கை. “நான்‌ கவிதைக்கு அடிமை' என்று கூறும்‌ 
கவிஞர்‌ தாம்‌ காணும்‌ உலகம்‌ எப்படி அமைய 
வேண்டும்‌ என்பதைக்‌ காட்டுவார்‌: 


விதியே..........-- 
என்னிடம்‌ அன்பு கொண்டாய்‌. 
நான்‌ குருடனுமில்லை. 


ரொட்டித்‌ துண்டின்‌ 
விலை மலிவு QUD- 
மனித உயிர்‌ 
மதிப்பின்றி உயர.. 
இதுவே என்‌ ஆசை 


(Fate has been kind 
I am neither blind nor mad 


yet still desire 
To see the world’s bread lower priced 
and human life priced higher) 


சமுதாய மறுமலர்ச்சி பெற, 
**கலைநயம்‌ கனியும்‌ பாட்டால்‌ 
கடுகேனும்‌ பயனுண்டோ? 
நிலையினைத்‌ திருத்து தற்கே 
நெருப்பினால்‌ பாட்டு வேண்டும்‌''* 
என நெருப்புப்பாட்டு * 
பாடுகிறார்‌. 


என்ற தலைப்பில்‌ 


பிற கவிதைகள்‌. 


இரசூல்‌ உள்ளம்‌ குளிர்ந்தபோதெல்லாம்‌ உகந்து 
உகந்து பாடிய பாடல்கள்‌ இனியவை; அழகியவை; 
பொருள்‌ நலம்‌ கனிந்தவை. “உலகம்‌ ஒரு கடல்‌”, 
“இரயில்‌ பயணம்‌”, உலகம்‌ ஒரு புத்தகம்‌' என்பன 
போன்ற தலைப்புகளில்‌ பாடல்களைக்‌ 
காணலாம்‌. உலகில்‌ மூவகைப்‌ பாடல்களே உண்டு. 
ஒன்று அன்னையின்‌ தாலாட்டு. இரண்டாவது 
மகனை இழந்த அன்னையின்‌ ஒப்பாரிப்‌ பாட்டு. 
மூன்றாவது பிற பிற பாடல்கள்‌ என்று பாடுகின்‌ 
றார்‌. 


இலக்கியச்‌ சிந்தனைகள்‌ 

இரசூலின்‌ “என்‌ தாகஸ்தான்‌” 
இரண்டு தொகுதிகளாகக்‌ கிடைக்கின்றது. இவ்‌ 
வுரை நடை இலக்கியம்‌ கவிஞரின்‌ திறனாய்வு 
உள்ளத்தை நாம்‌ காண வழிவகுக்கின்றது. 


என்ற நூல்‌ 


பாடுபொருள்‌ 
“என்‌ தாகஸ்தானே 
என்‌ பரந்த உலகமே 
நீயே என்‌ உயிர்‌ 
நீயே என்‌ ஓத்திசை 
நீயே என்‌ புத்தகம்‌ 
நீயே என்‌ பாடுபொருள்‌.” 


கவிஞன்‌ இதயத்து மகிழ்ச்சி கவிதையாக உருவாகும்‌ 
போது உலகம்‌ சிரிக்கிறது. இதய வேதனை பாட 
லாக வெளிவரும்போது துக்கத்தில்‌ ஆழ்கிறது. 


பாடுநெறி 


“ADAD வியப்பில்‌ கூச்சல்‌ இடுவான்‌ 
அறிஞன்‌ வியப்பில்‌ பொன்மொழி உதிர்ப்பான்‌ 
வசந்தம்‌ வரும்போது சுவிதை பாடுங்கள்‌ 
மழைக்காலம்‌ வரும்போது கதைகள்‌ 
சொல்லுங்கள்‌”” 


* மலைநாட்டு மலர்கள்‌ - இரசூல்‌ 
யாக்கம்‌, ம, லெ, தங்கப்பா, 


கலிதைகள்‌*, மொழி 


ar Digitized by Noolabialn Foundation. 
noolaham.org | aavanaham.org 


என்பார்‌ இரசூல்‌. இலக்கணம்‌ ஆளுகின்ற மொழி 
யாக இல்லாமல்‌ இலக்கணத்தை ஆளுகின்ற மொழி 
யினை விரும்புகின்றார்‌. கவிதை தம்மை உருவாக்‌ 
குகின்றது, தாம்‌ கவிதையை உருவாக்குவதாகக்‌ 
கூறுவார்‌. **குதிரையில்‌ ஏறி ஓடுவது கவிதை. 
மண்ணில்‌ நடப்பது உரைநடை” எனக்‌ கவிதைக்கும்‌ 
உரைநடைக்கும்‌ இலக்கணம்‌ சொல்கிறார்‌. ‘song 
சொல்ல முடியவில்லை என்றால்‌ பாடு. பாட 
முடியவில்லை என்றால்‌ கதை சொல்‌.** உருவம்‌ 
பற்றிக்‌ கவலைப்படுவானேன்‌? சொல்லும்பொருளே 
காணத்தக்கது என்று குறிப்பிடுகின்றார்‌. 


“தன்‌ நடையை உருவாக்குதல்‌ 
தன்னை உணர்தல்‌?” 


இரண்டும்‌ கவிஞனா தல்‌ என்ற பொருளைத்தரும்‌. 
“புஷ்கின்‌ போல நான்‌ பாடக்கூடாது. இரசூல்‌, 
இரசூலாகத்தான்‌ பாடவேண்டும்‌:* என்கிறார்‌. 
செயற்கைத்‌ தன்மையின்றி இயல்பாக எழுத 
வேண்டும்‌ என்று கூறும்‌ கவிஞர்‌, “கவிஞனே 
கவிதையின்‌ பிறந்தகம்‌. அவன்‌ இதயமே கவிதை 
வாழும்‌ வீடு?” என முடிவு கொள்வார்‌. கவிஞனுக்‌ 
கெனத்‌ தனிநடை இருந்தாலும்‌ பிறந்த மண்ணின்‌ 
மணம்‌ கமழ அமைவதே சிறப்பு என்பது அவர்‌ 
கொள்கை. 


கவிஞன்‌ பிறப்பு 


யாராலும்‌ கவிஞனை உருவாக்கிவிட முடியாது. 
கவித்துவம்‌ இருந்தால்‌ அவனே உருவாடவிடுவான்‌. 
இனிய புன்னகையிலும்‌ துன்பக்‌ கண்ணீரிலும்‌ 
கவிதை பிறக்கும்‌. வாழ்வுக்கு எல்லைகள்‌ உண்டு; 
நிலையானதும்‌ இல்லை. ஆனால்‌, நம்‌ கனவுகளோ 
எல்லையற்றவை. கனவுகள்‌ இருக்கின்ற வரை 
கவிதைகள்‌ உண்டு; சுவிஞனும்‌ பிறப்பான்‌. 


கவிதைத்‌ தொழில்‌ 


உழுதொழில்‌ போலக்‌ 
தொழிலே: குருதி இந்திப்‌ 


கவிதை பாடுதலும்‌ 
பெற்ற வெற்றிகள்‌ 


வெற்றிகள்‌ போலக்‌ கவிதைப்‌ படைப்புகள்‌ அமை 
இன்றன. மக்களின்‌ குரலாக ஒலிக்கும்‌ கவிஞன்‌, 
மனித சமுதாயம்‌ வாழத்‌ தன்‌ தொழிலை நடத்து 
கின்றான்‌. 


இறனாய்வாளன்‌ 


**திறனாய்வாளனும்‌ கவிஞனும்‌ கவிஞர்களே. 
தான்‌ கவிதை எழுதுகிறேன்‌. திறனாய்வாளன்‌ 
கவிதைகளைப்பற்ற! எழுதுகிறான்‌** என்று பேசு 
வார்‌ இரசூல்‌. இறனாய்வாளனுக்கு உண்மை 
யினைக்‌ கூறிடும்‌ துணிவு வேண்டும்‌. “*என்ன இருக்‌ 
கிறது என்று சொல்லுங்கள்‌. என்ன இல்லை என்று 
சொல்ல வேண்டாம்‌'*-- இரசூலின்‌ அறிவுரை 
இது. "Bisi புரிந்துகொள்ள முடியாததை மற்‌ 
றவர்க்குப்‌ புரிய வைக்காதீர்கள்‌. இல்லாததை 
இருப்பதாகப்‌ பாவனை செய்யா தீர்கள்‌. தெளிவான 


சிந்தனைகளைத்‌ செளிவான சொற்களாலேயே 
கூறுங்கள்‌” * என்று இரசூல்‌ கேட்டுக்கொள்‌ 
கிறார்‌. 
நிறைவு 

“நல்ல கவிதை, உன்‌ அன்னைக்கு, சகோதரிக்கு, 
குழந்தைக்கு, கிராமத்திற்கு, நாட்டிற்கு என்று 
எங்கு வேண்டுமானாலும்‌ பாடிக்காட்டுவதாக 


அமைய வேண்டும்‌” என்று கவிதை இலக்கணம்‌ 
காட்டுவார்‌ இரசூல்‌. புரட்சிக்‌ கவிஞர்‌ பாடல்களும்‌, 
மக்கட்‌ கவிஞர்‌ பாடல்களும்‌ மனித சமுதாயம்‌ 
வாழ எழுந்தவை-மக்கள்‌ மன்றத்தில்‌ காலமெலாம்‌ 
ஒலிக்கப்பிறந்‌ தவை. 


மக்கட்‌ கவிஞர்‌ இரகுல்‌ கம்சதோவ்‌ படைப்புகள்‌ 
தமக்குப்‌ புத்துணர்ச்சி தருகின்றன. வாழும்‌ கவிஞ 
ராகிய அவர்‌ ஓரிடத்தில்‌ குறிப்பிட்டதுபோல 
“எழுத்தாளனின்‌ மிகச்‌ சிறந்த புத்தகம்‌ அவர்‌ 
இன்னும்‌ எழுதாதது. இனி எழுத இருப்பதாகும்‌! 
இரகுலிடமிருந்து, இன்னும்‌ இன்னும்‌ சிறந்த 
படைப்புகளை எதிர்பார்ப்போம்‌. 


W 


| 


322 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


மூங்கில்‌ இலைமேலே... 


வயல்வெளி மனிதர்களின்‌ 
உழைப்பை அலங்கரிப்பவை 
வியர்வைத்‌ துளிகளா? 

அவர்‌ உதிர்க்கும்‌ 

கவிதைத்‌ துளிகளா? 
மெளனத்தை 

விடையாகப்‌ பெறும்‌ கேள்வி இது! 


மூங்கில்‌ இலைமேலே 
தூங்கும்‌ பனிநீரே... 
` - ஏற்றம்‌ இறைப்பவர்கள்‌ இத்தோடு 
பாடலை முடித்துக்கொண்டு 
உண்ணப்‌ போய்விடுகிறார்கள்‌. 
பாடலின்‌ சுவையில்‌ மயங்டியிருந்த 
சுவிப்பெரு வேந்தன்‌ கம்பன்‌... 
பாடலை முழுமையாக்கச்‌ 
சிந்தனை செய்கிறான்‌... 
அவன்‌ சிந்தனை கருவுறும்‌ முன்னதாகவே 
உண்டு முடித்த அவர்கள்‌ 
ஏற்றம்‌ இறைத்தபடி பாடத்தொடங்குகிறார்கள்‌.. 


தூங்கும்‌ பனிநீரை 
வாங்கும்‌ கதிரோனே ! 


கம்பன்‌ வியப்பில்‌ ஆழ்கிறான்‌... 
இது... வரலாற்றுச்‌ செய்தியல்ல... 
வாய்மொழிச்‌ செய்திதான்‌. 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


நிறனாய்வு நெறி என ஒரு துறையினை மேனாட்டுத்‌ 

தாக்கம்‌ ஏற்பட்ட பின்பு, ஆங்கில மொழியில்‌ 
உள்ள திறனாய்வு நெறிகளையொட்டித்‌ தமிழ்ப்‌ 
பேராசிரியர்கள்‌ ஒரு கலையாக வளர்த்து வருவது 
ஊாவரும்‌ அறிந்த செய்தி. இதுவரை இக்கலையை 
யொட்டி வெளிவந்துள்ள நூற்கள்‌ பெரும்பா 
அம்‌ மேனாட்டு எண்ணங்களைத்‌ தமிழில்‌ தந்து 
அவற்றிற்குத்‌ தமிழ்‌ நூல்களில்‌ சான்றுகள்‌ காட்டு 
ஊனவாகவே அமைந்துள்ளன. ஆனால்‌, நெடுங்கால 
மாக வாழ்ந்துவரும்‌ சிறந்த இலக்கிய இலக்கணங்‌ 
களைக்கொண்ட ஒரு மொழியில்‌ அதற்கெனத்‌ திற 
னாய்வு நெறிகள்‌ இல்லா மலிருக்குமா எனச்‌ இந்திப்‌ 
பது அறிஞர்‌ கடமை. 


இன்றைய தமிழரிடம்‌ தமிழகக்‌ கட்டடக்‌ கலை 
ஸைப்பற்றியோ, சிற்பக்‌ கலையைப்பற்றியோ, 
தத மருத்துவம்பற்றியோ விரிவான நிலையில்‌ 
தொன்றுதொட்டு வரும்‌ நூல்கள்‌ இல்லை. ஆனால்‌ 
அதன காரணமாக நமக்கு இவைகளைப்பற்றிய 
விரித்த அறிவு இல்லையெனச்‌ சொல்லவியலுமா? 
நன. அகல, உயர அளவுகளைப்பற்றிய தெளிவும்‌, 
கோணங்களைப்பற்றிய நுட்பமும்‌, கோள்களின்‌ 
போக்குவரவைப்பற்றிய காலத்தெளிவும்‌ அறியாம 
விகுத்தால்‌ இன்று உலகம்‌ போற்றும்‌ கோயில்‌ 
கனை அவர்களால்‌ கட்டியிருக்கவியலுமா? ஆண்டு 
தோறும்‌ குறிப்பிட்ட நாள்களில்‌ ஞாயிற்றொளி 
வாயில்களைக்‌ கடந்து குறிப்பிட்ட நேரத்தில்‌ இறை 
வடினத்தின்மீது விழுமாறு கட்டட அமைப்பைச்‌ 
செய்ய வேண்டுமானால்‌, அதற்குரிய கணக்கியலறி 
வில்லாமல்‌ இயலாததன்றோ? விரிந்த அளவில்‌ 


பேராசிரியர்‌ டாக்டர்‌ கா. மீனாட்‌இசுந்தரம்‌ 


இன்று நம்மிடையே அவற்றுக்குரிய நூல்களில்லை 
என்பதால்‌, அவர்களுக்கு அவ்வகையான நூல்சுள்‌ 
இருந்திரா எனக்‌ கூறுவது பொருத்தமாகாது 
இன்று தமிழகத்திலுள்ள பல்வேறு கோயில்களையும்‌ 
உருவச்‌ சிலைகளையும்‌ சிற்பங்களையும்‌ ஓவியங்‌ 
களையும்‌ நன்கு ஆராய்ந்தால்‌ அவை அவ்வாறு 
அமைவதற்கு அடிப்படையாக அமைந்த அறிவு 
களையெல்லாம்‌ அலசிப்‌ பார்த்து அவர்களின்‌ கொள்‌ 


கைகளையும்‌ கையாண்ட நெறிமுறைகளையும்‌ 
கண்டு பிடித்து அவர்கள்‌ கைக்கொண்ட முறைகளை 
நூல்களாக வெளியிடவியலும்‌ என்பது என்‌ 


கருத்து. அதேபோலப்‌ பரந்த இலக்யெங்களைக்‌ 
கொண்ட தமிழ்‌ மொழியிலும்‌ தனக்கென ஒரு 
இறனாய்வு மரபு இருந்திருக்க வேண்டும்‌ என்‌ 
பது வெளிப்படை. அந்தத்‌ இறனாய்வு நெறிகள்‌ 
யாவை என்பதை விளக்கி இதுவரை தனியாகத்‌ 
தமிழில்‌ நூல்‌ செய்தார்‌ யானறிய எவருமில்லை. 
ஆகவே, அந்த உணர்வைத்‌ தூண்டும்பொருட்டுப்‌ 
பரந்துபட்ட இலக்கெங்களிற்‌ காணப்படும்‌ இற 
னாய்வு நெறிகளை நுணுகிப்‌ பார்ப்பதற்கு ஏது 
வாகச்‌ சில கருத்துகளை இக்‌ சுட்டுரையில்‌ எழுதத்‌ 
துணிந்தேன்‌. 


எந்தவொரு நூலை எடுத்துக்கொண்டாலும்‌ 
அதில்‌ மொழி, கருத்து என்ற இரு பிரிவுகளடங்கும்‌. 
கருத்தைக்‌ கூறுவதற்கு மொழி ஒரு கருவியாகும்‌. 
ஆனால்‌, கருவியைப்பற்றிய அறிவுத்‌ தெளிவு, 
அதைப்‌ பயன்படுத்தும்‌ முறைகள்‌ - திறன்கள்‌. 
இல்லையானால்‌ அதனால்‌ யாது பயன்‌? கருவி 
செவ்வையானதானாலும்‌ அந்தக்‌ கருவியைப்‌ 


Digitized by Noolaain Foundation. 
noolaham.org | aavanaham.org 


பயன்படுத்துகின்ற நெறிகளைத்‌ தெரியவில்லை 
யானால்‌, அக்‌ கருவி பார்வைக்காக அமைகின்ற 
ஒன்றேயல்லா மல்‌ பயனேதும்‌ தராது. நல்ல வாள்‌ 
ஒருவன்‌ கையிலிருப்பினும்‌ அதனையாளும்‌ நெறியும்‌ 
நெஞ்சுறுதிப்பாடும்‌ இல்லையானால்‌ அந்த வாளைச்‌ 
கொண்டவனை எவ்வாறு வீரன்‌ என முடியும்‌? 
*பகையகத்துப்‌ பேடி கைவாளால்‌' என்ன பயன்‌? 
அதனால்‌ எந்த “ஒரு நூலைக்‌ கற்பதானாலும்‌ அந்த 
நூலில்‌ சொல்லப்படுகின்ற கருத்தைத்‌ தெரிவிக்‌ 
கின்ற ர வியாகிய மொழியின்‌ தன்மைகளை - 
இலக்‌ ணங்களைத்‌ தெளிவாகத்‌ தெரிந்திருந்த 
லன்றி அந்த! நூல்‌ கூறும்‌ கருத்துகளை, உண்மை 
யாகப்‌ புரிந்துகொள்ளவியலாது. எனவேதான்‌, 
எந்தவொரு நூலையும்‌ ஆராய வேண்டுமானால்‌ 
அந்த நூல்‌ எழுதப்பெற்ற மொழியின்‌ இலக்கணங்‌ 
களைக்‌ தெளிவாகத்‌ தெரிந்திருக்க வேண்டுமென்று 
தமிழறிஞர்கள்‌ கண்டார்கள்‌. எந்தத்‌ திறனாய்‌ 
வாளனுக்கும்‌ இது தேவைப்பட்டது. எனவே, 
மொழியின்‌ இலக்கணங்களைத்‌ தெளிவாகத்‌ தெரி 
வது, திறனாய்வு செய்பவனுக்கு ஒரு அடிப்படைத்‌ 
தேவையாகும்‌. இதனை ஓர்‌ நெறியாகக்‌ கொண்டத 
னால்தான்‌ தமிழ்‌ இலக்கண இலக்கியங்களைத்‌ 
திறனாய்வு செய்த தமிழறிஞர்கள்‌ இலக்கணக்‌ 
குறிப்புகளை ஆங்காங்கே காட்டி நூலாசிரியனின்‌ 
உண்மைக்‌ கருத்தைக்‌ காட்ட முனைந்திருக்கிறார்‌ 
கள்‌. சான்றாகத்‌ திருக்குறள்‌ ஒன்றினைக்‌ 
காண்போம்‌. 


““பூயனில்சொல்‌ பாராட்டு வானை மகன்‌எனல்‌ 
மக்கட்‌ பதடி எனல்‌.” 


இக்‌ குறளுக்கு உரிய பொருளைப்‌ புரிந்துகொள்‌ 
வதற்கு *எனல்‌' என்ற சொல்‌ உடன்பா ட்டுப்‌ பொரு 
ளிலும்‌ எதிர்மறைப்‌ பொருளிலும்‌ வரும்‌ என்கின்ற 
சொல்லமைப்பு ஆராய்ச்சியினைத்‌ தெரியாத ஒரு 
வன்‌ புரியவியலாதல்லவா? இதேபோலப்‌ பல 
இடங்களில்‌ ஒரு சொல்‌ நீர்மைக்காக வருவதை 
எடுத்துக்காட்டி உரையாசிரியர்கள்‌ நூலாசிரியர்‌ 
கருத்தை நமக்குத்‌ தெளிவாகக்‌ காட்டுகிறார்க 
என்றோ? 


எனவே, திறனாய்வாளன்‌ மொழியின்‌ அழகுகளை 
இலக்கணங்களைத்‌ தானறிவது மட்டுமல்லாமல்‌ 
நூலைத்‌ திறனாய்வு செய்யும்போது அதன்‌ நுட்பங்‌ 
களை விளக்கிக்‌ காட்டி, நூலாசிரியன்‌ மொழியைக்‌ 
கையாளும்‌ திறனைச்‌ சுட்டிக்காட்டி, கற்போனுக்கு 
விமர்சனம்‌ செய்வதை ஓர்‌ அடிப்படை நெறியாகத்‌ 
தமிழ்‌ ஆய்வுகள்‌ நமக்குக்‌ காட்டுகின்றன. இவ்‌ 
வாறாகத்‌ திறனாய்வாளன்‌ இம்முறையில்‌ கையாளு 
கின்ற நெறிகளையும்‌ நூல்களிலமைந்துள்ள 
பாங்கினையும்‌ ஒரு தனி நூலாக எழுதுமளவிற்குச்‌ 
செய்திகள்‌ இருப்பதால்‌ இதனைச்‌ சுட்டிக்‌ காட்டுவ 
தோடு இக்‌ கருத்து இத்துடன்‌ நிற்கின்றது. 


நூல்‌ செய்பவன்‌ - அதிலும்‌ குறிப்பாக முதனூல்‌ 
செய்பவன்‌ எவ்வா றிருத்தல்‌ வேண்டுமென்பதைத்‌ 
தொல்காப்பியம்‌ ஒரு நூற்பாவில்‌ அறிவிக்‌ 
இன்றது. 


**வினையின்‌ நீங்கி விளங்கிய அறிவின்‌ 
முனைவன்‌ கண்டது முதனூ லாகும்‌.”* 


இறனாய்வு நெறியில்‌ நூல்களை 'முதனூல்‌ என்‌ 
றும்‌ வழிநூலென்றும்‌.சார்புநூலென்றும்‌.,பிரிக்கின்‌ற 


விளங்கிய அறிவினனாக 
நூற்பா குறிக்கின்றது. 
ஒன்று உடன்பாட்டிலும்‌ சொல்லப்‌ 
கவனித்தல்‌ வேண்டும்‌. 


(1) விளங்கிய அறிவு என்ற தொடரின்‌ நுட்பத்‌ 
தையும்‌ (2) வினையின்‌ நீங்கி என்பதன்‌ உள்‌ 
பொருளையும்‌ இங்கு விளக்குவது என்‌ நோக்க 
மில்லை. ஆனால்‌ இவ்வாறு அமைந்தவனைத்தான்‌ 
முனைவன்‌ எனத்‌ தொல்காப்பியம்‌ கூறுவது எண்‌ 
ணத்தக்கது. தமிழில்‌ முனைவன்‌ கண்ட முதல்‌ 
நூல்‌ என்று இப்போது எதைக்‌ கூற முடியும்‌? ஆகவே 
இது ஒரு கருதுகோளா என ஆராயத்தக்கது. முதல்‌ 
நூலுக்குரிய இலக்கணங்களைச்‌ சொல்லாமல்‌ முத 
னூலாசிரியனுக்குரிய இலக்கணங்களைத்‌ தொல்காப்‌ 
பியர்‌ சொல்லியிருப்பது ஏன்‌ என்பதனையும்‌ ஆராய 
வேண்டும்‌. நூலாசிரியன்‌ எவ்வாறு அமையவேண்டு 
மென்பதைத்‌ இறனாய்வு செய்வோன்‌ மனத்தில்‌ 
கொள்வதற்காகவா இது கூறப்பெற்றுள்ளது? 


தமிழிலக்கியங்களைத்‌ திறனாய்வு செய்தவர்கள்‌ 
எவ்ருமே நூலாசிரியன்‌ மீது குற்றங்காணா மல்‌ அவன்‌ 
உள்ளத்தைப்‌ புரிந்துகொண்டு அவனுக்குப்‌ பெருமை 
சேர்க்கின்றவாறே செய்திகளை எடுத்துரைத்திறாப்‌ 
பதை யாவருமறிவோம்‌. * இவ்வாறு ஏன்‌ நூலாசிரி 
யன்‌ பக்கமாக இவர்களமைந்துள்ளார்கள்‌ என்பதை 
யும்‌ சிந்திக்க வேண்டும்‌. நூலாசிரியன்‌ பிழைகள்‌ 
செய்வான்‌ என எண்ணிவிடுவாரானால்‌, திறனாய்வு 
செய்வோர்‌ எவரும்‌ முற்றிய அறிவுடையாரல்ல 
ராதலால்‌, தாம்‌ அறியாதனவற்றையும்‌ தமக்குப்‌ 
புரியாதனவற்றையும்‌ நூலாசிரியனின்‌ குற்றமாகச்‌ 
சொல்லிவிடக்கூடும்‌. மேலும்‌ நூலாசிரியனின்‌ 
உள்ளத்தைப்‌ புரிந்துகொள்வதற்கு முயற்சி செய்‌ 
யாமலுமிருத்தல்கூடும்‌. நூலாசிரியன்‌. எவ்விதத்‌ 


தவறும்‌ செய்யமாட்டான்‌ என்ற ஓர்‌ அடிப்படைக்‌ . 


கருதுகோளை வைத்துக்கொண்டால்தான்‌ ஆய்வு 
நெறி இறக்கும்‌. ஆனால்‌ முதனூலாசிரியனல்லாத 
எவரையும்‌ தவறமாட்டான்‌ எனக்‌ கருதுவது இவர்‌ 
களுடைய ஆராய்ச்சி நெறியிலில்லை. எவன்‌ ஒருவன்‌ 
எவ்வாறு விளங்கிய நிலையில்‌ ஆராய்ந்திருந்தாலும்‌ 
அது முழுமையானது என்று நினைக்காமல்‌ அந்தத்‌ 


324 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


திறனாய்வாளன்‌ புரிந்துகொள்ளும்‌ நிலையில்‌ 
குறைகளிருக்கக்கூடும்‌ என நினைந்துதான்‌ 
எதனையும்‌ சிந்திக்கிறான்‌. அதன்‌ காரணமாகத்‌ 
தான்‌ ஒரே நூலுக்குப்‌ பல்வேறு உரைகளும்‌! இற 
னாய்வு நூல்களும்‌ வந்துள்ளன.” எனவே முதல்‌ 
நூலாசிரியன்‌ குறை செய்யமாட்டானென்றும்‌ எஞ்சி 
யோர்‌ குறை செய்வாரென்றும்‌ ஓர்‌ அடிப்படை 
நெறியை மனத்தில்‌ வைத்துக்கொண்டுதான்‌ திற 
னாய்வு செய்யவேண்டுமென்பது தமிழர்‌ நெறியாக 
இருந்திருத்தல்வேண்டும்‌. 


எந்த ஒரு நூலிலும்‌ மூன்று பிரிவுகள்‌ அடங்கும்‌. 
(1) வடிவம்‌; (2) கருத்து; (8) அதைப்‌ புலப்படுத்‌ 
Bu முறை. அவரவரின்‌ பட்டறிவிற்கும்‌ நூலறிவிற்‌ 
கும்‌ நுண்ணறிவிற்கும்‌ செயலறிவிற்கும்‌ நுழைபுலத்‌ 
திற்கும்‌ ஏற்றவாறு கருத்துகள்‌, வடிவங்கள்‌, புலப்‌ 
படுத்தும்‌ நெறிகளமையும்‌: ஆனாலும்‌ ஒருவன்‌ தன்‌ 
நுகர்வு வெளிப்பாட்டினை - தன்‌ அனுபவத்தை - 
இன்னொருவன்‌ அப்படியே கொள்வது என்பது இய 
லாதது. எனவே, தன்‌ நுகர்வைத்‌ திறனாய்வு 
செய்வது என்பது இயலா த நிலையில்‌ அமைந்துவிடு 
Apg. ஆகவே வாழ்க்கையைத்‌ திறனாய்வு செய்து 
நூலாக வடித்திருக்கும்‌ எந்த ஆசிரியனுடைய 
தன்‌ நுகர்வு வெளிப்பாட்டை (அனுபவத்தை) 
இன்னொருவன்‌ மறுக்கவியலாது. ஆகவேதான்‌ 
நூலாசிரியன்‌ அந்தத்‌ தன்‌ நுகர்வு வெளிப்பாட்டை 
(அனுபவத்தை)க்‌ கொடுத்திருக்கும்‌ வடிவத்தையும்‌, 
அதனைப்‌ புலப்படுத்தியள்ள நெறிகளையும்‌ ஆய்‌ 
வாளர்கள்‌ திறனாய்வு செய்கிறார்கள்‌. நூலாசிரி 
யனின்‌ கண்ணோட்டமும்‌ காலச்சூழலும்‌ திறனாய்‌ 
வாளனுக்குக்‌ கிடைப்பது அருமையல்லவா? எனவே 
பெரும்பாலும்‌ நூலாசிரியனின்‌ கருத்துகளை மறுத்‌ 
துச்‌ சொல்லவோ திரித்துச்‌ சொல்லவோ மாற்றிச்‌ 
சொல்லவோ தமிழர்‌ திறனாய்வு நெறி விடவில்லை. 
இதன்‌ காரணமாகவும்‌ நூலாசிரியன்மீது அவர்கள்‌ 
குறை காணக்கூடாது என எண்ணியிருக்கலாம்‌. 
காட்டாக, திருத்தக்கதேவர்‌ கருத்தையோ கம்பன்‌ 
கருத்தையோ ஏன்‌ அக்கொள்கைகளிலிருந்தும்‌ அடிப்‌ 
படையிலேயே வேறுபாடு கொண்ட வீரமாமுனிவர்‌ 
எதிர்க்கவில்லை? அதற்கு மாறாக அவர்களுடைய 
நூல்களில்‌ நுழைந்து கற்று அவர்களுடைய புலப்‌ 
படுத்தும்‌ நெறியைப்‌ பின்பற்றியிருக்கிறாரே! ADs 
தவ மதத்திற்குப்‌ புறம்பான சைவ சமயத்தாரின்‌ 
உயிர்நூலாகிய திருவாசகத்தைக்‌ கிறித்து மதத்தில்‌ 
ஊன்றிய பற்றுள்ள போப்பையர்‌ போற்றுவானேன்‌? 
இவற்றை நன்கு ஆராயின்‌ நூலாசிரியனின்‌ கருத்து 
மீது ஏன்‌ எதிர்ப்புத்‌ தெரிவிப்பதில்லையென்பது 
புனாகலாம்‌. 


தூலாரிரியன்‌ வீணாகவும்‌ ஏதோ உணர்ச்‌வெசப்‌ 
பட்டும்‌ Aw சொற்களை அடுக்கியிருக்கிறான்‌ என்று 
பின்வரும்‌ பாடலைப்‌ பார்த்தவுடன்‌ சொல்லிவிட 
மா? 


“கரும்பே தேனே யமிர்தே காமர்மணி யாழே 
அரும்பார்‌ மலர்மே லணங்கே மழலை யன்னம்மே 
சுரும்பார்‌ சோலை மயிலே குயிலே சுடர்வீசும்‌ 
பெரும்பூண்‌ மன்னன்‌ பாவாய்‌ பூவாய்‌ பிணை 

மானே.” 
_.தந்தாமணி, 2453 


ஒரு பெண்ணைப்‌ பார்த்துக்‌ கரும்பு, தேன்‌, 
அமிர்து, யாழ்‌, அணங்கு, அன்னம்‌, மயில்‌, குயில்‌, 
பாவை, பூவை எனப்‌ பல்வேறு சொற்களால்‌ அடுக்கி 
யிருப்பதைப்‌ பார்க்கும்போது உணர்ச்சிவயத்த 
னாய்‌, ஆசை மீக்கூருதலினாலே இச்‌ சொற்களுக்குப்‌ 
பொருளேதும்‌ கொள்ளாமல்‌ தான்‌ அருமையாகக்‌ 
கருதிய பொருள்கள்‌ எல்லாவற்றையும்‌ அடுக்கிக்‌ 
கூறியுள்ளான்‌ என்று மேலோட்டமாகத்‌ திறனாய்வு 
செய்வார்‌ கூறக்கூடும்‌. ஆனால்‌, இந்த நூலாக்கி 
யோனுடைய உள்ளத்தைத்‌ தொட்டு இந்தச்‌ சமு 
தாயத்தின்‌ மரபுகளை யுணர்ந்து மொழியின்‌ எழி 
லைக்‌ கண்ட 'திறனாய்வாளன்‌ ஓவ்வொரு சொல்‌ 
லுக்கும்‌ பொருள்‌ விரிப்பதைப்‌ பார்ப்பின்‌ இப்‌ பாடல்‌ 
எவ்வாறு ஓர்‌ ஓவியச்‌ சிற்பமாக அமைந்துள்ளதென்‌ 
பதையுணரலாம்‌. பெண்ணைதீ தேன்‌ என்பானேன்‌? 
நல்லார்‌ உறுப்பெல்லாங்‌ கொண்டு இயற்றலின்‌ தேன்‌ 
என்கிறார்‌ நச்சினார்க்கினியர்‌. இதுபோல ஒல்‌ 
வொரு சொல்லிற்கும்‌ பொருள்‌ விரிப்பதை அறிஞர்‌ 
கள்‌ அங்குக்‌ கண்டு வியந்திருப்பார்கள்‌ எனக்‌ கருது 
இறேன்‌. ஆகவே நூலாசிரியன்‌ குறை செய்யமாட்‌ 
டான்‌ என்பதனாலன்றோ நுழைந்து பார்த்து ஒவ்‌ 
வொன்றுக்கும்‌ நுண்ணிய விளக்கம்‌ தர முடிகிறது. 
ஆதலால்‌ தமிழ்த்‌ திறனாய்வு நெறியில்‌ இது ஒரு 
நல்ல கருதுகோள்‌ அடிப்படை என்பதனை அறிஞர்‌ 
ஏற்பர்‌. 


ஒரு நூலுக்குத்‌ தமிழ்த்‌ திறனாய்வாளர்கள்‌ 
இரண்டு அடிப்படைத்தன்மைகள்‌ வேண்டும்‌ என்று 
கண்டிருக்கின்றனர்‌. ஒரு நூலைக்‌ கற்பதனாலே 
கற்பவன்‌ அறிவு பெறுதல்‌ வேண்டும்‌. *கற்றனைத்து 
ஊறும்‌ அறிவு, ஆகவே அறிவை நல்காத நூல்‌ 
எதுவும்‌ நூலாக மதிக்கத்தக்கதில்லை. சிறந்த 
நூலென்பது ஏதோ ஒரு முறை கற்பதற்காக மட்டும்‌ 
அமைந்ததன்று. பலமுறை கற்று அதில்‌ மூழ்கி 
அறிவை எடுக்கத்‌ தக்கதாய்‌ அமைந்திருத்தல்வேண்‌ 
டும்‌. எவ்வாறு சட்ட நிபுணர்‌ சட்ட நூல்களை 
யெல்லாம்‌ கற்றிருந்தாலும்‌, அந்த நூல்களையெல்‌ 
லாம்‌ அடுக்கி வைத்துக்கொண்டு தேவையானபோது 
மீண்டும்‌ மீண்டும்‌ (பார்ப்பதற்குப்‌ பயன்படுத்து 
கிறாரோ அதைவிடப்‌ பல மடங்கு இந்த நூல்‌ 
உயர்ந்ததாகும்‌. வாழ்க்கையின்‌ நுகர்வறிவினை 
யொட்டி அறிவு வளர்கன்றபோது நூலில்‌ முன்‌ 
காணப்பட்ட அறிவு இப்போ து கற்கும்போது மேலும்‌ 


1 இருக்குறள்‌ — பல உரைகள்‌ 
* சிலப்பதிகாரம்‌ — பல திறனாய்வுகள்‌ 


325 த 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


விளக்கமாவதை யாவரும்‌ அறிவர்‌. எனவே “அறி 
தொறும்‌ அறியாமையைக்‌ காட்டுகின்றவாறு 
நூலின்‌ தன்மையிருத்தல்‌ வேண்டும்‌. பொழுது 
போக்கிற்காக எ ப்படும்‌ நூல்களை அக்காலத்‌ 
திறனாய்வாளர்கள்‌ போற்றியதாகத்‌ தெரியவில்லை. 
ஏனெனில்‌, அவை நிலைத்து நிற்சுக்‌ கூடியனவல்ல. 
இதனைத்‌ திறனாய்வு செய்வோன்‌ அடிப்படையாக 
உணர்ந்துதான்‌ எந்த நூலையும்‌ ஆய்வு செய்தல்‌ 
வேண்டும்‌, இந்த அடிப்படைத்‌ தன்மையை, நெஞ்‌ 
சிற்கொண்டுதான்‌ தமிழ்த்‌ இறனாய்வாளர்கள்‌ நூற்‌ 
களை மதிப்பீடு செய்துள்ளார்கள்‌. திருவள்ளுவர்‌, 
“நல்ல மனைவியோடு வாழுங்காலத்து மேன்மேலும்‌ 
புதிய நுகர்வறிவைப்‌ பெறுவதைப்போல ஒரு நல்ல 
நூலைக்‌ கற்குங்காலத்தும்‌ புதிய அறிவு இடைக்கப்‌. 
பெறும்‌' என்னும்‌ கருத்தை மாற்றிக்‌ குறளமைத்‌ 
திருப்பது சிந்தித்தற்குரியது. 


வெறும்‌ அறிவை மட்டும்‌ ஒரு நூல்‌ நல்குமானால்‌ 
அது ஏதோ செய்திகளைப்‌ பட்டியல்படுத்தித்‌ தரு 
வதுபோல்‌ அமைந்துவிடும்‌. அதில்‌ இன்பமோ 
அதற்கு மூலமான சுவையோ இல்லையெனில்‌ அத 
னைக்‌ கற்க வருவோர்‌ Qori. அதனால்‌ நல்ல 
நூலுக்கு ?அமையவேண்டிய இன்னொரு அடிப்‌ 
படைத்‌ தன்மை இன்பம்‌ தருதல்‌ ஆகும்‌. அது 
கருத்தையொட்டியதன்று; சொல்லும்‌ முறையையும்‌ 
இறனையும்‌ பெரும்பாலும்‌ ஓட்டியதாகும்‌. அவை 
போன்றவற்றை *நயம்‌” என்கிறோம்‌. எனவே, 
எந்த ஒரு நூலும்‌ கற்கும்தோறும்‌ சுவை முளை 
ஈளையுள்ளடக்கி இன்பக்கனிகளைத்‌ தருதல்‌ வேண்‌ 
டும்‌. நல்ல நண்பன்‌ எவ்வாறு பழகப்‌ பழக மென்‌ 
மேலும்‌ இனிமையுடையவனாக, கவர்ச்சியுடையவ 
னாக, ஈடுபாடுடையவனாக அமைகின்றானோ 
அதைப்போல நவில நவில நூல்‌, நயம்‌ வழங்கும்‌ 
என்ற கருத்தை மாற்றி, வள்ளுவர்‌ அமைத்திருப்பது 
இங்குக்‌ கருதத்தக்கது. எனவே இிறனாய்வாளன்‌ 
ஒரு நூலை மதிப்பிடுங்காலத்து அந்நூல்‌ இன்பம்‌ 
எவ்வாறெல்லாம்‌ கற்பானுக்கு ஊட்டுகிறது என்ப 
தனை விளக்கித்‌ தந்தாக வேண்டும்‌ என்பது தமிழர்‌ 
நெறியாகும்‌. 


ஆகவே நிலைபேறுடைய இலக்கியத்திற்குத்‌ 
தேவையான இரண்டு அடிப்படைத்‌ தன்மைகளைப்‌ 
பற்றி நுண்மாண்நுழைபுலத்தால்‌ எடுத்துக்கா ட்டி 
நூலை மதிப்பீடு செய்வது தமிழர்‌ கண்ட திறனாய்வு 
நெறியாகும்‌. அதனால்‌ அறிவும்‌ நயமும்‌ ஒவ்வொரு 
நூலிலும்‌ இருக்கின்ற தன்மையைத்‌ இறனாய்வு 
செய்வோன்‌ காட்டவேண்டும்‌ என்பது பொதுத்‌ 
இறனரய்வு நெறி என்பதில்‌ ஐயமில்லை. 


நூலைப்‌ படிக்கின்ற எவர்க்கும்‌ அதில்‌ அறிவு 
இருக்கிறதா இல்லையா என்பதை எடுத்துச்‌ சொல்ல 
வேண்டியதில்லை. ஏனெனில்‌ கற்கும்போதே அவர்‌ 
கள்‌ அறியாமையும்‌ நூலாசிரியரின்‌ அறிவும்‌ அவர்‌ 
களுக்கு எளிமையாகத்‌ தெரியும்‌. ஆனாலும்‌ தமிழ்த்‌ 


இறனாய்வாளர்கள்‌ தூரலாசிரியர்களின்‌ நுண்ணறி 
வினைச்‌ சுட்டிக்காட்டி விரித்துரைத்து ஆங்காங்கே 
விளக்கியிருப்பதை நாம்‌ பல்வேறு உரைகளிலும்‌ 
காணலாம்‌. இங்கு அறிவினை எடுத்துக்காட்டும்‌ 
நெறிகளைப்பற்றி விரிக்கவில்லை. 


இனித்‌ திறனாய்வாளர்கள்‌ நூலாரியன்‌ புலப்‌ 
படுத்தும்‌ நெறி-நயம்‌- இன்பம்‌-முறை ஆகிய 
வற்றைச்‌ சீரும்‌ சிறப்புமாக எடுத்து மொழியும்‌ நிலை 
குறித்துப்‌ பார்ப்போம்‌. ஒருவன்‌ நூல்‌ செய்யும்‌ 
போது எக்காரணங்கொண்டும்‌ தேவையற்ற சொல்‌ 
லைப்‌ பயன்படுத்தக்கூடாது. அப்படிச்‌ செய்வா 
னேயானால்‌ அவனை ஆசிரியரல்லன்‌ எனக்‌ கூறுவ 
தோடுமட்டுமமைவதில்லை. அவனை இழிவாகவும்‌ 
கருதினார்கள்‌. “பயனில்சொல்‌ பாராட்டுவானைப்‌ 
பதடி” என்றார்கள்‌. மேலும்‌ சொல்லைப்‌ பயன்‌ 
படுத்தும்போது பொருத்தமான, தக்க சொல்லைத்‌ 
தெரிந்து அந்தச்‌ சொல்லை எடுத்துவிட்டு வேறு 
எந்தச்‌ சொல்லைப்‌ போட்டாலும்‌ பொருந்தாத 
நிலையில்‌ சொல்லை எழுத்தில்‌ இழைக்க வேண்டும்‌. 
இதுகுறித்த வள்ளுவர்‌ கருத்து எண்ணத்தக்கது. 


“சொல்லுக சொல்லைப்‌ பிறிதோர்சொல்‌ 
அச்சொல்லை 
வெல்லுஞ்சொ லின்மை யறிந்து. '* 


இது பேச்சு வன்மையைக்‌ குறிப்பினும்‌ எழுத்து 
நெறிக்கும்‌ ஏற்றதே. இக்‌ குறட்கருத்து இலக்கியத்‌ 
இறனாய்வாளன்‌ கோல்ரிட்ஜ்‌ கூறியதோடு ஒத்த 
தாகும்‌. மேலும்‌ கூறப்படும்‌ சொல்‌ படிப்போரை 
ஈர்ப்பதாகவும்‌ தன்‌ எதிரியும்‌ விரும்பியேற்கக்கூடிய 
தாகவும்‌ அமைய வேண்டும்‌. எனவே தமிழர்‌ திற 
னாய்வு நெறியில்‌ சொல்‌ நிற்குமிடம்‌, சொல்லின்‌ 
பொருத்தம்‌, சொல்லின்‌ தெரிவுபோன்ற தன்மைகள்‌ 
திறனாய்வு செய்யப்பட வேண்டும்‌ என்ற முறை 
காணப்படுகிறது. மேலும்‌ திறனாய்வாளன்‌ - நூல்‌ 
ஆசிரியன்‌ தன்‌ நுகர்வுணர்வை வெளியிடும்போது 
தயம்படச்‌ சொல்வதற்குப்‌ பல்வேறு அணிகளையும்‌ 
சுவைகளையும்‌ கையாண்டிருப்பதை எடுத்துக்‌ 
காட்டுதல்‌ இன்றியமையாதது. அவைகள்‌ எவ்வா 
றெல்லாம்‌ அமைந்தால்‌, எவ்வெவ்வகையான அழகு 
களைக்‌ காட்டுமென்றும்‌, எவ்வெவ்வகைச்‌ சுவை 
களையூட்டுமென்றும்‌ விரிவான அளவில்‌ நூல்கள்‌ 
உள்ளன. அந்த நெறிகள்‌ தமிழர்‌ திறனாய்வு 
நெறிகளே ஆகும்‌. 


தொல்காப்பியத்தில்‌ பத்துக்‌ குற்றங்களும்‌ முப்பத்‌ 


இரண்டு உத்திகளும்‌ கூறப்பட்டிருப்பதைத்‌ தமி - 


முறிஞர்‌ அறிவர்‌. அவைகள்‌ திறனாய்வு செய்யும்‌ 
நெறிகள்‌ என்பது என்‌ கருத்து. ஓர்‌ ஆசிரியன்‌ 
கற்போனுக்குத்‌ தெளிவு பிறக்குமாறு நிறைவாகச்‌ 
சொல்லாமல்‌ குறைவாகச்‌ சொன்னால்‌ அவன்‌ எண்‌ 
ணிய எண்ணத்தைக்‌ கற்போன்‌ அறிய இயலுமா? 
எனவே அது “குன்றக்‌ கூறல்‌' அல்லவா ஆகும்‌? 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


கற்போனுக்கு ஓரளவு அறிவிருப்பதனாலே அவன்‌ 
தரமறிந்து அவனுக்குச்‌ ல செய்திகளைச்‌ சொன்‌ 
னாலே புரியும்‌. அவ்வாறிருக்க அவற்றை மிகை 
யாக விளக்கிக்கொண்டிருப்பது “மிகைபடக்‌ gp’ 
லாமன்றோ? பல பக்கங்களில்‌ எழுதும்‌ நூலொன்‌ 
றில்‌ ஆசிரியனே மறந்து தான்‌ பத்தாவது பக்கத்‌ 
தில்‌ சொன்ன கருத்தை நானூறாவது பக்கத்தில்‌ 
கூறுவது குற்றந்தானே? அது “கூறியது கூறல்‌” 
ஆகுமல்லவா? பெரிய காப்பியத்திலோ நாவலிலோ 
பல பாத்திரங்கள்‌ படைக்கும்போது இரண்டு பாத்‌ 
திரங்களுக்கு ஒரே பெயரைச்‌ சூட்டினால்‌ மயக்கம்‌ 
வராதா? *மயங்கக்‌ கூறல்‌” குற்றம்தானே? இவ்‌ 
வாறே தொல்காப்பியர்‌ பல்வேறு குற்றங்களை 
எடுத்துக்‌ காட்டியிருப்பது திறனாய்வு செய்பவன்‌ 
ஒரு நூலில்‌ இந்தத்‌ தன்மைகளிருப்பின்‌ அது றந்த 
நூல்‌ ஆகாது என மதிப்பிட வேண்டும்‌ என்பதற்கு 
வகுத்த திறனாய்வு நெறி. கட்டுரையின்‌ அளவு 
கருதி சிலவே மிகச்‌ சுருக்கமாக எடுத்துச்‌ காட்டப்‌ 
பட்டுள்ளன. 


தொல்காப்பியர்‌ கூறும்‌ முப்பத்திரண்டு உத்தி 
களும்‌ திறனாய்வு நெறிகளே எனக்‌ காட்டி நிறுவ 
இயலும்‌. ஆயினும்‌ இங்கு சிலவே சுட்டப்படுகின்‌ 
றன. முதல்‌ உத்தி “நுதலியதறிதல்‌” ஆகும்‌. திற 
னாய்வாளனுக்கு இது முதன்மையாக வேண்டற்‌ 
பாலது. நூலாசிரியன்‌ என்ன “கருதி இந்த நூலைச்‌ 
செய்திருக்கிறான்‌ என்பதை அறியவில்லையானால்‌ 
எவ்வாறு மதிப்பீடு செய்ய முடியும்‌? எனவே, திற 
னாய்வாளன்‌ ' நூலிலிருந்து அறியப்பட்டவற்றை 
நமக்குப்‌ புரியுமாறு தெரிவித்தலும்‌ ஒரு திறனாய்வு 
நெறியாகும்‌. 


ஒரு நூல்‌ செய்பவன்‌ எல்லாச்‌ செய்திகளையும்‌ 
ஒன்றுவிடாமல்‌ சொல்லியிருக்க வேண்டுமென்று திற 
னாய்வாளன்‌ நினைக்கக்கூடாது. ஒன்றோ சிலவோ 
மொழிந்திருப்பானாயின்‌ அதனோடொத்திருக்கின்ற 
சிலவற்றையும்‌ இறனாய்வாளன்‌ எடுத்துக்‌ காட்டி 
ஆசிரியர்க்கு அவையும்‌ ஏற்புடையனவே எனக்‌ 
காட்டவேண்டுமேயன்றி அவன்‌ அறியான்‌ எனக்‌ 
கொள்ளலாகாது. அந்த நெறியைத்தான்‌ 


“மொழிந்த பொருளோடு ஒன்ற---அவ்வயின்‌ 
மொழியா ததனை முட்டின்று முடித்தல்‌?” 
_— தொல்‌. 665 


என்னும்‌ உத்தியாகத்‌ தொல்காப்பியம்‌ கூறுகிறது. 
இவ்வாறே பல்வேறு உத்திகளும்‌ திறனாய்வாளன்‌ 
கைக்கொள்ளவேண்டிய திறனாய்வு நெறிகள்‌ என்‌ 
uswa விளக்க இயலும்‌. திறனாய்வு முறைகளில்‌ 
பல முறைகள்‌ இருக்கின்றன என்பதை அறிஞர்‌ 
அறிவரானதால்‌ அதனை இங்குப்‌ பிரித்து எடுத்துக்‌ 
காட்டவில்லை. 


திறனாயும்போது இரண்டு வழக்குகளைத்‌ தமி 
pisi மனத்திற்‌ கொண்டிருந்தார்கள்‌. அவை உல 
இயல்‌ வழக்கு, செய்யுள்‌ வழக்கு என்பனவாகும்‌. 
செய்யுள்‌ வழக்கு என்பதைப்‌ புலனெறி வழக்கு 
என்றும்‌ கூறுவர்‌. அதாவது நாடக வழக்கும்‌ உல 
இயல்‌ வழக்கும்‌ கலந்த ஒன்றாம்‌. ஆகவே, ஆராயும்‌ 
போது 205 வழக்கு என்றும்‌ செய்யுள்‌ வழக்கு 
என்றும்‌ எடுத்துக்‌ காட்டுகின்ற போக்கினைத்‌ தமிழ்த்‌ 
திறனாய்வு நெறியில்‌ பின்பற்றியிருக்கிறார்கள்‌ எனச்‌ 
சொல்லலாம்‌. இலக்கியங்களை ஆய்வு செய்யும்‌ 
அடியார்க்குநல்லார்‌, நச்சினார்க்கினியர்‌ போன்ற 
வர்கள்‌ ஆங்காங்கே உலக வழக்கினை அக்கால மரபு 
என எடுத்துக்காட்டியுள்ளமை குறிக்கத்தக்கது. 
காட்டாகச்‌ சிந்தாமணியில்‌ பதுமையாரிலம்பகத்‌ 
தில்‌ “ஏழடி” (பாட்டு, 219) என வருந்‌ தொடர்க்கு 
நச்சினார்க்கினியர்‌ “ஏழடி செல்வது ஒரு மரபு” 
எனச்‌ சொல்வதைக்‌ காண்க, எனவே, மரபுகளாசு 
இருக்கின்றவற்றைப்பற்றித்‌ திறனாய்பவன்‌ தன்‌ 
கருத்தைச்‌ சொல்வதால்‌ ஏதும்‌ பயனில்லையென 
எண்ணி, அந்த மரபைச்‌ சுட்டிக்‌ காட்டுவதோடு 
மட்டும்‌ நிறுத்துவது இயல்பாகத்‌ தெரிகிறது. AS 
னால்தான்‌ தொல்காப்பியத்தில்‌ மொழி மரபு, 
தொகை மரபு, விளி மரபு, மரபியல்‌ போன்றவை 
இடம்பெற்றுள்ளன போலும்‌. 


அறிவு நல்க இன்பம்‌ பயக்கும்‌ முறையில்‌ கூறப்‌ 
படும்‌ செய்திகள்‌ யாவற்றிற்கும்‌ தக்கதொரு வடிவம்‌ 
இருத்தல்‌ வேண்டுமென்பதனையும்‌ திறனாய்வாளர்‌ 
கள்‌ மதிப்பிடும்போது கருதியிருக்கிறார்கள்‌. ஆகவே 
தான்‌ கருத்துக்கசைந்த பாவங்கள்‌ அமைவது 
குறித்து ஆய்வாளர்கள்‌ எடுத்துப்‌ பேசியுள்ளார்கள்‌. 
யாப்பிலக்கணமே அதையொட்டியதாகும்‌. இது 
குறித்துப்‌ பல்வேறு ஆய்வுகளிருப்பதனால்‌ விளக்க 
மாகக்‌ கூறவேண்டிய தேவையில்லை என்பது என்‌ 
கருத்து. 


இதுவரை ஆய்ந்து காட்டி எடுத்து மொழிந்திருப்‌ 
பதைக்‌ கற்கும்‌ எவரும்‌ தமிழர்கள்‌ தமக்கெனத்‌ 
தனித்திறனாய்வு நெறிகளைக்‌ கொண்டிருத்தல்‌ 
வேண்டும்‌ என்ற கருத்தை ஏற்று மேலும்‌ 
இதனை விரிவான நெறியில்‌ காண முயல்வர்‌ என 
நம்புகிறேன்‌. 


பயன்படுத்தப்பட்ட துணை நூல்கள்‌ : 
1. சிலப்பதிகாரம்‌---உரையுடன்‌ 
2. சீவகசிந்தாமணி-- o> 
3. திருக்குறள்‌-- 
4. இருவாசகம்‌-- a 
5. தொல்காப்பியம்‌ , 


Digitized by Noolak## Foundation. 
noolaham.org | aavanaham.org 


Zip gD 


Queens அதன்‌ ஓலி, இலக்கண அமைப்பு, 

பயன்பாடு இவைகளைச்‌ சமுதாயம்‌, 
பண்பாடு இவற்றுடன்‌ இணைத்து ஆராய்வது சமு 
தாய மொழியியல்‌. இங்கு மொழியியல்‌ கோட்பாடு 
களும்‌ சமுதாயவியல்‌ கோட்பாடுகளும்‌ பயன்படு 
கின்றன. ஒன்றுக்கொன்று துணையாகவும்‌ ஆதார 
மாகவும்‌ அமைகின்றன. 


மொழியாராய்ச்‌ி தொடக்க காலத்தில்‌, சென்ற 
நூற்றாண்டில்‌, நூல்களைக்‌ கருவியாகக்‌ கொண்டு, 
அவற்றிலுள்ள தரவுகளை ஆதாரமாகக்‌ கொண்டு 
எழுந்தது. அப்பொழுது அதற்கு பீலாலஜி 
(Philology) என்று பெயர்‌. மொழியியல்‌ கோட்பாடு 
கள்‌ தெளிவாக உருவாகாத அந்தக்‌ காலத்தில்‌ 
மொழியை இலக்கியம்‌, பண்பாடு இவற்றோடு 
இணைத்தே ஆராய்ந்துவந்தனர்‌. கால்டுவெல்‌ 
திராவிட மொழியில்‌ பெண்கள்‌ அஃறிணைச்‌ சுட்டுப்‌ 
பெயர்களால்‌ குறிப்பிடுவதால்‌, பெண்களை 
அஃறிணைப்‌ பொருள்களுக்கு ஒப்பவே அவர்கள்‌ 
கருதினர்‌ என்று திராவிட மொழி ஓப்பிலக்கண 
ஆராய்ச்சியில்‌ கூறினார்‌. இத்தகைய போக்குகள்‌, 
தொடக்ககாலத்தில்‌ இருந்தன. 


இந்த நூற்றாண்டின்‌ முதற்பகுதி வரை 
அமெரிக்க மொழியியல்‌ ஆராய்ச்சியில்‌ இருவிதப்‌ 
போக்குகள்‌ இருந்தன. மொழியாராய்ச்‌சி, மொழி 
இலக்கணம்‌ ஓர்‌ அமைப்பியல்‌ நெறியாக (formal 
discipline), அறிவியல்‌ நெறியாக, பிற இயலின்‌ 
துணையின்றித்‌ தனித்தியங்கும்‌ நெறியாக ஏகதேசம்‌ 
கணிதவியலைப்‌ போன்று வளர்ந்தது. புளும்பீல்டு 


28 


டாக்டர்‌ முத்துச்சண்முகன்‌ 


போன்ற மொழியியலார்‌ இப்‌ போக்கின்‌ - அமைப்‌ 
பியல்‌ போக்கின்‌ முன்னோடிகள்‌. இவர்கள்‌ மொழி 
யியலைச்‌ சமுதாயப்படுத்துவதையும்‌, உளவியலாக்‌ 
குவதையும்‌ புறக்கணித்துத்‌ தாக்கவும்‌ செய்தனர்‌. 
இவர்களே பெரும்பான்மையினராகவும்‌ அக்காலத்‌ 
இல்‌ இருந்தனர்‌. அதே காலகட்டத்தில்‌ ஒரு 
சிறுபான்மையினர்‌ மானிடவியலோடு, மக்கட்‌ பண்‌ 
பாட்டோடு மொழியமைப்பை இணைத்து ஆராய்ந்‌ 
தனர்‌. போயஸ்‌, க்ரோபர்‌, சப்பீர்‌, வார்ப்‌ 
போன்றோர்‌ இப்‌ போக்கில்‌ குறிப்பிடத்‌ தக்கவர்கள்‌. 
சப்பீர்‌ - வார்ப்‌ (Edward Sapir - Benjamin lee Whorf) 
கருதுகோள்‌ இப்போக்கில்‌ குறிப்பிடத்தக்க ஒன்று. 
“ஒவ்வொருவனும்‌ அவனுடைய தாய்மொழியின்‌ 
இலக்கண அமைப்பின்‌ அடிப்படையிலேயே உல 
இயலை வகுத்துக்‌ காண்டுறான்‌' என்று இவர்கள்‌ 
வகுத்த இக்‌ கோட்பாட்டைப்‌ பொதுவாகக்‌ 
கூறலாம்‌. 


எனினும்‌, நெடுங்காலமாகச்‌ சமூகவியலும்‌ 
மொழியியலும்‌ ஒன்றற்கொன்று தொடர்பின்றித்‌ 
தனித்தனியாகவே வளர்ந்தன. அமைப்பியலார்‌ 
இவ்வாறு தனித்து நின்று மொழியை ஆராய்ந்ததும்‌ 
ஒரு வகையில்‌ நன்மையே. இதனால்‌, மொழி 
யாராய்ச்சிக்கு நுட்பமான தெளிவான கோட்பாடு 
களை உருவாக்கினர்‌. இதன்‌ பயனாக இப்பொழுது 
மொழியின்‌ புறத்தே சென்று, அப்‌ புறச்சூழல்க 
ளோடு மொழியைத்‌ தொடர்புபடுத்தி ஆராய்வதில்‌ 
நம்பிக்கையும்‌, அவ்வாறு ஆராய்வதற்குரிய நெறி 
முறைகள்‌, கோட்பாடுகள்‌: இவைகளை உருவாக்கு 
வதில்‌ முன்னேற்றமும்‌ ஏற்பட்டுள்ளன. 


Digitized by Noolaten Foundation. 
noolaham.org | aavanaham.org 


— பப 


9 


இதைப்‌ போலவே, அமெரிக்கச்‌ சமூகவியலாரும்‌ 
தம்‌ துறை ஆராய்ச்சியில்‌ அமைப்பினையும்‌ செறி 
வினையும்‌ தேடி, ஆராய்ச்சிமுறைகளையும்‌ கோட்‌ 
பாடுகளையும்‌ உருவாக்கினர்‌. தொடக்ககாலத்தில்‌ 
பண்பாடு, சமுதாய முன்னேற்றம்‌, சமுதாயச்‌ இக்‌ 
கல்கள்‌ போன்றவைகளை ஆராய்ந்த இவர்கள்‌, 
இவற்றைத்‌ தவிர்த்துச்‌ சமுதாய அமைப்பு, அவற்றை 
வகைப்படுத்தும்‌ முறை ஆகியவற்றில்‌ கவனம்‌ 
செலுத்தினர்‌. இதற்கு மொழி தேவை இல்லை. 
மொழி எப்பொழுதும்‌ எவருக்கும்‌ உரியது; அத 
னால்‌, அதைப்பற்றிய சிந்தனை தேவை இல்லை; 
என்று இவர்கள்‌ கருதினர்‌. எனினும்‌, அமெரிக்கச்‌ 
சமுதாயவியலார்‌ ஒப்பியல்‌ ஆய்வினை மேற்கொள்‌ 
ளாததால்‌ அவர்கள்‌ தம்‌ ஆராய்ச்சிக்கு மொழியின்‌ 
இன்றியமையாமையை உணரவில்லை. சமூகவியலார்‌ 
பெரும்பாலும்‌ ஒரே மொழியில்‌ வல்லுநர்களாக 
இருந்தனர்‌. முன்னேறும்‌ நாடுகளைப்பற்றியும்‌, 
சிறுகுழு, குழுவின்‌ பண்பாடு, செயற்பாடு இங்கெல்‌ 
லாம்‌ இவர்கள்‌ தங்கள்‌ கவனத்தைச்‌ செலுத்திய 
பின்பே தங்கள்‌ ஆய்விற்கு மொழியின்‌ இன்‌ றியமை 
யாமையை இவர்கள்‌ உணர்ந்தனர்‌. 


இந்த நூற்றாண்டின்‌ ஐம்பதுகளில்‌ மொழி 
யியலார்‌ சமூகத்தால்‌ கட்டுப்பட்டியங்கும்‌ சில 
மொழிக்‌ கூறுகளைக்‌ கண்டனர்‌. அதைப்போலவே 
சமூகவியலாரும்‌ மொழியின்‌ சமூகப்‌ போக்கைக்‌ 
காணத்‌ தலைப்பட்டனர்‌. அதே காலத்தில்‌ அமெ 
ரிக்க மொழியியலார்‌ நம்‌ இந்திய மொழிகளின்‌ 
ஆராய்ச்சியில்‌ ஈடுபட்டனர்‌. இந்தியச்‌ சமூக அமைப்‌ 
பும்‌, சாதி - இன வேறுபாடுகளும்‌, அவர்கள்‌ பேசும்‌ 
மொழியும்‌ - களை மொழிகளும்‌, ஒன்றற்கொன்று 
துணையாக இணைந்து செயற்படுவதைக்‌ கண்டனர்‌. 
இக்‌ காலகட்டத்திலேயே சமுதாய மொழியியல்‌ 
என்ற தனித்துறை தோன்ற ஆரம்பித்தது. 


சமுதாய மொழியியலில்‌, சமூக அறிவியல்‌ (social 
sciences) என்ற பெரும்‌ பிரிவில்‌, அரசியல்‌, 
மதம்‌, சாதி, இடம்‌, குழு, தேசியம்‌, உளவியல்‌, 
பண்பாடு ஆகிய இவற்றோடெல்லாம்‌ மொழித்‌ 
தொடர்பு கொண்டு செயற்படும்‌ போக்கை ஆராய்‌ 
கின்றோம்‌. சமுதாய மொழியியலார்‌ ஏற்றுச்‌ செயற்‌ 
படவேண்டிய மொழிச்‌ சிக்கல்கள்‌ பல. 


மொழி எது? களைமொழி எது? இக்‌ கேள்விக்கு 
மொழியியல்‌ அடிப்படையிலேயே சமுதாயவியலின்‌ 
துணையின்றி, விளக்கம்‌ கூற முடியும்‌ என்பது ஐயப்‌ 
பாடே. தமிழ்மொழி என்று எதனைக்‌ கூறுகிறோம்‌? 
எழுதும்‌ தமிழ்‌ மட்டும்தான்‌ தமிழா? அப்படி 
யானால்‌ வெள்ளைக்காரன்‌ தமிழ்‌ பேசுறான்‌ என்‌ 
பதன்‌ பொருள்‌ என்ன? ஈழம்‌, மலேசியா, சிங்கப்‌ 
பூர்‌ இங்கெல்லாம்‌ தமிழ்‌ பேசுகிறார்கள்‌ என்பதன்‌ 
பொருள்‌ என்ன? சென்னைவாசியார்‌ பேசும்‌ தமி 
மும்‌, திருநெல்வேலியார்‌ பேசும்‌ தமிழும்‌ ஒன்று 
போல்‌ இல்லையே. கொல்லிமலை மலைவாசிகள்‌ 


பேசுந்தமிழ்‌ எனக்குப்‌ புரியவில்லை. ஈழநாட்டுக்‌ 
இராமத்தார்‌, அங்குத்‌ தீவுகளில்‌ வாழ்வோர்‌ பேசு 
வது தமிழா? மலையாளமா? எழுதுந்‌ தமிழையே 
எடுத்துக்கொள்வோம்‌. சங்கத்‌ தமிழும்‌ பாரதி 
தாசன்‌ தமிழும்‌ ஒன்றுபோல்‌ இல்லையே. திரு. வி.க. 
தமிழும்‌, மறைமலையடிகள்‌ தமிழும்‌ ஓன்று 
போலவா இருக்கின்றன? இவையெல்லாம்‌ அடங்‌ 
இய ஒன்றே, அல்லது இவற்றையெல்லாம்‌ அடக்‌ 
இய ஒன்றே தமிழ்மொழி. இதில்‌ அடங்கிய ஒவ்‌ 
வொன்றும்‌ ௮ம்‌ மொழியின்‌ இணைமொழி. இப்‌ 
போக்கு உலகில்‌ உள்ள ஒவ்வொரு மொழிக்கும்‌ 
பொருந்தும்‌. 


மொழி எது? கிளைமொழி எது? இணைமொழி 
எது? என்ற கேள்விக்கு இன்னும்‌ விடை கூறவில்லை. 
சமூகம்‌, அரசியல்‌, பண்பாடு இவற்றின்‌ துணை 
இல்லாமல்‌ இவற்றைப்‌ பிரித்துக்‌ காண முடியாது. 
ஒருவர்‌ பேசுவது மற்றவருக்குப்‌ புரியவில்லை என்‌ 
றால்‌ இரண்டும்‌ தனித்தனி மொழிகள்‌ என்று கூறி 
விடலாம்‌. இது மொழியின்‌ அமைப்பை அடிப்படை 
யாகக்‌ கொண்டு கூறும்‌ விளக்கம்‌. ஆனால்‌, நடை 
முறையில்‌ இவ்வாறு இல்லை. இந்தியாவில்‌ பேசப்‌ 
படுகின்ற மொழிகள்‌ எத்தனை என்பதற்கு இன்னும்‌ 
தெளிவான விடை இல்லை. இந்தியும்‌ உருதும்‌ 
ஒரே மொழியா அல்லது இரண்டு மொழிகளா? 
இரண்டுவிதமாகவும்‌ கூறுகின்றனர்‌. அவரவர்‌ 
சமுதாயம்‌, அரசியல்‌, நோக்கு இவற்றை அடிப்‌ 
படையாகக்‌ கொண்டு தம்‌ முடிவுக்கு வருகின்றனர்‌. 
ராஜஸ்தானி தனிமொழி என்பர்‌ ஒரு சாரார்‌; 
இந்தியின்‌ கிளைமொழி அது என்பர்‌ மற்றொரு 
சாரார்‌. இந்திய சுதந்திரத்திற்கு முன்‌ பஞ்சாபி 
இந்தி மொழியின்‌ கிளைமொழி என்று கருதப்பட்‌ 
டது. அப்பொழுதெல்லாம்‌ சீக்கியர்‌ தம்‌ வீட்டிலும்‌ 
மதச்‌ சடங்குகளிலும்‌ தங்கள்‌ பேச்சு மொழியைப்‌ 
பயன்படுத்தினர்‌. கல்விக்கூடங்களில்‌ இந்தி, 
ஆங்கிலம்‌, உருது இவைகளே மொழிகளாகக்‌ கற்‌ 
பிக்கப்பட்டன. சுதந்திரத்திற்குப்‌ பின்பு சீக்கியர்‌ 
தங்களுக்கெனத்‌ தனிப்‌ பிரதேசமாகப்‌ பஞ்சாபைப்‌ 
பெற்றனர்‌. ஹரியானா, இந்தி பேசும்‌ பகுதியாக 
வும்‌, பஞ்சாப்‌, பஞ்சாப்‌ மொழி பேசும்‌ பகுதியாக 
வும்‌ பிரிந்தது. பஞ்சாப்‌ சீக்கியர்‌ தாம்‌ பேசிய 
மொழியைக்‌ குருமுக எழுத்தில்‌ எழுதினர்‌. கல்விக்‌ 
கூடங்களில்‌ அவ்வெழுத்திலேயே அம்‌ மொழியைக்‌ 
கற்பித்தனர்‌. இப்பொழுது பஞ்சாபி தனி மொழி 
யாகக்‌ கருதப்படுகிறது. அரசியல்‌ கிளர்ச்சியும்‌ 
சீக்கியர்‌ பண்பாடும்‌ இதற்குக்‌ காரணம்‌. ஆனால்‌, 
பீகாரிலும்‌, நேப்பாளத்தின்‌ தென்பகுதியிலும்‌ பேசப்‌ 
படுகின்ற மைதிலி போன்ற சில வட இந்திய மொழி 
கள்‌, தனி இலக்கண அமைதியுடையனவாயினும்‌, 
அவற்றில்‌ இலக்கியங்கள்‌ தோன்றி இருப்பினும்‌ 
தனிமொழிகளாகக்‌ கருதப்படவில்லை. 


டச்‌, ஜெர்மன்‌ இரண்டும்‌ வெவ்வேறு மொழிகள்‌ 
எனக்‌ கருதப்படுகின்றன. இரண்டும்‌ அவ்விரு 


Digitized by NoolafaM Foundation. 
noolaham.org | aavanaham.org 


நாடுகளிலும்‌ பேசப்படுகின்றன. ஆனால்‌, டச்‌ ஜெர்‌ 
மனி எல்லைப்‌ பகுதிகளில்‌ வாழும்‌ மக்கள்‌ அவரவர்‌ 
மொழியைப்‌ பேசினாலும்‌ ஒருவரையொருவர்‌ 
புரிந்து கொள்வதில்‌ எத்தகைய இடர்ப்பாடும்‌ 
இருப்பதில்லை. 


இந்தியாவில்‌ திராவிட மொழிகள்‌, இந்திய ஆரிய 
மொழிகள்‌, ஆஸ்திரோ ஏஸியாட்டிக்‌ மொழிகள்‌, 
திபத்தோ பர்மன்‌ மொழிகள்‌, இரானியன்‌ மொழி 
கள்‌ என்று ஐந்து குடும்பங்களைச்‌ சார்ந்த மொழி 
கள்‌ பேசப்படுகின்றன. எனினும்‌, இந்திய எல்லைக்‌ 
குள்‌ பேசப்படுகின்ற இம்‌ மொழிகளின்‌ இலக்கண 
அமைப்பில்‌ அவை வெவ்வேறு குடும்பத்தைச்‌ சார்ந்‌ 
தவையாயினும்‌, சில ஒற்றுமைகள்‌ காணப்படுகன்‌ 
றன. இவை வேறு இடங்களில்‌ வழங்கும்‌ மொழி 
aad காணப்படவில்லை. இப்‌ பண்புகள்‌ எப்‌ 
பொழுது எவ்வாறு தோன்றின? இந்த அரசியல்‌ 
எல்லைக்குட்பட்ட மொழிகளில்‌ இவ்வொற்றுமை 
கள்‌ காணப்படுதற்குரிய சமுதாயப்‌ போக்குகள்‌ 
எவை? 


சுற்றுப்புறச்‌ சூழ்நிலைகள்‌ - நிலம்‌, பொழுது 
முதலியன அங்கு வழங்கும்‌ மொழியில்‌ பிரதிபலிக்‌ 
Gb. ஆங்கிலத்தில்‌ ‘snow’ என்ற ஒரு சொல்‌ வழங்கு 
கின்றது. இச்சொல்‌ குறிக்கும்‌ பொருளை, 
எஸ்கிமோ மொழி, பல்வேறு சொற்களால்‌ விளக்கு 
கிறது. ஸ்னோவின்‌ பல்வேறு வகைகளுக்கும்‌ தனித்‌ 
தனி பெயர்கள்‌ இருக்கின்றன. ‘Fine snow’, ‘dry 
snow’, ‘soft snow’ போன்ற சொற்றொடர்களாலேயே 
ஆங்கிலத்தில்‌ அவற்றை விளக்கவேண்டும்‌. தமிழில்‌ 
ஸ்னோ என்பதற்கு நேரான சொல்‌ கிடையாது. பனி 
என்பது அதனைக்‌ குறிக்காது. மூடுபனி என்போம்‌. 
உறைந்திருப்பதைப்‌ பனிக்கட்டி என்போம்‌. எஸ்டி 
மோவின்‌ இனசரி வாழ்வு, அவர்‌ வாழ்க்கை முறை 
ஸ்னோவின்‌ பல்வேறு நிலைகளைப்‌ பொறுத்தது. 
ஆகையால்‌, அதைப்பற்றி அவர்களுக்கு இன்றி 
யமையாத விரிந்த அறிவு தேவை. ஆங்கில நாட்டில்‌ 
“ஸ்னோ” பெய்கிறது. ஆனால்‌, அவர்களுடைய 
வாழ்க்கை முறை அதனையே அடிப்படையாகக்‌ 
கொண்டு அமையவில்லை. தமிழ்நாட்டில்‌ ஸ்னோவே 
கிடையாது. அதனால்‌ அதற்கு ஒரு சொல்லும்‌ 
தேவை இல்லை. 


நமக்கு வெம்மை- கோடைக்காலம்‌ எவ்வளவு 
கொடியதோ அவ்வளவு கொடியது ஆங்கிலேயர்‌ 
களுக்குக்‌ குளிர்காலம்‌. கோடைக்காலத்தில்‌ நம்‌ 
நாட்டில்‌ மரங்களில்‌ இலைகள்‌ உதிர்ந்துவிடும்‌. 
பட்ட மரங்கள்போல்‌ அவை காட்சியளிக்கும்‌. 
புல்‌ பூண்டுகள்‌ காய்ந்து கருகிவிடும்‌. வெயிலின்‌ 
கொடுமையால்‌ இறப்பவரும்‌ உண்டு. இத்தகைய 
காட்சியை ஆங்க நாட்டில்‌ குளிர்காலத்தில்‌ காண 
லாம்‌. நவம்பர்‌, டிசம்பர்‌, ஜனவரி மாதங்களில்‌ 
மரங்கள்‌ இலை இன்றி, பட்டவைபோல்‌ காட்சியளிக்‌ 
கும்‌. புல்‌ பூண்டுகள்‌ கருகிக்‌ காணப்படும்‌. நமக்கு 
மழைக்காலம்‌ தொடங்கியதும்‌ (குளிர்காலம்‌) புல்‌ 


பூண்டுகள்‌ தழைக்கும்‌. மரங்கள்‌ தளிர்விட்டுப்‌ 
பூக்கும்‌. நம்‌ மனம்‌ கொடிய வெயில்‌ காலத்தை 
மறந்து இக்காலத்தில்‌ மகிழும்‌. இதைப்போலவே 
ஆங்கில நாட்டில்‌ வெயிற்காலம்‌ தொடங்கியதும்‌, 
புல்‌ பூண்டுகள்‌ தழைக்கும்‌. மரஞ்செடி கொடிகள்‌ 
தளிர்த்தும்‌ பூத்தும்‌ குலுங்கும்‌. மக்களும்‌ மகிழ்வர்‌. 
எப்பொழுதும்‌ கனத்த கம்பளி ஆடைகளுடன்‌ 
குளிரில்‌ விறைத்து நடுங்கி உலாவிய ஆங்கிலேயர்‌ 
வெயிற்‌ காலம்‌ தொடங்கியதும்‌ மெல்லிய ஆடை 
களை அணித்து உல்லாசமாகத்‌ திரிவர்‌. இளம்‌ 
வெயிலில்‌ படுத்துக்‌ காய்வதில்‌ அவர்கள்‌ காணும்‌ 
இன்பம்‌ மிகப்‌ பெரியது. இந்த இயல்பினை மொழி 
யின்‌ பயன்பாட்டிலும்‌ காணலாம்‌. ஆங்கிலத்தில்‌ 
‘warm hearted’ என்றால்‌ அன்புடையவன்‌ என்பது 
பொருள்‌. இதனைத்‌ தமிழில்‌ சொல்லுக்குச்‌ சொல்‌ 
ஆங்கிலத்திலிருத்து மொழி பெயர்த்தால்‌ ' வெவ்விய 
நெஞ்சனன்‌', “வெம்மையோன்‌” எனல்‌ வேண்டும்‌. 
தமிழில்‌ இது கொடியவன்‌ என்ற பொருளையே 
தரும்‌. தமிழில்‌ இதற்குப்‌ பொருத்தமான சொற்‌ 
றொடர்‌ ஈர நெஞ்சினன்‌. இதனை ஆங்கிலத்தில்‌ 
சொல்லுக்குச்‌ சொல்‌ மொழிபெயர்த்தால்‌ ‘cold 
hearted man’ எனல்‌ வேண்டும்‌. இது ஆங்கிலத்தில்‌ 
கொடியவன்‌ என்ற பொருளைத்‌ தரும்‌. சுற்றுப்‌ 
புறச்‌ சூழல்‌-காலம்‌, மக்கள்‌ விருப்பு, வெறுப்பு 
இவைகளெல்லாம்‌ இந்தத்‌ தொடர்களில்‌ தெளி 
வாகத்‌ தெரிகின்றன. 


இதைப்போலவே சமூக அமைப்பும்‌-சூழ்நிலையும்‌ 
மொழியில்‌ வெளிப்படக்‌ காணலாம்‌. ஒரு சமூகத்‌ 
தின்‌ உறவு முறை, அம்‌ மொழியில்‌ வழங்கும்‌ உறவு 
முறைச்‌ சொற்களால்‌ நன்கு விளங்கும்‌. இதனா 
லேயே மானிடவியலார்‌ உறவுமுறைச்‌ சொற்களின்‌ 
ஆராய்ச்சியில்‌ மிகவும்‌ ஈடுபட்டனர்‌. ஆங்கிலமொழி 
யில்‌ உறவுமுறையைக்‌ காட்டும்‌ அடிப்படைச்‌ சொற்‌ 
கள்‌, son, daughter, grand son, grand daughter, 
brother, sister, father, mother, husband, wife, 
grand father, grand mother, uncle, aunt, cousin 
என்பவற்றை மற்றச்‌ சமூக அமைப்போடு ஒப்பிடும்‌ 
போது சமூக உறவுகளை ஒவ்வொரு சமூகமும்‌ 
ஒவ்வொரு விதமாக அமைத்திருப்பது விளங்கும்‌: 


ஆங்கிலத்தில்‌ “brother, ‘sister’ என்ற இரு 
சொற்களையும்‌ எடுத்துக்‌ கொள்வோம்‌. இவற்‌ 
நிற்கு நேரான தனித்‌ தமிழ்ச்‌ சொற்கள்‌ கிடையா. 
உடன்‌ பிறந்தவர்கள்‌ என்பது இரண்டு சொற்க 
ளால்‌ ஆனது. இது brothers and sisters’ என்பதைச்‌ 
சுட்டும்‌. ‘brother’ என்பதற்கு நேராக அண்ணன்‌ 
தம்பி எனவும்‌, ‘sister’ என்பதற்கு நேராக அக்காள்‌ 
தங்கை எனவும்‌ கூறவேண்டும்‌. தமிழில்‌ அண்ணனை, 
நீங்கள்‌, அவர்‌, அவர்கள்‌ எனவும்‌, தங்கையை 
நீ, அவள்‌ எனவும்‌ சுட்டிக்கொள்கின்றனர்‌. ஆங்கி 
லத்தில்‌ இவர்கள்‌ அனைவரையும்‌ ஒருவருக்‌ 
கொருவர்‌ ‘you’ என்ற சொல்லால்‌ சுட்டிக்கொள்‌ 
இன்றனர்‌. தமது அண்ணன்‌ தம்பிகளை ‘he’ 


Digitized by Nola Foundation. 
noolaham.org | aavanaham.org 


என்ற சொல்லாலும்‌, அக்காள்‌ தங்கையரை ‘she’ 
என்ற. சொல்லாலும்‌ சுட்டிக்கொள்கின் றனர்‌. 
நமது சமூகம்‌ உடன்பிறப்புகளை வயதின்‌ அடிப்‌ 
படையிலும்‌ பிரித்துக்‌ காட்டுகிறது. வயதில்‌ மூத்த 
வர்களுக்கு மதிப்புக்‌ கொடுத்துப்‌ பேசுவது, பாராட்‌ 
டுவது நமது பண்பாடு. அந்த மதிப்பை வயதில்‌ 
குறைந்தவர்களுக்குக்‌ கொடுக்கக்கூடாது. கொடுத்‌ 
தால்‌ அது அவர்களை அவமதிப்பதாக முடியும்‌. 
தம்பியை அவர்கள்‌ அண்ணன்‌ என்று கூறுவாரா? 


நம்‌ மொழியில்‌, அம்மாவின்‌ உடன்பிறந்தவள்‌ 
நமக்குச்‌ சித்தி அல்லது பெரியம்மா; உடன்பிறந்‌ 
தவர்‌ நமக்கு மாமா. அப்பாவின்‌ உடன்பிறந்தவர்‌ 
சிற்றப்பா, பெரியப்பா; : உடன்பிறந்தவள்‌ நமக்கு 
அத்தை. இது நமது மணமுறையைக் காட்டும்‌. மாமா 
வின்‌ அல்லது அத்தையின்‌ மகனையோ மகளையோ 
மணந்துகொள்ளலாம்‌. ஆனால்‌, இத்தகைய மண 
முறை ஆங்கிலேயர்‌ சமுதாயத்தில்‌ இல்லை. இத 
னால்‌ அம்மா, அப்பா இவர்களுடன்‌ பிறந்த 
ஆண்கள்‌ எல்லாம்‌ ‘uncle’, பெண்கள்‌ எல்லாம்‌ 
‘aunt’. 


ஆஸ்திரேலியாவில்‌ இஞ்சமல்‌ (Njamal) என்போர்‌ 
மலைவாசிகள்‌. இவர்கள்‌ மொழியில்‌ மம (mama) 
என்பது ஓர்‌ உறவுப்‌ பெயர்‌, ஆனால்‌ இதனை ஆங்‌ 
கலத்தில்‌ மொழிபெயர்க்க வேண்டுமானால்‌ இடத்‌ 
இற்குத்‌ தகுந்தவாறு ‘father’, ‘uncle’, ‘male’, ‘cousin’ 
என்று மொழிபெயர்க்க வேண்டும்‌. அதாவது, தந்தை 
பரம்பரையைச்‌ சார்ந்த ஆண்கள்‌ அனைவரையும்‌ 
இச்சொல்‌ குறிக்கும்‌. அப்பாவும்‌ அப்பாவின்‌ உடன்‌ 
பிறந்தவரும்‌ ஆங்கில நாகரிகத்தில்‌ வெவ்வேறு தகுதி 
யுடையவர்‌. எனவே, இவர்களை ‘father’, ‘uncle’ 
என்று பிரித்துக்‌ காண்கின்றனர்‌. தமிழர்களோ ஆங்‌ 
கலத்தில்‌ ‘uncle’ என்பதை பெரியப்பா, சிற்றப்பா 
என வயதில்‌ அடிப்படையிலும்‌ பிரித்துக்‌ காண்கின்‌ 
றனர்‌. ஆனால்‌, இஞ்சமல்‌ உறவுப்‌ பெயர்கள்‌ பரம்‌ 
பரையின்‌ எல்லையை வேறுபடுத்திக்‌ காட்டுகிறது. 
‘mail’ என்ற சொல்‌ அப்பாவின்‌ அப்பாவையும்‌, 
மகளின்‌ அல்லது மகனின்‌ மனைவியின்‌ உடன்பிறந்‌ 
தாளையும்‌ குறிக்கும்‌. இரண்டு பரம்பரை விலகின 
வர்களை இச்சொல்‌ சுட்டுகிறது. 


மக்கள்‌ பண்பாடு சமுதாயத்தில்‌ வெளிப்படுவது 
போன்று, சமுதாய மாற்றமும்‌ மொழியில்‌ வெளிப்‌ 
படும்‌. இஞ்சமல்‌ மக்கள்‌ ஆங்கிலேயர்களுடைம 
பழக்க வழக்கங்களைப்‌ பின்பற்றத்‌ தலைப்பட்ட 
தும்‌ அவர்களுடைய உறவுமுறைச்‌ சொற்களும்‌ ஆங்‌ 
கில வழக்கைப்போல மாற ஆரம்பித்தன. 1860 
முதல்‌ இன்று வரை ரஷ்ய மொழியில்‌ உறவுமுறைச்‌ 
சொற்களை வரலாற்று மூறையில்‌ ஆராய்ந்தால்‌ 
இந்த உண்மை வெளிப்படும்‌. 1881-ல்‌ செர்ப்‌ (Serf) 
விடுதலை ஏற்பட்டது. பின்பு முதல்‌ உலகப்‌ போர்‌, 


ரஷ்யப்‌ புரட்சி, விவசாயக்‌ கூட்டுப்பண்ணை, இரண்‌ 
டாவது உலகப்‌ போர்‌ இவைகளெல்லாம்‌ அரசிய 
லிலும்‌ சமுதாயத்திலும்‌ ரஷ்யாவில்‌ பெரும்‌ 
புரட்சியை ஏற்படுத்தின. இவை, மொழியிலும்‌ லை 
மாற்றங்களை ஏற்படுத்தின. சென்ற நூற்றாண்டின்‌ 
நடுப்பகுதி வரையிலும்‌ மனைவியின்‌ உடன்பிறந்தான்‌ 
சூரின்‌ (shurin) என்ற சொல்லால்‌ சுட்டப்பட்டான்‌, 
இப்பொழுது இந்தச்‌ சொல்‌ மறைந்துவிட்டது. 
அதற்குப்‌ பதில்‌ ‘bratzheny’ மனைவியின்‌ உடன்‌ 
பிறந்தான்‌ என்று வழங்குகிறது. அதைப்போலவே 
உடன்பிறந்தானின்‌ மனைவி, முன்பு ‘nevestha’ 
என்று அழைக்கப்பட்டாள்‌. இப்பொழுது உடன்‌ 
பிறந்தானின்‌ மனைவி ‘zhenabrata’ என்று அழைக்‌ 
கப்படுகிறாள்‌. அதாவது முன்பு முக்கியமான உறவு 
மூறையாக இருந்து தனித்தனி சொல்லால்‌ வழங்‌ 
கிய இந்த உறவு முறைகள்‌, இப்பொழுது அவற்றின்‌ 
சிறப்பினை இழந்துவிட்டமையால்‌ விளக்கச்‌ சொற்‌ 
றொடர்களால்‌ குறிக்கப்படுகின்றன. ரஷ்ய சமுதாய 
மாற்றம்‌ அடிப்படைச்‌ சிறுகுடும்ப அளவில்‌ குறுகி 
விட்டமையால்‌ இம்மாற்றம்‌ மொழியிலும்‌ 
ஏற்பட்டது. முன்பெல்லாம்‌ ஆண்‌ வாரிசு முறை 
யில்‌, பெரிய குடும்பம்‌ ஒரே ஆண்‌ (தந்தையின்‌) 
தலைமையில்‌, ஒரே வீட்டில்‌ வாழ்ந்தது. அந்தக்‌ 
காலத்தில்‌ உடன்பிறந்தானின்‌ மனைவியும்‌ குடும்‌ 
பத்தில்‌ ஒருத்தி, இப்பொழுது Hs குடும்பம்‌ தனியாக 
வாழ்கிறது. இதைப்‌ போலவே, ‘yatrov’ என்ற 
கணவனின்‌ உடன்பிறந்தானின்‌ மனைவியின்‌ பெய 
ரும்‌ மறைந்துவிட்டது. 


இவற்றைத்‌ தவிர, சமுதாய மதிப்புகளும்‌ மொழி 
யில்‌ பிரதிபலிக்கிறது. குறிப்பாக, ஒவ்வொரு மொழி 
யிலும்‌ வழங்கும்‌ குழூஉக்குறிச்‌ சொற்களை ஆராய்ந்‌ 
தால்‌, இதைப்பற்றிச்‌ சில செய்திகள்‌ கடைக்கும்‌. 
சில பொருள்களை அல்லது பெயர்களை வெளிப்‌ 
படையாக ஒருவருக்கொருவர்‌ பேசும்பொழுதோ 
அல்லது கூட்டத்திலோ கூறுவது பண்பாடற்ற செய 
லாகக்‌ கருதப்படும்‌. தமிழ்ச்‌ சமுதாயத்தில்‌ ஆண்‌, 
பெண்‌ உறுப்புகளைக்‌ கூறுவதோ, அவர்களுடைய 
உடலுறவைக்‌ கூறுவதோ ஒழுக்கமற்ற செயல்‌ எனக்‌ 
கருதப்படுகிறது. ஒழுக்கத்தைப்பற்றிய சமூகக்‌ 
கருத்துகளையே இவை காட்டும்‌. ஆனால்‌ இச்‌ 
சொற்களை, செயல்களை, கல்லாதவர்கள்‌ ஏசும்‌ 
பொழுது பயன்படுத்தக்‌ காண்கிறோம்‌. படித்த 
வர்கள்‌ தமிழில்‌ சொல்லத்தகாத இச்‌ சொற்களை 
ஆங்கிலத்தில்‌ கூறிவிடுகின்றனர்‌. ஒழுக்கமும்‌ ஒரே 
சமூகத்தில்‌ பல்வேறு நிலைகளில்‌, பல்வேறு 
விதமாகப்‌ பல்வேறு மக்களிடையே கருதப்‌ 
படுவதையே இது விளக்குகிறது. 


இவ்வாறு சமூகவியலும்‌ மொழியியலும்‌ பல்வேறு 
நிலைகளில்‌ ஒன்றற்கொன்று துணையாக ஒன்றை 
ஒன்று பாதிப்பதாகக்‌ காணப்படுகின்றன. 


Digitized by Noolahath Foundation. 
noolaham.org | aavanaham.org 


கலைச்சொற்கள்‌-- வரைவுரை 


நாள்தோறும்‌ பெருகி வளரும்‌ பற்பல கலை 
களின்‌ வெள்ளங்களில்‌ *அறிவியல்‌' (Science) என 
நாம்‌ ஏற்பது வள்ளுவர்‌ குறிக்கும்‌ ‘croix’ எனப்‌ 
படும்‌. “ஏனை எழுத்தென்ப” என்றார்‌. எண்‌ 
கலைகளை “இயற்கைக்‌ கலைகள்‌” (Natural Sciences) 
என்னும்போது, அவற்றினுள்‌ “இயற்பியல்‌” (Physics), 
*இயைபியல்‌' (Chemistry) என்பனவும்‌, 'சமூகவியற்‌ 
கலைகள்‌” (Social Sciences) என்னும்போது அவற்றி 
னுள்‌ “சமூகவியல்‌” (Socialogy), *' உளவியல்‌” (Psycho- 
logy), “அரடியல்‌' (Politics) என்பனவும்‌ அடங்கும்‌. 


சொற்கள்‌ தருவாய்‌ நோக்கி வழக்கில்‌ பொருள்‌ 
பிறழ்தலும்‌ உறழ்தலும்‌ உண்டு ஆகலின்‌, வரை 
யறை கைகூடாதாயினும்‌, அவை குறிக்கும்‌ கருத்‌ 
துகளை, புரிந்து பரிமாறிக்‌ கொள்வதற்கு எண்‌ 
இயல்‌ கட்டுரைகளில்‌ வரைவுரை தருதல்‌ தேவை. 
அன்றேல்‌ வீண்‌ குழப்பங்களுக்கு இடமேற்படும்‌. 


“சமூகம்‌', “சமுதாயம்‌', “குமுதாயம்‌', “இனம்‌”, 
*குழுவினம்‌', “குழுவனம்‌' போன்ற சொற்கள்‌ 
ஓரே பொருளில்‌ பயன்படுத்தப்படுகின்றன. மக்கள்‌ 
தம்முள்ளே உறவுகளுடைய தொகுதிகளைச்‌ “சமூ 
கம்‌” (Soceity) என்றும்‌, அவரிடையே *நாகரிகம்‌”, 
“பண்புகள்‌, “மொழி', கொள்கை,” “உடைமை”, 
சமயம்‌” போன்றவற்றில்‌ ஒன்றையோ பலவற்‌ 
றையோ தம்முள்‌ பொதுவாகக்‌ கொண்டிருக்கும்‌ 
பான்மைபற்றி அத்‌ தொகுதிகளைச்‌ “சமுதாயம்‌” 
(Community) என்றும்‌ வரைவுரை கொள்ளல்‌ ஏற்‌ 
புடைத்து. தம்முள்‌ “நிலம்‌” அனையவற்றைப்‌ பொது 


சோ. இலக்குமிரதன்‌ பாரதி 


வுடைமையாகக்‌ கொண்டுள்ள தொகுதிகளைச்‌ 
“சமுதாயங்கள்‌” (Village Communities) எனும்‌ வழக்‌ 
கில்‌ காணலாம்‌. அத்தகைய பொதுமையின்‌ நயங்‌ 
கருதி தேசியக்‌ கவி பாரதியார்‌ “முப்பது கோடி முக 
முடையாள்‌- உயிர்‌ மொய்ம்புற ஒன்றுடையாள்‌; 
செப்புமொழி பதினெட்டு உடையாள்‌ எனில்‌ சிற்‌ 
தனை ஒன்றுடையாள்‌' எனப்‌ பாரத சமுதாயத்‌ 
தைப்‌ பாடியது கவனிக்கத்‌ தக்கது. 'சமுதாயம்‌”, 
சமூகத்திற்குள்‌ அடங்குவது. “சமூகம்‌” என்பதின்‌ 
பொருளாட்ச மிக விரிவானது. 


எனவே, சமூகவியலில்‌ தமிழ்‌ மொழியைப்‌ பொது 
வாகக்‌ கொண்ட தமிழர்‌ சமுதாயத்தைப்‌ பற்றி அறி 
வது கட்டுரையின்‌ நோக்கு ஆகும்‌. தமிழர்கள்‌ 
தாம்‌ பிறந்தும்‌, வரித்தும்‌ உரிமையாகக்‌ கொள்ளும்‌ 
நாட்டில்‌ வாழ்வதுடன்‌, பிற நாடுகளிலும்‌ குடி ஏறி 
வாழுகிறார்கள்‌. * உலகத்‌ தமிழர்‌ மாநாடு” நடத்தப்‌ 
படுவது இதை விளக்குகிறது. எனினும்‌ யாதும்‌ 
ஊரே, யாவரும்‌ கேள்ர்‌' என்பது அவர்களுடைய 
பழம்பெரும்‌ பண்பு. அவர்களுடைய சொந்த நாட்‌ 
டின்‌ பரப்பு நெடுகிலும்‌ குறுக்கொண்டே வந்த 
துடன்‌ அதில்‌ பிறமொழி பேசும்‌ மக்கள்‌ குடி ஏறி 
இருப்பது வரலாற்றுண்மை. 


மக்கள்‌, மாக்கள்‌ (Society), ஒக்கல்‌ (உறவினர்‌), 
இனம்‌ (குறள்‌ 452, 457; Race- பொதுவியல்புடை 
யவர்‌), குலம்‌ (குடும்ப வழித்‌ தோன்றல்கள்‌ குறள்‌ 
956, 1019-பாரம்பரியம்‌), பால்‌ (இயல்‌ வேறு 
பாடுகள்‌), வருணம்‌ (நிறம்‌), சாதி(வர்க்க வேறு 
பாடு-தொல்‌. மரபியல்‌, 43, 64 “நீர்வாழ்‌ சாதி”), 


Digitized by Nola Foundation. 
noolaham.org | aavanaham.org 


அந்தணர்‌, (குறள்‌ - அறவோர்‌), ஐயர்‌ (உயர்ந்‌ 
தோர்‌), பார்ப்பனர்‌, - மணம்‌ (களவு, கற்பு; 
சடங்கு), “முறை” (வழக்கு, சட்டம்‌, ஒழுங்கு) 
போன்ற சொற்களை வேண்டுமென்றோ, அறியாமை 
யாலோ வரைவுரையின்றி எடுத்தாளுவதினால்‌ 
ஏற்படும்‌ குழப்பம்‌ சமுதாய இயலில்‌ இடர்ப்‌ 
பாடுகளை விளைவிக்கின்றன. 


தமிழர்‌ சமுதாய நிலை 

தமிழர்‌ சமுதாயத்தின்‌ உறவுகளையும்‌, கோள்வு 
களையும்‌ பொதுமைகளையும்‌ கணிப்பதற்கு வர 
லாற்றின்‌ துணையைக்‌ கிடைக்கும்‌ அளவிற்குப்‌ பயன்‌ 
படுத்த வேண்டியதாயுள்ளது. தமிழர்‌ சமுதாயம்‌ 
பற்றிப்‌ பொதுவாகப்‌ பார்க்கும்பொழுது, அது அன்‌ 
னியர்‌ படை எடுப்புகளினாலும்‌ ஆட்சிகளினாலும்‌ 
பாதிக்கப்பட்டதைவிட, தன்‌ நேர்மை கெடுமள 
விற்குப்‌ பிற நாகரிக-பண்பாட்டு மேவல்களினால்‌, 
பின்தங்கிவிட்டதையும்‌, பின்னர்‌ அண்மையில்‌ சில 
நூற்றாண்டுகளில்‌ இந்திய நாடு, பிரிட்டிஷ்‌ ஆட்‌ 
சிக்கு உள்பட்டிருந்ததில்‌ ஐரோப்பிய நாகரிக- பண்‌ 
பாடுகளின்‌ மோதல்களினால்‌ மீட்சியுறும்‌ அதன்‌ 
திருப்பத்தையும்‌ அறியலாம்‌. 


சமுதாய இயல்‌ எண்கலையா ? 

இயற்பியல்‌, இயைபியல்‌ பொருள்களை ஆய்ந்து 
அறிவதற்குரிய வழிகளும்‌ முறைகளும்‌, உளப்பாங்கு 
களும்‌, பகுத்தறிவும்‌, துணிந்து செயல்படும்‌ ஆற்ற 
அம்‌ கொண்டு மாறுதல்‌ ஏற்படுகின்ற சமுதாய 
இயலைப்பற்றி ஆய்வதற்குப்‌ பயன்படாமல்‌ போக 
லாம்‌.  '“எண்கலை (Science) அதனுடைய மிக்கு 
குயர்ந்த நிலையில்‌, வியப்பையும்‌, மருட்சியையும்‌, 
மறைந்து கடக்கும்‌ அதிசயத்தையும்‌ முறையாகக்‌ 
கண்டறிவதில்‌ முற்பட்டு, வகைப்படுத்தி, 
பட்டறிவு பெறுவதில்தான்‌ இறுதியாக அமை 
Ams’ (Moslow, A.H., ‘The Psychology of Science’). 
மேலும்‌ இயற்கைக்‌ கலைகளில்‌ இன்று அவற்றின்‌ 
“உறுதிக்‌ கோள்வும்‌ முன்கூட்டிக்‌ கணிக்கும்‌ திற 
னும்‌ (Certainity Principle) குன்‌ றியும்‌, சமூகவியற்‌ 
கலைகளில்‌ அநேகமாக இப்படி நேரலாம்‌ எனச்‌ 
சொல்லக்கூடிய இறன்‌ (Probability) மிகுந்தும்‌ வரும்‌ 


, போக்கில்‌, சமூகவியல்‌ கலைகளும்‌ விருப்பு வெறுப்பு 


களை அகற்றி முன்னிறுத்தி ஆய்வதற்குரிய எண்‌ 
கலைகளாக ஏற்கப்படுகின்றன. 


சமூகத்தில்‌ நிகழும்‌ உறவுகளையும்‌ செய்வுகளை 
யும்‌ ஆய்ந்து கணிப்பதில்‌ மற்றொரு புதிரையும்‌ 
எழுப்பக்‌ காணுகிறோம்‌. அவை *செய்வுகள்‌” 
(Facts) என்ற மெய்ம்மையும்‌ (True), அவற்றில்‌ 
இணைந்த மதிப்பீடுகள்‌” (Values) என்ற சர்‌ 
தூக்கியறியும்‌ நயமும்‌, ஒன்றுபட்டு இயங்கக்‌ காணு 
கிறோம்‌. இயற்கைகளில்‌ இந்தச்‌ சிக்கல்‌ பெரும்‌ 
பாலும்‌ நிகழ்வதில்லை. பொன்னாற்‌ பயன்‌ பொன்‌ 
படைத்தாருக்கு உண்டு, பொன்னுக்கு அங்கு 


333 


ஏதுண்டு காண்‌' என்பதறிசு. மதிப்பீடுகள்‌ இடம்‌, 
பொருள்‌, ஏவல்‌, காலம்‌ போன்ற அம்சங்களைப்‌ 
பொறுத்து அவரவர்களுக்கேற்ப வேறுபடுவன. தமி 
மூர்‌ சமுதாயத்தின்‌ நிறுவனங்களோ (Institutions), 
முறைவனங்களோ (Systems), கணம்‌, கோட்டி 
களோ (குறள்‌ 720, 401) தமிழர்களுடைய மதிப்‌ 
பீடுகளின்‌ நயம்‌, இடர்ப்பான்மை கொண்டிருத்த 
லால்‌ அவற்றைக்‌ காய்தல்‌ உவத்தலகற்றி ஆய்தல்‌ 
அறிவுடையார்‌ கண்ணும்‌ அரிதாகும்‌. 


சமுதாய முற்போக்குக்‌ குறிக்கும்‌ சான்றுகள்‌ 

மக்கள்‌ தொகுதிகளின்‌ போக்கும்‌ முன்னேற்றமும்‌ 
அவற்றில்‌ உள்ள மக்கள்‌, தமக்கு இயல்பாசு 
அமைந்த பதவி நிலையிலிருந்து, தாம்‌ உடன்பாடு 
மூலம்‌ ஏற்படுத்திக்‌ கொள்ளும்‌ உறவுகளிலும்‌ (From 
Status to Contract), மேலும்‌ அவர்களுக்குள்‌ நிகழ்‌ 
கின்ற மணவழக்கு அவர்களுக்குள்‌ அமைந்த நிறு 
வன ஆளுகையில்‌ இருந்து (சான்று, கொடைக்குரி 
மரபினோர்‌ கழத்தியைக்‌ கொடுக்க கொளற்குரி மர 
பின்‌ கிழவன்‌ கொள்ளுதல்‌ - கன்னிகாதனம்‌ போல்‌ 
வன), தாமாக வரித்துக்கொள்ளும்‌ துணைமை 
யிலும்‌ (களவு- கற்பு) காணப்படுகிறதாகக்‌ 
கூறுவர்‌. 


மற்றும்‌.ஒரு முக்கியமான உரைகல்‌, வாழ்வாங்கு 
வாழும்‌ மக்களுக்குத்‌ தலையாக ஆக்கம்‌ அளிப்பது 
வளம்‌ பெருக்கும்‌ பொருள்‌ உற்பத்திக்காகும்‌ 
உழைப்பு. “பிறப்பொக்கும்‌ எவ்வுயிர்க்கும்‌; சிறப்பு 
ஒவ்வா செய்தொழில்‌ வேற்றுமையான்‌”” என்பது 
குறள்‌. பதவியும்‌, பொருளும்‌, புகழும்‌ தம்தம்‌ 
வினைவழி விளைதலே சிறக்கும்‌. 


இந்தியச்‌ சமூகவியல்‌ 

இந்தியச்‌ சமூகத்தைப்‌ பற்றி எழுதும்‌ அறிஞர்‌ 
கிராமச்‌ சமுதாயங்களையும்‌ (Tribal Village Commu- 
nities) விரிந்த பொதுக்‌ குடும்பங்களையும்‌ (Extended 
joint Families-முன்‌ மூன்றுடன்‌, பின்‌ மூன்று கூடிய 
எழுபிறப்பான ஞாதிகள்‌-சபிண்டர்கள்‌) வருணா 
சிரம முறையையும்‌ (Caste) அதன்‌ சிறப்பு அம்சங்‌ 
களாகக்‌ குறிப்பிடுவார்கள்‌. இவை மூன்றுமே 
பிறப்பின்‌ அடிப்படையிலான பதவி நிலைகளை 
உணர்த்துவன. ஒரு முன்னோனை முதல்வனாகக்‌ 
கொண்ட (Gotra) ஆண்வழித்‌ தலைமுறைகளையும்‌ 
பாரம்பரியங்களையும்‌ (Heritage) ஏற்ற பூர்விக இனங்‌ 
களிடையே பிறப்பிற்கே தொடர்ந்து முதன்மை 
அளிக்கப்பட்ட பிரிவுகளாக இவை தோன்றின. 
வேட்டையாடி வாழ்ந்த படிவத்திலிருந்து ஆடு மாடு 
களைப்‌ பிடித்து வளர்க்க மேய்ச்சல்‌ புலன்களைத்‌ 
தேடி நாடோடிகளாக மாறிய ஆரிய இனத்தவர்‌ 
இந்தியாவில்‌ குடியேறிய பின்னர்‌ (050181), 
அவர்கள்‌ தொகுதிகளில்‌ கூட்டுப்‌ பொறுப்பாக 
விருந்த தலைமைப்‌ பதவி (Chief), பின்னர்‌, தெய்வ, 
சமயச்‌ சடங்குகளுக்காகப்‌ பிரிக்கப்பட்ட 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


புரோகிதனுக்கு (Priest) முதலிடமும்‌, உலக 
காரியங்களுக்காக ஒதுக்கப்பட்ட அரசனுக்கு (King) 
அடுத்த இடமும்‌ தரப்பட்டது. உழவும்‌ 
வாணிகமும்‌ சிறந்து இருந்த இரவிட நகர 
நாகரிகங்களிடையே ஆரியர்‌ புகுந்த காலத்து, அவர்‌ 
கள்‌ பிறப்பின்‌ அடிப்படையிலேயே வாணிகம்‌ செய்‌ 
வோரை வைசியர்‌ என்ற மூன்றாம்‌ பிரிவாகவும்‌, 
உழவும்‌ தொழிலும்‌ செய்வோரை ஏனையோருக்‌ 
குத்‌ தாசர்களாக்கி உடல்‌ உழைப்பினை அவர்கள்‌ 
பால்‌ சுமத்திச்‌ சூத்திரர்‌ என்ற பிரிவினராகவும்‌ 
செய்தனர்‌. “மேலோர்‌ மூவர்‌' மட்டுமே கலை 
பயிலும்‌ மறுபிறப்புடைய இரு பிறப்பாளர்‌ ஆயினர்‌. 
நால்வருண தருமமும்‌, மாறா நிலைமையும்‌ வற்‌ 
புறுத்தும்‌ சனாதன தருமம்‌, ஆதிக்கமும்‌ ஆட்சியும்‌ 
பெற்றது. ஆண்வழித்‌ தலைமை வசிக்கும்‌ 
சமுதாயங்களாக (Patriarchal Societies) மாறுங்‌ 
காலத்து நிகழும்‌ வீறும்‌ வெறியுமான உந்து 
தல்களால்‌ ஆண்கள்‌, பெண்கள்‌ அனைவரையுமே 
தங்களுக்கு அடிமையாகவும்‌ வெறும்‌ பிள்ளை 
பெறுவதற்கான கருவிகளாகவும்‌ ஆக்கினர்‌. தம்‌ 
காப்புறுதி வேண்டிப்‌ புதல்வர்களையே நாடினர்‌. 
அவர்களே ‘Ys’ எனும்‌ நரகத்தில்‌ இருந்து பெற்‌ 
ஹோரை விடுவிப்பர்‌ என்ற நம்பிக்கையை வளர்த்‌ 
தனர்‌." எனவே ஆரியருள்‌ இராட்சசமும்‌ (வலிந்து 
கைப்பற்றல்‌), பைசாசமும்‌ (மயக்கி முயங்கல்‌) உள்பட 
எண்‌ வகையான பெண்‌ கொள்ளும்‌ முறைகளும்‌ புதல்‌ 
வனை அடைவதற்கு தத்து, நியோகம்‌ முதலிய 
அறுவகை வழிகளும்‌ அவற்றிற்கான சடங்குகளும்‌ 
மேற்கொள்ளப்பட்டன. ஆரியர்களுள்‌ ஒருத்தி, 
பலரை, சிறப்பாகச்‌ சகோதரர்களை மணக்கும்‌ 
வழக்குண்டு (Polyandry). 


தமிழர்‌ சமுதாயம்‌ அன்றும்‌ இன்றும்‌ 

மேற்கூறிய சமுதாய முன்னேற்றப்‌ பாணிகளை 
சர்தூக்கும்‌ கோலாகக்‌ கொண்டு பார்த்தால்‌ தமி 
மர்‌ சமுதாயம்‌ அன்றிருந்த முன்னேற்ற நிலையும்‌ 
பின்னர்‌ அந்நியரின்‌ ஊடுருவலால்‌ இன்றைய 
தாழ்ந்த நிலையும்‌ எளிதில்‌ புலனாகும்‌. 


அன்று: குறிஞ்சி, நெய்தல்‌, முல்லை, மருதம்‌, 
பாலை என்ற ஐந்திணை நிலங்கள்‌; பருவகாலங்‌ 
கள்‌, பொழுதுகள்‌ முதலியவற்றை முதற்‌ பொரு 
ளாகவும்‌ அவை சார்ந்த பிறவற்றைக்‌ கருப்பொரு 
ளாகவும்‌ கொண்டு (Ecology), அவற்றிற்குப்‌ 
பொருந்திய செயல்களை ஓர்ந்து தேர்ந்து வாழும்‌ 
முறையை வகுத்துக்கொள்ளும்‌ உரிமைசால்‌ மக்களே 
உயர்திணையாகக்‌ கணித்துக்‌ கொண்ட பெருமை 
யைக்‌ காணுகிறோம்‌. இணையும்‌ வினையுமே அவர்‌ 
களது பெயர்‌ வேற்றுமைகளுக்கு அடிப்படை; 
பிறப்பு அன்று. மேலும்‌ தமிழினத்தில்‌, வயது வந்த 
காதலரிருவர்‌ களவு - கற்பு வழக்கில்‌ கருத்தொரு 
மித்து இல்வாழ்க்கையைத்‌ தனித்த சிறு குடும்பங்‌ 
களாக அமைத்துக்கொண்டதைப்‌ பார்க்கிறோம்‌. 


*இல்லாள்‌' என்பது குடும்பத்‌ தலைவியைச்‌ சுட்டும்‌. 
எதிராக “இல்லான்‌” என்பது இன்மையையே சுட்‌ 
டும்‌. இதில்‌ பெண்ணின்‌ பெருமை விளங்கும்‌. இற்‌ 
பிறந்த 'அன்புடைமை', “ஆன்ற குடிமை”, ஆகிய 
பண்புகளுடன்‌ தமிழர்‌ சிறந்து வாழ்ந்தனர்‌ என்பது 
அவர்களது இலக்கியங்கள்‌, தொல்பொருள்‌ ஆய்வு 
கள்‌, வரலாறு முதலிய சான்றுகளால்‌ அறியச்‌ கடக்‌ 
கின்றது. “சுதந்திரமுடன்‌ மேற்கொள்ளும்‌ வினை 
களுக்கும்‌ அவற்றின்‌ பொறுப்புகளுக்கும்‌ ஆய பான்‌ 
மைக்குத்‌ தக்கவாறு செயலாற்றலே சீரிய ஒழுக்க 
மாகக்‌ கருதினர்‌” “தகுதி என ஒன்று நன்றே, 
பகுதியால்‌ பால்பட்டு ஒழுகப்‌ பெறின்‌' (குறள்‌). 


இன்று: தமிழர்களுடைய இணை, வினை 
அடிப்படைகளில்‌ எழுந்த பிரிவுகளையும்‌, பிறப்‌ 
பினை அடிப்படையாகக்‌ கொண்டு வளர்த்த 
வருணாசிரம முறைகளையும்‌ ஒன்றாய்க்‌ கலந்து 
குழப்பி, அவற்றுள்‌ உயர்வு-தாழ்வுகளைப்‌ புகுத்தி, 
தமிழக மக்கள்‌ அனைவரையும்‌ சூத்திரர்கள்‌ ஆக்‌ 
கிய விந்தை வரலாற்றில்‌ நிகழ்ந்த அற்புதமாகும்‌. 
இப்போக்கு அவர்களுள்‌ சில பிரிவினர்‌ தம்மை 
பிராமணரென்றும்‌, க்ஷத்திரியரென்றும்‌, வைசியர்‌ 
என்றும்‌ கூறிக்கொள்ளும்‌ வழக்கை உண்டு பண்ணி 
யது. அவலட்சணமான அறிஞனும்‌ மதியிலா 
மங்கையும்‌ மணந்தால்‌ குரூபமும்‌ மடமையும்‌ 
கூடிய பிள்ளை பிறக்கலாமென்பது போன்று, திரா 
விட-ஆரியக்‌ கலப்பு, ஆரியர்களுடைய பிரதிலோமா 
மணத்தில்‌ பிறப்பிக்கும்‌ சண்டாளர்கள்‌ அனைய 
சூத்திரர்களாகவும்‌ தீண்டாதவர்களாகவும்‌ தமிழர்‌ 
சுளை ஆக்கிவிட்டது. 


பிறப்பினால்‌ மேலோர்‌ - 
கீழோர்‌, தீண்டாமை, பின்தங்கிய வகுப்புகள்‌, 
பெண்‌ அடிமை, பால்ய விவாகம்‌ (இளஞ்ரிறார்‌ 
இருமணம்‌), கைம்பெண்கள்‌ துயரம்‌, வரதட்சனை 
பேரம்‌, உழவு முதலாய உற்பத்தித்‌ தொழில்களின்‌ 
இழிமை, பொருளற்ற சடங்குகள்‌, விழாக்கள்‌, மூட 
நம்பிக்கைகள்‌ முதலிய கொடிய பழக்க வழக்கங்‌ 
கள்‌ தமிழர்‌ சமுதாயத்தை அலங்கரிக்கும்‌ அணி 
களாக ஏற்கப்பட்டன. 


கணக்கற்ற சாதிகள்‌, 


மேலும்‌ ஆரியமும்‌, அதன்‌ வழிப்‌ பிறந்த சமயங்‌ 
களும்‌ அவற்றின்‌ கோட்பாடுகளான ஆன்மா, பிரம்‌ 
மம்‌, கர்மவினை, மறுபிறவிகள்‌.* ஊழ்வலி முதலிய 
வற்றைக்‌ கொண்ட மூறைவனம்‌ அவர்களுடைய 


1*-நாகரிகத்தின்‌. உறுதிப்‌ பொருளாகவும்‌ அனைத்துத்‌ 
தொழில்களின்‌ இறுதிப்‌ பற்றுக்கோடாசுவும்‌ உள்ள இல்வாழ்க்கை: 
யின்‌ அரண்‌, அறம்‌ ஆயெ இயல்புகளைச்‌ காணவில்லை. 

சோ. இவக்குமிரதன்‌ பாரதியார்‌ : “நமது சமூகம்‌” பக்கம்‌ 8; 
பழந்தமிழர்‌ உறவுகள்‌, பக்‌. 74-86 மற்றும்‌ Sarva Damar Singh, 
“ Polyandry in Ancient India”. 
எறப்பினுள்‌ உயர்வு ஆகலும்‌, பிறப்பினுள்‌ 
ans pass’ ச 
: 76-_“மறுபிறப்பு இல்‌எனும்‌ மடவோரும்‌ 


4 பரிபாடல்‌, 
சேரார்‌ நின்‌ நிழல்‌' 


334 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


சாதி உயர்வு-தாழ்வுகளுக்கு வலிதந்து விளக்கு 
வதற்கே பயனுறுத்தப்படுகன்றன. **பொருளாதா 
ரத்திலும்‌ உறவு முறை வாழ்விலும்‌, பண்பாட்டுப்‌ 
பாதுகாப்பிலும்‌ உய்ர்நிலையாக அமைந்ததால்‌ 
தொன்றுதொட்டு நின்று நிலைத்தது சாதி?” என 
சாதி வழக்கைப்‌ பாராட்டுபவருமுளர்‌.! இதனால்‌ 
தமக்குள்ளே உறவுகளை வேரறுக்கும்‌ மணத்‌ 
தடைகளையும்‌ விதிவிலக்குகளையும்‌ (Exogamy, 
Endogamy) ஏற்று, தவிர்க்கொணாத கட்டுப்பாடு 
களை வகுத்து, ஒவ்வொரு சாதியும்‌ தன்னைத்‌ தீவு 
ஆக்கிக்கொண்டு சமுதாய ஒற்றுமையைக்‌ குலைத்து, 
நாட்டு- இனப்‌ பற்றைக்‌ கொன்று, அரசியலுக்கு 
ஊறு விளைப்பதை நாம்‌ காணுகின்றோம்‌. மற்றும்‌ 
தென்னாட்டில்‌ புரிந்துகொள்ள இயலாத புதிராக 
“வலங்கை”, *இடங்கை”ச்‌ சாதிகளின்‌ கலகங்களும்‌, 
சேதங்களும்‌- தம்‌ ஆதிக்கத்திற்கு உள்பட 'இணங்‌ 
காத சாதிகளைத்‌ தீண்டாதவர்களாகச்‌ செய்தது 
போலவே — இடங்கையினரை பிராமணீயம்‌ பிரித்து 
வைத்ததனால்‌ ஏற்பட்டதாகக்‌ குறிப்பிடப்படு 
இறது மேலும்‌ மாநிலத்தின்‌ தென்பகுதிகளில்‌ 
தேவர்களாக்கப்பட்ட மறவர்களுக்கும்‌, நாடார்கள்‌ 
எனும்‌ சாணார்களுக்கும்‌ ஏற்பட்ட கடும்‌ பகையும்‌ 
சண்டைகளும்‌” சாதிச்‌ சனியனால்‌ விளைந்த 
கேடாகும்‌. 


பிராமணீயம்‌ மேவிய பாணி 


அகத்தியர்‌, தொல்காப்பியர்‌ கால முதலே தமி 
மர்‌ சமுதாயம்‌, சமஸ்‌கிருத- பிராமணீயம்‌ மேவலி 
னால்‌ அதன்‌ முறைவனப்படுத்தலுக்கு இலக்‌ 
காகியது. அதற்கு ஆரியம்‌ கையாண்ட வழிகளில்‌ 
முக்கியமா கக்‌ குறிப்பிடத்தக்கவை: 


(1) அரசர்களையும்‌ குறுநில மன்னர்களையும்‌ 
வருணாசிரம முறையை ஏற்கச்‌ செய்தல்‌ (தொல்‌, 
மரபியல்‌. 71-85). 


(2) பின்னர்‌ ௮ம்‌ முறைகளையும்‌ மெல்ல மெல்ல 
ஏனையோர்பாலும்‌ பரப்புதல்‌. 


(8) ஆரிய தெய்வங்களைப்‌ புகுத்தியும்‌, தமிழர்‌ 
வழிபடும்‌ தெய்வங்களுடன்‌ இணைத்தும்‌ கூட்டியும்‌, 
புராண இதிகாசங்களைச்‌ சுமத்துதல்‌ (ஆதி-பகவதி- 
காளி-பார்வதி; மாயோன்‌- .விஷ்ணு- கிருஷ்ணன்‌, 
நப்பின்னை-ராதா-சத்ய பாமா-உருக்மணி-இலட்சுமி 
முருகன்‌ - ஸ்கந்தன்‌- குமரன்‌ - சுப்பிரமணியன்‌* 
சிவன்‌ - ருத்ரன்‌, ஐயனார்‌ - அய்யப்பன்‌- ஹரிஹர 
புத்ரன்‌.) 


(4) வேள்வி முதலிய சடங்குகள்‌ மூலம்‌, கோரிய 
பலன்களைப்‌ பெறும்‌ ஆசைகளை வளர்த்தல்‌ 
(மாடலமறையோன்‌ - செங்குட்டுவன்‌). 


(5) சைவ நாயன்மார்கள்‌ வைணவ ஆழ்வார்கள்‌ 
மூலம்‌ வேதநெறிகளைப்‌ புகுத்தி, கோவில்களையும்‌ 


விழாக்களையும்‌ பெருக்கி, புத்த சமய நெறிகளை 
அழித்தல்‌. 


(6) ஊர்‌, இடப்‌ பெயர்களைச்‌ சமஸ்கிருதப்‌ 
படுத்தித்‌ தமிழ்‌ மொழியிலும்‌ சமஸ்கிருதச்‌ சொற்‌ 
களைப்‌ புகுத்தல்‌ (மறைக்காடு- வேதாரண்யம்‌, 
தண்ணீர்‌ - ஜலம்‌). 


(7) இளஞ்சிறார்‌ இருமணம்‌, மறுமண விலக்கு, 
கைம்பெண்களை ஒதுக்கித்‌ துன்புறுத்தல்‌ போன்ற 
பெண்களை அடிமையாக்கும்‌ வழக்குகளைப்‌ புகுத்‌ 
தல்‌. '“ஈர்‌ ஆறு ஆண்டு அகவையாள்‌ (கண்ணகி), 
ஈர்‌ எட்டு அகவையான்‌ (கோவலன்‌), அவரை இரு 
பெருங்குரவரும்‌ மண அணிகாண, மக௫ழ்ந்துழி - 
மாமுது பார்ப்பான்‌ மறைவழி காட்டிடத தீவலம்‌ 
செய்வது காண்பார்‌” (சிலப்பதிகாரம்‌). 


(8) திராவிட மொழி இலக்கியங்கள்‌, அவற்றிற்‌ 
கான உரைகள்‌ யாவற்றையும்‌ சமஸ்கிருத வழிப்‌ 
படுத்தல்‌. வெள்ளையர்‌ ஆட்சியும்‌ தேசிய இயக்கங்‌ 
களும்‌ இப்‌ பிராமணீயப்படுத்தும்‌ போக்கிற்குப்‌ பெரி 
தும்‌ சாதகமாக இருத்ததை டாக்டர்‌ எம்‌. என்‌. 
சீனிவாஸ்‌ போன்ற சமூகவியல்‌ ஆய்வாளர்கள்‌ 
விளக்கி இருக்கின்றனர்‌. 


இப்போக்கில்‌ மாற்றம்‌ 


எனினும்‌ மேலைநாட்டுக்‌ கலைகளும்‌, ஐரோப்பி 
யருடைய கலாசாரங்களும்‌, அரசியல்‌ முறைகளும்‌ 
தமிழர்களை விழிப்படையச்‌ செய்து, தமக்குத்‌ தனித்‌ 
தாய பழைய பண்புகளையும்‌ மரபுகளையும்‌ மீண்டும்‌ 
சிந்திக்கத்‌ தூண்டி, தீவிர மாறுதல்களை விரும்பும்‌ 
இயக்கங்களையும்‌ தோற்றுவித்திருக்கின்‌ றன. 


ஆற்றல்சால்‌ சமனீயம்‌ 


உயிர்களினுடைய உடலும்‌ உறுப்புகளும்‌ தம்தம்‌ 
மிலும்‌, ஒன்றிற்கொன்று இணங்கி இசைந்தும்‌, 
ஆற்றல்சால்‌ சமனீயத்துடன்‌ (Dynamic Equilibrium) 
செயல்படுவதற்கேற்ற கட்டுமான அமைப்புகளை 
(Structures) தமக்குப்‌ புறம்பான சூழ்நிலைகளில்‌ 
நடத்தும்‌ வாழ்க்கைப்‌ போராட்டத்தில்‌ இயல்பாக 


* எஸ்‌. இராமகிருஷ்ணன்‌, '* இந்தியப்‌ பண்பாடும்‌ தமிழரும்‌ ** 
யக்கம்‌. 872 

* Srinivasa Tyangar, M. “Tamil Studies** 
98- 112. 

சோ. இலக்குமிரதன்‌, பாரி, “நமது சமூகம்‌” (1969) பச்‌. 219. 
ae “See Ed. Thurston E. “Castes and Tribes of Southern 

“பரிபாடல்‌, ச. ** உமை - காமவதுவையுள்‌ அமையம்‌ 
புணர்ச்சி - ஆல்‌உறை மகளிருள்‌ அறுவர்‌ சூலினர்‌ - நிவந்து ஓங்கு 
இமையத்து நீலப்‌ பைஞ்சுனை பயந்தோர்‌ என்ப?” 

“Nair, Balakrishnan, N. “The Dynamic Brahmin” 

சோ. இலக்குமிரதன்‌ பாரதி, **நமது சமூகம்‌”; பக்கம்‌ 87-97, 
110-230. 


(1914), pages 


335 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


வளர்த்துக்‌ கொள்கின்றன. அதன்‌ மாறுதல்‌ 
களுக்கு ஏற்ப மாறுதல்களை அடைகின்றன, 
அல்லது அழிவுறுகன்றன. இத்தகைய படிமலர்ச்‌சப்‌. 
(Evolution) போக்கில்‌, அது தன்‌-உணர்வு (8811 
consciousness) அடைதலே மனிதன்‌, என்பர்‌. ஆறறிவு 
பெற்ற மனித வர்க்கம்‌ வாழ்வாங்கு வாழும்‌ சமனீய 
நிலையை எண்ணித்‌ துணிந்து எய்த வேண்டியதா 
யுள்ளது. எனவே **பல்குழுவும்‌ பாழ்செய்யும்‌ 
உட்பகையும்‌ வேந்தலைக்கும்‌ கொல்‌ குறும்புமாகக்‌'* 
குழம்பிக்‌ கிடக்கும்‌ தமிழர்‌ சமுதாயம்‌ மீட்சிபெறும்‌ 
வழிவகைகளைக்‌ கரணவேண்டும்‌. '*என்று தணியு 
மிந்தச்‌ சுதந்திர தாகம்‌, என்று மடியும்‌ எங்கள்‌ 
அடிமையின்‌ மோகம்‌'' என இந்த நிலை கெட்ட 
மனிதரைப்‌ பற்றிப்‌ பாடினார்‌ தேசிய கவி. 


அரசியல்‌ முகப்புரை 


நாடு விடுதலையுற்ற பின்னர்‌ அதன்‌ அரசியலை 
வகுத்த அறிஞர்கள்‌, அதன்‌ முகப்புரையாக, 
**குடிகள்‌ அனைவருக்கும்‌ சமுதாய, பொருளியல்‌ 
அரசியல்‌ நீதி; கருத்து, தெரிப்பு, நம்பு கொள்கை, 
சமயம்‌, வழிபாடு இவற்றின்‌ உரிமானம்‌; மதிறிலை 
வாய்ப்பு, இவற்றில்‌ சமன்மை; ஆகியவற்றைக்‌ காப்‌ 
புறுதி செய்யவும்‌ தனியொருவர்‌ மாண்பு, நாட்டின்‌ 
ஒற்றுமையை உறுதிப்படுத்தும்‌ ஓப்புரவினை அனை 
வரிடையும்‌ வளர்ப்பதற்கும்‌, ஆன அரசியல்‌ 
சட்டம்‌'” எனத்‌ தீட்டியுள்ளார்கள்‌. 


தமிழர்‌ சமுதாய இயக்கங்கள்‌ 


அதற்கு முன்னரே தமிழகத்தில்‌ நீதிக்‌ கட்சியின்‌ 
மூலம்‌ சமூக நீதிக்கு வகுப்புவாரித்‌ தெரிவாண்மை 
யைச்‌ செயலுக்குக்‌ கொண்டுவரவேண்டி பிராமண 
ரல்லாதார்‌ இயக்கமும்‌, பெரியார்‌ ஈ. வே. இராம 
சாமியார்‌ தோற்றுவித்த சுயமரியாதை, பகுத்தறிவு, 


திராவிட நாட்டுப்‌ பிரிவினை, சமதர்மம்‌, ஆயெ 


, புரட்டு இயக்கங்களும்‌ தோன்றின." 


மற்றும்‌ நல்லதோர்‌ இயக்கத்தைமறக்கமுடியா து. 
விடுதலைக்குப்‌ பின்னர்‌ காந்தீய வழியில்‌ அவர்‌ 
வகுத்த நிர்மாணத்‌ திட்டங்களை ஊர்‌ ஆட்சி (பஞ்‌ 
சாயத்து- ராஜ்‌) மூலம்‌ செயலுறுத்தும்‌ சமுதாய 
வளர்ச்சி திட்டம்‌ துவக்கப்பட்டது. பின்னர்‌ 'அவ்‌ 
வியக்சும்‌ அறிவாற்றலைப்‌ பரப்பும்‌ தேசியப்‌ பணி 
(National Extension Service) நாடெங்கும்‌ 
விரிவாக்கப்பட்டது. அரசுகளின்‌ பணியாகத்‌ 
துவங்கி, பின்னர்‌ ஊராட்சி, கூட்டுறவுச்‌ சங்கங்கள்‌ 
முதலிய நிறுவனங்களுடனும்‌ அரசின்‌ ஒத்துழைப்‌ 
புடனும்‌ நடைபெறவேண்டிய மக்கள்‌ இயக்கமாகத்‌ 
திருப்பப்பட்டது. *ஊர்ப்பணி' என்பது கல்வி, 
ஆனால்‌ எழுதப்‌ படிப்பதும்‌ கணக்கும்‌ அல்ல, 
மக்கள்‌ என்ற தகுதிக்‌ குகந்த தேவைகளை உணரும்‌ 
படியாக அவர்களது மனத்தைத்‌ திறப்பதாகும்‌ என்‌ 
பது காந்தியாரின்‌ கூற்று. 


யாக 


முடிவுரை 

இதுவரை கூறியவற்றிலிருந்து தமிழர்‌ சமூதாயம்‌ 
இந்திய சமூகத்தின்‌ ஒரு பதியாகவும்‌, அதில்‌ காணும்‌ 
பல விதமான சக்திகளின்‌, முக்கியமாக அரசியல்‌ 
உறுதி இன்மையின்‌ பாதிப்புகளால்‌ குழப்பமானதும்‌ 
மாறி வருவதுமான போக்குகளில்‌ சிக்குண்டிருப்ப 
இல்‌, அவற்றின்‌ திசைகளும்‌ நயமிடர்‌ விளைவுகளும்‌ 
இட்டமாகக்‌ கணிப்பதற்கு இயலாதெனத்‌ தெரி 
இறது; வெறியூட்டும்‌ மத நம்பிக்கைகளும்‌ அரசியல்‌ 
ஆசைகளும்‌ அறிவு, அற ஆளுகைக்கு இயையக்‌ 
கட்டுப்படுத்தப்பட்டால்‌ அன்றி முன்னேற்றம்‌ 
காணுதலரிது. 


சோ. இலக்குமிரதன்‌ பாரதி, **நமது sysh. பக்‌, 189-192, 
ல History of the Rationalist Movement in Tamil 
ப்பி 


Digitized by Nolana Foundation. 
noolaham.org | aavanaham.org 


வண்டு மயங்கும்‌ வளமும்‌ நலமும்‌ 


மலர்ப்‌ பொய்கை; முழுமதியின்‌ நிழல்‌ வட்டமாகப்‌ படிந்‌ 
துள்ளது. நீருள்‌ தெரியும்‌ ௮ம்‌ மதியின்‌ தோற்றம்‌ மங்கையின்‌ 
மூகமெனக்‌ காட்சி தருகிறது. மதிநிழல்‌ படிந்துள்ள இடத்தில்‌, 
நிழலின்‌ இடையில்‌, ஒன்றுக்கொன்று மிக நெருங்கி, இணையாக 
உள்ள இரு நீலமலர்த்‌ தண்டுகள்‌ மேலெழுந்து, பக்கத்திற்கு ஒன்றாகச்‌ 
சாய்ந்துள்ளன. நிலவின்‌ வெண்மை நிழலில்‌, இரு நீலமலர்கள்‌ 
இணைந்த தோற்றம்‌ மங்கையின்‌ முகமெனத்‌ தோன்றுகிறது. 
அருகே ஒரு மங்கை! இப்போது வண்டுக்கு மயக்கம்‌. மங்கையின்‌ 
முகமெது, மலர்ப்‌ போதெது எனத்‌ தெரியாது வண்டு ஊசலாடுகிற 
தாம்‌! புகாரின்‌ வளத்தைப்‌ பாடவந்த இளங்கோ அடிகள்‌ இவ்வாறு 
பாடுகிறார்‌ : 


மாதரார்‌ கண்ணும்‌ மதிநிழல்நீர்‌ 
இணைகொண்டு மலர்ந்த நீலப்‌ 

போதும்‌ அறியா து வண்டுஊசல்‌ 
ஆடும்‌ புகாரே எம்மூர்‌! 


(சிலப்‌. கானல்‌ வரி, 6: 3-4) 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


pe eae ன்ற 


Digitized by Nootaham Foundation. 
foolaham.org | aavanaham.org 


_ அலல 


u- 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


பேராசிரியர்‌ கொண்டல்‌ சு. மகாதேவன்‌, பி.எஸ்‌9., எம்‌.ஏ... 


யற்கைபற்றிய உண்மைகளையும்‌ முறைமை 
இ சுளையும்‌ வகைப்படுத்தி ஆய்வதனையே 
அறிவியல்‌ என அழைக்கின்றோம்‌. தமிழைத்‌ தாய்‌ 
மொழியாகக்கொண்டு வாழ்ந்திருந்த மக்களும்‌ இத்‌ 
துறையில்‌ உலகம்‌ வியக்கும்‌ வகையில்‌ முன்னோடி 
களாகத்‌ திகழ்ந்தனர்‌ என்பதனை நம்மிடையே 
உள்ள இலக்கியங்கள்‌ தெள்ளத்‌ தெளிய எடுத்துக்‌ 
காட்டுகின்றன. காலத்தில்‌ ஒரு 
கல்லணையும்‌, இராசராசன்‌ காலத்தில்‌ ஒரு பெரிய 
கோயிலும்‌ எழவேண்டுமானால்‌ எந்த அளவிற்கு நம்‌ 
நாட்டுப்‌ பழம்பெரும்‌ அறிஞர்கள்‌ அறிவியல்பற்றிப்‌ 
பழங்கால முதல்‌ எண்ணி வந்திருக்கவேண்டும்‌ 
என்பதை ஏனோ. நாம்‌ நினைத்தும்‌ 
காலத்தை ஓட்டிக்கொண்டிருக்கின்றோம்‌! 


கரிகாலன்‌ 


பாராமல்‌ 


அறிவியல்‌ அயல்நாட்டுச்‌ சரக்கா? 


இன்று தமிழில்‌ அறிவியல்‌ நூல்கள்‌ மிகுதியாக 
வெளிவந்துள்ளன என ஆறுதலடைகிறோம்‌. ஆனால்‌ 
அவற்றில்‌ பெரும்பகுதி வெறும்‌ மொழிபெயர்ப்பு 
என்ற அளவிலேயே உள்ளன. அந்‌ நூல்களும்‌ அறி 
வியற்‌ கலையினை முற்றிலும்‌ அயல்நாட்டுச்‌ சரக்கு 
என்ற அளவிலேயே அறிமுகப்படுத்துகின்றன. “மேற்‌ 
கத்திய நாடுகளின்‌ தொட்ர்பு தமிழ்நாட்டில்‌ ஏற்‌ 
பட்ட பின்பே விஞ்ஞானம்‌ இங்கே தலைகாட்டத்‌ 
தொடங்கிற்று” என்று பேசுகிறவர்களையும்‌ நாம்‌ 
பார்க்கின்றோம்‌. தமிழ்‌ மண்ணில்‌ அறிவியல்‌ பயிர்‌ 
தழைக்குமா என்று அய்யுற்றுக்‌ குழம்பிக்கொண் 
டிருக்கும்‌ நாம்‌ இன்று நம்‌ நாட்டு அறிவியலார்களா 
கய ஜே. A. போசு, 9. வி. இராமன்‌, பிரபுல சந்திர 


22 


ராய்‌, ஹோமிபாபா, விக்கிரம்‌ சாராபாய்‌ போன்ற 
வர்களை நம்‌ நாட்டு மக்களுக்கு இன்று எப்படி அறி 
முகப்படுத்துவதெனத்‌ தெரியாமல்‌ விழித்‌ துக்கொண்‌ 
டிருக்கிறோம்‌! இந்‌ நிலையில்‌ அறிவியல்‌ உண்மை 
களை ஆங்காங்குப்‌ பெய்து இலக்கியத்தைப்‌ படைத்‌ 
தருளிய தமிழ்ச்‌ சான்றோர்களை நாம்‌ இன்றுவரை 
அறியாமல்‌ இருப்பதில்‌ வியப்பதற்கொன்றுமில்லை 
யன்றோ? குழந்தைகளுக்காக எழுதப்படும்‌ இன்‌: 
றைய அறிவியல்‌ ஏடுகளில்‌ அறிவியலில்‌ முன்னோடி. 
களாகத்‌ இகழ்ந்த நம்‌ நாட்டுப்‌ பெரியார்களின்‌ 
கருத்துகளைச்‌ சிறிதேனும்‌ குறிப்பிட்டுச்‌ சொல்லும்‌ 
நிலை நாடு விடுதலை பெற்று முப்பத்துமூன்றாண்டு 
களான பின்னரும்கூட ஏற்படவில்‌ லா 


நீர்ப்பொருளின்‌ சுருங்கா இயல்பு 


இரண்டாவது உலகத்‌ தமிழ்‌ மாநாட்டிலே 
பேரறிஞர்‌ அண்ணா அவர்களின்‌ முன்னிலையில்‌ 
சென்னைக்‌ கடற்கரையில்‌ அவ்வையாருக்குச்‌ லை 
யெடுத்தபோது 'அவ்வையாருக்குக்‌ கடற்கரையில்‌ 
என்ன வேலை?” எனக்‌ கேட்டவர்களும்‌ உண்டு. ஆம்‌ 
அறிவியல்‌ கண்கொண்டு அவ்வையாரைக்‌ காணத்‌ 
தவறியதாலேயே “அவ்வையாருக்கும்‌ ஆழ்கடலுக்‌ 
கும்‌' உள்ள தொடர்பினையும்‌ உணரத்‌ தவறிவிட்‌ 
டோம்‌. பொதுவாக நாம்‌ உலகில்‌ காணும்‌ பொருள்‌ 
களை, அவை காணப்படும்‌ உருவ நிலைக்கு ஏற்பத்‌ 
திண்பொருள்‌, நீர்ப்பொருள்‌, வளிப்பொருள்‌ எனப்‌ 
பிரித்துப்‌ பேசுகிறோம்‌. இண்பொருளையும்‌ வளிப்‌ 
பொருளையும்‌ அழுத்தம்‌ கொடுத்து அளவில்‌ சுருங்‌ 
கும்படி செய்யலாம்‌. ஆனால்‌, எவ்வளவுதான்‌ 


337 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


அழுத்தி அளந்தாலும்‌ ஒரு படிப்‌ பாலையோ, 
நீரையோ முக்கால்‌ படியாகக்‌ குறைத்து அளந்து 
காட்ட முடியாது! நீர்ப்பொருள்களின்‌ இச்‌ சுருங்கா 
வியல்பினைக்‌ (Non Compressibility of liquids) 
கண்டுபிடித்து உலகுக்கு உணர்த்தியவர்‌ 17ஆம்‌ 
நூற்றாண்டில்‌ வாழ்ந்திருந்த பாஸ்கல்‌ (Pascal) என 
நம்‌ மொழிபெயர்ப்பு நூல்கள்‌ உரைத்துக்கொண் 
டிருக்கின்றன. நீர்ப்பொருளை அழுத்திச்‌ சுருக்க 
முடியாது என்னும்‌ உண்மையைப்‌ பாஸ்கல்‌ பிறப்‌ 
பதற்குப்‌ பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே தமிழ்ப்‌ 
பாட்டி அவ்வையார்‌ கூறிச்‌ சென்றிருக்கிறார்‌ என்ற 
உண்மையைப்‌ பாடநூல்களில்‌ இடம்‌ பெறச்‌ செய்‌ 
திருந்தால்‌ 'அவ்வையாருக்குக்‌ கடற்கரையிலே என்ன 
வேலை?” என்று எவரும்‌ கேட்டிருக்கமா ட்டார்‌! 


இயல்பாக நிகழ்ந்துவருகின்ற ஒரு முறைமை 
யினை எவரும்‌ எளிதில்‌ மாற்றிவிட முடியாது என்ற 
உண்மையை வலியுறுத்த விரும்பிய அவர்‌, நீர்ப்‌ 
பொருளின்‌ இந்தச்‌ சுருங்கா இயல்பினை உவமை 
யாகக்‌ கொண்டு, 


“ஆழ அமுக்கி முகக்கினும்‌ ஆழ்கடல்நீர்‌ 
நாழி முகவாது நால்நாழி— தோழி 
நிதியும்‌ கணவனும்‌ நேர்படினும்‌ தத்தம்‌ 
விதியின்‌ பயனே ww oir’? 

என்னும்‌ வெண்பாவால்‌ வெளியாரும்‌ வியந்து 
பாராட்டும்‌ வகையில்‌ வெளியிடுகின்றார்‌. இங்கு 
"ஆழ்கடல்‌ நீர்‌", “ஆழ அமுக்குதல்‌” ஆகிய தொடர்‌ 
கள்‌ அறிவியல்‌ நுட்பம்‌ வாய்ந்தவை. நீருக்கு இயல்‌ 
யாகவே அழுத்தம்‌ உண்டு. நாம்‌ எவ்வளவுக்கெவ்‌ 
வளவு ஆழத்தில்‌ அமிழ்ந்து செல்கறோமோ அவ்‌ 
வளவுக்கவ்வளவு அது மிகுதியாக நம்மை அழுத்தும்‌. 
அஃதாவது ஆழத்தைப்‌ பொறுத்து அழுத்தம்‌ அதிக 
மாகும்‌. இவ்வுண்மையினையும்‌ பாஸ்கலே கண்டு 
கூறியதாக அயல்மொழி ஏடுகள்‌ பேசுகின்றன. 
இங்கு அவ்வையாரின்‌ *ஆழ்கடல்நீர்‌”, “ஆழ அமுக்கி 
முகக்கினும்‌' என்னும்‌ தொடர்கள்‌ “ஆழத்தைப்‌ 
பொறுத்து அழுத்தம்‌ மிகுகின்றது' என்னும்‌ உண்‌ 
மையை நன்கு குறிப்பிட்டுக்‌ காட்டுகின்றனவல்‌ 
லவோ? இன்று ஆழ்கடல்‌ சோதனையை (Deep Sea 
Experiment) வெற்றியுடன்‌ முடித்துக்‌ கோலூன்‌ 
DS திரும்பி வரும்‌ அவ்வையாரைச்‌ சென்னைக்‌ 
சுடற்கரையிலே கண்குளிரக்‌ காண்கின்றோம்‌! அறி 
வியல்‌ பெண்மணி ஒருவரின்‌ பெயரைக்‌ கூறுக எனக்‌ 
கேட்டால்‌, இனி, “மாடம்‌ இயூரி' என்றுதான்‌ 
சொல்ல வேண்டும்‌ என்பதில்லை; அவ்வையார்‌ 
என்றும்‌ பெருமையுடன்‌ கூறலாம்‌. 


ஊசலின்‌ நீளமும்‌ காலமும்‌ 

கோவிலில்‌ தொங்கிய விளக்கிலே காலம்‌ ஏறி 
அமர்ந்து ஊசலாடுவதைக்‌ கலீலியோ கண்டார்‌. 
ஆடுகின்ற விளக்கின்‌ ஒவ்வோர்‌ அசைவும்‌ (Oscilla- 
tion) ஒரே அளவு காலத்தை எடுத்துக்கொள்‌ 


வதை உணர்ந்தார்‌. ஆலயத்திலிருந்து அறிவியற்‌ 
செல்வம்‌ பெற்று வீடு திரும்பிய அவர்‌ பல சோ தனை 
கள்‌ செய்து நீளம்‌ மிகுந்த பொருள்கள்‌ மெல்ல 
அசைந்தாடுவதையும்‌, நீளம்‌ குறைவாக உள்ள 
பொருள்கள்‌ விரைந்து அசைந்தாடுவதையும்‌ கண்டு 
பிடித்தார்‌. இந்த அடிப்படையில்‌ எழுந்தவைதாம்‌ 
இன்று நம்‌ கடிகார முள்ளின்‌ வேகத்தைக்‌ கட்டுப்‌ 
படுத்தியபடி. அசைந்தாடிக்கொண்டிருக்கும்‌ ஊசலி 
கள்‌. கடிகார: முள்‌ விரைந்து நகர வேண்டுமானால்‌ 
ஊசலியினைத்‌ இருகி மேலே ஏற்றி அதன்‌ நீளத்‌ 
தைக்‌ குறைக்கின்றோம்‌. கடிகாரம்‌ மெல்லச்‌ செல்ல 
வேண்டுமானால்‌ திருகாணியைத்‌ தளர்த்தி இறக்கி 
ஊசலியின்‌ நீளத்தை அதிகப்படுத்துகிறோம்‌. நீளத்‌ 
திற்கும்‌ காலத்திற்கும்‌ உள்ள இந்தத்‌ தொடர்பைத்‌ 
தமிழ்‌ நாட்டில்‌ வாழ்ந்திருந்த ஒரு தமிழ்ப்‌ 
புலவரும்‌ அறிந்திருந்தார்‌ என்பதை இன்று உலகம்‌ 
அறியுமா? 


கலீலியோ கோவிலில்‌ ஆடிய விளக்கைக்கொண்டு 
வெளியிட்ட அதே இயற்கை முறைமையை வீட்டில்‌ 
ஆடிய ஊஞ்சலிலும்‌, மகளிர்‌ காதில்‌ தொங்கிய 
குழையிலும்‌ கண்டு வெளிநாட்டவரும்‌ வியக்கும்‌ 
வண்ணம்‌ திறமான புலமையுடன்‌ வெளியிட்டார்‌ 
சிவஞான முனிவர்‌. ஆம்‌. நீண்டு தொங்கும்‌ ஓர்‌ ஊஞ்‌ 
சலிலே தென்குளத்தூரில்‌ எழுந்தருளிய அமுதாம்‌ 
பிகையை அமர்த்தி அலைமகளையும்‌ கலைமகளை 
யும்‌ இருபக்கமும்‌ நிறுத்திக்‌ கைகளால்‌ அவ்வூஞ்சலை 
அசைத்தாட்டச்‌ செய்கிறார்‌. அசலிக்கு இன்று 
விளக்கம்‌ தருகின்றவர்‌ “மெல்லிய இழையில்‌ தொங்‌ 
கும்‌ ஒரு பளுவான குண்டு” (A heavy bob suspended 
by a fine thread) என்கின்றனர்‌. அமுதாம்பிகை 
மலைமகளின்‌ மாற்றுருவம்‌! மலையிலும்‌ மாணப்‌ 
பளுவானதொரு பொருளும்‌ உலநில்‌ உண்டோ? 
எனவே, அமுதாம்பிகை அமர்ந்திருக்கும்‌ அல்‌ 
வூசல்‌ இலக்கணத்தோடு கூடிய நல்லூசலாக இருக்‌ 
கிறது! ஆனால்‌, அதைவிட விரைந்து அசைந்து 
ஆடுகிறது மற்றோர்‌ ஊஞ்சல்‌, அந்த ஊஞ்சல்‌ 
நீளத்தில்‌ குறைந்தது. அதுவே அமுதாம்பிகையின்‌ 
காதில்‌ தொங்கும்‌ குழை! அந்தச்‌ சிறிய குழைபோல 
அந்த ஊஞ்சலும்‌ விரைந்து ஆட வேண்டும்‌ என்று 
விரும்பிய அலைமகளும்‌ கலைமகளும்‌ ஊஞ்சலைத்‌ 
தம்‌ கையால்‌ “வலித்து வலித்து” ஆட்டிப்‌ பார்த்த 
னர்‌. ஆனால்‌, வேகம்‌ மிகுந்ததாகத்‌ தெரியவில்லை. 
அவர்களின்‌ அறியாமையைக்‌ கண்டு அமுதாம்பிகை 
சிரித்தாள்‌. தாமரைப்‌.பெண்கள்‌ இருவரும்‌ நாணத்‌ 
தால்‌ முகங்கவிழ்ந்தனர்‌! அமுதாம்பிகை ஞால முழு 
வதும்‌ ஒருங்கன்ற நங்கை; இயற்கைச்‌ சட்டங்க 
ளெல்லாம்‌ அவளுக்குத்தானே தெரியும்‌? அலை 
மகளென்ன, கலைமகளென்ன, அவர்தம்‌ கணவன்‌ 
மாராகிய திருமாலும்‌ பிரமதேவனுமே வந்து ஆட்‌ 
டினாலும்‌ ஊஞ்சலின்‌ நீளம்‌ குறைந்தாலொழிய 
அதன்‌ வேகத்தில்‌ விரைவு காண முடியாதே! அறி 
வியல்‌ கருத்துகளைத்‌ தாங்கி மிளிரும்‌ அவர்‌ பாடல்‌ 
வருமாறு: 


338 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


கண்ணாடி  வில்லைகளுக்குத்‌ 


'“திங்களொளி காட்டுமுக மீதுலவு நாட்டச்‌ 
செழுங்‌ கயல்‌உதைந்‌ தூக்கலால்‌ 
செம்பொன்‌ இழைத்தமக ரக்குழை களும்‌ 
செங்கனக ஊச லாடப்‌ [செவிச்‌ 
பங்கய இருக்கைமட மாதர்‌அது Gráa Qo 
பாலும்‌ இருவேம்‌ ஆட்டவும்‌ 
யாயும்‌ கயல்குலம்‌ அசைக்கும்‌அவ்‌ ஊசலின்‌ 
பாய்ந்திலது இவ்‌ஊசல்‌' எனநீள்‌ 
அங்கையின்‌ வலித்துநனி ஆட்டுதொறும்‌ நின்‌ 
அரும்புநகை நில்வெழி லினுக்கு [வாய்‌ 
ஆங்கவர்‌ முகத்திங்கள்‌ சாயப்‌ புராணமறை 
ஆகமம்‌ அளந்து அறிவரும்‌ 
புங்கவன்‌ மருங்குகுடி கொண்ட அமு தாம்பிகை 
பொன்னூ சல்‌ஆடி யருளே! 
பூரண மதிக்கு௮ருள்‌ புரிந்த கமலாகரீ 
பொன்னூசல்‌ ஆடி யருளே!”* 
ஒளியும்‌ உருவமும்‌ 
ஒளிக்கதிர்களைக்‌ கோட்டம்‌ (Refraction) 
அடையச்‌ செய்வதால்‌ தொலைவில்‌ உள்ள பொருள்‌ 
களை அண்மையில்‌ வந்து தோன்றச்‌ செய்யலாம்‌ 
என்று கண்டவர்‌ கலீலியோ , எனச்‌ சொல்கிறோம்‌. 
ஒருநாள்‌ வீட்டின்‌ மேல்‌ மாடத்தில்‌ இருந்தபடி கலீ 
லியோ தமது மூக்குக்‌ சண்ணாடியைக்‌ கழற்றித்‌ 
துடைத்துத்‌ தூசி போய்விட்டதா என அறிவதற்‌ 
காக ஒளிவரும்‌ வழியில்‌ உயர்த்திப்‌ பிடித்துப்‌ பார்த்‌ 
தார்‌. அது இரண்டாக மடிக்கும்‌ அமைப்புடன்‌ 
கூடிய கண்ணாடி ஆனதால்‌ அவர்‌ மடித்து வைத்‌ 
இருந்த நிலையில்‌ அதன்‌ ஒரு வில்லை (lens) மற்‌ 
றொரு வில்லைக்கு நேராகப்‌ பொருந்தியிருந்தது. 
என்ன விந்தை! தொலையில்‌ உள்ள ஒரு கோபுரத்‌ 
தின்‌ உருவம்‌ அருகே வந்து அவர்‌ கண்ணாடியில்‌ 
சிறியதாகத்‌ தெரிந்தது! இணைந்துள்ள இரு 
தொலைவிலுள்ள 
பொருளை அருகில்‌ கொணர்ந்து காட்டும்‌ ஆற்றல்‌ 
இருப்பதை அறிந்துகொண்டார்‌! உடனே ஈயக்‌ 
குழாய்‌ ஒன்றின்‌ இரு கோடியிலும்‌ இரு கண்ணாடி 
வில்லைகளைப்‌ பொருத்தித்‌ தமது தொலைநோக்‌ 
குக்‌ கருவியை (Telescope) உருவாக்கி விண்ணியல்‌ 
கலை வரலாற்றில்‌ பெரும்‌ புரட்சியைச்‌ செய்து 
விட்டார்‌! 


கலீலியோ கண்ட இதே காட்சியை வீட்டு மேல்‌ 
மாடமும்‌, மூக்குக்‌ கண்ணாடியும்‌ இல்லாமல்‌ இ.பி. 
இரண்டாம்‌ நூற்றாண்டிலே ஒரு தமிழன்‌ சண்டு 
கூறியுள்ளான்‌! வள்ளுவரின்‌ குறட்பாக்கள்‌ ஞால 
முற்றிலுமுள்ள பெரும்‌ பொருள்களையெல்லாம்‌ 
தம்மகத்தே கொண்டு காட்டுகின்றன. இதற்கு 
உவமை தேடித்‌ தன்‌ வீட்டை விடுத்து நெடுந்‌ 
தொலைவு சென்றான்‌ ஒரு தமிழன்‌. வழியிலே 
சிறியதொரு புல்‌; அதன்‌ தலைமீது இனையினும்‌ 
சிறிதான ஒரு பனித்‌ துளி; நெடுந்‌ தொலைவிலே 
ஒரு பனைமரம்‌ வானுற ஓங்கி வளம்பெற்று வளர்ந்து 


நிற்கின்றது. என்ன வியப்பு! தொலைவிலுள்ள 
அந்தப்‌ பெரிய பனைமரத்தின்‌ உருவம்‌ அவ்வளவு 
அருமையாக அந்தச்‌ சிறிய பனித்துளியிலே தெரி 
கிறதே! இந்த அரிய காட்சியினையே வள்ளுவரின்‌ 
குறளைப்‌ பெருமைப்படுத்தும்‌ உவமையாகத்‌ தேர்ந்‌ 
தான்‌ அத்‌ தமிழன்‌! 


**தினையளவு போதாச்‌ இறுபுல்நீர்‌ நீண்ட 
பனையளவு காட்டும்‌ படித்தால்‌--மனையளகு 
வள்ளைக்கு உறங்கும்‌ வளநாட வள்ளுவனார்‌ 
வெள்ளைக்‌ குறட்பா விரி?” 


அறிவியல்‌ அச்சில்‌ வார்த்தெடுத்த வள்ளுவரின்‌ 
குறட்பாக்களை அறிவியல்‌ உவமை தந்து பாராட்டும்‌ 
கபிலரின்‌ இப்‌ பாடல்‌ திருவள்ளுவமா லையில்‌ இடம்‌ 
பெற்று மணம்‌ வீசுவதை அறிவோம்‌. 


பறத்தல்பற்றிய ஆராய்ச்சி. 

பதினெட்டாம்‌ நூற்றாண்டு வரையில்‌ மேல்நாட்‌ 
டினர்‌ பறவைகளின்‌ எலும்புக்‌ கூட்டில்‌ இடம்‌ பெழ்‌ 
ள்ள காற்று உடல்‌ வெப்பத்தால்‌ விரிந்து இலேசா 
வதால்‌ பறவைகள்‌ காற்றிலே மிதக்கின்றன என்று 
அஞ்ஞான பேசிக்கொண்டிருந்ததைக்‌ காண்கின்‌ 
றோம்‌! ஆனால்‌ 9ஆம்‌ நூற்றாண்டிலேயே பறவை 
கள்‌ காற்றைவிடக்‌ கனமானவை என்றும்‌, அவை 
சிறகசைத்து உந்தி எழுவதாலேயே பறக்க முடி 
தின்றது என்றும்‌ கண்டு தாம்‌ படைத்த ‘wus 
பொறி'யினையும்‌ காற்றினும்‌ கனமான கருவியாக 
(Heavier than air device) அமைத்துப்‌ 


*“பண்தவழ்‌ வ்ரலின்‌ பாவை 
பொறிவலம்‌ திரிப்பப்‌ பொங்கி 
விண்தவழ்‌ மேகம்‌ போழ்ந்து 
விசும்பிடைப்‌ பறக்கும்‌ வெய்ய 
புண்தவழ்‌ வேல்கண்‌ பாவை 
பொறிஇடம்‌ திரிப்பத்‌ தோகை 
கண்டவர்‌ மருள வீழ்ந்து 
கால்குவித்து இருக்கும்‌ அன்றே?” 
என நம்மைத்‌ தெளிவித்துச்‌ செல்கிறார்‌. 


அளத்தல்‌ அறிவியலின்‌ அடிப்படை 

பொதுவாக இயற்பியல்‌ துறையில்‌ பருப்பொருள்‌ 
களேயன்றி ஓலி, ஒளி, வெப்பம்‌ போன்ற பல்வேறு 
ஆற்றல்களையும்‌ ஆய்கன்றோம்‌. பருப்பொருள்‌ 
களின்‌ பண்புகளை அறித்து ஏற்ற வகையில்‌ கோட்‌ 
பாடுகளை வகுக்க முதலில்‌ அளவீடுகள்‌ செய்ய 
வேண்டுவது இன்றியமையாததாகும்‌. எனவேதான்‌; 
இயற்பியலை அளப்பது பற்றிய அறிவியல்‌ 
(Science of measurement) என்று அழைக்கின்றோம்‌. 
பொதுவாக நீள அகல உயரங்களை அளப்பதற்கு 
நீட்டியளக்கும்‌ கோலை அலகாகக்‌ (Unit) 
கொண்டு செயல்படுகின்றோம்‌. ஒரு காலத்தில்‌ 


Digitized by NddAham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


நாட்டுக்கு நாடு, ஊருக்கு ஊர்‌ அலகுகள்‌ வேறு 
பட்டிருந்தன. அடி என்பது ஆங்கில மன்னனின்‌ 
பாதத்தைக்‌ குறிப்பதாக அந்நாட்டு மக்கள்‌ கருதி 
னர்‌. “எறும்பும்‌ தன்‌ கையால்‌ எட்டுச்‌ சாண்‌? 
என்னும்‌ பழமொழியையும்‌ நாம்‌ அறிவோம்‌! அவ்‌ 
வளவு ஏன்‌? “மூன்றடி மண்‌” என்பதற்கு மகாபலி 
மன்னன்‌ கொண்ட மதிப்பீட்டிற்கும்‌ மகாவிஷ்ணு 
கொண்ட மதிப்பீட்டிற்கும்‌ உள்ள வேறுபாட்டை 
யும்‌ நாம்‌ அறிவோம்‌! எனவேதான்‌ வள்ளுவரும்‌ 
அளக்க விரும்பிய இடங்களிலெல்லாம்‌ நிலையாக 
வரையறுக்கப்பட்ட நீட்டி அளப்பதொரு கோலையே 
கையாளுகின்றார்‌. ஆம்‌, 


*"கேட்டினும்‌ உண்டோர்‌ உறுதி இளைஞரை 
நீட்டி அளப்பதோர்‌ கோல்‌?” 


கேடும்‌ ஒருவனுக்கு நன்மையாகவே முடியும்‌. அவ 
னது நண்பரின்‌ இயல்புகளை நீட்டியளந்து மதிப்‌ 
பீடு செய்வதற்கு அதனினும்‌ சிறந்ததொரு அளவு 
கோல்‌ இருக்க முடியாதன்றோ? சாதாரண அளவு 
கோலால்‌ 1/10 அங்குலம்‌ அல்லது சென்டிமீட்டருக்‌ 
குத்‌ திருத்தமாகத்தான்‌ அளக்க முடியும்‌. இதனி 
னும்‌ சிறு அளவிற்குத்‌ திருத்தமாக அளக்கவேண்டு 
மானால்‌ 'வர்னியர்‌ காலிபர்ஸ்‌' போன்ற நுட்ப 
அளவுகோலைப்‌ பயன்படுத்துகன்றோம்‌. “அளவு 
கோலில்‌ நுட்பம்‌ இன்றியமையாதது” என்ற அறி 
வியல்‌ கருத்தோட்டத்தை, 


**நுண்ணியம்‌ என்பார்‌ அளக்கும்கோல்‌ 
கண்ணல்லது இல்லை பிற"? [காணுங்கால்‌ 
என்னும்‌ குறளில்‌ கண்டு சுவைக்கின்றோம்‌. ஆம்‌, 
கண்களே ஒருவரைத்‌ துல்லியமாக அளந்து காட்டும்‌ 
“நுட்ப அளவுகோல்‌ '! 


நீளத்தையும்‌ அகலத்தையும்‌ பெருக்கப்‌ பரப்புக்‌ 
கிடைக்கின்றது. இந்தப்‌ பரப்பை அளப்பதே சதுர 
அளவு; சதுர அடி, அல்லது சதுர சென்டிமீட்டரை 
அலகாகக்‌ கொண்டு இன்று நாம்‌ பரப்பை அளக்‌ 
கின்றோம்‌. இன்பம்‌, துன்பம்‌, காமம்‌ ஆதிய 
வற்றை அளவிறந்து பரவச்‌ செய்து அவற்றை 
அளந்து கூறுவதற்குப்‌ “பரப்பு அலகாக? வள்ளுவர்‌ 
கடலையே கைக்கொள்ளும்‌ அழகினை, 


**கடலன்ன காமம்‌ உழந்தும்‌ மடலேறாப்‌ 
பெண்ணின்‌ பெருந்தக்கது Qa” 
“இன்பம்‌ கடல்மற்று காமம்‌ அஃதடுங்கால்‌ 
துன்பம்‌ அதனிற்‌ பெரிது”? 
என்னும்‌ குறட்பாக்களில்‌ காண்கின்றோம்‌. ஆம்‌; 
கடலின்‌ பரப்பின்‌ முன்னர்‌ அதன்‌ ஆழம்‌ பொரு 
ளற்றுச்‌ சுருங்கவிடுவதால்‌ கடலை நீள அகலங்‌ 
களை மட்டும்‌ கொண்ட ஈரளவுப்‌ பொருளாகவே 
(Iwo dimension object) கொண்டு பரவை’ எனப்‌ 
பெயரிட்டு அழைக்கின்றோம்‌! 


நீள அகலத்தோடு உயரத்தையும்‌ பெருக்கினால்‌ 
கன அளவு கிடைக்கும்‌. குன்றிமணியிலிருந்து குன்று 
வரை, இனையிலிருந்து பனைவரை இந்தக்‌ கன 
அளவைக்‌ கொண்டிருப்பதை நாம்‌ அறிவோம்‌. 
வள்ளுவரும்‌ சிறிய, பெரிய கன அளவுகளை அளக்க 
முறையே குன்றிமணியையும்‌ குன்றையும்‌ அல்லது 
இனையையும்‌ பனையையும்‌ அலகுகளாகக்கொண்டு 
செயல்படும்‌ அருமையினை, 


“குன்றின்‌ அனையாரும்‌ குன்றுவர்‌ குன்றுவ 
குன்றி அனைய செயின்‌”* 


"தினைத்துணை நன்றி செயினும்‌ பனைத்‌ 
கொள்வர்‌ பயன்தெரி வார்‌?” [துணையாக்‌ 


என்னும்‌ குறட்பாக்களில்‌ காணலாம்‌. ஒரு பொரு 
ளின்‌ கனத்தில்‌ இருந்து உயரம்‌ முற்றிலும்‌ நீங்கி 
னால்‌ அது பரந்து பரந்து விரிந்து மறைவது தவிர 
அதற்கு வழியே இல்லை. 


எடை நுட்பமும்‌ இடை நுட்பமும்‌ 


இன்று ஒரு கிலோ பஞ்சும்‌, ஒரு இலோ இரும்பும்‌ 
ஒப்பவைத்துப்‌ பார்த்தால்‌ எது கனமாக இருக்கும்‌ 
எனக்‌ கேட்டால்‌ இரும்பே கனமாக இருக்கும்‌ என்று 
விடை தருபவர்கள்‌ பலராக உள்ளனர்‌! இவ்வாறே. 
உயரத்திலிருந்து வீழும்‌ இருபொருள்களில்‌ எடை 
மிகுந்தது வேகமாகவும்‌, எடை குறைந்தது தாமத 
மாகவும்‌ வந்து பூமியில்‌ வீழும்‌ என்று பலர்‌ ஒரு 
காலத்தில்‌ நம்பிக்கொண்டிருந்தனர்‌. இவர்கள்‌ 
எல்லாப்‌ பொருள்களையும்‌ பூமி ஒரே தன்மையில்‌ 
இழுக்கின்றது என்ற உண்மையை ஏனோ உணர்வ 
இல்லை! கலிலியோ பைசா நகரத்தின்‌ சரய்ந்த 
கோபுரத்தில்‌ ஏறி ஒரு பவுண்டு, நூறு பவுண்டு 
எடையுள்ள இரு குண்டுகளை ஒரே சமயத்தில்‌ 
விடுவித்து வீழச்‌ செய்து அவை இரண்டும்‌ ஒரே 
காலத்தில்‌ பூமியை வந்து தொடுவதை நிறுவிக்‌ 
காட்டினார்‌. நம்‌ வள்ளுவரோ சாய்ந்த கோபுரமும்‌ 
இரும்புக்‌ குண்டுகளும்‌ இல்லாமல்‌, எப்பொருளும்‌ 
பூமி நோக்கி வீழ்ந்துகொண்டிருப்பதால்‌ பொருள்‌ 
அனைத்துக்கும்‌ எடை உண்டு என்பதை இன்றைய 
அறிவியலாரும்‌ பாராட்டும்‌ வகையில்‌ இரு சோதனை 
வழி நிறுவிக்‌ காட்டுகின்றார்‌. நுட்பமான ஒரு 
பொருளின்‌ எடையைக்‌ காண இருவேறு மூறைகளை 
நாம்‌ கையாளலாம்‌. சமன்செய்து சீர்தூக்கும்‌ கோல்‌ 
நுட்பம்‌ குறைந்ததாக இருந்துவிட்டால்‌ ஒரு தனிப்‌ 
பொருளின்‌ எடையைக்‌ காண: முதலில்‌ அதனை 
யொத்த பல பொருள்களின்‌ கூட்டு எடையைக்‌ 
கண்டு பின்னர்ப்‌ பொருள்சளின்‌ எண்ணிக்கையி 
னால்‌ அதனை வகுத்துத்‌ தனிப்பொருளின்‌ எடை 
யைக்‌ காண வேண்டும்‌. இன்றும்‌ சோதனைக்கூடங்‌ 
களில்‌ ஓர்‌ ஈயக்‌ குண்டின்‌ எடையைக்‌ காண நூறு 
ஈயக்‌ குண்டுகளின்‌ கூட்டு எடையைக்‌ கண்டு 
அதனை நூறால்‌ வகுத்து ஒரு குண்டின்‌ சராசரி 
எடையைக்‌ காண்கிறோம்‌. வள்ளுவரும்‌ ஒரு மயிற்‌ 


340 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


பிலியின்‌ எடையை உணர்த்தி வலியுறுத்த இம்‌ 
முறையைக்‌ கையாளுகிறார்‌.  கருங்கற்களையும்‌ 
கலங்காமல்‌ ஏற்றிச்‌ செல்லும்‌ ஒரு வண்டியில்‌ அள 
வுக்கு அதிகமான மயில்‌ பீலிகளை ஏற்றி அவற்றின்‌ 
கூட்டு எடையைச்‌ கொண்டு வண்டியின்‌ அச்சையே 
முறித்துக்‌ காட்டுகிறார்‌. 


“பீலிபெய்‌ சாகாடும்‌ அச்சிறும்‌ அப்பண்டம்‌ 
சால மிகுத்துப்‌ பெயின்‌'* 
என்னும்‌ குறள்‌ மயில்‌ பீலியின்‌ எடை ஆற்றலை 
விளக்குகின்றது. 


நுட்பமான சீர்கோல்‌ இருந்துவிட்டால்‌ நுட்பமான 
ஒரு பொருளின்‌ எடையை நேரடியாக உணரலாம்‌. 
பல பொருள்கள்‌ வேண்டுவதில்லை. அனிச்சப்பூ 
மிகவும்‌ மென்மையானது. அது மோப்பக்‌ 
குழைந்துவிடும்‌ என்பதை நாம்‌ அறிவோம்‌. அதுவே 
எடை காணவேண்டிய பொருள்‌! அனிச்சத்தினும்‌ 
“மென்னீரள்‌' ஒரு பெண்‌. அவளுடைய மின்னிடை 
நுட்பத்தைச்‌ சொல்ல வேண்டுவதில்லை! அதுவே 
சமன்செய்து சீர்தூக்கும்‌ கோல்‌! பாவம்‌, அந்தப்‌ 
பெண்‌ அனிச்சப்‌ பூ ஒன்றைக்‌ காம்பு களையாமல்‌ 
தலையில்‌ சூடிவிட்டாள்‌. அதன்‌ விளைவு, அந்தோ 
அவள்‌ இடை முரிந்தது! பறைகள்‌ நல்லனவாக 
இனி அவளுக்கு ஒலிக்கப்‌ பேோவதில்லை!! ஆம்‌, 


““அனிச்சப்பூக்‌ கால்களையாள்‌ பெய்தாள்‌ 
நல்ல படாஅ பறை.”* [நுசுப்பிற்கு 


இனியும்‌ அனிச்சப்பூவின்‌ காம்பிற்கு எடை 
இல்லை என்று யாரே சொல்வார்‌? கலீலியோவின்‌ 
இரும்புக்‌ குண்டும்‌, வள்ளுவரின்‌ அனிச்சப்‌ பூக்‌ 
காம்பும்‌ பைசா நகரத்துக்‌ கோபுரத்திலிருந்து விடு 
விக்கப்பட்டால்‌ அவை இரண்டும்‌ ஒரே வேகத்தில்‌, 
ஒரே காலத்தில்‌ வந்து பூமியைத்‌ தொடும்‌. 


உயரமும்‌ ஆற்றலும்‌ 


ஓடிக்கொண்டிருக்கும்‌ ஒரு பொருளுக்கு வழியில்‌ 
உள்ள தடையை மோதித்‌ தள்ளும்‌ ஆற்றல்‌ உண்டு 
என்பதை நாம்‌ கண்ணால்‌ காண்கின்றோம்‌. அதனை 
இயக்கவிசை (Kinetic energy) என்கிறோம்‌. 
ஆனால்‌, நிலையில்‌ திரியாது நின்றுகொண்டிருக்கும்‌ 
பொருளுக்கு ஆற்றல்‌ உண்டா? உயரத்தில்‌ தேங்கி 
யுள்ள நீர்‌ புவிக்கவர்ச்சியின்‌ ஆற்றலால்‌ வீழ்ந்து 
செயலாற்றுவதை அறிகின்றோம்‌. ஒரு பாறைத்‌ 
துண்டு தரையில்‌ கிடந்தால்‌ யாரும்‌ அதுபற்றிக்‌ 
கவலைப்படுவதில்லை. ஆனால்‌; அதே கல்‌ சற்று 
உயரத்தில்‌ ஒரு சுவரின்மேல்‌ இருந்தால்‌ நாம்‌ சற்று 
எச்சரிக்கையுடன்‌ அதை நோக்குகின்றோம்‌! இனி 
உயர்ந்த மலைமுகடுகளில்‌ நின்றுகொண்டிருக்கும்‌ 
கல்லுருண்டைகளைப்பற்றி நாம்‌ என்ன நினைப்பது? 
அவை தம்‌ எடைக்கும்‌, புவிக்கவர்ச்சிக்கும்‌, உயரத்‌ 


திற்கும்‌ ஏற்ப ஆற்றலைப்‌ பெற்று அடக்கி வைத்‌ 
இருக்கின்றன. அக்‌ கற்கள்‌ நிலையில்‌ திரியா து நின்று 
கொண்டிருக்கும்‌ வரையில்‌ எவர்க்கும்‌ இன்னல்‌ 
இல்லை. றிது நிலைபெயர்த்தாலோ? நிகழ்ச்சி 
கணதேரம்‌ மட்டுமே நீடித்தாலும்‌ விளைவு சொல்ல 
வும்‌ முடியாத அளவிற்கு மிகுதியாகிவிடும்‌. உய 
ரத்தில்‌ இருக்கும்‌ பொருள்கள்‌ தம்முள்‌ தேக்கி 
வைத்திருக்கும்‌ ஆற்றலை “உள்ளாற்றல்‌” (Potential 
energy) என்கிறோம்‌. வள்ளுவர்‌ குன்றின்மீது 
நிற்கும்‌ கல்லுருண்டைகளைக்‌ கண்டு கண்டு பழகி 
யவர்‌. அவற்றின்‌ ஆற்றலையும்‌ உணர்ந்தவர்‌. 
எனவேதான்‌ குணக்‌ குன்றின்மேல்‌ நிற்கும்‌ பெரி 
யோர்கள்‌ நிலைமாறிச்‌ சனந்தால்‌ ௮ச்சினம்‌ கணப்‌ 
பொழுதே நிற்குமாயினும்‌ அதைத்‌ தடுத்துக்‌ காத்‌ 
தல்‌ இயலாது என்பதை, 


“*குணமென்னும்‌ குன்றேறி நின்றார்‌ வெகுளி 
கணமேயும்‌ காத்தல்‌ அரிது?” 


என்னும்‌ குறட்பாவினால்‌ உருவகப்படுத்திக்‌ குறிப்‌ 
பிடுகின்றார்‌. 


ஒளியும்‌ ஒலியும்‌ 


உள்ளத்தில்‌ மிகும்‌ உணர்ச்சகெளை முகம்‌ அடுத்தது 
காட்டும்‌ பளிங்குபோல்‌ எடுத்துக்‌ காட்டும்‌. உள்‌ 
ளத்தில்‌ எழும்‌ கருத்துகள்‌ கண்களால்‌ ஒளியாசுவும்‌, 
வாயால்‌ ஒலியாகவும்‌ வெளிப்படுகின்றன. ஒளியும்‌ 
ஒலியும்‌ அலைகளாக அசைந்து பரவினாலும்‌ அவற்‌ 
றிடையே வேற்றுமைகள்‌ மிகுதியாக உள்ளன. 
வள்ளுவர்‌ ஒளியையும்‌ ஒலியையும்‌ நுட்பமாக 
வேறுபடுத்தி ஒரு கோட்பாட்டைத்‌ (Theory) 
துணிந்து கூறிவிட்டார்‌. 


“கண்ணொடு கண்இணை நோக்குஜக்கின்‌ 
என்ன பயனும்‌ Qw" [வாய்ச்சொற்கள்‌ 


என்பதே அது. இந்தக்‌ கோட்பாட்டைச்‌ சோதனை 
வழி நிறுவ முற்பட்ட பேரறிஞர்களையும்‌ பின்னா 
ளில்‌ காண்கின்றோம்‌. இதற்கெனச்‌ சாத்தனார்‌ 
கண்ணுக்கு வழியும்‌, காதுக்குத்‌ திரையும்‌ கொண்ட 
தொரு சோதனைக்‌ கூடத்தையே உருவாக்கிவிட்‌ 
டார்‌! மணிமேகலையையும்‌ உதயகுமாரனையும்‌ 
பிரித்து வைக்க இருவருக்கும்‌ இடையில்‌ அவர்‌ எழுப்‌ 
பிய புதுமைச்‌ சுவர்‌ ஒளிக்கு வழிவிடும்‌; ஆனால்‌ 
ஒலியைத்‌ தடுத்து நிறுத்திவிடும்‌. ஆம்‌; அச்‌ சோத 
னைக்கூடம்‌, 


**விளிப்பறை போகா மெய்புறத்‌ இடூஉம்‌ 
பளிக்கறை மண்டபம்‌ !?” 


உதயகுமாரன்‌ மணிமேகலையைப்‌ பார்த்தான்‌. 
மணிமேகலை உதயகுமாரனைப்‌ பார்த்தாள்‌. 
ஆனால்‌ உதயகுமாரன்‌ பேசிய ஆர்வ மொழிகள்‌ 
மணிமேகலையின்‌ செவிகளைச்‌ சேரவில்லை. 


Digitized by Noolaflm Foundation. 
noolaham.org | aavanaham.org 


மணிமேகலை பேசியிருந்தாலும்‌ உதயகுமாரன்‌ கேட்‌ 
டிருக்கமாட்டான்‌; கண்ணும்‌ கண்ணும்‌ உறவாடின; 
வாய்ச்சொற்கள்‌ பயனற்றுப்‌ போகும்படி பளிங்குச்‌ 
சுவர்‌ வழியடைத்துவிட்டது! சோதனையின்‌ முடிவு 
வள்ளுவருக்கு வெற்றியைத்‌ தேடித்‌ தந்தது. வாய்ச்‌ 
சொல்‌ பயனற்றுப்போன நிலையிலும்‌ உதயகுமரன்‌, 
மணிமேகலை காதல்‌ வளரவே செய்தது. வள்ளுவர்‌ 
கோட்பாடு தக்க சோதனைவழி அறிவியல்‌ அடிப்‌ 
படையில்‌ நிறுவப்பட்டுவிட்டது. இனி, கம்பர்‌ 
போன்ற பிற்காலத்தோர்‌, 


“அண்ணலும்‌ நோக்கினான்‌ அவளும்‌ நோக்கினாள்‌?” 
“இருவரும்‌ மாறிப்புக்கு இதயம்‌ எய்தினார்‌'” 
என்று எளிதில்‌ சொல்லிச்‌ செல்லலாம்‌! 


மறைக்கும்‌ இங்களும்‌ மறையும்‌ இங்களும்‌ 

தலைவி ஒருத்தி, தலைவனைச்‌ சென்று கண்டாள்‌ 
என்ற செய்தி ஊர்‌ முழுவதும்‌ அலராகப்‌ பரவி 
விட்டது. இக்‌ கொடுமையை எடுத்து மொழியும்‌ 
தலைவி, 


“கண்டது மன்னும்‌ ஒருநாள்‌ அலர்மன்னும்‌ 
திங்களைப்‌ பாம்புகொண்‌ pp’ 


எனக்‌ கூறியதாக வள்ளுவர்‌ பேசுகிறார்‌. இங்கு 
வள்ளுவர்‌ “ஞாயிற்றைப்‌ பாம்பு கொண்டற்று” 
என்று பேசாமல்‌, 'திங்களைப்‌ பாம்பு கொண்டற்று” 
என்று ஏன்‌ பேசுகிறார்‌ என்பதற்கு மணக்குடவரோ, 
பரிமேலழகரோ, மற்ற உரையாசிரியர்களோ 
விளக்கம்‌ கூறியிருந்தால்‌ மிகவும்‌ நன்றாக இருந்திருக்‌ 
கும்‌! வள்ளுவர்‌ ஞாயிற்று மறைவையும்‌ (Solar 
eclipse) ஆய்த்திருக்கின்றார்‌; திங்கள்‌ மறை 
வையும்‌ (Lunar eclipse) ஆய்ந்திருக்கின்றார்‌. இரண்‌ 
டிற்கும்‌ உள்ள அடிப்படை வேறுபாட்டையும்‌ அறிந்‌ 
இருக்கின்றார்‌. 


ஞாயிற்றை நம்‌ பார்வையிலிருந்து தன்னொளி 
யற்ற இங்களுருண்டை குறுக்கிட்டு மறைப்பதால்‌ 
ஞாயிற்று மறைவு ஏற்படுகிறது. ஆனால்‌, பூமியின்‌ 
நிழலில்‌ திங்கள்‌ அகப்பட்டுக்கொண்டு இருளுவதால்‌ 
திங்கள்‌ மறைவு ஏற்படுகிறது. எனவே, ஞாயிறு 
திங்கள்‌ வழியாக வரும்‌ நேர்கோட்டில்‌ இருப்பவ 
ருக்கு மட்டுமே ஞாயிற்று மறைவு புலப்படும்‌. பூமி 
யின்‌ மற்ற இடங்களில்‌ உள்ளவர்கள்‌ ஞாயிற்று 
மறைவை-ஞாயிற்றைப்‌ பாம்பு கொள்வதை -காண 
முடியாது. சென்னையில்‌ இருப்பவர்‌ ஞாயிற்று 
மறைவைக்காணும்போதுகல்கத்தாவிலோ கன்னியா 
குமரியிலோ இருப்பவர்கள்‌ அதனைக்‌ காண 
முடியாமலும்‌ இருக்கலாம்‌! ஆனால்‌ Huser மறை 
வின்போதோ, நிலைமை முற்றிலும்‌ வேறாக உள்‌ 
ளது. திங்கள்மீது பூமியின்‌ நிழல்‌ படிவதை-திங்கள்‌ 
பாம்பு கொள்வதை - பூமியிலிருந்தபடி தங்களைக்‌ 
காணும்‌ வாய்ப்புடைய அவ்வளவு பேராலும்‌ காண 


முடிகிறது! வேறு வார்த்தைகளில்‌ விளக்க வேண்டு 
மானால்‌ ஞாயிற்றைக்‌ கண்விழித்துக்‌ கண்டுகொண்‌ 
டிருக்கும்‌ உலகத்தின்‌ பகுதியிலுள்ள அவ்வளவு 
பேருக்கும்‌ ஞாயிற்று ' மறைவு தெரிவதில்லை. 
ஆனால்‌ இரவுக்‌ காலத்தில்‌ இங்களைக்‌ காணும்‌ 
வாய்ப்புடைய உலகப்‌ பகுதியிலுள்ள அவ்வளவு 
பேருக்கும்‌ இங்கள்‌ மறைவு புலப்படும்‌. 


தலைவ்‌ தலைவனைக்‌ சண்டது ஏதோ ஒரு நாள்‌ 
தான்‌! அதனால்‌ உண்டான அலரோ, “திங்களைப்‌ 
பாம்பு கொண்டது” போன்று தலைவியை அறிந்த 
அவ்வளவு பேருக்கும்‌ (ஞாயிற்றைப்‌ பாம்பு கொண்‌ 
டது போன்று சிலருக்கு மட்டுமன்று) பரவிவிட்டது! 
அலர்‌ அதிக அளவில்‌ பலர்‌ அறியும்படி பரவிற்று 
என்பதை வற்புறுத்தவே வள்ளுவர்‌ “ஞாயிற்றைப்‌ 
பாம்பு கொண்டற்று” என்னாமல்‌ *திங்களைப்‌ 
பாம்பு கொண்டற்று' எனக்‌ கூறுகிறார்‌. 


சொல்‌ வணக்கமும்‌ வில்‌ வணக்கமும்‌ 


மீள்வன்மையோடு (elasticity) கூடிய பொருளை 
*வில்‌' என அழைக்கின்றோம்‌. அத்தகைய பொருள்‌ 
கள்‌ தகைவால்‌ (Stress) திரிபடைந்து வளையும்‌ 
போதும்‌, நீளும்போதும்‌ மீட்சியெல்லையைக்‌ கட 
வாமல்‌ இருந்தால்‌ மட்டுமே பழைய நிலைமையை 
மீண்டும்‌ எய்தும்‌. அந்நிலையில்‌ தகைவும்‌ (Stress) 
அது ஏற்படுத்துகின்ற திரிபும்‌ (Strain) சமவிகிதத்தில்‌ 


இருக்கும்‌. வணங்கி வளையும்‌ வில்லும்‌ மீட்டி 
எல்லையைக்‌ கடந்தால்‌ இராமன்‌ கைப்பட்ட 
மிதிலை வில்லாக இற்றுவிடும்‌! எனவே, வில்‌ 


வணங்குவது மீண்டும்‌ நிமிர்ந்து அம்பைப்‌ பாய்ச்சு 
த.ற்கே என்பதை நினைவுபடுத்தும்‌ வள்ளுவரும்‌, 


**சொல்வணக்கம்‌ ஒன்னார்கண்‌ கொள்ளற்க 
தீங்கு குறித்தமை யான்‌”” [வில்வணக்கம்‌ 
எனக்‌ கூறுகின்றார்‌. ஆம்‌, பகைவர்கள்‌ சொல்லால்‌ 
வணங்கிக்‌ கெஞ்சுவது மீட்‌ எல்லையைத்‌ தொடாது 
மீண்டும்‌ நிமிர்ந்து நின்று மிஞ்சுவதற்கேயாம்‌! 


தணிதலும்‌ தெளிதலும்‌ 

ஒரு பொருள்பற்றிய உண்மையைக்‌ காணவேண்டு. 
மானால்‌ முதலில்‌ அப்‌ பொருளைக்‌ கண்‌ திறந்து 
காண வேண்டும்‌. அதே சமயத்தில்‌ “கண்ணால்‌ 
காண்பதும்‌ பொய்‌, காதால்‌ கேட்பதும்‌ பொய்‌, 
தீர விசாரிப்பதே மெய்‌” என்னும்‌ பழமொழியையும்‌ 
அறிவியல்‌ பாதையில்‌ நடக்க விரும்புவோர்‌ மறந்து 
விடல்‌ ஆகாது. எனவேதான்‌ வள்ளுவரும்‌, 


“எப்பொருள்‌ எத்தன்மைத்‌ தாயினும்‌ அப்பொருள்‌ 
மெய்ப்பொருள்‌ காண்ப தறிவு?” 


“எப்பொருள்‌ யார்யார்வாய்க்‌ கேட்பினும்‌ அப்‌ 
மெய்ப்பொருள்‌ காண்ப தறிவு?” [பொருள்‌ 


Digitized by Nolan Foundation. 
noolaham.org | aavanaham.org 


என்று வலியுறுத்திச்‌ செல்கின்றார்‌. மேலும்‌, காண 
வேண்டிய பொருள்களைக்‌ கசடு நீங்கக்‌ கண்ட 
பிறகு அது அப்படி இருக்குமா? இப்படி இருக்குமா? 
என்று அய்யுற்று ஆய்ந்து இப்படித்தான்‌ இருக்க 
முடியும்‌ என்று துணிந்து நிற்கவேண்டும்‌. இவ்வறி 
வியல்‌ படிகளையே, 

3 ; 
“கற்க கசடறக்‌ கற்பவை கற்றபின்‌ 
நிற்க அதற்குத்‌ தக”? 


என அறிமுகப்படுத்திச்‌ செல்கின்றார்‌. கற்றதற்‌ 
கேற்பத்‌ துணிந்து நில்லாமல்‌ தொடர்ந்து அய்யுற்று 
ஊசலாடிக்கொண்டிருந்தால்‌ உண்மையை ஒரு 
தாளும்‌ தெளிய முடியாது! துணிதலையும்‌ தெளி 
தலையும்‌ அருமையாக விளக்கிச்‌ செல்கிறார்‌. 


“oorh றுணராமல்‌ ஆள்க உடன்மூவர்‌ 
சொல்தொக்க தேறபீ படும்‌** 


என்னும்‌ குறட்பாவில்‌! ஆம்‌, ஒற்றாடல்‌ அறிவியல்‌ 
அடிப்படையில்‌ நிகழவேண்டுமானால்‌ ஓர்‌ ஒற்றனை 
மற்றொரு ஒற்றன்‌ அறியாதபடி ஆள வேண்டும்‌. 
அவ்வாறு ஆளப்பட்ட ஒற்றர்‌ மூவரின்‌ முடிவான 
சொல்லும்‌ஓத்திருந்தால்‌ மட்டுமேஅவர்‌ கொணர்ந்த 
செய்தியினை உண்மையாகக்‌ கொள்ளவேண்டும்‌. 
உண்மையைக்‌ காண ஒற்றர்‌ இருவரையோ, ஒற்றர்‌ 
நால்வரையோ கொள்ளாமல்‌ ஒற்றர்‌ மூவரைக்‌ 
கொள்வது ஏன்‌ என்ற கேள்வியை உரையாசிரி 
யர்கள்‌ எழுப்பி விடை கூறியிருப்பார்களானால்‌ 
நலமாயிருந்திருக்கும்‌. 


ஒற்றாடல்பற்றிப்‌ பேசும்‌ வள்ளுவர்‌ தொடக்கத்‌ 
திலேயே “ஒற்றும்‌ உரைசான்ற நூலும்‌' மன்னவனது 
கண்கள்‌ எனச்‌ சுட்டிச்‌ செல்கின்றார்‌. ஆம்‌, அளவை 
முறைவழி அமைந்த அறிவியல்‌ ஆய்வுநெறிபற்றிப்‌ 
பேசும்‌ நூலே 'உரைசான்ற நூல்‌” ஆகும்‌. நாம்‌ 
ஒரு புள்ளியை மையமாகக்‌ கொண்டு ஒரு வட்டத்‌ 
தையோ, வட்டத்தின்‌ பகுதியையோ(80) எளிதில்‌ 
வரைந்துவிடலாம்‌. ஆனால்‌, வட்டத்தின்‌ பகு 
தியை வைத்துக்கொண்டு அதன்‌ மய்யப்‌ புள்ளியைக்‌ 
கண்டுபிடிப்பது அவ்வளவு எளிதான செயல்‌ அன்று. 
அதற்கு “ஒற்றாடல்‌” தேவைப்படுகின்றது! வட்டப்‌ 
பகுதியின்‌ ஓரிடத்திலிருந்து செங்குத்துக்‌ கோட்டுப்‌ 
பாதையில்‌ ஓர்‌ ஒற்றனை நடந்து முன்னேறச்செய்ய 
வேண்டும்‌. இப்பொழுது அவன்‌ சென்ற பாதையில்‌ 
எங்கோ ஓரிடத்தில்‌ நாம்‌ தேடுகின்ற மய்யம்‌ இருக்‌ 
கிறது எனக்‌ கொள்ளலாம்‌. ஆனால்‌, எவ்வளவு 


தொலைவில்‌ இருக்கிறது என்றுமட்டும்‌ நம்மால்‌ 
முடிவு செய்துவிட முடியாது! அதற்கு வட்டப்‌ 
பகுதியின்‌ முற்றிலும்‌ வேறானதொரு இடத்தி 
லிருந்து செங்குத்துக்கோட்டுப்‌ பாதையில்‌ இரண்‌ 
டாவது ஒற்றன்‌ ஒருவனை அனுப்ப வேண்டும்‌. 
அவன்‌ சென்ற பாதையிலும்‌ நாம்‌ தேடுகின்ற wit 
யம்‌ இருந்தாக வேண்டும்‌! மய்யம்‌ முதல்‌ ஒற்றன்‌ 
பாதையிலும்‌ உள்ளது; இரண்டாவது ஒற்றன்‌ பாதை 
யிலும்‌ உள்ளது என்றால்‌ இவ்விரு பாதையும்‌ சந்‌ 
திக்கும்‌ இடத்தில்தான்‌ அந்த மய்யம்‌ இருக்கவேண்‌ 
டும்‌ என்று முடிவு செய்தவிடலாம்‌! ஆனால்‌ ஒன்று, 
ஒற்றர்‌ இருவருள்‌ ஒருவன்‌ வட்டப்‌ பகுதிக்குச்‌ சரி 
யான செங்கோட்டுப்‌ பாதையில்‌ செல்லாமல்‌ சற்று 
வழுவியிருந்தாலும்கூட வட்டப்‌ பகுதியின்‌ மய்யம்‌ 
பற்றி நாம்‌ கொண்ட முடிவு பொய்த்துவிடும்‌! 
ஒற்றர்‌ இருவரும்‌ தம்‌ கடமையினின்று தவறவில்லை 
என்பதை எப்படி அறிவது? இங்குதான்‌ அரசனுக்கு 
மூன்றாவதாக ஓர்‌ ஒற்றனின்‌ உதவி தேவைப்படு 
கிறது! மூன்றாம்‌ ஒற்றன்‌ மற்ற ஒற்றர்கள்‌ இருவர்‌ 
பற்றிய எந்தச்‌ செய்தியும்‌ அறியா தவனாக வட்டப்‌ 
பகுதியின்‌ முற்றிலும்‌ புதியதோர்‌ இடத்திலிருந்து 
செங்கோட்டுப்‌ பாதையில்‌ சிறிதும்‌ வழுவாமல்‌ செல்‌ 
Donor. அவன்‌ செல்லும்‌ பாதையும்‌ இருவர்‌ 
பாதையும்‌ ஒன்றை ஒன்று வெட்டும்‌ இடத்தில்‌ சந்‌ 
இத்தால்‌ முதல்‌ இருவரும்‌ சரியாகச்‌ 
செயல்பட்டிருக்கிறார்கள்‌ என்பதுடன்‌ அரசன்‌ 
கொண்ட முடிவும்‌ சரியானது என ஏற்படுகிறது! 
வட்டப்‌ பகுதியின்‌ மய்யத்தைக்‌ காண இரு செங்‌ 
குத்துக்‌ கோடுகள்‌ தேவை. சண்ட முடிவைச்‌ சரி 
பார்க்க மூன்றாவது செங்குத்துக்‌ கோடு பயன்படு 
Apg. நான்காவது கோடு தேவை இல்லை! ஆயிரம்‌ 
செங்கோடுகள்‌ ஆயிரம்‌ இடங்களிலிருந்து வரைந்‌ 
தாலும்‌ அவை மய்யத்தின்‌ வழியாகவே செல்லும்‌. 
மேற்கொண்டு புதிய செய்தி எதனையும்‌ அவை 
தரமாட்டா. அரசனுக்கு உண்மை காண ஒருவரை 
ஒருவர்‌ அறியாத மூன்று ஒற்றர்களே தேவை! 


அறிவியல்‌ சோலை 

தமிழ்‌ இலக்கியம்‌ அறிவியல்‌ மணம்‌ கமழும்‌ 
பசுஞ்சோலையாகத்‌ திகழ்கின்றது. அறிவியல்‌ தமி 
pisi அதனைக்‌ கண்டு மகிழ்வதற்கு முன்‌ வருதல்‌ 
வேண்டும்‌. 

வாழ்க இலக்கியம்‌! 


வளர்க அறிவியல்‌ கருத்துகள்‌! ! 


Digitized by Noolaha##Foundation. 
noolaham.org | aavanaham.org 


அகக்‌ பழம்‌ பொருட்கும்‌ முன்னைப்பழம்‌ 

பொருளே! பின்னைப்‌ புதுமைக்கும்‌ பேர்த்‌ 
தும்‌ அப்பெற்றியனே!'* என்று மணிவாசகப்‌ பெருந்‌ 
தகையார்‌, இறைவனுக்குச்‌ சூட்டிய சொல்‌ 
மாலையை நாம்‌ வில்லிசைக்‌ கலைக்கும்‌ சூட்ட 
வேண்டும்‌. முத்தமிழ்க்‌ கலைகளிலே மூத்த கலை 
வில்லுப்‌ பாட்டு; இது மட்டுமல்ல, முத்தமிழும்‌ 
இணையும்‌ ஒரு கூட்டுக்குலை, பாட்டுக்கலை, 
நாட்டுக்கலை! 


மிகவும்‌ மூத்தது வில்லுப்பாட்டு என்னும்‌ ஒரு 
தகுதியால்‌ மட்டும்‌, இந்தக்‌ கலை தனக்குரிய 
சிறப்பை யாரிடமும்‌ இரந்து கேட்கவில்லை! முந்தி 
யவை யாவுமே வந்தனத்துக்குரியதல்ல; முந்தி 
யிருக்கும்‌ சகதியினும்‌ பிந்தி வந்த தாமரையே 
பெருமைக்குரியது. முந்தினாலும்‌ ஒரு சிறப்போடு 
முந்தியிருக்க வேண்டும்‌. அந்தச்‌ சிறப்புதான்‌, 
தந்தனத்தோம்‌ வில்லிசையின்‌ தலைமுறைச்‌ சிறப்‌ 
பாகும்‌. மயிலின்‌ மூத்த குஞ்சுதான்‌ கொண்டைப்‌ 
புகழ்‌ கொண்டது என்பர்‌. அவ்வண்ணம்‌ புகழ்‌ 
கொண்டது பண்டைத்‌ தமிழ்‌ வில்லுப்பாட்டு! 


மண்ணுக்குள்‌ தங்கிய மரத்துண்டுகள்‌, யார்‌ கவ 
னிப்புமின்றியே பல்லாயிரம்‌ ஆண்டுகள்‌ புதையுண்டு 
இடந்து, ஒரு கதையென்று வளர்ந்து, தன்னை நம்‌ 
பியே தான்‌ வாழ்ந்து, தன்மான ஒளியேறி ஏறி, 
பின்னொரு நாளில்‌ வைரமாக வளர்ந்துவிடுகிறதே; 
அந்த வைர வரலாறுதான்‌ வில்லிசையின்‌ வாழும்‌ 
வரலாறு! 


“கலைமாமணி ' கவிஞர்‌ சுப்பு ஆறுமுகம்‌ 


பாணர்கள்‌ மீட்டும்‌ யாழுக்கு. அன்னையே வில்‌ 
லிசைக்‌ கருவிதான்‌ என்பது இசைப்புலவர்களின்‌ 
பொருந்தும்‌ ஆராய்ச்சியாகும்‌! வில்லிலே மாட்டுத்‌ 
தோலை உரித்து இரு துருவங்களையும்‌ வளைத்து 
இணைத்துக்‌ கட்டி, சைக்கருவியாகிய வீசுகோலால்‌ 
தட்டும்பொழுது பிறப்பதே 'தனத்‌-தனத்‌' ஒலி! 
அதைத்‌ தழுவியவண்ணம்‌ வில்லின்‌ ஓரத்தில்‌ 
தாயைத்‌ தழுவிய குழந்தைகள்போலிருந்து ஒலிப்‌ 
பதே மணிகளின்‌ நாதம்‌! இதில்‌ முதலில்‌ பிறந்த 
ஒலியைத்‌ தொடர்ந்த சிந்தனைதான்‌, யாழ்‌! 
இன்றும்‌: வில்லைக்‌ குறிப்பிடும்போது, விவரம்‌ 
அறிந்தோர்‌ 'ஆதியாழ்‌' என்றே சிறப்பாகச்‌ சொல்‌ 
வர்‌, தோலை உரித்துக்‌ கயிறு போலாக்கித்‌ தட்டும்‌ 
போது இந்த நாதமெனில்‌, இதனினும்‌ மெல்லிய 
நரம்பினைக்‌ சுட்டி விரலினால்‌ மெதுவாக மீட்டிக்‌ 
கேட்டுப்‌ பார்ப்போமா? இதுவே வில்லைத்‌ 
தொடர்ந்த சிந்தனை! 


வாழையடி வாழையென வந்த திருக்கூட்டம்‌ என்‌ 
றாரே, அதுபோல்‌ வில்லின்வழி யாழ்‌ பிறக்க அதில்‌ 
வீணை மகள்‌ என்றொரு நாதக்‌ குழந்தை பிறந்தது! 
ஆக, வில்லிசைக்‌ கருவி என்னும்‌ பாட்டியின்‌ செல்‌ 
லப்‌ பேத்திதான்‌ சிங்கார வீணை! 


இவ்வண்ணமே வில்லுப்பாட்டுக்‌ கலையின்‌ தோற்‌ 
றமும்‌, விரும்பி அறிந்துகொள்ள வேண்டிய கலை 
களில்‌ ஒன்றாகும்‌! s 


எந்த இசைக்கருவிக்கும்‌ இல்லாத. சந்தச்சுகம்‌ 
மட்டுமல்ல, இறைமையும்‌ வில்லுக்கு உண்டு! 


Digitized by Noolaftin Foundation. % 
noolaham.org | aavanaham.org 


சுதைகள்‌ பல கூறுவதையே பிறவிக்‌ கடமையாகக்‌ 
கொண்டிருக்கும்‌ வில்‌ தோன்றிய கதை வணக்கத்‌ 
துக்குரியதாகும்‌! 


தென்‌ பாண்டி நாட்டிலே, ஒரு குறுநில மன்னன்‌ 
வீரர்களையும்‌ தன்‌ பரிவாரங்களையும்‌ கூட்டிக்‌ 
கொண்டு காட்டுக்கு வேட்டையாட வந்தான்‌. அன்று 
நல்ல வேட்டை! சிங்கம்‌, புலி, கரடி முதல்‌ மான்‌, 
நரி, மத்தகம்‌ வரை அத்தனையும்‌ வேட்டையாடிக்‌ 
களித்தான்‌! அந்த வனத்தின்‌ மர(ற) நிழலில்‌, மன்ன 
னும்‌ கூட. வந்தோரும்‌ குஞுமையைச்‌ சுவைத்துக்‌ 
கொண்டிருந்தனர்‌! அந்தி வேளை வந்தது. அனை 
வரும்‌ கூடாரங்களில்‌ வந்து இளைப்பாறினர்‌. 
எங்கோ ஒரு மான்‌! ஏதோ ஒரு புலி! ஒரு மத்தகம்‌! 
குற்றுயிராக இடந்தழும்‌ அவல அழுகைக்‌ குரல்கள்‌ 
மன்னனின்‌ செவியைச்‌ சிந்தனையை முற்றுகையிட்‌ 


மேதினி ஆள்வோனின்‌ மெழுகு உள்ளம்‌ உருகி 
யது. இருவிழிகளும்‌ அதனை அள்ளி அள்ளி 
வெளியே கொட்டிக்கொண்டிருந்தது! 


“வாழும்‌ உயிரினை வாங்கிவிடல்‌-— இந்த 
மண்ணில்‌ எவர்க்கும்‌ எளிதாகும்‌! 
வீழும்‌ உயிரை எழுப்பு தலோ-- ஒரு 
வேந்தன்‌ நினைக்கினும்‌ ஆகாதய்யா! 


என்னும்‌ இருபதாம்‌ நூற்றாண்டுக்‌ கவிமணியின்‌ 
இதய ஒலி, அந்த முடிவேந்தனின்‌ இதயத்தில்‌ 
முந்திப்‌ போய்‌ ஒலித்ததோ! 


Ag பிள்ளையைப்‌ போல்‌ தேம்பித்‌ தேம்பி அழு 
தான்‌! 


செத்துக்கொணடிருந்த கால்‌, அரை, முக்காற்‌ 
புள்ளிகள்‌ இதற்குள்‌ முற்றுப்புள்ளிகள்‌ ஆகிவிட்‌ 


டன! 


“இறைவா! நான்‌ மன்னனாம்‌! மனிதனாம்‌! மதி 
யிலும்‌ விதியிலும்‌ உயர்ந்தவனாம்‌! தென்பாண்டி 
மாநில ஆட்சி என்னதாம்‌! என்னை மதிக்கிறார்கள்‌! 
துதிக்கிறார்கள்‌! வாழ்க! வாழ்க! என்று வாழ்த்து 
கிறார்கள்‌. ஆனால்‌, வேட்டை என்ற பெயரால்‌ 
வெறியாட்டம்‌ நடத்திக்கொண்டிருக்கிறேனே; 
சாய்ந்துவிட்ட ஒரு மான்‌ குட்டியின்‌ உயிரைக்கூடத்‌ 
இருப்பிக்‌ கொடுக்க முடியாத என்‌ சுரங்களில்தான்‌ 
எத்தனை எத்தனை சட்டங்களின்‌ பின்னல்‌ வேலை 
கள்‌ நடந்துகொண்டிருக்கன்றன. இப்பொழுது 
என்‌ மனச்சான்று என்னை வேட்டையாடுகிறதே! 
ஆடட்டும்‌! நன்கு ஆடட்டும்‌! எனது கொல்லும்‌ 
அறிவைக்‌ கொல்லட்டும்‌! கொல்லாமை என்னுள்‌ 
கொலுவிருந்து ஆடட்டும்‌! வாழட்டும்‌ உலக உயிர்‌ 
கள்‌! ஆண்டவன்‌ எழுதிய உயிர்ச்‌ சித்திரங்களை 
அழிக்க நான்‌ யார்‌? அவன்‌ படைத்த உயிர்ப்‌ 
பொம்மைகளை உடைக்க நான்‌ யார்‌? 


தாடும்‌, காடும்‌, மலையும்‌, என்‌ மனையின்‌ கொலுப்‌ 
படிகள்‌ அல்லவே! அமைச்சரே?! * 


“மன்னா! தன்னை உணரும்‌ தங்களுக்குத்‌ தகுந்த 
பரிகாரம்‌ கூறுகறேன்‌-கொலைக்கருவி, கலைக்கருவி 
ஆகட்டும்‌! இதுவரை தோளில்‌ கடந்த வில்லை 
மடியின்‌ பக்கம்‌ படுக்கப்போடுவதுபோல்‌ போட்டு, 
கழ்நுனியில்‌ ஒரு சுயிறு சுட்டி, அசையா வண்ணம்‌ 
வில்லின்‌ அடிப்பகுதியை, அதோ  காட்டுத்தேன்‌ 
கொண்டுபோக . கொண்டுவத்திருக்கறோமே-மண்‌ 
குடம்‌-வில்லோடு இணைத்துக்‌ கட்டி, அம்பறாத்‌ 
MAIAGSS அம்புகளை எடுத்துத்தாளத்தோடு 
தட்டித்‌ தட்டி தமிழில்‌ பாடுங்கள்‌! தலைமுறைப்‌ 
பாவங்கள்‌ எல்லாம்‌ நீங்கும்‌! தமிழ்மறை. இருக்குற 
ளைப்‌ பாடுங்கள்‌! கம்பராமாயண த்தைப்‌ பாடுங்கள்‌, 
முத்தமிழ்க்‌ காப்பியத்தைச்‌ சிலம்பொலி செய்யுங்‌ 
கள்‌! புறம்‌, அகம்‌ இதற்குப்‌ புறம்பானதல்ல! 
ஒல்காப்புகம்‌ தொல்காப்பியம்‌ முதல்‌ நல்‌ 
காப்பியங்களை எல்லாம்‌ வில்‌ காப்பியமாக- சொல்‌ 
காப்பியமாக -வில்லிசைத்துப்‌ பாடுங்கள்‌!* 


அவ்வளவுதான்‌! 

அரசன்‌ மடியிலே வில்லிசைக்சலை பிறந்து 
விட்டது! அருகிருந்த அனைவரும்‌ கூட்டுக்குரல்‌ 
கொடுத்தனர்‌! ஆமோதித்தனர்‌!  ௪...ரி...சம...... 


மா...க..ப...த..மா...க..நீ.. 
வேண்டுமானால்‌ ஏற்றத்தாழ்வோடு இசையாய்‌ 
ஒலிக்கட்டும்‌! ஆனால்‌, நாம்‌ நமக்குள்‌ பதமாக 
நீ சரிசமமாக.... அமர்ந்து பாடுவோம்‌! என்று 
கதை பாட ஆரம்பித்தான்‌, பூவேந்தன்‌! காளிதாசன்‌ 
நாவில்‌ எழுதிய சக்தஇித்தாய்‌ இந்தக்‌ காவலன்‌ நாவி 
லும்‌ எழுதினாளோ! அவன்‌ கவியரசன்‌! இவன்‌ 
புவியரசன்‌--என்ற கட்சி பேதம்‌, கலைமகளிடம்‌ 
ஏது...? 


என்ற சப்த ஸ்வரம்‌ 


இவ்வாறு ஒரு வித்தையையே வேட்டையாடி 
வந்த வேந்தன்‌, இயலிசைப்‌ புலவர்களை அழைத்‌ 
தான்‌! இந்த வில்லிசைக்கலைக்கு ஒரு புதிய உருவம்‌ 
வேண்டினான்‌! இலக்கியம்‌ கண்டதற்கு இலக்கணம்‌ 
கேட்டான்‌! 


வில்‌, உடுக்கை, குடம்‌, தாளம்‌, கட்டை ஆகிய 
ஐந்து கருவிகள்‌ தொடக்கத்தில்‌ பயன்பட்டன. 
வளர வளர பம்பை, உருமி, தக்கை, துந்துமி ஆகிய 
கருவிகளும்‌ சேர்த்துக்கொள்ளப்பட்டன. 'தன்தன்‌” 
என்று குடம்‌ ஒலிக்க, 'தனத்‌ தனத்‌” என்று வீசு 
கோல்‌ பேச, “ஓம்‌ஓம்‌' என்று உடுக்கை ஓங்கார 
நாதம்‌ முழங்க, “தந்தனத்தோம்‌”- என்று சொல்‌ 
லியே வில்லினில்‌ பாட வந்தருள்‌ புரிந்துகொண் 
டிருந்தாள்‌, கலைமகள்‌! 


ராஜ கம்பீர நாடாளும்‌ நாயகனிடம்‌ தோன்றிய 
நாட்டுப்புறக்கலை, ராஜ கம்பீரத்தோடு நாடாண்டு, 
வீடாண்டு, நல்ல பல கோவில்‌ சன்னிஇகளை ஆண்டு 


Digitized by Noola#4fi Foundation. 
noolaham.org | aavanaham.org 


ஆளும்‌ மன்னவனின்‌ Garg) மண்டபங்களை 
ஆண்டு, பல்லாண்டு பல்லாண்டு வளர்ந்து வந்தது. 


**குமிழின்‌ 
புழற்கோட்டுத்‌ தொடுத்த மரற்புரி நரம்பின்‌ 
வில்யா ழிசைக்கும்‌ விரலெறி குறிஞ்சி!” 


என்ற கடியலூர்‌ உருத்திரங்கண்ணனார்‌ பாடிய 
பெரும்பாணா ற்றுப்படை (வரிகள்‌ 180-182) வில்‌ 
லின்‌ மூத்த புகழைக்‌ காத்து வைத்திருக்கிறது. 
வைணவம்‌ ஓங்கிய காலத்தில்‌ வில்லை நேசித்து 
இராமபிரானை நினைத்து இக்கலைக்கு இடம்‌ 
கொடுத்தனர்‌! சைவம்‌ கொடிகட்டிப்‌ பறந்த மண்‌ 
டலங்களில்‌ சிவபெருமானின்‌ உடுக்கை ஒலியை 
இதில்‌ கேட்டுச்‌ சிவனே வந்ததுபோல்‌ கருதிக்கொண்‌ 
டாடினர்‌! இரண்டும்‌ ஒன்றே என்னும்‌ பெருமக்கள்‌ 
இக்கலை, இரண்டையும்‌ இணைக்கும்‌ பாலம்‌ 
என்று போற்றிப்‌ புகழ்ந்தனர்‌. 


இன்னொரு சிறப்பும்‌ இக்கலைக்கு உண்டு. தேசிய 
ஒருமைப்பாட்டையே வில்லுப்பாட்டில்‌ காணலாம்‌. 
“வில்‌” என்றால்‌ நமக்கு உடன்‌ நினைவு வருவது 
“இராமேசுவரம்‌'; “உடுக்கை” யெனில்‌, *காசி விசுவ 
நாதர்‌'; வடக்கையும்‌ தெற்கையும்‌ இவ்வாறு 
வாழ்த்தி இணைத்து வரும்‌ கலையைச்‌ சுவைப்பது 
மட்டுமா? வணங்கவும்‌ வேண்டுமே. தெய்விகத்தின்‌ 
மூலம்‌ தேசியத்தைக்‌ காணவும்‌ இக்கலை வழி 
வகுக்கிறது. 


**மோனத்து இருந்த முன்னோன்‌ கூத்தில்‌ 
உடுக்கையில்‌ பிறந்தது ஓசையின்‌ சுழலே 
ஓசையில்‌ பிறந்தது இசையின்‌ உயிர்ப்பே”* 


என்ற சாத்தனாரின்‌ கூத்த நூல்‌, உடுக்கையின்‌ 
மிடுக்குபற்றி அடுக்கியுரைக்கின்றதுவே! 


“'உடுக்கையில்‌ பிறந்தது ஓம்‌எனும்‌ ஒலியே 
ஓம்‌எனும்‌ ஒலியே நாட்டியத்து ஒலியாம்‌'* 


இவ்வாறு கூத்த நூலில்‌, தொடர்ந்து வில்லிசைக்‌ 
கருவியாகிய உடுக்கையின்‌ வெற்றிக்‌ குரலைக்‌ 
கேட்க முடிகிறது. 


கால வெள்ளத்தில்‌, எத்தனையோ கதைகள்‌! 
வில்லிசையிலே பிறந்தன! நீலி கதை, கண்ணடி 
கதை, மகிடாகூரன்‌ கதை, இரணியன்‌ சம்ஹாரம்‌, 
சுடலைமாடன்‌ கதை, ஐயனார்‌ கதை, வள்ளியம்‌ 
மன்‌ கதை, பார்வதியம்மன்‌ கதை, மார்க்கண்டன்‌ 
தபசு, அரிச்சந்திரன்‌ கதை, கிருஷ்ணசாமி கதை, 
குசேலர்‌ கதை, பெருமாள்சாமி கதை, மாகாளி 
யம்மன்‌ கதை, வில்லடிச்சான்‌ கதை (அதாவது, 
இராமாயணத்துக்கு மறுபெயர்‌), மகாபாரதக்‌ கதை 
கள்‌-- எல்லாம்‌ வில்லிசையில்‌ மலர்ந்த சொல்லிசை 
கள்‌! நாட்டுப்புறத்து இசையிலே மலர்ந்த காட்டுப்‌ 
பூக்கள்‌! இவ்வாறு parauri சிலருக்காக மட்டும்‌. 


மலர்ந்திருந்த காட்டுப்பூ போன்ற வில்லிசைக்‌ 
கலையை, நாட்டு மக்கள்‌ அனைவருக்கும்‌ பயன்‌ 
படும்வண்ணம்‌ பண்படுத்தித்‌ தந்த முதல்‌ பெருமை 
இந்த இருபதாம்‌ நூற்றாண்டில்‌- கலைவாணர்‌ 
என்‌.எஸ்‌. கிருஷ்ணன்‌ அவர்களையே சாரும்‌! பகுத்‌ 
தறிவுத்‌ தந்தை பெரியார்‌ ஈ. வெ: ராமசாமி அவர்‌ 
களின்‌ சீர்திருத்தக்‌ கருத்துகளை வில்லுப்பாட்டு 
மூலம்‌ நாட்டு மக்களுக்குச்‌ சொன்ன அழியாப்‌ 
புகழும்‌ இவருக்கே உரியது! 


வில்லிசை உலகில்‌ வித்தகர்களாகப்‌ புகழ்பெற்ற 
இன்னும்‌ சில மேதைகளை இங்கு நினைவில்‌ கொள்‌ 
வது பொருந்தும்‌. எனது தமிழாசிரியர்‌ நெல்லை 
வித்துவான்‌ திரு. ௮. ௧. நவநீதகிருஷ்ணன்‌ அவர்‌ 
களின்‌ கப்பலோட்டிய தமிழன்‌” - வில்லுப்பாட்டு 
நூல்‌ வில்லிசை உலகுக்கே ஒரு கலங்கரை விளக்கம்‌. 
தமிழ்ப்‌ பேராசிரியர்‌ இரு. தி. A. கோமதிநாயகம்‌ 
அவர்கள்‌ எழுதிய “தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌'- 
எனும்‌ ஆராய்ச்சி ஏடு நமக்குக்‌ கிடைத்த பெரும்‌ 
பேறு! 


தோவாளை சுந்தரம்‌ பிள்ளை, நெல்லை புலவர்‌ 
ஐயம்‌ பிள்ளை, சாத்தூர்‌ புலவர்‌ பிச்சைக்குட்டி, 
கவிஞர்‌ கொத்தமங்கலம்‌ சுப்பு முதலியோருக்கு 
இக்‌ கலையின்‌ வரலாற்றில்‌ பெரும்பங்கு உண்டு. 
தனித்தனி பாணியில்‌ இவர்கள்‌ வில்லிசையை சண்‌ 
ணாகப்‌ போற்றி வளர்த்தார்கள்‌; வாத்தியக்‌ கருவி 
களை இவர்கள்‌ கையாணடதில்‌ வேறுபாடு இருந்த 
போதிலும்‌, வில்லிசைத்‌ தாளமே இவர்களின்‌ நாடித்‌ 
துடிப்பாக இருந்து ! நாட்டு மக்களை மகிழச்‌ 
செய்தது. 


நமது வானொலி நிலையம்‌, தொலைக்‌ காட்சி 
நிலையம்‌ இவ்விரண்டு அமைப்புகளுக்கும்‌ வில்லிசைக்‌ 
கலையின்‌ வளர்ச்சி வரலாற்றில்‌ மிகச்‌ றந்த இடம்‌ 
உண்டு. இன்றும்‌ தேசியத்‌ தலைவர்கள்‌, தேச 
முன்னேற்றத்‌ திட்டங்கள்‌ ஆகியவற்றை மக்களுக்கு 
நன்கு எடுத்துச்‌ சொல்ல வில்லிசைக்‌ கலை 
பயன்பட்டு வருகின்றது. 


நமது தமிழக அரசு, கிராமியக்‌ கலைகளுக்கு 
ஊக்கம்‌ அளிக்கும்பொழுதெல்லாம்‌ வில்லிசைக்‌ 
கலைக்குச்‌ சிறப்பிடம்‌ தந்து வளர்த்துவருகிறது. 
தமிழக அரசின்‌ சார்பில்‌, தமிழ்நாடு இயல்‌ இசை 
நாடக மன்றம்‌, சென்னையில்‌ நடத்திய கிராமியக்‌ 
கலைவிழாவில்‌ (1978) வில்லுப்பாட்டு நிகழ்ச்சிகளை 
இரண்டு நாள்கள்‌ நடத்திச்‌ சிறப்பித்தது. இன்‌ 
னும்‌, இன்றும்‌, எங்கும்‌ நடக்கும்‌ அரசு விழாக்‌ 
களில்‌ வில்லிசை முழக்கத்தைக்‌ கேட்கலாம்‌. 


வில்‌, வயிரம்‌ பாய்ந்த பனையில்‌ செய்யப்பட்ட 
தாயினும்‌, வானவில்‌ போல வளைந்து கொடுத்துக்‌ 
காட்சியளிக்கிறது. அவ்வண்ணமே இக்‌ கலையும்‌ 


Digitized by Nolan Foundation. 
noolaham.org | aavanaham.org 


சாதி சமய பேதமின்றி, மேலும்‌ படித்தோர்‌ பாம 
ரர்‌ வேற்றுமையின்றி, மக்களுக்கு நடுநாயகமாக 
இருந்து, நல்ல கருத்துகளை வழங்கி வருகிறது. 


நாடு தழுவிய கலையாக, இக்கலை நல்லதோர்‌ 
ஏற்றம்‌ பெற்றுவிட்ட இந்தக்‌ காலத்தில்‌, வில்லிசைக்‌ 
கலைஞர்கள்‌, , முற்றிலும்‌ மக்கள்‌ கலையாகவே 
இதை மாற்ற முயலவேண்டும்‌. இதற்கென்றே 
இசைவளம்‌ செழித்திருக்கும்போது, இரவல்‌ 
இசையை இரந்து பெறுவானேன்‌? 


நகைச்சுவை மன்னர்‌ என்‌. எஸ்‌. கிருஷ்ணன்‌ 
அவர்கள்‌ தொட்ட நேரப்‌ பலன்‌, இக்கலையிலிருந்த 
அவலச்‌ .சுவைகளெல்லாம்‌..நீங்கவிட்டன!. ... சரிக்க 
வும்‌ சிந்திக்கவும்‌ என்றே இந்தச்‌ செந்தமிழ்க்கலை 
யைக்‌ கலைவாணர்‌ சீர்திருத்தி வெற்றி பெற்றிருக்‌ 
கிறார்‌. ஆகவே; இயல்‌, இசை, நாடகம்‌- முத்தமிழ்‌ 
மட்டுமல்லாது, நான்காவது தமிழ்‌ என்று ஒன்றை 
வகுத்தேனும்‌, அதற்கு 'நகைச்சுவைத்‌ தமிழ்‌'- 
என்று பெயரிட்டேனும்‌, நாலும்‌ அறிந்துகொண்டு 
நாலும்‌ தெரிந்தவராக வில்லிசைக்‌ கலைஞன்‌ 
மேடைக்கு வந்தால்தான்‌, நாலுபேர்‌ பாராட்டும்‌ 
வண்ணம்‌ நல்லபடி வளர முடியும்‌. 


பேரறிஞர்‌ அண்ணா அவர்கள்‌, எனது வில்லிசை 
நிகழ்ச்சி ஒன்றுக்கு, கடலூரில்‌, தலைமைதாங்கி 
வாழ்த்தும்‌ பேறு எனக்குக்‌ இடைத்தது. 


பேரறிஞர்‌ அண்ணா அவர்களின்‌ அன்புக்‌ கட்‌ 
டளைப்படியே, இன்னும்‌ வில்லிசை நிகழ்ச்சிகளை 
நான்‌ நடத்தி வருகிறேன்‌. 


அன்னாரை வணங்கித்‌ தொடங்கும்‌ வில்லிசைக்‌ 
கலையிலே அவரது வாழ்த்துகளையே எல்லா அரங்‌ 
கங்களிலும்‌ பெற்றுவருவதாக நான்‌ உணர்ந்து 
மகிழ்ச்சியடைகிறேன்‌. 


“பேரறிஞர்‌ அண்ணாவின்‌: வரலாறு” எனும்‌ வில்‌ 
லுப்பாட்டில்‌ எனது அன்புக்‌ கவிதை. அவருக்கே 
காணிக்கையாக்கி, எனது கட்டுரையை நிறைவு 
செய்கிறேன்‌. 


(வில்லிசைப்‌ பாடல்‌) 
அன்பினில்‌ சிறு குழந்தை! 
அறிவினில்‌ இமயமலை! . 
பண்பினில்‌ திருக்குறளாம்‌! - அண்ணா 
பாசத்தின்‌ இன்னுருவாம்‌! 


பார்க்கப்‌ பத்தாயிரம்‌ பேர்‌ 
பழகப்‌ பத்து லட்சம்பேர்‌! 
பாதையில்‌ எண்ணற்றபேர்‌! - அவர்க்கு 
பகையிடமும்‌ நல்ல பேர்‌! 


“அண்ணா வாழ்க!” - என்று சொல்லும்‌ 
|ஆறெழுத்துக்‌ குள்ளேதான்‌ 

தமிழர்கள்‌ தலையெழுத்து - இருக்‌ 
தம்பி நான்‌ பாட வந்தேன்‌! 


Digitized by Noolara#l Foundation. 
noolaham.org | aavanaham.org 


gers) காலை 9 மணி இருக்கும்‌. ஆசிரியர்‌, 
நீராடி வழிபாடு முடித்துக்கொண்டு 
கடவுளுக்குப்‌ படைத்த படையலை உண்டபின்‌, 
சிலர்வந்து “அகவொழுக்கம்‌' பற்றிச்‌ கேட்டனர்‌. 
வழிபாடு முடித்து வந்தமையால்‌, உண்மை 
பளிச்சென்று புரிந்தது. கேட்டவர்க்குப்‌ பின்‌ 
வருமாறு விடை சொன்னார்‌ ஆசிரியர்‌. 


“அகவொழுக்கம்‌ என்பது உள்‌ ஒழுக்கம்‌. புற 
வொழுக்கம்‌ என்பதும்‌ அதிலிருந்தே தெளிவாகும்‌. 
அதாவது, வெளிமுக ஒழுக்கம்‌. 


உள்ளொளி et க 
இவ்வாறு விடை சொன்னபின்‌;  வந்தவரில்‌ 
ஒருவர்‌, “உள்ளொளி' என்றால்‌: என்ன? அதில்‌ 


விளங்குவது எது? என்று கேட்டார்‌... 


நமக்கு, மெய்‌ வாய்‌ கண்‌ மூக்கு செவி என ஐந்து. 
பொறிகள்‌ உள்ளன. இவற்றால்‌ அறியப்படுவன 
புலன்கள்‌: மனம்‌ புத்தி அகங்காரம்‌ சத்தம்‌ என்று 
உட்கருவிகள்‌ உண்டு. மேலும்‌ உண்டு; அவற்றில்‌ 
மனம்‌ என்பது, மெய்‌ வாய்‌ முதலான பொறிகளில்‌ 
புகுந்து உலகச்‌ செய்திகளை உணர்கின்றது. அது 
உள்‌ கருவியாய்‌ இருத்தலால்‌, : 5 
Ans; புறத்திலும்‌ நோக்குகிறது.” புறத்தில்‌ பொறி 
யால்‌, பகலவன்‌ நிலவு விண்மீன்களின்‌ ஒளி உண்‌ 
டாதிறது. அகத்திலும்‌ அகக்கருவிகளால்‌ கடவுள்‌ 
ஒளி உண்டாகிறது. மனம்‌ முதலிய அகக்‌ கருவிகள்‌ 
உள்ளே இரும்பி, உயிர்க்குள்‌ உள்முகமாகக்‌ கலந்‌ 


“உள்ளும்‌ நோக்கு 


* இிநக்தறள்‌ 19) 10” அழகரடிகள்‌ 


இருக்குங்‌ கடவுளை அறிதலே 'உள்ளொளி'யாகும்‌. 
எல்லாரிடமும்‌ கடவுள்‌ உள்ளே சுலந்திருக்கிறார்‌. 
அதற்கும்‌ அகமான பொருள்‌ வேறு எதுவும்‌ 
இல்லை. ‘wer’ முதலான அகக்கருவிகள்‌ ஒளி. 
பெறுதலே *உள்ளொளி' எனப்படும்‌. 


“ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி! 


என்றார்‌ மாணிக்கவாசகர்‌. இங்கே ஞானம்‌, “உள்‌ 
ளொளி' எனப்பட்டது. மனம்‌ முதலியன உள்ளே 
இருத்தலாலும்‌, அவைதாமும்‌ உயிரும்‌ ஞான ஒளி 
பெறுதலாலும்‌, அங்ஙனம்‌ பெயராயிற்று. ஞானத்‌ 

. தால்‌. விளங்குவது கடவுள்‌; ஊனினை உருக்கி” 
என்றது, உடம்பை அதற்கேற்றபடி. ஒழுகச்‌ செய்‌ 
_வது. இவ்வாறு திருவாசகத்தில்‌ வந்தது. இதை 

... *உண்முகப்படுதல்‌* என்று சொல்வதும்‌ உண்டு. 
கடைசி அகப்பொருள்‌, கடவுள்‌ என்பது. 


அம்மையப்பர்‌ 


கடவுளை- கடவுள்‌ என்றும்‌, அவர்‌ திருவருள்‌ 
என்றும்‌- அம்மையப்பராக அறியலாம்‌. அம்மை 
யிடம்‌ சேர்ந்தால்‌ அதாவது திருவருளிடம்‌ சேர்ந்‌ 
தால்‌, அவர்‌ கடவுளிடம்‌ சேர்ப்பார்‌; இது முறை. 
ஆதலால்‌, இருவருளைக்‌' காதலால்‌... சேருவதைத்‌ 
திருக்கோவையார்‌ கூறியது. முதல்‌ பாட்டிலேயே 
“இவ்வுண்மை வருகின்றது. 


**உருவளர்‌ காமன்றன்‌ வென்றிக்‌ கொடிபோன்று 
ஒளிர்கின்றதே”* 


Digitized by 11௦௦ல்‌ Foundation. 
noolaham.org | aavanaham.org 


அசலை 


என்று AF செய்யுள்‌ முடிகின்றது. “*ஒளிர்கின்றது” 
என்று இங்கே குறிப்பிடப்பட்டது, இருவருளாகிய 
அம்மை; காமனது வென்றிக்கொடியாவது, காதல்‌; 
தலைப்பட்டால்‌ மற்றவற்றையெல்லாம்‌ அடக்கி 
வெற்றி பெறும்‌ கொடியாகும்‌. காமம்‌ என்றது 
இங்கே காதல்‌. காதல்‌ கொள்வது, திருவருளாகிய 
அம்மையிடம்‌! 


“காதலாகிக்‌ கசிந்து கண்ணீர்‌ மல்தி'' 


என்று காதற்‌ பெயரால்‌ கூறினார்‌ திருஞானசம்பறந்‌ 
தரும்‌. அன்பின்‌ மிகுதியே காதல்‌ என்பது. அது 
மிகுதியானால்‌ உருக்கம்‌ வரும்‌. **உருகுதலைச்‌ 
சென்ற” என்றார்‌ மாணிக்கவாசகர்‌. . **உள்ளம்‌ 
உருகில்‌ உடனாவர்‌'' என்பது திருவுந்தியார்‌. உரு 
கினால்‌ உடனாகலாம்‌. அன்பின்‌ மிகுதியான காத 
லால்‌ கசிந்து, அம்மையப்பர்‌ செய்கின்ற அருமைப்‌ 
பாடுகளை, நன்றியோடு. நினைந்தால்‌, உருக்கம்‌ 
வரும்‌. 


இவ்வாறு உருக்கமாய்‌ நினைந்து இருவருளைக்‌ 
கூடுவது முதற்கடமையாகும்‌. திருவருள்‌ 
அப்பனோடு கூட்டும்‌! 


**மாயநட்‌ போரையும்‌ மாயா 
மலமெனும்‌ மாதரையும்‌ 
வீயலிட்‌ டோட்டி வெளியே 
புறப்பட்டு மெய்யருளாம்‌ 
தாயுடன்‌ சென்றுபின்‌ தாதையைக்‌ 
கூடிப்பின்‌ தாயைமறந்து 
ஏயும தேநிட்டை யென்றான்‌ 
எழில்கச்சி யேகம்பனே'' 


என்று பட்டினத்தார்‌ பகர்வர்‌. காதலால்‌ அம்மை 
யைக்‌ கூடிப்‌ பின்‌ அப்பனைச்‌ சேர்வது இதனால்‌ 
தெரிறெது. 


இவ்வாறு அகப்பொருள்‌ என்பது, கடைசி அகப்‌ 
பொருளாய்‌ இருக்கிற கடவுளை உணர்த்தும்‌. 
இதனால்‌ சமய ஒழுக்கமே *அகவொழுக்கம்‌” எனப்‌ 
பட்டமை விளங்கும்‌. உள்ளொளி என்பது ஞான 
மாதலால்‌ ஞானத்தால்‌ வீடு அடையலாம்‌. “ஞானத்‌ 
தால்‌ வீடு' என வந்தது. சிவஞானசித்தியாரிலும்‌, 
**உயர்சவ ஞானத்தாலே gm மதியினானைப்‌ 
போற்றுவார்‌ அருள்பெற்‌ oreg என்பதும்‌ அது. 


நானிலம்‌ 

இங்ஙனம்‌ அருள்‌ பெறுதற்குத்‌ துணையாய்‌ இருப்‌ 
பது பாசப்‌ பொருள்களாகிய உலகம்‌. குறிஞ்சி 
என்ற மலை நிலமும்‌, பாலை என்னும்‌ வழி நிலமும்‌, 
முல்லை என்னும்‌ காட்டு நிலமும்‌, மருதம்‌ என்னும்‌ 


வயல்‌ நிலமும்‌, நெய்தல்‌ என்னும்‌ கடல்‌ நிலமும்‌: 


அதற்கு உதவியாய்‌ இருப்பன. மலையிலிருந்து வர 
வரத்‌ தாழ்ந்து கடைசியாகக்‌ கடல்‌ எனத்‌ தாழ்வாய்‌ 


விளங்கும்‌. மலை நிலம்‌ கூடுதலுக்கு உரியது; வழி 
நிலம்‌ பிரிதலுக்குரியது. காட்டு நிலம்‌ இருத்தலுக்‌ 
குரியது; வயல்‌ நிலம்‌ ஊடலுக்குரியது; கடல்‌ நிலம்‌ 
உருக்கத்துக்குரியது. கூடல்‌, பிரிதல்‌, இருத்தல்‌, 
ஊடல்‌, இரங்கல்‌ என்பன மூறையே விளையும்‌. 
புணர்ந்தவர்‌ பிரிவார்‌. பிரிந்தவர்‌ இருத்தலுக்கும்‌, 
ஊடலுக்கும்‌, உருக்கத்துக்கும்‌ உரியவர்‌. அது, 
உருக்கத்தில்‌ கொண்டுபோய்‌ விட்டு மீண்டும்‌ கூடுத 
லாகும்‌. கூடுதலும்‌ பிரிதலும்‌ இருத்தலும்‌ ஊடுத 
லும்‌ இரங்கலும்‌ மீண்டும்‌. கூடுதலும்‌ எச்செயல்‌ 
களுக்கும்‌ உண்டு. மலை நிலமும்‌ காட்டு நிலமும்‌: 
அதாவது குறிஞ்சியும்‌ முல்லையும்‌ திரிந்து பாலை 
நிலம்‌ என்னும்‌ வழி நிலம்‌ ஆகும்‌. ஆகவே, அது 
குறிஞ்சியோடாவது மூல்லையோடாவது சேரும்‌. 
ஆதலால்‌, உலகம்‌ நானிலம்‌” எனப்படுவதுண்டு. 


குறிஞ்சி என்பது குறுகுதல்‌; முல்லை என்பது 
மூன்‌ வருதல்‌; மருதம்‌ என்பது மருவுகுற்கு முந்து 
தல்‌; நெய்தல்‌ என்பது உருகுதல்‌; குறுகுதலைக்‌ 
கூடல்‌ என்ப. மலை அதற்கு ஏற்ற தனிமையும்‌ 
புறச்செறிவால்‌ காட்சியும்‌ உண்டுபண்ணுவது. 
முல்லை முன்‌ வருதலால்‌, பிரிதலுக்கு முன்‌ வரு 
தலை உணர்த்திற்று. கூடினவர்‌ பிரிவது இயல்பு. 
ஆதலால்‌, குறிஞ்சியும்‌ முல்லையும்‌ திரிந்து 'பாலை 
நில'மாதல்‌ காண்க. முன்‌ வருதலால்‌ ‘ap’ எழுத்தை. 
முதலில்‌ பெற்றது. ‘MSG’ என்பது காண்சு, 
*முன்‌' என்பதும்‌ எண்ணத்‌ தகுந்தது. மருதம்‌ 
என்பது, மருவுவதற்கு ஏதுவானது. அதாவது. 
ஊடல்‌; ஊடல்‌ என்பது, உள்ளம்‌ ஒன்றோடு ஒன்று 
ஊடுருவுதல்‌; அது உருக்கம்‌ உண்டாக்கிச்‌ சேர்க்கை 
பிறக்கும்‌. நெய்தலாவது இரங்குதல்‌; நெய்‌ உருகு 
தற்கு உரியது; ஆதலால்‌, நெய்தல்‌ என வந்தது. 
மிக்க இரக்கம்‌ உண்டாடிக்‌ கூடுதலுக்கு வழி செய்‌ 
யும்‌. மருதமும்‌ நெய்தலும்‌ புலவியையும்‌ புலவி 
நுணுக்கத்தையும்‌. உணர்த்தும்‌. . இவை ஊடலில்‌ 
உவகையை உண்டுபண்ணிக்‌ கூடுதற்கு ஏதுவாம்‌. 


குறிஞ்சி என்னும்‌ கூடுதல்‌, இவ்வாற்றால்‌, வாழ்க்‌ 
கைக்குத்‌ துணையாக, ஒரு மாது ஆடவனோடு 
ஒருங்கு கூடுகலாகும்‌. பிரிவு, பொருள்‌ காரணமாகப்‌ 
பிரிதல்‌ முதலியன. 


குறுகுதல்‌ என்பது தோன்றிய பின்பே 'குறிஞ்சி: 
என்பது தோன்றியது. அப்படியே பிரிதல்‌ தோன்‌ 
றிய பின்பே அதற்குரிய ஒரு பகுதியான நிலமாகப்‌ 
“பாலை' தோன்றியது. முன்வருதல்‌ என்பது தோன்‌ 
றிய பின்பே *முல்லை'யும்‌ தோன்றியது. “மருவு 
தல்‌' தோன்றிய பின்பே *மருதமும்‌', உருகுதல்‌ 
தோன்றிய பின்பே “நெய்தல்‌” என்பதும்‌ தோன்‌ 
நின. தொழில்‌ தோன்றிய பின்பே பெயர்‌ தோன்று! 
வது இயற்கை! 


உதலியாயிருக்கும்‌ உலகப்‌ பொருள்களைச்‌: சமய 
நூலார்‌ “மாமை” என்பர்‌. 3 ‘ 


349 J 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


அக நூல்கள்‌ 

தொல்காப்பியத்தில்‌ பொருளதிகாரம்‌ என்று ஒரு 
பிரிவு உண்டு. பொருள்‌ என்பது இங்கே வாழ்க்கைக்‌ 
கருத்து. வாழ்க்கைக்‌ கருத்தாக வருவனவெல்லாம்‌ 
பொருளதிகாரமே. அகத்திணை, புறத்திணை, 
களவு; கற்பு, பொருளியல்‌, மெய்ப்பாட்டியல்‌, 
உவமவியல்‌, செய்யுளியல்‌, மரபியல்‌ என்பன 
வெல்லாம்‌. வாழ்க்கைக்‌ கருத்துகளே. இவற்றில்‌, 
மனிதர்‌ வாழ்க்கைகளும்‌ சிற்றுயிர்‌ வாழ்க்சைகளும்‌ 
உள்ளன; மெய்ப்பாட்டியலில்‌ இரண்டும்‌ வரு 
இன்றன. 


தொல்காப்பியத்தின்‌ வழி வந்தனவே சங்க இலக்‌ 
கியங்கள்‌ முதலியன. அத்தகைய பழைய தொல்‌ 
காப்பியம்‌ திருக்குறள்‌ என்னும்‌ மிகப்‌ பழைய தமிழ்‌ 
மறையின்‌ வழியே வந்தது. 


தமிழ்மறையில்‌, 
“மறைமொழி காட்டி AAD 
என்று வந்தது. 
“மறைமொழி தானே மந்திரம்‌ என்ப”* 


என்று அதற்கு வேறொரு பெயரும்‌ விதந்து தொல்‌ 
காப்பியம்‌ சொல்வது, இதற்குச்‌ சான்று. திருக்‌ 
குறளில்‌ தமிழ்மொழியைப்பற்றியாவது, தமிழ்‌ 
மன்னர்களைப்பற்றியாவது, தம்மைப்பற்றியாவது, 
பிற முன்னோர்களைப்பற்றியாவது ஒரு குறிப்பும்‌ 
வராததனால்‌ அது ஒரு காலத்தில்‌ ஓர்‌ ஆசிரியரால்‌ 
தோன்றியதேனும்‌, அஃது இன்ன காலத்தில்தான்‌ 
தோன்றியதென்று கூற முடியாததாய்‌ உள்ளது; 
அசுச்சான்று இல்லை. 


“மொகஞ்சதாரோ”, “அரப்பா” அகழ்‌ நிலங்களால்‌ 
தமிழர்‌ தொன்மை விளங்குதலின்‌, அதன்‌ கால 
மாகிய 6000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது “தமிழ்‌ 
மறை” என்று ஒருவாறு கூறலாம்‌. 


தமிழ்‌ மொழியிலுள்ள நூல்கள்‌ பெரும்பாலும்‌ 
"அகத்திணை பற்றியே வருகின்றன. புறக்கருவி 
கள்‌ சிலதாம்‌; அகக்‌ கருவிகளே பல. ஆதலால்‌, 
“அகத்திணை பற்றியே பெரும்பான்மையாய்‌ 
வந்தன. 


இன்பத்திணை 


மக்கள்‌ பெரும்பாலும்‌ இன்பத்தையே விரும்பு 
இன்றனர்‌. இன்பம்‌ சிற்றின்பம்‌ என்றும்‌ பேரின்‌ 
யம்‌ என்றும்‌ இரண்டு வகைப்படும்‌. 

சிற்றின்பம்‌ என்பது புற இன்பம்‌. பேரின்பம்‌ 
என்பது ௮௧ இன்பம்‌. 


'*பெற்றசிற்‌ நின்பமே பேரின்பமாம்‌ அங்கே 

மூற்றவரும்‌ பரிசு?” 
என இரண்டும்‌ வந்தன. 
கூறும்போது, 


பேரின்பத்தை மட்டுங்‌ 


““பேரின்ப மான பிரமக்‌ கழத்தியொடு 
ஓரின்பத்‌ துள்ளான்‌'” 


எனவும்‌ திருவுத்தியாரில்‌ வந்தது. 


இன்பம்‌ இருவினைகளுள்‌ ஒன்றான நல்வினை 
யினால்‌ வருவது; இருவினையும்‌ இறைவனுக்கு இல்‌ 
லாமையால்‌ இங்கே பேரின்பம்‌ எனக்‌ குறிப்பிடுவது 
நல்வினையினால்‌ வரும்‌ இன்பத்தின்‌ மிகுதியன்று; 
இறைவனால்‌ உண்டாகும்‌ நலத்தையே பேரின்பம்‌ 
என்னும்‌ சொல்லால்‌ குறிப்பிடப்பட்டது. மற்றப்‌ 
படி, இறைவனால்‌ உண்டாகும்‌ நலத்துக்குப்‌ பேரின்‌ 
பம்‌ எனப்‌ பெயரில்லை. அது இன்பப்‌ பெயரால்‌ 
வருவதன்று. இன்பதுன்பம்‌ அல்லா த ஒரு நிலையே 
அது. அது, பற்று நீங்கிய வெளியில்‌ உண்டாவது. 


**இரவுபகல்‌ இல்லா இன்பவெளி ஊடே 
விரவி விரவி நின்று?” 


எனவும்‌ வரும்‌. 


இறைவன்‌ நலத்தை நுகர்தற்குச்‌ சிற்றின்பம்‌ 

படிப்படியே உயர்த்தி நலத்தில்‌ உய்க்கும்‌. படிப்‌ 
படியே உணர்த்தும்‌ முறைதான்‌ அகத்திணை 
என்பது. மக்களுள்‌ ஆண்‌ பெண்‌ ஒருவரை ஒருவர்‌ 
விரும்புவதும்‌ மிகுதி; திருக்கோவையார்‌ இம்‌ 
முறையில்‌ எழுந்து அருளைத்‌ துய்ப்பதற்கும்‌ 
வந்தது. 


முதலில்‌ ஐம்பொறிகளான புலன்கள்‌ வாயிலாகத்‌ 
துய்த்தபின்‌, அவை நிலையில்லாமற்‌ போவதால்‌, 
நிலைகொண்ட கடவுள்‌ நலத்தைத்‌ துய்ப்பதற்கு, 
அசக்கருவிகள்‌ உள்முகமாகச்‌ சென்றன. வெளி 
முகமாக வருவது, முதலில்‌ இன்பம்போல்‌ தோன்‌ 
ஜிப்‌ பின்பு பெரிதும்‌ துன்பங்களே உண்டாவதனால்‌, 
புறத்திணை என்பது *துன்பத்திணை” அல்லது 
*பொருள்இிணை' எனவும்‌, அகத்திணை என்பது 
உள்நோக்கிச்‌ சென்று இன்பங்‌ கொள்ளுதலால்‌, 
“இன்பத்திணை” எனவும்‌ கொள்ளப்படும்‌. புறத்‌ 
திலேயாயினும்‌ அகத்திலேயாயினும்‌ துன்ப இன்பங்‌ 
கள்‌ இரண்டும்‌ அகத்திலுள்ள உயிரில்‌ உண்டா 
வனவே. மாதர்‌ சிற்றின்பம்‌, உலக இன்பங்களில்‌ 
மேம்பட்டதாயினும்‌, நிலையில்லாமற்‌ போதலால்‌, 
“சிற்றின்பம்‌” எனப்பட்டது. அதனை விளைக்கும்‌ 
உடம்பு, உலகப்‌ பொருள்கள்‌ முதலிய புறப்பொருள்‌ 
நூகர்வுகளே மிகுதியானவை. சங்க இலக்கியமாகிய 
பத்துப்பாட்டில்‌ ஒன்றான “பட்டினப்பாலை” என்‌ 
னும்‌ பகுதியில்‌, மொத்தம்‌ முன்னூற்றோரடி 
களில்‌ நான்கு அடிகளே அகப்பொருள்‌ நுவலும்‌ 


Digitized by Nook Foundation. 
noolaham.org | aavanaham.org 


அகத்திணைக்குரியன; மற்ற இருநூற்றுத்‌ தொண்‌ 
ணூற்றேமு அடிகளும்‌ புறத்திணைக்குரியன; புறமும்‌ 
அகமும்‌ ஒன்றுக்கொன்று உதவியாயின. 


இல்வாழ்க்கை 

இயற்கையின்‌ வழி நின்று, இங்ஙனம்‌ புறப்‌ 
பொருள்களை விரித்து அகவொழுக்கத்தில்‌ கொண்டு 
போய்‌ விடுகின்ற, அதாவது பொருளில்‌ இருந்து 
விரித்து அருளிற்‌ கொண்டுபோய்‌ விடுகின்ற, 
அகத்திணை நூன்முறையே தமிழின்‌ முறை; எல்லாம்‌ 
அறம்‌ | பொருள்‌ இன்பம்‌ வீடு வருவனவே. 
இங்ஙனம்‌ காதல்‌ வயப்பட்டு உலகத்தில்‌ வாழ்ந்து, 
““காமஞ்‌ சான்ற கடைக்கோட்‌ காலை 

ஏமஞ்‌ சான்ற மக்களொடு துவன்றி 

அறம்புரி சுற்றமொடு கிழவனும்‌ கிழத்தியும்‌ 

சிறந்தது பயிற்றல்‌ இறந்ததன்‌ பயனே”! 


என்று இல்வாழ்க்கைத்‌ துணைவரின்‌ கடமை வத்‌ 
தது. இரண்டாயிரம்‌ ஆண்டுகளுக்கு முன்‌ இருந்த 


1110) 


அவ 


351 


நூல்களெல்லாம்‌ அறம்‌ பொருள்‌ இன்பம்‌ வீடு என்‌ 
னும்‌ முறையிலேதான்‌ வந்தன. தமிழ்‌ மறையில்‌ 
வந்த எல்லாச்‌ செய்யுள்களும்‌ இல்வாழ்வார்க்கே 
உரியன. துறவறம்‌ என்பது திருக்குறள்‌ என்னும்‌ 
தமிழ்மறையில்‌ துறவு என்றே வந்தது. இல்வாழ்க்‌ 
கையில்‌ இருந்தபடியே பற்றுத்‌ துறத்தல்‌ துறவு 
எனப்பட்டது. உலகத்தில்‌ இன்பம்‌ முதன்மையாத 
லால்‌, களவியலின்‌ முதற்‌ நூற்பா தொல்காப்‌ 
பியத்தில்‌, 


“இன்பமும்‌ பொருளும்‌ அறனும்‌ என்றாங்கு 
அன்பொடு புனைந்த ஐந்திணை மருங்கின்‌ 
காமக்கூட்டம்‌'” 


என்று வந்தது. 


ஊழ்வினை முறைப்படியே “ஒத்த கிழவனும்‌ Nips 
தியும்‌” காண்ப. இங்கே “ஓத்த” என்று வந்தமையால்‌ 
கிழவர்க்கும்‌ கிழத்தியர்க்கும்‌ “ஒத்த தன்மை'கள்‌ 
பெறப்பட்டன. இருவர்க்குள்‌, மதிப்பும்‌ மரியாதை 
யும்‌ இருந்தன என்பது இதனால்‌ தெரிகின்றது 
என்று கூறினார்‌ ஆசிரியர்‌. 


வ்‌ 
INN : 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


முன்னுரை 
1, மொழியும்‌ அதன்‌ படிநிலை வளர்ச்சியும்‌ 


மொழி என்பது மாந்தனின்‌ உள்ளுயிரில்‌ தோன்றி, 
உணர்வு வளர்ச்சிக்கேற்ப முகிழ்த்து ஓலி வடிவாய்‌ 
வெளிவரும்‌ ஓர்‌ இயற்கை வெளிப்பாடு. அஃது 
அவன்‌ அறிவு வளர வளர, ஓலித்தொகுதிகளாய்‌ 
விரிந்து, கருத்துகளைப்‌ புலப்படுத்தும்‌ சொற்களாய்‌ 
இணைந்து, சொற்றொடர்களாய்‌ விளங்கி, கால 
அடைவிலும்‌ அறிவுப்‌ படிநிலை வளர்ச்சியிலும்‌ 
மலர்ச்சியுற்று, மக்களுக்கு ஓர்‌ இணைப்புணர்வுப்‌ 
பாலமாய்‌ நின்று, வாழ்வெலாம்‌ அவர்களுக்கு வழித்‌ 
துணையாய்‌ இருந்து, அவர்களைக்‌ கடைத்தேற்று 
வது. அஃது, ஒரு சொற்கூட்டமென்றோ, வெறும்‌ 
கருத்தைப்‌ பரிமாறிக்கொள்ளும்‌ கருவி மட்டு 
மென்றோ கொள்ளாது, மக்களினத்தின்‌ உள்ளுணர்‌ 
வுகளோடு, பின்னிப்‌ பிணைந்து, பண்பாட்டால்‌ 
அவ்வினத்தை வளர்த்தெடுக்கும்‌ ஒரு வாழ்வியல்‌ 
கூறு என்று அறிந்துகொள்ளுதல்‌ வேண்டும்‌. செயற்‌ 
கையாக, நாம்‌ ஓரு மொழியை உருவாக்கவோ, 
உருவாக்கிப்‌ பேசவோ, பேசி அறிவு பெற்று அனை 
வரும்‌ உணர்வொத்து வாழ்க்கை நடத்தவோ இய 
லாது. அப்படி நடந்ததாக வரலாறும்‌ இல்லை. 
முன்பொருமுறை மேனாட்டில்‌, “எசுப்பெரண்ட்டோ” 
(Esperanto) என்பதாக ஒரு செயற்கை மொழி 
யையும்‌, அதற்கான எழுத்து வகைகளையும்‌, உலக 
ஓற்றுமை கருதிப்‌ பல்வேறு மொழிகளுக்கும்‌ பொது 
வான சில ஓலிநிலைகளைக்‌ கொண்டு உருவாக்கிப்‌ 
பார்த்தனர்‌ (1887). ஆனால்‌, அம்‌ முயற்சி படு 
தோல்லி அடைந்தது. 


23 


“பாவலோத” பெருஞ்சித்திரனார்‌ 


தொடக்கத்தில்‌ இயற்கையாக விளைந்த நெற்‌ 
பயிரை, மாந்தன்‌ எப்படி மீண்டும்‌ மீண்டும்‌ 
விளைவித்துண்ணக்‌ கற்றுக்கொண்டானோ, அப்‌ 
படியே தொடக்கத்தில்‌ இயற்கையாக வெளிப்பட்ட 
மூல வொலிகளினின்றே இவன்‌ கருத்துகளைப்‌ 
படைத்துக்கொண்டு, அவற்றினின்று பலவகை 
அறிவையும்‌ உணர்வையும்‌ ஒரு சேர வளர்த்து, 
இறுதியில்‌ முழுமொழி மாந்தனாக மாறினான்‌. 
அவன்‌ மொழி வளர்ச்சியொடு இணைந்து வளர்ந்‌ 
தன, அவன்‌ இலக்கிய வளர்ச்சியும்‌, இலக்கண 
வளர்ச்சியும்‌, கலைகளும்‌, பண்பாடும்‌. அவற்றால்‌ 
அவன்‌ அறிவு மேலும்‌ மேலும்‌ வளர்ச்சியுற்றது: 
அறிவு வளர்ச்சி அவனிடத்தில்‌ புறக்கூறாகிய நாக 
ரிகத்தையும்‌ அகக்கூறாகிய பண்பு வளர்ச்சியையும்‌ 
தோற்றுவித்தது. இக்கால்‌ அவன்‌ முழுமை 
மாந்தனாக வளர்ந்துள்ளான்‌. இனி அவன்‌ மீமிசை 
மாந்தனாகவும்‌ வளர்ச்சியுறல்‌ வேண்டும்‌. இவை 
எல்லாவற்றிற்கும்‌ மொழியின்‌ படிநிலை வளர்ச்சியே 
அடிப்படைக்‌ கரணியம்‌ என்று அறிதல்‌ வேண்டும்‌. 


2. தமிழ்மொழியின்‌ தோற்றமும்‌ அதன்‌ இறப்பியல்பு 

களும்‌; 

தமிழ்மொழியின்‌ தோற்றம்‌ மிகத்‌ தொன்மை 
யானது. அது, தெற்கே, இந்துமாக்கடலில்‌ மூழ்கிப்‌ 
போன குமரிக்கண்டத்தில்‌ தோன்றியதென்பது 
நடுநிலை ஆராய்ச்சியாளர்கள்‌ கூற்று. நிலத்தின்‌ 
உள்ளும்‌ புறமும்‌ ஏற்படும்‌ வேதியியல்‌ மாற்றங்களால்‌ 
குமரிக்கண்டம்‌ முழுகிப்போனதும்‌, வடக்கே 
பனிமலை (இமயமலை) தோன்றியதும்‌ நிலவியல்‌ 


353 
Digitized by Noolaham Foundation. 


noolaham.org | aavanaham.org 


வரலாறு. மிகப்‌ பழங்காலத்தில்‌ நடந்தது இது. 
இந்நிலை ஒரே காலத்தில்‌ ஏற்பட்டது அன்று. 
படிப்படியாய்‌ மூன்று கடல்கோள்களால்‌ நேர்ந்தது. 
முதற்‌ கடல்கோளால்‌ குமரிமலையும்‌, பஃறுளியாறும்‌. 
தலைக்கழகத்‌ தென்மதுரையும்‌ அழிந்தன. இரண்‌ 
டாம்‌ கடல்கோளினால்‌ இடைக்கழகம்‌ இருந்த 
சுபாடபுரம்‌ அழிந்தது. மூன்றாம்‌ கடல்கோள்‌ 
குமரியாற்றையும்‌  காவிரிப்பூம்பட்டினத்தையும்‌ 
அழித்தது. குமரிமலைத்‌ தொடரும்‌ பஃறுளியாறும்‌ 
அழிக்கப்பட்டபின்‌ பாண்டியர்கள்‌ வடக்கே வந்து, 
இமயமலை வரையும்‌ பரவி அரசாண்‌ டனர்‌. இச்‌ 
செய்தி “பஃறுளியாற்றுடன்‌” என்று தொடங்கும்‌ 
சிலப்பதிகாரச்‌ செய்யுளடிகளாலும்‌, “மலிதிரை 
யூர்ந்து' என்று தொடங்கும்‌ கலித்தொகைச்‌ (104) 
செய்யுளாலும்‌, “வடாஅது” என்று தொடங்கும்‌ புற 
நானூற்றுச்‌ (6) செய்யுளடியாலும்‌ தெரியவரு 
கிறது. அதனுடன்‌ இமயமலைக்கும்‌ தமிழர்க்கும்‌ 
உள்ள தொடர்பு நம்‌ இலக்கியங்களில்‌ பரவலாகக்‌ 
குறிக்கப்பெறுகிறது. 


தமிழர்கள்‌ குமரிக்கண்டத்தில்‌ தோன்றியதால்‌, 
தமிழும்‌ அக்காலத்திலேயே, ஏறத்தாழ 50 ஆயிரம்‌ 
ஆண்டுகளுக்கு முன்‌ தோன்றியிருத்தல்‌ வேண்டும்‌ 
என்பர்‌ மொழியறிஞர்‌ பாவாணர்‌. தமிழ்மொழி 
தோன்றி நீண்ட நெடுங்காலத்திற்குப்‌ பின்‌ மிகச்‌ 
சிறந்தோங்கியிருந்திருத்தல்‌ வேண்டும்‌. அதற்குச்‌ 
சான்றாகக்‌ கழகப்‌ பாடல்கள்‌ பல மிகவும்‌ இனிமை 
வாய்ந்தனவாகவும்‌ அரிய வாழ்வியல்‌ கருத்துகளைத்‌ 
தெரிவிப்பனவாகவும்‌ உள்ளன. நம்‌ கைக்குக்‌ 
கிடைத்த இவையே இத்துணைச்‌ சிறப்புகள்‌ வாய்ந்‌ 
இருந்தால்‌, ஏற்கெனவே பலவகையிலும்‌ அழிந்து 
போய்‌, நம்‌ கைக்குக்‌ கிடைக்காத இலக்கி 
யங்கள்‌ எத்துணைச்‌ சிறப்பு வாய்ந்தனவாக இருந்‌ 
இருத்தல்‌ வேண்டும்‌. நம்‌ தமிழ்மொழி, செந்‌ 
தமிழ்‌, பைந்தமிழ்‌, அந்தமிழ்‌, அருந்தமிழ்‌, இன்‌ 
றமிழ்‌, தென்றமிழ்‌, தீந்தமிழ்‌, தேன்றமிழ்‌, நறுந்‌ 
தமிழ்‌, நற்றமிழ்‌, தண்டமிழ்‌, வண்டமிழ்‌, முத்‌ 
தமிழ்‌, கன்னித்தமிழ்‌ என்றெல்லாம்‌ போற்றப்பெறு 
வதுடன்‌, அது தொன்மையும்‌ முன்மையும்‌, தாய்மை 
யும்‌ தூய்மையும்‌, இளமையும்‌ வளமையும்‌, உண்‌ 
மையும்‌ நுண்மையும்‌, தனிமையும்‌ இனிமையும்‌ 
நிறைந்து விளங்குவதாகப்‌ பெருமை பேசப்பெறு 
கிறது. இதுபோல்‌ வேற்று மொழியினர்‌ எவரும்‌ 
தம்‌ தாய்மொழியைச்‌ சிறப்பித்துப்‌ பேசுவதில்லை. 
தமிழ்‌ மொழி மிகவும்‌ சொல்வளம்‌ மிகுந்த மொழி. 
இதில்‌ பல அறிவியல்‌ கூறுகளும்‌ உள்ளன. ஆனால்‌, 
தமிழர்கள்‌ இம்மொழியை இக்கால்‌ சரிவரப்‌ 
பேணுவதில்லை; புரப்பதில்லை. இது மிகவும்‌ 
வருந்தத்‌ தக்கது. 


3. தமிழ்மொழியின்‌ வரலாற்று வீழ்ச்சியும்‌ அதன்‌ 
ரழிவுகளும்‌ 

கழகக்காலம்‌ வரையில்‌ மிகச்‌ செழிப்பாக வளர்ந்‌ 
திருந்த, நம்‌ தாய்மொழியாஇிய தூய, இனிய 


செந்தமிழ்‌, அதற்குப்‌ பின்‌ வரவர, ஆரியரின்‌ 
வேதமதத்தாலும்‌, சமண, பெளத்த மதங்களாலும்‌ 
தாக்குண்டு, படிப்படியாய்ச்‌ சீர்கெட்டது. அதற்‌ 
குரிய வரலாற்றுச்‌ சான்றுகள்‌ ஏராளமாகவுள்ளன.. 
தொல்காப்பியத்துள்‌ கூறப்பெறும்‌ வடமொழிச்‌ 
சேர்ப்பு இலக்கணமும்‌, அம்‌ மொழி வந்து தமிழில்‌ 
கலந்து வழங்குவதற்கு வழிவகுத்ததாகவே 
அமையும்‌. 


ஆரியரின்‌ வேதமொழியும்‌ வடதிரவிட மொழி 
களான பிராகிருதமும்‌ பாலியும்‌ கலந்து செய்யப்‌ 
பெற்ற சமற்கிருதமும்‌ சமய நோக்கத்துடன்‌ தமிழ்‌ 
மொழியொடு (பலவாறு, சலக்கப்பெற்று) அதைச்‌ 
சீர்குலைத்தன. அதனால்‌ தமிழ்மொழி பல்வேறு 
வகையாகத்‌ திரிபுற்றுச்‌ சிதைந்து, தெலுங்கு, கன்ன 
டம்‌, மலையாளம்‌, துளு முதலிய இருபத்திரண்டு 
மொழிகளாகப்‌ பிரிந்தது. மொழிகள்‌ வேறுபட்டுப்‌ 
பிரியவே தமிழ்‌ மக்கள்‌ தொகுதியும்‌ நிலமும்‌ மிக 
மிகச்‌ சிறுத்தன. வேத ஆரியர்களும்‌, தமிழ்‌ மூல 
நூல்களைத்‌ தம்‌ மொழியாகிய சமற்கிருதத்தில்‌ 
பெயர்த்தெழுதித்‌ தம்‌ மொழிக்கு ஏற்றம்‌ தேடிக்‌ 
கொண்டு, தமிழ்‌ மூலநூல்களை அழித்தனர்‌. அது 
போலவே, புறச்‌ சமயங்களான சமண, பெளத்த 
மதங்களின்‌ உட்கூறுகளையும்‌, ஏற்கெனவே தமிழர்‌ 
களின்‌ மதங்களாகவிருந்த அகச்‌ சமயங்களான, சிவ 
னிய (சைவ), மாலிய (வைணவ) மதங்களின்‌ 
தெய்வ வணக்கங்களையும்‌, தம்‌ வேத மதத்தில்‌ 
இணைத்துக்கொண்டு அம்‌ மதங்களின்‌ தனித்தன்மை 
களை அழித்து, இந்துமதம்‌ என்ற பெயரில்‌ வேத 
மதத்தை வளர்த்தனர்‌. மதப்‌ போராட்டங்களா 
லும்‌, வேதமதத்தின்‌ அளவிறந்த வளர்ச்சியாலும்‌ 
தமிழ்மொழி மேன்மேலும்‌ சீரழிந்து கலப்பு மொழி 
யாய்ப்‌ பெருமை குன்றி வாழ வேண்டுவதாயிற்று. 
ஊர்ப்‌ பெயர்களும்‌ இறைப்‌ பெயர்களும்‌ வட 
மொழியாகிய சமற்கிருதத்தில்‌ மொழிபெயர்க்கப்‌ 
பெற்று வழக்கூன்றின. கழகக்‌ காலத்தில்‌ தூய 
தமிழ்ப்‌ பெயர்களாகவே வைத்துக்கொண்டிருந்த 
மக்களும்‌ அரசர்களும்‌ வடமொழிப்‌ பெயர்களைத்‌ 
தாங்கினர்‌. ஏராளமான: வடசொற்கள்‌ மக்கள்‌ 
வாழ்வியலின்‌ அன்றாடப்‌ புழக்கத்தில்‌ ஏறின. 
மிக எளிமையாகவும்‌ இனிமையாகவும்‌ இருந்த சம 
யச்‌ சொற்களெல்லாம்‌ வடமொழியாயின. நூல்‌ 
களுள்‌ வடமொழியே வரவரப்‌ பல்கிப்‌ பெருகியது. 
உரைநடை நூல்கள்‌, செய்யுள்‌ நூல்கள்‌, இசை, 
நாடகம்‌ எனும்‌ அனைத்திலும்‌ வடமொழி ஆட்சி 
செலுத்தியது. 


சமயத்‌ தாக்கங்கள்‌ இவ்வாறு ஒருபுறம்‌ நிகழ்ந்து 
கொண்டிருக்கையில்‌, தமிழக அரசியலில்‌ வந்து 
வாய்த்த ஆட்சித்‌ தாக்கங்களும்‌ பல: வகையில்‌ 
தமிழைச்‌ சீர்குலைத்தன. களப்பிரர்‌, பல்லவர்‌ 
ஆட்சியரசுகள்‌ வடமொழியாளர்க்கும்‌ அவரின்‌ வேத 
மதத்துக்குமே ஊக்கமளித்துப்‌ போற்றிப்‌ புரந்தன. 
மக்களுக்குள்‌ சாதி வேறுபாடுகள்‌ கற்பிக்கப்பெற்று, 


354 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


me et ஓணவைகை பட 


இனவொற்றுமையும்‌. சீர்குலைக்கப்பெற்றது. வட 
மொழியாளர்களாகிய பிராமணர்களின்‌ கை, மிக்க 
மேலோங்கியிருந்தது. அரசியல்‌, குமுகாயம்‌, சம 
யம்‌ ஆகிய முத்துறைகளிலும்‌ அவர்களின்‌ ஆளுமை 
கொடிகட்டிப்‌ பறந்தது. வேற்று அரசர்களின்‌ 
ஆட்சிக்‌ காலங்களில்‌, தமிழ்நாட்டில்‌ அரபியர்கள்‌, 
யூதர்கள்‌, பார்சியர்கள்‌, சீனர்கள்‌, போர்ச்சு£சியர்‌ 
கள்‌ முதலிய பல இனத்தவரும்‌ வந்து வாழவும்‌ 
வாணிகம்‌ நடத்தவும்‌ தொடங்கினர்‌. அவர்களின்‌ 
மொழிகளாலும்‌ தமிழ்‌ மேலும்‌ கலப்புற்றது. தொல்‌ 
காப்பியமும்‌ திருக்குறளும்‌ பிற கழக இலக்கியங்‌ 
களும்‌ தவிர, பின்னர்‌ எழுந்த நூல்கள்‌ அனைத்‌ 
திலும்‌ வடமொழி. பேரளவ்லும்‌, பிறமொழிகள்‌ 
சிற்றளவிலும்‌ ஆளுமை செய்தன. அதன்‌ பின்னர்‌ 
வந்த ஆங்கிலேயர்‌ ஆட்சியில்‌ ஆங்லெமும்‌ தமி 
ழொடு கலந்து, தமிழரின்‌ பேச்சு வழக்கையும்‌ நூல்‌ 
வழக்கையும்‌ மேலும்‌ சிதைத்தது. இக்கால்‌ கணக்‌ 
கற்ற உருதுச்‌ சொற்களும்‌, அரபுச்‌ சொற்களும்‌, 
இந்துத்தானிச்‌ சொற்களும்‌ தமிழ்மொழியில்‌ 
கலந்து வழங்கிவருகின்றன. இவையன்றி, அகப்‌ 
பகைவராலும்‌ தமிழ்மொழி சீரழிவுற்றது. பார்ப்‌ 
பனத்‌ தமிழ்ப்‌ பேரறிஞர்களும்‌ மறைமுகமாக வட 
மொழிக்கே பெரிதும்‌ ஆக்கமும்‌ ஊக்கமும்‌ தந்து 
போற்றினர்‌. தமிழ்ப்‌ பேராசிரியர்களில்‌ சிலரும்‌ 
தமிழ்மொழியின்‌ தனித்தன்மைகளைக்‌ கெடுத்‌ 
தனர்‌. 


இச்‌ சூழ்நிலையில்‌ இருபதாம்‌ நூற்றாண்டுத்‌ 
தொடக்கத்தில்‌ தமிழ்மொழியைப்பற்றிக்‌ சவலை 
யும்‌, அக்கறையும்‌, ஆர்வமும்‌, ஊக்கமும்‌, விடா 
முயற்சியும்‌ கொண்ட தமிழ்ப்‌ பேரறிஞர்களும்‌, 
பொதுமக்களில்‌ பலரும்‌ விழிப்புணர்வு பெற்றுத்‌ 
தமிழ்மொழியை அயல்மொழிச்‌ சர்குலைவினின்றும்‌ 
கலப்பினின்றும்‌ தடுத்து, அதன்‌ தரய தன்மையையும்‌ 
பழஞ்‌ சிறப்பையும்‌ கட்டிக்‌ காத்தற்கு ஓர்‌ இயக்கு 
மாக நின்று முனைப்புடன்‌ பாடாற்றினர்‌. அது 
பற்றிய செய்திகளைச்‌ சுருக்கமாக இனி வரும்‌ 
பகுதிகளில்‌ காண்போம்‌. 


தனித்தமிழியக்கத்‌ தோற்றமும்‌ 
வளர்ச்சி வரலாறும்‌ 


1. தொடக்கக்கால முயற்சிகள்‌ 


தனித்தமிழ்‌ என்பது வேறு ஒரு தனிமொழி 
யன்று. கலப்புத்தமிழினின்று அதை வேறு பிரிக்‌ 
கவே, அதைத்‌ “தூயதமிழ்‌” என்றும்‌ *தனித்தமிழ்‌” 
என்றும்‌ அடை கொடுத்து வழங்க வேண்டுவ 
தாயிற்று. தமிழ்‌ மேன்மேலும்‌ கலப்புற்றுத்‌ தன்‌ 
இயற்கையாந்‌ தன்மை கெடுவதைக்‌ கண்டு பொறாத 
அறிஞர்களும்‌, தமிழ்ப்‌ பற்றாளர்களும்‌, அதனைப்‌ 
பலவகையிலும்‌ அச்சீரழிவினின்றும்‌ தடுத்து நிறுத்த 
எண்ணங்கொண்டு நூல்கள்‌, இதழ்கள்‌ வழியாக 


எழுதியும்‌ பேசியும்‌ வந்தனர்‌. இம்‌ முயற்சி பத்‌ 
தொன்பதாம்‌ நூற்றாண்டுத்‌ தொடக்கக்காலத்தி 
லேயே தொடங்கியது. 


தூய தமிழுணர்வு தொடக்கத்தில்‌ இராவிடர்‌ 
உணர்வெழுச்சியாகத்‌ தோன்றியது. ஆரியம்‌ மதத்‌ 
தாலும்‌ மொழியாலும்‌ இனத்தாலும்‌ குமுகாயத்தில்‌ 
மேலாளுமை செலுத்தியதும்‌, 17ஆம்‌ நூற்றாண்‌ 
டிறுதியில்‌ சாமிநாத தேசிகர்‌ என்ற “இலக்கணக்‌ 
கொத்து” ஆசிரியர்‌, “அன்றியும்‌ தமிழ்‌ நூற்‌ 
களவில; அவற்றுள்‌ ஒன்றேயாயினும்‌ தனித்தமிழ்‌ 
உண்டோ?” என்றெழுப்பிய வினாவும்‌, இதற்குக்‌ 
கரணியமாகும்‌. கால்டுவெல்‌ (Rev. Robert Cald- 
well, 1814-1891) அவர்களின்‌ “திரவிட மொழி 
களின்‌ ஓப்பிலக்கண நூல்‌” மொழி நூலறிஞர்க 
ளிடம்‌ தனி மதிப்புப்‌ பெற்றது. அது தமிழ்மொழி 
யின்‌ பெருஞ்சிறப்பை உணர்த்தியதுடன்‌, தமிழ்‌ 
ஆரியத்தினின்று தோன்றியதென்னும்‌ தவறான 
கருத்தை உடைத்தெறிந்தது; தமிழின்‌ தனித்‌ 
தன்மையை உயர்த்தி, அஃது ஓர்‌ உயர்தனிச்‌ செம்‌ 
மொழி என்னும்‌ உண்மையை நிலைநாட்டியது. 
இன்னும்‌ வெளிநாட்டுக்‌ கிறித்தவக்‌ குருமார்க 
ளாகிய இராபர்ட்டு நொபிலி (Robert De-Nobili), 
எல்லிசு, வீரமாமுனிவர்‌ (Constantine Joseph Beschi, 
1680-1746), போப்‌ (G. U. Pope, 1820-1903) ஆகி 
யோரின்‌ தமிழ்மொழி மதிப்பீடுகளும்‌ 'தமிழ்‌ தனித்‌ 
இயங்க வல்ல நல்ல செம்மொழி” என்னும்‌ கருத்தை 
வலியுறுத்தியது. 76ஆம்‌ நூற்றாண்டிலேயே பரஞ்‌ 
சோதி முனிவர்‌ “பண்ணுறத்‌ தெரிந்தாய்ந்த இப்‌ 
பசுந்தமிழ்‌, ஏனை மண்ணிடைச்‌ சில இலக்கண 
வரம்பிலா மொழிபோல்‌, எண்ணிடைப்படக்‌ இடந்‌ 
ததா எண்ணவும்‌ படுமோ?” என்றொரு வினாவை 
யெழுப்பி, வடமொழி, தென்மொழி இவற்றின்‌ இறக்‌ 
கத்தையும்‌ ஏற்றத்தையும்‌ வெளிப்படுத்தினார்‌. 
18ஆம்‌ நூற்றாண்டின்‌ இறுதியில்‌ வாழ்ந்த பேரா. 
மனோன்மணீயம்‌ சுந்தரனார்‌ **ஆரியம்போல்‌ உலக 
வழக்கு அழிந்தொழிந்து சிதையாத தமிழின்‌ சீரிள 
மைத்‌ திறத்தை வியந்து, சதுமறை ஆரியம்‌ வரு 
முன்‌ சகமுழுதும்‌ தமிழே'” என்று கூறி, ஆரியத்தை 
விடத்‌ தமிழ்‌ உயர்ந்தது என்னும்‌ கருத்தைத்‌ தெரி 
வித்தார்‌. இசைத்துறையில்‌ தமிழின்‌ தனித்தன்‌ 
மையைத்‌ தஞ்சை ஆபிரகாம்‌ பண்டிதர்‌ (1859- 
1919) நிலைநாட்டினார்‌. அயோத்திதாசப்‌ பண்டி. 
தர்‌ (1845-1914) என்பார்‌ தமிழில்‌ *தருக்கநூல்‌” 
ஒன்றெழுதியும்‌ “தமிழன்‌” என்றொரு தாளிகை 
நடத்தியும்‌ தமிமுணர்வைப்‌ பரப்பினார்‌. ஆங்‌ 
காங்கே திரவிடர்‌ இயக்கங்கள்‌ தோன்றின. இருக்‌ 
குறளுக்கு நல்ல ஆக்கம்‌ ஏற்பட்டது. திருக்குறள்‌ 
தூய தமிழில்‌ எழுதப்பெற்ற முதல்‌ நூலாகையால்‌, 
ஆரியக்‌ கருத்துகளை அது முறியடித்துத்‌ தமிழின்‌ 
பெருமையையும்‌ அறத்தையும்‌ வேறு பிரித்துக்‌ காட்‌ 
டியது. திருவள்ளுவரே (கி.மு. 3 ஆம்‌ நூற்றாண்டு) 
அக்கால்‌ வழங்கிய பல வடமொழிச்‌ சொற்களை 
முதன்முதலாகத்‌ தமிழ்ப்படுத்தித்‌ திருக்குறளை 


Digitized by 14௦௦28 Foundation. 
noolaham.org | aavanaham.org 


எழுதினார்‌. வேதமதக்‌ கருத்தின்‌ பல கொள்கை 
களை முறியடித்தார்‌. அவர்‌ தந்த திருக்குறளில்‌ 
அக்காலத்தில்‌ புழக்கத்திலிருந்த கீழ்க்காணும்‌ வட 
சொற்கள்‌ தமிழாக்கப்‌ பெற்று, இடம்‌ பெற்றது 


குறிப்பிடத்தக்கது. 

வடசொற்கள்‌ தமிழ்ச்சொற்கள்‌ 

புதல்வர்‌ மக்கள்‌ 

அமிர்தம்‌ அமிழ்தம்‌ 

கருணை அருள்‌ 

தர்மம்‌ அறம்‌ 

தர்மதூல்‌ அறநூல்‌ 

நீதி நயன்‌ 

தராசு துலை 

பதுமை பாவை 

சத்தியம்‌ வாய்மை 

விதி ஊழ்‌ 

பூமி நிலம்‌ 

அங்கம்‌ உறுப்பு 

யாகம்‌ வேள்வி 

சந்தேகம்‌ ஐயம்‌, ஐயுறவு 

சாதி பிறப்பு, குலம்‌ 

இலக்குமி செய்யாள்‌, திரு, 
தாமரையினாள்‌ 

பயம்‌ அச்சம்‌ 

தேகம்‌ யாக்கை, உடம்பு, உடல்‌. 


மற்றும்‌ வடலூர்‌ இராமலிங்க அடிகள்‌ (1823- 
1874) ஆரிய மதத்தின்‌ போலித்‌ தன்மைகளையும்‌, 
வடமொழியின்‌ போலிப்‌ பெருமையையும்‌ தம்‌ திரு 
வருட்பாக்களால்‌ சுட்டெரித்தார்‌. 1862-ல்‌ 
வின்சுலோ எழுதிய ஆங்லெம்‌-தமிழ்‌ அகரமுதலி 
யும்‌, கு. கதிரைவேல்‌ (பிள்ளை) (1829-1904) அவர்‌ 
களின்‌ “தமிழ்ச்சொல்‌ அகராதியும்‌ வெளிவந்தன. 
இவற்றுக்கெல்லாம்‌ அடிப்படையாகவிருந்தது, ஏற்‌ 
கெனவே வீரமாமுனிவர்‌ செய்த “சதுர்‌ அகராதி” 
(1732) என்னும்‌ முதல்‌ அகராதி நூலாகும்‌. 
அதற்கு முன்‌ நிகண்டுகளே தமிழில்‌ வழங்கி வந்‌ 
தன. யாழ்ப்பாணம்‌ ஆறுமுக நாவலர்‌ (1822- 
1879) தமிழ்மொழிக்கு ஆக்கமான பல நூல்களும்‌ 
பாடப்‌ பொத்தகங்களும்‌ எழுதினார்‌. மதுரையில்‌ 
பாண்டித்துரைத்‌ தேவரால்‌ “தமிழ்ச்சங்கம்‌” 
தொடங்கப்பெற்றது (1901). தமிழ்‌ மக்களிடையே 
தமிழ்மொழியுணர்வு பரவுவதற்கு இச்‌ சங்கத்‌ 
தோற்றம்‌ நல்ல வழிகள்‌ பல வகுத்துச்‌ செயற்பட்‌ 


டது. மாணவர்களுக்குத்‌ தமிழ்த்‌ தேர்வுகளை 
நடத்தியது; சேதுபதி செந்தமிழ்க்‌ கல்விக்கூடம்‌ 
நிறுவி, மாணவர்களுக்கு உண்டியும்‌ உறையுளும்‌ 


தந்து தமிழ்மொழி கற்பித்தது. பாண்டியன்‌ 
பொத்தகசாலை நிறுவிப்‌ பல அரிய ஏட்டுச்‌ சுவடி 
களைத்‌ தொகுத்து அவற்றை வெளியிட்டது. இச்‌ 
சங்கத்தின்‌ ஆண்டு மாநாடுகள்‌ தமிழ்நாட்டின்‌ பல 
ஊர்களிலும்‌ நடைபெற்றதால்‌, ஆங்காங்கே 
இதற்குக்‌ Doors சங்கங்கள்‌ தோன்றி, அவையும்‌ 
தமிழ்‌ வளர்க்கத்‌ தொடங்கின. இத்தகைய தமிழ்ப்‌ 
பணிகளால்‌ மக்களிடையில்‌ தமிழுணர்வு பரவத்‌ 
தொடங்கியது. தமிழில்‌ மொழியியல்‌ ஆய்வுக்கு 
அடிகோலியது, 18ஆம்‌ நூற்றாண்டின்‌ தொடக்கத்‌ 
திலேயே வெளிவந்த யாழ்ப்பாணம்‌ ஞானப்பிரகா 
சரின்‌, “சொற்பிறப்பியல்‌ அகராதி'யே எனலாம்‌. 
அதன்பின்‌ இத்துறையில்‌ வெளிவந்த நூல்‌ 1913-ல்‌ 
மாகறல்‌ கார்த்திகேயனார்‌ எழுதிய '‘மொழிநூல்‌' 
என்னும்‌ ஆராய்ச்சி நூலாகும்‌. இது மொழியியல்‌ 
துறையில்‌ பெரியதொரு விழிப்புணர்வைத்‌ தோற்று 
வித்ததுமன்றி, இவரைத்‌ தொடர்ந்து பலரும்‌ அத்‌ 
துறையில்‌ ஈடுபடவும்‌ ஆராய்ச்சி செய்யவும்‌ வழி 
வகுத்தது. 


இவற்றையெல்லாம்‌ அடுத்து, வீ. கனகசபை 
(பிள்ளை) (1885-1906) அவர்கள்‌ “1800 ஆண்டு 
களுக்கு முந்தைய தமிழர்‌' என்னும்‌ வரலாற்று நூல்‌ 
ஒன்றை எழுதி வெளியிட்டார்‌. எம்‌, எசு, பூரண 
லிங்கனார்‌ (1866-1947) “தமிழ்‌ இந்தியா” எனும்‌ 
வரலாற்று நூலை வெளிப்படுத்தினார்‌. பூபால 
னார்‌ (1860-1920) அவர்களின்‌ “தமிழ்‌ வரலாறு” 
எனும்‌ நூல்‌ வந்தது. த.வே. உமா மகேசுவரனாரால்‌ 
(1883-1941) கரந்தைத்‌ தமிழ்ச்சங்கம்‌ 1911-ல்‌ 
தொடங்கப்பெற்றது. இச்‌ சங்கம்‌ தோன்றிய 
பின்‌, அதன்‌ சார்பில்‌ நடத்தப்பெற்ற கூட்டங்களில்‌ 
அறிஞர்கள்‌ நிகழ்த்திய தரயதமிழ்ச்‌ சொற்பொழிவு 


. களும்‌, அவற்றுக்கென விடுத்த அழைப்பு, அறிக்கை 


இவற்றில்‌ கையாண்டிருந்த நல்ல தமிழ்நடையும்‌, 
தமிழ்‌ மக்களிடையில்‌ தம்‌ தாய்மொழிப்பற்றும்‌, 
உணர்வும்‌ வளரத்‌ துணைநின்றன. கே. எசு. சீனி 
வாச (பிள்ளை) (1842-1929) என்பாரின்‌ “தமிழ்‌ 
வரலாறு” வெளிவந்தது. யாழ்ப்பாணம்‌ விபுலா 
னந்த அடிகள்‌ (1892-1947) *யாழ்நூல்‌' என்றோர்‌ 
அரிய இசைத்தமிழாராய்ச்சி நூலை வெளியிட்‌ 
டிருந்தார்‌. மதுரைத்‌ தமிழ்ச்சங்கத்தாரால்‌ “செந்‌ 
தமிழ்‌” (1909) என்னும்‌ இகழ்‌ தொடங்கப்பெற்று, 
அறிஞர்‌ பலரின்‌ அரிய ஆராய்ச்சிக்‌ கட்டுரைகளுடன்‌ 
வெளிவரத்‌ தொடங்கியது. பர்‌. 2. வே. சாமி 
நாதையர்‌ அவர்கள்‌ ஆங்காங்கே கிடைத்த பழம்‌ 
பெரும்‌ ஓலைச்சுவடிகளை, அரிதின்‌ முயன்று திரட்டி 
பலரும்‌ வியக்குமாறு அவற்றை வெளிப்படுத்தி 
யிருந்தார்‌. சிலப்பதிகாரம்‌, சீவகசிந்தாமணி, 
பத்துப்பாட்டு, புறநானூறு, ஐங்குறுநூறு, பதிற்‌ 
றுப்பத்து முதலியன இவரின்‌ முயற்சியால்‌ வெளிப்‌ 
போந்த கழக நூல்கள்‌. 


இவை வெளிவந்த பின்‌, தமிழர்தம்‌ பழம்பெரும்‌ 
இலக்கியச்‌ சிறப்புகளும்‌, கலை, நாகரிகப்‌ பண்பாடும்‌ 


Digitized by Noolahafs¢foundation. 
noolaham.org | aavanaham.org 


யாவராலும்‌ நன்கு உணரப்‌ பெற்றன. அதனுடன்‌ 3. தனித்தமிழ்‌ ஆக்கங்கள்‌ 


சுலித்தொகை, குறுந்தொகை, அகநானூறு 
முதலியவை வேறு அறிஞர்‌ பலராலும்‌ வெளிக்‌ 
கொணரப்பெற்றன. இன்னோரன்ன பலவகை 
யான முயற்சிகளாலும்‌, நூலாக்கங்களாலும்‌ தமிழ்‌ 
மொழி முன்னையினும்‌ வலிவும்‌ பொலிவும்‌ பெற 
விளங்கியது. அறிஞர்களுக்குத்‌ தமிழார்வம்‌ இளர்ந்‌ 
தெழுந்தது. 


8. தனித்தமிழ்‌ உணர்வெழுச்சி 


நூற்றாண்டின்‌  நெதியில்‌ 
தமிழ்மொழியின்‌ வளர்ச்சியில்‌ ஒரு புதுவகைத்‌ 
இருப்பம்‌ நேர்ந்தது. வி. கோ. சூரியநாராயண 
சாத்திரியார்‌ (1870-1903) அவர்கள்‌, தமிழ்‌ ஆர்‌ 
வத்தினால்‌ தம்‌ வடமொழிப்‌ பெயரைப்‌ பரிதிமாற்‌ 
கலைஞர்‌ என்று தூய தமிழில்‌ மொழிபெயர்த்து 
வைத்துக்கொண்டார்‌. இவ்வகையில்‌ இவரே மற்‌ 
றெவர்க்கும்‌ எடுத்துக்காட்டாய்த்‌ தனித்தமிழ்‌ 
உணர்வுக்கு வித்தூன்றினார்‌ எனலாம்‌. இவரை 
யடுத்து 1916ஆம்‌ ஆண்டு “பல்லாவரம்‌ சமரச சன்‌ 
மார்க்க' நிலையத்தை நிறுவிய சுவாமி வேதாசல 
னார்‌ அவர்களின்‌ வாழ்க்கையில்‌ குறிப்பிடத்தகுந்த 
ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அவரும்‌ அவருடைய அருமை 
மகளார்‌ திருவாட்டி நீலாம்பிகையும்‌ (அக்கால்‌ 
அகவை 13) ஒருநாள்‌ மாலை, தோட்டத்தில்‌ 
உலாவிக்‌ கொண்டிருக்கையில்‌, அடிகள்‌, வடலூர்‌ 
இராமலிங்க அடிகளார்‌ எழுதிய “பெற்றதாய்தனை” 
என்று தொடங்கும்‌ பாடலை வாய்விட்டுப்‌ பாடிக்‌ 
கொண்டிருந்தார்கள்‌. அதுபொழுது, அப்‌ பாடலின்‌ 
இரண்டாம்‌ அடியாகிய 'உற்ற தேகத்தை உயிர்‌ 
மறந்தாலும்‌” என்னும்‌ பகுதியில்‌ வரும்‌ *தேகத்தை* 
என்னும்‌ வடசொல்லுக்குப்‌ பகரமாக *யாக்கையை* 
என்னும்‌ தனித்தமிழ்ச்‌ சொல்லைப்‌ பெய்திருந்தால்‌ 
அவ்வடி இன்னும்‌ சிறப்பாகவும்‌ விளக்கமாகவும்‌ 
இருக்குமே என்று தம்‌ மகளாரிடம்‌ கூறினார்‌. 
தமிழார்வமிக்க மகளாரும்‌ அம்‌ மாற்றத்திற்கு 
மகிழ்ந்து, அவ்வாறாயின்‌, “இனி நாமும்‌ வடசொற்‌ 
கலந்து பேசுவதைத்‌ தவிர்க்க வேண்டும்‌” என்று 
கூற, இருவரும்‌, 'இனி, அவ்வாறே தனித் தமிழையே 
கையாளுவோம்‌' என உறுதி பூண்டு, அதுமுதல்‌ 
அனைத்து நூல்களிலும்‌ தனித்தமிழையே பேச்சி 
லும்‌ எழுத்திலும்‌ பயில்வாராயினர்‌. உடனே, அடி 
கள்‌ “சுவாமி வேதாசலம்‌” என்ற தம்‌ வடமொழிப்‌ 
பெயரை, “மறைமலையடிகள்‌” என்று மாற்றி வழங்கு 
வாராயினர்‌. அதனுடன்‌, *சமரச சன்மார்க்க நிலை 
யம்‌”, “பல்லாவரம்‌ பொதுநிலைக்‌ கழகம்‌” ஆயிற்று. 
அடிகள்‌ நடத்தி வந்த *ஞானசாகரம்‌” என்ற 
இதழின்‌ பெயர்‌ “அறிவுக்கடல்‌” என்று மாற்றப்‌ 
பெற்றது. 


பத்தொன்பதாம்‌ 


தமிழ்மொழிக்கும்‌ வரலாற்றுக்கும்‌ ஆக்கமான 
அரிய ஆராய்ச்சி நூல்களையும்‌, வரலாற்று நூல்‌ 
களையும்‌ பலர்‌ எழுதி வெளியிட்டனர்‌. இரா. 
இராகவையங்கார்‌ (1870-1948), மு. இராகவையங்‌ 
கார்‌ ஆகிய இருபெரும்‌ புலவர்களும்‌ தமிழ்‌ இலக்கிய 
வரலாற்று ஆராய்ச்சி நூல்களை எழுதினர்‌. பி. டி. 
சீனிவாசையங்கார்‌, எசு. கிருட்டிணசாமி அய்யங்‌ 
கார்‌, டி. சேச அய்யங்கார்‌ ஆகியோர்‌ எழுதிய 
ஆராய்ச்சி நூல்கள்‌ தமிழ்மொழிக்கும்‌ தமிழர்‌ வர 
லாற்றுக்கும்‌ மேலும்‌ வலிவூட்டின. கரந்தைத்‌ 
தமிழ்ச்சங்கத்தார்‌ தமிழ்ப்பொழில்‌” (1925) 
என்றோர்‌ இதழையும்‌, திருநெல்வேலி சைவ சித்‌ 
தாந்த நூற்பதிப்புக்‌ கழகத்தார்‌ (1920), “செந்‌ 
தமிழ்ச்செல்வி” (1927) என்றோர்‌ இதழையும்‌ 
வெளிக்‌ கொணர்ந்தனர்‌. மதுரைச்‌ *செந்தமிழி' 
லும்‌, கரந்தைத்‌ 'தமிழ்ப்பொழிலி” லும்‌, நெல்லைச்‌ 
“செந்தமிழ்ச்‌ செல்வி'யிலும்‌, அவ்வப்பொழுது, 
தமிழில்‌, பிறமொழிக்‌ கலப்பைக்‌ கண்டித்தும்‌, 
தனித்‌ தமிழில்‌ எழுதுவதை வற்புறுத்தியும்‌ பல 
கட்டுரைகள்‌ வெளிவந்தன. யாழ்ப்பாணம்‌ சுன்‌ 
னாகத்திலிருந்து, ந. A. கந்தையா அவர்களால்‌, 
*தமிழன்‌' என்றொரு மாத இதழ்‌ 1926-லிருந்து 
வெளியிடப்பெற்றது. இது தமிழ்மொழியின்‌ 
அருமை பெருமைகளையெல்லாம்‌ கூறித்‌ 
தனித்தமிழ்க்‌ கொள்கையைப்‌ போற்றியது. 


தனித்தமிழ்க்‌ கொள்கையை வலியுறுத்தி அறி 
ஞர்கள்‌ ஆங்காங்குச்‌ சொற்பொழிவுகளும்‌ நூல்களும்‌ 
செய்தவண்ணமிருந்தனர்‌. தமிழவேள்‌ உமா மகேசு 
வரனார்‌ இக்‌ கொள்கையில்‌ மிக ஊக்கம்‌ காட்டினார்‌. 
தமிழ்த்தென்றல்‌ திரு. வி. கலியாணசுந்தரனார்‌ 
(1883-1953) தமிழிலேயே பொதுக்கூட்டங்களில்‌ 
பேசியதும்‌ இனிய தமிழில்‌ தம்‌ தாளிகையில்‌ எழுதி 
யதும்‌ தமிழுக்கு ஆக்கம்‌ செய்தன. மற்றும்‌ அறி 
ஞர்கள்‌ ௪. சோமசுந்தரபாரதியார்‌ (1878-1959), 
“தமிழ்‌ மொழியமைப்பும்‌ மொழிநூற்‌ கொள்கை 
யும்‌”, “தமிழ்‌ இலக்கிய வரலாறு ஆகிய நூல்களின்‌ 
ஆசிரியர்‌, கா. சுப்பிரமணியனார்‌ (1889- 
1945), பொறியியலறிஞர்‌ பா. வே. மாணிக்கனார்‌ 
(1871-1971), அரசஞ்சண்முகனார்‌ (1868-1915), 
பண்டிதமணி மு. கதிரேசனார்‌ (1881-1953), சாமி 
வேலாயுதனார்‌ (1895), செல்வகேசவராயனார்‌ 
(1864-1921), *சொற்பொழிவாற்றுப்படை' இயற்‌ 
றிய நெல்லைப்‌ பால்வண்ணனார்‌, “தமிழ்‌ வரலாறு” 
எழுதிய தஞ்சை சீநிவாசனார்‌ (1842-1929), 
திருவாட்டி நீலாம்பிகையம்மையார்‌, “சேந்தன்‌ 
செந்தமிழ்‌”, 'குமாரசாமியம்‌” நூல்கள்‌ ஆசிரியர்‌ 
பாம்பன்‌ குமரகுருதாச அடிகள்‌, தமிழின்‌ தனி 
மாண்பை நாட்டிய விருதை சிவஞான ஓஃகிகள்‌, 
கருவூர்‌ அறிவுதயக்‌ கழக ஆசிரியர்‌ ஈழத்துச்‌ வொ 
னந்த அடிகளார்‌, தமிழ்ப்புலவர்‌ தேர்விற்குப்‌ பாட 
மாக வைக்கப்பெற்றிருந்த சமற்கிருதப்‌ பகுதியை 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


நீக்க ஏற்பாடு செய்த கா. நமச்சிவாயனார்‌ (1876- 
1937), ௧. ப. மகிழ்நனார்‌, ந. மு. வேங்கடசாமி 
யார்‌ (1884-1940), வரகுண பாண்டியனார்‌, தார 
மங்கலம்‌ வரதநஞ்சையனார்‌, சென்னை மாநில 
*ஆட்சிச்சொல்‌ அகரவரிசை'யைத்‌ தொகுத்துத 
விய கணிய அறிஞர்‌ இ. மு. சுப்பிரமணியனார்‌, 
முதலிய நூற்றுக்கணக்கான புலவர்கள்‌ தமிழ்‌ மறு 
மலர்ச்சிக்கும்‌, தூய தமிழ்‌ வளர்ச்சிக்கும்‌ ஆக்கமா 
யிருந்து, தங்கள்‌ அரிய நூல்களாலும்‌ சொற்பொழி 
வுகளாலும்‌ தமிழ்த்தாய்க்கு வலிமை சேர்த்தனர்‌. 
பொறியியலறிஞர்‌ பா. வே. மாணிக்கனார்‌ தமிழில்‌ 
உள்ள அறிவியல்‌ ஆக்கக்‌ கூறுகளை எடுத்துக்காட்டி 
அறிவியலையும்‌ தமிழில்‌ செய்ய முடியும்‌ என்னும்‌ 
உண்மையை நிலைநாட்டினார்‌. அவர்‌, அதுபற்றிக்‌ 
தழ்வருமாறுகருத்துரைப்பார்‌.'*,..பிறமொ ழிக்கலப்‌ 
பில்லாமல்‌ தமிழ்‌ அறிவியற்‌ சொற்களையும்‌ அமைத்‌ 
துக்கொள்ளலாம்‌.... எல்லா அறிவியற்‌ சொற்களை 
யும்‌ தூய தமிழாக்கலாம்‌. இரவல்பெறுமாறு வறுமை 
யுடைய மொழியன்று நமது உயர்மொழியாய தமிழ்‌ 
மொழி என்பது கருத்திற்‌ பதியவைத்தல்‌ வேண்டும்‌. 
அறிவு வளர வளர மொழி வளரும்‌. இரவலால்‌ 
வளராது. ஆகலான்‌ நமது நுட்ப அறிவினைக்‌ 
கொண்டு, எல்லா அறிவியற்‌ சொற்களையும்‌ தாய 
தனித்தமிழ்‌ மொழியிலேயே அமைத்து, நமது தாய்‌ 
மொழியை வளம்பெறச்‌ செய்வோமாக. இம்‌ 
முயற்சியில்‌ தமிழ்‌ மக்களாய்ப்‌ பிறந்த ஒவ்வொரு 
வரும்‌ புகுதல்‌ வேண்டும்‌.'” (தமிழ்‌ அறிவியற்‌ 
சொற்பொழிவு, 23-4-1927). 


4. தனித்தமிழ்‌ இயக்கத்தின்‌ மலர்ச்சியும்‌ வளர்ச்சியும்‌ 


(௮) கருவி நூல்களும்‌ அறிஞர்‌ முயற்சிகளும்‌ : 
மறைமலையடிகள்‌ தனித்தமிழ்‌ உணர்வை ஒரு 
முற்றுணர்வாக்கி அறிஞர்களிடையில்‌ அதனை ஓர்‌ 
இயக்கவுணர்வாகக்‌ கால்கொள்ளும்படி செய்தனர்‌. 
எனினும்‌, அறிவியல்‌ முறைப்படி அன்றைய நிலை 
யில்‌ அவ்வியக்கம்‌ வளர்வதற்குத்‌ தேவையான அடிப்‌ 
படையான மொழியியல்‌ நன்கு வளராமல்‌ இருந்‌ 
தது. ஓப்பீட்டிலக்கண முயற்சியும்‌ கால்டுவெல்‌ 
அளவில்‌ நின்றது. அவர்‌ காலத்திலும்‌ தொல்காப்பி 
யமும்‌, வேறு பல கழக நூல்களும்‌ வெளிவராம 
லிருந்தமையால்‌, அவருடைய ஒப்பியல்‌ இலக்கண 
ஆய்வு நூலும்‌, தமிழ்‌ மொழியில்‌ உண்மையான 
ஆற்றலை அவ்வளவு முழுமையாக வெளிப்படுத்தி 
விடப்‌ போதுமானதாக இல்லை. யாழ்ப்பாணம்‌ 
ஞானப்பிரகாசரின்‌ “சொற்பிறப்பியல்‌ அகராதி” 
இத்துறையை முழுவதும்‌ நிறைவு செய்வதன்று. 
(இந்நூல்‌ 17ஆம்‌ நூற்றாண்டின்‌ பிற்பகுதியில்‌ 
வெளிவந்தது). மொழியியல்‌ துறையில்‌ முதல்‌ முயற்சி 
யாக மாகறல்‌ கார்த்திகேயனாரின்‌ “மொழிநூல்‌” 


மொழியில்‌ உள்ள எல்லாச்‌ 
‘ad? எனல்‌; தமிழ்‌ ஒரு 
முழுவதும்‌ பரவியிருந்ததென்பது; 
உண்மை தெளிவும்‌ பொலிவும்‌ பெறக்‌ கூறப்‌ 
பெற்றது; வடமொழியின்‌ இலக்கணச்‌ சிறப்‌ 
பின்மை காட்டப்‌ பெற்றது. அறிஞர்கள்‌ பலரும்‌ 
பலவகையான இலக்கிய முயற்சிகளிலும்‌ வேறு 
பல அறிவாராய்ச்சிகளிலும்‌, கலை, பண்பாட்டு 
வளர்ச்சிகளிலும்‌ கருத்துகளைச்‌ செலுத்தினரே 
யொழிய, மொழியியல்‌ துறையில்‌ முறையாக 
ஈடுபட்டு ஒலியியல்‌, சொல்லியல்‌, ஓப்பீட்டியல்‌, 
பன்மொழி இலக்கண அறிவு, மாந்த வரலாறு, நில 
வரலாறு, முழுமையான தமிழ்‌ இலக்கண இலக்கியப்‌ 
பயிற்‌, திரவிட மொழிகளின்‌ ஓப்பீட்டறிவு, 
கூர்மைவாய்ந்த இயற்கையான நுண்ணறிவு முத 
லியவற்றில்‌ நிறைவுற விளக்கும்‌ மொழியியல்‌ பேரா 
ரியர்‌ ஒருவரை இருபதாம்‌ நூற்றாண்டின்‌ இடைக்‌ 
காலம்‌ வரை காண முடியவில்லை. அதன்பின்‌ இக்‌ 
குறையை நிறைவு செய்யும்படி, பேரறிஞர்‌ ஞா. 
தேவநேயப்‌ பாவாணர்‌ அவர்கள்‌ தோன்றினார்‌. 
இவரின்‌ “ஓப்பியன்‌ மொழிநூல்‌ முதல்‌ மடலம்‌ - 
முதற்பாகம்‌ 1940-ல்‌ வெளிவந்தது. அதன்பின்‌ 
அவர்‌ எழுதிய சுட்டு விளக்கம்‌, முதல்‌ தாய்மொழி, 
திரவிடத்தாய்‌, கட்டுரை வரைவியல்‌, வேர்ச்‌ 
சொல்‌ கட்டுரைகள்‌, தமிழர்‌ இருமணம்‌, தமிழ்‌ 
வரலாறு, வடமொழி வரலாறு, தமிழர்‌ வரலாறு, 
‘The Primary Classical Language ofthe World’ “வண்ண 
னை மொழி நூலின்‌ வழுவியல்‌” முதலிய அரிய மொழி 
யாய்வு நூல்களும்‌, நூற்றுக்கணக்கான தமிழாராய்ச்‌. 
இக்‌ கட்டுரைகளும்‌, தனித்தமிழ்‌ இயக்கத்திற்கு 
நல்ல உரனாகவும்‌ ஊற்றாகவும்‌ இருந்தன. இவ 
ருடைய சொல்லியல்‌ ஆய்வுக்‌ கட்டுரைகள்‌ ஏராள 
மான புதுச்‌ சொற்களைப்‌ புனைய அடிப்படையாக 
விருந்தன என்பதை எவரும்‌ மறுத்தல்‌ இயலா து. 


சொற்களுக்கும்‌ வேர்‌ 
காலத்தில்‌ உலகம்‌ 
குமரிக்கண்ட 


சென்னை சைவ சித்தாந்த நூற்பதிப்புப்‌ 
கழகச்‌ சார்பாக, சென்னைப்‌ தமிழ்ப்‌, 
பாதுகாப்புக்‌ கழகம்‌, *நீலாம்பிகையம்மையா ரின்‌ 
“வடசொற்றமிழ்‌ அகரவரிசை'யைச்‌ சிறு வெளி 
யீடாக (1938) வெளியிட்டது. அதைத்‌ தொடர்ந்து 
“தமிழ்ச்சொற்களைப்‌ பிழைநீக்கி எழுதும்‌ முறை”, 
“மக்கட்பெயர்‌ அகரவரிசை”, “தமிழ்நாட்டுப்‌ பழ 
மொழி அகர்வரிசைச்‌ சுருக்கம்‌', “அழைப்பிதழ்‌ 
எழுதுமுறை”, “உவமையகரவரிசை”, “மரபுத்தொடர்‌ 
அகர வரிசை”, *இல்லப்பெயர்‌ அகரவரிசை” 
முதலிய சிறுசிறு நூல்களை வெளியிட்டுப்‌ பரப்பி, 
மக்களிடம்‌ தூயதமிழ்‌ உணர்வு பரவும்படி செய்தது. 


பர்‌. அ. சதம்பரநாதனார்‌, பன்மொழிப்‌ புலவர்‌ 
கா. அப்பாத்துரையார்‌ அவர்களின்‌ பெரு முயற்சி 


என்னும்‌ நூலே ஓர்‌ அடிப்படை விளக்கத்‌ யால்‌ சென்னைப்‌ பல்கலைக்கழக வெளியீடாக 
தைத்‌ தந்து நின்றது. சில இன்றியமையாத (1965) வந்த “ஆங்கிலம்‌-தமிழ்‌ சொற்களஞ்சியம்‌” 
கருத்துகள்‌ சொல்லப்பெற்றிருந்தன. அவை: என்னும்‌ அகர முதலியில்‌. ஆயிரக்கணக்கான தூய 
தமிழ்‌ ஆரியத்திற்கு முற்பட்டதெனல்‌; தமிழ்‌ தமிழ்ச்‌ சொற்கள்‌ கையாளப்பெற்றிருந்தன. 

358. 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


அறிஞர்‌ 8. இராமலிங்கனார்‌ .ஆட்சிச்சொல்‌ 
அகரவரிசை (1924), நகராட்சிமுறை (1954), 
தமிழ்‌ ஆட்சிச்சொற்கள்‌ (1960), ஆட்சித்துறைத்‌ 
தமிழ்‌ (1968) முதலிய நூல்களை எழுதினார்‌. 
நல்ல தமிழ்‌ வளர்ச்சியில்‌ அறிஞர்‌ பலரும்‌ ஈடுபட்‌ 
டனர்‌. திருப்பாதிரிப்புலியூர்‌ ஞானியார்‌ அடிகள்‌ 
நல்ல தமிழ்ச்‌ சொற்பொழிவுகளை நிகழ்த்தி 
வந்தார்‌. பர்‌. மு. வரதராசனார்‌ *மொழி வர 
aro’, “தமிழ்‌ இலக்கிய வரலாறு” மற்றும்‌ நல்ல 
தமிழ்‌ நடையில்‌ முப்பதுக்கு மேற்பட்ட புதினங்‌ 
களை எழுதிப்‌ பொதுமக்களிடம்‌ நல்ல தமிழ்நடை 


, வளரத்‌ துணைநின்றார்‌. அவர்தம்‌ சுதை நூல்‌ 


களில்‌ வரும்‌ உறுப்பினர்கள்‌ பெயர்களெல்லாம்‌ நல்ல 
தமிழில்‌ இலங்க. சட்ட அறிஞர்‌ மா. சண்முக 
சுப்பிரமணியனார்‌ Av சட்டத்துறை நூல்களைத்‌ 
தமிழில்‌ எழுதினார்‌. அவரெழுதிய நூல்கள்‌ சட்ட 
நூல்கள்‌, சட்ட இயல்‌, குற்ற இயல்‌, தீங்கியல்‌ 
சட்டம்‌, குற்றமும்‌ தண்டனையும்‌, சட்டத்தமிழ்‌ 
முதலியனவாகும்‌. புதுவை, புலவர்‌ சுந்தர சண்முக 
னார்‌, *தனித்தமிழ்க்‌ கிளர்ச்சி” எனும்‌ செய்யுள்‌ 
நூலை 1947-ல்‌ எழுதி வெளியிட்டுள்ளார்‌. 


தூய தமிழ்‌ வளர்ச்சியில்‌ பாவேந்தர்‌ பாரதிதாச 
னாரின்‌ பங்கும்‌ மிசுப்‌ பெரிதாகும்‌. அவருடைய 
" தமிழியக்கம்‌” என்னும்‌ அரிய பாடல்‌ நூல்‌ தனித்‌ 
தமிழ்‌ வளர்ச்சிக்‌ கருத்துகளையே பெரிதும்‌ 
கொண்டதாகும்‌. 


(ஆ) அரசியல்‌ மாற்றமும்‌ தமிழ்‌ வளர்ச்சி ஆக்கங்களும்‌: 
இனி, மறைமலையடிகளுக்குப்‌ பின்‌, மக்களுக்‌ 
இடையில்‌ தமிழுணர்வே சிறிது காலம்‌ வளர்ச்சி 
யின்றியிருந்தது. ஏனெனில்‌, மறைமலையடிகள்‌ 
காலத்திலேயே இந்தித்‌ திணிப்பு முயற்சி நடந்தது. 
அதன்‌ பின்னர்‌ நாடு விடுதலை பெற்றபின்‌ அனை 
வரும்‌ இந்தி படிக்கத்‌ தொடங்கினர்‌. எனவே, 
தமிழ்பற்றி எவரும்‌ அக்கறை கொள்ளவில்லை. 
தமிழ்ப்‌ புலவர்களும்‌ திரவிட இயக்கத்தவர்களும்‌ 
மட்டும்‌ இந்தி வந்தால்‌ தமிழ்‌ அழிந்துபோகும்‌ 
என்ற கவலையில்‌ இந்தித்‌ திணிப்புக்கு எதிராகக்‌ 
கருத்தறிவித்துப்‌ போராடி வந்தார்கள்‌. பெரியா 
ரும்‌, பிற அரசியல்‌ இயக்கங்களும்‌ தீவிரமாகப்‌ 
போராடிய நிலையில்‌, இந்தித்‌ திணிப்பு ஒருவாறு 
தணிந்திருந்தாலும்‌, இந்தி என்றைக்கோ வந்து 
தான்‌ தீரும்‌ என்ற அச்சம்‌ இருந்ததால்‌, பெரும்‌ 
பாலான மக்கள்‌ இந்தியும்‌ ஆங்கிலமுமே படிக்க 
விரும்பினர்‌. இந்நிலை, அறிஞர்‌ அண்ணா அவர்‌ 
களின்‌ இராவிட முன்னேற்றக்‌ கழகம்‌ 1967-ல்‌ 
பதவிக்கு வரும்‌ வரை நீடித்திருந்தது. அண்ணா 
அவர்கள்‌ பதவிக்கு வந்தபின்‌ *சென்னை' தமிழ்‌ 
நாடானது (1969). இந்தித்‌ இணிப்புக்கு ஒரு 
வாறு முட்டுக்கட்டை யிடப்பெற்றது. ஏற்கெனவே 
இருந்த பேராயக்கட்சியரசு தமிழை ஆட்சி 
மொழியாக்கச்‌ சட்டம்‌ (1956) கொண்டுவந்திருந்‌ 


ததை அண்ணா அரசு நல்ல முறையில்‌ அழுத்த 
மாகச்‌ செயற்படுத்தியது. இந்தச்‌ சூழ்நிலையில்‌ 
தமிழ்‌ வளர்ச்சிக்கு நல்ல ஆக்கங்கள்‌ ஏற்பட்டன. 


திராவிடர்‌ இயக்கத்தைச்‌ சேர்ந்தவர்களுக்கு 
இயல்பாகவே தமிழ்ப்பற்று மிக்கிருந்தது. அவர்‌ 
களுக்கிருந்த ஆரிய எதிர்ப்புணர்வால்‌ தமிழின, 
மொழி வளர்ச்சியில்‌ அவர்கள்‌ அதிக அக்கறையும்‌ 
ஆர்வமும்‌ காட்டினர்‌. புலவர்‌ வை. பொன்னம்‌ 
பலனார்‌ திரவிட இயக்கக்‌ கொள்கைகளுடன்‌ தனித்‌ 
தமிழ்‌ வளர்ச்சிக்கு அரும்பாடு பட்டார்‌. 


அறிஞர்கள்‌ பலர்‌ நல்ல நூலாக்க முயற்சியில்‌ 
ஈடுபட்டனர்‌. அரசியல்‌ கட்சி சாராத நடுநிலை 
யுணர்ச்சியுள்ளவர்கள்‌ தமிழ்‌ வளர்ச்சியில்‌ மிகுதி 
யும்‌ ஈடுபட்டனர்‌. தமிழ்‌ பயிற்சிமொழி ஆக்கப்‌ 
பட்டது (1970). உலகத்‌ தமிழ்‌ மாநாடுகள்‌ மலேசி 
யாவிலும்‌ (1966), சென்னையிலும்‌ (1968), பாரீசி 
லும்‌ (1970) நடந்தன. அரசு அதிகாரிகளின்‌ பத 
விப்‌ பெயர்களெல்லாம்‌ தமிழில்‌ மாற்றப்பெற்றன. 
“செகரடேரியட்‌', “தலைமைச்‌ செயலகம்‌' ஆனது. 
“ஆகாஷ்வாணி', “வானொலி நிலையம்‌” ஆனது. 
*போலீஸ்‌ ஸ்டேஷன்‌” “காவல்‌ நிலையம்‌' என்று 
பெயர்பெற்றது. சென்னையில்‌ பல பகுதிப்‌ பெயர்‌ 
கள்‌ நல்ல தமிழில்‌ தெளிவாகவும்‌ திருத்தமாகவும்‌ 
வழங்கப்பெற்றன. பெயர்களுக்கு முன்னால்‌ ஸ்ரீ 
போடுவதைத்‌ தவிர்த்து, “திரு' என்று போடுமாறு 
அரசு கட்டளை பிறப்பித்தது. 'தமிழ்நாடு டிரானஸ்‌ 
போர்ட்‌', “தமிழ்நாடு போக்குவரத்துக்‌ கழக*மாக 
மாறியது. சென்னை “சங்கீத நாடக சபா”, “தமிழ்‌ 
நாடு இயலிசை நாடக மன்றம்‌” ஆனது. பொதுப்‌ 
புழக்கச்‌ சொற்கள்‌ பல தமிழில்‌ கொணரப்‌ 
பெற்றன. இந்த விளைவுகளுக்கெல்லாம்‌ அடிப்‌ 
படையாக 7959 இறுதியிலேயே முற்றும்‌ 
தனித்தமிழ்‌ வளர்ச்சிக்கெனவே தோன்றியிருந்த 
தென்மொழி இயக்கம்‌ ஒரு பெருங்‌ கரணியமாகும்‌. 


(இ) தென்மொழி இயக்க முயற்சிகள்‌ : தூய தமிழ்‌ 
வளர்ச்சியில்‌, சைவ சித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழக 
வெளியீடான “செந்தமிழ்ச்‌ செல்வி'யினதும்‌, 
கரந்தைத்‌ தமிழ்ச்சங்க வெளியீடான தமிழ்ப்‌ 
பொழி'லினதும்‌ பங்கு பேரளவில்‌ இருந்ததேனும்‌, 
இவ்விரண்டு இதழ்களும்‌ புலவர்கள்‌ நடுவிலேயே 
புழக்கம்‌ கொண்டிருந்தன. பொதுமக்களிடையில்‌ 
அவற்றிற்கீடுபாடில்லை. எண்ணிக்கையிலும்‌ அவை 
ஆயிரத்துக்கும்‌ குறைவான படிகளே அச்சிடப்‌ 
பெற்றன. அடிகளாரின்‌ “அறிவுக்கடல்‌” அக்காலத்‌ 
இல்‌ நூற்றைம்பதுக்கும்‌ குறைவான படிகளே வெளி 
யிடப்பெற்றன. மேலும்‌, “செல்வியும்‌! “பொழி 
லும்‌” இலக்கிய இலக்கண வாழ்வியல்‌ துறைகளைப்‌ 
பற்றியே கருத்துச்‌ செலுத்தின. அறிவியல்‌ துறை 
யில்‌ கோவைக்‌ *கலைக்கதிர்‌” ஒன்று" மட்டுமே 
தமிழுக்குழைத்தது. எனினும்‌ இம்‌ மூன்றிலும்‌ 


Digitized by Noola}® Foundation. 
noolaham.org | aavanaham.org 


முழுக்கவும்‌ தனித்தமிழ்‌ கையாளப்‌ பெறவில்லை. 
ஆண்டுப்‌ பெயர்கள்‌, மாதப்‌ பெயர்கள்‌, பட்டப்‌ 
பெயர்கள்‌, தலைப்பெழுத்துகள்‌, இடையிடையில்‌ 
பல சொற்கள்‌ முதலியன வடசொற்களாகவே இருந்‌ 
தன. 


இந்‌ நிலையில்‌ 1959ஆம்‌ ஆண்டு இறுஇயில்‌ 

முற்றும்‌ தனித்‌ தமிழுக்கென்றே தென்மொழி 
என்னும்‌ தூயதனித்தமிழிதழ்‌ நெல்லிக்‌ குப்பத்தில்‌ 
பெருஞ்சித்திரனாரால்‌ தொடங்கப்பெற்றது. 
அவ்விதம்‌ தாளிகைத்‌ துறையிலும்‌ தனித்தமிழ்‌ 
வளர்ச்சித்‌: துறையிலும்‌ பெரும்பணி செய்தது. 
1967-ல்‌ அவ்விதழோடு *தமிழ்ச்‌சிட்டு' என்னும்‌ 
இறுவர்‌ இதழும்‌ அச்சடப்பெற்று வெளிவந்து 
கொண்டிருக்கின்றது. 


ஆசிரியரின்‌ தொடர்ந்த நூற்றுக்கணக்கான 
சொற்பொழிவுகளாலும்‌, இவ்விதழ்களின்‌ இடை 
யறாப்‌ பணியாலும்‌, மாணவர்களுக்கிடையிலும்‌ 
ஆசிரியர்களுக்கிடையிலும்‌ பெரிய மாறுதல்கள்‌ 
ஏற்பட்டன. ஆயிரக்கணக்கான மாணவர்களும்‌ 
ஆசிரியர்களும்‌ தங்கள்‌ பெயர்களைத்‌ தனித்தமிழ்ப்‌ 
பெயர்களாக வைத்துக்கொண்டனர்‌. தங்கள்‌ 
பேச்சிலும்‌ எழுத்திலும்‌ தூய தமிழ்‌ நடையைக்‌ 
கையாண்டனர்‌. நாளடைவில்‌ தென்மொழி ஓர்‌ 
இயக்கமாகவே இயங்கியது. 


இவ்வகையில்‌, கோவையில்‌ தென்மொழி மறை 
நித்தலின்பனாரும்‌ அவரன்பர்களும்‌ “சேரர்‌ 
கொற்றம்‌' தொடங்கி, விளம்பரப்‌ பலகைகளில்‌ 
தூயதமிழ்‌ விளங்குமாறு போராடி ஓரளவு வெற்றி 
யும்‌ கண்டனர்‌. பூதவியல்‌ பேராசிரியர்‌ திரு. இல. 
ச. இரத்தினவேல்‌ அவர்கள்‌, தென்மொழி இதழில்‌ 
தனிமப்பட்டியல்‌ முழுவதும்‌ தூயதமிழில்‌ ஆக்கி 
வெளியிட்டார்‌. காரைக்குடி அழகப்பர்‌ தமிழ்‌ 
மன்றம்‌ 1970-ல்‌ அறிவியல்‌ கலைச்சொற்பட்டி 
ஒன்று வெளியிட்டது. இவ்வகையில்‌ கிண்டி 
பொறியியற்‌ கல்லூரி, கோவை தொழில்நுட்பக்‌ 
கல்லூரி, நெல்லை மருத்துவக்‌ கல்லூரி, புதுவை 
சிப்மெர்‌ மருத்துவக்‌ கல்லூரி முதலியவை அரும்‌ 
பாடாற்றின. (இவ்‌ வரலாற்றின்‌ மிக விளக்கமான 
விரிவையெல்லாம்‌ இக்‌ கட்டுரையாசிரியர்‌ இக்‌ 
கட்டுரைத்‌ தலைப்பின்கீழ்‌ எழுதிவரும்‌ தனிநூலில்‌ 
கண்டுகொள்ளலாம்‌.) இம்‌ முயற்சிகள்‌ புதுவைத்‌ 
தனித்தமிழ்க்‌ கழகத்தினராலும்‌, புதுச்சேரி 
தமிழ்க்‌ காவற்‌ குழுவாலும்‌ மேற்கொள்ளப்பெற்று, 
ஆங்குள்ள பெரும்பாலான விளம்பரப்‌ பலகைகள்‌ 
தூய தமிழில்‌ இயங்கும்படி செய்யப்பெற்றுள்ளன.. 
மற்றும்‌ மதுரையிலும்‌ சிவகாசியிலும்‌ இதுபோலும்‌ 
முயற்சிகள்‌ மேற்கொள்ளப்பெற்று வருகின்றன. 
மற்றும்‌ பண்ணாய்வறிஞர்‌ குடந்தை ப. சுந்த 
ரேசனார்‌ தூய தமிழில்‌ இசை நுணுக்கங்களை நூல்‌ 
வடிவில்‌ வெளியிட்டு வருவதும்‌, அவற்றைப்பற்றி 
தூற்றுக்கணக்கான சொற்பொழிவுகளை நிகழ்த்தி 
வருவதும்‌ குறிப்பிடத்தக்கன. 


Digitized by Noolaia™ Foundation. 


அடுத்துச்‌ செய்ய வேண்டுவன 


கடந்த நாற்பதாண்டுகளுக்குமேல்‌ செய்யப்பெற்ற 
தொடர்த்த தனித்தமிழியக்க முயற்சிகளால்‌ அள 
விறந்த மாறுதல்கள்‌ அரசு துறையிலும்‌, பொது 
மக்களிடத்திலும்‌, ஆசிரியர்‌, மாணவர்களிடையி 
னும்‌, Aw இதழ்களிடையிலும்‌ ஓரளவு நல்ல தமிழ்‌ 
காணப்பெறுதிறது. 


“அல்லவை தேய அறம்பெருகும்‌ நல்லவை 
நாடி இனிய சொலின்‌.“ 


இது போதாது. எங்கும்‌ தமிழ்‌ எதிலும்‌ தமிழ்‌; 
அதுவும்‌ தூய தனித்தமிழ்‌ என்ற நிலை மலர 
வேண்டும்‌. 


அன்னை மொழியே! 

அழகார்ந்த செந்தமிழே! 
முன்னைக்கும்‌ முன்னை 

முகிழ்த்த நறுங்கனியே! 
கன்னிக்‌ குமரிக்‌ 

கடல்கொண்ட நாட்டிடையில்‌ 
மன்னி அரசிருந்த 

மண்ணுலகப்‌ பேரரசே! 


, தென்னன்‌ மகளே! 

இருக்குறளின்‌ மாண்புகழே! 
இன்னறும்‌ பாப்பத்தே! 

எண்தொகையே! நற்கணக்கே! 
மன்னுஞ்‌ சிலம்பே! 

மணிமே கலைவடிவே! 
முன்னும்‌ நினைவால்‌ 

முடிதாழ வாழ்த்துவமே! 


சிந்தா மணிச்சுடரே! 

செங்கைச்‌ செறிவளையே! 
தந்த வடமொழிக்கும்‌ 

தாயாகி நின்றவளே! 
சிந்து மணற்பரப்பில்‌ 

சிற்றில்‌ விளையாடி 
முந்தை எகுபதியர்‌ 

மூத்த சுமேரியத்தார்‌ 


செந்திரு நாவில்‌. 

இரித்த இளங்கன்னீ! 
சிந்துங்‌ கலைவடிவே! 

சீர்த்த கடற்கோளில்‌ 
நந்தாக்‌ கதிரொளியே! 

நாடகத்துப்‌ பண்ணியலே! 
வந்த குடிமரபோர்‌ 

வாழ்த்து வணங்குவமே! 


எனத்‌ தமிழ்த்‌ தாயை அனைவரும்‌ 
மகிழ்வோமாக. 


வாழ்த்தி 


noolaham.org | aavanaham.org 


> 


ப்பியலாய்வு தமிழுக்குப்‌ புதிய துறை; ஆனால்‌ 
புதிய முறையன்று. நம்மிடம்‌ முன்பே ஒப்பிய 
லாய்வு முறைகள்‌ பலவுண்டு. எனினும்‌ அதனை 
நாம்‌ ஒரு *துறை'யாக (Discipline) வளர்க்க 
வில்லை. அதுவே நம்‌ குறை. தமிழில்‌ வடமொழி 
யுடன்‌ ஒப்பிடும்‌ ஆய்வு, மிகப்‌ பழங்காலந்தொட்டு 
இருந்துவருகிறது. 


தொல்காப்பியர்‌ “ஐந்திரம்‌' நிறைந்தவர்‌; 
அஃதாவது அவ்வடமொழி நூலைக்‌ கற்றவர்‌; அவர்‌ 
நூலை அரங்கேற்றியபோது, தலைமை ஏற்ற அதங்‌ 
கோட்டாசான்‌ “நான்மறை' முற்றியவர்‌. இவை 
பனம்பாரனார்‌ தரும்‌ பாயிரச்‌ செய்திகள்‌. வட 
மொழியாளர்‌ எழுத்திற்கு மாத்திரை கணக்கிடும்‌ 
போது 'அகத்தெழு வளியிசை' யையும்‌ கணக்கிடு 
வதைத்‌ தொல்காப்பியர்‌ தமிழுடன்‌ ஓப்பிடுவார்‌. 
(102). ““மறையோர்‌ தேஎத்து மன்றல்‌ எட்டனுள்‌, 
துறையமை நல்யாழ்த்‌ துணைமையோர்‌ இயல்பே'* 
(1038) எனக்‌ காந்தர்வத்துடன்‌ களவை ஒப்பிட்டு 
விளக்குவார்‌, அவர்‌. 


இருவள்ளுவமாலையில்‌ திருக்குறளை வடமொழி 
வேதத்துடன்‌ ஒப்பிடும்‌ பல பாடல்கள்‌ காணப்படு 
இன்றன. 


*“ஆற்றல்‌ அழியுமென்று அந்தணர்கள்‌ நான்மறை 
யைப்‌ 
போற்றியுரைத்‌ தேட்டின்‌ புறத்தெழுதார்‌-ஏட்‌ 
டெழுதி 
வல்லுநரும்‌ வல்லாரும்‌ வள்ளுவனார்‌ முப்பாலைச்‌ 
சொல்லிடினும்‌ ஆற்றல்சோர்‌ வின்று.”* 


டாக்டர்‌ இராம. பெரிய கருப்பன்‌ 


**செய்யா மொழிக்கும்‌ திருவள்‌ ஞவர்மொழிந்த 
பொய்யா மொழிக்கும்‌ பொருளொன்றே-செய்யா 
அதற்குரியர்‌ அந்தணரே ஆராயின்‌ ஏனை 
இதற்குரியர்‌ அல்லாதார்‌ Qw.” 


இவை முறையே கோதமனாரும்‌ வெள்ளிவீதி 
யாரும்‌ பாடியனவாகக்‌ குறிக்கப்பட்டுள்ளன. இரு 
மங்கையாழ்வார்‌ தமிழ்‌ அக இலக்கிய மரபொன்றை 
வடமொழியுடன்‌ ஒப்பிட்டுப்‌ பேசும்‌ இடம்‌ ஒன்‌ 
றுண்டு. தொல்காப்பியர்‌ “மகளிர்‌ மடலேறல்‌ 
பண்பாகாது” எனக்‌ குறிப்பிடுகிறார்‌. "எத்துணை 
மருங்கினும்‌ மகடூஉ மடல்மேல்‌ பொற்புடை 
நெறிமை இன்மை யான”?! (981) என்பது அவர்‌ 
கூற்று. இதனை நினைவுகொண்டுதான்போலும்‌ 
தஇிருமங்கையாழ்வார்‌, 


““மான்நோக்கின்‌ 
அன்ன நடையார்‌ அலர்‌ஏச, ஆடவர்மேல்‌ 
மன்னும்‌ மடல்ஊரார்‌ என்பதோர்‌ வாசகமும்‌ 
தென்னுரையில்‌ கேட்டறிவ துண்டு - அதனை 
யாம்‌ தெளியோம்‌; 
மன்னும்‌ வடநெறியே வேண்டினோம்‌?" 


(பெரிய திருமடல்‌, 21-22) 


என்று, மரபு வேறுபாட்டை அழுத்தமாகச்‌ சுட்டிச்‌ 
செல்கிறார்‌. நம்‌ உரையாசிரியர்‌ பலர்‌ வடநூற்‌ 
புலமை மிக்கவர்கள்‌. சேனாவரையரும்‌ சிவஞான 
முனிவரும்‌ இவ்வொப்பீட்டில்‌ தலைநின்றவர்‌ எனில்‌ 
மிகையாகாது. 


361 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


இன்று வ. வே. ௬. அய்யரின்‌ கம்பராமாயண 
ஒப்பீட்டு ஆய்வும்‌, பண்டிதமணி மு. கதிரேசச்‌ 
செட்டியாரின்‌ வடமொழி ஒப்பிட்டுக்‌ கட்டுரை 
களும்‌, தனிநாயக அடிகளாரின்‌ *இருவள்ளுவர்‌* 
அனைய ஓப்பீட்டுப்‌ பொழிவுகளும்‌, டாக்டர்‌ 
வி. சச்சிதானந்தனின்‌ விட்மன்‌-பாரதி ஓப்பீடும்‌, 
டாக்டர்‌ எஸ்‌. ஆர்‌. கே - யின்‌ மில்டன்‌ - கம்பன்‌ 
ஓப்பீடும்‌ போல்வன -குறிப்பிடத்தக்கனவாகும்‌.. 


இவையெல்லாம்‌ “ஒப்பியல்‌ முறை' ஆய்வுகள்‌; 
இவை ஒப்பியல்துறையாக வளர்ச்சிபெற உதவுபவை. 
டாக்டர்‌ வி. சச்சிதானந்தன்‌ இவ்‌ வரன்முறையை 
நன்கு கடைப்பிடித்து, ஓப்பியலாய்வு தமிழில்‌ கால்‌ 
கொள்ள மூயன்றுவருவது குறிப்பிடத்தக்கது. 
"ஓப்பியலாய்வு” என்பது உறவுடைய இருமொழி 
களின்‌ இலக்கியங்களிடையே உள்ள “கொள்வினை, 
கொடுப்பினை' களை: தாக்குரவு, செல்வாக்குகளை 
ஆராய்வதென்பது அதன்‌ தொடக்கநிலையாகும்‌. 
தொடர்பும்‌ உறவுமற்ற மொழிகளில்‌ காணப்படும்‌ 
இலக்கியங்களாயினும்‌, தம்முள்‌ ஒப்புமை உடைய 
வற்றை ஓப்பிட்டாராயலாம்‌ என்பது இன்றைய 
வளர்ச்சி நிலையாகும்‌. 'ஓப்பீட்டறிஞன்‌ குறைந்‌ 
தது இருமொழி யறிவாவது பெற்றவனாக இருக்க 
வேண்டும்‌” என்பது ஒரு விதி. அதுபோல்‌ குறைந்தது 
இரண்டு மொழிகளின்‌ இலக்கியங்களையாவது ஒப்‌ 
பிட்டால்தான்‌ அது ஒப்பியல்‌ துறையாகும்‌ என்று 
கருதப்பட்டதுண்டு. ஒரே மொழியில்‌ உள்ளவற்றை 
ஒப்பிடுவதெல்லாம்‌ “ஒப்பீட்டு முறை” யாகுமேயன்‌ றி, 
ஒப்பியல்‌ துறையில்‌ அடங்காது என அவர்கள்‌ 
விவாதித்தனர்‌. . 


புதிய விளக்கம்‌ 


இலக்கியத்தை இலக்கியத்துடன்‌ ஒப்பிடும்போது 
வெவ்வேறு மொழி இலக்கியங்களை ஓப்பிடுவதே 
ஒப்பியலாகும்‌. அது தவிரவும்‌ இலக்கியத்தை ஒரு 
புறம்‌ நிறுத்தி, அதனுடன்‌ அறிவும்‌ உணர்வும்‌ சார்ந்த 
பல்வேறு துறைகளை ஓப்பிடுவதும்‌ ஒப்பியலாகும்‌. 
கலைத்துறைகள்‌, தத்துவம்‌, வரலாறு, சமூக அறி 
வியல்கள்‌, அறிவியல்‌, சமயம்‌ ஆகிய அனைத்தை 
யும்‌ இங்ஙனம்‌ ஒப்பிடலாம்‌ என்பர்‌. இசையும்‌ 
இலக்கியமும்‌, கணிதமும்‌ இலக்கியமும்‌, சமயமும்‌ 
இலக்கியமும்‌ என இவ்வாறு வெவ்வேறு துறைகளை 
ஓப்பிடுவதையும்‌ ஒப்பியலென்றனர்‌.. 


மேலும்‌ இதனைத்‌ 'தெளிவுபடுத்திச்‌ சுருக்கமாக 
விளக்குவாரும்‌ உண்டு. “உலகப்‌ பார்வையுடன்‌ 
அறிவியல்‌ நெறி சார்ந்து எழுதப்படும்‌* எக்கட்டுரை 
யும்‌ ஓப்பியலில்‌ அடங்கும்‌. அது “ஒப்பீட்டிற்காக 
ஒப்பீடு என நம்மைத்‌ தவறான வழிக்கு இட்டுச்‌ 
செல்வதன்று. இலக்கியத்தை மேன்மேலும்‌ தெளி 
வுறக்‌ கற்பதற்கும்‌ முருயெல்‌ உணர்ச்சி பெறுவதற்‌ 
கும்‌ அவ்வாய்வு உதவவேண்டும்‌; அல்லாதன 
வெல்லாம்‌ மிசையெனத்‌ தள்ளப்படும்‌. 


வெறுப்பு நோக்கு 

சிலர்‌ இவ்வொப்பியலை வெறுப்பு நோக்குடன்‌ 
அணுகுகின்றனர்‌. **முழங்காலுக்கும்‌ மொட்டைத்‌ 
தலைக்கும்‌ முடிச்சுப்‌ போடலாமா?” என அவர்‌ 
கள்‌ முணுமுணுக்கின்றனர்‌. **திரேக்க மொழி 
இலக்கியம்‌ எங்கே? தமிழிலக்கியம்‌ எங்கே? 
இவற்றின்‌ மரபும்‌ வளர்ச்சியும்‌ வேறுபட்டவை. 
இவற்றை ஒப்பிடுவதாக ஏன்‌ ஊரை ஏமாற்று 
இறீர்கள்‌?”* என்று அவர்கள்‌ கடிந்து பேசவும்‌ முற்படு 
இன்றனர்‌. 


வேறுபட்டவற்றையும்‌ ஒப்பிடலாம்‌. வேறுபாடு 
களைக்‌ காட்டுவதும்‌ ஒப்பியலாய்வே. ஒற்றுமை 
களைக்‌ காட்டுவன மட்டுமே ஒப்பியலாய்வு எனக்‌ 
கருதுவது தவறு. இதனை ஓர்‌ எடுத்துக்காட்டால்‌ 
விளக்கலாம்‌. வேற்றுமை அணி என்பது என்ன? 


**கூற்றினும்‌ குறிப்பினும்‌ ஒப்புடை இருபொருள்‌ 
வேற்றுமைப்‌ படவரின்‌ வேற்றுமை யதுவே'* (48) 
என்பது தண்டியலங்காரம்‌. குறிப்பாகவோ 'வெளிப்‌ 
படையாகவோ ஓப்புமை உடையவற்றை ஒப்பிட்டு 
அவற்றிடையே வேற்றுமை காண வேண்டும்‌. 
ஞாயிறு புற இருளைப்‌ போக்கும்‌; தமிழ்‌ அக இரு 
ளைப்‌ போக்கும்‌. இருளைப்‌ போக்குகிற பண்பு 
இரண்டிற்கும்‌ பொது. எனவே இவற்றை ஒப்பிட 
லாம்‌. இவற்றில்‌ உள்ள வேற்றுமையையும்‌ 
கண்டறியலாம்‌. ஒப்பீட்டுப்‌ பொதுக்கூறுகள்‌ 

உள்ளனவா என்பதுதான்‌ கேள்வி. 
ப 

முல்லைப்பாட்டு 

முல்லைநிலப்‌ பாடல்‌ ஒரு நிலவழிப்‌ பாடல்‌. இது, 
நிலப்‌ பின்னணியை முக்கிய அடிப்படையாகக்‌ 
கொண்டது. மேட்டு நில வெளிகளைப்‌ புனையும்‌ 
முல்லைப்பாட்டு (Pastoral Poetry) உலகெங்கும்‌ இந்‌ 
நில வருணனையில்‌ ஒருபடித்தாயிருக்கிறது. தமிழ்‌ 
முல்லைத்திணைப்‌ பாடலிலும்‌ ஏனையவற்றிற்‌ 
போல நிலவழிப்‌ புனைவு மிகுதி. உலக மொழி 
களில்‌ வருவனபோன்று ஆயனும்‌ புல்லாங்குழலும்‌, 
மேட்டுநிலவெளியும்‌ ஆனிரையும்‌ குளிர்காலமும்‌, 
குளிர்காய்தலும்‌ தமிழ்‌ முல்லைப்‌ பாடல்களிலும்‌ 
இடம்‌ பெறுகின்றன. ஆனால்‌, தமிழ்ப்பாட்டு உரிப்‌ 
பொருளால்‌ பெரிதும்‌ வேறுபடுகிறது. மேலை 
நாட்டுப்‌ பாடல்களில்‌ “இரங்கற்பொருளே' மிகுதி. 
அவை முல்லைக்‌ கையறுநிலை என அழைக்கப்படும்‌. 
தமிழில்‌ இரங்கற்பொருளைப்‌ பெரிதும்‌ தருவது 
நெய்தற்பாட்டேயாகும்‌. அதிலும்‌ மேலைநாட்டிற்‌ 
போன்ற *கையறுநிலை*கள்‌ இங்கே புறத்திணை 
சார்ந்துவிடும்‌. மேலைநாட்டு முல்லைப்‌ பாட்டுகளில்‌ 
*பொற்காலம்‌', “மிக அழயெ நிலப்புனைவு' என்ற 
சில புனைவு மரபுகளைக்‌ காணலாம்‌. தமிழில்‌ 
கற்பு, அமைதி, சிக்கனம்‌, கொடும்பாடின்மை 
என்ற லெ புனைவு மரபுகளை முல்லைப்‌ பாடல்கள்‌ 


Digitized by Noolt on Foundation. 
noolaham.org | aavanaham.org 


| 


தருகின்றன. பாடல்களை எடுத்துவைத்துக்‌ 
கொண்டு, இவ்வொரப்பீடு' மேற்கொள்ளப்படும்‌ 
போது இன்பம்‌ MEANS: இலக்கிய விளக்கம்‌ 
இறக்கிறது. 


கம்பரின்‌ ஓவியப்‌ பற்று 

கம்பர்‌ ஓவியத்திற்கொண்டிருந்த பற்று அள 
விடற்கரியது. “அமிழ்து கொண்டு அனங்கவேள்‌ 
செய்த ஓவியம்‌” எனவும்‌, “ஓவியம்‌ புகையுண்டதை 
ஒக்கும்‌ 20 எனவும்‌ இதுபோல்‌ வரும்‌ கம்பர்‌ உவ 
மைகள்‌ நரற்றுக்கணக்கின. அவர்‌ காலத்தில்‌ ஓவியக்‌ 
கலை மிகச்‌ சிறப்புற்றிருந்ததைச்‌ சோழர்களின்‌ 
கோயிற்பணிகளால்‌ அறியலாம்‌. அவர்களுக்கு 
முன்னதாகப்‌ பல்லவர்‌ காலத்திலேயே ஓவியக்கலை 
முன்னே றியிருந்ததைச்‌ சித்தன்னவாசல்‌ இன்றும்‌ AS 
திரித்துக்‌ காட்டுகிறது. இடைக்கால ஒவிய வளர்ச்‌ 
சியை ஒருபுறம்‌ நாம்‌ சுணித்தறிந்துகொண்டு, மறு 
புறம்‌ கம்பர்‌ கூறும்‌ உவமைகளைப்‌ படித்தால்தான்‌ 
அவை மேலும்‌ தெளிவுற விளங்கும்‌. இவ்வாறு 
சும்பர்கால ஓவியச்‌ செழுமையையும்‌ அதன்‌ இலக்‌ 
Aus தாக்குரவையும்‌ கணித்தறிய வேண்டும்‌. 
இத்தகைய ஆய்வுகளே தமிழர்களின்‌ கலையார்வத்‌ 
தையும்‌ இலக்கியப்‌ படைப்பாற்றலையும்‌ உலகிற்‌ 
குணர்த்தும்‌. 


கணிதமும்‌ இலக்கியமும்‌ 

கணக்கையும்‌ இலக்கியத்தையும்‌ ஒப்பிடலாம்‌ 
என்று செருமன்‌ நாட்டு அறிஞர்‌ ஒருவர்‌ நூல்‌ எழுதி 
யுள்ளார்‌. இலக்கிய உருவாக்கத்தில்‌ கணிதத்தின்‌ 
பங்கு மிகுதி. தொல்காப்பியர்‌ சீர்களையும்‌ 
தொடைகளையும்‌ கணக்கிட்டுக்‌ கூறும்போதும்‌ 
எழுத்தெண்ணிச்‌ சீர்களை வகைப்படுத்தும்போதும்‌ 
கணித அறிவுடையவராக இல்லாதிருந்தால்‌, தமிழ்‌ 
யாப்புப்‌ பிடிபடுதல்‌ அரிது என்பது போதரும்‌. 
மேலைநாட்டு அறிஞர்‌ ஒருவர்‌ தம்‌ ஓப்பியற்‌ கட்‌ 
டுரையில்‌ நான்கு என்ற எண்‌ மிகவும்‌ சிறந்தது என 
விளக்கியிருந்தார்‌. 1, 2, 8, 4 என எழுதி, இவை 
நான்கையும்‌ கூட்டினால்‌ பத்து என்ற முழுமை 
கிடைக்கிறது. இதைக்காட்டி அவர்‌ நான்கு என்பது 
பத்திற்கு ஈடானது எனவும்‌, நான்கு என்ற எண்ணி 
அம்‌ பத்தின்‌ முழுமையுளது எனவும்‌ கூறியிருந்தமை 
எனக்கு வியப்பளித்தது. நம்‌ முன்னோர்களும்‌ நான்‌ 
கைக்‌ கூறினால்‌ அது பத்திற்குச்‌ சமம்‌ என்று கருதி 
யிருக்க வேண்டும்‌. நான்கிலே முழுமை கண்ட ன்‌ 
தமிழன்‌ எனலாம்‌. நானிலம்‌ கண்ட மரபால்‌ இது 
வளர்ந்திருக்கலாம்‌.. நானூறு நானூறாகவும்‌, நாற்‌ 
பது நாற்பதாகவும்‌ அவர்கள்‌ தூற்றொகை கண்ட 
தற்கு இவ்வுணர்வும்‌ காரணமாக இருக்க 
லாமன்றோ? 


“உலகம்‌ ரிக்கும்‌ என்பதை “நாலுபேர்‌ இரிப்‌ 
பார்கள்‌” என்றும்‌, “எல்லாம்‌ தெரிந்தவன்‌” என்பதை 


'நாலும்‌ தெரிந்தவன்‌” என்றும்‌ இவ்வாறு வழங்கும்‌ 
உலகத்‌ தொடர்கள்‌ பலவன்றோ? 


முருகனை வணங்கும்‌ இதிகூட ராசப்பக்‌ குவி 
ராயர்‌ பத்திலிருந்து ஒன்று வரை எண்ணுகிறார்‌: 


““பன்னிருகை வேல்வாங்கப்‌ பதினொருவர்‌ 

படைதாங்கப்‌ பத்துத்திக்கும்‌ 

தன்னவ வீரரும்புகழ மலைகள்‌எட்டும்‌ 
கடல்‌ஏழும்‌ நாடிஆடிப்‌ 

பொன்னின்முடி ஆறேந்தி, அஞ்சுதலை 
எனக்கொழித்துப்‌ புயம்நால்‌ மூன்றாய்த்‌ 

தன்னிருதாள்‌ தரும்‌ஒருவன்‌ குற்றாலக்‌ 
குறவஞ்சித்‌ தமிழ்தந்தானே.”* 


இங்ஙனம்‌ கணிதம்‌, எண்கள்‌ என்ற நோக்குடன்‌ 
அணுகினால்‌, அக்‌ குறிப்பிட்ட அறிவியலால்‌ 
தமிழிலக்கியம்‌ பெற்ற வளர்ச்சியை நம்மால்‌ 
கணித்தறிய முடியும்‌. 


சாகுந்தலமும்‌ குறுக்தொகையும்‌ 

சாகுந்தல நாடகத்தைப்‌ படிக்கும்யொழுது, பல 
தமிழ்‌ அகப்பொருள்‌ மரபுகள்‌ நினைவிற்கு வரும்‌. 
சகுந்தலையைக்‌ கண்டு காதல்கொண்ட துஷ்யந்தன்‌ 
கூற்றாக ஒரு பாடல்‌ உண்டு. சகுந்தலை பூச்‌ 
செடிகளுக்குத்‌ தண்ணீர்‌ ஊற்றிக்கொண்டிருக்‌ 
கிறாள்‌. அப்போது அவள்‌ முகத்தருகே வண்டு ஒன்று 
பறக்கிறது. துஷ்யந்தன்‌ தன்னைவிட அவ்வண்டு 
தவம்‌ செய்ததென நினைக்கிறான்‌. அதனைப்‌ 
போல அவள்‌ முகத்தருகே அவன்‌ மனம்‌ பறந்து 
செல்கிறது. ஆனால்‌, அவனால்‌ அங்ஙனம்‌ அவளை 
அணுகு முடியவில்லை. இது அவனுக்கு ஒருவிதப்‌ 
பொறாமையுணர்வை, அவ்‌ வண்டின்மீது தரண்டு 
கிறது. அவன்‌ அவ்வண்டைப்‌ பார்த்துப்‌ பேசு 
கிறான்‌: “g வண்டே! நான்‌ உன்னைப்போல்‌ 
தவம்‌ செய்யவில்லை. நீயோ சகுந்தலையின்‌ கடைக்‌ 
கண்ணை ஒட்டிப்‌ பறக்கிறாய்‌. காதுக்குள்‌ இரசு 
சியம்‌ பேசுபவர்போல்‌ நீ அவளுடைய செவியருகே 
ஒலிக்கின்றாய்‌! உன்னை விரட்ட நீண்ட கரத்தை 
அவள்‌ அசைத்தாலோ, அவள்‌ இதழருகே பறந்து 
அதை நீ சுவைக்கின்றாய்‌! நீயே பேறு பெற்றனை! 
அதனை அறிந்து நான்‌ மனம்‌ அழிந்து வருந்து 
இன்றேன்‌.”* 


“ தேன்செய்‌ வண்டே! யாம்தவம்‌ இலமே! 
மருளும்‌ கடைக்கண்‌ மருவு இன்றனைநீ 
மறைபொருள்‌ செவிக்குள்‌ உரைப்பவர்‌ எனவே 
சகுந்தலை மடந்தைதன்‌ செவியரு கொலிப்பாய்‌! 
நின்னை விரட்ட நீள்கரம்‌ அசைத்திடின்‌ 
தேன்சுவை நிதியாம்‌ இதழைநீ சுவைப்பாய்‌! 
ஆதலின்‌ நீயே பேறு பெற்றனை! 
அறிந்து மனம்மிக அழிந்தனம்‌ யாமே!** 


Digitized by Notam Foundation. 
noolaham.org | aavanaham.org 


அகத்‌இணையில்‌ 'வண்டோச்சி மருங்கணைதல்‌' 
அல்லது “மெய்தொட்டுப்‌ பயிறல்‌* என்ற துறை 
யுண்டு. தஞ்சைவாணன்‌ கோவையில்‌ *மெய்தொட்‌ 
டுப்‌ பயிறற்கு' ஒரு செய்யுள்‌ வருறது. தலை 
மகன்‌ வண்டைப்‌ பார்த்துப்‌ பேசுகிறான்‌: “g 
வண்டே! ஏற்கெனவே அவளுடைய இடை சுமை 
தாங்காமல்‌ தள்ளாடிக்கொண்டிருக்கிறது. மேலும்‌ 
நீயும்‌ போய்‌ அவள்‌ கூந்தலில்‌ உட்காருவதுபோல்‌ 
பறக்கிறாய்‌! அப்படி நீ உட்கார்ந்தால்‌, நில்லாது 
இடை. உனக்குத்தான்‌ பழி வந்து சேரும்‌! பெண்‌ 
கள்‌ விழிபோல இருந்தும்‌ 'அளி' எனும்‌ நாமம்‌ 
பெற்றும்‌ என்ன பயன்‌?” 


“நல்லார்‌ விழிபோல்‌ இருந்தும்‌ 
அளியெனும்‌ நாமம்பெற்றும்‌ 

அல்லார்‌ குழலில்‌ அமர்ந்திருந்‌ 
தால்‌அம ராரைவெல்ல 

வல்லான்‌ வரோதயன்‌ வாணன்தென்‌ 
மாறை மதுகரங்காள்‌! 

நில்லா திடையுமக்‌ கோபழி 
சால நிலைநிற்குமே. ”* 

தஞ்சைவாணன்‌ கோவை, 8 


துஷ்யந்தன்‌ வண்டோச்சி மருங்கு அணைய முற்‌ 
படுபவனாகவே காணப்படுகிறான்‌. தான்‌ நாடும்‌ 
கடைக்கண்ணை வண்டு நாடுவதாலும்‌, தான்‌ 
இரகசியம்‌ பேச விரும்பும்‌ செவியில்‌ வண்டு சென்று 
ரீங்காரமிடுவதாலும்‌, தான்‌ சுவைக்க விரும்பும்‌ 
இதழருகே -வண்டு செல்வதாலும்‌ மனமழிந்த 
துஷ்யந்தன்‌ அதைப்‌ பார்த்துப்‌ பேசுவான்‌்போல 
அவளருகே சென்றுவிடத்‌ துடிக்கின்றான்‌. இங்குத்‌ 
தலைவியின்‌ தலையிலுள்ள மலர்களில்‌ மதுவுண்ண 
அமரும்‌ வண்டினைக்‌ கண்டு, தலைமகன்‌ அதனை 
விரட்ட முயல்கிறான்‌. 


இரண்டும்‌ 'களவி'ற்கு முன்னோடியான தலை 
மகன்‌ கூற்றுகள்‌. இரண்டிலும்‌ தலைமகனின்‌ ஏக்கம்‌ 
தொனிக்கிறது. இரண்டின்‌ கண்ணும்‌ வண்டின்‌ 
மீதான மன வருத்தம்‌ வெளிப்படுத்தப்படுகிறது. 
காளிதாசர்‌ வண்டினைத்‌ தன்னுடன்‌ ஓப்பிடும்‌ தலை 
மகனைக்‌ காட்ட, பொய்யாமொழிப்‌ புலவரோ 


@ 


தான்‌ விலகி நின்று வண்டினைப்‌ பார்த்துப்‌ பழி 
சுமத்தும்‌ தலைமகனைக்‌ காட்டுகிறார்‌. 


குறுந்தொகையில்‌ ஒரு தலைமகன்‌ வருகின்றான்‌. 
அவன்‌ தலைவியைக்‌ கூடி மகிழ்ந்தவன்‌; அவள்‌ 
கூந்தலின்‌ நறுமணத்தில்‌ இளைத்தவன்‌: அவனும்‌ 
ஒரு வண்டைப்‌ பார்த்துப்‌ பேசுகிறான்‌; “வண்டே! 
நீ எத்தனை பூக்களை நாடிச்சென்று, அவற்றின்‌ 
மணத்தை நுகர்ந்து பார்த்திருக்கிறாய்‌! உன்னை 
ஒன்று கேட்கிறேன்‌. இவ்வுலகிலேயே இவள்‌ கூற்‌ 
தலுக்கு நிகரான மணமுடைய பிறிதொரு பூவை நீ 
பார்த்ததுண்டா? விருப்பு வெறுப்பின்றிச்‌ சொல்‌!” 
என்று அவன்‌ வினவுகின்றான்‌: 


““டகரங்குதேர்‌ வாழ்க்கை அஞ்சிறைத்‌ தும்பி! 
காமம்‌ செப்பாது கண்டது மொழிமோ! 
பயிலியது கெழீஇய நட்பின்‌ மயிலியல்‌ 
செறிஎயிற்று அறிவை கூந்தலின்‌ 
நறியவும்‌ உளவோநீ அறியும்‌ பூவே?”' 


(குறுந்தொகை, 2) 


துஷ்யந்தனுக்கு ஏக்கம்‌; குறுந்தொகைத்‌ 
தலைவனுக்கோ விரும்பியதைப்‌ பெற்ற எக்களிப்பு. 
முன்னவன்‌ பெருமூச்சு விடுகிற நிலை; பின்னவன்‌ 
*சவால்‌' விடுகிற நிலை. இரண்டு காதல்‌ 
உள்ளங்களின்‌ நினைவோட்டம்‌ ஒன்றே. ஆயினும்‌ 
விரும்பிய காதலியைக்‌ கூடப்பெறுமுன்‌ உள்ள மன 
நிலையைச்‌ சாகுந்தலத்திலும்‌, பெற்ற பின்‌ உள்ள 
மனநிலையைக்‌ குறுந்தொகையிலும்‌ காண்கிறோம்‌. 
ஒரே நிகழ்ச்சியின்‌ முற்கூறினைச்‌ சாகுந்தலமும்‌, 
அதன்‌ பிற்கூறினைக்‌ குறுந்தொகையும்‌ பாடுவது 
போல்‌ இருக்கின்றன. 


வண்டினைப்‌ பார்க்கும்‌ தலைமகனின்‌ எண்ண 
ஓட்டங்களை இவை புனைவதால்‌, இவற்றிடையே 
ஒருமையிழையொன்று ஓடுவதை உய்த்துணரலாம்‌. 
இங்ஙனம்‌ ஒருமையுடையனவற்றைத்‌ தேடிக்‌ கண்டு 
பிடித்து, ஓப்பிட்டாய்வது சிறந்ததொரு இலக்கிய 
இன்பத்தை நல்குகிறது. ஒப்பிலக்கிய நெறிசார்ந்த 
ஆய்வுகளால்‌ இனித்‌ தமிழ்‌ இலக்கியம்‌ வளரும்‌ 
என்பது உறுதி. 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


Per ; ஏமம்‌ quis “நாகு யக yreasgsn 
He த்‌ “ashen — andige@win — குருபகவான்‌ 151i 


தமிழ்நாடு அரசு தொல்பொருள்‌ ஆய்வுத்‌ துறையினர்‌ 


மிழகத்திலே காணப்பெறும்‌ கலைச்‌ செல்வங்‌ 
களைக்‌ காணும்போது தமிழர்கள்‌ மிகப்‌ பழங்‌ 
காலம்தொட்டே கலையைப்‌ பேணிப்‌ பாதுகாத்து 
வந்திருக்கின்றனர்‌ என்பது தெரியவரும்‌. **ஆய 
கலைகள்‌ அறுபத்து நான்கு'' என்ற முதுமொழிக்‌ 
கேற்ப, பல்வகையான கலைகளைப்‌ பாங்குற வளர்த்‌ 
இருக்கின்றனர்‌. கட்டடக்கலை, சிற்பக்கலை, 
ஓவியக்கலை, இசைக்கலை, நாட்டியக்கலை என்று 
பல்வகையாகப்‌ பிரித்து நாடோறும்‌ வளர்த்இிருக்‌ 
கின்றனர்‌. அவற்றுள்‌ : கட்டடக்கலை, சிற்பக்‌ 
கலை, ஓவியக்கலை ஆகியவை மிகமிகப்‌ பழங்காலம்‌ 
முதலே தமிழகத்தில்‌ சிறப்புப்‌ பெற்று விளங்டியிருக்‌ 
இன்றன. 


கட்டடக்கலை 

கட்டடக்கலை என்றால்‌, கோயில்களின்‌ கட்டடக்‌ 
கலையைத்தான்‌ கூறமுடிறெது. மற்றபடி அரசர்‌ 
கள்‌ வாழ்ந்த அரண்மனைகள்பற்றியோ, : செல்வந்‌ 
தர்கள்‌ வாழ்ந்த மாளிகைகளைப்பற்றியோ, பொது 
மக்கள்‌ வீடுகளைப்பற்றியோ கூற முடியவில்லை. 
ஏனெனில்‌, அவற்றைப்பற்றி இலக்யெங்கள்‌ கூறும்‌ 
செய்திகள்‌ அல்லாது, நேரிடைச்‌ சான்றுகள்‌ 
ஏதும்‌ கிட்டாததனாலேயாகும்‌. இலக்கியங்களில்‌ 


மன்னர்கள்‌ வாழ்ந்த அரண்மனைகள்பற்றிய 
செய்தி உள்ளது; நகர அமைப்புப்பற்றிப்‌ பேசப்‌ 
படுகிறது; யானைமீது போர்வீரன்‌ ஒருவன்‌ 


அமர்ந்து, தன்‌ கையில்‌, Ws உயர்ந்த கொடியை 
ஏந்திச்‌ செல்லும்‌ அளவுக்கு உயர்ந்த வாயில்கள்‌ 
அரண்மனைகளில்‌ இருந்திருக்கன்றன: பெரும்‌ 
மாளிகைகள்‌ இருந்திருக்கின்றன; : ஐவகை. நிலங்‌ 


களுக்கு ஏற்பச்‌ சிறு வீடுகள்‌ கட்டிக்கொண்டு மக்கள்‌ 
வாழ்ந்திருக்கின்றனர்‌. ஆனால்‌, அவற்றின்‌ நேரி 
டைச்‌ சான்றுகள்‌ இன்னமும்‌ கண்டுபிடிக்கப்பட 
வில்லை. க்‌ 


சில ஆண்டுகளுக்கு முன்பு பூம்புகாரில்‌ நடை 
பெற்ற அகழ்வாய்வில்‌ புத்த விகாரம்‌ ஒன்றும்‌, 
பொருள்கள்‌ ஏற்றுமதி, இறக்குமதி செய்யப்படும்‌ 
முகத்துவ௩ரக்‌ கட்டமும்‌ அகழ்வாய்வில்‌ கண்டுபிடிக்‌ 
கப்பட்டுள்ளன. ஆனால்‌, மக்கள்‌ வாழ்ந்த 
கட்டடப்‌ பகுதி (Secular building) ஏதும்‌ வெளிப்‌ 
படுத்தப்படவில்லை. கொற்கையில்‌ நிகழ்ந்த 
அகழ்வாய்விலும்‌, உறையூரில்‌ மேற்கொண்ட அகழ்‌ 
வாய்விலும்‌ கி.பி. 11-12ஆம்‌ நூற்றாண்டைச்‌ 
சேர்ந்த கட்டடப்‌ பகுதிகள்‌ நிடைத்தன. அவை 
அக்காலத்திய கட்டடங்கள்பற்றித்‌ தெளிவாகத்‌ 
தெரிவிப்பனவாக இல்லை. 


அண்மையில்‌ தமிழ்நாடு அரசு தொல்பொருள்‌ 
ஆய்வுத்‌ துறையால்‌ கங்கைகொண்ட சோழபுரத்‌ 
இன்‌ பகுதியான உள்கோட்டையில்‌ முதலாம்‌ 
இராசேந்திர சோழன்‌ எடுப்பித்து, வாழ்ந்த அரண்‌ 
மனைப்‌ பகுதி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. முழுப்‌ 
பகுதியும்‌ வெளிப்படுத்தப்பட்டால்‌ கி.பி. 10-11 ஆம்‌ 
நூற்றாண்டில்‌ மன்னர்களது அரண்மனை எவ்வடி 
வில்‌ இருந்தது என்பதை உணர்ந்துகொள்ள உறு 
துணையாக இருக்கும்‌. 2 

ஆனால்‌, கோயிற்‌ கட்டடக்கலை என்று எடுத்துக்‌ 
கொண்டால்‌ கி.பி. 6ஆம்‌ நூற்றாண்டிலிருந்து நாம்‌ 
கூறமுடியும்‌. தமிழகத்தின்‌ தென்பகுதியான இராம 


Digitized by NoofAfiim Foundation. 
noolaham.org | aavanaham.org 


fe 


நாதபுரம்‌ மாவட்டத்தைச்‌ சேர்ந்த பிள்ளையார்‌ 
பட்டி என்னும்‌ ஊரில்‌ உள்ள குடைவரைக்‌ கோயிலே 
தமிழகத்தில்‌ இன்று காணப்பெறும்‌ குடைவரைக்‌ 
கோயில்களுள்‌ பழமையானதாகும்‌. இது பாண்டியர்‌ 
களது படைப்பாகும்‌. இதனை அடுத்து, தமிழகத்‌ 
தின்‌ தலைநகரான சென்னையிலிருந்து பல பகுதி 
களில்‌ குடைவரைக்‌ கோயில்கள்‌ அமைக்கப்பட்‌ 
டிருக்கின்றன. பல்லவர்கள்‌, பாண்டியர்கள்‌, அதி 
யர்‌, முத்தரையர்‌ ஆகியோர்‌ அமைத்தவைகளாகும்‌ 
அவை. இ.பி. 9ஆம்‌ நூற்றாண்டோடு குடைவரைக்‌ 
கோயில்கள்‌ அமைக்கும்‌ பணி நின்றுவிட்டது. 


தனித்தனி குன்றுகளைச்‌ செதுக்கிக்‌ கோயிலாக்‌ 
கும்‌ முறை பல்லவர்‌, பாண்டியர்‌ காலத்தில்‌ இருந்‌ 
இருக்கிறது. மாமல்லபுரத்தில்‌ உள்ள ஐந்து ரதங்‌ 
களும்‌, கழுகுமலையில்‌ உள்ள வெட்டுவான்‌ 
கோயிலும்‌ முறையே அவர்களது படைப்புகளாகும்‌. 
இம்முறை இ.பி. 8ஆம்‌. நூற்றாண்டளவிலேயே 
நின்றுவிட்டது. 


கற்களை ஒன்றோடு ஒன்றாக அடுக்கி அமைக்கும்‌ 
கோயிற்பணி பல்லவர்‌, பாண்டியர்‌ காலந்தொட்டு 
ஏற்பட்டு இந்நாள்‌ வரை தொடர்ந்து நிலவி வரு 
Ang. பல்லவர்‌ காலத்துச்‌ சிறந்தவைகளாக 
மாமல்லபுரத்துக்‌ கடற்கரைக்‌ கோயிலையும்‌, காஞ்சி 
புரத்துக்‌ கைலாயநாதர்‌ கோயிலையும்‌, பாண்டியர்‌ 
காலத்ததாகத்‌ திருப்பத்தூர்‌ sprat கோயி 
லையும்‌, சோழர்‌ காலத்துச்‌ சிறந்தவைகளாக 
நார்த்தாமலை விசயாலய சோழீச்சுரம்‌, தஞ்சை 
இராசராசேச்சுரம்‌ என்னும்‌ தஞ்சைப்‌ பெருவுடை 
யார்‌ கோயில்‌, கங்கைகொண்ட சோழபுரத்து 
கங்கைகொண்ட சோழீச்சுரம்‌, தாராசுரம்‌ ஐராவ 
தேசுவரர்‌ கோயில்‌, திரிபுவனம்‌ திரிபுவன வீரேச்‌ 
சுரம்‌ முதலானவற்றைக்‌ காட்டலாம்‌. 


இக்‌ கலையின்‌ வளர்ச்சியைத்தான்‌ பிற்காலப்‌ 
பாண்டியர்‌, விசயநகர மன்னர்கள்‌, நாயக்கர்‌ 
காலங்களில்‌ காணமுடிறெது. 


கோயில்களில்‌ கோபுரம்‌ அமைத்தல்‌ பல்லவர்‌ 
காலத்தில்‌ தொடங்கி விசயநகர மன்னர்கள்‌ 
காலத்தில்‌ மிகவும்‌ உன்னத நிலை எய்தியது. 


சிற்பக்கலை 

தமிழிலக்கியங்கள்‌ சிற்பங்கள்‌ செய்யும்‌ முறை 
தொடர்ந்து வழக்கிலிருந்தன என்பதைக்‌ காட்டி 
நிற்கும்‌. கொல்லிப்பாவை, கண்ணகிசிலை, 
பெரும்‌ மாளிகைகளில்‌ சுதை உருவங்கள்‌ அமைத்‌ 
திருத்தல்‌ ஆகியவற்றை எடுத்துக்காட்டுகளாகக்‌ 
கொள்ளலாம்‌. 

பல்லவர்‌ காலந்தொட்டு, கோயில்களில்‌ பல்வகை 
யான சிற்பங்களைக்‌ காண முடிகிறது. கடவுளர்‌ 
களின்‌ இருவுருவங்கள்‌, அக்காலத்திய மக்களின்‌ 
உருவங்கள்‌, மற்றும்‌ விலங்கினங்கள்‌, பறவையினங்‌ 
கள்‌ ஆகியவற்றின்‌ உருவங்களாகும்‌ அவை. கடவு 


ளர்களது உருவங்களாயினும்‌, சாதாரண மக்களின்‌ 
உருவங்களாயினும்‌ அவ்வவற்றிற்கு ஏற்ற வகையில்‌ 
உடல்‌ அமைப்பு, முகப்‌ பொலிவு, அவயவங்களின்‌ 
அளவு மிகச்‌ சிறந்த முறையில்‌ அமைக்கப்பட்டிருப்‌ 
பது தமிழர்தம்‌ கலைத்திறனுக்குச்‌ இறந்த TOS 
துக்காட்டுகளாகும்‌. விலங்கினங்களில்‌ குறிப்பாக, 
யானையின்‌ உருவத்தைச்‌ செதுக்குவதில்‌ பல்லவர்‌ 
காலத்துச்‌ சிற்பிகள்‌ கைதேர்ந்தவர்களாக விளங்கி 
யிருக்கின்றனர்‌. பல்லவர்காலச்‌ சிற்பங்களை 
மாமல்லபுரம்‌ ஒன்றிலேயே கண்டு களித்துவிடலாம்‌. 
பல்லவர்காலத்துச்‌ சிற்பிகள்‌ கோயிலையே ஒரு சிற்‌ 
பமாக வடித்தெடுத்துள்ளார்கள்‌ என்று சிற்ப இயல்‌ 
வல்லுநர்கள்‌ பாராட்டிப்‌ பேசுவர்‌. 


சோழர்காலத்துச்‌ சிற்பிகள்‌, பல்லவர்காலத்துச்‌ 
சிற்பிகள்‌ போன்று மிகப்‌ பெரிய அளவில்‌ இற்பங்‌ 
களைச்‌ செதுக்கியிருக்காவிட்டாலும்‌ கலையழகை 
அதிக அளவில்‌ காண்பித்திருக்கிறார்கள்‌ என்று கூற 
லாம்‌. கோயில்களின்‌ அதிட்டானத்தில்‌ காணப்‌ 
படும்‌ சிறு சிற்பங்கள்‌ சோழர்காலச்‌ சிற்பிகளின்‌ 
வல்லமையைப்‌ புலப்படுத்துவனவாகும்‌. இராமா 
யணக்‌ காட்சிகளையும்‌, சிவபுராணக்‌ காட்சிகளையும்‌ 
தேர்ந்தெடுத்துச்‌ சிறுசிறு புடைப்புச்‌ சிற்பங்களாகச்‌ 
செதுக்கியிருப்பது அவர்களின்‌ சிற்பக்கலைத்‌ திற 
னுக்குச்‌ சிறந்த எடுத்துக்காட்டுகளாகும்‌. கடவுளர்‌ 
களது உருவங்களாயினும்‌ அரச, அரசியர்கள்‌ 
உருவங்களாயினும்‌ அவற்றில்‌ காணப்பெறும்‌ உருவ 
அமைப்பு, முகப்பொலிவு, கடவுள்‌ தன்மை, 
விழியோட்டம்‌, புருவ நெளிவு, கை அசைவு ஆகி 
யவை பல்லவர்காலத்துச்‌ சிற்பிகளைவிடச்‌ சோழர்‌ 
காலத்துச்‌ சிற்பிகள்‌ ஒருபடி மேலும்‌ தேர்ச்சி 
பெற்றவர்கள்‌ என்பதைக்‌ கூறாநிற்கும்‌. 


சோழர்‌ காலத்தைத்‌ தொடர்ந்து வந்த பிற்‌ 
காலப்‌ பாண்டியர்‌ காலத்தில்‌, சோழர்‌ காலத்திய 
கலைத்தன்மையைச்‌ சிற்பங்களில்‌ காண முடிய 
வில்லை. விசயநகர நாயக்கர்‌ காலங்களில்‌, முகம்‌ 
மதியர்‌, வெளிநாட்டார்‌ ஆகியோரின்‌ கலாசாரத்‌ 
தாக்குதல்‌ ஏற்படவே சிற்ப அமைப்புகளிலும்‌ 
பெரும்‌ மாற்றம்‌ ஏற்பட்டுவிட்டது. கடவுள்‌ தன்‌ 
மைக்கும்‌ கலை அம்சத்துக்கும்‌ தரப்பட்ட முக்கியத்‌ 
துவம்‌, விசயநகர நாயக்கர்‌ காலங்களில்‌ மனிதத்‌ 
தன்மைக்கும்‌ உடற்கூறுகளுக்கும்‌ தரப்படலாயின. 


செப்புப்படிமக்கலை 

இன்றைக்குச்‌ சுமார்‌ 2800 ஆண்டுகட்கு முன்‌ 
பிருந்தே தமிழ்நாட்டில்‌ செப்புப்படிமக்‌ கலை மிக 
உன்னத நிலையில்‌ வளர்ச்சி பெற்றிருக்கிறது. 
திருநெல்வேலி மாவட்டம்‌ ஆதிச்சநல்லூரில்‌ கடைத்‌ 
துள்ள தெய்வச்‌ செப்புத்‌ திருமேனி DGS தக்க 
தொரு சான்றாகும்‌. பல்லவர்காலத்தில்‌ செப்புப்‌ 
படிமக்கலை பழக்கத்தில்‌ இருந்ததா இல்லையா 
என்பதுபற்றி ஆராய்ச்சியாளர்களிடையே கருத்து 
வேறுபாடு காணப்பட்டது. அண்மைக்காலங்களில்‌ 
கண்டுபிடிக்கப்பட்ட செப்புத்‌ திருமேனிகளினால்‌ 


367 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


பல்லவர்‌ காலத்தில்‌ இக்கலை நல்ல வளர்ச்சியுற்ற 
நிலையில்‌ விளங்கியிருந்தது என்பதை அறியமுடி. 
Ang. கூரம்‌ நடராசர்‌, கொடுமுடி திரிபுராந்தகர்‌, 
திரிபுரசுந்தரி போன்ற படிமங்களைப்‌ 


பல்லவர்‌ 
காலத்‌ திருமேனிகளுக்கு எடுத்துக்காட்டாகக்‌ 
காட்டலாம்‌. ற்பங்களில்‌ காணப்பெறும்‌ அதே 
கலைப்பாணியைச்‌ செப்புத்‌ இருமேனிகளிலும்‌ 


காணமுடிகிறது. 


செப்புத்‌ திருமேனிகளின்‌ பொற்காலம்‌ எனச்‌ 
சோழர்‌ காலத்தைக்‌ குறிப்பிடலாம்‌. எண்ணிக்கை 
யிலும்‌ அதிக அளவில்‌ சோழர்‌ காலத்தில்தான்‌ 
செய்யப்பட்டிருக்கின்றன. செம்பியன்‌ மாதேவி 
போன்ற சோழப்‌ பேரரசிகள்‌, செப்புத்‌ திருமேனி 
கள்‌ செய்தளிப்பதைத்‌ தாம்‌ இம்மண்ணுலகில்‌ பிறந்‌ 
ததன்‌ கடமை என்று எண்ணிச்‌ செய்தளித்திருக்கின்‌ 
றார்கள்‌ போலும்‌. சோழர்‌ காலத்திய செப்புத்‌ 
இருமேனிகள்‌ கலை அழகும்‌, கடவுள்‌ தன்மையும்‌ 
பொருந்தியவை. உயிர்பெற்றெழுந்துவிட்டனவோ 
என்னும்‌ அளவுக்குக்‌ காணப்படும்‌ உன்னதப்‌ 
படைப்புகள்‌. சிவன்‌ மூர்த்தங்களாயினும்‌ திருமால்‌ 
மூர்த்தங்களாயினும்‌ அவை எவ்வாறு செய்யப்பட 
வேண்டுமென்று ஆகம நூல்களில்‌ குறிக்கப்பட்டுள்ள 
னவோ அதற்கேற்பச்‌ செய்யப்பெற்றவை. ஓவ்‌ 
வொரு திருமேனியிலும்‌ அக்காலச்‌ சிற்பியின்‌ கைத்‌ 
திறன்‌ பளிச்செனக்‌ காணப்படும்‌. 


சிற்பக்கலை எவ்வாறு பிற்காலத்தில்‌ சீரழிந்‌ 
ததோ அதே போன்று செப்புப்‌ படிமக்கலையும்‌ 
விசயநகர நாயக்கர்‌ காலத்தில்‌ சிறப்பிழந்து 
காணப்படுகிறது. 


ஓவியங்கள்‌ 

ஓவியக்கலை தமிழகத்தில்‌ சிறந்த நிலை 
எய்தியிருந்தது. உலகில்‌ காணப்பெறும்‌ உயி 
ருள்ளன, உயிரல்லன ஆகிய எல்லாப்‌ பொருள்‌ 
களையும்‌, கற்பனையால்‌ காணப்பெறும்‌ பொருள்‌ 
களையும்‌ அவ்வவற்றின்‌ உருவங்கள்‌ போலத்‌ தோற்‌ 
றும்படி தமிழ்நாட்டு ஓவியர்கள்‌ ஓவியங்களாகத்‌ 
தட்டினர்‌. *எவ்வகைச்‌ செய்தியும்‌ உவமங்‌ 
காட்டி' (516) என மதுரைக்காஞ்சியும்‌, 
*மையறு படிவத்து வானவர்‌ முதலா- எவ்வகை 
யுயிர்களும்‌ உவமங்‌ காட்டி” (3:128-129) என 
மணிமேகலையும்‌ கூறுகின்றன. ஓவியத்தை 
வெறுந்‌ தொழிலாகக்‌ கருதாது ஒரு யோக சாதன 
மாகவே கருதினர்‌. 


தமிழ்நாட்டில்‌ இப்பொழுது எஞ்சியுள்ள ஓவியங்‌ 
களில்‌ மிகவும்‌ தொன்மையானவை பல்லவப்‌ பெரு 
மன்னர்‌ காலத்தவையே யாகும்‌. ஏறக்குறைய 
இ.பி. 7ஆம்‌ நூற்றாண்டின்‌ தொடக்கத்திலிருந்து 
தான்‌ ஓவியங்கள்‌ காணப்படுகின்றன. இதற்கு 
முற்பட்டவை காலப்போக்கில்‌ அழிந்து மறைந்து 


மன்னன்‌ மகேந்திரவர்மன்‌ தானே ஒரு றந்த 
ஓவியனாகத்‌ திகழ்ந்துள்ளான்‌. அதுபோன்றே 
சோழ மன்னர்களும்‌ ஓவியக்கலைப்‌ பணியில்‌ ஈடு 
பட்டிருந்தனர்‌. 


தமிழ்‌ மன்னர்‌ இவ்வாறு வளர்த்த ஓவியங்களை 


அவர்கள்‌ கட்டிய கோயில்களின்‌ நுழைவாயி 
லின்‌ இரு பக்கங்களிலும்‌, கருப்பக்ரெகச்‌ சுவர்‌ 
களிலும்‌, பிரகாரங்களிலும்‌, விதானத்திலும்‌ 
தீட்டினர்‌. அவ்வாறு தீட்டப்பட்ட ஓவியங்கள்‌ ` 


மாமண்டூர்க்‌ குகைகளின்‌ வெளி மண்டபத்திலும்‌, 
காஞ்சிபுரம்‌ கைலாசநாதர்‌ கோயில்‌, பனமலைக்‌ 
கோயில்‌, தஞ்சைப்‌. பெருவுடையார்‌ கோயில்‌ 
முதலிய பல இடங்களிலும்‌ காணப்பெறுகின்றன. 
இதில்‌ பனமலையில்‌ உள்ள மண்டபத்தில்‌ காணப்‌ 
படும்‌ எழிலார்ந்த ஆடல்‌ மகளின்‌ ஓலியம்‌ மிகச்‌ 
சிறப்பு வாய்ந்தது. இந்த ஓவியத்தில்‌ அமைந்த 
வண்ணச்செறிவும்‌ உணர்ச்சிப்‌ பொலிவும்‌ நம்மைக்‌ 
சுவார்கின்றன. 


மரச்‌ இற்பக்கலையும்‌ தந்தச்‌ சற்பக்கலையும்‌ 


மரச்‌ சிற்பக்கலை DD. 16ஆம்‌ நூற்றாண்டி 
லிருந்தே காணப்படுகிறது. கோயில்களில்‌ இரு 
விழாக்கள்‌ அதிகமாக அதிகமாக மரச்‌ சிற்பங்கள்‌ 
செய்யும்‌ தொழில்‌ வளர்ச்சி பெற்றுள்ளது என்று 
கூறலாம்‌. குறிப்பாக, தேர்த்திருவிழா ஏற்பட்ட 
பிறகே, தேர்‌ செய்கையில்‌ அத்தேரில்‌ சிற்பங்களைச்‌ 
செதுக்குவதும்‌ நடைபெற்றிருக்கிறது. சில ஆலயங்‌ 
களில்‌ கோபுர வாயில்‌ கதவுகளிலும்‌ சிறந்த மரச்‌ 
சிற்பங்களைக்‌ காண முடிகிறது. பிற்காலத்தில்‌ 
செட்டிநாட்டார்‌ வீடுகளில்‌ வாயில்‌ நிலைகளில்‌ 
மரச்சிற்பங்கள்‌ செய்து அழகுபடுத்தியிருந்ததையும்‌ 
அறியலாம்‌. 


தந்தச்‌ சிற்பக்கலை குறிப்பாக, நாயக்க மன்‌ 


னர்கள்‌ காலங்களில்தான்‌ இறப்புப்பெற்றிருக்‌ 
கிறது. கடவுளர்‌ உருவங்களும்‌, அரச, அரியர்‌ 
உருவங்களும்‌, மற்றும்‌ பெட்டி, பல்லக்குத்‌ தண்டு 
போன்ற பொருள்களும்‌ தந்தத்தால்‌ செய்யப்‌ 
பட்டிருக்கின்றன. 

இருவரங்கத்தில்‌ நாயக்க மன்னர்‌, அவரது 


பட்டத்தரசி ஆகியோரது உருவங்கள்‌ நான்கடி 
உயரத்தில்‌ தந்தத்தில்‌ கம்பீரமாகக்‌ காட்சியளிக்‌ 
இன்றன. அதே கோயிலில்‌ திருமலை நாயக்கர்‌ தம்‌ 
பட்டத்தரசியோடு இருப்பது, மற்றும்‌ கடவுளர்‌ 
உருவங்கள்‌ ஆகியவை சிறிய அளவில்‌ நிரம்ப 
உள்ளன. அவை இப்பொழுது அங்குள்ள காட்சிக்‌ 
கூடத்தில்‌ பொதுமக்கள்‌ பார்வைக்காக வைக்கப்‌ 
பட்டுள்ளன. 


மதுரைக்கு அருகிலுள்ள அழகர்‌ கோயிலிலும்‌ 


போயின. இத்துறையில்‌ பல்லவ மன்னர்கள்‌ தந்தச்‌ சிற்பங்கள்‌ நிரம்ப இருக்கின்றன. இவை 
பெரும்பணி புரிந்துள்ளனர்‌. இதில்‌ பல்லவ யும்‌ சிறிய அளவிலானவை. 
368 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org |‘aavanaham.org 


‘uw WGI ID UE O ௪௫௨ 
mundus phe wy se GFE nse 
மனற௰கு ௪௫ SAunonG EF Guus 
POLTI peer “EFFw.ue wines 

கயா +! 


மழலக ஓரம 


Guwa GETE 


paws யாய த wwa woyormpoure Mn Be 
முராஐலுஞு Frew ce wehe mpe SYGE 


(சிப பல தரமம பரமும்‌ negr Foyle 135 
ES 

SE 

Bugun 25 

25 

PE 

25 

sf 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


முய nes “og ‘pese wus மழு புலி ID sn பல. 


மேற்குக்‌ கோபுரம்‌, 


இருவாரூர்‌ சோழர்‌ காலம்‌, 


12ஆம்‌ நூற்றாண்டு. 


தந்தச்‌ Apub—Doguas நாயக்கர்‌ srab—A.9. 17ஆம்‌ நூற்றாண்டு 
இருவரங்கம்‌, இருச்ச மாவட்டம்‌. 


Digitized by Noolaham Foundation. 
noolakam.org | aavanaham.org 


நூற்றாண்டு 


18ஆம்‌ 


ஆறுமுகப்பெருமா ன்‌--மரச்சிற்பம்‌-5. பி. 


சென்னைப்‌ பொருட்காட்சி சாலை, சென்னை, 


டாக்டர்‌ & அகத்தியலிங்கம்‌, M.A., Ph.D, (Kerala), Ph.D. (Indiana, U.S.A.) 


ப்‌ E மண்தோன்றாக்‌ காலத்திற்கு முன்‌ 

தோன்றிய முதுமொழி தமிழ்மொழி'' என்ற 
வரிகள்‌ நமது காதுகளிலே ஒலித்து நெஞ்சிலே 
நிலைத்து நீங்காது நிற்பன. இவ்வரிகளுக்கேற்பவே 
தமிழ்மொழி பழைமையும்‌ தொன்மையும்கொண்டு 
பன்னெடுங்காலமாக மாறா இளமையுடனும்‌ மங்‌ 
காப்‌ பொலிவுடனும்‌ வாழ்ந்து வளர்ந்துவரும்‌ 
மொழியாக உள்ளது. இம்‌ மொழியின்‌ தோற்றமும்‌ 


பிறப்பும்‌ ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டதாகவே 
உள்ளன. உலக மொழிகளாக விளங்குகின்ற 
ஆங்கிலம்‌, பிரெஞ்சு, ஜெர்மன்‌, ரஷ்யன்‌ 


ஆகிய மொழிகள்‌ தனி மொழிகளாகத்‌ தோற்றம்‌ 
பெறாத காலத்திலேயே இலக்கண இலக்கிய 
வளத்தோடு உயர்தனிச்‌ செம்மொழியாக 
விளங்கியது தமிழ்‌ என்பது அறிஞர்‌ பலராலும்‌ 
ஓப்புக்கொள்ளப்பட்ட உண்மையாகும்‌. 


இந்திய மொழிகளிலேயே தமிழ்மொழிதான்‌ 
இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர்‌, கயானா, தென்‌ 
னாப்பிரிக்கா, பர்மா, பீஜி, மோரிசு, மடகாஸ்கர்‌, 
வியட்னாம்‌, மார்ட்டினிக்‌, டிரினிடாட்‌ போன்ற 
நாடுகளில்‌ எல்லாம்‌ பேசப்படுகின்றது. 


இரண்டாயிரம்‌ அல்லது மூவாயிரம்‌ ஆண்டுகட்கு 
முன்பே தனக்கென ஒரு வரலாற்றையும்‌ வாழ்வை 
யும்‌ வகுத்துக்கொண்ட பெருமையுடையது இந்திய 
நாடு. இந்திய நாட்டின்‌ இலக்கிய, இலக்கண வர 
லாற்றில்‌ தமிழுக்கெனத்‌ தனியிடம்‌ உண்டு. இன்‌ 
றைய. உலக மொழியாகிய ஆங்கிலம்‌ பிறப்பதற்கு 
எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பே சிறந்த 


தொரு இலக்கியப்‌ பரப்பினையும்‌ இலக்கண வரம்‌ 
பினையும்‌ கொண்டு வாழ்ந்த மொழி தமிழ்மொழி. 
இந்தியப்‌ பண்பாட்டின்‌ இரு முக்கிய மொழிகளாகத்‌ 
தமிழும்‌ வடமொழியும்‌ திகழ்கின்றன. வேதங்களை 
யும்‌ உபநிஷத்துகளையும்‌ கொண்டு வாழ்ந்த மொழி 
சமஸ்கிருதம்‌; இன்றைய இலக்கண உலகில்‌ இறந்த 
இடத்தைப்‌ பெற்றிருக்கும்‌ பாணினியையும்‌ காளி 
தாசனையும்‌ பெற்றெடுத்த மொழி; கீதையையும்‌ 
வால்மீகியையும்‌ பெற்றெடுத்த மொழி இன்று பேச்சு 
மொழியாக (Spoken Language) வழக்கில்‌ இல்லை; 
இன்று கோயில்‌ மொழியாகவும்‌ ஆராய்ச்சி மொழி 
யாகவும்‌ பண்டிதர்‌ நாவில்‌ நடமாடுகிறதேயன்றி, 
நாட்டுப்புற மக்களிடமோ அல்லது நகரப்புற 
மக்களிடமோ இன்று காண முடியவில்லை. ஆனால்‌, 
நமது தமிழ்மொழி பழமைக்கும்‌ பழமையாய்ப்‌ புது 
மைக்கும்‌ புதுமையாய்‌ விளங்கி உலக அரங்கிலே 
தனியொரு நிலையை எய்தி நிற்கிறது என்பது நன்கு 
விளங்கும்‌. 


இன்றைய உலக மொழிகளில்‌ ஆங்கிலம்‌ தலை 
சிறந்த உலக மொழியாகக்‌ கருதப்படுவதற்கு 
முக்கியக்‌ காரணம்‌, அது இங்கிலாந்து, அமெரிக்கா, 
கனடா, ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளில்‌ தாய்‌ 
மொழி, தேசிய மொழி, ஆட்சிமொழி, கல்விமொழி 
ஆகிய நிலைகளில்‌ பயன்படுவதோடு பல்வேறு நாடு 
களில்‌ துணை ஆட்சிமொழி, கல்விமொ ழி ஆகிய நிலை 
களிலும்‌ பயன்படுத்தப்படுவதுதான்‌. நமது தமிழ்‌ 
மொழி இப்படிப்பட்ட உலக மொழியாக இல்லா 
விட்டாலும்‌ ஒரு பன்னாட்டு மொழியாக வழங்கி 
வருவதும்‌, வரலாற்றுச்‌ சிறப்பு, இலக்கியச்‌ சிறப்பு 


ரி Digitized by Noolahafit Foundation. 
noolaham.org | aavanaham.org 


ஆகியவற்றால்‌ பல நாடுகள்‌ தமிழ்மொழிக்‌ கல்வி 
யில்‌ ஆர்வம்‌ காட்டுவதும்‌, உலக அரங்கில்‌ தமிழ்‌ 
மொழி வளர்ச்சியும்‌ பயிற்சியும்‌ பெற்றுள்ளதும்‌ 
குறிப்பிடத்தக்க செய்திகள்‌. தமிழ்மொழி தமிழ்‌ 
நாட்டில்‌ மட்டுமன்றி இலங்கை, மலேசியா, இங்கப்‌ 
பூர்‌ ஆதிய நாடுகளில்‌ தாய்மொழியாக, கல்வி 
மொழியாக, துணை ஆட்சிமொழியாக, செய்திப்‌ 
பரவல்‌ தொடர்பு மொழியாக, இலக்கிய மொழி 
யாகப்‌ பயன்பட்டு வருகிறது. அங்கெல்லாம்‌ புதிய 
இலக்கியங்கள்‌ நாளும்‌ தோன்றி வருகின்றன. 
மேலும்‌ இந்தோனேஷியா, மொரிஷியஸ்‌, டிரினி 
டாட்‌ போன்ற நாடுகளில்‌ தாய்மொழியாகப்‌ பேசப்‌ 
பட்டு வருகிறது. இங்கிலாந்து, அமெரிக்கா, ரஷ்யா, 
ஃபிரான்சு, ஜெர்மனி, போலந்து, செக்கோஸ்லோ 
வாக்கியா ஆகிய நாடுகளில்‌ எல்லாம்‌ நமது தமிழ்‌ 
மொழி பல்கலைக்கழகங்களில்‌ அறிஞர்கள்‌ விரும்பிப்‌ 
பயிலும்‌ மொழியாக அமைந்துள்ளது. இப்படித்‌ 
தமிழ்மொழி உலக அரங்கில்‌ வளர்ச்சி பெற்றுள்‌ 
ளதை நாம்‌ காண்கிறோம்‌. 


உலகில்‌ இன்று எத்தனையோ மொழிகள்‌ உள்ளன. 
மூவாயிரத்துக்கும்‌ அதிகமான மொழிகள்‌ இன்றைய 
உலகில்‌ காணக்கிடக்கின்றன எனக்‌ கூறுவர்‌ மொழி 
யியல்‌ அறிஞர்கள்‌. இவற்றுள்‌ சில, பல கோடி 
மக்களால்‌ பேசப்படுவன; சில, ஒருசில, ஆயிரம்‌ 
மக்களால்‌ வாழ்வன; சிறந்த நாகரிகத்தையும்‌ பண்‌ 
பாட்டையும்‌ கொண்ட மக்களால்‌ பேசப்படுவன 
சில; காட்டில்‌ வாழும்‌ நாகரிகமற்ற மக்களிடையே 
பயிலப்படுவன பல; சிறந்த இலக்கியங்களையும்‌ 
இலக்கணங்களையும்‌ கொண்டன சில; இலக்கியம்‌ 
எதுவுமின்றி இருப்பன பல; அழிந்த மொழிகள்‌ 
சில; அழிந்துகொண்டிருக்கின்றன ஒருசில; கம்பன்‌, 
வள்ளுவன்‌, காப்பிய அரசன்‌ இளங்கோ, கவிதை 
மழை காளிதாசன்‌ போன்ற கவிஞர்களைப்‌ பெற்‌ 
றெடுத்த மொழிகள்‌ சில; வாழ்ந்து இறந்த மொழி 
கள்‌ எத்தனையோ! 


உலகில்‌ வழங்கும்‌ மொழிகளனைத்தையும்‌ 
இந்தோ-ஐரோப்பிய மொழிகள்‌, தென்‌ கிழக்காசிய 
மொழிகள்‌, அமெரிக்க-இந்திய மொழிகள்‌, ஆப்ரிக்கா 
மொழிகள்‌, வழக்கிழந்த மொழிகள்‌ எனப்‌ பல்வேறு 
பிரிவின்‌8&ீம்‌ அடக்கலாம்‌. இந்தோ-ஐரோப்பிய 
மொழி இனம்‌ இன்று உலகில்‌ வழங்கும்‌ மொழி 
இனங்களில்‌ மிக முக்கிய இனமாகக்‌ கருதப்படு 
தின்றது. இந்த இனத்தின்‌ மொழிகள்‌, ஐரோப்பா, 
ஆசியா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, ஆப்ரிக்கா 
ஆகிய கண்டங்களிலும்‌ பல்வேறு தீவுகளிலும்‌ வாழும்‌. 
பல கோடி மக்களால்‌ பேசப்படுகின்றன. இந்த 
மொழியினம்‌ இந்தோ-இரானியன்‌, பால்டோ-சிலா 
விக்‌, ஜெர்மானிக்‌, இத்தாலோ-கெல்டிக்‌ போன்ற 
பல்வேறு பிரிவுகளைக்‌ கொண்டது. இந்திய நாட்‌ 
டில்‌ வழங்கப்படும்‌ இந்தி, வங்காளி, குஜராத்தி, 
மராத்தி, அஸ்ஸாமி, பஞ்சாபி போன்ற மொழிகள்‌ 
இதனுள்‌ அடங்கும்‌. ஆசியா மைனரில்‌ வழக்கி 


லிருந்து பின்னர்‌ இறந்துவிட்ட ஹிட்டைட்‌ 
மொழிக்கும்‌ இவ்வினத்திற்கும்‌ மிகுந்த தொடர்‌ 
புண்டு. 


இவற்றை இணைத்து இந்தோ-ஹிட்டைட்‌ என 
அழைப்பர்‌. ஹெமிட்டோ-செமிட்டிக்‌ என்றழைத்த 
மொழிகளையே இன்று ஆப்பிரிக்கா- ஆசிய 
மொழிகள்‌ (Afro-Asiatic) என்றழைக்கின்றனர்‌.. 
இதனை எகிப்திய மொழிகள்‌, Qurur (Berber), 
குஷிட்டிக்‌ (Cushitic), சாட்‌ (Chad), செமிட்டிக்‌ 
என ஐந்து பிரிவுகளாகப்‌ பிரிப்பர்‌. பண்டைக்‌ 
காலத்தில்‌ உலக மொழியாய்‌ விளங்கிய 
அக்கேடியன்‌ (Akkadian) கிழக்குப்‌ பிரிவினையும்‌, 
ஹீப்ரு, பினீசியன்‌, அராபிக்‌ போன்றவை 
மேற்குப்‌ பிரிவினையும்‌ சார்ந்தவை. ஐரோப்பா 
விலும்‌ ஆசியாவிலும்‌ வழங்கும்‌ மற்றொரு இனம்‌ 
உராலிக்‌- அல்டாய்க்‌ (Uralic-Altaic). இதன்‌ 
கண்‌ நாற்பது மொழிகள்‌ உள்ளன. இவற்றை 
உராலிக்‌, அல்டாய்க்‌ என இருபெரும்‌ பிரிவாகப்‌ 
பிரிப்பர்‌. பின்னிஷ்‌, ஹங்கேரியன்‌, துருக்கி, 
மங்கோலியன்‌, துங்கூஸ்‌ போன்ற மொழிகள்‌ 
இவற்றுள்‌ அடங்கும்‌. இம்‌ மொழிகள்‌ 
பின்லந்து, ஹங்கேரி, எஸ்தோனியா, துருக்கி, 
ரஷ்யா, சனா, மங்கோலியா போன்ற நாடுகளில்‌ 
வழங்குகின்றன. இவற்றை டாக்டர்‌ கால்டுவெல்‌ 
சித்திய இனம்‌ என அழைத்தார்‌. 


தென்கிழக்காசிய மொழிகள்‌ வியட்னாம்‌, கம்‌ 
போடியா, மலேசியா, இந்தியா போன்ற நாடுகளில்‌ 
வாழும்‌ 45,000,000 மக்களால்‌ பேசப்படும்‌ இரு 
பதுக்கும்‌ அதிகமான மொழிகள்‌ இதனுள்‌ அடங்‌ 


கும்‌. இவற்றை முண்டா (Munda), மோன்‌- 
கொமர்‌ (Mon Kohmer), அன்னாம்‌ முவாங்‌ 
(Annam Muong) என மூன்று பிரிவுகளாகப்‌ 


பிரிப்பர்‌. இவற்றை ஆஸ்டிரிக்‌ மொழியினம்‌ எனக்‌ 
கூறுவர்‌. மூண்டாரி, ஹோ, சந்தாலி, கெர்வாரி, 
பூமிஜ்‌, துரி, Ash, அகரியா, Grae, 
கறியா, ஜுவாங்‌, சவரா, போண்டோ, பெரங்கி, 
டிட்டை போன்ற மொழிகள்‌ இந்தியாவில்‌ வாழும்‌ 
பழங்குடி மக்களால்‌ பேசப்படுவன. நிக்கோபார்‌ 
தீவில்‌ வாழும்‌ நிக்கோபரிகள்‌ பேசும்‌ நிக்கோபரி 
மொழியும்‌ இம்‌ மொழியினத்தைச்‌ சார்ந்ததாகும்‌. 
வியட்னாமீஸ்‌, கம்போடியன்‌, மோன்‌ போன்ற 
மொழிகளும்‌ இதனுள்‌ அடங்கும்‌. இழக்கே பசிபிக்‌ 
கடல்‌ தீரத்தில்‌ உள்ள ஈஸ்டர்‌ தீவு முதல்‌ மேற்கே 
ஆப்ரிக்காவின்‌ கிழக்குக்‌ கரையிலுள்ள மடகாஸ்கர்‌ 
வரையிலும்‌, வடக்கே பார்மோசா முதல்‌ தெற்கே 
நியூசிலாந்து வரையிலும்‌ பரந்து வழங்கும்‌ 
மொழியினம்‌ ஒருவ க. இவற்றை இந்தோ 
னேசியன்‌, மலேசியன்‌, மைக்ரோனேசியன்‌, 
பாலினேசியன்‌ என நான்கு பிரிவுகளாகப்‌ 
பிரிப்பர்‌. தகலாக்‌, இலகானோ, படக்‌, mwar, 
மாவோரி, ஹவாய்‌ போன்ற மொழிகள்‌ இதனுள்‌ 
அடங்கும்‌. 


370. 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


பாப்பன்‌ (Papuan) மொழியினத்தில்‌ நூற்றி 
ஐம்பது மொழிகள்‌ இருப்பதாகக்‌ கூறப்படுகின்றது. 
நியூ கினியிலும்‌ அதைச்‌ சுற்றிலும்‌ வழங்கும்‌ இம்‌ 
மொழிகளைப்பற்றி ஆராயப்படவில்லை என்பது 
இங்குக்‌ குறிப்பிடத்தக்கது. ஆஸ்திரேலியா மொழி 
யினத்தில்‌ நூற்றுக்கும்‌ அதிகமான மொழிகள்‌ 
உள்ளன. 


அமெரிக்க-இந்திய மொழியினத்தில்‌ எழுநூறுக்‌ 
கதிகமான மொழிகளைக்‌ காண்கிறோம்‌. இவற்றை 
வட அமெரிக்க மொழிகள்‌, மெக்சிகோ மொழிகள்‌, 
நடு அமெரிக்க மொழிகள்‌, தென்‌ அமெரிக்க மொழி 
கள்‌ எனப்‌ பிரிப்பர்‌. வட ஸ்பெயினிலும்‌ ஃபிரஞ்சு 
நாட்டின்‌ தென்மேற்குப்‌ பகுதிகளிலும்‌ பாஸ்க்‌ 
(Basque) மொழி வழங்குகிறது. ஜப்பானிய மொழி 
ஜப்பான்‌ நாட்டிலும்‌, கொரியன்‌ கொரிய நாட்‌ 
டிலும்‌ வழங்கும்‌ மொழிகளாகும்‌. 


உலக மொழிகளை இன உறவு அடிப்படையில்‌ 
இவ்வாறு பல்வேறு வகைகளாக இன்று பிரிக்க 
முடியினும்‌ இதுபற்றிய ஆராய்ச்சி மிகப்‌ பழங்காலத்‌ 
திலேயே ஆரம்பமாயிற்று எனக்‌ கூறலாம்‌. வேதா 
கமத்திலே “உலகம்‌ முழுதும்‌ ஒரே மொழி பேசப்‌ 
பட்டது என்றும்‌, மனிதன்‌ கடவுளுக்கெதிராகப்‌ 
பாபல்‌ கோபுரத்தை எழுப்ப முயன்றபோது கடவுள்‌ 
மனிதனின்‌ மொழியைக்‌ குளறுபடி செய்து ஒருவருக்‌ 
கொருவர்‌ புரிந்துகொள்ளாமல்‌ செய்துவிட்டார்‌” 
என்றும்‌ கூறுதலைக்‌ காண்கிறோம்‌. முதன்முதல்‌ 
பேசப்பட்ட மொழி ஹீப்ரு என்றும்‌ அதிலிருந்து 
தான்‌ உலக மொழிகளனைத்தும்‌ இளைத்தன என்றும்‌ 
சிலர்‌ எண்ணிவந்தனர்‌. ஹீப்ருவே உலக முதன்‌ 
மொழி என்ற எண்ணம்‌ கி.பி. பதினெட்டாம்‌ 
நூற்றாண்டு வரையிலும்‌ வழக்கிலிருந்தமையைக்‌ 
காணலாம்‌. ஹெர்வாஸ்‌ (7809) எனும்‌ பாதிரியார்‌ 
ஆசியா, ஐரோப்பா, அமெரிக்கா கண்டங்களில்‌ 
பேசப்படும்‌ முன்னூறு மொழிகளின்‌ சொற்களைச்‌ 
சேகரித்து 1805-ல்‌ வெளியிட்டார்‌. 1702-ல்‌ லுடால்ப்‌ 
(Job Ludolf) பல செமிட்டிக்‌ மொழிகளை ஒற்‌ 
றுமைப்படுத்தி ஆராய்ந்து நூல்‌ ஒன்று வெளியிட்‌ 
டார்‌. grud (Lhuyd, 1709) கெல்டிக்‌ மொழி 
பற்றிய நூல்‌ ஒன்றை வெளியிட்டார்‌. யோர்மதி 
(Gyarmathi) வெளியிட்ட ஹங்கேரியன்‌-பின்னிஷ்‌ 
தொடர்புபற்றிய நூலும்‌ குறிப்பிடத்தக்கன. 
மொழிகளிடையே உள்ள இனத்‌ தொடர்புக்கு 
வித்திட்டவர்‌ சர்‌ வில்லியம்‌ . ஜோன்ஸ்‌ (Sir 
William Jones) அவர்களே. வடமொழிக்கும்‌, 
Ars, இலத்தீன்‌ மொழிகட்குமிடையே காணப்‌ 
படும்‌ இன உறவினைப்பற்றி ஆராய்ந்து 
ஒரே மூல மொழியினின்றும்‌ இம்‌ மொழிகள்‌ 
இளைத்தன என்று திட்ட வட்டமாகக்‌ கூறிய 
பெருமை ஜோன்சையே சேரும்‌. இந்நிலையில்‌ 
பல்வேறு மொழியியல்‌ அறிஞர்கள்‌ பல்வேறு 
மொழிகளை ஆராய்ந்தனர்‌. ராஸ்க்‌, ஜேக்கப்‌ கரீம்‌, 
பிரான்ஸ்‌ பாப்‌ போன்றோர்‌ இந்தோ-ஐரோப்பிய 


மொழிகளை ஆராய்ந்து மொழியியல்‌ வளர்ச்சிக்கு 
வித்திட்டனர்‌. 


இந்திய நாட்டில்‌ 1700-க்கு அதிகமான மொழிகள்‌ 
உள்ளன என்பர்‌. இவற்றுள்‌ பல தனிமொழிகள்‌, 
பல கிளைமொழிகள்‌. இலை நன்கு அறியப்பட்டு 
அறுதியிடுவதற்குரிய நிலையில்‌ இருக்கும்‌; இன்னும்‌ 
பல அறியப்படாத நிலையில்‌ அறுதியிட முடியாத 
தன்மையில்‌ இருக்கும்‌. இந்திய நாட்டில்‌ பேசப்‌ 
படும்‌ மொழிகளனைத்தையும்‌, 


இந்தோ-ஆரிய மொழிகள்‌ (321,720,700) 
இபெத்திய-பர்மிய மொழிகள்‌ (3,183,801) 
ஆஸ்டிரிக்‌ மொழிகள்‌ (6,192,495) 
திராவிட மொழிகள்‌ (107,410,820) 


A u teow 


` 
என்ற நான்கு பெரும்‌ பிரிவில்‌ அடக்குவர்‌. இந்தோ- 
ஆரிய மொழிகளை 73 சதவீதத்தினரும்‌, திராவிட 
மொழிகளை 24.4 சதவீதத்தினரும்‌, ஆஸ்டிரிக்‌ 
மொழிகளை 1.5 சதவீதத்தினரும்‌, திபேத்திய- 
பர்மிய மொழிகளை 73 சதவீதத்தினரும்‌ பேசி 
வருகின்றனர்‌. இந்தோ-ஆரிய இனத்தில்‌ 66-க்கும்‌ 
அதிகமான மொழிகளும்‌, திராவிட மொழி இனத்தில்‌ 
23-4G அதிகமான மொழிகளும்‌, ஆஸ்டிரிக்‌ மொழி 
இனத்தில்‌ 20-க்கும்‌ அதிகமான மொழிகளும்‌, 
திபெத்திய-பரிமிய இனத்தில்‌ 100-க்கு அதிகமான 
மொழிகளும்‌ உள்ளன எனக்‌ கணக்கிடுவர்‌ மொழி 
யியல்‌ அறிஞர்கள்‌. திராவிட மொழிகளைத்‌ தென்‌ 
திராவிட மொழிகள்‌ (தமிழ்‌,மலையாளம்‌, கன்னடம்‌, 
துளு, குடகு, கோத்தா, தோடா) என்றும்‌, மத்திய 
திராவிட மொழிகள்‌ (தெலுங்கு, கோண்டி, கோயா, 
கூயி, கூவி, கோலாமி, பர்ஜி, கதபா, கொண்டா, 
நாயக்கி, பெங்கோ, மண்டா) என்றும்‌, வட திரா 
விட மொழிகள்‌ (குரூக்‌, மால்டோ, பிராகுவி) 
என்றும்‌ மூன்று பிரிவுகளாகப்‌ பிரிப்பர்‌. 


திராவிட மொழிகள்‌ மிகப்‌ பழைமையான மொழி 
கள்‌ என்பதும்‌ மூவாயிரம்‌ ஆண்டுகட்கு முன்னரே 
இந்திய நாட்டில்‌ வழக்கிலிருந்து வந்துள்ளன என்‌ 
பதும்‌ இன்றைய மொழியியலாளர்களின்‌ கொள்கை. 
இத்தோ-ஆரிய மொழியாகிய சமஸ்கிருதம்‌ இந்‌ 
நாட்டில்‌ நுழைவதற்கு முன்னமே திராவிடமொழி 
கள்‌ வழக்கில்‌ இருந்தன. மொஹஞ்சதாரோவில்‌ 
கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டுக்கள்‌ திராவிட 
மொழியைச்‌ சார்ந்தன என ஹீராஸ்‌ போன்றவர்கள்‌ 
குறிப்பிடுகின்றனர்‌. பிராகுவி மொழி! 3பலுசிஸ்‌ 
தானத்திலும்‌, மால்டோ மொழி வங்காளத்திலும்‌, 
குரூக்‌, கோண்டி போன்ற மொழிகள்‌ மத்திய இந்தி 
யாவிலும்‌ பேசப்படுவதைக்‌ கொண்டு திராவிட 
மொழிகளின்‌ பரப்பினையும்‌ அவற்றின்‌ பழைமையை 
யும்‌ அறியலாம்‌. திராவிட மொழிகளில்‌ ஒன்றாகிய 
தமிழ்மொழியைப்‌ பேசும்‌ தமிழ்மக்கள்‌ மிகப்‌ 
பன்னெடுங்‌ காலமாகவே தங்களுக்கெனச்‌ இறந்த 


Digitized by Noola¥dm Foundation. 
noolaham.org | aavanaham.org 


தொரு இலக்கயெப்‌ பாரம்பரியத்தை உருவாக்கி 
அதனைக்‌ கட்டிக்காத்து வந்துள்ளனர்‌. மிகப்‌ பழங்‌ 
காலத்தே ஆரிய மொழியான சமஸ்கிருதத்துடன்‌ 
தொடர்பு கொண்டிருந்தபோதிலும்‌ தனக்குரிய 
தனிப்‌ பண்புகளைப்‌ பேணி வந்திருத்தலை அன்று 
முதல்‌ இன்று வரை காண முடியும்‌. ஆனால்‌, காலப்‌ 
போக்கில்‌ சமயம்‌, வாழ்வுச்‌ சடங்குகள்‌ போன்ற 
வற்றில்‌ எல்லாம்‌ சமஸ்கிருத மொழியின்‌ செல்‌ 
வாக்கு ஊடுருவி நிற்றலைக்‌ காணலாம்‌. சமஸ்கிருத 
மொழியில்‌ காணப்படும்‌ நாமடி ஓலிகளைப்பற்றி 
(Retroflex) பேசப்‌ புகுந்த பாட்‌ இவ்வொலிகள்‌ 
“இம்‌ மொழியில்‌ ஏராளமாகக்‌ காணப்படுகன்‌ 
றன்‌ என்றும்‌, “இவை அனைத்தும்‌ இந்திய 
நாட்டில்‌ பேசப்படும்‌ பிற மொழிகளிலிருந்து வந்‌ 
தவை” என்றும்‌ குறிப்பிடுவார்‌. திராவிட மொழி 
யியலின்‌ தந்தையாகக்‌ கருதப்படுகின்ற கால்டுவெல்‌ 
லும்‌ இதுபற்றி விளக்கமாக ஆராய்ந்துள்ளார்‌. 
இராவிட மொழிகள்‌ சமஸ்கிருத மொழியினின்றும்‌ 
பிரிந்தவை அல்ல என்றும்‌ இவை தனியொரு இனம்‌ 
என்றும்‌ விளக்கப்‌ பேசுவார்‌ இவர்‌. இராவிடச்‌ 
சொற்களாக இருபதுக்கும்‌ அதிகமானவை வேதத்தில்‌ 
உள்ளன என்றும்‌ இன்றும்‌ பல இடப்‌ பெயர்கள்‌ ௮ம்‌ 
மொழியில்‌ இடம்‌ பெற்றுள்ளன என்றும்‌ கூறுவார்‌. 
இவரைப்‌ போன்றே மோரிஸ்‌ (Morris), பென்பே 
(Penbey), ஆஸ்கொலி (Ascoli) போன்றவர்களும்‌ 
திராவிட மொழிகளின்‌ செல்வாக்கைக்‌ குறிப்பிட்டுச்‌ 
சென்றுள்ளனர்‌. சமஸ்கிருதத்திலும்‌ இந்தோ- 
ஆரிய மொழிகளிலும்‌ ஏராளமான வேற்றுச்‌ சொற்‌ 
கள்‌ காணப்படுகின்றன என்றும்‌ அவற்றுள்‌ பல 
திராவிடச்‌ சொற்கள்‌ என்றும்‌ ஸ்டென்கனோவ்‌ 
(Stenkonov)  குறிப்பிடுகின்றார்‌. திராவிட 
மொழிகளில்‌ உள்ள பின்னுருபுகள்‌ (Post position) 
மராத்தி, பீஹாரி போன்ற மொழிகளில்‌ இடம்‌ 
பெற்றிருத்தலைக்‌ காணலாம்‌. ரிக்‌ வேதத்தில்கூட 
இராவிடச்‌ சொற்கள்‌ கலந்துள்ளன என டாக்டர்‌ 
பர்ரோ (T. Burrow) குறிப்பிடுகின்றார்‌. மேலும்‌ 
பிராகிருத மொழிகளிலும்‌ பலப்பல புதிய திராவிடச்‌ 
சொற்கள்‌ புகுந்துள்ளன. இச்சொற்கள்‌ அனைத்‌ 
தும்‌ இன்று வாழ்கின்ற திராவிட மொழிகளில்‌ 
இல்லை. வட இந்தியாவில்‌ வாழ்ந்திருந்த பல 
திராவிட மொழிகள்‌ காலப்போக்கில்‌ அழிந்து 
விட்டன என்று எண்ணலாம்‌. ஏறத்தாழ இரண்‌ 
டாயிரம்‌ ஆண்டுக்‌ கால வரலாற்றில்‌ தமிழ்மொழி, 
சமஸ்கிருதம்‌, கிரேக்கம்‌, இலத்தீன்‌, ஆங்கிலம்‌ 
முதலிய மொழிகளோடு தொடர்புபெற்றுச்‌ சொற்‌ 
களைக்‌ கொடுத்திருக்கின்றது. தமிழர்களுடைய 
நாவில்‌ தவழ்ந்ததோடு மட்டுமன்றித்‌ தமிழ்‌ இத்தா 
Out, போர்த்துசியர்‌, டச்சுக்காரர்‌, ஆங்கிலேயர்‌ 
முதலிய பிற மொழியாளர்களுடைய நாவிலும்‌ 
தவழ்ந்திருக்கின்றது. தமிழர்களும்‌ அரசியல்‌, 
வாணிபம்‌, தொழில்‌ முதலிய பல்வேறு காரணங்‌ 
களுக்காகப்‌ பிற நாடுகளில்‌ குடியேறி அந்தந்த 
நாடுகளில்‌ தமிழ்‌ மொழியையும்‌ பண்பாட்டையும்‌ 


அறிமுகப்படுத்தியதோடு, அந்தந்த நாட்டு மொழி 
களையும்‌ பண்பாடுகளையும்‌ இணக்கமாக ஏற்றுக்‌ 
கொண்டனர்‌. 


திராவிட மொழிகளில்‌ காணப்படும்‌ மிகவும்‌ 
பழையான நூல்களில்‌ முதன்மையானது தொல்‌ 
காப்பியம்‌. இஃது ஓர்‌ இலக்கண நூல்‌ என்பது உல 
கறிந்த உண்மை. இந்நூல்‌ கி.மு. மூன்றாவது 
நூற்றாண்டில்‌ தோன்றியது எனக்‌ கருதலாம்‌. உலக 
மொழிகளில்‌ காணப்படும்‌ பிற முதல்‌ நூல்களை 
யெல்லாம்‌ ஆராயின்‌ இந்நூலின்‌ போக்கும்‌ அமைப்‌ 
பும்‌, அதில்‌ காணப்படும்‌ செய்திகளின்‌ வளமும்‌ பிற 
மொழிகள்‌ எதுவாயினும்‌ அவற்றில்‌ காணப்படும்‌ 
செய்திகளுக்குக்‌ குறைந்தன அல்ல என்பது தெளி 
வாகும்‌. வாழ்க்கையோடு தோன்றியதே மொழி. 
மனிதனின்‌ வளத்தையும்‌ வாழ்வையும்‌ பிரதிபலித்து 
நிற்பது மொழி. வடமொழியினை ஆராயின்‌ அம்‌ 
மொழியில்‌ காணப்படும்‌ மதக்‌ கோட்பாடுகள்‌, 
தெய்வ வழிபாடு போன்றவற்றை அது பிரதிபலித்து 
நிற்பதைக்‌ காணலாம்‌. தொல்காப்பியர்‌ பொருளதி 
காரம்‌ என்ற ஓர்‌ அதிகாரத்தை அமைத்து, அதன்‌ 
வாயிலாகத்‌ தமிழ்‌ மக்களின்‌ சமூக வாழ்வையும்‌ 
வரலாற்றையும்‌ குறிப்பிட்டுச்‌ செல்வது பொருத்த 
மாகும்‌. தொல்காப்பியத்துக்கு முன்னால்‌ தமிழ்‌ 
இலக்கிய மொழி எத்துணை அளவு வளர்ந்திருந்தது 
என்பதுபற்றியோ ௮ம்‌ மொழி எப்போது உருவா 
யிற்று என்பதுபற்றியோ அறிய முடியவில்லை. 
வளமார்‌ இலக்கியங்கள்‌ வாய்மொழி இலக்கியங்க 
ளாகவாவது இருந்திருக்கவேண்டும்‌. ' அத்தகைய 
இலக்கியங்களைப்‌ பல்வேறு வகையாகப்‌ பிரித்துத்‌ 
திறனாய்வு செய்திருக்கவேண்டும்‌ . எனவேதான்‌, 
தொல்காப்பியரால்‌ செய்யுளியல்‌ போன்ற இயல்‌ 
களை உருவாக்கி, கவிதைகளுக்கும்‌ பிற இலக்கிய 
வகைகளுக்கும்‌ இலக்கணம்‌ கற்பிக்க முடிந்தது எனக்‌ 
கருதலாம்‌. தொல்காப்பியம்‌ உலகப்‌ பேரிலக்கணங்‌ 
களுள்‌ ஒன்று என்பது பிற மொழிகளில்‌ எழுந்துள்ள 
இலக்கணங்களை ஆராய்கின்ற எவரும்‌ கூறுவர்‌. 


தொல்காப்பியத்தின்கண்‌ எத்தனையோ றந்த 
இலக்கணக்‌ கருத்துகளை வெளிப்படையாகக்‌ காண 
முடியும்‌. இன்னும்‌ பல்வேறு கருத்துகளை இலை 
மறை காயாகக்‌ காணலாம்‌. எத்தனையோ கருத்து 
களும்‌ இலக்கணக்‌ கொள்கைகளும்‌ இன்றைய மொழி 
யியல்‌ கருத்துகளோடு ஒத்திருக்கக்‌ கண்டு இறும்‌ 
பூது எய்தலாம்‌. மொழியியல்‌ அறிவோடு இன்று 
தமிழ்மொழியில்‌ நாம்‌ காணும்‌ உண்மைகள்‌ பல 
வற்றைத்‌ தொல்காப்பியர்‌ அன்றே குறிப்பிட்‌ 
டிருக்கக்‌ காண்கிறோம்‌. எடுத்துக்காட்டாக ஆங்கில 
மொழியில்‌ காணப்படும்‌ பெயரெச்சத்‌ தொடர்பற்றி 
மாற்றிலக்கண அறிஞர்கள்‌ பலர்‌ நன்கு ஆராய்ந்து 
பல்வேறு உண்மைகளைக்‌ கூறியுள்ளனர்‌. இப்‌ 
பெயரெச்சத்‌ தொடர்களை இவர்கள்‌ முறையே 
1. பிரிநிலை பெயரெச்சத்‌ தொடர்‌ (Restrictive 
telative clause); 2. பிரிநிலையில்லாப்‌ பெயரெச்சத்‌ 


Digitized by Noolaha#Zoundation. 
noolaham.org | aavanaham.org 


தொடர்‌ (Non-restrictive relative clause) என்று 
அழைப்பர்‌. தமிழ்‌ மொழியில்‌ காணப்படும்‌ 
பெயரெச்சத்‌ தொடரைப்‌ புரிந்துகொள்வதற்கு 
மொழியியல்‌ அறிவு துணை புரிகிறது. தொல்‌ 
காப்பியர்‌ இத்தகையதொரு பண்பினையும்‌ 
புலப்படுத்துகின்றார்‌ என்பது அவருடைய நூலைப்‌ 
படிப்பார்க்கு நன்கு புலனாகும்‌. 


**இனச்சுட்‌ டில்லாப்‌ பண்புகொள்‌ பெயர்க்கொடை 
வழக்கா றல்ல செய்யு ளாறே?* 


என்ற நூற்பாவில்‌ (50 1) மேற்கண்ட கருத்தினுடைய 
விதை அமைந்துகிடத்தலைக்‌ காணலாம்‌. இத்‌ 
தகைய ஒரு பெருநூலை அன்றே தமிழ்மொழி கண்‌ 
டிருக்கவேண்டுமாயின்‌ என்றோ ஒப்பற்ற வளர்ச்சி 
யையும்‌ வனப்பையும்‌ கொண்டு திகழ்ந்திருத்தல்‌ 
வேண்டும்‌. 

ஆங்கில மொழியின்‌ முதல்‌ எழுத்துச்சான்று கி.பி. 
ஏழாம்‌ நூற்றாண்டைச்‌ சார்ந்தது. இத்‌ நூற்றாண்‌ 
டைச்‌ சார்ந்த பட்டயம்‌ (Charter) ஒன்று 
இலத்தினில்‌ எழுதப்பட்டது என்பதும்‌ ௮ம்‌ மொழியி 
னிடையே காணப்படும்‌ சில இடப்பெயர்களும்‌ 
மக்கட்பெயர்களுமே ஆங்கில மொழியில்‌ உள்ளன 
என்பதும்‌ குறிப்பிடத்தக்கவையாகும்‌. ஆனால்‌, 
தமிழின்‌ முதல்‌ எழுத்துச்சான்று கி.மு. மூன்றாம்‌ 
நூற்றாண்டில்‌ எழுதப்பட்ட தொல்காப்பியமாகும்‌. 
கன்னடமும்‌ தெலுங்கும்‌ முறையே சி.பி. ஐந்தாவது, 
ஏழாவது நூற்றாண்டுகளிலேயே கல்வெட்டுகளைக்‌ 
கொண்டிருக்கின்றன. கன்னட மொழியைப்பற்றி, 
இ.பி. இரண்டாவது நூற்றாண்டு முதலே குறிப்பு 
கள்‌ காணப்படுகின்றன. கி.மு. இரண்டாவது நூற்‌ 
றாண்டு முதலே தெலுங்குச்‌ சொற்களைச்‌ சமஸ்‌ 
இருதக்‌ கல்வெட்டுகளில்‌ காண முடிெது. 


இன்று சிறந்து விளங்கும்‌ பல மேனாட்டுமொழி 
கள்‌ காலத்தால்‌ மிகப்‌ பிந்தியன. அறிவியல்‌ மொழி 
யாகக்‌ கருதப்படும்‌ ஜெர்மன்‌ மொழியின்‌ முதல்‌ 
எழுத்துச்‌ சான்று கி.பி. எட்டாம்‌ நூற்றாண்டைச்‌ 
சார்ந்தது. ஜெர்மன்‌ மொழி இந்நூற்றாண்டு முதல்‌ 
தான்‌ நாட்டுமொழியாகக்‌ கருதப்பட்டுச்‌ சில உடன்‌ 
படிக்கைகளிலும்‌ பத்திரங்களிலும்‌ (deeds) புக 
ஆரம்பித்தது. ஆங்கில மொழியைப்‌ போலவே 
சில மக்கட்‌ பெயர்களும்‌ இடப்‌ பெயர்களுமே முதல்‌ 
முதலில்‌ இடம்‌ பெற்றன. இவையன்றி இலத்தீன்‌ 
நூல்களில்‌ உள்ள வரிகளின்‌ மேலோ அல்லது பக்கங்‌ 
களிலோ சொற்களின்‌ பொருள்களைக்‌ குறிக்கும்‌ 
பொருட்டு எழுதி வைத்துள்ள சில ஜெர்மன்‌ 
சொற்களுமே இந்தூற்றாண்டைச்‌ சார்ந்தவையாக 
உள்ளன. 


சாலமன்‌ காலம்‌ (இ.பி.742-814) முதற்கொண்டு 
தான்‌ தொடர்ச்சியாக எழுதப்பட்ட ஜெர்மன்‌ 
எழுத்துகள்‌ இடைக்கன்றன. இவையும்‌ பெரும்பா 
லும்‌ சமயத்‌ தொடர்புகொண்ட மொழி பெயர்ப்பு 


களாகவும்‌ கவிதைகளாகவும்‌ சல நாடோடிப்‌ 
பாடல்களின்‌ தொகுதிகளாகவும்‌ உள்ளன. இவை 
யனைத்தும்‌ ஒரே நிலைமொழியில்‌ இல்லாமல்‌ 
பல்வேறு இளைமொழிகளாகவும்‌ இருப்பதைக்‌ 
காண்கிறோம்‌. 


இன்று அறிவியல்‌ மொழியாக விளங்கும்‌ ஜெர்மன்‌ 
இ.பி. 14ஆம்‌ நூற்றாண்டு வரையிலும்‌ தனக்கென 
ஒரு நிலைமொழியைக்‌ கொண்டிருக்கவில்லை என்ப 
தும்‌, 15ஆம்‌ நூற்றாண்டில்‌ வாழ்ந்த மார்ட்டின்‌ 
லூதரால்தான்‌ (1483-1546) இம்மொழிக்கு 
நிலைமொழி ஏற்பட்டது என்பதும்‌ இங்குக்‌ 
குறிப்பிடத்தக்கன, ஆனால்‌, திராவிட மொழியாகிய 
தமிழ்‌ மொழியோ தொல்காப்பியர்‌ கால முதலே 
நிலைமொழி ஒன்றைக்‌ கொண்டு விளங்கியது 
என்பதும்‌, இலக்கிய வழக்கு, பேச்சு வழக்கு எனப்‌ 
பிரிந்துநின்று வளர்ந்துள்ளது என்பதும்‌ கண்கூடு. 


நாகரிக மொழியாகக்‌ கருதப்படும்‌ ஃபிரெஞ்சு 
மொழியின்‌ நிலையும்‌ ஜெர்மன்‌ மொழியின்‌ நிலை 
யினையொத்தே காணப்படுகின்றது. கி.பி. 18, 
19ஆம்‌ நூற்றாண்டுகளில்‌ உலக மொழியாகக்‌ 
கருதப்பட்ட இது மிகப்‌ பிந்திய வரலாற்றைக்‌ 
கொண்டது. இலத்தீன்‌ மொழியிலிருந்து பிறந்த 
இம்மொழியின்‌ முதல்‌ இலக்கியச்‌ சான்று சி.பி. 9ஆம்‌ 
நூற்றாண்டைச்‌ சார்ந்தது. கி.பி. 842-0 எழுதப்‌ 
பட்ட ஸ்டிராஸ்பர்க்‌ குளூுரையே (Strasburg Oath) 
இது. AD. 842, பிப்ரவரித்‌ தங்கள்‌ 14ஆம்‌ 
நாளன்று சார்லசும்‌ லூயிசும்‌ உலோதயருக்கு 
எதிராக ஒன்று சேர்ந்து இணைந்தபோது, படை 
களும்‌ அரசர்களும்‌ உறுதிமொழி எடுத்துக்கொள்‌ 
வதற்காக எழுதப்பட்ட சூளுரையே இப்பெயரால்‌ 
அழைக்கப்பெறுகிறது. இதனையடுத்து எழுந்தது 
பிக்கார்ட்‌ கிளைமொழியில்‌ எழுதப்பட்டிருக்கும்‌ 
இருபது வரிகளைக்‌ கொண்ட கவிதையொன்‌ 
றாகும்‌. இதுவும்‌ இ.பி. 9ஆவது நூற்றாண்டைச்‌ 
சார்ந்ததே. 


ஆனால்‌, தமிழ்‌ மொழியோ இந்நூற்றாண்டில்‌ 
எத்தனையோ கவிஞர்களையும்‌ காப்பியங்களையும்‌ 
கண்ட நிலையில்‌ வரலாறு படைத்து நின்றது. 
வள்ளுவரையும்‌ இளங்கோவையும்‌ ஈன்றுவிட்ட 
நிலையில்‌ இறும்பூது எய்தி நின்றது. “மாசில்‌ 
வீணையும்‌ மாலை மதியமும்‌” என்றெல்லாம்‌ பாடிய 
தேவார ஆசிரியர்களையும்‌ திருத்தக்கதேவரையும்‌ 
கண்டு வாழ்ந்த பெருமைகொண்டது. 


இன்று ஆங்கிலத்தோடு ஓரளவு ஒப்ப வைத்து 
எண்ணப்படுவது ரஷிய மொழியாகும்‌. அறிவியல்‌ 
போன்ற துறைகளுக்கு உரிய ஆக்கமொழியாக இது 
வளர்ந்துநிற்றல்‌ காணலாம்‌. இம்‌ மொழியின்‌ 
வரலாறும்‌ பிற ஐரோப்பிய மொழிகளைப்‌ போன்றே 
காணப்படுகிறது. ரஷியன்‌, கிழக்கு சிலாவிய 
மொழிகளுள்‌ ஒன்று என்பதும்‌ இவற்றில்‌ கிடைக்கும்‌ 
பழைமையான எழுத்துச்‌ சான்று இ.பி. 10ஆவது 


Digitized by Noolah##Foundation. 
noolaham.org | aavanaham.org 


நூற்றாண்டைச்‌ சார்ந்தது என்பதும்‌ வரலாறு 
காட்டும்‌ செய்திகள்‌. இவ்வெழுத்துச்‌ சான்று 
பழைய ரஷியன்‌ மொழியில்‌ எழுதப்பட்டதாகும்‌. 
பழைய ரஷியன்‌ எனக்‌ குறிக்கப்படுவது ரஷ்யன்‌, 
உக்ரேனியன்‌, பைலோரஷ்யன்‌ என மூன்று மொழி 
களாகப்‌ பிரிவதற்கு முன்னால்‌ இருந்த பொது மொழி 
யாகும்‌. இப்‌ பிரிவிற்குப்‌ பின்னர்‌ இ.பி. 11ஆம்‌ 
நூற்றாண்டையொட்டி, ஒரு சில கையெழுத்துப்‌ 
படிகள்‌ தோன்றின. இந்நிலையில்‌ எழுதப்பட்ட 
வேதாகமமே (1056-1057) ரஷ்யன்‌ மொழியில்‌ 
காணப்படும்‌ பழைமையான எழுத்துச்சான்று. 
இஃது ஒரு மொழிபெயர்ப்பு நூல்‌. இவ்வாறு 
வளர்ந்த ரஷியன்‌, புஷ்கின்‌ (1799-1837) காலத்‌ 
திலேதான்‌ சிறந்ததொரு இலக்கிய நடையைப்‌ 
பெற்றது. 


இந்நிலையில்‌ தான்‌ பிற ஐரோப்பிய மொழிகளும்‌ 
உள்ளன. ரொமான்ஸ்‌ மொழிகள்‌ என வாழும்‌ 
இன்றைய பல மொழிகள்‌ தி.பி. 10 அல்லது 11 ஆம்‌ 
நூற்றாண்டுகளில்தான்‌ எழுத்து வடிவம்‌ பெற்றன. 
ஸ்பானிஷ்‌ மொழியின்‌ முதல்‌ எழுத்துருவமாகக்‌ 
கருதப்படுவது கி.பி. 9ஆவது நூற்றாண்டைச்‌ 
சார்ந்த ஒரு வழிபாட்டு உரையாகும்‌. இதுபோன்றே 
போர்த்துசஸ்‌ மொழியும்‌ இ.பி. 18ஆவது நூற்றாண்‌ 
டில்தான்‌ தன்னுடைய முதல்‌ எழுத்துருவத்தைக்‌ 
கண்டது. இதே நிலைதான்‌ காட்டலன்‌ மொழிக்‌ 
கும்‌. ஆர்க்கானியாவில்‌ கண்டெடுக்கப்பட்ட ஆறு 
துதிப்பாடல்களே இதன்‌ முதல்‌ எழுத்துச்சான்று. 
இ.பி. 18ஆம்‌ நூற்றாண்டில்‌ எழுதப்பட்டிருக்கலா 
மெனக்‌ கருதப்படுகின்ற இத்‌ துதிப்பாடல்கள்‌ 
காட்டலோனியாவின்‌ தலைநகரான பார்சிலோ 
னாவிலுள்ள நூலகத்தில்‌ இன்றும்‌ உள்ளன. 


*இசைக்கு இத்தாலியன்‌' எனக்‌ கருதப்படும்‌ 
இன்றைய இத்தாலிய மொழியும்‌ இலத்தீனிலிருந்து 
உருவானதுதான்‌. ரோமானியாவில்‌ வழங்கிய 
இலத்தீன்‌ பேச்சு மொழியிலிருந்து பிறந்த இம்‌ 
மொழி கி.பி. 10ஆவது நூற்றாண்டில்தான்‌ எழுத்து 
வடிவில்‌ இருக்கக்‌ காண்கிறோம்‌. இம்மொழியில்‌ 
காணக்கிடக்கும்‌ முதல்‌ எழுத்துச்‌ சான்று 
*வெரொனிஸ்‌ புதிர்‌” (Veronese riddle) என்பர்‌ 
சிலர்‌. இன்னும்‌ சிலரோ கி.பி. 960--963-ல்‌ நடை 
பெற்ற வழக்கொன்றில்‌ சாட்சியமளித்த சாட்சி, 
யொருவனின்‌ பேச்சே அது என்பர்‌. எவ்வா 
றாயினும்‌ இ.பி. 10ஆவது நூற்றாண்டில்தான்‌ இம்‌ 
மொழி எழுத்துருவத்தைக்‌ காண முடிந்தது. 


அறிஞர்‌ சாக்ரடீஸ்‌ பேசிய கிரேக்கமும்‌ அனைத்து 
உலகையும்‌ ஆளக்‌ கங்கணம்கட்டிய வீரனாம்‌ 8சர்‌ 
பேசிய இலத்தீனும்‌, கவிஞன்‌ காளிதாசனையும்‌ 
பாணினியையும்‌ பெற்றெடுத்த சமஸ்கிருதமும்‌, 
கன்பூயெஸைக்‌ கண்டெடுத்த சீனமும்‌ குறிப்பிடத்‌ 
தக்கவை. இவற்றைப்‌ போன்றே நைல்‌ நதிப்‌ 
பெருக்கில்‌ இறுமாந்து வாழ்ந்த எ௫ிப்திய மொழியும்‌, 
நபிநாயகத்தைக்‌ கண்ட அராபியும்‌, வேதாக 


மத்தைத்‌ தந்த ஹீப்ருவும்‌ நம்‌ நெஞ்சிலிருந்து 
நீங்காத மொழிகளாம்‌. அரேபியப்‌ பெனின்ஸுலா 
பகுதிகளிலே எத்தனை யா நூற்றாண்டுகள்‌ 
வாழ்ந்து இறுதியில்‌ வீழ்ந்த ஆரமைக்கும்‌, இன்றைய 
சிரியா பகுதியில்‌ சீரும்‌ சிறப்பும்‌ கொண்டு பெரு 
வழக்குப்‌ பெற்று வாழ்ந்த பினீசிய மொழியும்‌, 
மெசபடோமியா பள்ளத்தாக்கில்‌ பல நூற்‌ 
றாண்டுகள்‌ வாழ்ந்து உலக மொழியாகத்‌ திகழ்ந்து 
நின்ற அக்கேடியனும்‌, சிறந்‌ ததொரு நாகரிகத்தைத்‌ 
தன்னகத்தே சுமந்து வாழ்ந்து மறைந்த சுமேரிய 
மொழியும்‌ பழைமையின்‌ சின்னங்களாகவும்‌ பல 
பண்டைய நாகரிகங்களின்‌ பிரதிபலிப்பாகவும்‌ 
உள்ளன. 


அறிஞன்‌ சாக்ரடீஸைப்‌ பெற்றெடுத்தது கிரேக்‌ 
கம்‌. ஆனால்‌, அவனை மட்டுமன்றி எத்தனையோ 
அறிஞர்சுளையும்‌ கவிஞர்களையும்‌ பெற்றெடுத்த 
பெருமை இதற்குண்டு. இன்றைய மேனாட்டு 
மொழிகளிலே இம்‌ மொழிக்குத்‌ தனியொரு இட 
முண்டு. 


ஆனால்‌, அராபிய மொழியோ இன்றும்‌ வீறு 
கொண்டு வாழக்‌ காண்கிறோம்‌. பழைமைக்கும்‌ 
பழைமையாய்ப்‌ புதுமைக்கும்‌ புதுமையாய்‌ உள்ளது 
இம்மொழி. கி.மு. எட்டாவது நூற்றாண்டு 
முதலே இம்மொழியில்‌ கல்வெட்டுகள்‌ பலவற்றைக்‌ 
காணலாம்‌. இஸ்லாம்‌ மதம்‌ எங்கெங்குப்‌ 
பரவியதோ அங்கெல்லாம்‌ பரந்து வளர்ந்து பல 
செமிட்டிக்‌ மொழிகளிடையே காலூன்றி ஏராள 
மான இலக்கியங்களைத்‌ தோற்றுவித்து உலக 
மொழிகளுள்‌ முக்கியமான ஒன்றாக விளங்குகிறது. 


இதே நிலையில்தான்‌ ஹீப்ரு மொழியும்‌ உள்ளது. 
கானனைட்‌ மொழிகளுள்‌ இன்றும்‌ வழக்கிலிருந்து 
வருகிற மொழி இம்மொழி. கி.மு. 18ஆவது 
நூற்றாண்டிலிருந்தே பல இலக்கியங்கள்‌ இம்‌ 
மொழியில்‌ தோன்றியுள்ளமை காணலாம்‌. 4000 
வருடங்களாக வாழ்ந்த "இம்மொழி இ.பி. 2ஆவது 
நூற்றாண்டிலேயே வழக்கிழந்து வெறும்‌ எழுத்து 
மொழியாகிவிட்டபோதிலும்‌ இன்றைய இஸ்ரேல்‌ 
நாட்டினரால்‌ வாழும்‌ மொழியாகிவிட்ட நிலையைக்‌ 
காணலாம்‌. 


அரேபியப்‌ பெனின்சுலாவில்‌ வாழ்ந்த ஆரமைக்கு 
இன்று நலிந்து அழிவுறக்‌ காண்கிறோம்‌. கி.மு. 
2000 ஆண்டுகட்கு முன்னமேயே வழக்கிலிருந்த 
இம்மொழியில்‌ கி.மு. 9ஆவது நூற்றாண்டு முதலே 
கல்வெட்டுகள்‌ தோன்றின. Ap. 8ஆவது 
நூற்றாண்டு முதல்‌ இ.பி. 500 வரை சமீபக்‌ இழக்கு 
நாடுகளில்‌ முக்கியமான மொழியாக இருந்தது. 


பழைமையான மொழிகளுள்‌  அக்கேடியனும்‌ 
ஒன்றாகும்‌. இ.மு. 3000 முன்பே வழக்கிலிருந்து 
இ.மூ. முதல்‌ நூற்றாண்டில்‌ வழக்கிறந்த மொழி 
அது. அசீரியன்‌ என்றும்‌ பாபிலோனியன்‌ என்றும்‌ 


Digitized by NoolaAdth Foundation. 
noolaham.org | aavanaham.org 


அழைக்கப்பட்ட அது மெசபடோமியா பள்ளத்‌ 
தாக்கில்‌ வாழ்ந்த செமிட்டிக்‌ பேரரசன்‌ மொழி 
யாகத்‌ திகழ்ந்தது. பாபிலோனிய வீழ்ச்சிக்குப்‌ 
பின்னரும்‌ வாழ்ந்த பெருமை கொண்டது. 


இதே நிலையில்தான்‌ சுமேரிய மொழியினையும்‌ 
காணுகிறோம்‌. சிறந்த நாகரிகத்தையும்‌ பரந்த 
பண்பாட்டினையும்‌ ' கொண்டிருந்தவர்கள்‌ இம்‌ 
மொழியினர்‌. 4000 ஆண்டுகட்கு முன்பே வியக்கத்‌ 
தக்க வளர்ச்சியைக்‌ கண்டிருந்த இம்‌ மொழி 
தமிழோடு கலந்து உறவாடியது என்றும்‌ அதோடு 
இனத்தொடர்பு உடையது என்றும்‌ கூறுவர்‌ இலர்‌. 
இது களிமண்‌ தட்டுகளிலேயே பரந்த இலக்கியங்‌ 
களைக்‌ கொண்டுள்ளது. மத்திய ஆசியாவில்‌ சிறந்த 
நாகரிகத்தை நிலைநிறுத்திய இம்‌ மொழி வழக்கற்ற 
நிலையைக்‌ காண்கிறோம்‌. 


சீன மொழியும்‌ பழைமையின்‌ சன்னமாகவே உள்‌ 
ளது. தொன்மைக்குத்‌ தொன்மையாய்‌ விளங்கும்‌ 
இம்மொழி எத்தனையோ நூற்றாண்டைய வரலாறு 
களைக்‌ கொண்டது. இ.மு. 4000-க்கு முன்பே 
வழக்கிலிருந்த மொழி இன்றும்‌ (எழுத்துருவில்‌) 
வாழக்‌ காண்கிறோம்‌. பேச்சு வழக்கில்‌ பல்வேறு 
கிளைமொழிகளாகப்‌ பிரிந்துள்ளமையைக்‌ காண 
லாம்‌. எழுத்து மொழியில்‌ ஒன்று, பேச்சு மொழியில்‌ 
யல என்ற நிலையிலே வழங்குகிறது. 


பழைமையான மொழிகளுள்‌ இலத்தீன்‌ மொழியும்‌ 
ஒன்று. சீசரைத்‌ தோற்றுவித்ததும்‌ இம்மொழியே 
யாகும்‌. கிறிஸ்து பிறப்பதற்குப்‌ பல நூற்றாண்டு 
கட்கு முன்பே பிறந்து வளர்ந்தது இம்‌ மொழி. 
ரோமில்‌ பிறந்த இம்‌ மொழி ஐரோப்பா, ஆசியா 
மைனர்‌ போன்ற இடங்களில்‌ எல்லாம்‌ பரந்து 
வளர்ந்ததோடுமட்டுமன்றி ஃபிரெஞ்சு, ஸ்பானிஷ்‌, 


இத்தாலியன்‌, போர்த்து£சஸ்‌ போன்ற பல்வேறு 
மொழிகளைத்‌ தோற்றுவித்துநின்றமை குறிப்‌ 
பிடத்தக்கது. 


இன்று உலக அரங்கில்‌ இந்திய மொழிகளில்‌ 
இந்தி, சமஸ்கிருதத்திற்கு அடுத்தபடியாகத்‌ தமிழ்‌ 
மொழிதான்‌ பயிற்றுவிக்கப்படுதின்றது. இந்திய 
மொழிகளில்‌ தமிழைப்பற்றியும்‌ சமஸ்கிருதத்தைப்‌ 
பற்றியும்‌ நிகழ்த்துகிற ஆய்வுகள்‌ மற்ற இந்திய 
மொழிகளின்‌ ஆய்வுக்குத்‌ துணையாக உள்ளன என்‌ 
பது இங்குக்‌ குறிப்பிடத்தக்கது. சமஸ்கிருதம்‌,” 
இலத்தீன்‌, கிரேக்கம்‌ முதலிய மொழிகளையொத்த - 
பழைமையும்‌ சிறப்பும்‌ உடையதாய்‌, இன்றும்‌ வழக்‌ 
Ad உள்ளதாய்‌, தொடர்ச்சியாக இரண்டாயிரம்‌ 
ஆண்டுக்கால வரலாற்றை உடையதாய்‌ விளங்கும்‌ 
தமிழ்மொழி இந்தியப்‌ பெருநாட்டின்‌ தனிப்பெருஞ்‌ 
சிறப்புச்‌ செல்வங்களில்‌ ஒன்றாகும்‌. *யாதும்‌ ஊரே 
யாவருங்‌ கேளிர்‌' என்று பாடிய புலவனை இரண்‌ 
டாயிரம்‌ ஆண்டுகட்கு முன்பே தோற்றுவித்த தமி 


+ ழினம்‌ தனது நாட்டையும்‌ மொழியையும்‌ பண்‌ 


பாட்டையும்‌ தான்‌ மதிப்பதுபோலவே மற்றவர்‌ 


களும்‌ தத்தம்‌ நாட்டையும்‌ மொழியையும்‌ பண்‌ 
பாட்டையும்‌ மதிப்பார்கள்‌ என்ற உண்மையை 
உணர்ந்து நட்புறவிற்கே முதன்மை கொடுத்திருக்‌ 
கின்றது. தமிழகத்திற்கும்‌ இந்தோனேஷியாவுக்‌ 
கும்‌ நீண்ட காலமாகவே தொடர்பு உண்டு. இந்‌ 
தோனேஷிய மொழியில்‌ பல தமிழ்ச்‌ சொற்களைக்‌ 
காணலாம்‌. காவலர்‌, தோழன்‌, இடம்‌, வட்டில்‌ 
முதலிய பல தமிழ்ச்‌ சொற்கள்‌ இந்தோனேஷிய 
மொழியில்‌ உள்ளன. இரந்த எழுத்துகளும்‌ தென்‌ 
னித்தியாவிலிருந்தே இந்தோனேஷியாவிற்குச்‌ சென்‌ 
றது என்பதை வரலாற்று ஆசிரியர்‌ ஓப்புக்கொள் 
வர்‌. இந்தோனேஷியா பல்கலைக்கழகத்தில்‌ 
இந்தியத்துறை எனும்‌ துறையில்‌ இரண்டாண்டுக்‌ 
காலம்‌ தமிழ்மொழி பயிற்றுவிக்கப்பட்டது. 
ஹாலந்து நாட்டில்‌ கொன்‌ நிறுவனத்திலும்‌, ஸ்டேட்‌ 
யுனிவர்சிடி ஆப்‌ யூட்ரெஹ்‌ (State University of 
Utrecht) என்ற பல்கலைக்‌ கழகத்திலும்‌ இந்திய 
வியல்‌ எனும்‌ துறையில்‌ இந்தியமொழிகள்‌ கற்பிக்கப்‌. 
படுகின்றன. லெய்டன்‌ பல்கலைக்கழகத்தில்‌ தமிழ்‌ 
மொழி பயிற்றுவிக்கப்படுகன்றது.  யூட்ரெஹ்‌ 
பல்கலைக்கழகத்தில்‌ தமிழ்மொழி பயிற்றுவிக்கப்‌ 
படுகின்றது. திராவிடமொழிப்‌ பேராசிரியர்‌ கமில்‌ 
சுவலபில்‌ தமிழ்‌ கற்பிக்கின்றார்‌. சிங்கப்பூரில்‌ னம்‌, 
ஆங்கிலம்‌, மலாய்மொழியுடன்‌ தமிழ்மொழியும்‌ 
ஆட்சி மொழியாக (Official language) விளங்குகின்றது 
என்பது இங்குக்‌ குறிப்பிடத்தக்கது. செக்கோஸ்லோ 
வாக்கியா நாட்டிலுள்ள பிராகில்‌ உள்ள 'தி 
ஓரியண்டல்‌ இன்ஸ்டியூட்‌” என்ற நிறுவனத்தில்‌ 
திராவிட மொழிக்‌ கல்விக்கு வாய்ப்பு அளிக்கப்பட 
டுள்ளது. டாக்டர்‌ கமில்‌ சுவலபில்‌ இங்குப்‌ பணி 
யாற்றியபொழுது தமிழ்‌ இலக்கியங்களை மொழி 
பெயர்த்து வழங்கியுள்ளார்‌. சார்லஸ்‌ பல்கலைக்‌ 
கழகத்திலுள்ள டாக்டர்‌ ஜே. வாசெக்‌ (Vacek) 
திராவிட மொழியியலில்‌ ஆர்வமுள்ளவர்‌. செனகல்‌ 
நாட்டிலுள்ள டாக்கர்‌ பல்கலைக்கழகத்தில்‌ 
திராவிடவியலுக்குப்‌ பேரா சிரியர்‌ ஒருவர்‌ உள்ளார்‌. 
திராவிட மொழிகளுக்கும்‌ ஆப்ரிக்க மொழிகளுக்கு 
முள்ள உறவினைக்குறித்து, செனகல்‌ நாட்டு மொழி 
யியல்‌ மாணவர்கள்‌ அண்ணாமலைப்‌ பல்கலைக்கழக 
மொழியியல்‌ துறையில்‌ ஆராய்ச்‌ செய்து வரு 
கின்றனர்‌ என்பது குறிப்பிடத்தக்கது. ஜப்பானி 
லுள்ள க்யோடா பல்கலைக்கழகத்திலும்‌ தமிழ்ப்‌ 
பண்பாடு, வரலாறுபற்றிக்‌ கற்பிக்கப்படுகின்றது. 
இலங்கையில்‌ சிங்களம்‌, தமிழ்‌, ஆங்கிலம்‌ ஆகிய 
மூன்று மொழிகளும்‌ ஆட்சி மொழியாக உள்ளன. 
இலங்கைப்‌ பல்கலைக்கழகங்களிலும்‌ தமிழ்மொழி 
பயிற்றுமொழியாக உள்ளது. டென்மார்க்கிலுள்ள 
கோப்பன்ஹெகனிலுள்ள “ஸ்கேண்டிநேவியன்‌ இன்ஸ்‌ 
டிட்யூட்‌ ஆப்‌ ஏசியன்‌ ஸ்டடீஸ்‌” என்ற நிறுவனத்தில்‌ 
தமிழ்‌ ஆராய்ச்சி நடைபெறுகின்றது. சிந்துச்‌ சம 
வெளி நாகரிகம்பற்றிய ஆய்வும்‌ இங்குதான்‌ நடை 
பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. தாய்லாந்து 
நாட்டிற்கும்‌ தமிழகத்திற்கும்‌ நீண்ட காலமாகவே 
தொடர்பு உண்டு. தாய்லாந்து நாட்டு அரசர்‌ 


Digitized by Noolah4#?Foundation. 
noolaham.org | aavanaham.org 


களின்‌ முடிசூட்டு விழாவின்போது தமிழ்ப்‌ பாடல்‌ 
களைப்‌ பாடுவது வழக்கமாக இருந்தது. மணி 
மேகலைத்‌ தெய்வ வழிபாடு இந்நாட்டில்‌ பரவி 
யுள்ளதாகத்‌ தனிநாயக அடிகள்‌ குறிப்பிடுகின்றார்‌. 
தென்‌ ஆப்ரிக்காவிலுள்ள டர்பன்‌ பல்கலைக்‌ 
கழகத்தில்‌ இந்தியவியலுக்குத்‌ தனியொரு துறை 
உண்டு. .தமிழ்மொழியும்‌ கற்பிக்கப்படுகின்றது. 
பர்மாவில்‌ இரங்கூனிலுள்ள தாகூர்‌ கல்லூரியில்‌ 
தமிழ்‌ கற்பிக்கப்படுகின்றது. போலந்து நாட்டி 
லுள்ள வார்சாப்‌ பல்கலைக்கழகத்தில்‌ தமிழ்மொழி 
கற்பிக்கப்படுகின்றது. ஃபிரான்சு நாட்டுத்‌ தலை 
நகரான பாரிசில்‌ தமிழ்க்‌ கல்விக்கு வாய்ப்பு உண்டு. 
பின்லாந்து நாட்டிலுள்ள ஹெல்சின்கி பல்கலைக்‌ 
கழகத்தில்‌ தமிழ்‌ கற்பிக்கப்படுகின்றது. மேற்கு 
ஜெர்மனியிலுள்ள கொய்லோன்‌ பல்கலைக்கழகத்‌ 
திலும்‌, ஹைடல்பர்க்கிலுள்ள தெற்கு ஆசியக்‌ கலைக்‌ 
கழகத்திலும்‌, ஹேம்பர்க்‌ பல்கலைக்கழகத்திலும்‌ 
தமிழ்‌ கற்பிக்கப்பட்டு வருகின்றது. மோரிசு தீவில்‌ 
ஏறத்தாழ ஒரு இலட்சம்‌ தமிழர்கள்‌ வாழ்கின்றனர்‌. 
தமிழ்க்கல்விக்கு தற்போதுதான்‌ வழி வகை செய்‌ 
யப்பட்டுள்ளது. இலண்டன்‌ பல்கலைக்கழகத்தில்‌ 
தமிழுக்கு இடமளிக்கப்பட்டுள்ளது. தமிழில்‌ உயர்‌ 
நிலை ஆய்வுகட்கும்‌ இங்கு வாய்ப்புண்டு. அமெரிக்‌ 
காவில்‌ சிக்காகோ பல்கலைக்கழகத்திலும்‌, கார்னல்‌ 
பல்கலைக்கழகத்திலும்‌, பென்சில்வேனியா பல்‌ 
கலைக்கழகத்திலும்‌, கலிபோர்னியா பல்கலைக்‌ 
கழகத்திலும்‌, வாஷிங்டன்‌ பல்கலைக்கழகத்திலும்‌, 
ஹவாய்‌ பல்கலைக்கழகத்திலும்‌, டெக்ஸாஸ்‌ பல்‌ 
கலைக்கழகத்திலும்‌ தமிழுக்கும்‌ தமிழாய்வுக்கும்‌ 
வாய்ப்பு உள்ளது. இரஷ்யாவில்‌ மாஸ்கோவிலுள்ள 
தழைச்‌ சலையியல்‌ நிறுவனத்திலும்‌, ஆசிய ஆப்ரிக்க 
கலையியல்‌ நிறுவனத்திலும்‌, லெனின்கிராட்‌ பல்‌ 
குலைக்கழகத்திலும்‌ தமிழ்க்‌ கல்விக்கு வாய்ப்பு 
உண்டு. உலக நாடுகள்‌ பலவற்றில்‌ தமிழ்மொழி 


பேசப்படுவதோடு மட்டுமன்றி மேலைநாட்டுப்‌ 
பல்கலைக்கழகங்களிலும்‌ தமிழ்‌ பயிற்றுவிக்கப்படு 
கின்றது என்பது குறிப்பிடத்தக்கதொன்றாகும்‌. 


இதுகாறும்‌ கூறியவற்றால்‌ தமிழ்மொழி பன்‌ 
னெடுங்‌ காலத்துக்கு முன்பே தனக்கென ஒரு பாரம்‌ 
பரியத்தைத்‌ தோற்றுவித்து வாழ்ந்தது என்பதும்‌, 
எனினும்‌ சில மொழிகளைப்‌ போல வளர்ந்து 
வீழ்ந்துவிடாத ஒரு வீறு கொண்ட மொழியென்‌ 
பதும்‌ விளங்கும்‌, பழைமையைக்‌ கண்டது எனினும்‌, 
பாபிலோனிய மொழியைப்‌ போலவோ பண்டைய 
எகிப்திய மொழியைப்‌ போலவோ அழிந்துவிட 
வில்லை. ஆக்கம்‌ பல கண்டு இன்றும்‌ வாழக்‌ 
காண்கிறோம்‌; வளரக்‌ காண்கிறோம்‌. Qos 
தனைப்‌ போன்றோ சமஸ்கிருதத்தைப்‌ போன்றோ 
வாழ்வில்‌ நலிந்து கோயில்களிலும்‌ குகைகளிலும்‌ 
பண்டிதர்‌ நாவுகளிலும்‌ கரந்துறையவில்லை. 
அறிஞர்களின்‌ ஆராய்ச்சியில்‌ மட்டுமன்றிப்‌ பாமர 
மக்களின்‌ மத்தியிலும்‌ வாழக்‌ காண்கிறோம்‌. வாமும்‌ 
மொழியாகவும்‌ வளரும்‌ மொழியாகவும்‌ வரலாற்று 
மொழியாகவும்‌ இருக்கக்‌ கா இறோம்‌. ஆங்கிலம்‌ 
ஃபிரெஞ்சு போன்று பழைமை இல்லாத நிலையில்‌ 
இல்லை இம்மொழி. எத்தனையோ நூற்றாண்டு 
வாழ்வுகொண்டு வரலாறுகொண்டு விளங்குகிறது. 
நாகரிக மொழிகளாகக்‌ கருதப்படும்‌ ஆங்கிலமும்‌ 
ஃபிரெஞ்சும்‌ பிறப்பதற்குப்‌ பல நூற்றாண்டுகட்கு 
முன்பே வளர்ந்துநின்ற பெருமையையும்‌ வாழ்ந்து 
நின்ற சிறப்பையும்‌ கொண்டுள்ளது. சிந்தனைத்‌ 
தெளிவையும்‌ சிறந்த கற்பனையையும்‌ கொண்ட 
இம்‌ மக்களிடையே தோன்றிய கவிதைகளும்‌ காப்பி 
யங்களும்‌ பலப்பல. அவர்களின்‌ சிந்தனையில்‌ 
சிந்தி நின்ற காவிய மலர்கள்‌ பலப்பல! வாடாத 
எண்ணத்திலும்‌ வற்றாத கற்பனை ஓட்டத்திலும்‌ 
கருக்கொண்ட வாழ்வு நூற்கள்‌ பலப்பல! 


7 
Digitized by பட்ட Foundation. 
noolaham.org | aavanaham.org 


I 


[மானி டவியல்‌ (Anthropology), மனிதவியல்கள்‌ 

(Humanities) என்ற இரு சொற்களும்‌ 
ஒன்றோடொன்று. ஒன்றிய உறவின; ஆனால்‌ 
தாயும்‌ சேயும்‌ போல வேறானவை! இவற்‌ 
றுள்‌ எது தாய்‌, எது சேய்‌ என்பதும்‌ ஒரு கேள்வியே 
(சிக்கலே)-முட்டை முந்தியதா? கோழி முந்தியதா 
என்பது போல. ஓருமை பன்மை கூறு விளங்க 
மேற்குறித்த மானிடவியல்‌, மனிதவியல்கள்‌ என்ற 
இரண்டில்‌ முன்னதில்‌ பின்னவை அடங்கும்‌; பின்ன 
வற்றுள்‌ முன்னது அடங்கும்‌ மரத்தில்‌ மறைந்த 
மாமத யானை, மாமத யானையில்‌ மறைந்த மரம்‌” 
போல! 


‘Anthropology’ என்ற சொல்லுக்கு ‘The 
study of the man’ என்பதே சுருங்கிய பொருள்‌. 
The Random House Dictionary of the English 
Language (The College Edition—India, 1972-75). 
* Anthropology’ என்ற சொல்லுக்கு *The Science 
that deals with the origins, physical and cultural 
development, racial characteristics and social customs 
and believes of mankind’ என வழங்கும்‌ சுருக்க 
விளக்கம்‌ ஈண்டு சாலும்‌. விரிவான விளக்கங்‌ 
கட்குப்‌ பல்வேறு கலைக்களஞ்சியங்களும்‌ நூல்களும்‌ 
ஆய்விதழ்க்‌ கட்டுரைகளும்‌ பார்த்தல்‌ தகும்‌. 

I 

முதற்கண்‌ தமிழ்மொழியிலே உள்ள சில சொற்‌ 
களிலே செறிந்திருக்கும்‌ மானிடவியல்‌ கூறுகளைப்‌ 
பார்த்தல்‌ பொருத்தம்‌. அப்‌ பொருத்தத்தின்‌ அழுத்‌ 
தம்‌, மொழியே மானிடவியலுக்கும்‌ விழியென அத்‌ 


பேராசிரியர்‌ டாக்டர்‌ ந. சஞ்சீவி 


துறை வல்லுநராலும்‌ போற்றப்படுதலால்‌ புலப்‌ 
படும்‌. ஓர்‌ எடுத்துக்காட்டு: 


All in all, anthropology is more immediately 
concerned with nationalities than with nations, 
with ethnic than with political groupings. And in 
nationalities and ethnic units, Language is always 
a factor, and often the basic one. 

—Kroeber Anthropology 
Oxford & IBH Publishing Co. (1948), p. 228. 


மேற்கண்ட மேற்கோளைப்‌ படிக்கும்போது முதற்‌ 
கண்‌ தமிழ்‌ மொழியிலே உள்ள Aw சொற்களில்‌ 
செறிந்திருக்கும்‌ மானிடவியல்‌ கூறுகளைப்‌ பேராசி 
ரியர்‌ டாக்டர்‌ ரா. பி. சேதுப்பிள்ளை தமது 
“Words and their significance (1974) என்ற 
நூல்‌ வாயிலாகச்‌ செய்துள்ள கன்னி முயற்சியை 
நினைத்து மெய்சிலிர்க்கவேண்டியுள்ளது. பேரா 
சிரியரின்‌ அப்‌ பணியை மேலும்‌ அகலமும்‌ ஆழமும்‌ 
உடையதாக்குவதால்‌ பேராசிரியர்‌ அவர்கள்‌ தமது 
நூலில்‌ ஆய்ந்துள்ள சொற்களின்‌ தொகை விரிவு 
பெறும்‌. விளக்கங்களும்‌ வீறிடும்‌. 


ப்ப 
மனிதன்‌ தோன்றியபோதே மானிடவியலும்‌ 
தோன்றிவிட்டது. ஆயினும்‌ “எல்லாம்‌ தம்‌ காலத்‌ 
ததே* என்று எண்ணினர்‌ புதுமை போற்றிகள்‌! 
ஆனால்‌, மானிடவியல்‌ அண்மைக்காலத்தது என்‌ 
னும்‌ அந்த மாயை மேற்கு நாடுகளிலேயே இப்போது 


Digitized by Nola Foundation. 
noolaham.org | aavanaham.org 


கீழ்நோக்கி வருகிறது. இதற்கு ஒரு சிறந்த எடுத்‌ 
துக்கஈட்டு: 


One of the recent discoveries in anthropology ` 


is that of its own historical perspective. For a 
while, anthropologists held a narrow view of the 
history of their science, fixing its birth date some- 
where in the nineteenth century. This presumed 
youthfulness was often invoked as an excuse 
for paucity of data and inconclusive findings. 
It is now generally recognized that anthropology 
did not begin with Tylor, Frazer, or Morgan, 
but that it has its roots in the ancient past. Anthro- 
pological questions are timeless because they 


center around the universal concern to under- ` 


stand human existence and human behaviour. 
Writing in 1904, Boas said, “Up to ten years 
ago we had no trained anthropologists”. Yet 
two millennia earlier, scholars were already specu- 
lating on the origin of man and his culture, analy- 
zing and comparising social institutions, writing 
grammatical analyses of old languages, and re- 
porting on foreign people and their customs. 
The study of man - anthropology write large — 
is one of the oldest subjects of serious thought. 
Nevertheless, the development of anthropology 
has not been arrested in time, but has brought 
about refinement of methods and increased insights 
into the nature of man and his culture. This 
evolution has taken place not by repudiating older 
questions, but by raising problems that were 
inherent in earlier formulations and by seeking 
alternative solutions, If a true understanding 
of the foundations of our discipline is to be reached, 


மாந்தர்‌ உடலியல்‌ மானிடவியல்‌ 


v 


it is necessary to consider its whole history rather 
than that of the least hundred years. 


—IMAGES OF MAN, A History of Anthropo- 
logical Thought, Annemarie De Waal Malefijt, 
Alfred A. Knopf, New York, 1974. 


மேற்கு நாட்டாருக்கு அரிஸ்டாட்டில்‌ அறிவுத்‌ 
தந்தை. நமக்கோ அவர்‌ பாட்டனாரையெல்லாம்‌ 
பறிகொடுத்த நிலையில்‌ தொல்காப்பியரும்‌ தொகை 
நூற்‌ சான்றோர்களும்‌ தலையாய துணை. 


Iv 


மானிடவியலை * உடற்கூற்று மானிடவியல்‌ ’ 
(Physical Anthropology) என்றும்‌ * உளக்கூற்று 
மானிடவியல்‌” (Cultural. Anthropology) என்றும்‌ 
இரு பெருங்கூறாய்ப்‌ பிரிப்பர்‌. பின்னதைக்‌ 
காட்சிப்பொருள்‌ பண்பாடு அல்லது ஐம்புலப்‌ பண்‌ 
பாடு (Material Culture) என்றும்‌ கருத்துப்‌ 
பொருள்‌ பண்பாடு அல்லது அறுபுலப்‌ பண்பாடு 
(Non-material/Mental Culture) என்றும்‌ பாகுபாடு 
செய்வர்‌. இப்‌ பாகுபாட்டின்‌ அடிப்படையிலேயே 
மானிடவியல்‌ எப்பொருளையும்‌ தன்பால்‌ அடக்கும்‌ 
ஆற்றல்‌/ஆளுமை பெற்றிருப்பினும்‌ மாந்தர்‌ பற்றிய 
உடனடிப்‌ பொருத்தப்‌ பொருண்மை (Immediate 
relevance) கொண்ட பழந்தமிழ்ச்‌ சொற்களை 
மட்டும்‌ புதுபவ- பிரெஞ்சு இந்தியக்‌ கலைக்‌ 
கழகத்தார்‌ 1967-ல்‌ வெளியிட்டுள்ள பழந்தமிழ்ச்‌ 
சொல்லடைவு நூலிலுள்ள அகரமுதற்‌ சொற்‌ 
களிலிருந்து மட்டும்‌ தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு 
சில சொற்களை மட்டுமே மானிடவியல்‌ மாண்‌ 
பாய்வு கருதி எடுத்துக்காட்டாக ஈண்டு 
தொகை செய்து காண்போம்‌. 


வகை 


(Physical Anthropology) 


ஆண்‌ 
மார்பு 
அகல்‌ மார்பு 
அணிகிளர்‌ மார்பு 
அணியகலம்‌ 
அம்பகட்டு மார்பு 


அலர்‌ மார்பு 


| 


பெண்‌ 
1. உடல்‌ 
அணிநல்‌ ஆகம்‌ 
அம்மேனி 
2. சுணங்கு 
அம்நுண்‌ சுணங்கு 
3. கூந்தல்‌ 
அணி கூந்தல்‌ 
அஞ்சில்‌ ஓதி 
அறல்‌ அவர்‌ நீள்‌ ஐம்பால்‌ 
அரிநரைக்‌ கூந்தல்‌ செம்முது செவிலியர்‌ 
4. நுதல்‌ (நெற்றி) 
அணிநுதற்‌ குறுமகள்‌ 


Digitized by டப்ப Foundation. 
noolaham.org | aavanaham.org 


மாந்தர்‌ உடலியல்‌ wre duwa srete) 
பெண்‌ 
5. கண்‌ 
அமருண்‌ கண்‌ 
அரிமதர்‌ உண்கண்‌ 
6. வாய்‌ 
அணி பவளச்‌ செவ்வாய்‌ 
அமிழ்தம்‌ ஊறும்‌ செவ்வாய்‌ 
அமிழ்து பொதி துவர்‌ வாய்‌ 
7. நா 
அமிழ்து பொதி செந்நா 
8. தோள்‌ 
அணைமென்‌ தோள்‌ 
அப்பணைத்‌ தடமென்‌ தோள்‌ 
அமைமருள்‌ பணைத்தோள்‌ 
9. முலை 
அணி முலை 
அலர்‌ முலை 
10. மயிர்‌ 
அரிமயிர்‌ 
11. கை 
அரிமயிர்‌ முன்கை 
12. அல்குல்‌ 
அகன்ற அல்குல்‌ 
13. இயல்‌ 
அணைமெல்லியல்‌ 
14. சாயல்‌. 
அடங்கிய சாயல்‌ 
VI 
இனி, உளக்கூற்றுப்‌ பண்பாட்டு இயலைக்‌ காட்‌ 
சிப்‌ பொருள்‌ ஐம்புலப்‌ பண்பாடு (Material culture) 
என்றும்‌ ஆறாம்‌ புலனாகிய அறிவுக்கு மட்டுமே 
புலனாகும்‌ - புலன்கள்‌ ஐந்தும்‌ அற்று ஓய்ந்த 
நிலையிலும்‌ புலனாகும்‌ - பண்பாடு (Non -material 
culture) என்றும்‌ பாகுபாடு செய்யலாம்‌. இப்‌ 
பாகுபாட்டுக்கு ஒளிகாட்டி வழிகாட்டும்‌ 
வலிமையும்‌ வளமையும்‌ வாய்ந்ததொரு 
விளக்கம்‌ வருமாறு: 


Material and non-material culture 

A distinction often made between material 
and non-material culture is mentioned here only 
as probably having no first rank significance. 
The literal difference is of course obvious; Physi- 
cal objects as against institutions and ideas (Mate- 
rial culture and content of culture partly overlap, 
but are conceptually different. Objects of material 
culture are part of culture content; but a lot of 
culture content is not material; monogamy, for 
instance, or mother-in-law avoidance, or belief 
in ghosts). But do they stand for something 
basically different? Do they function with signifi- 
cant difference in culture? The answer seems No. 


What counts is not the physical ax or coat or 
wheat but the idea of them, the knowledge how 
to produce and use them, their place in life. It 
is this knowledge, concept, and function that 
got themselves handed down through the genera- 
tions, or diffused into other cultures, while the 
objects themselves are quickly worn out or con- 
sumed. It is the ax itself that is effective in chop- 
ping, the idea of the ax that is effective in getting 
axes made and available for use. In fact we 
can almost conceive of the ax at an institution, 
as we can certainly speak of lumbering and wearing 
clothes and grain farming in a sense entirely parallel 
to the institutions of marriage on church going. 


The attempt to segregate material from non 
material traits of culture perhaps derives from a 
white coller distinction unfortunately long made 
in Germany between Naturwissenschaften and 
Geisteswissenschaften ; Sciences dealing with nature 
and sciences dealing with the human spirit. The 
latter correspond to what we call the humanities 
and the social sciences. But there is nothing 
gained by implying that since humanistic and social 
studies have to do with the “ spirit” or “ mind”, 
whereas natural science deals with tangible objects, 
the latter is therefore of a different and lower 
order. Such a point of view smacks of old 
fashioned theology with its contrasting of body 
and soul. Genuine science is characterized first 
of all by its method, only secondarily by subject 
matter, except that this must be in nature and 
must consist of phenomena. My having learned 
how to write or being a christian are phenomena; 
and equally so are the alphabet and christinality 
and ax-using; and so are axes and clothes and 
chairs; and they are all parts of culture. Accord- 
ingly we may forget about this distinction between 
material and non-material culture, except as a 
literal difference that it is sometimes of practical 
convenience to observe. 


—KROBER Anthropology OXford & IBH Publi- 
shing Co. (1923-1948), p. 295. 


VII 

இனி, உளக்கூற்று பண்பாட்டு மானிடவியல்‌ 
(Cultural Anthropology) பற்றிய பழந்தமிழ்ச்‌ 
சொற்களை வகை தொகை செய்து பார்ப்போம்‌. 
அவ்வாறு பார்க்குமிடத்து “கைபுனைந்து” 
இயற்றிய ஐம்புல அறிவின ஐம்புல அறிவிற்கு அப்‌ 
பாற்பட்டன (ஆறாம்‌ புல அறிவின அல்லது புலன்‌ 
களற்ற நிலையிலும்‌ (அறுபுல நிலையிலும்‌) புலப்‌ 
படுவன--என்ற இருபெரு பாகுபாடுகளைச்‌ செய்து 
கொள்வது பயன்‌ தரும்‌. 


Digitized by Nolan Foundation. 
noolaham.org | aavanaham.org 


உளக்கூற்றுப்‌ (பண்பாட்டு) மானிடவியல்‌ 


| 
| | 


ஐம்புலப்‌ பண்பாடு அறுபுலப்‌ பண்பாடு 
(Material Culture) (Non-material culture) 
1 உணவு -தொழில்‌ 1. மரபு 
அடுதொழில்‌ அணங்குடை மரபு 
அடுபால்‌ அரும்பெறல்‌ மரபு 
அடுபுற்கை அரும்பொருள்‌ மரபு 
அம்பிக்கு அமிழ்தன மரபு A 
அம்புளி மிதவை 
அவரை வாள்‌ புழுக்கு 2. அறம்‌ 
அவிழ்‌ பதம்‌ அருளறம்‌ 
அளைவிலை உணவு அறக்களம்‌ | 
SORE அறத்தாறு 
2. உடை அறம்புரி கொள்கை | 
அகன்றுமடி கலிங்கம்‌/அடிதாழ்‌ apuma 
கலிங்கம்‌ 
அந்துகில்‌ போர்வை SEM r y | 
அந்துவர்‌ ஆடை அணங்கறி கழங்கு 
அவிர்‌ துகில்‌ அமுதசுரபி ` l 
அவிர்‌ நூற்‌ கலிங்கம்‌ SONS வேலன்‌ 
அற்புதம்‌ 
3. உறையுள்‌ - சார்ந்தவை 
அசுன்மனை 4. ஒழுக்கம்‌ | 
அத்தக குடிஞை அசைவில்‌ நோன்தாள்‌ 
அந்தணர்‌ பள்ளி அசைவில்‌ கொள்கை 
பேர்‌ இல்‌ அஞ்சா மறவர்‌ 
நல்‌ இல்‌ அடக்கம்‌ 
நெடுநிலை அடங்கிய கற்பு 
அயல்திணி நெடுங்கதவு அடங்கிய கொள்கை 
4, அணிகலன்‌ - ஒப்பனை அடங்கிய நெஞ்சம்‌ 
அகன்தொடி அடங்கு அறிஞர்‌ 
அகிலார்‌ நறும்புகை ட்ட Ee 
அஞ்சிலம்பு அடைக்கலம்‌ 
அணி அரிதாரம்‌ அடையாப்பேரில்‌ 
அணி இழை/அவிர்குழை அட வாயில்‌ i 
அணி கிளர்‌ சாந்து NEMORE அருஞ்சூள்‌ 
அணி தரு கலன்கள்‌ அருங்‌ கற்பு 
அணி பயில்‌ தொழில்‌ அருந்தவம்‌ 
அணி பூண்‌/அவிர்பூன்‌ 5. அறிவும்‌ பண்பும்‌ 
அணி மணி a i 
அணி மணி நீள்முடி அளந்தறிதல்‌ 
அணி மலர்த்‌ தார்‌ அளவறிதல்‌. 
அணி முத்து அளவளாவல்‌ 
அணி மேகலை 
அணி யணி 
அணி வளை 
அதிர்‌ குழல்‌ 
அம்‌ குழை 


அம்‌ தொடலை 
அரவுறழ்‌ ஆரம்‌ 
அரி ஆர்‌ சிலம்பு 


380 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


ஐம்புலப்‌ பண்பாடு 


5. 


உளக்கூற்றுப்‌ (பண்பாட்டு) மானிடவியல்‌-(தொடர்ச்‌8) 


அரிதாரம்‌ í 
அரிபெய்‌ கிண்கிணி 
அரிமான்‌ அவிர்குழை 


மர-உலோக-தோற்பொருள்‌ 
அகல மண்டை (உண்கலம்‌) 


அடல்‌ வெந்நாஞ்சில்‌ 
அசை நுகம்‌ உழவு 


அசைவால்‌ ஊசல்‌ 


அறுபுலப்‌ பண்பாடு 

6. இயொழுக்கம்‌ 
அழுக்காறு 

7. கலை/இலக்கியம்‌ 
அருவிப்பாட்டு 
அவைபுகழ்‌ அரங்கு 
அழகு 
அயரும்‌ குரவை 


அச்சாணி a 8. கடவுள்‌ 

அச்சுடைச்‌ சகட்டாரம்‌ ப்பம்‌ அருந்திறல்‌ கடவுள்‌ 
அசைவரல்‌ ஊசல்‌ அரும்பெறல்‌ ஆதிரையான்‌ 
அமளி பொழுதுபோக்கு ன 2 

அரிதுபெறு பொலங்கலம்‌ [ இன்பம்‌ 9. தெய்வங்கள்‌ 


அருங்கலப்‌ பாவை- 
அடுத்தெறி குறடு 
அஞ்சில்‌ வல்வில்‌ 
அடல்வேல்‌ 
அடிஅமை பகழி 
அடுதேர்‌/அணிதேர்‌ 
அணங்குடைப்‌ பகழி 
அணிகிளர்‌ தேர்‌ 
அணிதரு கலன்கள்‌ 
அணிபயில்‌ தொழில்‌ 
அணி புரவி 

அணி முரசு 

அணி மாவுளி 
அம்சுடர்‌ நெடுவேல்‌ 
அம்பு 

அயில்வாய்‌ நேமி 
அரக்குநிற உரு 
அரசு கட்டில்‌ 

அரவு வாள்‌ 

அரும 

அருங்கலம்‌ 
அரிமாண்‌ அவிர்குழை 
அருங்கலப்‌ பாவை 
கழல்‌ 

நெடுநிலை 


6. கட்டடக்‌ கலை/நகரமைப்பு 
அங்ஙனம்‌ 
அகன்நகர்‌ 
அருஞ்சிறைக்கோட்டம்‌ 
அல்லங்கா டி 
புறநகர்‌ 


7. தொழில்‌/பிற மாநிலத்‌ தொடர்பு 


அவந்திக்‌ கொல்லர்‌ 


8. பந்தர்‌ 
அகப்பெரும்‌ பந்தர்‌ 


அறனில்‌ கூற்றம்‌ 

10. தெய்வம்‌ - அணங்கு 
அணங்குடை முருகன்‌ கோட்டம்‌ 
அணங்குடை முன்றில்‌ 
அணங்குடை அவுணர்‌ 
அணங்குடை வச்சிரத்தோன்‌ 
அணங்குறு கழங்கு 
அணங்குறு பொழுது 
அணங்குடை அருஞ்சூள்‌ 
அணங்குடைத்‌ துப்பு 
அணங்குடைப்‌ பனித்துறை 
அணங்குடை முருகன்‌ கோட்டம்‌ 
அணங்குடைக்‌ கடம்பு 
அணங்குடை நல்வில்‌ 
அணங்குடை நெடுங்கோடு 
அணங்குடை நெடுநிலை 
அணங்குடை முன்றில்‌ 


11. போதி மாதவன்‌ 
அணிதிகழ்‌ போதி அறவோன்‌ 


12. வாழ்க்கை 
அமைதி 
அமையா வாழ்க்கை 


Digitized by NoolahAfiFoundation. 
noolaham.org | aavanaham.org 


ஐம்புலப்‌ பண்பாடு--(தொடர்ச்‌9), 
9. பொழில்‌ 
அகன்பொழில்‌ 
10. நீர்‌ நிலைகள்‌ 
அகன்கண்‌ கேணி 
அகன்துறை 
அகன்பொய்கை 
11. உழவிடங்கள்‌ 
அகன்கண்‌ கொல்லை 
அகன்‌ கிடக்கை 


12. நிறுத்தல்‌ அளவை 
அகல்பெய்‌ குன்றி 
13. வாணிபம்‌ 
அல்லங்கா டி. 
14. போரிடங்கள்‌ 
அகன்கண்‌ நட்பு 
அகன்கண்‌ பாசறை 
15. கோட்டை 
அரைமண்‌ இஞ்சி 


16. நீர்‌ மிதவை 
அம்பி 

17. கோயில்‌ 
அம்பலப்‌ பீடிகை 

18. ஊர்‌ 
அம்குடிச்‌ சீறூர்‌ 
அலர்வாய்‌ அம்பல்‌ மூதூர்‌ 
அறம்‌ துஞ்சு உறந்தை 


19. நகர்‌ 
அருங்கடி வியல்நகர்‌ 


20. அரசன்‌- அரசியல்‌ 
அடல்வேல்‌ மன்னர்‌ 
அடுதானை 
அடுதேர்த்தானை 
அடுபுகழ்‌ 
அடுபோர்‌ 
அண்ணல்யானை வேந்தர்‌ 
அதிர்கழல்‌ வேந்தன்‌ 
அரசர்‌ 
அரசுகட்டில்‌ 
அரண்‌ 


அறனில்‌ வேந்தன்‌ 
அறவாழி 
அறிவுடை வேந்தன்‌ 
21. பொருளியல்‌ 
அருவிலை 
அறிவுகெட நின்ற நல்கூர்மை 


22. நத 


அறங்கூற வையம்‌ 


23. போக்குவரத்து/அறம்‌ 
அறத்துறை அம்பி 


24. விலங்குகள்‌ 
அணிபுரவி 
அணியிவுளி 
அலமரல்‌ யானை 


25. மக்கள்‌- புலவர்‌ 
அந்தண்‌ புலவர்‌ 


26. அந்தணர்‌/தொழில்‌ 
அடுதெய்‌ ஆவுதி 
அந்தணர்‌ பள்ளி 
அந்தணண்‌ எரிவலம்‌ செய்வான்‌ 
அறம்புரி அந்தணர்‌ 
அறிவுடை அந்தணன்‌ 
அறுமறை நாவின்‌ அந்தணர்‌ 


27. அரக்கர்‌ 
அசுரர்‌ 
அவுணர்‌ 
அரக்கர்‌ 
28. சமயச்‌ சார்பினர்‌ 
அமணர்‌ 
அமயக்‌ கணக்கர்‌ 
29. மக்கள்‌ பிரிவு 
அருவாளர்‌ 


30. மகளிர்‌ 
அந்தீஞ்சொல்‌ நல்லார்‌ 
அரங்கக்‌ கூத்தி 
அலர்வாய்ப்‌ பெண்டிர்‌ 
அடித்தொழிலாட்டி 
அடித்தோழி 
அடுமகள்‌ 


அரிமான்‌ ஏந்திய முறைமுதல்‌ கட்டில்‌ 


அருஞ்சமம்‌ 
அருந்தமிழ்‌ ஆற்றல்‌ 
அரைசு விளங்கு அவையம்‌ 


31. ஆடவர்‌ ஒழுக்கம்‌ 
அவன்‌ தமர்‌ உவத்தல்‌ (துறை) 
அவன்‌ புணர்வு மறுத்தல்‌ (துறை) 
382 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


ஐம்புலப்‌ பண்பாடு-(தொடர்ச்சி) 
32. மக்கள்‌ நிலை 
அறிஞர்‌ 
அடிமை 
33. மக்கள்‌-உறவுப்‌ பெயர்கள்‌ 
அம்மாமி 
அம்முறைப்‌ பெயர்‌ 
அன்னை 
34. மக்கள்‌ ஒழுக்கம்‌-௮கம்‌ 
அகமலி ஊடல்‌ 
அம்பல்‌ வாய்‌ மூதூர்‌. 
அருஞ்சுரம்‌ இறந்த கொடியோர்‌ 
அருஞ்சூள்‌ 
அல்குல்‌ தைவரல்‌ (துறை) 
அவன்‌ தமர்‌ உவத்தல்‌ (துறை) 
அவன்‌ புணர்வு மறுத்தல்‌ (துறை) 
அன்பின்‌ ஐந்திணை. 
35. பழக்க வழக்கங்கள்‌ (குழந்தை விளையாட்டு) 
அம்புலி காட்டல்‌ 


36. நம்பிக்கைகள்‌. 
அமுதசுரபி 
அரவுமிழ்‌ மணி 
அரும்பெறல்‌ பிண்டம்‌ 
அரும்பெறல்‌ புதல்வன்‌ 
அற்புதம்‌ அமிழ்தம்‌ 
அரும்பெறல்‌ அமிழ்தம்‌ 
அரும்பெறல்‌ உயிர்‌ 

37. நோயாளர்‌ வகை 
கழுகு மெய்யாளர்‌ 


38. சமயவாதி 
அளவைவாதி 
39. குற்றமும்‌ தண்டனையும்‌ 
அருஞ்சிழைக்‌ கோட்டம்‌ 
40. அறநிலையம்‌ 
அருந்தூள்‌ சாலை 
41. சாச்‌ சடங்கு 
அரும்பெறல்‌ பிண்டம்‌ 


42. விழவு 
அழியா விழவு 


43. குடி 
dA VEY 


44. கலைஞர்‌ (விறலியர்‌) 
அசைநடை விறலியர்‌ 


45. கலைஞர்‌ (பொருநர்‌) 
அவைபுகு பொருநர்‌ 


46. இசைக்கருவிகள்‌ 
ASEA முழா 
அருவி முழவு 
அங்கண்‌ மாக்களை 
அடுக்கிய பண்ணமை நரம்பு 
அணி முரசு 
அரிக்குரல்‌ தடாரி 
அரிக்குரல்‌ தண்ணுமை 
அரிக்கூட்டின்னியம்‌ 
அரிக்கூடு மாக்கிணை 
அரிபெய்‌ கண்கிணி 


47. சொல்‌ நாகரிகம்‌ 
அவையல்‌ மொழி (அவையல்‌ கிளவி) 


vi 

“பழந்தமிழ்ச்‌ சொல்‌ அடைவு' அகராதியில்‌ அகர 
முதலாக உள்ள சொற்களைப்‌ பட்டியலிட்டு வகை 
தொகை செய்து பார்க்கும்போதே இவ்வளவு வளம்‌! 
“பழந்தம்ழ்ச்‌ சொல்லடைவு' மொத்தம்‌ 1491 பக்கங்‌ 
கள்‌. அதில்‌ நாம்‌ ஈண்டு பட்டியலுக்கு எடுத்துச்‌ 
கொண்ட அகர முதல்‌ சொற்களின்‌ பக்கங்கள்‌ 118! 
எனவே, 1491 பக்கங்களில்‌ 118 பக்கங்கள்‌ போக 
மீதி உள்ள பக்கங்களில்‌ உள்ள சொற்களையும்‌ பட்‌ 
டியலிட்டு வகை தொகை செய்தால்‌ *மானிடவிய 
அம்‌ பழந்தமிழும்‌” என்னும்‌ கருத்துத்‌ களஞ்சியத்‌ 
திற்குத்தான்‌ எவ்வளவு ஆய்வு மணிகள்‌ கிடைக்கும்‌ 
என்பது எளிதில்‌ உய்த்துணர்ந்து WAYS S45 gi! 
அந்நிலையில்‌ மானிடவியல்‌ தமிழ்‌ மன்பதையின்‌ 
தொன்மை முகட்டையும்‌ தொடுவது துலங்கும்‌! 


ன 


383 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


டாக்டர்‌ ஒளவை நடராசன்‌, எம்‌.ஏ., எம்‌ லிட்‌. பிஎச்‌.டி 


பொச்ச்சையைப்‌ பயனுடையதாக்கிச்‌ செழுமைப்‌ 
படுத்தும்‌ அறிவுத்‌ துறைகள்‌ நாளும்‌ பலவாக 
வளர்ந்து வருகின்றன. மனம்‌, மொழி, மெய்‌ 
BAW மூன்றாலும்‌ ஒன்றுபட்டுச்‌ செயலாற்றுவதால்‌ 
எத்துறையிலும்‌ விழுமிய பயன்‌ விளையும்‌. மொழி 
உணர்வின்‌ சீர்த்தியைக்‌ கருதியே மனம்‌ - மொழி - 
மெய்‌ என்ற மூன்றனுக்கும்‌ நடுவில்‌ மொழி நலம்‌ 
வைத்துப்‌ போற்றப்பெறுகிறது. மொழியால்‌ மனப்‌ 
பண்பாகிய உணர்வுகளும்‌, உணர்வுகளினால்‌ மெய்ப்‌ 
பாடுகளான செய்கைகளும்‌ பிறக்கின்றன. 


ஒருவருக்கொருவர்‌ கருத்தைப்‌ பரிமாறிக்கொள்ள 
அமைந்த கருவிதானே மொழி என்று சிலர்‌ மயங்கி 
உரைப்பதும்‌ உண்டு. அவ்வாறானால்‌ உலகப்‌ 
பொருள்கள்‌ அனைத்துமே கருவிகள்தாம்‌. உடம்பு 
ஒரு கருவி; பொருள்‌ ஒரு கருவி; கல்வி ஒரு கருவி; 
கடவுளும்‌ ஒரு கருவி; குழந்தை, மனைவி, தாய்‌, 


தந்தை, அனைவருமே கருவிகள்தாமே. உடம்பு 
என்ற கருவியை நோயுறாது செலவழித்துக்‌ 
காக்கிறோம்‌! உடையாலும்‌ பொன்னாலும்‌ எத்‌ 
துணை அழகுபடுத்துகிறோம்‌! உடலுக்கு இத்‌ 


தகைய மதிப்பை நாம்‌ வழங்கும்போது - உடல்நலம்‌ 
காப்பதற்கு மருத்துவமனைகளையும்‌ மருத்துவ 
அறிஞர்களையும்‌ கொண்டு கோடிக்கணக்கில்‌ செல 
விடும்போது - உடம்பில்‌ - உணர்வில்‌ பிறக்கும்‌ 
மொழிக்கு மதிப்பும்‌, காப்பும்‌, முயற்சியும்‌ வழங்க 
வேண்டாவோ! சமயப்பணி போலவும்‌. சமுதாயப்‌ 
பணி போலவும்‌ மொழிப்பணியையும்‌ உயர்வாகக்‌ 
கருதி மொழி நலத்தைப்‌ பரிந்தோம்பிக்‌ காத்து 
வளர்க்க வேண்டும்‌. 


மொழி வறுமை என்பது ஓர்‌ இனத்துக்கும்‌ 
ஒரு நாட்டுக்கும்‌ விளையும்‌ வறுமையாகும்‌; மக்க 
ளின்‌ அறிவுக்கும்‌ அவர்‌ தொடங்கும்‌ முயற்சிக்கும்‌. 
நேரும்‌ வறுமையாகும்‌. மொழி வளத்தை இனவள 
மாகவும்‌, நாட்டுக்கு வாய்த்த பொருள்‌ வளமாக 
வும்‌, முயற்சி வளமாகவும்‌, அறிவு வளமாகவும்‌ நாம்‌ 
கருதவேண்டும்‌. எனவே, பல வறுமைகளுக்கு 
அடிப்படையான மொழி வறுமையை அகற்றவும்‌, 
பல வளத்துக்கும்‌ முழு முதலான மொழி வளத்‌ 
தைப்‌ பெருக்கவும்‌ நாம்‌ முனைந்து பணியாற்ற 
வேண்டும்‌. 


“*மொழித்தொண்டு என்பது பிறப்புத்‌ தொண்டு. 
குடும்பம்‌ காப்பதைப்‌ போன்ற: மாறாக்‌: கடமைத்‌ 
தொண்டு; ஊனும்‌ உயிரும்‌ கொண்டு, மனிதப்‌ 
பிறப்பெடுத்தார்‌ அனைவர்க்கும்‌ அது பெரிதும்‌ 
உண்டு என்று கருத்திற்கொண்டு செயலாற்ற 
வேண்டும்‌” என்று துணைவேந்தர்‌ டாக்டர்‌ வ.சுப. 
மாணிக்கனார்‌ குறிப்பது நினைவிற்‌ கொள்ளத்‌ 
தக்கது. காலத்திற்கேற்ற புத்துரம்‌ பூண்ட மொழி 
யாக நம்‌ மொழியை வளர்த்துத்‌ துறைதோறும்‌ 
புதுச்‌ சொற்களைப்‌ படைத்துப்‌ பரப்பிப்‌ பதிய 
வைக்கும்‌ பணியாற்றுவதில்‌ “மொழி பெயர்ப்‌ 
புக்கும்‌” முதன்மையான பங்குண்டு. 


ஒரு மொழியின்‌ இலக்கியங்களையோ, எண்‌ 
ணங்களையோ, செய்திகளையோ பிறிதொரு மொழி 
யில்‌ பெயர்த்தெழுதலை மொழிபெயர்ப்பு என்பர்‌. 
எல்லா வகையிலும்‌ உலக: நாடுகள்‌ தம்முள்‌ ஒருங்‌ 
இணைந்து ஒன்றை ஒன்று சார்ந்து நிற்கும்‌ இந்நாளில்‌, 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


“மொழிபெயர்ப்புப்‌ பணி” ஓர்‌ gwann வாயிலாக 
,இலங்கிச்‌ சறெப்பெய்துகிறது. - 


தொல்காப்பியர்‌ செய்யுளியலில்‌ 30 பாகுபாடு 


'களைத்‌ தமிழிலக்கிய வகையாகக்‌ குறித்தார்‌. இலக்‌ 


கியங்களின்‌ தோற்ற வாயில்களைச்‌ சுட்டும்‌ தொல்‌ 
காப்பிய நூற்பா “*தொகுத்தல்‌, விரித்தல்‌, தொகை 
விரி, மொழிபெயர்த்து அதர்ப்பட யாத்தலோடு 
அவை மரபினவே'' என்பதாகும்‌. முதல்‌ நூலுள்‌ 
விரிவாகப்‌ பரந்து கிடக்கும்‌ பொருள்களைத்‌ 
தொகுத்து வழங்குதல்‌ ஒருவகை; முதல்‌ நூலில்‌ 
குறிப்பாகச்‌ சுட்டப்படும்‌ செய்திகளை விரித்தல்‌ 
இரண்டாம்‌ வகை; வேண்டுமிடங்களில்‌ தொகுத்தும்‌ 
உரிய இடங்களில்‌ விரித்துரைத்தும்‌ வழங்குதல்‌, 
மூன்றாம்‌ வகை; மொழியெயர்த்து அதர்ப்பட 
யாத்தல்‌ என்னும்‌ நான்காம்‌ வகையோ பிற மொழி 
யிற்‌ செய்யப்பட்ட நூல்களைத்‌ தமிழில்‌ தருவ 
தாகும்‌. பெயர்க்கப்படும்‌ மொழியின்‌ இயல்பிற்‌ 
கேற்ப அதர்ப்பட நெறிப்பட ஒழுங்குபட மொழி 
யாக்கும்‌ அமையவேண்டும்‌. மொழி வளர்ச்சிக்‌ 
குரிய இலக்கிய வாயிலாகப்‌ பல்லாயிரம்‌ ஆண்டு 
களுக்கு முன்னரே தமிழர்கள்‌ மொழிபெயர்ப்பைப்‌ 
போற்றினர்‌. அந்நாளில்‌ *£மொழியெயர்த்தற்குரிய 
மொழியாக வடமொழி” ஒன்றே வழக்கத்திலிருத்‌ 
ததுபோலும்‌! அதனால்‌ மொழிபெயர்ப்பாளரின்‌ 
நலங்கருதி, வடமொழிச்‌ சொற்களைத்‌ தமிழில்‌ 
எழுதுங்கால்‌ ஏற்கவேண்டிய இலக்கண வரையறை 
களைத்‌ தொல்காப்பியனார்‌ குறித்தார்‌. பொது 
வாக 'மொழிபெயர்த்து' என்றே நூற்பா குறிப்ப 
தால்‌ “வேறு Aur Pu லிருந்தும்‌ நூல்களை அந்‌ 
நாளில்‌ தமிழில்‌ மொழிபெயர்த்திருக்கலாம்‌ என்று 
கருதவும்‌ இடமுண்டு. 

இரேக்க நாட்டை வென்று பேரரசு நிறுவிய 
உரோமானிய இரேக்சு மொழியில்‌ நிலவிய கருத்து 
களையும்‌ பழைய நூல்களையும்‌ தம்‌ இலத்தீன்‌ 
மொழியில்‌ பெயர்த்தனர்‌. அதனால்‌ இலத்தீன்‌ 
மொழி வளம்‌ பெற்றதோடு, இலக்கிய எழிலும்‌ 
பெற்று மிளிர்வதாயிற்று. கிரேக்க மொழியிலிருந்து 
மெய்ப்பொருள்‌ நூல்‌, எண்ணூல்‌, மருத்துவம்‌ முத 
லிய அரிய நூல்களை அராபிய மொழியில்‌ பெயர்த்த 
தோடு, . பாக்தாதுப்‌ பெருநகரில்‌ நூல்நிலையம்‌, 
கலைமன்றம்‌, மொழிபெயர்ப்பு நிறுவனம்‌ என்ற 
மூன்று அரங்கங்களையும்‌ ஓரிடத்‌ இலேயே அரா பியர்‌ 
கள்‌ அடுத்தடுத்து அமைத்திருந்தனர்‌. கிரேக்க 
மூல நூல்கள்‌ பின்னொரு காலத்தில்‌ அழிந்துபட்‌ 
டன என்றும்‌, அராபிய மொழியில்‌ முன்னாளில்‌ 
மொழிபெயாக்கப்பட்டிருந்த அக்‌ கலைச்‌ செல்வங்‌ 
களைத்‌ தம்‌ மொழியில்‌ பின்னாளில்‌ மீளவும்‌ கிரேக்‌ 
கர்கள்‌ ஆக்கிக்கொண்டனர்‌ என்றும்‌ அறிஞர்‌ குறிப்‌ 
பிடுவர்‌. அந்நாளில்‌ அராபிய மொழியில்‌ மொழி 
பெயர்ப்புச்‌ செய்யப்படாதிருந்தால்‌, கிரேக்கக்‌ 
கலைச்‌ செல்வங்களை உலகம்‌ மீளக்‌ கண்டிருக்கவே 
முடியாது. இதனால்‌ மொழியாக்கக்‌ கலையின்‌ அரு 
மையையும்‌ பெருமையையும்‌ அறியலாம்‌. 


25 


மொழிபெயர்ப்பு என்பது மூல ௨௫ ஒன்றின்‌ 
நிழல்‌ தோற்றமே யன்றி, உண்மைத்‌ தோற்ற 
மாகாது. எனவே, எம்மொழியிலும்‌ இயலும்‌ கருத்‌ 
தைப்‌ பிற மொழியில்‌ திருத்தமாகப்‌ பெயர்த்து 
வெளிப்படுத்த முடியும்‌ என்ற கருத்தில்‌ மொழி 
பெயர்ப்பாளர்‌ முரண்படுகன்றனர்‌. “ஆசான்‌ 
உரைத்தது அமைவறக்‌ கொளினும்‌ காற்‌ கூறு அல்‌ 
லது பற்றலனாகும்‌” என்றும்‌, “முற்றும்‌ உணர்ந்‌ 
தவர்‌ முழுவதுமில்லை' என்றும்‌ சான்றோர்‌ கூறுவர்‌. 
படித்தாலோ, கேட்டாலோ ஒருண்மையை முழுமை 
யாக விளங்கிக்கொள்பவர்‌ சிலரே. அச்‌ சிலருள்ளும்‌ 
அதனைப்‌ பிறர்க்குத்‌ தெளிய விளக்குவார்‌ ஓரிரு 
வரே. எனவே, பெயர்ப்பு என்பதும்‌ அரிதிலும்‌ 
அரிது. மூல உருவின்‌ முழுநலங்கள்‌ அனைத்தையும்‌ 
முறைப்படப்‌ பெயர்த்துப்‌ பிறிதொரு மொழியில்‌ 
வரைந்து காட்ட ஏலாது என்பர்‌. 


தமது எண்ண அலைகளையும்‌, கருத்தூற்று 
களையும்‌, நினைவுப்‌ புனைவுகளையும்‌ ஒரு மொழி 
யின்‌ துணைகொண்டு வடித்து வெளிப்படுத்துவது 
மனம்‌ பெற்ற மாந்தர்‌ அனைவர்க்கும்‌ பொதுவா 
யமைந்த இயல்பாகும்‌. மனித வாழ்வின்‌ நுகர்வு 
கள்‌ முழுவதும்‌ மனிதனின்‌ உணர்வுகள்‌, 
எண்ணங்கள்‌, அவற்றை வெளிப்படுத்தும்‌ பாங்கு 
என்று மூன்று நிலையில்‌ அடங்கும்‌. உணர்வு 
களோ அனைவர்க்கும்‌ பொதுவானவை. எண்ணங்‌ 
களும்‌ வெளிப்படுத்தும்‌ பாங்கும்‌ அவரவரளவில்‌ 
வேறுபடுவன. மனத்தில்‌ தோன்றும்‌ ஒரு கருத்து, 
எண்ணத்தின்‌ பெயர்ப்பாக மொழி வடிவம்‌ பெறு 
வதால்‌, எழுதப்பெறும்‌, உரைக்கப்பெறும்‌ அனைத்‌ 
தையும்‌ ஒரு வகையில்‌ மொழிபெயர்ப்பு என்றே 
கூறலாம்‌. எனவே, மொழிபெயர்க்க இயலாதது 
ஏதுமில்லை. இன்றைய நிலையில்‌ அனைத்து 
உலகச்‌ செய்திகளும்‌, மொழிபெயர்க்கப்பட்டே 
அறியவேண்டியனவாகும்‌ என்று சிலர்‌ வலி 
யுறுத்துகின்றனர்‌. 


மொழிபெயர்ப்பை மூவகையாக்கிச்‌ சொற்‌ 
பெயர்ப்பு (Translation) என்றும்‌, மறு படைப்பு 
(Re-creation) 'என்றும்‌, மாற்றுப்‌ படைப்பு 
(Trans-creation) என்றும்‌ குறிப்பிடலாம்‌. சொற்‌ 
பெயர்ப்புக்குச்‌ சட்ட மொழிபெயர்ப்பும்‌, 
அறிவியல்‌ நூல்களின்‌ பெயர்ப்பும்‌ சான்றாகும்‌. 
கம்பராமாயணம்‌, . பிட்ஜிரால்டின்‌ 
யாடல்கள்‌ போன்றவை மறுபடைப்பாகும்‌. 
மனோன்மணீயம்‌ மூன்றாவது வசைக்குரிய 
'பெயர்த்த மாற்றுப்‌ படைப்பாகும்‌. 


உமர்கயாம்‌ 


மொழிபெயர்க்கப்பெறும்‌ பெயர்ப்பு மொழி 
யிற்‌ புலமையும்‌, மொழிபெயர்க்கப்படும்‌ மூல 
மொழியறிவும்‌, பெயர்க்கப்பெறும்‌ பொருளைப்‌ 
புரிந்து தெளிவாக வழங்கும்‌ ஆற்றலும்‌ மொழி 
பெயர்ப்பாளருக்கு வேண்டிய மும்மைத்‌ தகுதிக 
ளாகும்‌. இம்‌ மூன்றனுள்‌ ஒன்றையொன்று விஞ்சு 
வதாலும்‌, ஒன்றிற்கு ஒன்று குறைபடுவதாலும்‌, 


Digitized by Noolahat Poundation. 


noolaham.org | aavanaham.org 


ஒன்றின்‌ நீங்கி ஒன்றே நிலைபெறுதலாலும்‌, திகழ்‌ 
'வன பற்றியும்‌ நாம்‌ கருதிப்‌ பார்க்கவேண்டும்‌. 
மூல மொழியைவிட, பெயர்ப்பு மொழியில்‌ தேர்ச்சி 
பெற்றவர்களால்‌ மூல மொழியின்‌ அருஞ்சொற்‌ 
களையும்‌, மரபுத்‌ தொடர்களையும்‌, நிகரி முரணி 
களையும்‌, அகராதிகள்‌, நிகண்டுகள்‌ ஆகியவற்றின்‌ 
துணையோடு தம்‌ தாய்மொழித்‌ தகுதி காரணமாக 
அறிந்து வழங்க முடியும்‌, மூல மொழியின்‌ உணர்வு 
களை எல்லாம்‌, பெயர்ப்பு மொழியிலேயே பெய்து 
காட்டவேண்டி இருப்பதால்‌, பெயர்ப்பு மொழி 
யின்‌ இயல்புகளை நன்குணர்ந்த புலமை வாய்ந்த 
வரே - பெயர்ப்பு மொழியைத்‌ தாய்‌ மொழியாகக்‌ 
கொண்டவர்களே இப்‌ பணியில்‌ தலைப்படுதற்குத்‌ 
தக்கவராவர்‌. விளங்கிக்‌ கோடலும்‌, வெளிப்படுத்‌ 
தலும்‌ என இரு கூறாக மொழிபெயர்ப்பு அமைத்‌ 


தாலும்‌, வெளிப்படுத்தும்‌ திறனைக்கொண்டே 
மொழியாக்கத்தின்‌ அழகை முழுவதும்‌ அறிய 
முடியும்‌. 


மொழிபெயர்ப்பு அழகுடையதானால்‌, 
மெய்ம்மைக்‌ குறைவுடையதாகும்‌. மெய்ம்மை 
நலனே பெயர்ப்பில்‌ மேலோங்குமானால்‌ புலப்பாட்‌ 
டுக்‌ கவின்‌ குன்றும்‌, எனவே, மெய்ம்மையையும்‌ 
அழகையும்‌ இணையாக மேவுமாறு செய்வது மொழி 
பெயர்ப்பில்‌ பெருந்திறன்‌ என்று அறிஞர்‌ கூறுவர்‌. 
பிட்சிரால்டுப பெருமகனார்‌ இயற்றிய உரூபாயத்‌ 
என்னும்‌ செய்யுள்கள்‌ உமர்கயா மின்‌ மூலத்தினின்று 
பெயர்க்கப்பட்டவை, மொழியாக்கத்தைக்‌ 
கொண்டே உமர்கயாம்‌ உலகறிந்த புகழ்‌ பெற்றார்‌. 
மூல நூலையும்‌ மொழிபெயர்ப்பு விஞ்யெதற்கு 
இஃதொரு சான்றாகும்‌, மொழியும்‌, நடையும்‌, கருத்து 
வளமும்‌ காலத்திற்குக்‌ காலம்‌ வேறுபடுகின்றன என்‌ 
பதை மொழியியல்‌ பயிற்சியால்‌ நாம்‌ நன்கு அறி 
வோம்‌. அவ்வாறே மொழியாக்கமும்‌ காலத்திற்குக்‌ 
காலம்‌ வடிவத்தாலும்‌ வேறுபட்டு நிலவுவதைக்‌ 
காணலாம்‌. பல்வேறு காலத்தில்‌, பல்வேறு ஆசிரி 
யர்சளால்‌ ஒரே நூல்‌ மொழிபெயர்க்கப்படும்‌ 
பொழுது விளையும்‌ வேறுபாடுகளை அந்‌ நூல்களின்‌ 
துணைகொண்டு காணலாம்‌. நான்கு வேறு காலத்‌ 
தில்‌ வேறு ஆசிரியர்‌ நால்வர்‌ ஒரு பகுதியை மொழி 
பெயர்த்த முறைமையை இங்குக்‌ காணலாம்‌. 


History make men wise; poets, witty; the 
mathematics subtle; natural philosophy, deep; 
moral, grave; logic and rhetoric, able to contend, 
Nay, there is no stand or impediment in the 
wit, but may be wrought out by fit studies, like 
as diseases of the body may have appropriate 
exercise. — Lord BACON (1561-1626) 


சரித்திரம்‌ விவேகத்தையும்‌, காவியம்‌ சாதுரியத்‌ 
தையும்‌, பிரகிருதி சாஸ்திரம்‌ ஆழ்மையையும்‌, நீதி 
சாஸ்திரம்‌ சேஷத்துவத்தையும்‌, தற்காலங்கள்‌ 


சர்ச்சா சக்தியையும்‌ தரும்‌. இவ்வாறே sr gè 
குரிய பிணிகளுக்குப்‌ . பரிகாரமூள்ளனபோல, 
புத்திக்குரிய தடைகளை நீக்கவும்‌ தகுந்த 
சிச்சைகளுண்டு. 

தத்துவ போதினி, 7-7-1864-ல்‌ 


சரித்திர ஞானம்‌ மனிதரைப்‌ யுத்திசாலிகளாக்கு 
கிறது. கவிதை மனிதரைச்‌ சொல்லாளராக்குகிறது. 
கணிதம்‌ மனிதரை தட்பதரிசிகளாக்குகிறது. 
இயற்கை அறிவு ஆழ்ந்த புத்தியைக்‌ கொடுக்கிறது. 
நீதி சாஸ்திரம்‌ கெளரவம்‌ கொடுக்கிறது. தருக்க 
மும்‌, வியாகரண அலங்கார ஞானமும்‌ வாதத்தில்‌ 
பயன்படுகின்றன. இவ்வாறு கல்வியின்‌ பல துறை 
களில்‌ பலவாறு பயன்தருவது. உண்மையில்‌ அறி 
வுக்கு இடையூறான தடங்கலாயுள்ள எதையும்‌, 
தேகத்து நோய்களை வெவ்வேறு தேகப்பயிற்சி 
மார்க்கங்களால்‌ நீக்கிக்கொள்வதைப்போல்‌, 
தகுந்த கல்வித்‌ துறைகளில்‌ பயின்று விலக்கக்‌ 
கூடும்‌. 
r — வே. நாராயணையர்‌ 
தமிழர்‌ நேசன்‌, “பஞ்சாமிர்தம்‌” 1914, 


வரலாறு மனிதர்களை அறிஞர்களாக்குகிறது. 
கவிதை, கற்பனையுள்ளவர்களாக்குறெது. கணக்கு 
இடமுள்ளவனாக்குகிறது! தத்துவம்‌ ஆழமுள்ள 
வனாக்குகிறது. அறநூல்‌ சிந்தனையாளனாக்கு 
கிறது. அளவை நூல்‌ மனநிறைவடையச்‌ செய்கிறது. 
நுண்ணறிவுத்‌ இறனுக்குத்‌ தடையோ குறையோ 
எதுவும்‌ கிடையாது. அதைப்‌ போதுமான படிப்பின்‌ 
மூலம்‌ பெற்றுவிடலாம்‌. உடலிலுள்ள பலவித 
நோய்களைப்‌ போக்குவதற்கு அதற்கேற்ற உடற்‌ 
பயிற்சியிருப்பது போல தேவையான பயிற்சியின்‌ 
வழி நுண்ணறிவைப்‌ பெறலாம்‌. 


— இரா. முத்துக்குமாரசாமி, 
(தொகுப்பு குமரிமலர்‌) 


வரலாறு ஒருவனை அறிஞனாக்குகிறது. கவிதை 
சிந்தனையாளனாக்குகிறது, கணக்கு நுண்ணறிவாள 
னாக்குகிறது. இயற்கை நூல்‌ அறிவை ஆழப்படுத்து 
கிறது. அறநூல்‌ ஒருவனை அமைதியாளனாக்கு 
கிறது. அளவையும்‌, அணிநூலும்‌ ஒருவனுக்கு 
மன நிறைவை வழங்குகின்றன. உரிய உடற்பயிற்சி 
களின்மூலம்‌ நோய்களைப்‌ போக்குதல்‌ போல, தக்க 
நூலறிவின்மூலம்‌ அறிவுக்குத்‌ தடையாகும்‌ குறை 
களை நாம்‌ நீக்கிக்கொள்ளலாம்‌. 


* மொழிபெயர்ப்புத்‌ துறை, 1978. 


தமிழில்‌ மொழிபெயர்த்துச்‌ செய்திகளை 
எள ம்போ, ங்கிலத்தில்‌ உள்ள சொற்றொடர்‌ 
முது து ஆங்கிலத்‌. Op 


இயல்பு முறைமையைத்‌ தெளிய உணர்ந்து, தமிழில்‌ ' 


புது வடிவமாகத்‌ தமிழியல்பிலேயே எழுத முற்பட 
வேண்டும்‌, ஆங்கிலச்‌ சொற்களுக்குரிய தமிழ்ச்‌ 
சொற்களை ஆங்காங்கே இணைப்பதன்‌ வழியாகக்‌ 
கருத்தமைவில்லாத சொற்றொடர்களை, மரபுக்கு 


Digitized by Nola Foundation. 
noolaham.org | aavanaham.org 


மாறான வகையில்‌ பொருள்‌ : முடிவின்றி எழுதும்‌ 
இயல்பைப்‌ பல்வேறு "மொழிபெயர்ப்பு நூல்களில்‌ 
காணலாம்‌. எனவே, மொழி நலமும்‌ பெயர்ப்புப்‌ 
பொருண்மையும்‌ முரண்படாதவாறு, தொட 
ரமைப்பை மரபு மாறாமல்‌ அமைத்தல்வேண்டும்‌. 
இருநூறு ஆண்டுகளாக ஆங்கில மொழி ஆட்சியில்‌ 
ஊறியதாலும்‌, ஆங்கிலச்‌ சொற்பரப்பும்‌ நிலைக்‌ 
கேற்பப்‌ பரவியிருப்பதாலும்‌ சொற்களை ஆய்ந்து 
தெளிந்து உரிய தமிழில்‌ கலைச்சொற்களைப்‌ புனை 
தல்‌ அரும்பணியாகவே அமைகிறது. எனவே, பல 
நிலைகளில்‌ மொழிபெயர்ப்பு ஒரு சிக்கலாகவே 
உள்ளது. தமிழில்‌ வன்ப்புறச்‌ சொல்ல முடியவில்‌ 
லையே என்று சிலர்‌ ஆற்றா துரைக்கின்றனர்‌. மொழி 
பெயர்ப்புத்‌ தமிழ்‌ என்றே ஒருவகைத்‌ தமிழ்‌ அமை 
கிறது என்பாரும்‌ உளர்‌, சப்பானிய மொழியிலும்‌ 
இக்‌ கருத்தே நிலவுவதுபற்றித்‌'தோயமா ஷிஜி 
கிகோ' என்ற அறிஞர்‌ .பின்வருமாறு உரைப்பது 
தமிழுக்கும்‌ பொருந்துவதாகும்‌. 


“ஐரோப்பிய மொழிகளோடு ஒப்பிடும்போது 
சப்பானிய மொழி ஒத்து வராது முரண்படுகிறது 
என்று சப்பானில்‌ வெளிவந்துள்ள மொழிபெயர்ப்‌ 
புகளைப்பற்றிச்‌ சிலர்‌ கருதுகின்றனர்‌. மெய்ஜி 
காலந்தொட்டே “மொழிபெயர்ப்பு வழிப்பட்ட 
பண்பாடு” என்ற ஒரு சொற்றொடரில்‌ சப்பானிய 
நாட்டு அறிவு வளம்‌ முழுவதையும்‌ குறிக்கலாம்‌. 
இன்றுங்கூட மொழிபெயர்ப்பு நூல்களை வெளி 
யிடுவதில்‌ முன்னணியில்‌ நிற்கும்‌ நாடாக சப்பான்‌ 
திகழ்கிறது. ஏராளமான அளவில்‌ மொழிபெயர்ப்பு 
கள்‌ வெளியாகி சப்பானியரிடையே அவை பெருஞ்‌ 
செல்வாக்கு அடைந்துள்ளன. எனினும்‌, மொழி 
பெயர்ப்பு நிலையில்‌ சப்பானிய மொழி பொலி 
விழப்பதோடு, மொழிபெயர்ப்புகள்‌ விளங்கிக்‌ 
கொள்ள ௮ரிதாக உள்ளனவாகவும்‌ கருதப்படுகிறது. 
மொழிபெயர்ப்பு ஒருவருக்கு முதலில்‌ விளங்காதது 
இயல்பே, மொழிபெயர்ப்பை எளிதாக விளங்கிக்‌ 
கொள்ள சில நேரங்களில்‌ மூலமொழிதான்‌ துணை 
செய்கிறது. இவ்‌ *விளங்காமை இலக்கிய மொழி 
பெயர்ப்பு நூல்களில்‌ அவ்வளவாக இடம்‌ பெற 
வில்லை. மெய்ந்நூல்‌, சமூக அறிவியல்‌ முதலிய 
மொழிபெயர்ப்புகளில்தாம்‌  *விளங்கா நிலை” 
யாகிய இடர்ப்பாடு இருந்துவருகிறது. எளிதில்‌ 
சில பகுதிகள்‌ விளங்கவில்லை என்றாலும்‌, முன்‌ 
னேற்றமடைந்துவரும்‌ சமுதாயங்களை வழிப்படுத்‌ 
தும்‌ நெறிமுறைகள்‌ முதலிய இன்றியமையாத செய்‌ 
Dawar மொழிபெயர்ப்புகளின்‌ வழியே நாம்‌ அறிய 
வேண்டியிருப்பதால்‌, *மொழிபெயர்ப்பு நூல்களை” 
தாம்‌ பயின்றே ஆகவேண்டும்‌. இந்நிலையில்‌ மொழி 
பெயர்ப்பு நூல்களின்‌ மூதன்மையைக்‌ கருதி மொழி 
பெயர்ப்பைக்‌ குறைகாண்பதற்குப்‌ பதிலாகச்‌ 
சப்பான்‌ மொழியையே *முரண்நிலை கொண்ட 
மொழி: என்று Awi உரைக்கத்‌ தலைப்‌ 
பட்டுள்ளனர்‌. 


மொழிபெயர்ப்புச்‌ சிக்கலைப்‌. பொறுத்தவரை 
மொழிபெயர்க்கப்படும்‌ கருத்துகளுக்கு இணையான 
சப்பானியச்‌ சொற்களை ஆங்காங்கே. பொருத்துவ 
தாலேயே மொழிபெயர்ப்புப்‌ பணி முடிவதாகக்‌ 
கருதுகின்றனர்‌. சொற்கள்‌ மட்டுமே ஆங்காங்கே 
சேர்க்கப்படுகின்றனவே தவிர, கருத்துத்‌ தொடர்‌ 
பற்ற சொற்றொடராகவே அது அமைகிறது. உரிய 
கலைச்சொற்களைச்‌ சொல்லாமல்‌ சப்பானிய மொழி 
யில்‌ அக்‌ கருத்தைச்‌ சொல்ல இயலாது என்பது 
உண்மைதான்‌. ஆனாலும்‌, சொற்றொடர்‌ முறை 
மையை நன்கு தெளிந்து, சொற்களுக்குகேற்ப நுட்‌ 
பமாகத்‌ தொடர்களை மாற்றி அமைப்பதன்‌ வழி 
யாகவே சப்பானிய மொழியை இயல்பாகவே நாம்‌ 
வழங்க முடியும்‌. சொற்றொடர்‌ அமைப்பை மாற்‌ 
றாமல்‌ இருப்பதாலேயே மொழி பெயர்ப்பு" நம்மை 
இருளில்‌ திகைக்க வைக்கிறது. எனவே, முழுநிறை 
வாகாத மொழிபெயர்ப்பைக்‌ கொண்டு சப்பானிய 
மொழியே காரண காரியத்‌ தொடர்பற்ற மொழி 
என்றுரைப்பது பொருந்தாது. '* 


சப்பானிய மொழியிலும்‌ இந்‌ நிலைமை இருப்ப 
தால்‌ பிற மொழிச்‌ செய்திகளையும்‌ கருத்துகளை 
யும்‌ மொழிபெயர்ப்போர்‌, உரிய சொல்லுக்குச்‌ 
சொல்லைப்‌ பொருத்துவதைக்‌ காட்டிலும்‌, கருத்து 
விளக்கத்தை நன்கறிந்து மரபுத்‌ தொடர்புகளாகவே 
எழுதவேண்டும்‌ என்று தெளியலாம்‌. 


அறிவியல்‌ பெரிதும்‌ வளர்ந்து வரும்‌ இந்நாளில்‌, 
பல்வேறு தொழில்நுட்பங்களை அறிவியலாளர்‌ 
படைத்து வருகின்றனர்‌. நூல்களைப்‌ பதிப்புச்‌ செய்‌ 
யவும்‌, வெளியிடவும்‌, அச்சுத்துறை வாயிலாக ஆற்‌ 
றும்‌ சாதனை பெரிது. இந்‌ நிலையில்‌ இப்போது 
மொழியாக்கம்‌ செய்யும்‌ பணியையும்‌ அறிவியல்‌ 
கருவியே மேற்கொண்டிருப்பது வியப்புக்குரியது. 
“பொறிவழி மொழியாக்கம்‌” என்னும்‌ சாதனையை 
அமெரிக்க அறிவியலாளர்‌ கணடுள்ளனர்‌. தமது 
அறிவியல்‌ ஆற்றலால்‌ படைத்த விந்தைக்‌ கருவி 
களின்‌ துணைகொண்டு இரஷ்ய மொழியிலிருந்து 
ஆங்கில மொழிக்கும்‌, அதுபோல்‌, ஆங்க மொழியி 
லிருந்து இரஷ்ய மொழிக்கும்‌ *மொழி பெயர்க்‌ 
கும்‌” பொறித்‌ தொகுதியை 1958ஆம்‌ ஆண்டுக்குப்‌ 
பின்னர்‌ கண்டுபிடித்து, அமெரிக்கர்‌ தங்கள்‌ அறி 
வியலுக்குப்‌ பெருவளம்‌ சேர்த்துள்ளனர்‌. தொலை 
தூரக்‌ கிழக்கில்‌ வியத்நாம்‌ நாட்டில்‌ நிகழ்ந்த உள்‌ 
நாட்டுப்‌ போரில்‌ தலையிட்டு அமெரிக்கப்‌ படை 
யினர்‌ போர்க்களத்தில்‌ பின்தங்கியபோதும்‌, 
அமெரிக்க அறிவியல்‌ நூலாரும்‌ மொழி நூலாரும்‌ 
ஒன்றாக இணைந்து, அமெரிக்க மொழிக்கும்‌ வியத்‌ 
தாம்‌ மொழிக்கும்‌ இடையே 'பொறிவழி மொழி 
ஆச்கம்‌ செய்யும்‌' அரும்‌ பணியை நிறைவேற்றி 
யுள்ளனர்‌. 


ஆற்றலுடையவர்களுக்குத்‌ தாமாக ஒன்றைப்‌ 
புனைதல்‌ எளிதில்‌ முடியும்‌? ஆனால்‌, மொழி 


Digitized by Nola Foundation. 
noolaham.org | aavanaham.org 


மாற்றம்‌ செய்ய அவ்வாற்றலுக்கும்‌ மேலாக மூல 
நூலாசிரியரின்‌ எண்ண ஓட்டத்தையும்‌ அறிந்து 
கொள்ளும்‌ பயிற்சியும்‌ இருமொழித்‌ தேர்ச்சியும்‌ 
வேண்டும்‌. எனவே, மொழிபெயர்ப்பாளரையும்‌ 
படைப்பு நூலாசிரியர்க்கு நிகராகக்‌ கருதவேண்டும்‌. 
மொழிபெயர்ப்பாலேயே உலக வளர்ச்சியை, 
உலகச்‌ செல்வங்களை நாம்‌ கண்டு மகிழ்ந்து துய்க்க 
முடியும்‌. pog கடமை பெரிது. தமிழில்‌ அவ்‌ 
வகையில்‌ மொழிபெயர்ப்புகள்‌ கோடிக்கணக்கில்‌ 
குவிந்தாக வேண்டும்‌. ஆனால்‌, உலகின்‌ வர்ச்சியோ 
தமக்கு மருட்சியைத்‌ தருகிறது. சான்றாக, உலகில்‌ 
இப்பொழுது ஏறத்தாழ ஓரிலக்கம்‌ தாளிகைகள்‌, 
பல துறைகளில்‌ அறிஞர்கள்‌, வல்லுநர்கள்‌, 
தங்கள்‌ ஆய்வின்‌ அறிவுப்‌ பயிற்சியின்‌ அடிப்‌ 
யடையில்‌ வரைந்த கட்டுரைகளை ஏந்தி 
வருகின்றன. இவற்றில்‌ ஆண்டுதோறும்‌ 12 இலக்‌ 


கத்துக்கு மேல்‌ கட்டுரைகள்‌ வெளிவருகின்றன. 
பல்வேறு துறைகளில்‌, பல்வேறு நாடுகளில்‌ ஏராள 
மான ஆய்வு நிலையங்கள்‌, எண்ணற்ற ஆய்வாளர்‌ 
கள்‌, புதியன காணும்‌ முயற்சியில்‌ அன்றாடம்‌ இரவு 
பகலாக உழைக்கின்றனர்‌. அதன்‌ விளைவாகப்‌ 
பொறியியல்‌ போன்ற அறிவியல்‌ துறைகளில்‌ 10 
ஆண்டுகட்கு ஒருமுறை இரட்டிப்பாகும்‌. அளவிற்கு 
அறிவு வளர்வதை டாக்டர்‌ குழந்தைசாமி குறிப்பிடு 
வதோடு, நமது இன்றைய போக்கில்‌, மேற்கு செரு 
மனி, ஓராண்டில்‌ வெளியிடும்‌ நூல்களை நாம்‌ வெளி 
யிட 45 ஆண்டுகள்‌ ஆகும்‌ என்கிறார்‌. அமெரிக்கா 
ஓராண்டில்‌ வெளியிடும்‌ நூல்களை நாம்‌ வெளியிட 
80 ஆண்டுகள்‌ ஆகுமே என்று விழிப்பூட்டுகிறார்‌. 
நாம்‌ விரைந்த வேகத்தில்‌ நிறைந்த பணிகளைத்‌ 
தமிழில்‌ மொழிபெயர்ப்பு வடிவில்‌ முடித்தாக 
வேண்டும்‌. 


Digitized by ட்ப Foundation. 
noolaham.org | aavanaham.org 


நோக்கம்‌ 


ஆழ்கடல்‌ ஓர்‌ வீந்தை உலகம்‌; பெரிதும்‌ ஆராயப்‌ 

படாமல்‌ இருக்கும்‌ இயற்கையின்‌ அரிய 
கலைக்கூடம்‌; ஆராய ஆராய எண்ணரும்‌ புதுமை 
களை வாரிவாரி வழங்கும்‌ புதுமைப்‌ புதைவிடம்‌. 
நிலப்பரப்பினும்‌ பெரும்பரப்பைத்‌ தன்னுள்‌ அடக்கி, 
பெருவளன்‌ தரும்‌ உழா நன்செய்யாக விளங்கி 
நானிலத்தை வாழ்விப்பது. 


விரிந்து பரந்து ஆழ்ந்து இடக்கும்‌ அலைகடலை 
அறிவியல்‌ துணைகொண்டு ஆராயும்‌ ஆய்வு கடந்த 
30 ஆண்டுகளாகத்தான்‌ வளர்ந்து வருகின்றது. 
அதற்குமுன்‌ ஆழ்கடல்பற்றிய ஆய்வு குறிப்பிடத்‌ 
தக்க அளவு இருந்ததில்லை. ஆழ்கடல்‌ உலகம்‌ 
என்பதே ஒரு கற்பனைப்‌ பொருள்‌ போன்றே பன்‌ 
னூறு ஆண்டுகளாக எல்லர்‌ நாடுகளிலும்‌ காட்டப்‌ 
பட்டு வந்தது. 

இன்று ஆழ்கடல்‌ ஆய்வாளர்கள்‌ - சிந்தனையா 
ளர்கள்‌ கூறும்‌ ஒரு சில கருத்துகள்‌ சங்கத்‌ தமிழ்‌ நூல்‌ 
களிலும்‌ காணப்படுகின்றன. அவற்றைச்‌ சுட்டிக்‌ 
காட்டுவதே இக்‌ கட்டுரையின்‌ நோக்கம்‌. 


கடலும்‌, இயல்பும்‌ 

நிலமும்‌ கடலும்‌ * 
நாம்‌ வாழும்‌ புவிக்கோளத்தின்‌ வெளிப்பரப்பு 
(Surface area of the earth) 510,100,934 ச.கி.மீ. 
இதில்‌, 29.2% அளவே நிலப்பரப்பு; 70.8% 
அளவு நீர்ப்பரப்பு. நிலப்பரப்பு முழுவதும்‌ நீர்ப்‌ 


டாக்டர்‌ கு. மோகனராசு 


பரப்பால்‌ சூழப்பட்டுள்ளது. நிலப்பரப்பு முழு 
வதும்‌ நீர்ப்பரப்பால்‌ சூழப்பட்டுள்ளது என்னும்‌ 
உண்மையைப்‌ பண்டைத்‌ தமிழர்‌ மிகத்‌ தெளிவாக 
அறிந்திருந்தனர்‌. இதனை, 


1*இருள்நிற முந்நீர்‌ வளைஇய உலகத்து” 
(திருமுருகு. 293) 
**கடல்சூழ்‌ மண்டிலம்‌'* (குறுந்‌. 137:7). 
**புலவுக்கடல்‌ உடுத்த....... 
மலர்தலை உலகம்‌”* (பெரும்‌. 409-410) 
**விரிகடல்‌ வேலி வியலகம்‌”* (சிறுபா. 114) 
**விரிதரைப்‌ பெருங்கடல்‌ வளைஇய உலகம்‌'* 
(குறுந்‌. 41:1) 
என வரும்‌ சங்கநூல்‌ தொடர்கள்‌ தெளிவுப்படுத்து 
இன்றன. 


ஒன்றன்‌ பரப்பை மற்றொன்று வளைத்துக்‌ 
கொள்ள வேண்டுமாயின்‌, இரண்டாவது பொருள்‌ 
தொடர்ச்சியானதாக இருத்தல்‌ வேண்டும்‌; முன்ன 
தன்‌ பரப்பைவிடக்‌ கூடுதலான பரப்பை உடைய 
தாக இருத்தல்‌ வேண்டும்‌. மேற்சுட்டிய தொடர்‌ 
களில்‌ வரும்‌ உடுத்த, சூழ்‌, வளைஇய, வேலி என்‌ 
னும்‌ சொற்கள்‌ கடல்‌ ஒரே தொடர்ச்சியானது என்‌ 
பதையும்‌, கடலின்‌ பரப்பு நிலத்தின்‌ பரப்பைவிடக்‌ 
கூடுதலானது என்பதையும்‌ பண்டைத்‌ தமிழர்‌ 
அறிந்திருந்தனர்‌ என்பதைத்‌ தெளிவாக உணர்த்து 
கின்றன. 


மேலும்‌ உயரத்திற்கு உயர்‌ வரம்பாக மலை 
உச்சியையும்‌ (மதுரைக்‌. 3-4), ஆழம்‌, பரப்பு 
ஆகியவற்றிற்கு உயர்‌ agburss கடலையும்‌ 


Digitized by Noolaha* Foundation: 
noolaham.org | aavanaham.org 


(குறுந்‌. 17:2; மதுரைக்‌. 1-2; ஐங்குறு. 184:4) 
பண்டைத்‌ தமிழர்‌ கொண்டுள்ளதும்‌ குறிப்பிடத்‌ 
தக்கதாகும்‌. 


முதுநீர்‌ - முந்நீர்‌ 


கடல்‌ மிகப்‌ பழைமையானது; அது பன்னெடுங்‌ 
காலத்துக்கு முன்னரே உருவாகி இருக்க வேண்டும்‌ 
என்னும்‌ எண்ணத்தினால்‌ அதனை *முதுநீர்‌'! எனப்‌ 
பண்டைத்‌ தமிழர்‌ வழங்கி இருத்தல்கூடும்‌. இக்‌ 
கடல்‌ எவ்வாறு தோன்றியது என்பது இன்றும்‌ 
முடிவு செய்ய இயலாத ஒன்றாகவே இருந்து வரு 
கின்றது. பண்டைத்‌ தமிழ்‌ இலக்கியங்களில்‌ கடல்‌ 
தோற்றம்‌ பற்றிய கருத்துரைகள்‌ இல்லை எனி 
னும்‌, ஆற்று நீர்‌, ஊற்று நீர்‌, மழை நீர்‌ என்னும்‌ 
மூவகை நீர்களும்‌ கலந்த ஒரு கலவையாகவே கடல்‌ 
நீர்‌ விளங்குகின்றது என்பதில்‌ பண்டைத்‌ தமிழர்‌ 
உறுதி உடையவர்களாக இருந்துள்ளனர்‌. இக்‌ 
காரணம்‌ பற்றியே கடலை “முந்நீர்‌”, “புணரி? 
என்று பெயரிட்டும்‌ வழங்கி உள்ளனர்‌. 


“யாற்று நீரும்‌ ஊற்று நீரும்‌ மழை நீரும்‌ உடைமை 
யால்‌ கடற்கு முந்நீர்‌ என்று பெயராயிற்று”* 


எனப்‌ புறநானூற்றுப்‌ பழைய உரைகாரர்‌ கூறுவதும்‌ 
உளங்கொளத்‌ தக்கதாகும்‌. 


“கடல்நீர்‌ கதிரவனின்‌ வெப்பத்தால்‌ ஆவி 


யாகிறது; மேகமாகிறது; ஆவியான நீர்‌, பின்னர்‌ 


மழை, ஆறு, ஊற்று என்னும்‌ மூவகைகளில்‌ மீண்டும்‌ 
கடலை வந்து அடைகின்றது' என்னும்‌ கருத்து, 
சங்க இலக்கியங்களில்‌ பரவலாகக்‌ காணப்படுகின்‌ 
றது. இதனால்‌ கடல்நீர்‌ எவ்வகையிலும்‌ குறைவது 
இல்லை என அவர்கள்‌ கருதினர்‌. இதனை, 


**மழைகொளக்‌ குறையாது புனல்புக மிகாது 
கரைபொரு இரங்கு முந்நீர்‌ போல!” 
(மதுரைக்‌. 424-425) 
என வரும்‌ சங்க உவமை உறுதி செய்கின்றது. 


மிதக்கும்‌ பனிப்பாறைகள்‌ (ice bergs) உருகு 
வதால்‌ உண்டாகும்‌ நீர்‌, கடல்‌ நீரின்‌ அளவை 
உயர்த்துகின்றது எனக்‌ கொள்ளும்‌ இன்றைய 
கொள்கை சங்க இலக்கியங்களில்‌ இடம்பெற 
வில்லை. அதற்கு அடிப்படைக்‌ காரணம்‌ தமிழ்‌ 
நாட்டை ஒட்டியுள்ள கடல்கள்‌ வெப்பப்‌ பகுதியைச்‌ 
சார்ந்தவையாதலின்‌ பனிப்பாறைகள்‌ அவற்றில்‌ 
மிதக்க வழி இல்லாமல்‌ போனமையே எனத்‌ 
துணியலாம்‌. 
š 


கடலின்‌ நீர்மை 

கடல்நீர்‌ பல்வேறு உப்புகள்‌ கரைந்துள்ள ஒரு 
கரைசல்‌ ஆகும்‌. இதில்‌ சோடியம்‌ குளோரைடு, 
மக்னீசியம்‌ குளோரைடு, மக்னீசியம்‌ சல்பேட்‌, 
கால்சியம்‌ சல்பேட்‌, பொட்டாசியம்‌ சல்பேட்‌, 
கால்சியம்‌ கார்பனேட்‌, மக்னீசியம்‌ புரோமைடு 


என்னும்‌ உப்புகள்‌ கரைந்துள்ளன. இவற்றுள்‌, 
சோடியம்‌ குளோரைடு என்னும்‌ சாதாரண உப்பே 
உப்பளவில்‌ $ பங்கிற்கும்‌ சற்றுக்‌ கூடுதலாகக்‌ 
கலந்து உள்ளது. i 


கடல்‌ நீரில்‌ கலந்துள்ள உப்புகளுக்கும்‌ மொத்த 
கரைசலுக்கும்‌ உள்ள விகிதம்‌ உப்பளவு (salinity) 
எனப்படும்‌. 
குடல்‌ நீரில்‌ உள்ள உப்புகளின்‌ அளவு 

கரைசலின்‌ மொத்த அளவு 
கடல்‌ நீரின்‌ சராசரி உப்பளவு 35%. தமிழ்‌ நாட்‌ 
டைச்‌ சூழ்ந்துள்ள கடல்களின்‌ சராசரி உப்பளவு 
3°2%-3°5% என்பர்‌. 


உப்பளவு x 100 


கடல்நீரில்‌ கலந்துள்ள தூய நீருக்கும்‌ மொத்த 
கரைசலுக்கும்‌ உள்ள விகிதத்தை நீரளவு - நீர்மை 
எனலாம்‌. அதாவது, 
கடல்நீரில்‌ உள்ள தூய நீர்‌ அளவு 
ப்பத்‌ அதக மொத்த Bie ட்ப 
கடல்‌ நீரின்‌ நீராம்‌ தன்மை- நீர்மை இடத்துக்கு 
இடம்‌ மாறுபடுகின்றது. அத்‌ நீர்மைக்குத்‌ தகவே 
ஆங்காங்கே உயிரினங்கள்‌ வாழ்கின்றன. கடல்‌ 
தன்‌ நீர்மையில்‌ மாறுபடின்‌ - அதாவது தன்‌ நீர்மை 
குன்றின்‌, அங்கு வாழும்‌ உயிரினங்கள்‌ இடம்‌ விலகும்‌; 
மடிதலும்‌ உண்டு. புதிய உயிரினங்கள்‌ தோன்‌ 
றாமையும்‌ உண்டு. இதனால்‌ கடல்வளம்‌ குன்றும்‌. 
ஆகவே, எந்த இடத்திலும்‌ கடல்‌ தன்‌ நீர்மை 
குன்றாது இருப்பது மிகவும்‌ இன்றியமையாதது 
ஆகும்‌. 
கடல்‌ தன்‌ நீர்மை குன்றாது இருப்பதற்கு அடிப்‌ 
tos காரணங்களாக விளங்குவன மழை நீர்‌, 
ஊற்று நீர்‌, ஆற்று நீர்‌, ஆவியாதல்‌ ஆடியன 
வாகும்‌.? இவை அனைத்திற்கும்‌ மழையே அடிப்‌ 
படை. ஆகவே, மழையே கடல்‌ தன்‌ நீர்மை 
குன்றாமைக்கு முதன்மையான காரணமாகின்றது. 
மழை பெய்யாது பொய்க்குமாயின்‌, கடல்‌ தன்‌ 
நீர்மை குன்றி உப்பளவில்‌ மிகும்‌. இதனால்‌ முன்‌ 
னர்க்‌ கூறியவாறு வனம்‌ கெடும்‌, இதனையே வள்‌ 


ளுவர்‌, 


“நெடுங்கடலும்‌ தன்னீர்மை குன்றும்‌ தடிந்தெழிலி 
தானல்கா தாகி விடின்‌” *. (குறள்‌, 17) 


என்னும்‌ குறள்வழி வெளிப்படுத்துகின்றார்‌ என 
லாம்‌. இக்‌ குறளுக்கான உரை விளக்கத்தில்‌ பரிமே 
லழகர்‌, 


3 குறுந்‌, 379:1; ஐங்குறு, 21:1; அகம்‌. 80:7. 

2 தற்‌. 288:6; புறம்‌. 66:1, 383:17; மதுரைக்‌. 361, 768. 

* பட்டினப்‌. 97; முல்லைப்‌. 28; நற்‌. 395:6; குறுந்‌. 109:2. 

4 புறம்‌. '9-ன்‌, உரை. 

* Scientific American, The Ocean, W. H. Freeman and 
Company, San Francisco, 1969, pp. 15-26. 

* Preece and "Wood, Modern Geography, Tee Foundations of 
Goreme University Tutorial Press, Foxton, 1968, 
P. 


* Did; p. 89. 


390 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


“தன்னியல்பு குறைதலாவது, நீர்வாமும்‌ உயிர்கள்‌ 
பிறவாமையும்‌, மணி முதலாயின படாமையும்‌* 


எனக்‌ கூறி இருப்பதும்‌ இங்குக்‌ கருதத்‌ தக்கது. 


அலைகள்‌ 

அலையின்‌ தோற்றம்‌ 

கடலில்‌ அலைகள்‌ (Waves) எழுவதற்கு அடிப்‌ 
படைக்‌ காரணமாக அமைவது காற்று. காற்றி 
லிருந்து சக்தி நீருக்கு மாற்றப்படுவதால்‌ கடல்‌ 
அலைகள்‌ தோன்றுகின்றன என்பர்‌. கடல்‌ அலை 
களைத்‌ “திரை” என்னும்‌ பெயரால்‌ சங்கப்‌ புலவர்‌ 
கள்‌ வழங்கி உள்ளனர்‌. 


அலை தோன்றுவதற்கான காரணத்தைச்‌ சங்கப்‌ 
புலவர்கள்‌ வெளிப்படையாக எடுத்துரைக்கவில்லை; 
என்றாலும்‌, காற்றுக்கும்‌ அலைக்கும்‌ தொடர்பு 
இருப்பதைச்‌ சுட்டிக்காட்டி உள்ளனர்‌. மேலும்‌, 
"wrar லெடுத்த முத்நீர்‌** 


என வரும்‌ தொடர்‌, அலையின்‌ தோற்றத்‌ 
திற்கான காரணத்தைக்‌ குறிப்பிடுகின்றது எனக்‌ 
கொள்ளவும்‌ இடமுண்டு. 


(மதுரைக்‌. 361). 


அலை வகைகள்‌ 


வெவ்வேறு புறச்‌ சூழல்களால்‌ வெவ்வேறு வகை 
யாகத்‌ தோன்றும்‌ கடல்‌ அலைகளின்‌ நிலைகளை 
நுணுகி நோக்கி வெளிப்படுத்தி உள்ளார்கள்‌ சங்கப்‌ 
புலவர்கள்‌. அவர்கள்‌ காட்டும்‌ படப்பிடிப்புகளை 
இன்றைய ஆழ்கடல்‌ சிந்தனையாளர்களின்‌ கடல்‌ 
மட்ட அலைவு அளவொடு (Sea Disturbance Scale)? 
ஒப்பிட்டுக்‌ காணலாம்போல்‌ தோன்றுகிறது. 
ஆனால்‌, ஒரு வேறுபாடு; பண்டைத்‌ தமிழர்‌ 
அலை வகைகளாகக்‌ கண்டதை உரைத்தனரே 
தவிர, கணக்கிட்டு உரைக்கவில்லை. அவர்கள்‌ 
குறிப்பிடும்‌ அலைநிலை வகை Ae வருமாறு: 

1. ““தயங்குதிரைப்‌ பெருங்கடல்‌” (நற்‌. 18:7) 
“Boor gy கடல்‌?” (அகம்‌. 263:1) 
“*தெண்கடல்‌ Jwr’ (மதுரைக்‌. 450) 

2. “*ஓங்குதிரை வியன்பரப்பு** (மதுரைக்‌. 1) 
*“ஓங்குநிலை ஒட்டகம்‌ துயில்மடிந்‌ தன்ன 

வீங்குதிரை** (சிறுபா. 154-155) 


3. *உடைதிரை”* (தற்‌. 159:10) 
**ஓல்லெனத்‌ 
திரை பிறழிய இரும்பெளவம்‌”* 
(பொருந. 177-178) 
4. **வெண்திரைப்‌ பரப்பு”? (பெரும்‌. 457) 


ச்‌ 
5. **பொங்குஇரை:* (தற்‌. 35:1) 


8, **நுரைபிதிர்ப்‌ படுதிரை** (அகம்‌, 270:5) 


**மயங்குபிசர்‌ மல்குதிரை”” (அகம்‌, 250: 1-2) 

““வில்லெறி பஞ்சு போல மல்குதிரை 
வளிபொரு வயங்குபிசிர்‌ பொங்கும்‌ 
'தளிகடல்‌”* (நற்‌. 299:7-9) 


அலையின்‌ செயல்கள்‌ 

கடற்கரையில்‌ தோன்றும்‌ மணற்குவியலை (sand 
spit) எக்கர்‌, சேர்ப்பு எனச்‌ சங்கப்‌ புலவர்‌ வழங்‌ 
குவர்‌. இம்‌ மணற்‌ குவியல்கள்‌ உருவாவதற்கான 
அடிப்படையான காரணங்களுள்‌ ஒன்று கடலலை 


என்பர்‌. இச்‌ சிந்தனை பண்டைத்‌ தமிழர்களிட 
மும்‌ தெளிவாகக்‌ காணப்படுகிறது. இதற்கு, 
**எறிதிரை தொகுத்த எக்கர்‌!” (நற்‌. 211:6) 


**கரைபொரு திரங்கும்‌ கனையிரு முந்நீர்த்‌ 
திரையிடு மணல்‌”** (மதுரைக்‌. 234-235) 


என வரும்‌ சங்க இலக்கியத்‌ தொடர்களே அரிய 
சான்றுகளாகும்‌. 


நில அரிப்புக்கும்‌ (Erosion) சுடலலைகள்‌ கார 
ணமாக அமைகின்றன என்பதையும்‌ சங்கப்‌ புலவர்‌ 
கள்‌ எடுத்துக்காட்டி உள்ளனர்‌. 


ஒதங்கள்‌ 
ஒதமும்‌ காரணமும்‌ 


கடலில்‌ காலவரையறைக்கு உட்பட்டு ஏற்படும்‌ 
கடல்மட்ட ஏற்றத்‌ தாழ்வுகளுக்கு ஓதங்கள்‌ (Tides) 
என்று பெயர்‌. இவற்றை வேலை ஏற்றங்கள்‌ அல்‌ 
லது கடல்‌ ஏற்றங்கள்‌ என்றும்‌ வழங்குவர்‌. 


ஓதங்களுக்கு அடிப்படையான காரணங்களாக 
விளங்குவன ஞாயிறும்‌ தங்களும்‌. நாம்‌ வாழும்‌ 
புவி, ஞாயிறு, தங்கள்‌ ஆகியவை ஒன்றையொன்று 
ஈர்க்கின்றன. ஈர்ப்புவிசை, கோள்களின்‌ பொருண்‌ 
மைக்கு நேர்‌ விகிதத்திலும்‌ அவற்றின்‌ இடையே 
உள்ள தொலைவிற்கு எதிர்‌ விகிதத்திலும்‌ அமைந்‌ 
துள்ளது. ஞாயிற்றின்‌ பொருண்மை அதிகமா 
யினும்‌, அது வெகு தொலைவில்‌ இருப்பதால்‌, 
அதனினும்‌ பொருண்மையில்‌ பெரிதும்‌ குறைந்திருப்‌ 
பினும்‌ வெகு அண்மையில்‌ இருக்கும்‌ திங்களே, 
புவியில்‌ உள்ள பொருள்களை ஈர்ப்பதில்‌ பெரும்‌ 
பங்கு வகிக்கின்றது. ஆகவே, ஓதங்களுக்குக்‌ 
காரணங்களாக விளங்கும்‌ ஞாயிறு, திங்கள்‌ ஆகிய 
இரண்டுள்‌ திங்களே முதன்மையான காரணமாக 


+ இராமசாமி, சமுத்திரவியல்‌ (Oceanography), தமிழ்‌ 

வெளியீட்டுக்‌ கழகம்‌, தமிழ்நாடு அரசாங்கம்‌, 1933, ப. 78, 

* International Leaning System Corporation Limited, - Sea 
disturbance Scale, The New Universal Library, Vol. 12, 
London, 1969. 

32 Preece and Wood, Ibid., ற. 140. 

u அகம்‌. 10:8-9; ஐங்குறு, 113: 
1351-5. 


a 391 5 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


அமைகின்றது. இதனால்தான்‌ நிறைமதி நாளிலும்‌ 
மறைமதி நாளிலும்‌ கடலில்‌ ஓதங்கள்‌ அளவில்‌ மிக்கு 
விளங்குகின்றன. ' இதனை வாழ்நாளில்‌ கண்டு 
அனுபவித்த பண்டைத்‌ தமிழர்கள்‌ இங்களுக்கும்‌ 
ஓதங்களுக்கும்‌ நெருங்கிய தொடர்பு இருப்பதைத்‌ 
தெளிந்துள்ளனர்‌. 


“திங்களும்‌ இகழ்வான்‌ ஏர்தரும்‌; இளநீர்ப்‌ 
பொங்குதிரைப்‌ புணரியும்‌ பாடோ வாதே; 


ஒலிசிறந்து ஓதமும்‌ பெயரும்‌?” (நற்‌. 335:1-3) 
“gags திரையோதம்‌”* (தற்‌. 31:11, 
பெருங்கடல்‌ 


இரவுத்தலை மண்டிலம்‌ பெயர்ந்தென உரவுத்‌ 
எறிவன போல வரூஉம்‌.” திரை 
(தற்‌. 375 : 6-8) 


என்பன அவர்தம்‌ தெளிவிற்குச்‌ சில சான்றுகள்‌. 


ஓதமும்‌ பயனும்‌ 

ஆழம்‌ குறைவான துறைமுகங்களில்‌ அல்லது கழி 
களில்‌ அமைந்திருந்த துறைமுகங்களில்‌ வாணிகக்‌ 
கப்பல்கள்‌ எளிதில்‌ சென்று வர இவ்வோதங்கள்‌ 
பெருந்துணையாக இருந்துள்ளன. இக்கூற்றுக்குச்‌ 
சான்றுகளாக, 


பெருங்கடல்‌ குட்டத்துப்‌ புலவுத்திரை யோதம்‌ 

இருங்கழி மருவிப்‌ பாயப்‌ பெரிதெழுந்து 
, உருகெழு பானாள்‌ வருவன” 
(மதுரைக்‌. 536-542) 
கழிய 

ஒதமொடு பெயரும்‌ gapas” 

(ஐங்குறு. 155:3-4) 

என வரும்‌ சங்க இலக்கிய அடிகளைக்‌ கொள்ளலாம்‌. 


மேலும்‌, இவ்வோதங்கள்‌, கடலில்‌ வாழ்‌ மீன்கள்‌ 
கழிகளிலும்‌ ஆறுகளிலும்‌ புகுதற்குக்‌ காரணங்‌ 
களாக அமைந்துள்ளதை, 


“*இறவொடு வந்து கோதையொடு பெயரும்‌ 

பெருங்கடல்‌ ஓதம்‌ போல”* (அகம்‌. 123:12-13) 
என்னும்‌ சங்கப்‌ பாடல்‌ அடிகள்‌ வெளிப்படுத்து 
கின்றன. 


கடல்வாழ்‌ உயிரினங்கள்‌ 

கடலில்‌ இடத்திற்குத்‌ தக- ஆழத்திற்குத்‌ தக 
பல்வேறு உயிரினங்கள்‌ வாழ்கின்றன. இன்னும்‌ 
அவற்றை முழுமையாக அறிவியல்‌ துணைகொண்டும்‌ 
அறிய முடியவில்லை. அறிவியல்‌ பெரிதும்‌ வளராத 
இரண்டாயிரம்‌ ஆண்டுகளுக்கு முற்பட்ட தமிழ்‌ 
நாட்டில்‌, புலவர்கள்‌ தாம்‌ அறிந்தனவற்றுள்‌ Aw 
உண்மைகளை மட்டுமே இலக்கியங்களில்‌ வெளிப்‌ 
படுத்தி உள்ளனர்‌. அவர்கள்‌ வெளிப்படுத்தி 


விருக்கும்‌ செய்திகளில்‌, கடலில்‌ வாழ்‌ சுறவும்‌ 
இறாலும்‌ சிறப்பிடம்‌ பெற்றுள்ளன; இவற்றொடு 
பனைமீன்‌, ஆமை, இப்பி, சங்கு முதலியன பற்றிய 
சில குறிப்புகளும்‌ காணப்படுகின்றன. 


சுறா 

சங்க இலக்கியங்களில்‌, சுறா இனத்து மீன்கள்‌ 
பலவற்றுள்ளும்‌ வாள்‌ சுறா குறிப்பிடத்தக்க இடத்‌ 
தைப்‌ பெற்றுள்ளது. இஃது, தலைப்பகுதியில்‌ 
நீண்ட கொம்பினைக்‌ கொண்டிருக்கும்‌; அதில்‌ இரு 
புறமும்‌ கூரிய முட்கள்‌ இருக்கும்‌. இதனை ‘Pristo- 
phorus saw shark’ என்பர்‌. சங்க இலக்பயெங்கள்‌ 
இதனை எறிசுறா, கடுஞ்சுறா, கோட்சுறா, வயச்‌ 
சுறா, வாள்வாய்ச்‌ சுறவு எனப்‌ பல்வேறு பெயர்‌ 
களில்‌ குறிப்பிடுகின்றன. சங்க இலக்கியங்களில்‌ 
பெருமீன்‌ என வழங்கப்படுவதும்‌ இச்‌ சுறா மீன்‌ 
களே என்பார்‌ டாக்டர்‌ இ. முத்து-கண்ணப்பர்‌ 
அவர்கள்‌. 


“வெப்பக்‌ கடற்பகுதிகளில்‌ வாழும்‌ இந்த மீன்‌ 
பற்றிச்‌ சங்க இலக்கியம்‌ கூறும்‌ சில செய்திகள்‌ 
வருமாறு: இம்‌ மீன்‌, கடலின்‌ மேற்பரப்பில்‌ காணப்‌ 
படுவது (குறுந்‌. 318:1); Aw வேளைகளில்‌ தானே 
கடற்கரையில்‌ ஒதுங்கிவிடுவதும்‌ உண்டு (அகம்‌. 
10:11); இது வலிமை மிக்கது (நற்‌. 111:7); 
எதிரிகளைத்‌ தன்‌ கொம்பினால்‌ தாக்கி வீழ்த்த 
வல்லது (குறுந்‌. 269; 3-4); மீன்பிடி வலைகளைத்‌ 
தன்‌ கொம்பினால்‌ அறுத்துவிடும்‌ (நற்‌. 303:8-12). 
இச்‌ சுறாவில்‌ ஆண்‌ இனத்தை ஏறு எனத்‌ தொல்‌ 
காப்பியம்‌ (1540) குறிப்பிடுகின்ற து. 


இறால்‌ 

சுறாவை அடுத்து, சங்க இலக்கியங்களில்‌ மிகுதி 
யாகச்‌ சுட்டப்படும்‌ மீனினம்‌ இறால்‌, கடலில்‌ 
ஆழம்‌ அற்ற பகுதிகளில்‌ கூட்டம்‌ கூட்டமாக 
வாழும்‌ இவ்வகை மீன்களைப்பற்றிச்‌ சங்க இலக்‌ 
தியம்‌ கூறும்‌ செய்திகள்‌ வருமாறு: இவை, இருப்‌ 
பைப்‌ பூவைப்போன்ற தலையை உடையவை (நற்‌. 
111:1-2); முற்றாத பசுமஞ்சள்‌ இழங்கின்‌ புறத்‌ 
தைப்‌ போன்ற உடற்புறத்தை உடையவை (நற்‌. 
101:1-2); முட்கள்‌ போன்ற காலினை உடையவை 
(குறுந்‌. 109:1); பூட்டிய அம்பு விடுபடத்‌ தெறிக்‌ 
கும்‌ நாண்போலத்‌ துள்ளும்‌ இயல்பினை உடையவை 
(அகம்‌. 96:1-2); இவை அலைப்‌ பரப்பிலே கூட்டம்‌ 
கூட்டமாகக்‌ காணப்படுபவை (அகம்‌. 270:5). 


பனைமீன்‌ 

வாய்வழியாகக்‌ கடல்‌ நீரைப்‌ பனை உயரத்‌ 
திற்குப்‌ பீறிட்டு அடிக்கும்‌ ஒருவகை மீன்‌ இது. 
இம்‌ மீன்‌ மதுரைக்காஞ்சியில்‌ குறிப்பிடப்படுகிறது. 


n கோ. இராமசாமி, சமுத்திரவியல்‌, பக்‌. 114-133, 

15 டாக்டர்‌ இ, முத்து-கண்ணப்பன்‌, சங்க இலக்கத்தில்‌ 
நெய்தல்‌ நிலம்‌, அதிபத்தர்‌, பதிப்பகம்‌, சென்னை-20, 
1978, பச்‌. 106-107. 


392 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


“*பனைமீன்‌ வழங்கும்‌ வளைமேல்‌ பரப்பு”* 
(மதுரைக்‌. 375) என்னும்‌ அடியால்‌, இம்‌ மீன்‌ 
கடலின்‌ மேற்‌ பரப்பில்‌ வாழ்வது என அறிய 
முடிகின்றது. 


ஆமை 

கடற்கரை மணலைத்‌ தோண்டிப்‌ பெண்‌ ஆமை 
முட்டை இடுவதும்‌, அம்‌ முட்டைகள்‌ பொரிந்து 
குஞ்சுகளாகும்‌ வரை ஆண்‌ ஆமை அவற்றைக்‌ 
காவல்‌ காக்கும்‌ என்ற செய்தியும்‌ நப்பசலையார்‌ 
யாடல்வழி (அகம்‌. 160:3-8) அறிய முடிகிறது. 

பண்டைத்‌ தமிழ்‌ மக்கள்‌ அறிந்திருந்த கடல்‌ 
வாழ்‌ உயிரினம்பற்றிய செய்திகளுள்‌ பொருண்மை 
கருதி ஒரு சிலவே புலவர்‌ பெருமக்களால்‌ வெளிப்‌ 
படுத்தப்பட்டுள்ளன எனக்‌ கருதுவதில்‌ 
தவறில்லை. z 
பிற செய்திகள்‌ 

பண்டைத்‌ தமிழ்‌ மக்கள்‌ கடலில்‌ உள்ள மலை 
களைப்பற்றியும்‌ (இருமுரு. 45), கடலில்‌ தோன்றும்‌ 
நீர்ச்சுழிகள்பற்றியும்‌ (மதுரைக்‌, 379; கலி. 
140:25) அறிந்திருத்தல்கூடும்‌ என்பதற்குச்‌ சங்க 
இலக்கியங்களில்‌ ஒரு சில குறிப்புகளே கிடைக்‌ 
கின்றன; விரிவான விளக்கங்கள்‌ இல்லை, 


“நிலம்‌ பெயரினும்‌** (புறம்‌. 3:14), **நிலம்‌ 
புடை பெயர்வ தாயினும்‌” (புறம்‌. 34:5-6) என 
வரும்‌ தொடர்களுக்கும்‌ இன்று வளர்ந்து வரும்‌ 
“நிலம்‌ புடைபெயர்‌ கொள்கை? (Plate tectonics 
நheory)-க்கும்‌ ஏதேனும்‌ சிந்தனை ஒப்புமை 
இருத்தல்‌ கூடுமோ எனத்‌ துணிய இயலவில்லை. 


முடிவுரை 

இதுவரை கூறியவற்றால்‌, இன்றுபோல்‌ அறிவிய 
லில்‌ பெருவளர்ச்சி பெறாத இரண்டாயிரம்‌ ஆண்டு 
கட்கு முற்பட்ட காலத்தே வாழ்ந்த தமிழ்‌ மக்கள்‌, 
இன்று வளர்ந்துவரும்‌ ஆழ்கடல்‌ ஆய்வுகள்‌ தரும்‌ 
முடிவுகளோடு ஒத்து அமையும்‌ ஒருசில கருத்து 
களைக்‌ கருதி இருந்தனர்‌ என்பது தெளிவு. 
அவற்றுள்‌, எவை எவை அளவைகளான்‌ அறியப்‌ 
பட்டவை எவை எவை அனுபவத்தான்‌ அறியப்‌ 
பட்டவை, எனப்‌ பிரித்தறிய இயலவில்லை. 
எனினும்‌, பெரும்பான்மையும்‌ அனுபவத்தால்‌ 
பெற்ற சிந்தனைகள்‌ ஆகலாம்‌. இவ்வகையில்‌ 
ஆய்வுகள்‌ மேலும்‌ தொடரின்‌ பண்டைத்‌ தமிழரின்‌ 
ஆழ்கடல்‌ சிந்தனைகள்‌ பற்றிய பல உண்மைகள்‌ 
யுலனாகலாம்‌.. 


34 Scientific American, Ibid., pp. 24-25. 


Digitized by Noolé#e#n Foundation. 
noolaham.org | aavanaham.org 


[புமங்காலத்தில்‌ ஆற்றங்கரைகளில்தான்‌ பண்‌ 

டைய ஊர்கள்‌ அமைந்திருந்தன. நாகரிகத்‌ 
தொட்டில்களை வளர்த்த பெருமையும்‌ அந்த 
ஆற்றங்கரைகட்கே உண்டு. அந்த வகையில்‌ தமிழ்‌ 
நாட்டிலும்‌ காவிரி, அமராவதி, தாமிரபரணி, 
வைகை, பாலாறு ஆகிய ஆறுகளின்‌ ஓரங்களிலேயே 
பழம்பெரும்பகுதிகள்‌ பல அமைந்திருக்கக்‌ காணு 
இன்றோம்‌. 


நீடு புகழ்‌ நொய்யல்‌ 


கொங்கு நாட்டில்‌ தோன்றிக்‌ கொங்கு நாட்டி 
லேயே ஓடிக்‌ கொங்கு நாட்டுக்குள்ளேயே காவிரி 
யாற்றுடன்‌ கலக்கும்‌ ஒரு சிற்றாறுதான்‌ “தொய்‌ 
யல்‌”. கோயமுத்தூர்‌ மாநகருக்கு வடமேற்கே 
உள்ள போளுவாம்பட்டிப்‌ பள்ளத்தாக்கில்‌ தோன்‌ 
(நிச்‌ சுமார்‌ 170 கிலோ மீட்டர்‌ கிழக்கு நோக்கி 
ஓடிக்‌ கொடுமுடிக்குத்‌ தென்கிழக்கில்‌ காவிரியுடன்‌ 
கலக்கிறது. 


நள்ளாறு, வண்ணாற்றங்கரை, நன்காஞ்ச, 
நீலிப்பள்ளம்‌ முதலிய சிற்றாறுகளையும்‌, சல ஓடை 
களையும்‌, காட்டாறுகளையும்‌ துணையாகப்‌ பெறு 
கிறது நொய்யல்‌. 


மிகு காஞ்சி 


இன்று நொய்யல்‌ என்ற பெயரைப்‌ பெற்றிருந்‌ 
தாலும்‌, சங்க இலக்கியத்திலும்‌, பழம்‌ பாடல்களி 
லும்‌ இத்த ஆறு காஞ்சி என்ற பெயரையே பெற்று 
விளங்கி வந்துள்ளது. பெரும்பாலும்‌ வரலாற்றுச்‌ 


புலவர்‌ செ. இராசு, எம்‌.ஏ. 


செய்திகளைப்‌ பெய்தே சங்கப்‌ பாடல்‌ பாடிய பர 
ணர்‌ பதிற்றுப்பத்தில்‌ காஞ்சி ஆற்றைக்‌ குறிப்பிடு 
கின்றார்‌, “வேனில்காலத்தில்‌ எடுக்கும்‌ நல்ல 
நீர்‌ விழாவின்போது மக்கள்‌ தங்கள்‌ வீட்டினுள்‌ 
தங்காமல்‌ சுற்றத்தாருடன்‌ அழகிய சோலைகளில்‌ 
தங்கி இன்பமாகப்‌ பொழுதைப்‌ போக்கி நீராடி 
உண்டு மகிழும்படியான காஞ்சியாற்று மணலினும்‌ 
கடல்பிறக்கோட்டிய செங்குட்டுவனின்‌ வாழ்நாட்‌ 
கள்‌ மிகுவதாக” என்கிறார்‌ பரணர்‌. 


““மலிபுனல்‌ நிகழ்தரும்‌ தீநீர்‌ விழவில்‌ 
பொழில்வதி வேனில்‌ பேரெழில்‌ வாழ்க்கை 
மேவரு சுற்றமோடு உண்டினிது நுகரும்‌ 
தீம்புனல்‌ ஆயம்‌ ஆடும்‌ 
காஞ்சியம்‌ பெருந்துறை மணலினும்‌ பலவே?” 

(பதிற்றுப்பத்து, 48; 14-18) 
என்பது அவர்‌ பாடிய தொடர்களாகும்‌. 'மீ கொங்‌ 
இல்‌ அணி காஞ்சிவாய்ப்‌ பேரூர்‌' என்பது சுந்தரர்‌ 
தேவாரம்‌. *காஞ்சிவாய்ப்‌ பேரூர்‌” என்பது பாண்‌ 
டியர்‌ செப்பேட்டு வாசகம்‌ ஆகும்‌. (காஞ்சி-நொய்‌ 
யலாக மாற்றம்‌ பெற்றது ஆய்வுக்குரியது.) 


இக்‌ காஞ்சியம்பெருந்துறையின்‌ இரு கரைகளி 
அம்‌ அமைந்த பேரூராக முன்பு கொடுமணல்‌ இருந்‌ 
துள்ளது. இன்றும்‌ நொய்யலாற்றின்‌ இருகரை 
களிலும்‌ 18 கோயில்களைத்‌ தன்னகத்தே பெற்று 
6 கிலோ மீட்டர்‌ சுற்றளவில்‌ அப்‌ பழம்பதி அமைந்‌ 
துள்ளது. இன்றைய பெரியார்‌ மாவட்டத்தில்‌ 
உள்ள பெருந்துறை வட்டத்தின்‌ தென்‌ கோடியில்‌ 
கொடுமணல்‌ அமைத்துள்ளது. 2 


394 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


o OUS 
| 8 (ரு 


ர 
Ge ACO 


Digitized by Noolaham Foundation 


% 
ப்‌ 
6 


€ @ 0 
GQ o 
ஐ o 
உத 


வண்ணக்‌ கற்களும்‌ பட்டை இட்டிய கற்களும்‌ 


டிய பானை ஓடுகளும்‌ கடுமண்‌ மணி 
Digitized by Noolaham Foundation. 


noolaham.org | aavanaham.org 


கொங்கு age 

சேரர்‌, தலைநகர்‌ வஞ்சிமா நகர்‌ பற்றிய கருத்து 
மாறுபாடுகள்‌ இருப்பினும்‌ சேர மன்னர்களில்‌ ஒரு 
கால்வழியினர்‌ கொங்கு நாட்டுக்‌ கருவூரைத்‌ தலை 
நகராகக்‌ கொண்டு அரசு புரிந்து வந்துள்ளனர்‌ 
என்பது யாவரும்‌. ஏற்றுக்கொள்ளும்‌ கருத்தாகும்‌. 


யுகமூர்‌ அருகே உள்ள ஆறுநாட்டார்‌ மலையில்‌ 

உள்ள தமிழ்க்‌ கல்வெட்டு, 

**மூதா அமண்ணன்‌ யாற்றூர்‌ செங்காயபன்‌ 
கோ ஆதன்‌ செல்லிரும்பொறை மகன்‌ [உறைய்‌ 
பெருங்கடுங்கோன்‌ மகன்‌ இளங்‌ 
கடுங்கோ இளங்கோ ஆக அறுத்த கல்‌** 


என்பதாகும்‌. 


இக்‌ கல்வெட்டில்‌ குறிப்பிடப்பெற்றுள்ள மூன்று 
சேர அரசர்களும்‌, பதிற்றுப்பத்தின்‌ 7, 8, 9ஆம்‌ 
பத்தின்‌ பாட்டுடைத்‌ தலைவர்களான, 


செல்வக்‌ கடுங்கோ வாழியாதன்‌ 
தகடூர்‌ எறிந்த பெருஞ்சேரல்‌ இரும்பொறை 
குடக்கோ இளஞ்சேரல்‌ இரும்பொறை 


ஆகிய மூவரும்தாம்‌ என்பது ஆய்வாளர்கள்‌ எல்‌ 
லோரும்‌ ஏற்றுக்கொண்ட கருத்தாகும்‌. இவர்களின்‌ 
தலைநகராகிய கொங்குநாட்டுக்‌ கருவூரும்‌ இங்‌ 
குள்ள ஒரு கல்வெட்டில்‌ குறிக்கப்பெறுகின்றது. 


கொடுமண ஈன்கலம்‌ 


இதில்‌ கண்ட மூன்று அரசர்களில்‌ இறுதி இரண்டு 
அரசர்களும்‌ கொடுமணம்‌ என்ற ஊரில்‌ செய்யப்‌ 
பட்ட தொழில்‌ வேலைப்பாடு சிறந்த அணிகலன்‌ 
களைப்‌ பாணருக்கும்‌, பிற இரவலர்க்கும்‌ வழங்கு 
வர்‌ என்று பதிற்றுப்பத்தில்‌ கூறப்பட்டுள்ளது. 


**கொடுமணம்‌ பட்ட நெடுமொழி ஒக்கலொடு 
பந்தர்ப்‌ பெயரிய பேரிசை மூதூர்க்‌ 
கடனறி மரபின்‌ கைவல்‌ பாண 
தெண்கடல்‌ முத்தமொடு நன்கலம்‌ பெறுகுவை”* 
(67:1-5) 


**கொடுமணம்‌ பட்ட வினைமாண்‌ நன்கலம்‌ 
பந்தர்ப்‌ பயந்த பலர்புகழ்‌ முத்தம்‌ 
வரையக நண்ணிக்‌ குறும்பொறை நாடித்‌ 
தெரியுநர்‌ கொண்ட சிரறுடைப்‌ பைம்பொ றிக்‌ 
கவைமரம்‌ கடுக்கும்‌ கவலைய” (74: 5-9) 


இந்‌ நன்கலம்‌ தரும்‌ கொடுமணம்‌ எது? அதுவே இன்‌ 
றைய நொய்யலாற்றின்‌ கரையில்‌ உள்ள கொடு 
மணல்தான்‌ என்பது ஈரோடு கலைமகள்‌ கல்வி 
நிலையத்‌ தலைமையாசிரியை செல்வி எம்‌. முத்‌ 
தையா அவர்களும்‌, இக்‌ கட்டுரையாளரும்‌ கண்டு 
பிடித்த தொல்பொருள்கள்‌ மூலம்‌ உறுதிப்‌ 
படுகிறது. 


ரோம்‌ காட்டினரைக்‌ கவர்ந்த மணிகள்‌ 

கி.மு. 4ஆம்‌ நூற்றாண்டு முதலே ரோம்‌ நாட்டி 
னர்‌, கிரேக்கர்‌, யூதர்‌, அராபியர்‌ முதலிய sree 
மூலம்‌ தமிழ்நாட்டோடு வாணிகத்‌ தொடர்புகொண் 
டிருந்தனர்‌. மிளகு, ஏலக்காய்‌, தந்தம்‌ முதலிய 
மலைபடு பொருட்காகவும்‌, முத்து முதலிய கடன்‌ 
படு பொருட்காகவும்‌ தமிழகத்திற்கு நேரில்‌ வத்த 
ரோமானியரைக்‌ கொங்குநாட்டு நீலம்‌, பச்சை, 
சிவப்பு, படிகம்‌ முதலிய பல வண்ணச்‌. கற்க 
கவர்ந்தன. ரோம்‌ பெண்கள்‌ கடல்நீலம்‌, பச்சைக்‌ 
கற்களை மிகவும்‌ விரும்பினர்‌. மேற்குக்‌ கடற்கரை 
யில்‌ இறங்கிப்‌ பாலக்காட்டுக்‌ கணவாய்‌ வழியாகக்‌ 
கொங்கு நாட்டுக்குள்‌ நுழைந்த ரோமானியர்‌ தோல 
யல்‌ ஆற்றங்கரையில்‌ இருந்த பெருவழிமூலம்‌ age 
உறையூர்‌ முதலிய ஊர்களுக்குச்‌ சென்றனர்‌. 


கிழக்கு நோக்கிச்‌ செல்லும்‌ வழியில்‌ கொங்கு 
நாட்டில்‌ படியூர்‌, பட்டாலி போன்ற இடங்களில்‌ 
அவர்களைக்‌ கவர்ந்த வண்ணக்‌ கல்‌ மணிகளையும்‌ 
தங்கள்‌ நாட்டுக்கு வாங்கிச்‌ சென்றனர்‌. இதனைத்‌ 
தாலமி, பிளைனி போன்றவர்களும்‌ குறிப்பிடுக த 
னர்‌. பிளைனி இந்தியாவையே “இரத்தின பூமி” 
என்றான்‌. இம்‌ மணிகளுக்காக ரோம்‌ நாட்டிலிருந்து 
கொங்கு நாட்டுக்கு ஏராளமாகத்‌ தங்கமும்‌ தங்கக்‌ 
காசுகளும்‌ ஏற்றுமதி செய்யப்பட்டன. டைபீரியஸ்‌ 
என்ற ரோம்‌ நாட்டு மன்னன்‌ தன்‌ நாட்டுத்‌ தங்கம்‌ 
வெளி நாட்டுக்கு ஏற்றுமதியாவதைத்‌ தடுக்க முயன்‌ 
றான்‌. ஆனால்‌ முடியவில்லை (*பெரில்‌* என்று 
இம்மணிகளைக்‌ குறிக்க எழுந்த இரேக்கச்‌ 
சொல்‌ ‘upd’ (கல்‌) என்ற தமிழ்ச்சொல்லாக 
இருக்கக்கூடும்‌). 


தென்கிழக்கு ஆசியாவில்‌ கிடைக்கும்‌ ரோமானிய 
அரசர்களின்‌ காசுகள்‌ மிகுதியான இடங்களிலும்‌, 
மிகுதியான அளவிலும்‌ நொய்யல்‌ ஆற்றுப்‌ பள்ளத்‌ 
தாக்குகளிலேயே கிடைத்துள்ளன. இம்‌ மணி வணி 
கத்தின்‌ சிறப்பும்‌ ரோமானியர்கட்கு அதில்‌ இருத்த 
ஈடுபாடும்‌ இதனால்‌ விளங்கும்‌. 


எங்கும்‌ எழில்‌ மணிகள்‌ 


பதிற்றுப்பத்தில்‌, கால்நடைகளை ஓட்டிக்‌ 
கொண்டு காடுகட்குச்‌ செல்லும்‌ இடையர்கட்கும்‌, 
புன்செய்‌ நிலத்தைக்‌ கலப்பையால்‌ உழுவார்க்கும்‌, 
மழை பெய்தவுடன்‌ காட்டுப்‌ பகுதிக்குச்‌ செல்லும்‌ 
மக்களுக்கும்‌ அவர்கள்‌ கால்பட்ட இடமெல்லாம்‌ 
மணிகள்‌ பல கிடைக்கும்‌ என்று விவரிக்கப்பட்‌ 
டுள்ளது: 


**முல்லைக்‌ கண்ணிப்‌ பல்லான்‌ கோவலர்‌ 
யுல்லுடை வியன்புலம்‌ பல்லா பரப்பிக்‌ 
கல்லுயர்‌ கடத்திடைக்‌' கதிர்மணி Qu prei” 

(21: 20-22) 


Digitized by Noolah3#? Foundation. 
noolaham.org | aavanaham.org 


சட 


we eT OTS GS 

கறங்கிசைச்‌ தடி பொரியரைப்‌ பொருத்திய 
சிறியிலை வேலம்‌ பெரிய தோன்றும்‌ 

யுன்புலம்‌ வித்தும்‌ வன்கை வினைஞர்‌ 
சீருடைப்‌ பல்பகடு ஓலிப்பப்‌ பூட்டி 

நாஞ்சில்‌ ஆடிய கொழுவழி மருங்கின்‌ 
அலங்குகதிர்த்‌ திருமணி பெறூஉம்‌ 

அகன்கண்‌ வைப்பின்‌ wre? (58: 12-19) 


““கடத்திடைப்‌ பிடவின்‌ தொடக்குலைச்‌ சேக்கும்‌ 
வான்பளிங்கு விரைஇய செம்பரல்‌ முரம்பின்‌ 
இலங்குகதிர்த்‌ திருமணி பெறும்‌ 
அகன்கண்‌ வைப்பின்‌ நாடு?” (66: 17-20) 

“கருவி வானம்‌ தண்டுளி சொரிந்தெனப்‌ 
பல்விதை உழவில்‌ சில்லே ராளர்‌ 
பனித்துறைப்‌ பகன்றைப்‌ பாங்குடைத்‌ தெரியல்‌ 
கழுவுறு கலிங்கம்‌ கடுப்பச்‌ சூடி 
இலங்குகதிர்‌ திருமணி பெறூஉம்‌ 
அகன்கண்‌ வைப்பின்‌ நாடு”? (76: 10-15) 

என்பன முறையே பாலைக்‌ கவுதமனார்‌, காக்கை 

பாடினியார்‌, நச்செள்ளையார்‌, கபிலர்‌, அரிசில்‌ 
கிழார்‌ ஆகியோர்‌ பாடிய பாடல்களாகும்‌. 


இவை கற்பனையல்ல, புலவர்கள்‌ நேரில்‌ கண்டு 
அறிந்து பாடியவையே என்பது இன்றைய கொடு 
மணலில்‌ கலைமகள்‌ கலைக்கூடக்‌ குழுவினரும்‌, 
தமிழக அரசின்‌ தொல்பொருள்‌ துறையினரும்‌ 
கண்ட வியக்கத்தக்க அரும்பொருள்கள்‌ மூலம்‌ 
அறியலாகும்‌. 


இன்றும்‌ பதிற்றுப்பத்து வருணனைபோல்‌ மழை 
பெய்தவுடனும்‌, ஆடுமாடு மேய்க்கும்போதும்‌, 
உழவு உழும்பொழுதும்‌ பல வண்ண மணிகள்‌ 
கிடைத்துக்கொண்டே இருக்கின்றன. 


கொங்குக்‌ கொடுமணலில்‌ ரோமர்‌ 


அகஸ்டஸ்‌, ட்ரூஸஸ்‌, அந்தோணியா, ஜெொர்‌ 
மேனிக்கஸ்‌, டைபீரியஸ்‌, கேலிகுலா, கிளாடியஸ்‌, 
நீரோ, டோமிஷியஸ்‌, நெர்வா, டிராஜன்‌, கம்மோ 
டியஸ்‌, கான்ஸ்டாண்டினஸ்‌ ஆகிய ரோமானிய அர 
சர்களின்‌ காசுகள்‌ கொங்கு நாட்டில்‌ வெள்ளலூர்‌, 
கலையமுத்தூர்‌, பொள்ளாச்சி, கரூர்‌, கத்தாங்‌ 
கண்ணி, பேரூர்‌, வடக்குப்பூதிநத்‌ தம்‌, ஆனைமலை 
ஆகிய இடங்களில்‌ கிடைத்துள்ளன. 


உலகெங்கும்‌ அன்று வழக்கில்‌ இருந்த. ரோமா 
னியர்தம்‌ தங்கக்‌ காசுகள்‌ சுத்தமாகவும்‌, தேயா 
மலும்‌, புத்தம்‌ புதியதாகவும்‌, கொங்கு நாட்டில்‌ 
கிடைப்பதால்‌ ரோமானியர்‌ குடியிருப்புகளும்‌, 
நாணயச்‌ சாலையும்‌ கொங்கு நாட்டிலேயே இருந்‌ 
இருக்கவேண்டும்‌ என்பது அறிஞர்‌ கருத்து. 


கொடுமணலிலும்‌ இரண்டு ரோமானியக்‌ காசுகள்‌' 
கிடைத்துள்ளன. அவற்றுடன்‌ கறுப்பாகவும்‌, 
கலவைப்‌ பூச்சுகளால்‌ மிளிரும்படியாகவும்‌, வழ 
வழப்பாகவும்‌, பளப்பளப்பாகவும்‌ கண்ணாடிபோல்‌ 
காட்சி அளிப்பதும்‌, ஒன்றுக்கு மேற்பட்ட பல வட்‌ 
டங்களையுடைய. “ரவுலடெட்‌” ஓடும்‌, மங்கலான. 
குங்கும நிறம்‌ கொண்ட ‘ywi’ ஓடும்‌ இடைத்‌ 
துள்ளன. கொடுமணலுக்கும்‌ ரோமானியருக்கும்‌ 
உள்ள தொடர்பை இவை விளக்கும்‌. 


கொடுமணல்‌ கொடுக்கும்‌ மணிகள்‌ 
கொடுமணலில்‌ கிடைக்கும்‌ தொல்பொருள்கள்‌ 


யல சங்கு இலக்கியங்களோடு பொருத்தமாகக்‌ 
காணப்படுகின்றன. மணிகளைப்பற்றியும்‌, அவை 
களைத்‌ துளையிடுவதுபற்றியும்‌ மதுரைக்காஞ்சி 


முதலிய சங்க இலக்கியங்கள்‌ பேசும்‌. 


கொடுமணலில்‌ பல வண்ணக்‌ கற்களுடன்‌ அழ 
காகச்‌ செதுக்கிப்‌ பட்டை தீட்டித்‌ துளையிடப்‌ 
பெற்ற பல நிற மணிகளும்‌ கிடைத்திருக்கின்றன. 
அவை மணிகளின்‌ இருபுறமிருந்து துளையிடும்‌ 
வேலைப்பாட்டினையும்‌ நமக்குக்‌ கூறுகின்றன. 
அழகிய வெண்படிகக்‌ கற்களுடன்‌, மாணிக்கம்‌, 
வைடூரியம்‌, கோமேதகம்‌, பவளம்‌, செவ்வந்திக்கல்‌, 
குருந்தக்கல்‌, கடல்‌ நீலம்‌, பச்சை, சிவப்பு, இளஞ்‌ 
சிவப்பு, கருஞ்சிவப்பு நிறத்தில்‌ செதுக்கிய 
மணிகளும்‌ கிடைக்கின்றன. 


இத்தகு கற்களில்‌ பாசிகளும்‌ பதக்கமும்‌ கிடைக்‌ 
இன்றன. உயர்ந்த இப்‌ பொருள்களுடன்‌ சுட்ட 
மண்ணில்‌ செய்யப்பட்ட பாசிகளும்‌ காதணிகளும்‌ 
கிடைத்திருப்பது வியப்புக்குரியது. 


சங்க காலத்தில்‌ சங்கு வளைகள்‌ 

கடலில்‌ கிடைக்கும்‌ பெரிய சங்குகளை அறுத்து, 
வளையல்‌ முதலிய அணிகளாகச்‌ செய்வது 
சங்ககால வழக்கம்‌. சங்கு எடுப்போர்‌ கொற்கை 
யில்‌ தனி இடத்தில்‌ வாழ்ந்தனர்‌ என்று மதுரைக்‌ 
காஞ்சி கூறும்‌. கூர்மையான இரும்புக்‌ கருவிகளைக்‌ 
கொண்டு சங்குகளை அறுத்துப்‌ பின்‌ அதை வளையல்‌ 
முதலிய பல அணிகளாகக்‌ கடைவர்‌. அச்‌ சங்குகள்‌ 
வளைவாக இருக்கும்‌. சங்குகளின்‌ அறுத்த 
மீதிப்‌ பகுதிகள்‌ கண்களைப்‌ போன்று இருக்கும்‌. 
இச்‌ சங்குகள்‌ ஒளி வீசும்படியாகவும்‌ வெண்மை 
யாகவும்‌ இருக்கும்‌. 

இலங்கு வளை இருசேரி (மதுரைக்‌. 136) 

வாள்‌அரம்‌ துமித்த வளை (அக, 125) 

அரம்போழ்‌ அவ்வளை (அக. 349) 

சுரிவளை (குறு. 260) 

அரம்போழ்ந்து அறுத்த கண்நேர்‌ இலங்கு வளை 

(மதுரைக்‌. 316) 
கோடீர்‌ எல்வளை (ஐங்‌. 135) 
கோடீர்‌ இலங்கு வளை (குறு. 11) 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


என்பன சங்க இலக்கியத்‌ தொடர்கள்‌. நூற்றுக்‌ 
கணக்காக அறுத்த சங்குகளும்‌, சங்கு வளையல்‌ 
களும்‌, மோதிரம்‌, காதணி, பாசிகள்‌ சோன்ற 
சங்கில்‌ செய்த பல வேலைப்பாடு மிக்க அணி 
கலன்களும்‌ கொடுமணலில்‌ கிடைத்துள்ளன. சங்கு 
வளையல்கள்‌ மட்டுமன் றிக்‌ கறுப்பு, சிவப்பு, பச்சை 
முதலிய வண்ணக்‌ கற்களிலும்‌ செய்யப்பட்ட 
வளையல்‌' துண்டுகள்‌ நிடைத்துள்ளன. 
i 


பிற தொல்பொருள்கள்‌ 


பழங்காலத்து எழுத்தான தமழ்‌. (பிராமி) எழுத்‌ 
துகள்‌ போறிக்கப்பட்ட ஓடுகள்‌ பல கொடுமணலில்‌ 
கிடைத்துள்ளன; அவை 4குதிர்ரா, மா, தா, 
கோ, வேன்கு'? போன்றவையாகும்‌. ‘Arry’ 
எனப்படும்‌ அடையாளக்‌ குறியீடுகள்‌ உள்ள பானை 
ஓடுகள்‌ பல கிடைத்துள்ளன. சுடுவதற்கு முன்‌ 
அழகிய பல தோற்றங்களில்‌ முத்திரை பதிக்கப்‌ 
பட்டுப்‌ பின்‌ சுட்டுப்‌ பயன்படுத்திய பானை ஓடு 
களும்‌ கிடைத்துள்ளன. 


திராவிட நாகரிகத்திற்கே உரிய மெல்லிய பளப்‌ 
பளப்பான, கறுப்பு சிவப்பு ஓடுகளும்‌, கறுப்பு ஓடு 
களும்‌, சிவப்பு ஓடுகளும்‌, பழுப்பு நிற ஓடுகளும்‌, 
ரசக்‌ கலவையும்‌ வண்ணமும்‌ பூசப்பட்ட ஓடுகளும்‌ 
கொடுமணலில்‌ கிடைத்துள்ளன. 


கோயமுத்தூர்‌ வகை என்று தொல்லியல்‌ நிபுணர்‌ 
களால்‌ கூறப்படும்‌ வெள்ளை, சிவப்பு நிறத்தில்‌ 
அலை அலையாக வளைந்தும்‌ நெளிந்தும்‌ அழகிய 
கோடுகளை உடைய பானை ஓடுகள்‌ கொடுமண 
லில்‌ மிகுதியாகக்‌ கிடைத்துள்ளன. அக்‌ கோடுகள்‌ 
வெளிப்பக்கம்‌ மட்டும்‌ பெரும்பாலும்‌ இருப்பது 
வழக்கம்‌. ஆனால்‌ கொடுமணலில்‌ உள்‌ பக்கமும்‌ 
அக்‌ கோடுகள்‌ இருப்பது சிறப்பானதொன்றாகும்‌. 
பூவேலைப்பாடு, கட்டங்கள்‌, நேர்க்கோடு, குறுக்‌ 
குக்கோடு ஆகிய வரைந்த பானை ஓடுகளும்‌ கிடைத்‌ 
துள்ளன. 


பழங்கற்காலத்திற்கும்‌, புதிய கற்காலத்திற்கும்‌ 
இடைப்பட்ட காலக்கருவிகளான நுண்கற்கருவிகள்‌ 
பளப்பளப்பான பல கற்களில்‌ இங்குக்‌ கிடைக்கின்‌ 
றன. படிகச்‌ கல்லில்‌ செய்யப்பட்ட அழகிய சைக்‌ 
கருவி ஒன்றும்‌ மிக அரிதாகக்‌ கிடைத்துள்ளது. 

+ இதன்‌ காலம்‌ ஏறத்தாழ கி.மு. 4000 ஆகும்‌. 


இரும்புத்‌ தாதுக்‌ கற்களும்‌, உருக்கி எடுத்த 
இரும்பின்‌ பகுதிகளும்‌, இரும்பு உருக்கும்‌ குழாய்‌ 
களும்‌ கிடைத்துள்ளன. செங்கற்களும்‌ PENS 
பெரிய கற்களும்‌ Aw ó girer, 


இவைகள்‌ அனைத்தும்‌ கிடைக்கும்‌ மக்கள்‌ 
வாழிடத்தின்‌ அருகே பெருங்கற்காலப்‌ புதைகுழிகள்‌ 
பலவும்‌, நெடுநிலை நடுகல்லும்‌ உள்ளன. மான்‌ 
கொம்பு, விலங்கின்‌ பற்கள்‌, பெரிய எலும்புகள்‌ 


ஆகியவையும்‌ சடைத்திருக்கன்றன. 


இலக்கெங்களும்‌ கல்வெட்டுகளும்‌ 

பிற்காலத்தும்‌ கொடுமணல்‌ மிகச்‌ சிறப்பாக விளங்‌ 
இயுள்ளது. 24 கொங்கு நாடுகளில்‌ ஒன்றான குறுப்பு 
நாட்டில்‌ தென்‌ குறுப்பு "நாடான வீர சோழவள 
நாட்டைச்‌ சேர்ந்தது. கொடுமணல்‌: \ வடகரைக்‌ 
கொடுமணல்‌, தென்கரைக்‌ கொடுமணல்‌ என்று 
ஆற்றின்‌ இரு பகுதி ஊர்களும்‌ அழைக்கப்பட்டன. 
சிவாலயத்திலும்‌ பெருமாள்‌ கோவிலிலும்‌ மிகச்‌ 
சிதைந்த நிலையில்‌ கொங்குச்‌ சோழர்‌ கல்வெட்டுகள்‌ 
காணப்படுகின்றன. 


தனிப்பாடல்களும்‌, காணிப்பாடல்களும்‌, 

பதிகம்‌-பந்தடி-காதல்‌ போன்ற பிரபந்தங்களும்‌ 
பிற்காலக்‌ கொடுமணலைப்‌ பெரிதும்‌ பாராட்டு 
இன்றன. 


அருள்பரவு கொடுமணல்‌ 
ஆதி கொடுமணல்‌ 
ஆலயஞ்செறி கொடுமணல்‌ 
ஏர்மேவு கொடுமணல்‌ 
கார்மேவு கொடுமணல்‌ 
குலவுபுகழ்‌ கொடுமணல்‌ 
சிறப்பான கொடுமணல்‌ 
தங்கம்‌ விளங்கும்‌ கொடுமணல்‌ 
தருமம்‌ வளர்‌ கொடுமணல்‌ 
'திருமருவும்‌ கொடுமணல்‌ 
தேர்‌ பரவும்‌ கொடுமணல்‌ 
தேர்ந்த கொடுமணல்‌ 
மோதுபுகழ்க்‌ கொடுமணல்‌ 


என்றெல்லாம்‌ கொடுமணல்‌ பெரிதும்‌ பாராட்டப்‌ 
பெறுகின்றது. 


மேல்பரப்பில்‌ கண்டெடுக்கப்பட்ட இச்‌ Aw 
பொருள்களே அரியவையாகவும்‌, பழம்பெருமையை 
கூறுவனவாகவும்‌ உள்ளன. முறையான அகழ்‌ 
வாராய்ச்சி அங்கு நடைபெறுமானால்‌ பழந்தமிழ்‌ 
நாகரிகம்‌ நன்கு வெளிப்படுவதுடன்‌, சங்க இலக்கி 
யத்தின்‌ தொன்மையும்‌ புலப்படும்‌. 


தொகுக்கப்பட்ட பொருள்கள்‌ ஈரோடு கலை 
மகள்‌ கல்வி நிலையத்தின்‌ கலைக்கூடத்தில்‌ காட்‌ 
சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. ஆய்வாளர்கள்‌ வந்து 
கண்டு ஆராய்ச்சியை மேற்கொள்வார்களாக! 


Digitized by Noolafdih Foundation. 
noolaham.org | aavanaham.org 


pressi முன்னேற்றமும்‌ பண்பாட்டு வளர்ச்‌ 

சியும்‌, அவை பிற நாடுகளோடும்‌ மக்க 
ளினங்களோடும்‌ கொள்ளும்‌ தொடர்பால்‌ அமைவ 
தாகும்‌. இத்தொடர்புக்கு முதுகெலும்பாய்‌ அமை 
வன குறியவும்‌ நெடியவுமான வழிகள்‌. தம்‌ மந்தை 
கட்குப்‌ பசிய புல்வெளி தேடிய நாள்‌ தொடங்கி 
அறிவியல்‌ ஊழியில்‌ தம்‌ கண்டுபிடிப்புகளுக்குச்‌ 
சந்தை தேடும்‌ இந்நாள்‌ வரை இன்றியமையாத்‌ 
தேவையாய்‌ இருப்பது வழிகளே. 


பண்டைத்‌ தமிழகத்தில்‌ வாணிகம்‌ மிகச்‌ சிறந்‌ 
திருந்தது. யவனரும்‌ உரோமானியரும்‌ தமிழகத்‌ 
இன்‌ பல பகுதிகளில்‌ வாணிகம்‌ செய்த குறிப்பு 
களும்‌, அவர்கள்‌ நாட்டுக்‌ காசுகளும்‌ பரவலாகக்‌ 
கிடைத்துள்ளன. பாலைப்பாடல்களில்‌ பெரும்‌ 
பாலும்‌ தலைவர்கள்‌ பொருளீட்டுவதற்காக மொழி 
பெயர்‌ தேயங்களுக்கெல்லாம்‌ சென்றுள்ளனர்‌. 
வேந்தரும்‌, மன்னரும்‌, மண்‌ வேட்கையாலும்‌ புகழ்‌ 
வேட்கையாலும்‌, ஓயாது போர்மேற்‌ சென்றவண்ண 
மிருந்தனர்‌. செந்நாப்‌ புலவர்தம்‌ கால்கள்‌ தமிழ்‌ 
நாட்டின்‌ மூலை முடுக்கெல்லாம்‌ அலைந்து திரிந்‌ 
தன. சாத்தர்கள்‌ (வணிகர்கள்‌) மிளகையும்‌ 
பிற பொருட்களையும்‌ கழுதைகள்மீதும்‌ எருது 
களின்மீதும்‌ சுமத்திச்‌ சென்றனர்‌. கடலிலே 
விளைந்த உப்பு, வண்டிகள்மூலம்‌ மலைநாடுகளுக்கு 
ஏற்றிச்‌ செல்லப்பட்டன. உள்நாட்டுச்‌ சரக்குகள்‌ 
வெளிநாட்டுச்‌ செலவுக்காகத்‌ தமிழகத்‌ துறைமுகங்‌ 
களில்‌ மலைபோல்‌ குவிந்து கிடந்தன என்பதைச்‌ 
சங்க இலக்கியங்களும்‌ பின்வந்த காப்பியங்களும்‌ 
படம்பிடித்துக்‌ காட்டுகின்றன... k 


௧. குழங்தைவேலன்‌, எம்‌.ஏ., 


இவற்றிற்கெல்லாம்‌ அடிப்படையாக அமைந்த 
வழிகளை அத்தம்‌, அதர்சுரம்‌, இட்டுச்சுரம்‌, நெறி, 
இட்டுநெறி, கை இட்டு நெறி, வழி, பெருவழி, காட்‌ 
டுப்‌ பெருவழி, நாட்டுப்‌ பெருவழி என்று சங்க நூற்‌ 
களும்‌ காப்பியங்களும்‌ கூறுகின்றன. இவற்றோடு 
தடம்‌, கைவழி, வதி போன்ற புதுவழிகளையும்‌ சல்‌ 
வெட்டுகள்‌ கூறுகின்றன. இவ்‌ வழிகளில்‌ வணிகர்‌ 
கட்கும்‌ வழிப்போக்கர்கட்கும்‌ ஆறலைக்‌ கள்வர்‌ 
கள்‌ ஊறு நேராவண்ணம்‌ கலனேந்திய காவலர்கள்‌ 
நிறுத்தப்பட்டிருந் தனர்‌." 


இவ்‌ வழிகள்‌ யாவும்‌ இன்று நாம்‌ காணும்‌ பெரு 
வழிகள்‌ போன்று அமையாவிடினும்‌ அற்றைநாள்‌ 
போக்குவரத்துத்‌ தேவையினை நிறைவு செய்தன 
என்பதில்‌ ஐயமில்லை. தமிழகத்துப்‌ பெருவழிகள்‌ 
பெரும்பாலும்‌ ஆறுகளை ஒட்டியே சென்றன. கண்‌ 
ணகி வையைக்கரை வழியாகச்‌ சென்றனள்‌ என்ற 
சிலம்புக்‌ கூற்று இதனை உறுதிப்படுத்தும்‌. காஞ்சி 
புரத்திலிருந்து பூனா வரையில்‌ ஒன்றும்‌, கோவாவி 
லிருந்து தஞ்சாவூர்‌, நாகை வரை ஒன்றும்‌, கள்ளிக்‌ 
கோட்டையிலிருந்து இராமேசுவரம்‌ வரை ஒன்று 
மாக மூன்று பெருவழிகள்‌ பண்டை நாளில்‌ சென்ற 
தாகச்‌ கூறுவர்‌. 


சங்க காலத்திற்குப்‌ பின்‌ அரசாண்ட பல்லவ, 
பாண்டிய, சோழ, விசயநகர, நாயக்க மன்னர்களின்‌ 
கல்வெட்டுகளில்‌, கோயில்கட்கும்‌, பிராமணர்கட்கும்‌ 


* மலைபடுகடாம்‌, 14-20; பெரும்பாண்‌, 78-82; 
* மோதிசந்தர்‌ ; இந்திய வணிக நெறிகள்‌, பக்‌. 70, 


Digitized by Noolafien Foundation. 
noolaham.org | aavanaham.org 


அளிக்கப்பட்ட கொடை நிலங்களுக்கும்‌, ஊர்‌ 
களுக்கும்‌ எல்லை கூறும்போது பல பெருவழிகளும்‌ 
'இட்டுநெறிகளும்‌ சுட்டப்படுகின்றன. 


"*நின்றவூர்‌ பெருவழிக்கு வடக்கும்‌”! 


2. '“வடபார்க்‌ கெல்லை ஈகைக்குப்‌ போன 
பெருவழிக்குத்‌ தெற்கும்‌'** 


3. **வழுதஷூரிலே நின்று வடக்கு நோக்கிப்‌ 
போகிய பெருவழி''* 


4. *'தண்டலத்தினின்று மேற்போன பெருவழி'** 

5. **சீழெல்லை திருவரங்க நல்லூர்‌ நின்று 
தெற்கு நோக்கிப்‌ போன பெருவழிக்கு 
மேற்கும்‌ தென்பால்‌ எல்லை அள்ளியூருக்குப்‌ 
போன விலக்குப்‌ பெருவழிக்கு வடக்கும்‌. 
மேலெல்லை இருக்கண்ணமங்மை ஆழ்வார்‌ 
திருவிடையாட்டத்துக்குங்‌ கோட்டாற்றுக்குப்‌ 
போடற பெருவழிக்குக்‌ கிழக்கும்‌!” 


என எல்லைகளாக இவை போன்ற பல பெருவழி 
கள்‌ சுட்டப்படுகின்றன. மேலே ஐந்தாவதாகச்‌ 
சுட்டப்பட்ட கல்வெட்டில்‌ ஒரே இடத்தில்‌ மூன்று 
பெருவழிகள்‌ குறிப்பிடப்பட்டுள்ளன. இவை 
பெருவழிகள்‌ சேறுமிடமாக இருக்கவேண்டும்‌. 
விலக்குப்‌ பெருவழி என்பது இன்றைய புறச்சாலை 
போன்றதாக இருக்கவேண்டும்‌, 


எல்லைகளாக மட்டுமன்றிப்‌ பல பேரூர்கட்குப்‌ 
போகும்‌ பெருவழிகள்‌ கல்வெட்டில்‌ சுட்டப்பட்‌ 
டுள்ளன. இவை யாவும்‌ நெடுந்தொலை செல்லும்‌ 
பெருவழிகள்‌ போலும்‌. 


“தஞ்சாவூர்‌ பெருவழி? 
“வஞ்சி வழி??? 


மன்னர்கள்‌, அரசமாதேவியர்‌ பெயர்களால்‌ பல 
பெருவழிகள்‌ பெருவழக்காக இருந்துள்ளன. 


வீரநாராயணன்‌ பெருவழி," ஆதன்‌ பெருவழி,!! 
சேரனை மேற்கொண்ட சோழன்‌ பெருவழி, சோழ 
மாதேவிப்‌ பெருவழி,“ இராசமகேந்திரன்‌ பெருவழி,* 
இராசகேசரிப்‌ பெருவழி," அதியமான்‌ பெருவழி, 
மகதேசன்‌ பெருவழி? எனப்‌ பல பெருவழிகள்‌ 
கல்வெட்டுகளில்‌ காணப்படுகின்றன. 


மலைகளில்‌ இருந்து பல பெருவழிகள்‌ €ழ்நாடு 
கட்கு வந்துள்ளன. அதனை இம்‌ மலைக்கிரங்கின 
பெருவழி என்றும்‌, அச்‌ சிற்றூர்க்‌ கரங்க பெரு 
வழிம (கொல்லிமலைக்‌ கல்வெட்டு) மலைகளை 
ஓட்டிச்‌ செல்லும்‌ பெருவழிகள்‌ அம்‌ மலைகளின்‌ 
பெயரால்‌ அசுரமலைப்‌ பெருமலைப்‌ பெருவழி19, 
என்றும்‌ காரைத்‌ தொழுவுப்‌ பெருவழி? என்றும்‌ 
குறிப்பிடுகின்றன. 


கல்வெட்டுகளிலும்‌ இலக்கியங்களிலும்‌ சட்டப்‌ 
படும்‌ பெருவழிகளையெல்லாம்‌ விரிக்கின்‌ பெருகும்‌. 
பொதுவாக இவை காடும்‌ காடு சார்த்த இடமுமா 
கிய முல்லை நிலத்தில்‌ மிகுதியாகச்‌ செல்வது குறிப்‌ 
பிடத்‌ தக்கது. இவற்றைத்‌ தொகுத்து ஆராயும்‌ 
பொழுது இன்றைய பெருவழிகளையும்‌ ஆறுகளை 
யும்‌ ஒட்டிச்‌ செல்வனவாகவே அவ்வழிகள்‌ அமை 
கின்றன. இப்‌ பண்டைப்‌ பெருவழிகளில்‌ உள்ள 
ஊர்களில்‌ வணிகமோ, போக்குவரத்தோ சிறப்பாக 
நடைபெற்றமைக்கான உரோமக்‌ காசுகள்‌, மற்றும்‌ 
பிற தொல்யொருள்‌ சான்றுகள்‌ கிடைத்துள்ளன, 
அவ்‌ வழிகளில்‌ சிலவற்றை விரித்துக்‌ காணல்‌ இன்றி 
யமையாதது. 


இராசகேசரிப்‌ பெருவழி 


கோவை மாவட்டம்‌ பேரூர்‌ வட்டம்‌ சுண்டைக்கா 
முத்தூருக்குத்‌ தெற்கில்‌ சுமார்‌ 4 இ,மீ. தொலைவில்‌ 
பச்சைப்‌ பாழி என்ற இடத்தில்‌ இராசகேசரிப்‌ பெரு 
வழி என்ற ஒரு பெருவழிக்‌ கல்வெட்டொன்று 
இடைத்துள்ளது. அச்‌ கல்வெட்டு, 


“அஸிஸ்ரீ_இராசகேசரிப்‌ பெருவழி'' எனத்‌ 
தொடங்கி *சோழர்தம்‌ புகழை” 


**இருநிழலு மன்னு யிருஞ்சிறந்‌ திமைப்ப 
ஒருநிழல்‌ வெண்டிங்கள்‌ போலோங்க-ஒரு 
நிழல்போல்‌ 
வாழியர்கோச்‌ சோழன்‌ வளங்கா விரிநாடன்‌ 
Gar Puis கோக்கண்டன்‌ கோ?” 


என்று கொங்கு நாட்டில்‌ பயின்ற எழுத்தாகிய வட்‌ 
டெழுத்தில்‌ எழுதப்பட்டுள்ளது. சோழர்களின்‌ 
ஆட்சியெழுத்துத்‌ தமிழ்‌ எழுத்தாக இருந்தபோதி 
லும்‌ கொங்குநாடு தமிழ்‌ எழுத்தை அறிந்திராமை 
யால்‌ வட்டெழுத்திலேயே எழுதியுள்ளனர்‌. எனி 
னும்‌ அவர்களது மீயாட்‌ச காரணமாக இக்‌ கல்‌ 
வெட்டை ஓட்டி தமிழ்‌ எழுத்திலும்‌ இராசசேசரிப்‌ 
பெருவழி என்று எழுதப்பட்டுள்ளது. 


இக்‌ சுல்வெட்டு முதலாம்‌ ஆதித்த சோழனுடைய 
தாதல்‌ வேண்டும்‌. தஞ்சை மாவட்டம்‌ தில்லைத்‌ 


தானம்‌ கல்வெட்டில்‌: முதலாம்‌ ஆதித்தன்‌. 
* தென்னிந்தியக்‌ கல்வெட்டுகள்‌ தொகுதி 16, எண்‌ : 731. 
பி உட D, எண்‌: 465. 
s te கோயிற்‌ கல்வெட்டுகள்‌ எண்‌ : 842. 
. ட்‌ கல்வெட்டுகள்‌ தொகுதி 7, எண்‌ : 97. 
ப s சச 14, எண்‌ : 264. 


* தமிழ்நாடு தொல்பொருள்‌. ஆய்வுத்துறை குடந்தைக்‌ கல்‌ 
வெட்டுகள்‌ தொகுதி-1. எண்‌ 149/1979. 

* ரங்கம்‌ கல்வெட்டு. 

12 கொழுமம்‌ கோயிற்‌ கல்வெட்டுகள்‌. 

n குளித்தலை வட்டம்‌, இரத்தினபுரிக்‌ கல்வெட்டு. 

n ம) 4 கொழுமம்‌ கோயிற்‌ சுல்வெட்டுகள்‌.. 

மம 1 தொல்பொருள்‌ ஆய்வுத்துறை கண்டுபிடிப்புகள்‌. 

n கொல்லிமலை அறப்பளீசுவரர்‌ கோயில்‌ கல்வெட்டு. 

1 © கொழுமம்‌ கோயில்‌ கல்வெட்டுகள்‌. 

n தென்னிந்தியக்‌ கல்வெட்டுகள்‌ தொகுதி 3, எண்‌: 89, 


Digitized by NoolaftR Foundation. 
noolaham.org | aavanaham.org 


**பல்யானைக்‌ கோக்கண்டனான தொண்டை தாடு 
பாவிய இராசகேசரி'” என்று குறிப்பிடப்பட்டுள்ள 
மையால்‌ இப்‌ பெருவழி குறிப்பிடும்‌ கோழியர்‌ கோக்‌ 
கண்டனும்‌ இவனாகவே இருக்கவேண்டும்‌. எனவே, 
இப்பெரும்வழி இ.பி. 9ஆம்‌ நூற்றாண்டின்‌ இறுதிப்‌ 
பகுதியில்‌ நிலவி இருந்ததெனலாம்‌. இப்‌ பெருவழி 
இவனுக்கு முன்னமே சேரனாட்டு மேலைப்‌ பகுதிக்‌ 
கும்‌ கரூர்‌ மற்றும்‌ சோனாட்டுக்கும்‌ இது தொன்று 
தொட்டு வழக்கில்‌ இருந்திருந்தது. பாலக்காட்டுக்‌ 
கணவாய்‌ வழியாகப்‌ பண்டைக்‌ காலத்‌ இலேயே உரோ 
மானியர்கள்‌ தமிழகத்தின்‌ உட்பகுதியில்‌ நொய்ய 
லாற்றின்‌ கரை வழியாக வணிகம்‌ செய்துள்ளமைக்‌ 
கான சான்றுகள்‌ கிடைத்துள்ளன. இப்‌ பெருவழி 
பேரூர்‌, வெள்ளளூர்‌, சூலூர்‌, பல்லடம்‌, காங்கேயம்‌, 
கரூர்‌ வழியாகத்‌ இருச்சி வரை சென்ற இப்‌ பண்டைப்‌ 
பெருவழியில்‌ உரோமக்‌ காசுகள்‌ கிடைத்துள்ளன. 
மேலும்‌ இந்திய வணிக நெறிகளின்‌ ஆசிரியர்‌ பாலக்‌ 
காட்டைக்‌ கடந்து பின்‌ மலபாருக்கும்‌ சோழநாட்‌ 
டுக்குமிடையே அமைந்ததாகக்‌ குறிப்பிடும்‌ நெடுஞ்‌ 
சாலை இதுவே. 


எனவே, கோச்சோழன்‌ கொங்கு நாட்டைக்‌ கைப்‌ 
பற்றியவுடன்‌ அதனைப்‌ புதுக்கித்‌ தன்‌ பெயரை 
வைத்துள்ளான்‌ என்பதே பொருத்தமானது. இப்‌ 
பெருவழி மலை இடுக்குகளின்‌ வழியே பெருங்கற்‌ 
களையிட்டு அதன்மேல்‌ சிறு கற்களைப்‌ பரவி அமைக்‌ 
கப்பட்டுள்ளது. இன்று கேரளம்‌, செல்லும்‌ பெரு 
வழியும்‌ இதற்குச்‌ சற்று தொலைவிலேயே செல்‌ 
வது குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு கல்லையிட்டு 


இட்டித்து அமைக்கும்‌ வழியைப்‌ பத்துப்பாட்டு 
சுரம்‌ என வழங்கும்‌, 
அதியமான்‌ பெருவழி 

அதியமான்களின்‌ தலைநகரான . தகடூரிலும்‌ 


(தருமபுரி) அதில்‌ இருந்து கிருட்டிணகிரி செல்லும்‌ 
தேசிய நெடுஞ்சாலையின்‌ மாட்டலாம்பட்டி என்ற 


ஊரிலுமாக இரண்டும்‌ பெருவழிக்‌ கற்கள்‌ 
கிடைத்துள்ளன. இராசகேசரிப்‌ பெருவழியில்‌ 
பெருவழியைக்‌ குறிக்கும்‌ கல்வெட்டு மட்டுமே 


கிடைத்துள்ளது. ஆனால்‌, அதியமான்‌ பெருவழி 
எந்த ஊர்‌ செல்கின்றது, எவ்வளவு தொலைவு 
செல்ல வேண்டும்‌ என்பதை இன்றை 20ஆம்‌ நூற்‌ 
றாண்டு வழிக்கல்லிலும்‌ மேலான செய்தியைக்‌ 
கொடுக்கும்‌ பெருவழிக்‌ கல்லே கிடைத்துள்ளது. 
இதில்‌ மேலும்‌ ஒரு பெருஞ்சிறப்பு . இவ்வளவு 
தொலைவு என்பது எண்ணால்‌ மட்டுமன்றிக்‌ கற்றா 
ரோடு கல்லாரும்‌ களிக்கும்வண்ணம்‌ குறியீடுகளா 
லும்‌ சுட்டப்பட்டுள்ளது. 


தமிழ்‌ எண்‌ முறையில்‌ இருபத்து ஏழு என்பதைக்‌ 
குறிக்க இரண்டு பத்து, ஏழு என்று எண்ணிட்டுக்‌ 
காட்டவேண்டும்‌. அதே முறையில்‌ 27 காதம்‌ 
என்பதை மேலே எண்ணால்‌ எழுதி, பின்னர்‌ இரண்டு 
பெரிய குழிகளிட்டு அதன்‌ 8ழ்‌ ஏழு சிறிய: குழிகள்‌ 


இடப்பட்டுள்ளன. பெரிய குழிகள்‌ ஒவ்வொன்றும்‌ 
பத்தையும்‌: சிறிய குழிகள்‌ ஒவ்வொன்றும்‌ ஒன்றை 
யும்‌ குறிக்கும்‌. பண்டைத்‌ தமிழர்கள்‌ இது போன்று 
புள்ளிகளிட்டுக்‌ கணக்கிட்ட முறையைக்‌ குறளில்‌ 
பிரிந்த தலைவன்‌ வரும்‌ நாளைச்‌ சுவரில்‌ விரலால்‌ 
புள்ளியிட்டுக்‌ கணக்கிடும்‌ '*நாளொற்றித்‌ தேய்ந்த 
விரலின்‌”' கல்லாத்‌ தலைமகளின்‌ நிலையால்‌ உணர 
லாம்‌. 


தகடூரின்‌ மேற்கெல்லையில்‌ கிடைத்துள்ள பெரு 
வழிக்‌ கல்லில்‌, 


**அதியமான்‌ பெருவழி 


தாவற்த்தாவளத்துக்குக்‌ 
காதம்‌ உ௰எ. 
௦௦ 
0000 
000 
என்றும்‌ மாட்டலாம்பட்டிப்‌ பெருவழிக்கல்லில்‌ 


௨௰௯காதம்‌ என்றும்‌ எழுதப்பட்டுள்ளன. இரண்டு 
கல்லுக்கும்‌ இன்றைய இடைவெளி எட்டு கற்கள்‌. 
எனவே, ஒரு காதம்‌ என்பது நான்கு கற்களாக 
(ஏறத்தாழ 11 கி.மீ.) இருக்க வேண்டும்‌. 


இதில்‌ குறிப்பிடும்‌ நாவற்‌ தாவளம்‌ என்பது தங்கு 
மிடமாகும்‌. (தாவளம்‌ - தங்குமிடம்‌) வணிகர்களும்‌, 
பிறரும்‌ நெடுந்தொலைவு செல்லும்பொழுது இடை 
யிடையே தங்கித்‌ தம்‌ செலவுகளைத்‌ தொடர 
வேண்டிய நிலையில்‌ இருந்தனர்‌. அதற்கு ஏந்தாக 
ஆங்காங்கே தாவளங்கள்‌ அமைக்கப்பட்டிருந்தன. 
இத்தசைய பல தாவளங்கள்‌ இன்றும்‌ அப்‌ 
பெயரால்‌ வழங்குகின்றன. சேலம்‌ மாவட்டத்தி 
லுள்ள வேம்படி தாவளமும்‌ (வேம்படி தாளம்‌), 
கோவை மாவட்டத்திலுள்ள மஞ்சிப்புலத்‌ தாவளத்‌ 
தையும்‌” - தாவளம்‌- (கிருட்டிணகிரி மாவட்டம்‌), 
வேலந்தாவளம்‌, வண்டித்‌ தாவளம்‌ (கேரள 
மாநிலம்‌) 64 கடிகைத்‌ தாவளம்‌”* ஆகியவற்றையும்‌ 
இதற்கு எடுத்துக்காட்டுகளாகக்‌ கூறலாம்‌. 


இனி, இப்‌ பெருவழி இ.பி. 18ஆம்‌ நூற்றாண்டில்‌ 
மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌ காலத்தில்‌ தகடூர்ப்‌ 
பகுதியை ஆண்ட இராசராச அதிகமானுடையதாக 
இருக்கவேண்டும்‌. சங்க காலத்திற்குப்‌ பின்‌ கி.பி. 
8ஆம்‌ நூற்றாண்டிலும்‌ 18ஆம்‌ நூற்றாண்டிலுமே 
அதியர்கள்‌ ஆட்சி வெளிப்படுகிறது. இவ்வெழுத்து 
13ஆம்‌ நூற்றாண்டைச்‌ சார்ந்தது. இக்‌ காலத்தில்‌ 
சோழர்களின்‌8ழ்‌ மிகச்‌ சிறப்பாக விளங்கியவன்‌ 
இராசராச அதிகமானே. இவன்‌ கல்வெட்டுகள்‌ பல 
தகடூர்‌ பகுதியில்‌ இடைத்துள்ளன.”£ வடஆர்க்காடு 


* மலைபடுகடாம்‌, அடி 30. 

எ பேரூர்‌-சிறுநூல்‌.. 

“K, 1 Subramaniya Iyer, Largest Provincial Organisation, 
BP. 50, 60, 66. ‘ ்‌ 

தருமபுரி மாவட்டக்‌ கல்வெட்டுகள்‌ 8ஆம்‌ தொகுதி, 


Digitized by Noola oe Foundation. 
noolaham.org | aavanaham.org 


மாவட்டம்‌. திருமலையில்‌ உள்ள குந்தவை 
சினாலயத்தில்‌ குந்தலையால்‌ செய்தளிக்கப்பட்ட 
செப்புத்‌ திருமேனிகளின்‌ அழிவைத்‌ திருத்தியவன்‌ 
இவனே என்பதை அங்குள்ள பாடற்‌ கல்வெட்டுக்‌ 
கூறுகிறது.” இப்‌ புகழ்‌ பெற்றவனே இப்‌ பெரு 
வழியை உண்டாக்கியவன்‌ என்பது வெள்ளிடை 
மலை. இப்‌ பெருவழி இன்றைய தேசிய நெடுஞ்‌ 
சாலையை ஒட்டிச்‌ சென்றிருக்கவேண்டும்‌. 


மகதேசன்‌ பெருவழி 

சோழர்‌ காலத்தின்‌ இறுதிக்‌ கட்டத்தில்‌ சோழர்‌ 
கட்கும்‌ பின்‌ பாண்டியர்க்கும்‌ 8ழ்ப்பட்டு, சிற்றரசர்‌. 
களாய்‌ ஆறகமூரைத்‌ (சேலம்‌' மாவட்டம்‌ ஆத்தூர்‌ 
வட்டம்‌) தலைநகராகக்‌ கொண்டு பாண அரசர்கள்‌ 
மகதை மண்டலத்தை ஆண்டு வந்தனர்‌,” அவர்‌ 
களுள்‌ சிறந்தவன்‌ வாணாதிராயன்‌. இவன்‌ மக 
தேசன்‌ எனச்‌ சிறப்பாக வழங்கப்பட்டான்‌. இவ 
னுடைய பாடற்‌ கல்வெட்டுகள்‌ பல திருவண்ணா 
மலையில்‌ உள்ளன. பல கோயில்கட்குக்‌ கொடை 
பல வழங்கியவன்‌ இவன்‌. காஞ்சியிலுள்ள இறைவர்‌ 
மீதுள்ள பற்றினாலோ, சேந்தமங்கலத்தைத்‌ தலை 
நகராகக்‌ கொண்டாண்ட கோப்பெருஞ்சிங்கன்‌ 
நட்பினாலோ காஞ்சிபுரம்‌ வரை ஒரு பெருவழியை 
அமைத்துத்‌ தன்‌ பெயரால்‌ மகதேசன்‌ பெருவழி 
எனப்‌ பெயரிட்டான்‌. அவனுடைய. பெருவழிக்‌ 
கல்லொன்று ஆறகழூர்‌ காமநா தீசர்‌ கோயிற்‌ திருச்‌ 
சுற்றில்‌ பாவு கல்லாகக்‌ கடத்தப்பட்டிருந்தது 
கிடைத்துள்ளது. அதில்‌ “LAP மததேசன்‌ பெரு 
வழி காஞ்சீபுரம்‌'” என எழுதப்பட்டு அதன்£ழ்‌ 
அதிகமான்‌ பெருவழியில்‌ ஒரு காதத்தைக்‌ குறிக்கும்‌ 
குழிகளைப்போலப்‌ பல குழிகள்‌ வரிசை வரிசையாகக்‌ 
குறிக்கப்பட்டுள்ளன. இது காஞ்சிபுரம்‌ எத்தனை 
காதம்‌ என்பதைக்‌ குறிக்கும்‌ காதக்‌ குழிகளாகும்‌. 


போகூழமாக இக்‌ கல்லின்‌ இடப்புறமும்‌ 8ழ்ப்‌ 
பகுதியும்‌ உடைந்துவிட்டமையால்‌ சரியாக 
எத்தனை காதம்‌ என அறிய இயலவில்லை, 


இப்‌ பெருவழி வெள்ளாற்றைக்‌ கடந்து சின்னசேலம்‌ 
கூட்டுச்சாலை கள்ளக்குறிச்சி, திருக்கோவிலூர்‌, 
திருவண்ணாமலை வழியாகக்‌ காஞ்சிபுரம்‌. சென்‌ 
Dois வேண்டும்‌. இப்‌ பெருவழி இந்திய வணிக 
நெறிகள்‌ எனும்‌ நூலுள்‌ குறிப்பிடப்பட்டுள்ள, 
கோவா முதல்‌ காஞ்சி வரை வந்த பெருவழியோடு 
தொடர்புகொண்டு மொழிபெயர்‌ தேயப்‌ பெரு 
வழியாக ஒரு காலத்து விளங்டியிருக்க 
வேண்டும்‌. 


மேற்குறிப்பிட்ட பெருவழிகளினின்று வேறுபட்ட 
ஒரு வழியைக்‌ இங்குக்‌ குறிப்பிடுதல்‌ சிறப்பாக அமை 


26 


யும்‌. கி.பி. 13ஆம்‌ நூற்றாண்டில்‌ ஆட்‌ புரிந்த 
பாண்டிய மன்னன்‌ விக்கிரம பாண்டியன்‌ என்பவன்‌ 
திருவண்ணாமலை இறைவரிடத்தில்‌ மிகுத்த ஈடுடை 
யவன்‌. திருவண்ணாமலையை இறைவனின்‌ திருவுரு 
வாகக்‌ கருதுவது சைவர்‌ மரபு. இம்‌ மலையை 
வலமாக வந்தால்‌ இறைவனையே வலமாக வந்த 
நிறைவைப்‌ பெறுவர்‌. இம்‌ மலையைச்‌ சுற்றி வர 
திருவீதி ஒன்றைத்‌ தன்‌ பெயரால்‌ அமைத்தான்‌ 


இம்‌ மன்னன்‌. பெருவழிகளைக்‌ காதம்‌ எனக்‌ 
குறித்தல்‌ போல இத்‌ திருவீதியைப்‌ பல 
வகுப்புகளாகப்‌ பிரித்துத்‌ திருவீதி கற்களை 
நாட்டினான்‌. 


இத்தகைய இரண்டு திருவீதிக்‌ கற்கள்‌ கிடைத்‌ 
துள்ளன. அவற்றில்‌ வி விக்ரெம பாண்டியன்‌ 
திருவீதி “ஆறாம்‌ வகுப்பு” என்றும்‌ நான்காம்‌ 
வகுப்பு” என்றும்‌ எழுதப்பட்டுள்ளன. இவற்றின்‌ 
தலைப்பகுதியில்‌ இணைக்கயலும்‌ நடுவிலே 
செண்டும்‌ அமைந்துள்ளன. இச்‌ சின்னங்கள்‌ 
பாண்டியருடைய முத்திரைகளாகும்‌. இவற்றில்‌ 
ஒரு பெருஞ்‌ சிறப்பு, இவை இன்றைய மைல்‌ 
கற்களின்‌ அமைப்பிலே உள்ளவையாகும்‌. இவற்றி 
னிடையே தற்போதைய இடைவெளி 
7 கி.மீ. எனவே, ஒரு வகுப்பு என்பது 34 கி.மீ. 
ஆதல்‌ வேண்டும்‌. 


உள்ள 


அதோடு, இதன்‌ அகலத்தை இன்றும்‌ காணுமாறு 
திருவீதியின்‌ இருபுறங்களிலும்‌ திருவீதிக்கற்கள்‌ 
தடப்பட்டுள்ளன. பெருவழிகளின்‌ தொலைவை 
அறியும்‌ நமக்கு அவற்றின்‌ அகலம்‌ அறிய முடிய 
வில்லை. சங்ககாலப்‌ பேரூர்களில்‌ தெருக்களே 
““ஆறுகிடந்தன்ன அகன்நெடுந்தெருவா கல 
இருந்துள்ளமையும்‌ இத்‌ இிருவீதியின்‌ அகலத்தையும்‌ 
ஒப்பிட்டு நோக்கும்பொழுது பெருவழிகளும்‌ பரந்‌ 


தனவாகத்தான்‌ இருக்கவேண்டும்‌ என்பதில்‌ 
ஐயமில்லை. 
இவைகளேயன்‌ றி, சுல்வெட்டில குறிக்கப்படா 


பெருவழிகள்‌ எத்துணை வழங்கனவோ, அவை 
இன்னும்‌ வரும்‌ ஆய்வை எதிர்நோக்கியுள்ளன. 
கோவை, பொள்ளாச்சி, A. கலையமுத்தூர்‌, தண்டுக்‌ 
கல்‌ வழியாகச்‌ செல்லும்‌ இன்றைய நெடுஞ்சாலை 
சங்ககாலந்‌ தொட்டு இருந்த ஒன்றேயாம்‌. 
இச்‌ சாலையையொட்டியுள்ள பொள்ளாச்சி, வடக்‌ 


குப்‌ பூதிநத்தம்‌, A. கலையமுத்தூர்‌ ஆகிய 


நைல்‌ அல்ப Ss 
தென்னிந்தியக்‌ கல்வெட்டுகள்‌ தொகுதி 4. 


"Qe. வை, சதாசிவ பண்டாரத்தார்‌, பிற்காலச்‌ சோழர்‌ 
வரலாறு, பக்‌. 188-89. 


தென்னிந்தியக்‌ கல்வெட்டுகள்‌ தொகுதி 8 
* நெடுநல்வாடை, அடி, 30 


Digitized by டப்பு Foundation. 


noolaham.org | aavanaham.org 


ஊர்களில்‌ இதற்குச்‌ சான்றாக உரோமக்‌ காசுகள்‌ 
கிடைத்துள்ளன. மேலும்‌ வடுக af,” கொங்கப்‌ 
பெருவழி? போன்ற நாட்டடிப்படையில்‌ அமைந்த 
பெருவழிகளும்‌ இடப்பட்டுள்ளன.. 


தனக்கும்‌, தன்‌ மந்தைகட்குமாக உணவு தேடத்‌ 
தொடங்கி இடப்பட்ட காலடிக்‌ கொடிவழி, அர 
சியல்‌, வணிகம்‌, சமயம்‌, பண்பாட்டுப்‌ பரிமாற்றம்‌, 
செலவு, உறவுகள்‌ காரணமாசு வளர்ந்து பெருவழி 
களாக மாறின. இட்டுநெறிகளாக இருந்து சிற்றூர்‌ 
களை இணைத்த சிறுநெறிகள்‌ இட்டேறியாகி 


இவ்விருபதாம்‌ நூற்றாண்டில்‌ ஊராட்சிச்சாலை 
களாக மாறியுள்ளன. பண்டையோரிட்ட பெரு 
வழிகளே இன்றைய நெடுஞ்சாலைகளாகவும்‌, 


தேசிய நெடுஞ்சாலைகளாககவும்‌ புதுப்பிக்கப்பட்டுள்‌ 


ளன. தொலைவைக்‌ குறிக்க அவர்களிட்ட குறியீடு 
களும்‌, நட்ட காதக்கற்களும்‌ இன்றைய நிலைக்‌ 
கற்களாக வளர்ந்துள்ளன. வணிகரும்‌ பிறரும்‌ 
தாம்‌ சென்ற பெருவழிகள்தோறும்‌ இட்டுச்சென்ற 
பொருள்கள்‌ இன்று தொல்பொருள்களாய்‌ வரலாற்‌ 
றுக்குப்‌ பெருவழி காட்டுகின்றன. 
அவ்வழிகள்‌ புதுப்பிக்கப்பட்டு, மன்னர்களாலும்‌ 
மக்களாலும்‌ புதுப்பெயர்‌ சூட்டப்பெற்றுப்‌ பொலிவு 
பெற்றன. இவ்வாறு வாழ்வுக்‌ 
கும்‌ செலவுக்கும்‌ ஆறு இட்ட நெறிகளும்‌ பெருவழி 
களும்‌ நமது வாழ்வின்‌ அடித்தளத்திற்கான வழிகள்‌ 
என்பதில்‌ ஐயமில்லை. நாட்டின்‌ வழிகள்‌ நமது 
வாழ்வின்‌ வழிகள்‌. 


காலங்காலமாக 


பண்டையோர்‌ 


௯ பல்லவர்‌ செப்பேடுகள்‌ முப்பது, பக்‌, 67. 
கொழுமம்‌ கோயிற்‌ கல்வெட்டு, 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


“நூரர்ட்டன்‌' என்பதற்கு அரசியல்‌ வசைக்‌ கேலிச்‌ 

சித்திரம்‌, வசைக்‌ கேலிப்படம்‌, கேலிப்‌ 
படம்‌, ஏளன ஓவியம்‌, வேடிக்கை ஓவியம்‌ என்னும்‌ 
பல பொருள்களைப்‌ பல்கலைக்கழக ஆங்கிலம்‌- 
தமிழ்‌ அகராதி தருகின்றது. இதனை “அங்கத 
ஓவியம்‌” என்று நாம்‌ வழங்கலாம்‌, 


“பேனா மன்னர்‌ சொக்கலிங்கம்‌” என்னும்‌ பாராட்‌ 
டைத்‌ தாம்‌ வாழும்‌ காலத்திலேயே பெற்ற இதழாசி 
ரியர்‌ டி. எஸ்‌. சொக்கலிங்கம்‌, *கார்ட்டூன்‌' என்ப 
தற்குக்‌ 'கூடார்த்தப்‌ படம்‌” என்னும்‌ பொருள்‌ 
தந்து தமது **காந்தி மலரி'”ல்‌ இரண்டு கட்டுரைகள்‌ 
எழுதியுள்ளார்‌." 


இதழ்களின்‌ உள்ளடக்கம்‌ எதுவானாலும்‌ கார்ட்‌ 
டூன்களை வெளியிடுவது என்பது இப்போது நடை 
முறைப்‌ பழக்கமாகிவிட்டது. அரை நூற்றாண்டுக்கு 
முன்னர்‌ வெளிவந்த இதழ்களில்‌ இவற்றைக்‌ 
காண்பது அரிதாகும்‌. 


1841ஆம்‌ ஆண்டில்‌, இங்கிலாந்தில்‌ “பஞ்ச்‌” 
என்ற பெயரில்‌ முதன்முதலாகக்‌ கார்ட்டூன்‌ இதழ்‌ 
வெளிவந்தது. டேவிட்லோ, பெர்னார்ட்‌ பார்ட்‌ 
ரிட்ஜ்‌, பிராங்‌ டைசன்‌, மாக்ஸ்‌ பீர்பாம்‌, டாம்‌ 
வெப்ஸ்டர்‌, மற்றும்‌ பல சிறந்த ஓவியர்களின்‌ ஓவி 
யங்களைக்‌ கொண்டு “பஞ்ச்‌” மக்களிடையே செல்‌ 
வாக்கினைப்‌ பெற்றது. 


1851ஆம்‌ ஆண்டில்‌, இந்தியாவில்‌ **டெல்ஹி 
ஸ்கெட்ச்‌ புக்‌'” (Delhi Sketch Book) என்னும்‌ பெய 
ரில்‌ கார்ட்டூன்களையே கொண்ட மாத இதழ்‌ முதன்‌ 


மா. ரா. இளங்கோவன்‌, எம்‌.ஏஃ 


மூதலாக வெளி வந்தது. ஏழாண்டுகள்‌ வரை 
லார்ட்‌ டல்ஹொ?, லார்ட்‌ கானிங்‌ ஆகியோர்‌ ஆட்‌ 
சிக்‌ காலத்தில்‌ இவ்விதழ்‌ சிறப்புற நடைபெற்றது. 
“டெல்ஹி கெசட்‌' என்னும்‌ இதழ்‌ அச்சடிக்கப்‌ 
பட்ட அச்சகத்தில்‌ இவ்விதழும்‌ அச்சாயிற்று. 
தொடக்கத்தில்‌ குனியா லால்‌ என்பவரும்‌ பின்னா்‌ 
ஏ. டிஸெளஸா என்பவரும்‌ இவ்விதழின்‌ ௮ச்சாளரா. 
யிருந்தனர்‌. ஆசிரியர்‌ பெயர்‌ இதழில்‌ வெளியிடப்‌ 
படவில்லை. இதழின்‌ ஒரு பக்கம்‌ இரண்டு பகுதி 
களாகப்‌ பிரிக்கப்பட்டிருந்தது. பத்துப்‌ பக்கங்‌ 
களைக்‌ கொண்ட இவ்விதழ்‌ படிப்பவர்க்கு மகிழ்ச்சி 
யளிக்கும்‌ வகையில்‌ வெளிவந்தது. பலர்‌ இவ்வித 
மில்‌ எழுதினர்‌. ஆயினும்‌ ஒருவர்‌ பெயரும்‌ வெளி 
யிடப்படவில்லை. படங்களை வரைந்தவர்களும்‌ 
துணுக்குகளை எழுதியவர்களும்‌ புனைபெயர்‌ 
களையே குறித்தனர்‌. ஆயினும்‌ ஓர்‌ எழுத்தாளர்‌ 
மட்டும்‌, அவர்‌ தமது பெயரைக்‌ குறிப்பிடவில்லை 
யென்றாலும்‌ அடையாளம்‌ கண்டுகொள்ளப்பட்‌ 
டார்‌. அவர்‌ பெயர்‌ சர்‌ ஹெஸ்ர்ட்‌ பெஞ்சமின்‌ 
எட்வர்ட்‌ என்பதாகும்‌. அவர்‌ 1858ஆம்‌ ஆண்டில்‌ 
பெஷாவர்‌-அம்பாலா ஆகிய பகுதிகளின்‌ கமிஷன. 
ராக இருந்த சர்‌ ஹென்றி லாரன்ஸ்‌ என்பவரின்‌ 
வாழ்க்கை வரலாற்றை எழுதியவர்‌. “அரசர்கள்‌, 
தலைமை ஆளுநர்கள்‌, மகாராஜாக்கள்‌, ராணுவ 
வீரர்கள்‌, இந்திய மக்களின்‌ வாழ்க்கை நிலை பற்றி 
யெல்லாம்‌ எவருடைய குறுக்கீடுமில்லாமல்‌ இவ்‌ 
விதழில்‌ ஓவியங்கள்‌ தீட்டப்பட்டன” என்கிறார்‌. 
ஏ. ஏ. நாயர்‌ என்பவர்‌.” 


* காத்தி மலர்‌, ஏப்பிரல்‌-மே, 1933; ஜூன்‌, 1933. 
* A. A. Nair, Peeps at the Press in South India, ற. VI. 


Digitized by Noola! Foundation. 
noolaham.org | aavanaham.org 


இவ்விதழில்‌ டல்ஹெளசியின்‌ வெற்றிகள்‌, இந்தி 
யாவில்‌ நடைபெற்ற நிகழ்ச்சிகள்‌, பர்மீயப்‌ போர்‌, 
திரீமியாப்‌ போர்‌ தொடர்பான குறிப்புகள்‌ ஓவியங்‌ 
களாக இடம்‌ பெற்றன. வடமேற்கு மாநிலங்களின்‌ 
ஆளுநராக இருந்த ஜேம்ஸ்‌ தாம்ப்ஸன்‌ என்பவர்‌ 
இவ்விதழின்‌ ஆதரவாளராக இருந்தார்‌. அவர்‌ 
மரத்தில்‌ செதுக்கப்பட்ட அச்சுப்‌ படிமைகளைக்‌ 
கொண்டு இதழை வெளியிடுமாறு இதழை நடத்திய 
வர்களுக்கு ஆலோசனை கூறினார்‌. இந்த. முறை 
யில்‌ இதழை வெளியிடுவதற்காகும்‌ செலவில்‌ ஒரு 
பகுதியைத்‌ தாம்‌ கொடுத்துதவுவதாகவும்‌ தெரி 
வித்தார்‌. 


1857-ல்‌ ஏற்பட்ட இந்தியப்‌ பெருங்கிளர்ச்சியின்‌ 
போது, கிளர்ச்சியாளர்‌ சிலர்‌ 'டெல்ஹி Garr! 
அச்சகத்தைத்‌ தாக்கியதுடன்‌, அச்சு யந்திரங்களை 
யும்‌, அச்செழுத்துகளையும்‌ யமுனையாற்றில்‌ எறிந்து 
விட்டனர்‌. இந்தியாவின்‌ முதல்‌ கார்ட்டூன்‌ இத 
மின்‌ வரலாறு இது. 


இதனைத்‌ தொடர்ந்து ஐம்பதாண்டுக்‌ காலம்‌ 
இந்திய இதழ்களில்‌ கார்ட்டூன்கள்‌ இடம்‌ 
பெறவில்லை. 


கார்ட்டூன்களை வெளியிடும்‌ வழக்கம்‌ பாரதி 
யாரின்‌ *இந்தியா'விலிருந்துதான்‌ தொடங்கு 
இறது என்று சிலர்‌ கூறுவர்‌. ஆனால்‌, பத்தொன்‌ 
பதாம்‌ நூற்றாண்டின்‌ இறுதியிலும்‌ இருபதாம்‌ நூற்‌ 
றாண்டின்‌ தொடக்கத்திலும்‌ வெளிவந்த தமிழ்‌ 
இதழ்கள்‌ சில இம்‌ முயற்சியை மேற்கொண்டுள்ளன. 
அவை சமுதாய £ர்‌திருத்தம்பற்றிய சித்திரங்களாக 
அமைந்தன. அவற்றுள்ளும்‌ , பல மேலை நாட்டு 
இதழ்களில்‌ வெளிவந்தவற்றின்‌ மறுபதிப்பாகவும்‌ 
இருந்தன. அரசியல்‌ துறையில்‌ கார்ட்டூன்களை 
வெளியிட்டு வாசகர்களைக்‌ கவர்ந்த சிறப்பு, பாரதி 
யாருக்கு உரியதாகும்‌. 


1906ஆம்‌ ஆண்டில்‌ பாரதியார்‌ தமது “இந்‌ 
தியா” வார இதழில்‌ கார்ட்டூன்களைத்‌ தொடர்ந்து 
வெளியிட்டார்‌. அவை மக்களைக்‌ கவர்ந்தன. 
இதழின்‌ விற்பனைப்‌ பெருக்கத்திற்கு அவை பெரி 
தும்‌ துணை செய்வன என்னும்‌ உண்மை உணரப்‌ 
பட்டபோதிலும்‌ பாரதியாருக்குப்‌ பின்‌ தொடர்ந்த 
பன்னிரண்டு ஆண்டுகளில்‌ வெளிவந்த தமிழ்‌ இதழ்‌ 
களில்‌ கார்ட்டூன்கள்‌ வெளியிடப்படவில்லை. 


தமிழ்த்தென்றல்‌ திரு. வி. க.வை முதலாிரிய 
ராகக்‌ கொண்டு வெளிவந்த “தேசபக்தன்‌” நாளித 
Yer ஆசிரியராக வ. வெ. ௬. அய்யர்‌ பொறுப்‌ 
பேற்றபின்‌ வாரத்திற்கு ஒருமுறை . “கார்ட்டூன்‌” 
வெளியிடுவதை வழக்கமாகக்கொண்டிருந்தார்‌. 
அவர்‌ பொறுப்பில்‌ ஒன்பது மாதங்களே “தேச 
பக்தன்‌”, நடைபெற்று. நின்றுவிட்டதால்‌ அதனைத்‌ 
தொடரமுடியவில்லை.. 


பின்னர்‌ கே. ஆர்‌. சர்மா சகோதரர்கள்‌ டி. என்‌. 
நடராசப்‌ பிள்ளையை ஆசிரியராகக்‌ கொண்டு நடத்‌ 
திய “விநோதினி” என்னும்‌... இதழில்‌ கார்ட்டூன்‌ 
கள்‌ மிகுதியாக வெளிவந்தன. “விநோதினி” குறுகிய 
கால வாழ்வுடைய இதழாயிற்று. 


1920-ல்‌ வெளிவந்த “தமிழ்நாடு” வார இதழில்‌ 
தான்‌ அதன்‌ ஆசிரியர்‌ டாக்டர்‌ பி. வரதராசுலு 
நாயுடு, கார்ட்டூன்களைத்‌ தொடர்ந்து வெளியிட்டு, 
இதழின்‌ ஓர்‌ அங்கமாக அதனைப்‌ பிறர்‌ கருதுமாறு 
செய்தார்‌. அதனால்‌, இதழின்‌ விற்பனை அதிகரிப்‌ 
பதைக்‌ கண்ட பிற இதழாசிரியர்களும்‌ கார்ட்டூன்‌ 
வெளியிடத்‌ தொடங்கினர்‌. 


ஆயினும்‌ கார்ட்டூன்களுக்குத்‌ தனிச்‌ செல்வாக்கை 
அளித்த இதழ்கள்‌ 1990ஆம்‌ ஆண்டு தொடங்கி 
வெளிவந்த காலணா இதழ்களேயாகும்‌. எட்டுப்‌ 
பக்கங்களைக்‌ கொண்டு காலணா விலையுடன்‌ வெளி 
வந்த இந்த இதழ்களிலும்‌ முன்னோடியாக 
விளங்கும்‌ பெருமைக்குரியது 1931ஆம்‌ ஆண்டு 
ஏப்ரல்‌ திங்கள்‌ 14ஆம்‌ நாள்முதல்‌ வெளிவந்த 
*காந்தி' இதழ்தான்‌. இவ்விதழின்‌ ஆசிரியர்‌ டி. எஸ்‌. 
சொக்கலிங்கம்‌ தொடக்க காலத்தில்‌ இதழின்‌ முன்‌ 
பக்கத்தை மட்டும்‌ கார்ட்டூனுக்காக ஒதுக்கினார்‌. 
1933ஆம்‌ ஆண்டு மார்ச்‌ மாதம்‌ 87ஆம்‌ நாள்‌ 
இதழிலிருந்து இதழின்‌ எட்டாம்‌ பக்கத்தில்‌ பிற 
நாட்டு இதழ்களில்‌, வெளியான முக்கியமான கார்ட்‌ 
டூன்கள்‌ மறுபதிப்புச்‌ செய்யப்பட்டன. மக்கள்‌ 
அவற்றை விரும்பி வரவேற்ற நிலையையே இப்‌ 
போக்கு உணர்த்துகின்றது. . “காந்தி” பிற: நாட்டு 
இதழ்களில்‌ வெளியான கார்ட்டூன்களை வெளியிட்‌ 
டது போலவே, *சாந்தி'யில்‌ வெளியான கார்ட்டூன்‌ 
களை லண்டனிலிருந்து வெளியான “ரெவ்யூ ஆஃப்‌ 
ரெவ்யூஸ்‌” என்னும்‌. தங்கள்‌ இதழ்‌ வெளியிட்டது. 
தமிழகத்து இதழான காந்தியின்‌ கார்ட்டூன்கள்‌ 
லண்டன்‌ இதழால்‌ கொள்ளப்படுகின்றன என்ப 
தொன்றே காந்தியின்‌ காட்டூன்களுக்குள்ள சிறப்‌ 
பினை உறுதிப்படுத்துவீதாகும்‌. இதுபற்றி-இத 
மாசிரியர்‌ கூறுவது இது: 


**தாந்தியில்‌. முதல்‌ பக்கத்தில்‌ வெளியாகும்‌ 
கார்ட்டூன்கள்‌ என்ற கூடார்த்தப்‌ படங்கள்‌ உல 
கப்‌ பிரசித்தி அடைந்துவருகின்றன என்பதை 
நண்பர்களுக்குச்‌ சந்தோஷத்தோடு அறிவித்துக்‌ 
கொள்ளுகிறோம்‌. லண்டனில்‌ *ரெவியூ ஆஃப்‌ 
ரெவியூஸ்‌* என்ற சிறந்த மாத சஞ்சிகை நடக்‌ 
இறது. பேர்பெற்ற பத்திரிகையாசிரியரான 
டபிள்யூ, டி. ஸ்டெட்‌ என்பவர்‌ சுமார்‌ 48 
வருஷங்களுக்கு முன்பு அதை ஆரம்பித்தார்‌. 
அந்தப்‌. பத்திரிகை போகாத இடம்‌ உலகில்‌ 
எதுவும்‌ இடையாது. 
திலுள்ள சகல 
வெளியாகும்‌ கூடார்த்தப்‌ படங்களில்‌ சிறந்தவை 
களைப்‌ பொறுக்கி எடுத்து ஒவ்வொரு மாதமும்‌ 
அது பிரசுரித்து வருகிறது. 


Digitized by Noolah Foundation. 
noolaham.org | aavanaham.org 


“இப்பேர்ப்பட்ட ‘Ardy ஆஃப்‌ ரெவியூஸ்‌” 
*காத்தி*யில்‌ பிரசுரமாகும்‌ கூடார்த்தப்‌ படங்‌ 
களில்‌ லெவற்றைப்‌ பிரசுரிக்க ஆரம்பித்திருக்‌ 
கிறது. “ரெவியூ ஆஃப்‌ ரெவியூஸ்‌' நமது 
படங்களைப்‌ பிரசுரிப்பதால்‌, நமது தேசத்தில்‌ 
சுதந்திர தாகம்‌ எவ்வளவு பலமாய்‌ இருக்கிறது 
என்பதை உலகமெங்கும்‌ : பரப்புவதற்கு மிகவும்‌ 
உதவியாய்‌ இருக்கும்‌.”* 

“காலணா பத்திரிகையான *காந்தி* தமிழ்‌ 
நாட்டில்‌ நுழையாத கிராமம்‌ கிடையாது. இப்‌ 
போது அதன்‌ படங்கள்‌ உலகில்‌ நுழையாத தேச 
மிருக்காது.”!* 


பாரதியாரின்‌ “இந்தியா"வில்‌. வெளிவந்த Aw 
கார்ட்டூன்களின்‌ கருத்துகளைக்‌ காண்போம்‌. 
அவை நையாண்டியாகவும்‌, நகைச்சுவையாகவும்‌, 


ஆத்திரத்தை உண்டாக்கத்‌ தக்கனவாகவும்‌, 
கடுமையான முறையில்‌ குறைகளைச்‌ சுட்டுவனவாக 
வும்‌ அமைந்தன. 


1909ஆம்‌ ஆண்டு நவம்பர்‌ 20ஆம்‌ தேதி இத 
மில்‌, வெடிகுண்டு வீசி இழப்புகளை விளைவித்த 
வனும்‌, எதேச்சதிகாரப்‌ போக்குடைய பிரிட்டிஷ்‌ 
காரனும்‌ தராசில்‌ தங்களுடைய எடையைக்‌ காணு 
வதாகவும்‌, பின்னவனே அதிகக்‌ குறையுடையவ 
னாகவும்‌ (தராசின்‌ எடையளவைக்‌ கொண்டு) குறிக்‌ 
கப்பட்டுள்ளது. அதே இதழில்‌ வெளியான பிற 
கார்ட்டூன்களில்‌ ஒன்று, தீபாவளி தேவி. இந்தியர்‌ 
களுக்குச்‌ சுதேசிப்‌ பொருள்களைப்‌ பரிசளிப்பதாக 
உள்ளது. மற்றொன்று, மின்டோ-மார்லி சீர்திருத்‌ 
தங்களைப்‌ பற்றியது. பிரபுக்கள்‌ மலையைக்‌ கிள்ளி 
எலியைப்‌ பிடிப்பது போன்ற படம்‌ வரையப்பட்‌ 
டுள்ளது. வேறொன்று, தீபாவளி நீராடல்‌ பற்றி 
யது. பிறிதொன்று பாரததேவி மகாலட்சுமியாகச்‌ 
சித திரிக்கப்பட்டு இந்தியாவுக்குச்‌ செல்வத்தை வாரி 
வழங்குவதாகக்‌ குறிக்கப்பட்டுள்ளது. ஆறாவது 
கார்ட்டூன்‌, பாரததேவி தீபாவளி அன்னையை 
வணங்குவது போலுள்ளது. அடுத்தது, கிருஷ்ண 
பரமாத்மா (அருச்சுனன்‌ வடிவில்‌) இந்தியர்களை 
நோக்கி, சுதந்திரத்திற்கான செயல்களை மேற்‌ 
கொண்டு சுயராஜ்யம்‌ பெறுமாறு கூறுவது போன்‌ 
றுள்ளது. 


டிசம்பர்‌ 4ஆம்‌ நாளன்று வெளிவந்த இதழில்‌, 
முதல்‌ பக்க கார்ட்டூன்‌ இந்திய தேசியவாதிகள்‌ ஒளி 
விளக்காகச்‌ சித்திரிக்கப்பட்டுள்ளனர்‌. அவர்கள்‌ 
அதிகாரபூர்வமான செயல்களை மேற்கொள்வதாகக்‌ 
குறிக்கப்பட்டுள்ளது. சுதேசியத்‌ தின்‌ புனிதத்‌ 
தன்மை வேறொரு கார்ட்டூன்மூலம்‌ வெளிப்படுத்‌ 
தப்பட்டுள்ளது. சண்முகக்‌ கடவுளின்‌ ஆறுமுகங்‌ 
களின்‌ ஒருமைத்‌ தோற்றம்‌ இந்தியாவின்‌ ஆறு மாகா 
ணங்களை உணர்த்துவதாக மற்றொரு கார்ட்டூன்‌ 
குறிப்பிடுகின்றது. சுதேசியத்‌ தோட்டத்தின்‌ காப்‌ 
யாளராகக்‌ கெய்க்வாரைச்‌ சித்திரித்து மற்றொரு 
கார்ட்டூன்‌ உள்ளது. சுரேந்திரநாத்‌ பானர்ஜியின்‌ 


உருவப்படத்தில்‌.. அவர்‌ - கண்களைத்‌ இறப்பது 
போன்ற காட்சியினை வழங்குகின்றது ஒரு கார்ட்‌ 
டூன்‌. 

கார்ட்டூன்கள்மூலம்‌ பிறர்‌ கருத்தினைக்‌ கவரும்‌ 
கலையில்‌ பாரதியார்‌ எவ்வளவு நம்பிக்கை உடைய 
வராக விளங்கினார்‌ என்பதற்கு அவருடைய “இந்‌ 
தியா” சான்றாக உள்ளது. ஒவ்வொரு இதழிலும்‌ 
மூன்றுக்குக்‌ குறையாத கார்ட்டூன்கள்‌ வெளியிடப்‌ 
பட்டுள்ளன. சில இதழ்களில்‌ ஏழு கார்ட்டூன்‌ 
களும்‌ வெளிவந்துள்ளன. 


காந்தி மலரில்‌ மலர்‌-8 இதழ்‌ 27-லிருந்துதான்‌ 
கார்ட்டூன்கள்‌ முதல்‌ பக்கத்தில்‌ வெளியிடப்பட்‌ 
டுள்ளன. அதற்கு முன்னர்‌ முதல்‌ பக்கத்தில்‌ தனிக்‌ 
கட்டுரைகளோ அல்லது தலையங்கங்களோதான்‌ 
வெளிவந்தன. 


காத்தி மலரில்‌ 1931ஆம்‌ ஆண்டின்‌ இதழோன்‌ 
றில்‌ வெளிவந்த கார்ட்டூன்‌ ஒன்றின்‌ தலைப்பு, 
“தலையைத்‌ தடவ முயற்சி என்பதாகும்‌. அர 
சாங்கம்‌ . செய்துவந்த ஆடம்பரச்‌ செலவுகளைச்‌ 
குறைக்கவேண்டும்‌ என்று மக்கள்‌ கிளர்ந்தெழுந்‌ 
தார்கள்‌. மக்கள்‌ சொன்னதை ஏற்றுக்கொண்டது 
போல நடித்த அரசாங்கம்‌, புது வரிகள்‌ போட்டுச்‌ 
சிக்கனம்‌ காப்பதாகச்‌ சொல்லிச்‌ செயல்படத்‌ 
தொடங்கிவிட்டது. 


சமயக்‌ கதையொன்றின்‌ அடிப்படையில்‌ இக்‌ 
கார்ட்டூன்‌ அமைந்துள்ளது. தொட்டதெல்லாம்‌ 
பொன்னாக வேண்டும்‌ என்று கேட்டுச்‌ சவனாரிடம்‌ 
வரம்‌ பெற்ற அசுரன்‌, அவர்‌ தலையிலேயே கை 
வைக்க முயன்றதுபோலுள்ளது, சிக்கனம்‌ தேவை 
யென்று சொன்ன பொ துமக்கள்மீது, புது வரிகளைத்‌ 
திணிப்பது என்று எண்ணச்‌ செய்வதுதான்‌ இந்தக்‌ 
கார்ட்டூனின்‌ கருத்து. 

சிவனார்‌ வேடத்தில்‌ . நிற்பது பொதுஜனம்‌. 
இந்தியாவின்‌ பொக்கிஷ மந்திரி அசுரன்‌. சிக்கனம்‌ 
பற்றிச்‌ சொன்னவன்மீது புதிய வரிகளைத்‌ Hoos 
இன்றார்‌ பொக்கிஷ மந்திரி ஸர்‌ ஜார்ஜ்‌ ஷுஸ்டர்‌. 
முன்னவர்‌ பிடிபடாமல்‌ நகர்கின்றார்‌. 

இதுவே படக்கருத்து. இக்‌ கார்ட்டூனின்கீழ்‌ 
ஆசிரியரின்‌ குறிப்புப்‌ பின்வருமாறு அமைந்துள்ளது: 


“(தொட்டதெல்லாம்‌ பஸ்மீகரமாக வேண்டும்‌ 
என்று ஓர்‌ அசுரன்‌ கேட்டான்‌. பரமசிவம்‌ 
கொடுத்தார்‌. உடனே அசுரன்‌ அவர்‌ தலையி 
லேயே கைவைக்க முயற்சித்தான்‌. இது ஒரு 
கதை). 

இக்கனத்‌ திட்டம்‌. வேண்டியதுதான்‌ என்று 
ஜனங்கள்‌ சம்மதம்‌ கொடுத்தார்கள்‌. பொக்கிஷ 
மந்திரி உடனே ஜனங்கள்‌ தலையில்‌ “புதிய வறி 
கள்‌” என்ற தமது கைகளை வைக்க ஓடுகிறார்‌. ?8 


* காத்தி வார இதழ்‌, மலர்‌ 6, இதழ்‌ 28. 
* காந்தி. வார இதழ்‌, மலர்‌ 8, இதழ்‌ 34. 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


1933ஆம்‌ ஆண்டின்‌ இதழ்‌ ஒன்றில்‌ வெளிவந்த 
கார்ட்டூனின்‌ தலைப்பு, *மாமியாள்‌ கொடுமை" 
என்பதாகும்‌. . 


இக்‌ கார்ட்டூனின்‌ கருத்து இதுவாகும்‌ : 


பெரம்பூரில்‌ உள்ள தொழிற்சாலையில்‌ ஏற்பட்ட 
வேலைநிறுத்தம்‌ காரணமாக அல்லல்பட்டு, அழுத 
கண்ணீருடன்‌ உள்ள தொழிலாளர்க்கு உதவுவதற்‌ 
காகச்‌ சென்னைக்‌ கார்ப்பரேஷன்‌ ஐயாயிரம்‌ 
ரூபாய்க்கு அரிசி, பருப்பு முதலிய உணவுப்‌ பொருள்‌ 
களை வாங்கிக்‌ கொடுப்பதென்று தீர்மானித்தது. 
ஆனால்‌, சென்னை அரசாங்கம்‌ அதனைத்‌ தடுத்து 
விட்டது. சென்னை மக்களின்‌ பணத்தைக்கொண்டு 
சென்னைத்‌ தொழிலாளர்க்கு உதவுவதை அரசாங்‌ 
கம்‌ எப்படித்‌ தடுக்கலாம்‌ என்ற இன உணர்வு 
எல்லார்க்கும்‌ வந்தது. இந்நிலையில்‌ காந்தியின்‌ 
கார்ட்டூனும்‌ தன்‌ பங்கைச்‌ செலுத்தத்‌ 
தவறவில்லை, 


கார்ட்டூனில்‌ பெரம்பூர்‌ தொழிலாளர்‌ அமர்ந்‌ 
இருக்கிறார்‌. அவர்முன்‌ உணவு பரிமாற இலை 
விரித்து வைக்கப்பட்டுள்ளது. கார்ப்பரேஷன்‌ என்‌ 
னும்‌ அழகிய மங்கை தட்டில்‌ சோற்றை ஏந்தியபடி 
இலையில்‌ பரிமாறச்‌ செல்கிறாள்‌. அவள்‌ கையைப்‌ 
பிடித்துத்‌ தடுத்து நிறுத்துறொள்‌ சர்க்கார்‌ என்னும்‌ 
மாமியார்க்காரி. 


இது கார்ட்டூன்‌ வழங்கும்‌ காட்சி. இதற்குக்‌ Sp 
ஆசிரியர்‌ தந்துள்ள விளக்கம்‌ இது: 


**சென்னை சர்க்கார்‌ மாமியார்‌, பசியால்‌ வாடு 
பவனுக்கு பரிமாறப்‌ போகும்‌ அன்னத்தைத்‌ 
தடுப்பதைவிட மகாபாவம்‌ வேறில்லை. பெரம்‌ 
பூர்‌ தொழிற்சாலையில்‌ வேலைநிறுத்தம்‌ செய்த 
தொழிலாளர்‌ பசியால்‌ வாடுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
பசியைத்‌ தீர்க்க சென்னைக்‌ கார்ப்பரேஷன்‌ 5 
ஆயிரம்‌ ரூபாய்‌ கொடுக்கத்‌ தீர்மானித்தது. 
இதைக்‌ கொடுக்கக்‌ கூடாதென்று சென்னை சர்க்‌ 
கார்‌ தடுத்திருக்கிறது.”** 


1933ஆம்‌ ஆண்டின்‌ இதழொன்றில்‌ வெளிவந்த 
கார்ட்டூன்‌ ஒன்றின்‌ தலைப்பு *மாளவியாவின்‌ சங்‌ 
கதம்‌” என்பது. 


ஆலயப்‌ பிரவேசம்பற்றி நாடெங்கும்‌ தளர்ச்சி 
கள்‌ நடந்த காலம்‌ அது. பழைமை விரும்பிகள்‌ 
தங்கள்‌ சமயநெறிகள்‌ தீண்டப்படா தவரை ஆலயத்‌ 
துள்விட்டால்‌ அழிந்துபோகும்‌ என்று ஆர்ப்பரித்‌ 
தனர்‌. அவர்களுக்குப்‌ பின்பலமாகப்‌ பதவியிலிருந்த 
சிலரும்‌ மறைவாக ஊக்கம்‌ அளித்தனர்‌. இந்த 
ஒற்றுமையில்லாக்‌ கோலத்தைப்‌ பயன்படுத்திக்‌ 
கொண்டு அரசாங்கம்‌ அமைதியைக்‌ கடைப்பிடித்தது. 
தீண்டாமையைப்‌ போக்க - ஆலயப்‌ பிரவேசத்துக்கு 
வழிகாண தன்‌ எழுத்துத்‌. துறையையே. ஓரியக்க 
மாகக்‌ கொண்டது *காந்தி:.. அமைதியான வழி 


களில்‌ ஆலயப்பிரவேசம்‌ கண்டுவிட முடியாது என்‌ 
பதும்‌, சட்டத்தில்‌ உள்ள தடைகள்‌ நீக்கப்பட்டா 
லொழிய பயன்‌ விளையாது என்பதும்‌ “காந்தி? 
யின்‌ கருத்தாகும்‌. இதனை அடிப்படையாகக்‌ 
கொண்டே கார்ட்டூன்‌ அமைந்தது. 


கார்ட்டூன்‌ வழங்கும்‌ காட்சி இது: 


அழகான மண்டபம்‌, அதன்‌ நடுவாக மூடப்‌ 
பட்ட அறையின்‌ கதவு. அக்‌ கதவில்‌ “ஆலயப்‌ 
பிரவேச அனுமதி மறுப்பு” என்று எழுதப்பட்டுள்‌ 
ளது. அந்த அறையின்‌ படிகளுக்குச்‌ சற்றுத்‌ தொலை 
வில்‌ பண்டித மதன்மோகன்‌ மாளவியா தாளமிட்‌ 
டுப்‌ பாடியவாறு பணிந்து நிற்கின்றார்‌. இந்தக்‌ 
காட்சியினை மண்டபத்தின்‌ மேற்பகுதியிலிருந்து 
சமயவாதிகள்‌ தத்தம்‌ சமயச்‌ சின்னங்களை அணிந்து 
சாய்வுச்‌ சுவரில்‌ சாய்ந்தபடி மாளவியாவின்‌ நிலை 
யைக்‌ கண்டு பெருஞ்சிரிப்புச்‌ சரிக்கின்றார்கள்‌. 
அவர்களிடையே அரசாங்க அதிகாரி ஒருவரும்‌ 
நின்றபடி புன்னகைக்தின்றார்‌. 


கார்ட்டூனின்‌ கழே உள்ள ஆசிரியர்‌ குறிப்பு இது: 


““தாளிடப்பட்ட கதவு தாளம்‌ போடுவதால்‌ 
இறந்துவிடாது. சமரசப்‌ பாட்டுகளால்‌ வெற்றி 
யடைந்துவிடலாமென்று பண்டித மாளவியா 
மனோராஜ்யம்‌ செய்றார்‌. சட்டத்திலுள்ள 
தீமைகளைச்‌ சட்டபூர்வமாய்‌ நீக்காவிட்டால்‌ 
அவை எப்படி நீங்கும்‌?” 


இதுகாறும்‌ கண்டவற்றால்‌, 


1. பாரதியாரின்‌ “இந்தியா”, சர்மா சகோதரர்‌ 
களின்‌ “விநோதினி, வ. வெ. சு. அய்யரின்‌ 
“தேசபக்தன்‌” இதழ்களின்வழி தமிழ்‌ இதமுலகில்‌ 
கார்ட்டூன்‌ கலை அறிமுகமாகியது. 


2. 1920ஆம்‌ ஆண்டு வெளி வந்த * தமிழ்நாடு” 
வார இதழ்‌, கார்ட்டூன்‌, இதழின்‌ இன்றியமையாத 
உறுப்பாகக்‌ கருதுமாறு செய்தது. 


3. 1930ஆம்‌ ஆண்டில்‌ வெளிவந்த டி. எஸ்‌. 
சொக்கலிங்கத்தின்‌ *காந்தி” (வார இதழ்‌, மாத 
இதழ்‌), கணேசன்‌, சுப்பிரமணியன்‌ ஆகியோரின்‌ 
“சுதந்திரச்‌ ug’ (வார இதழ்‌) ஆகியவை 
தொடர்ந்து கார்ட்டூன்களை வெளியிட்டன. 
விநோத, விகட இதழ்களும்‌ கார்ட்டூன்களை வெளி 
யிட இவை வழிகாட்டியாய்‌ அமைந்தன என்னும்‌ 
செய்திகளை அறிய முடிகிறது. 


தாட்டு விடுதலைப்‌ போராட்ட வரலாற்றையும்‌, 
தேசிய உணர்வுடைய இயக்கங்களின்‌ தொண்டு 
களையும்‌ எழுத அக்கால இதழ்களில்‌ வெளிவந்த 
கார்ட்டூன்கள்‌ பெருந்துணை செய்யும்‌ என்பது 
உறுதி. 3 


* காந்தி வார இதழ்‌, மலர்‌ 4, இதழ்‌ 31. 
* காந்தி வார இதழ்‌, மலர்‌ 8, இதழ்‌ 10. 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


“செய்தக்க அல்ல செயக்கெடும்‌; செய்தக்க 
செய்யாமை யானுங்‌ கெடும்‌” 


என்பது திருவள்ளுவர்‌ கூறிய பொய்யாமொழி. 
“பருவத்தே பயிர்‌ செய்‌” என்பது தமிழகப்‌ பழ 
மொழிகளுள்‌ ஒன்று. தமிழகம்‌ “திருவள்ளுவர்‌ 
அஞ்சல்‌ தலை” வெளியிட்டதன்மூலமும்‌, சட்ட 
மன்றப்‌ பேரவையில்‌, “திருவள்ளுவர்‌ திருவுருவம்‌” 
அமைத்ததன்மூலமும்‌, சென்னை மாநகரா ட்சியும்‌ 
தமிழக அரசும்‌, 'திருவள்ளுவர்‌ சிலை” அமைத்த 
தன்மூலமும்‌, தமிழக அரசு “திருவள்ளுவர்‌ இரு 
தாளுக்கு விடுமுறை' அளித்ததன்‌ மூலமும்‌, 
“திருக்குறள்‌ ஆராய்ச்சிக்கெனத்‌ தமிழகத்தின்‌ 
மூன்று பல்கலைக்கழகங்களுக்கும்‌ *வைப்பு நிதி” 
அளித்துப்‌ பெருமை கொண்டதன்மூலமும்‌, தமிழ்‌ 
நாடு தனது பழம்பெருமையை உலகம்‌ உவப்பச்‌ 
சிறக்கச்‌ செய்து வருவது கண்டு தமிழ்‌ உள்ளங்கள்‌ 
யாவும்‌ ஒரு புதிய மன நெகிழ்ச்சி உடல்‌ சிலிர்ப்பு, 
உள்ளப்பூரிப்பு ஆதிய உணர்வுகள்‌ பெற்று, இன்ப 
நிலையால்‌ உவகையில்‌ திளைத்து நிற்கின்றது. 


இந்நிலையில்‌ நாம்‌ மறந்திருக்கும்‌ ஒரு செய்தியை 
நாமே நம்‌ நினைவிற்குக்‌ கொண்டுவரக்‌ கடமைப்‌ 
பட்டுள்ளோம்‌. அதுதான்‌ நமக்கென்று அமைய 
வேண்டிய தொடராண்டு. தமிழ்‌ இனத்திற்கு 
நீண்டதோர்‌ வரலாறு உண்டு. உலக மொழிகளில்‌ 
காணக்‌ கிடைக்காத ஒப்பற்ற இலக்கண நூல்களும்‌ 
இலக்கிய நூல்களும்‌ தமிழில்‌ இருக்கின்றன. தமிழ்‌ 
மொழி அமைப்பு இன்ன காலத்தில்‌ உண்டானது 
என்று. சொல்ல முடியாத ஒரு வரலாற்று முற்‌ 
காலச்‌ சிறப்புடையது என்பது மொழி வல்லுநர்கள்‌ 


Aywa ஈச்சனார்க்கனியன்‌ 


கண்ட முடிவு. இத்தகைய இறப்புகள்‌ இருந்‌ 
தும்‌ தமிழ்‌ இனத்துக்கு என்று இருந்த தமிழ்‌ ஆண்‌ 
டுக்‌ கணக்கு எங்ஙனமோ மறக்கப்பெற்று, நடை 
முறையில்‌ இல்லாது போயிற்று. இதற்குப்‌ பற்பல 
உண்மையான வரலாற்றுக்‌ காரணங்கள்‌ உண்டு. 
அவை இங்கு விரித்துக்‌ கூறின்‌ பெருகும்‌, 


“தை பிறந்தால்‌ வழி பிறக்கும்‌” என்பது தமி 
முகத்தின்‌ நெடு நாளைய பழமொழி, சூரியன்‌ சுற்‌ 
றும்‌ நிலையின்‌ கணக்கினைக்‌ கொண்டு, அந்நாளில்‌ 
தை முதல்‌ ஆனி ஈறாக ஒரு பகுதியும்‌, ஆடி முதல்‌ 
மார்கழி ஈறாக மற்றொரு பகுதியும்‌ விளங்கின. 
ஆடி முதல்‌ மார்கழி ஈறாக உள்ள காலம்‌ இருள்‌ 
நிலை கொண்டது. தை முதல்‌ ஆனி ஈறாகக்‌ 
கொண்ட காலம்‌ பகல்நிலை கொண்டது. ஆண்டின்‌ 
இரவுக்‌ காலமாகிய ஆடி முதல்‌ மார்கழி ஈறாக 
உள்ள காலத்தில்‌--அதாவது ஆடிக்‌ காற்றிலும்‌, 
அடுத்துள்ள ஐப்பசி மழையிலும்‌, மார்கழிப்‌ பனி 
யிலும்‌ குளிரிலும்‌ இடர்ப்படும்பொழுது மக்கள்‌ 
உள்ளத்தில்‌ “தை பிறந்தால்‌ வழி பிறக்கும்‌” என்ற 
நம்பிக்கை ஒலி பேரொலியாய்க்‌ கேட்றெது. 


இந்த இரவுநிலை மாறிப்‌ பகல்நிலை பெற்றுப்‌ 
பயன்தரும்‌ தைப்‌ பிறப்பு நாளைப்‌ புத்தாண்டின்‌ 
புனித நாளாய்‌, பிறப்பு நாளாய்ப்‌ பழந்தமிழர்‌ 
கொண்டாடி வந்தனர்‌. இன்றுங்கூட, தைப்‌ பிறப்‌ 
பைத்‌ தனிப்‌ பெருஞ்‌ சிறப்பாகத்‌ தமிழர்கள்‌ 
கொண்டாடி வருகிறார்கள்‌. ஆகவே, நாம்‌ தைத்‌ 
இிங்களையே ஆண்டின்‌ முதல்‌ திங்களாய்க்‌ கணக்‌ 
கெடுத்துச்‌ செயற்படுத்துவோம்‌, 


Digitized by Nol Foundation. 
noolaham.org | aavanaham.org 


“தமிழ்நாடு குறிப்பிட்ட ஓர்‌ ஆண்டிற்கு முன்னே 
இப்படி இருந்தது. பின்னர்‌ இப்படி ஆயது” என்று 
சொல்வதற்கு ஓர்‌ ஆண்டுக்‌ கணக்கு இல்லை. மேலை 
நாட்டினர்‌ கிறித்துவுக்கு முன்‌ இப்படி இருந்தோம்‌ 
கிறித்துவுக்குப்‌ பின்‌ இப்படி இருக்கிறோம்‌ என்று 
ஒரு கால அளவை வைத்துக்கொண்டிருக்கின்றனர்‌. 
நம்மிடமிருந்து நேற்றுப்‌ பிரிந்து “சென்று இன்று 
மலையாளம்‌ என்ற பெயர்‌ தாங்கியுள்ள சேர 
நாட்டுத்‌ தமிழர்களும்‌ தமக்கென்று “கொல்லம்‌ 
ஆண்டு என்ற கணக்கை வகுத்துக்கொண்டனர்‌, 
ஆனால்‌ தமிழர்களாய நாமோ அறுபது ஆண்டு 
வட்டத்திலேயே சுற்றிச்சுற்றி சுழன்று வருகிறோம்‌. 
இந்த அறுபது ஆண்டு வட்டத்தில்‌ ஒரு குறிப்பிட்ட 
பிறப்பு அல்லது இழப்பு நிகழ்ச்சி, ஒரு நள ஆண்டில்‌ 
ஏற்பட்டு, இரண்டு மூன்று நள ஆண்டுகள்‌ சுற்றிக்‌ 
கழிந்துவிட்டால்‌ எந்த நள ஆண்டில்‌ அந்தப்‌ 
பிறப்போ இழப்போ ஏற்பட்டது? என்ற மருட்டி 
ஏற்படவே செய்கிறது. ஆகவே 60 ஆண்டு வட்டத்‌ 
இல்‌ சுழலாது நமக்கென ஒரு வரலாற்றுக்‌ காலத்தை 
நாம்‌ வகுத்துக்‌ கொள்ளவேணடும்‌. பாரதி கூறியது 
போல்‌ பெயரளவில்‌ தமிழரெனக்கொண்டு வாழ்ந்‌ 
திருத்தல்‌ நலம்‌ அன்று. 


அங்ஙனம்‌ நாம்‌ அமைத்துக்கொள்ளும்‌ தொடர்‌ 
ஆண்டு நம்மிடை வாழ்ந்த, நமக்கு என்றும்‌ மங்‌ 
காத புகழினைத்‌ தேடித்‌ தந்த-நாமும்‌ அவரை 
உலகினுக்கே அளித்து வான்புகழ்‌ கொண்ட--ஒரு 
கலைமை சான்ற புலவன்‌ பெயரால்‌, மனித 
குலத்திற்கு: வாழ்க்கை அமைப்பு முறை சட்டத்‌ 
தையே உருவாக்கி அளித்த உலசக்‌ கவிஞன்‌ இரு 
வள்ளுவர்‌ பெயரால்‌ தொடர்‌ ஆண்டு அமைதல்‌ 
வேண்டும்‌. அவ்வாறு தொடராண்டு அமைத்து 
நடைமுறைக்குக்‌ கொண்டு வந்த பின்‌, இனித்‌ 
தமிழர்களுக்கு ஒரு தொடராண்டில்லை என்ற 
பேச்சும்‌ இல்லை, குறையும்‌ இல்லை. 


சுமார்‌ 45 ஆண்டுகளுக்கு முன்பே இக்‌ குறையினை 
உணர்ந்த தமிழ்ப்‌ பேரறிஞர்கள்‌ 1935-ல்‌ 
சென்னைப்‌ பச்சையப்பன்‌ மண்டபத்தில்‌ பேரா 
சிரியர்‌ கா. நமச்சிவாயர்‌ அமைப்பாளராய்‌ இருந்து 
கொண்டாடிய திருவள்ளுவர்‌ திருநாளில்‌, தலைமை 
வ௫த்துப்‌ பேசிய ஆசிரியர்‌ மறைமலையடிகளார்‌ 
பல ஆய்வுரைகளைக்‌ கூறி, முடிவாக, **எனவே; 
இருவள்ளுவனார்‌ காலம்‌ 2ஆம்‌ நூற்றாண்டுக்கு 
முற்பட்டதென்பது எளிதிற்‌ பெறப்படும்‌. ADS gi 
பிறப்பதற்கு 30 ஆண்டுகட்கு முன்‌ இருவள்ளுவர்‌ 
பிறந்தார்‌ என்பது நான்‌ ஆராய்ந்து கண்ட 
முடிபாகும்‌'* எனக்‌ கூறினார்கள்‌. 


எனவே, இன்று திருவள்ளுவர்‌ தொடர்‌ ஆண்டு 
2011 நடைபெற்று வருகிறது. இன்றைய முறைப்‌ 
படி இதுவரை பல நாள்‌, கிழமை, தங்கள்‌ இதழ்‌ 
களில்‌, ஆண்டு மலர்களில்‌, அழைப்பு இதழ்களில்‌ 


எல்லாம்‌ மிக வேகமாகத்‌ திருவள்ளுவர்‌ தொடர்‌ 
ஆண்டு பரவிவிட்டது. இன்றும்‌ ல இதழ்கள்‌ “ஸ்ரீ” 
என்ற சொல்லை விடாது தொடர்ந்து பிடித்திருப்‌ 
பது போல, 60 ஆண்டுகள்‌ வட்டத்திலேயே 
சுற்றி வருகின்றன. இனி, அவ்விதழ்களும்‌ உலகத்‌ 
தோடு ஒட்ட ஒழுக மாறிவிடும்‌ என்பதில்‌ ஐயம்‌ 
இல்லை. இரு. ஆ. 2031-குள்‌ (சி.பி, 2000-க்குள்‌) 
தமிழகத்தில்‌ உள்ள எல்லா எழுத்தாளர்களும்‌ 
அறிஞர்‌ பெருமக்களும்‌ இதனையே கடமையாகக்‌ 
கொண்டு அவரவர்கள்‌ தொடர்பு கொண்டுள்ள 
ஆட்சிக்கழகங்கள்‌, மன்றங்கள்‌, படிப்பசங்கள்‌, 
இலக்கிய நிறுவனங்கள்‌ அளைத்திலும்‌--தங்களது 
தலைப்புத்தாள்களில்‌--தங்கள்‌ கடிதப்‌ போக்குவரத்‌ 
துகளிலும்‌ திருவள்ளுவர்‌ ஆண்டினையே 
இட்டு வழக்கப்படுத்த வேண்டியது... அவரவர்‌ 
கடமையாகும்‌. 


ஒரு சிலருக்கு இத்‌ தொடர்‌ ஆண்டில்‌ ஐயம்‌ இருக்‌ 
குமாயின்‌ பின்னர்‌ தக்க ஆய்வு தலைப்படுங்கால்‌ 
தாம்‌ மாற்றிக்கொள்வதில்‌ இழுக்கொன்றும்‌ இல்லை. 
இதுபோழ்து இருப்பதைக்‌ கொண்டு, தக்கார்‌ 
எடுத்த ஆய்வினை ஓட்டி உலகத்தோடு பீடு நடை 
போட்டு முன்னே செல்வோம்‌. தமிழ்‌ இனம்‌, 
தமிழ்மொழியின்‌ வளம்‌ திருவள்ளுவருக்கு முன்பு 
இப்படி இருந்தது; இருவள்ளுவருக்குப்‌ பின்பு 
இப்படி ஆயிற்று என்ற முடிபுகளை உலகத்திற்கு 
எடுத்துச்‌ சொல்வோம்‌. 


**இனி ஒரு விதி செய்வோம்‌ அதை எந்தநாளும்‌ 
காப்போம்‌!” என்ற பாரதியாரின்‌ தூய மொழிப்படி, 
இனியாவது அறிஞர்கள்‌ அனைவரும்‌ தங்களது 
வேற்றுமைகளை மறந்து, தமிழின்‌ பெயரால்‌ ஒன்று 
கூடி, இருவள்ளுவர்‌ ஆண்டினைப்‌ பரப்புவோம்‌, 
அதன்‌ மூலம்‌ தமிழ்‌ இனத்திற்கு ஒரு தொடராண்‌ 
டில்லை என்ற அவச்‌ சொல்லை அழித்தவர்‌ 
களாவோம்‌. தமிழன்‌ தலை நிமிர்ந்து வரலாற்றுச்‌ 
சுவடியில்‌ நேரே செல்ல வழி வகுத்தவர்களாவோம்‌. 
நம்மை நாம்‌ உணர்ந்தவர்ளாகவும்‌ ஆவோம்‌. 
ஒற்றுமைக்கு வழி வகுத்தவர்களாவோம்‌. 


திருக்குறள்‌ பணி சிறந்தோங்க, தமிழர்‌ அனை 
வரும்‌ தங்கள்‌ தங்கள்‌ வருவாயில்‌ ஒரு சிறு பகுதியை 
அரசுக்குப்‌ பகிர்ந்தளித்து ஊக்குவிக்கலாம்‌. இரு. ஆ. 
2030-க்குள்‌ குறள்‌ நூல்‌ இல்லாத குடும்பமே தமி 
முகத்தில்‌ இல்லை என்ற பெருமையைத்‌ தேடிக்‌ 
கொள்ள வேணடும்‌. மக்கள்தொகை கணிப்பிலும்‌ 
(பிறப்பு, இழப்பு) திருவள்ளுவர்‌ ஆண்டினையே 
கைக்கொள்ளலாம்‌. அத்‌ தகு பெருமையால்‌ குறள்‌ 
வழி அரசும்‌, அரசுவழி குறள்‌ நெறியும்‌ இறப்‌ 
பெய்தும்‌. அந்நாளே, **வள்ளுவன்‌ தன்னை உல 
கினுக்கே ஈந்து வான்புகழ்‌ கொண்ட தமிழ்நாடு?” 
என்ற பாரதியாரின்‌ பொன்மொழியை உணர்ந்து 
மகிழும்‌ நன்னாளாகும்‌. - 


408 : 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


புண்டைத்‌ தமிழர்‌ இசையை மிக விழுமிய கலை 

யாகக்‌ கருதி அதை ஆழ்ந்து பயின்றனர்‌. 
தமிழ்மொழியை இயல்‌, இசை, கூத்து என முக்‌ 
கூறு படுத்தியதிலிருந்தே அவர்கள்‌ இசையின்‌ பெரு 
மையை உணர்ந்திருந்தனர்‌ என்பது புலனாகும்‌. 
உலகிலேயே இசை நூல்களைச்‌ சுவடி வடிவில்‌ முதன்‌ 
முதலாக வெளியிட்டவர்கள்‌ தமிழர்களேயாவர்‌. 
கடைச்‌ சங்க காலத்தில்‌ அதாவது, சுமார்‌ 2000 
ஆண்டுகளுக்கு முன்பே அத்தகைய நூல்கள்‌ பல 
இருந்தன என்பது சிலப்பதிகார உரைகளின்‌ வாயி 
லாக நமக்குத்‌ தெரியவருகின்றது. சிலப்பதிகாரம்‌, 
சீவக சிந்தாமணி, சூளாமணி, கல்லாடம்‌ முதலிய 
பழந்தமிழ்‌ நூல்களிலும்‌ இசையின்‌ இலக்கணங்‌ 
களும்‌ இசைபற்றிய பல குறிப்புகளும்‌ காணப்படு 
இன்றன. சிலப்பதிகாரம்‌, பரிபாடல்‌ முதலியன 
இசைத்தமிழ்‌ விரவிய இலக்கிய நூல்களே. தேவா 
ரம்‌, திருவாசகம்‌ முதலிய திருமுறைகளும்‌, Didu 
பிரபந்தமும்‌, திருப்புகழ்‌ முதலியனவும்‌ இசைப்‌ 
பாட்டுகளாலாகிய நூல்களே. பண்டைத்‌ தமிழ்‌ 
வேந்தர்‌ மூவரும்‌ தமிழிசையைப்‌ பெரிதும்‌ 
ஆதரித்துப்‌ போற்றி வந்தனர்‌. அவர்கள்‌ மண்ட 
பங்களில்‌ இசையொலி எப்பொழுதும்‌ கேட்ட 
வண்ணமாக இருக்கும்‌. அவர்கள்‌ இசைப்‌ பாணர்‌ 
களுக்கும்‌ விறலியர்களுக்கும்‌ பெருங்‌ கொடைகள்‌ 
வழங்கினர்‌. இவ்விதமாக வளர்க்கப்பட்ட இசை 
யானது இசை வல்லுனரிடத்தும்‌ உயர்ந்தோரிடத்‌ 
தும்‌ மட்டுமே நின்றுவிடவில்லை. பாமர மக்களும்‌ 
இசைக்கலையை ஆர்வத்தோடு உணர்ச்சியோடும்‌ 
பாராட்டினர்‌. ஐந்திணை மக்களிடத்தும்‌ தனித்‌ 


Digitized by Noolahan 


“கலைமாமணி” ப. தாமோதரன்‌ 


தனி பெயர்‌ கொண்ட இசைக்‌ கருவிகளாய யாழும்‌, 
பண்ணும்‌, பறையும்‌ வழக்கத்திலிருந்‌ தன. 


இசை தோன்றியபொழுதே இசைக்‌ கருவியும்‌ 
தோன்றின. இசைக்கருவிகளில்‌ மிகப்‌ பழைய 
காலத்திலிருந்து வருவன தோற்‌ கருவிகளேயாகும்‌. 
மானிட வரலாற்றின்‌ பிற்காலங்களில்தான்‌ துளைக்‌ 
கருவிகளும்‌ நரம்புக்‌ கருவிகளும்‌ ஏற்படலாயின. 
பண்டைத்‌ தமிழர்களிடையே தோலால்‌ செய்யப்‌ 
யட்ட முப்பத்தொரு முழவுகள்‌ வழங்கின என்று 
சிலப்பதிகாரம்‌ (3: 27) அடியார்க்குநல்லார்‌ உரையி 
லிருந்து தெரிய வருகிறது. புறநானூறு, பத்துப்‌ 
பாட்டு, சீவகசிந்தாமணி, பெருங்கதை, இறையனார்‌ 
அகப்‌ பொருள்‌ ஆகிய பழைய நூல்கள்‌ வேறு சில 
முழவுகளின்‌ பெயரையும்‌ நமக்கு அறிவிக்கின்றன. 
இவை ஒவ்வொன்றும்‌ ஓவ்வொரு வகையான ஒலி 
யோடு கூடியிருந்தன எனவும்‌ தெரிகிறது. தமிழகத்‌ 
தில்‌ யாழ்‌, குழல்‌, முரசு போன்ற இசைக்கருவிகள்‌ 
எண்ணாயிரம்‌ ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றிவிட்‌ 
டன என்பர்‌ தமிழறிஞர்கள்‌. 


இயற்கையோடு ஓத்து வாழ்ந்த பழந்தமிழர்கள்‌ 
இயற்கையில்‌ காணும்‌ பொருள்களின்‌ அசைவினா 
லும்‌, அவை ஒன்றோடொன்று மோதிக்கொள்வத 
னால்‌ உண்டாகும்‌ அதிர்ச்சியினாலும்‌ ஏற்படும்‌ 
பலவித ஒலிகளைத்‌ தங்களது நுண்ணிய செவியால்‌ 
உணர்ந்து அனுபவித்தனர்‌. வேட்டுவர்‌ தங்கள்‌ 
தொழிலைச்‌ செய்யுங்கால்‌ இறுகக்‌ கட்டிய வில்‌ 
நாணினின்று எழும்‌ இன்னொலிகளைக்‌ கேட்டு இன்‌ 
புற்று, அவ்‌ வில்லும்‌ ஓர்‌ இசைக்‌ கருவியாகப்‌ பயன்‌ 


‘oundation. 


noolaham.org | aavanaham.org 


படக்கூடுமென்பதை நாளடைவில்‌ உணரலாயினர்‌.. 
அங்கனமிருக்க, பசுத்திரளைக்‌ கானகத்தில்‌ மேய்க்‌ 
கச்‌ சென்ற இடையன்‌ தானே செய்துகொண்ட 
குழலில்‌ பாலைப்பண்‌ வாசித்து அலுத்திருக்கையில்‌, 
வேடன்‌ வில்லின்மீது கவனஞ்‌ செலுத்தலானான்‌. 
அவன்‌ உடனே குமிழ மரத்தின்‌ உள்‌ துளையுடைய 
கொம்பு ஒன்றை வெட்டி வளைத்து, அதன்‌ இரு 
நுனியிலும்‌ துளையிட்டு, அத்துளையின்‌ வழியாக 
மரல்‌ என்னும்‌ மரத்தின்‌ நாரை உரித்துத்‌ திரித்த 
கயிற்றை நாணாகக்‌ கட்டினான்‌. நாண்கள்‌ சிறிதும்‌ 
பெரிதுமாய்‌ உயர்த்தியும்‌ தாழ்த்தியும்‌ கட்டப்‌ 
பெற்றன. ஆயன்‌, நரம்புகளைத்‌ தொட்டு யாழை 
மீட்டி இசை யொப்புமை செய்கின்றான்‌. சோலை 
யெல்லாம்‌ இன்னொலி பரவி அங்கிருந்த அனைத்து 
உயிர்களும்‌ அந்த இன்னொலியைக்‌ கேட்டு இன்‌ 
புற்று மெய்மறந்து நின்றன. 


இந்த வில்‌ யாழ்தான்‌ தமிழன்‌--ஏன்‌ முல்லை 
நில ஆயன்‌ முதன்முதலாகக்‌ கண்ட இசைக்கருவி. 
இன்றைக்கு ஐயாயிரம்‌ ஆண்டுகட்குமுன்‌ முதலாவ 
தாக ஒரு நரம்புடைய வில்‌ யாழ்‌ எழுந்தது. இது 
சங்க காலத்திற்கு முற்பட்டது. இது பழங்கற்‌ 
காலம்‌. இரும்பாணியோ, செம்பாணியோ, 
உளியோ, சுத்தியோ இல்லாத காலம்‌. எனவே, 
கையால்‌ : கம்புகளை வளைத்து மர நார்களால்‌ 
வில்லைக்‌ கட்டி மரல்‌ நாரினைத்‌ திரித்து நரம்பாகக்‌ 
கட்டி யாழை உருவாக்கினர்‌, அப்பால்‌ நாளடைவில்‌ 
அது வளர்ச்சி அடைந்து மூன்று நரம்புகளும்‌, 
ஐந்து நரம்புகளும்‌, பின்‌ ஏழு நரம்புகளுமாக 
எழுந்தன. இதற்கு இலக்கணமும்‌ வகுத்தனர்‌. 
யாழுக்கு எத்தனை வில்கள்‌? எத்தனை நரம்புகள்‌? 
என்ன கொம்பால்‌ யாழ்‌ செய்யப்பட வேண்டும்‌? 
யாழின்‌ நீளம்‌ அகலம்‌ ஆகிய அளவுகள்‌, முறுக்‌ 
காணிகளின்‌ எண்ணிக்கை, ஒற்றுறுப்புகள்‌ அமைக்‌ 
கும்‌ முறை இவைகளுக்கெல்லாம்‌ இலக்கணம்‌ வகுத்‌ 
தனர்‌. அவை மிகவும்‌ விரிவுடையன. வில்‌ யாழைப்‌ 
பற்றிய செய்தி பெரும்பாணாற்றுப்படை 175-184 
அடிகளில்‌ காணப்படுகின்றது. தமிழகத்தில்‌ மிகப்‌ 
பழைய காலத்தில்‌ தோன்றிய இவ்‌ வில்‌ யாழே 
வளர்ச்சியுற்று, பல்வேறு அனுபவங்களுக்கும்‌ 
ஆராய்ச்சிகளுக்கும்‌ பின்னர்‌ பழந்தமிழ்‌ இலக்‌ 
கியங்கள்‌ கூறும்‌ நுண்ணிய உறுப்புகள்‌. அமைந்த 
பலவித யாழ்களாக உருப்பெறலாயிற்று எனத்‌ 
திண்ணமாக கூறலாம்‌. பண்டைத்‌ தமிழர்கள்‌ 
உபயோகித்து வந்த இக்‌ கருவிகளைப்பற்றிய 
செய்திகள்‌ யாவும்‌ பழந்தமிழ்‌ நூல்களிலிருந்து 
நமக்குக்‌ கிடைத்துள்ளன. சங்க காலத்‌ தமிழ்‌ 
மக்கள்‌ பேரியாழ்‌, செங்கோ ட்டுயாழ்‌, சகோடயாழ்‌, 
மகரயாழ்‌ என்னும்‌ நால்வகை -யாழ்களை 
உபயோகித்தனர்‌. மகரயாழ்‌ மகரமீனின்‌ உருவ 
முடையதாகலின்‌ அப்பெயர்‌ கொண்டது என்பது 
பொருநராற்றுப்படை (4-18), இறுபாணாற்றுப்‌ 
படை (321-229), பெரும்பாணாற்றுப்படை 
(10-16) மூதலிய பாட்டுகளிலிருந்து தெரிகிறது. 


தமிழ்‌ மக்களின்‌ பண்டைச்‌ சிறப்பாக இருந்த இந்த 
யாழ்கள்‌ அதிக வேலைப்பாடமைந்தனவென்றும்‌, 
பாணர்கள்‌ விலையுயர்ந்த இரத்தினங்களை இக்‌ 
கருவிகளில்‌ பதித்து இருந்தனர்‌ என்றும்‌, அவர்கள்‌ 
இவற்றைப்‌ பட்டுத்‌ துணியால்‌ போர்த்திப்‌ பெட்‌ 
டிக்குள்‌ வைத்திருந்தனரென்றும்‌ பத்துப்பாட்டி 
லிருந்து தெரியவருகின்றது. இவை மைதீட்டிய 
கண்களையுடைய மணப்பெண்போல அழகு வாய்த்‌ 
இருந்தன வென்றும்‌, இவற்றின்‌ கோடுகளில்‌ மலர்‌ 
மாலைகள்‌ கட்டப்பட்டிருந்தன வென்றும்‌, இவை 
சித்திரம்‌ எழுதிய அழகிய உறையினுள்‌ வைக்கப்‌ 
பட்டிருந்தன வென்றும்‌ சிலப்பதிகாரம்‌ கானல்வரிப்‌ 
பாடல்‌ கூறுகின்றது. சிந்து வெளியில்‌ சிறப்பாக, 
ஹரப்பா, மொகஞ்சதாரோ ஆகிய இடங்களில்‌ 
அகழ்ந்து ஆய்ந்து கண்ட அரிய தெய்வத்‌ திரு 
உருவங்கள்‌, குழல்‌ உருவங்கள்‌, யாழ்‌ உருவங்கள்‌, 
பல்வேறு விதமான பறை உருவங்கள்‌, வெண்‌ 
கலத்தாலான நாட்டிய நங்கையின்‌ படிமங்கள்‌, 
சுண்ணாம்பிலான அழகிய சிவன்‌ உருவங்கள்‌, 
கொற்றவை உருவங்கள்‌, இன்னோரன்ன பலவும்‌ 
வரலாற்றுப்‌ புகழ்‌ வாய்ந்தவை. இவற்றிலிருந்து 
5000 ஆண்டுகளுக்கு முன்‌ வாழ்ந்த - தமிழர்‌ 
களின்‌ மூன்னோர்கள்‌--சிந்துவெளியில்‌ வாழ்ந்து 
வந்த பண்டைய திராவிட மக்கள்‌-இசை பயின்‌ 
றிருத்ததோடு இணையற்ற தெய்வீக இசைக்‌ கருவி 
களாகிய யாழும்‌ குழலும்‌ இசைத்துவந்தார்கள்‌ 
என்பதை அங்குள்ள முத்திரைகள்‌ மெய்ப்பிப்பதாக 
இருக்கின்றன. Do. ஸ்டூவர்டு பிக்காட்‌ என்ற 
அறிஞர்‌, '*சந்துவெளிச்‌ சீரிய மக்கள்‌ கண்ட 
ஏழிசை எழுப்பும்‌ இனிய இசைக்‌ கருவியை உறுதிப்‌ 
படுத்தியிருப்பது அவர்களது நனிசிறந்த நாகரிகத்‌ 


தையும்‌ நுண்ணிய இசையறிவையும்‌ உணரப்‌ 
போதிய சான்றாகும்‌”? என்று அழகாக எடுத்துக்‌ 
காட்டியுள்ளார்‌. 


இதுபோன்ற எடுத்துக்காட்டுகள்‌ வரலாற்றுக்‌ 
காலத்திற்கு முந்திய பாபிலோனியப்‌ பண்பாடுகளில்‌ 
பெரிதும்‌ காண்கின்றோம்‌. ஒருசில இசைக்‌ கருவி 
கள்‌ பாபிலோனிய நாட்டின்‌ அகழ்வாராய்ச்சியில்‌ 
கண்டு ஆராயப்பெற்றுள்ளன. ஆராய்ச்சியாளர்‌ 
இரு. K. N. தீக்சித்‌ அவர்கள்‌ பின்வருமாறு கூறு 
கிறார்‌: 

“ Some of the pictographs appear to be represen- 
tations of a crude stringed instruments a proto 
type of the modern Veena-While a pair of 
castnuts like the modern karatala have also been 
found.’ 


மங்காப்‌ புகழ்‌ வாய்ந்த வங்கப்‌ பேரறிஞரும்‌ 
இந்துவெளி நாகரிகத்தை ஆரம்பகாலத்திலேயே 
அகழ்ந்து சண்ட பேரறிஞருமான ஆர்‌. டி. 
பானர்ஜி அவர்கள்‌, “சிந்துச்‌ சமவெளியில்‌ இருந்த 


1 Pre-Historic Civilization of the Indus Vally,’ (Madras) 
1939, p. 29, i 


a 410. ; 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


முந்தைய profes திராவிட்‌ நாகரிகம்‌ என்பதில்‌ 
எட்டுணையும்‌ ஐயமில்லை” என்று உறுதி கூறி 
யுள்ளார்‌.” 


சிந்துவெளி நாகரிகத்தை அகழ்ந்து கண்ட சர்‌ 
ஜான்‌, மார்சல்‌ என்பவரோடு சேர்ந்து அகழ்ந்து 
ஆராய்ந்தவர்‌. மார்சலுக்குப்‌ பிறகு அங்கு நீண்ட 
காலம்‌ அகழ்ந்து பல நூற்கள்‌ எழுதியவர்‌. 
சிந்துவெளிப்‌ பண்பாடு உலகில்‌ உச்ச கட்டத்தை 
அடைந்த உயரிய பழம்பெரும்‌. பண்பாடு. அங்கு 
அகழ்ந்து கண்ட முத்திரைகளில்‌ பொறிக்கப்பட்ட 
யாழ்‌ உருவங்கள்‌-சுமேரிய நாட்டில்‌ மன்னர்களின்‌ 
கல்லறைகளில்‌ கண்டெடுக்கப்பெற்ற யாழ்கள்‌-தமிழ்‌ 
நாட்டில்‌ கண்ட யாழ்களோடு ஒப்புமை உடையன. 
(Father Hearas Lecturer, 1937—* Madras Mail’— 
21-10-1937.) சுமேரியர்கள்‌ யாழ்ப்‌ பண்‌ என்று 
பகர்ந்தனர்‌. அப்‌ பதம்‌ தமிழர்‌ கண்ட தனித்‌ 
தமிழ்ச்‌ சொல்லான பண்‌, பண்ணியம்‌, பாண்‌, பாணி 
என்ற வார்த்தைகளோடு மிக நெருங்கிய தொடர்‌ 
யுடையதாக மிளிர்கிறது. இக்காலத்‌ தமிழர்கள்‌ 
பண்‌ என்பதை இசை என்றும்‌ இராகம்‌ என்றும்‌ 
கூறுவர்‌. சிலப்பதிகார உரையுள்‌, '*'பண்ணென்பது 
நரப்படைவால்‌ pop தோன்றப்‌ பண்ணப்படா 
நின்ற பண்ணும்‌ பண்ணியற்றிறமும்‌ திறத்திறமும்‌ 
என்றவாறு'” (சிலப்‌. அரங்கேற்‌, வரி 46 உரை) 
என்றும்‌, 

**பண்‌ பண்ணியம்‌ திறம்‌ திறத்திறம்‌ 
என்னு மிவை 
சம்பூரணம்‌, சாடவம்‌, ஒளடவம்‌, 
சதுர்த்தம்‌ எனும்‌ 
வடமொழிப்‌ பெயரானும்‌ வழங்கும்‌” * 

(சிலப்‌. புறஞ்சேரி, வரி 106 உரை) என்றும்‌ கூறப்‌ 
படுவது ஆராயத்தக்கது. 


டாக்டர்‌ எண்டிறிசியார்க்‌ பிர்மர்‌, பழைய 
பாபிலோனிய இசையைப்‌ பற்றி ஆய்ந்து சுமேரியர்‌ 
களிலிருந்து ௮சீரியர்கள்‌ காலம்‌ வரை மக்களின்‌ 
சமுதாய வாழ்வில்‌ இசை ஒரு சிறப்பான இடம்‌ 
பெற்றிருந்தது என்று கூறியுள்ளார்‌. 

டாக்டர்‌ பால்மர்‌ என்ற அறிஞர்‌, இசை நிபுணர்‌ 
களின்‌ இதயத்தை ஈர்க்கும்‌ மெசபடோமிய 
இசைக்‌ கருவிகள்‌, நரம்புக்‌ கருவிகளின்‌ உயர்ந்த 
இனத்தைச்‌ சேர்ந்தவை என்று போற்றுகிறார்‌. 
அவை அனைத்தும்‌ அழகிய அமுதூறும்‌ யாழ்க்‌ 
குடும்பத்தைச்‌ சேர்ந்தவை என்று அறிஞர்களால்‌ 
கருதப்படுகின்றன. 


- 1926ஆம்‌ ஆண்டில்‌ சால்டியா (கல்தேய) 
நாட்டின்‌ தலைநகரான “ஊர்‌” என்னும்‌ இடத்தில்‌ 
அரச குடும்பத்தார்களின்‌ கல்லறைகளை அகழ்ந்து 
ஆய்ந்த அறிஞர்‌ A. எல்‌. உல்லி என்பவர்‌ பல 
அரிய பொருள்களைக்‌ கண்டெடுத்துள்ளார்‌. 
அவற்றில்‌ இங்குக்‌ குறிப்பிடத்தக்கது கலைநயம்‌ 


வாய்ந்ததும்‌ கவர்ச்சி: மிக்கதும்‌ காளை தலை 
யுள்ளதுமான யாழ்‌ உருவமேயாகும்‌. இந்த 
யாழில்‌ முன்‌ பக்கம்‌ உள்ள எருதுத்தலை பத்தரை 
மாற்றுப்‌ பசும்‌ பொன்னால்‌ ஆனது. யாழின்‌ 
ஏனைய உறுப்புகள்‌ எல்லாம்‌ சிவப்பு, நீல வண்ணந்‌ 
தீட்டப்பெற்று எழில்‌ பெற்றிலங்குகின்றன. 
இந்தப்‌ பழம்பெரும்‌ யாழ்‌ கிறிஸ்துவ ஊழிக்கு 
2600 ஆண்டுகளுக்கு முன்னர்‌ - அதாவது இன்‌ 
றைக்கு 4600 ஆண்டுகளுக்கு முன்‌ உருவாக்கப்‌ 
பட்டிருக்கலாம்‌ என்று கருதப்படுகிறது. இது 
பேரரசி சுபாத்தின்‌ அழகிய யாழாக மதிக்கப்‌ 
படுகிறது. அவளைப்‌ புதைத்த கல்லறையில்‌ 
அவளுக்குப்‌ பிரியமான ஆடைகள்‌, அணிகலன்கள்‌, 
யண்ட பாத்திரங்கள்‌, இசைக்‌ கருவிகள்‌ எல்லாம்‌ 
வைத்து மூடப்பட்டிருக்கின்றன. இந்த சுபாத்‌ 
அரசியின்‌ யாழ்‌ செங்குத்தாகச்‌ சிறிய ஒலிப்‌ பலகை 
கள்‌ இலங்க நன்மரத்தினால்‌ செய்யப்பட்டுள்ளது. 
இதில்‌ ஏழு நரம்புகள்‌ கட்டப்பட்டுள்ளன. இந்த 
யாழ்‌ தமிழக யாழினின்று சில வேறுபாடுகள்‌ உள்ள 
தாய்க்‌ காணப்பட்டாலும்‌ தமிழக யாழ்‌ இனத்தைச்‌ 
சேர்ந்தது என்று திட்டவட்டமாகக்‌ கூற முடியும்‌. 
1947ஆம்‌ ஆண்டில்‌ அறிஞர்‌ திருமிகு. விபுலாந்த 
அடிகள்‌ தமது யாழ்‌ நூலில்‌. இந்த யாழைப்பற்றி 
ஆய்ந்து இதன்‌ புனையா உருவத்தையும்‌ தீட்டிக்‌ 
காட்டியுள்ளார்‌. 

மேனாட்டுப்‌ பேராசிரியர்‌ பானும்‌ என்பவர்‌ 
எகிப்தியச்‌ சுவர்‌ ஓவியங்களில்‌ வில்யாழ்‌, கிறிஸ்துவ 
ஊழி எழுவதற்கு 8000 ஆண்டு முதல்‌ 4000 
ஆண்டு வரையுள்ள கால எல்லையை உடையது 
என்று கூறியுள்ளார்‌. தமிழகத்தில்‌ கிடைக்கும்‌ 
சான்றுகள்மூலம்‌ யாழ்‌ என்னும்‌ தொன்மையான 
இசைக்‌ கருவியே எடப்தியச்‌ சுவர்‌ ஓவியங்களில்‌ 
ஒளிர்சின்றது என்பதை நாம்‌ நன்கு மெய்ப்பிக்க 
மூடியும்‌. மேலும்‌ ஆசிரியர்‌ பானும்‌ அரிஸ்டாட்‌ 
டிலும்‌ குறிப்பிடும்‌ கி.மு. 4ஆம்‌ நூற்றாண்டிலுள்ள 
சுருதி வாத்திய இசையைச்‌ சேர்ந்த இசைக்‌ கருவி 
களும்‌ அடியிலிருந்து நுனிவரை நாண்கள்‌ கட்டப்‌ 
பட்டதாக இருந்தன என்று தெரிகிறது. இத்தகைய 
முறை தமிழக இசைக்‌ கருவிகளான பண்டைக்‌ 
கால வில்‌ வடிவமான இசைக்‌ கருவியினின்று பிற்‌ 
காலத்தில்‌ தோன்றியது என்று எண்ணப்படுகிறது. 
மேலும்‌, எகிப்தியர்கள்‌, பண்டு என்ற நாட்டினின்று 
வந்து எகிப்தில்‌ குடியேறியவர்கள்‌ என்று தங்களைக்‌ 
கூறிவருகிறார்கள்‌. பண்டு நாடு என்பது பாண்டிய 
நாடு என்று அறிஞர்கள்‌ கருதுகிறார்கள்‌. * 

Dravidian Civilization — R. D, Banarji (Article) — Modern 
Review, Sep. 1927. 

*This part of India could have been no other than the 
Malabar coast people by the pandus, which was probably called 
the land of the pandias after wards corrupted in Egypt in to the 
land of part, It would be interesting to note here that among the 
cariler students of the the subject of the origin of the Egyption 
Heeran was prominent in pointing out on alleged analogy between 
the form of the skull of the Egyption and that of Indian races 
he belived in the Indian Origin of the Egyptions—Rigvedic India 
by Abinas Chandra Das, p. 34. 


Digitized by ட்ப Foundation. 
noolaham.org | aavanaham.org 


இதன்மூலம்‌ எகிப்தியர்களுக்கும்‌ தமிழர்களுக்கும்‌ 
உள்ள தொடர்பு நன்கு தெரிகிறது. இதனால்‌ 
தமிழகத்தினின்று வில்யாழ்‌ எடிப்‌திற்குப்‌ போயிருக்‌ 
கலாம்‌ என்றும்‌ கருதப்படுகிறது. எடஇப்தியரும்‌ 
யழந்தமிழரைப்‌ போலவே, தாரம்‌ முதலாக நரம்பு 
களைப்‌ பிறப்பித்தார்களென அறிகின்றோம்‌. 
எகிப்து நாட்டிலே இறந்த மன்னர்களுடைய உட 
லினைப்‌ பாதுகாத்து வைத்திருக்கும்‌ ஈமக்‌ கோபுரங்‌ 
களிலே வரையப்பட்ட யாழ்‌ வடிவங்களைக்‌ கண்ட 
மேனாட்டறிஞர்கள்‌ அவற்றின்‌ உருவச்‌ சாயல்களை 
வெளியிட்டிருக்கின்றனர்‌. . எகிப்திய மொழியிலே 
யாழ்‌ ‘pisn’ எனப்பட்டதென்பர்‌. இன்றைக்கு 
மூவாயிரத்தைந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னிருந்த 
எகிப்திய யாழ்கள்‌ சிலவற்றை பிரித்தானிய காட்சிச்‌ 
சாலையிலே (British Muscum) நாம்‌ இன்றுங்‌ காண 
லாம்‌. அனைத்துலகக்‌ கலைமேதை உயர்திரு ஆநந்த 
குமாரசுவாமி அவர்கள்‌ எழுதிய ஆங்கிலக்‌ கட்டுரை 
ஒன்றில்‌. பழமையான யாழ்‌ என்னும்‌ இசைக்‌ 
கருவியை அமராவதியில்‌ உள்ள சிற்பத்தில்‌ கண்டு 
களித்து, பண்டைக்காலத்‌ தமிழர்கள்‌ கண்ட இச்‌ 
சீரிய இசைக்கருவி தமிழ்‌ நாட்டிலே வழங்கி வந்தது 
என்பதையும்‌ உலகில்‌ உள்ள இசை நிபுணர்களுக்கு 
எடுத்துக்‌ காட்டினார்‌. யாழின்‌ சிற்ப வடிவில்‌ அதன்‌ 
உருவினைத்‌ தமிழகத்தில்‌ திருமெய்யம்‌ (திருமயம்‌), 
திருஎருச்சுத்தம்புலியூர்‌, தாராசுரம்‌ முதலிய இடங்‌ 
களில்‌ உள்ள கோயில்களில்‌ இன்றும்‌ காண முடிகிறது. 
தஇிருஎருக்கத்தம்புலியூர்க்‌ கோயிலில்‌ உள்ள திருநீல 
கண்ட யாழ்ப்பாணர்‌ சிலையில்‌ ஒரு யாழை அவர்‌ 
தாங்கி நிற்பதைக்‌ காண முடிகிறது. 


இஃதன்றி ஆந்திராவில்‌ உள்ள அமராவதியில்‌ 
உள்ள கோலி என்னும்‌ இடத்தில்‌ கி.பி, 8ஆம்‌ நூற்‌ 
றாண்டில்‌ எழுந்த சிற்ப வடிவங்களில்‌ அழகிய 
யாழையும்‌ காண முடிகிறது. அவை இன்றும்‌ 
இலண்டன்‌ தொல்பொருள்‌ காட்சொலையில்‌ 
உள்ளன. அவை கி.மு. இரண்டாம்‌ நூற்றாண்டில்‌ 
தீட்டப்‌ பெற்றுள்ளன என்று தெரிகிறது. இவற்றில்‌ 
சில யாழ்‌ உருவங்கள்‌ காணப்படுகின்றன. இவை 
திராவிடச்‌ சிற்பக்‌ கருவூலமாக அறிஞர்களால்‌ 
போற்றப்படுகின்றன. இவற்றில்‌ யாழ்‌ வாசிக்கும்‌ 
அணங்குகளுடைய அழகிய சிற்பங்கள்‌ பல உள. 
இவற்றை அனைத்துலகக்‌ கலை அறிஞர்‌ ஆனந்த 
குமாரசுவாமி அவர்கள்‌ கண்டு ஆய்ந்தார்‌. சிலப்‌ 
பதிகாரக்‌ காலத்திலும்‌ அதற்கு முன்னும்‌ பின்னும்‌ 
தமிழ்நாட்டிலே பழமையான யாழ்கள்‌ வழங்கி 
வந்துள்ளன. பழமையான இசை மரபு நிலவி 
வந்தது. அதை மெய்ப்பிப்பதுபோல்‌ அமராவதி 
கோலி சிற்பம்‌ காணப்படுகின்றது என்று முதன்‌ 
முதலாக உலகிற்கு எடுத்துக்காட்டினார்‌, அறிஞர்‌ 
ஆநந்தகுமாரசுவா மி.“ 


கும்பகோணத்திற்கு அண்மையில்‌ உள்ள தாரா 
சுரம்‌ என்னும்‌ கோயிலிலும்‌ திருநீலகண்ட யாழ்ப்‌ 
பாணர்‌ உருவச்‌ சிற்பத்தில்‌ யாழ்‌ உருவம்‌ காணப்படு 
கிறது. 

தமிழ்‌ நாட்டிற்கும்‌ யவனபுரம்‌ எனப்படும்‌ 
கிரேக்க நாட்டிற்கும்‌ பண்டைக்காலத்திலே 
நெருங்கிய தொடர்பிருந்தது. மதுரைக்‌ கணக்‌ 
காயனார்‌ மகனார்‌ நக்ரேனார்‌ பாண்டியன்‌ இல 
வந்திகைபள்ளித்‌ துஞ்சிய நன்மாரனைப்‌ பாடிய 
யுறப்பாட்டினுள்ளே, 


ஸ்‌ 


யவன 

நன்கலந்‌ தந்த தண்கமழ்‌ தேறல்‌ 
பொன்செய்‌ புனைகலத்‌ தேந்தி நாளும்‌ 
ஒண்டொடி மகளிர்‌ மடுப்ப மஒழ்சிறந்து 
ஆங்கினி தொழுகுமதி யோங்குவாள்‌ மாற” 


எனக்‌ கூறியிருக்கிறார்‌. 


சென்னைப்‌ பல்கலைக்கழகத்து வரலாற்றுப்‌ 
பேராசிரியர்‌, இரு. வி. ஆர்‌. இராமசந்திர தீட்சிதர்‌ 
அவர்கள்‌, **தென்னாட்டிலிருந்து தமிழ்‌ நாகரிகம்‌ 
உரோமாபுரிக்கும்‌ கிரேக்க நாட்டிற்கும்‌ பரவியது. 
இன்னும்‌ தக்காண பீடபூமியைச்‌ சேர்ந்த வேட்டுவர்‌ 
என்ற குறிஞ்சி நில மக்கள்‌, யவன தேசத்திற்குச்‌ 
சென்று தங்கள்‌ அரசை நிலைநிறுத்தித்‌ தங்கள்‌ 
பெயரையும்‌ அந்‌ நாட்டிற்குக்‌ கொடுத்தார்கள்‌. 
இதுவே AK (Crete) தேசம்‌. இதன்‌ நாகரிகத்‌ 
திற்கும்‌ தமிழ்‌ நாகரிகத்திற்கும்‌ ஒப்புமை மிகுதி 
யுள்ளது?” என எழுதியிருக்கறார்கள்‌. “வில்லவர்‌” 
என்னும்‌ சேரர்‌ குடிப்பெயரை ‘Hunters’ என 
மேனாட்டார்‌ மொழிபெயர்க்க, அது திரும்பவும்‌ 
தமிழுக்கு மொழி பெயர்க்கப்படும்போது 
“வேட்டுவர்‌” என அமைவது இயல்பு, ஆதலினாலே, 
“தக்காண பீடபூமியைச்‌ சேர்ந்த வேட்டுவர்‌ என்ற 
குறிஞ்சி நில மக்கள்‌” என, தீட்தெரவர்களுடைய 
உரையிலே குறிக்கப்பட்டோர்‌, வில்லவராதிய 
சேரர்‌ குலத்தவரே என்பது தெளிவாகின்றது. 


சிலப்பதிகாரத்திலும்‌ பதிற்றுப்பத்திலும்‌ காணப்‌ 
படும்‌ சேரர்‌ தீவு கிரீத்‌ ஆகியிருக்கலாம்‌. தமிழ்‌ 
தாட்டு வேந்தர்‌ யவனர்களைத்‌ தமது கோட்டை 
வாயில்களிலே காவலர்களாக வைத்திருந்த செய்‌ 
இயும்‌, உரோமாபுரி வேந்தனாகிய அகஸ்டஸ்‌ மன்ன 
னுக்குப்‌ பாண்டியன்‌ தூதனுப்பிய செய்தியும்‌ பிற 
வும்‌ ஆதாரமாகக்‌ கொண்டால்‌, மத்தியதரைக்கடல்‌ 
நாகரிகம்‌ என்று இப்போது வழங்கப்படுவது 
தென்னிந்திய நாகரிகம்‌ (௮) தமிழ்‌ நாகரிகம்‌ என்று 
துணிவாய்ச்‌ சொல்லலாம்‌. 


“The Old Indian Veena— Ananda Coomarswamy Article— 
Journal, Oriental SOCL (1931) No. 47 : 50. 


Digitized by Nolan Foundation. 
noolaham.org | aavanaham.org 


முன்னுரை 

65%, மகளிரின்‌ மங்கலப்‌ பொருள்களான தாலி, 
dn. வளையல்‌, மஞ்சள்‌, குங்குமம்‌, பூ, சிலம்பு, 
மெட்டி முதலியவற்றைப்‌ போன்று புனிதமானது. 
இம்‌ மங்கலப்‌ பொருள்கள்‌, மகளிர்‌ ௮ணியும்‌ புறப்‌ 
பொருள்கள்‌. கற்புடை மகளிர்‌ ௮ணிவதால்‌ இவற்‌ 
றுக்கும்‌, இவற்றை அணிவதால்‌ மகளிர்க்கும்‌ 
சிறப்பு உண்டாகிறது. 

ஆயினும்‌... 

கூந்தலோ, அவள்‌ பிறக்கும்போதே அவளுடன்‌ 
சேர்ந்து பிறந்து... அவள்‌ வளரும்போது தழைத்து 
நீண்டு அவளுடனேயே சேர்ந்து வளர்ந்து... அவள்‌ 
மூப்பெய்தியகாலத்து தானும்‌ முதிர்ந்து நரைத்து 
அவளோடேயே சேர்ந்து மறையும்‌ தனிச்‌ இறப்பு 
உடையது. 


குஞ்சியும்‌ கூந்தலும்‌ 

பொதுவாக, இருபாலார்க்கும்‌ உரிய தலை 
மயிருள்‌, குதிரைவாற் சாமை போன்றும்‌, கமுகோலை 
போன்றும்‌, மயிற்றோகை போன்றும்‌ அடர்ந்தும்‌ 
தழைத்தும்‌ நீண்டும்‌ இருப்பதால்‌ மகளிர்‌ தலை 
மயிரை ஓதி, குழல்‌, கூந்தல்‌, கூழை என்று கூறினர்‌. 
ஐம்பாற்‌ கூந்தல்‌ என்றும்‌ அலங்கரித்தனர்‌. 

மயிலின்‌ உச்‌ மயிர்‌ போன்று சிறியதாகவும்‌ 
சிறுமையானதாகவும்‌ இருத்தலால்‌, ஆண்களின்‌ 
தலைமயிர்‌ குடுமி என்றும்‌ குஞ்சி என்றும்கூறப்‌ 
பெற்றது. 


புலவர்‌ தாமரைக்கண்ணன்‌ 


கோவலன்‌ தலைமயிரைக்‌ *குஞ்சி” என்றும்‌, கண்‌ 
ணகியின்‌ தலைமயிரை 'வார்குழல்‌* என்றும்‌ குறிப்‌ 
பிடும்‌ *வண்டா ரிருங்குஞ்சி மாலைதன்‌ வார்குழன்‌ 
மேல்‌ கொண்டா டழிஇ...* என வரும்‌ இளங்கோ 
வடிகளின்‌ பாடல்‌ வரி இவ்‌ வேறுபாட்டினை நன்கு 
உணர்த்தும்‌." 

“கதுப்பு எனும்‌ சொல்லால்‌ ஆண்‌ பெண்‌ இரு 
பாலாரின்‌ தலைமுடியைக்‌ குறித்தனர்‌, 


பாவையும்‌ பைங்கூந்தலும்‌ ஒன்றே 


கூந்தலையும்‌ மகளிரையும்‌ நம்‌ முன்னோர்‌ ஒன்றா 
கவே கருதினர்‌, அதனால்தான்‌, மகளிரைத்‌ தழுவு 
தலைக்‌ கூந்தல்‌ கொள்ளுதல்‌ என்றனர்‌. 

இவ்வாறு கூந்தலையும்‌ தம்மையும்‌ ஒன்றாக 
உயர்த்தி எண்ணியதாலேயே, பிற ஆடவர்‌ கை, 
தம்‌ கூந்தல்மீது படுவதைக்கூட கற்புள்ள மகளிர்‌ 
ஓப்புவதில்லை. 


பெண்ணை நுகர்வோர்‌, கூந்தலையும்‌ நுகர்த 
லால்‌ கூந்தலின்‌ மேன்மை புலனாகிறது. 


இன்ப நுகர்ச்சிக்கோர்‌ இன்‌ துணை 
தொடுதலால்‌ மட்டும்‌ அல்லாமல்‌ இருபாலார்க்‌ 
கும்‌ பார்த்தபோதே, உள்ளக்‌ கிளர்ச்சியை உண்‌ 
டாக்கும்‌ -மென்மையான வன்மையைப்‌ பெற்றது, 
1 சிலப்பதிகாரம்‌ — மதுரைக்‌ காண்டம்‌ _ 19. ஊர்சூழ்‌ வரி, 
-35-36, க 
3 மதுரைத்‌ தமிழகராஇ முதல்‌ பாகம்‌, பக்‌, 709. 


Digitized by Nolan Poundation. 
noolaham.org | aavanaham.org 


கூந்தல்‌! மாந்தர்‌, கூந்தலைக்‌ கோதி Deritsh 
கொள்ளுதலைப்‌ போலவே, புறா, கோழி போன்ற 


பறவையினங்களும்‌ அலகால்‌ துணைகளின்‌ கைக்‌. 


கோதி உணர்வுகொள்கின்றன. 


தலைவன்‌ உடன்‌ இருக்கும்போது மட்டும்‌, கூற்‌ 
தலில்‌ நெய்‌ தடவி, Arig வாரி மலர்‌ சூடித்‌ 
தங்களையும்‌ கூந்தலையும்‌ மகளிர்‌ விதவிதமாசு 
அழகுபடுத்திக்கொள்கின்றனர்‌. 


தலைவன்‌ பிரிவின்போதும்‌ மறைந்த பின்னரும்‌ 
இன்ப நுகர்ச்சிக்குரிய உள்ளக்‌ இளர்ச்சியை உண்‌ 
டாக்கும்‌ கூந்தலில்‌ நெய்‌ தடவாமலும்‌ மலர்‌ சூடா 
மலும்‌ விடுகின்றனர்‌. 


காவியங்கள்‌ கூறும்‌ காரிருங்‌ கூந்தல்‌ 

மகளிரை நிலைக்களனாகக்‌ கொள்ளாத காவியம்‌ 
ஏதும்‌ இல்லை. காரணம்‌, காவியங்களுக்கு அழகு 
சேர்ப்பவர்‌, மகளிர்‌! மகளிர்க்கு அழகு தருவதோ, 
அவர்தம்‌ கூந்தல்‌! 


எனவே... 


மொழி வேறுபாடு இன்றி, எல்லாக்‌ காவியங்களி 
லும்‌, காரிகையரும்‌ காரிருங்‌ கூந்தலும்‌ அதிகம்‌ 
பேசப்படுகின்றனர்‌. கூந்தல்‌, மகளிரின்‌ மகிழ்ச்சி, 
அயர்ச்சி, இன்பம்‌, துன்பம்‌, சினம்‌, வேட்கை 
முதலான மன உணர்வுகளை வெளிப்படுத்தும்‌ கருவி 
யாகக்‌ காவியங்களில்‌ கையாளப்படுகிறது. அத்‌ 
துடன்‌, கூந்தலின்‌ மணம்‌ தலைவியின்‌ தூய கற்‌ 
பைத்‌ தலைவனுக்கு உணர்த்தும்‌ மாபெரும்‌ பணி 
யையும்‌ செய்திருப்பதை எண்ணுந்தோறும்‌ வியப்பு 
ஏற்படுகிறது. 


மலர்‌ மணத்தைத்‌ தோற்கடிக்கும்‌ குழல்‌ மணம்‌ 
மங்கையர்‌ கூந்தலுக்கு மணம்‌ உண்டா? இல்‌ 
லையா? என்ற ஐயத்திற்கு, மாபெரும்‌ பட்டிமன்றத்‌ 
தையே அந்நாளில்‌ நிகழ்த்தியது, **கொங்குதேர்‌ 
வாழ்க்கை” எனத்‌ தொடங்கும்‌ பாடல்‌.” 
**குழல்போற்‌ கமழும்‌ மதுமலரே”” 
**கருங்குழல்‌ போலுளவோ விரைநாறுங்‌ கடிமலரே”* 
மங்கை வார்குழல்போல்‌ 
நாற்றமுடைய வுளவோ வறியு நறுமலரே”* 


என்றெல்லாம்‌, மழைக்கண்‌ மாதரார்‌ நறுங்கூந்‌ 
தலைப்‌ புகழும்‌ பாண்டிக்கோவை, கருங்குழலின்‌ 
மணம்‌ கடிமலரின்‌ மணத்தைவிட மேம்பட்டது 


என்று கூறுறெது. 


கண்ணகியின்‌ கூந்தல்‌ நறுமணம்‌ மிகுந்ததாம்‌; 
அவள்‌ கூந்தலில்‌ தடவப்பெற்றதும்‌, நறுமண 
மிகுந்த புழுகு நெய்யானது தன்‌ இயல்பான மணத்‌ 
துடன்‌ கூந்தலின்‌ நன்மணத்தையும்‌ பெற்று மேலும்‌ 


நறுமணம்‌ பெறுமாம்‌. கோவலன்‌, மாதவியின்‌ 
இல்லம்‌ சென்றமையால்‌ கண்ணகி தன்‌ கூந்தலுக்கு 
நெய்‌ இடுவதில்லை; அதனால்‌, தன்னை அணிந்‌ 
தால்‌ பெறுங்‌ கூந்தலின்‌ மணத்தைப்‌ புழுகு நெய்‌ 
பெறாது மறந்ததாம்‌! 


இதனை இளங்கோவடிகள்‌, *மையிருங்‌ கூந்தல்‌ 
நெய்யணி மறப்ப..." என்று கூறும்‌ அழகே அழகு!* 

புலவர்கள்‌ அனைவருமே கூந்தலின்‌ இன்‌ 
மணத்தை நன்கு நுகர்ந்துள்ளனர்‌. 


தாழிருங்‌ கூந்தல்‌ 

இளங்கோவின்‌ சிலம்பில்‌, கண்ணகியின்‌ ஒப்பனை 
யைக்‌ கோவலன்‌ பாராட்டுங்கால்‌ *புரிகுழல்‌ 
அளகத்து”£ என்றும்‌, “பல்லிருங்‌ கூந்தல்‌ சில்மலர்‌ 
அன்றியும்‌! என்றும்‌ புகல்கிறான்‌. அவளைப்‌ 
போற்றிய நேரத்தில்‌ ‘sr Pom கூந்தல்‌ தையால்‌” 
என்று நீண்டு தாழ்ந்த கரிய அவளுடைய தலை 
மயிரையும்‌ மறவாமல்‌ போற்றுகிறான்‌."” 


“தண்ணிய கமமுந்‌ தாழிருங்‌ seau என்கிறது, 
நற்றிணை. 


பத்தை உணர்த்திய மாதவியின்‌ குறுநெறிக்‌ 
கூந்தல்‌ 
கோவலனும்‌ கண்ணியும்‌ கவுந்தி அடிகளுடன்‌ 
மதுரைக்குச்‌ செல்லும்‌ வழியில்‌, கோவலனைத்‌ 
தனிமையில்‌ சந்தித்தான்‌, கவுரிகன்‌. கண்மணி 
யனையாற்குக்‌ காட்டுக என்று மாதவி கொடுத்‌ 
தனுப்பிய முடங்கலைக்‌ கோவலனிடம்‌ கொடுத்‌ 
தான்‌. 
**போதவிழ்‌ புரிகுழற்‌ பூங்கொடி நங்கை 
மாதவி யோலை மலர்க்கையின்‌ நீட்ட 
உடனுறை காலத்‌ துரைத்தநெய்‌ வாசம்‌ 
குறுநெறிக்‌ கூந்தல்‌ மண்பொறி உணர்த்தி?” 


கோவலனுக்கு மாதவியின்‌" குறுநெறிச்கூந்தல்‌ மனத்‌ 
தூய்மையை உறுத்திற்று.? 


தலைவியின்பால்‌, மனமுரிவு ஏற்பட்டு மீண்டும்‌ 
அவள்‌ முகத்திலேயே விழிக்காதவாறு பிரிந்துசென்ற 
தலைவனின்‌ விழி நீரோ... கெஞ்சியும்‌ கொஞ்சியும்‌ 
பேசிய பேச்சோ... ஊடல்‌ தீர்க்கும்‌ வாய்‌ பத்தோ 
அல்லாமல்‌, அவளுடைய குறுநெறிக்‌ கூந்தலின்‌ 
மணமே என்னும்போது, ஓர்‌ ஆழ்ந்த அன்பில்‌ 
முகிழ்த்த அகவாழ்க்கையின்‌ இன்பப்‌ பிணைப்பே 
நம்‌ கண்முன்‌ தோன்றுகிறது! 


3 குறுந்தொகை, 2. 

4 சலப்பதிகாரம்‌-4. அந்திமாலைச்‌ சிறப்புச்‌ arü காதை, 56, 
* Bed. புகார்க்‌ காண்டம்‌ - மனையறம்படுத்த காதை, 88. 
என்ட்‌ ” ” 133. 
ziw வ்‌ ” 141-148. 
* நற்றிணை, 137. 


* சலப்‌, மதுரைக்‌ காண்டம்‌ - புதஞ்சேசியிறுக்க காதை, வரி 
1997-2000. 


414 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


கம்பன்‌ கூறும்‌ கள்ளிருக்கும்‌ மலர்க்‌ கூந்தல்‌ -- ---- 
கவிச்‌ சக்கரவர்த்தி கம்பனும்‌. பூவையரின்‌ பூங்‌ 
குழல்பற்றிக்‌ காவியம்‌ யாங்ஙணும்‌ தீட்டுகிறான்‌. 


ஒன்றைப்‌ பார்ப்போம்‌: 
இராவணன்‌ வீர மரணத்திற்குப்‌ பின்னர்‌, 


** *வெள்ளெருக்கஞ்‌ சடைமுடியான்‌” வெற்பெடுத்த 

இருமேனி மேலும்‌ கீழும்‌ 

எள்‌இருக்கும்‌ இடன்‌இன்றி உயிர்‌இருக்கும்‌ 
இடன்நாடி இழைத்த வாறோ? 

“கள்‌இருக்கும்‌ மலர்க்கூந்தல்‌” சானகியை 
மனச்சிறையில்‌ கரந்த காதல்‌ 

உள்‌இருக்கும்‌ எனக்கருதி உடல்புகுந்து 
தடவியதோ ஒருவன்‌ வாளி!” 


என்று புலம்புகிறாள்‌, மண்டோதரி. 


இப்‌ பாடலில்‌, சானதியின்‌ கூந்தலும்‌ சிவனின்‌ 
சடை முடியும்‌ சிறப்பாகப்‌ பயின்று வருகின்றன. 


சிவனுடைய சடை முடியில்‌. வெள்ளெருக்கம்‌ பூ 
இருந்தது. அது மயக்கத்தக்க பூவோ, மயங்கத்‌ 
தக்க சடை முடியோ அல்ல; ஆதலால்‌, இராவணன்‌ 
மயங்காது அங்கே வீரம்‌ காட்டினான்‌ என்றும்‌, 
சானகியின்‌ கூந்தலோ மலர்க்‌ கூந்தல்‌; அதிலே கள்‌ 
இருந்தது. அதனால்‌ இராவணன்‌ மயங்கினான்‌; 
மடிந்தான்‌ என்றும்‌ நாம்‌ உய்த்துணருமாறு நயங்‌ 
கள்‌ தோன்றக்‌ கூறியுள்ள கம்பனின்‌ கற்பனைத்‌ 
இறன்‌ நம்மைக்‌ கிறங்க வைக்கிறது. 


தேன்‌ பாயும்‌ கூந்தலின்‌ அடர்‌ செழுமையும்‌ குளிர்மையும்‌ 
சங்ககாலப்‌ yout பெருமக்கள்‌ உடற்கூறு 
வல்லுநர்கள்போலும்‌! 


அவர்கள்‌ கூந்தலின்‌ தன்மையினையும்‌ தண்மை 
யினையும்‌ நெறிப்பினையும்‌ கூறுவதை உன்னுந்‌ 
தோறும்‌ வியப்பு மேலிடுகிறது. 


இளங்8ரனார்‌ எனும்‌ புலவர்‌ இதனைத்‌ திறம்பட 
விளக்குகிறார்‌. 


ஊழின்‌ வலிமையால்‌ தலைவியைக்‌ கண்டு 
காதல்‌ கொண்டான்‌, தலைவன்‌. அவள்‌ அருகில்‌ 
நின்று அளவளாவியபோழ்து அவளுடைய கூந்த 
லின்‌ தன்மைகளை நன்கு: உணர்ந்தான்‌. அதன்‌ 
சிறப்பைத்‌ தன்‌ நெஞ்சிற்குக்‌ கூறுகிறான்‌: 


*யான்‌ விரும்பும்‌ தலைவியினுடைய கூந்தல்‌ 
நாள்‌ மலரின்‌ தேன்‌ பாயும்‌ கூந்தல்‌; வளமிக்க 
சோழனுடைய பெரிய நீர்த்‌ துறையில்‌, நுண்மை 
யான கருமணல்‌ நீண்டு படிந்துள்ளதைப்போல்‌ 
அடர்ந்த நெறிப்பை யுடையது; நறுமணமுள்‌ 
ளது; மிக்க குளிர்ச்சியுமுடையது”. 


என்று கூறும்‌ -அப்‌- பாடலைப்‌ பார்ப்போம்‌: 


“யானயந்‌ துறைவோள்‌ தேம்பாய்‌ கூந்தல்‌ 
வளங்கெழு சோழர்‌ உறந்தைப்‌ பெருந்துறை 

.. துண்மணல்‌ அறல்‌ வார்ந்தன்ன 
நன்னெறி யவ்வே நறுந்தண்‌ ணியவே.'*14 

மற்றும்‌. . . 

*நெறியிருங்‌ கதுப்பொடு”,!* * இண்டேர்க்‌ கைவள்‌ 
ளோரி கானந்‌ தீண்டி, எறிவளி sng நெறிபடு 
கூந்தல்‌ மையீர்‌ ஓதி! என்றெல்லாம்‌ பொய்யில்‌ 
புலவர்கள்‌ கார்குழலின்‌ நெருக்கி அடர்ந்த செழு 
மையைக்‌ கூறுகின்றனர்‌. 

“விசும்பிழி தோகைச்‌ சர்போன்‌ MAGE, பசும்‌ 
பொன்‌ அவிரிழை பைய நிழற்றக்‌ கரைசேர்‌ மருதம்‌ 
ஏறிப்‌ பண்ணை பாய்வோடு தண்ணறுங்‌ சுதுப்பே 14 
எனும்‌ பாடலும்‌ கூந்தலுக்குத்‌ தண்மையும்‌ நறு 
மணமும்‌ உண்டு என்பதை அரண்‌ செய்கிறது. 


மயிற்றோகைக்‌ கூந்தல்‌ 

நல்ல நீண்ட. கூந்தல்‌, மயிலின்‌ தோகையைப்‌ 

போலிருக்கும்‌. 

** மென்சீர்க்கலி மயிற்கலாவத்‌ தன்ன 
இவள்‌ ஓலிமென்‌ கூந்தல்‌ உரியவா, நினக்கு...” 

என்கிறார்‌, கபிலர்‌. 

““ அணிகிளர்‌ சலாவ மைதுவிரித்‌ தியலும்‌ 
மணிபுரை யெருத்தின்‌ மஞ்ஞை போலநின்‌ 
வீபெய்‌ கூந்தல்‌ வீசுவளி yarr” 

என்று மேலும்‌ விரிக்கிறது, நற்‌ நிணை.18 


நீர்‌ ஆடியதால்‌ நெகிழ்ந்த கூந்தலர்‌ ஆயினர்‌ 

அந்தண மங்கையர்‌, அரச மகளிர்‌, பெருந்திணைப்‌ 
பாவையர்‌, காவிதிப்‌ பெண்டிர்‌, பெருங்குடி மடவார்‌ 
முதலியோர்‌ நீராடியதால்‌, “சிவந்த கண்ணினர்‌. . . 
வியர்ந்த நுதலியர்‌... அவிழ்ந்த கூந்தலர்‌ . 
நெகிழ்ந்த youi... ஒசிந்த மருங்குலர்‌. . . 
அசைந்த தோளினர்‌ ஆயினர்‌." 


பின்னர்‌... 


“பொறிமயிற்‌ றொகுதி புயல்கழி காலைச்‌ செறி 
மயிர்‌ உளர்த்துஞ்‌ செங்கை போல (மயில்‌ தொகுதி 
தன்‌ தோகையை அலகால்‌ வகிர்தல்போல)த்‌ 
தங்களுடைய தெறிமயிர்க்‌ கூந்தல்‌ நீர்‌ அற அவர்கள்‌ 
வதிர்ந்து வாரி முடிக்கின்றனர்‌. 


39 கம்பராமாயணம்‌. 

க குறுந்தொகை, 116. 

1 = 190. 

மே a 199, 

34 ஐங்குறுநூறு, 74. 

35 குறுந்தொகை, 225. 

35 நற்றிணை, 264:3-5. 

3 பெருங்கதை — நீராடியது— 42. 


Digitized by Noolahé Foundation. 
noolaham.org | aavanaham.org 


அவலத்தை உணர்த்தும்‌ குலைந்த குழல்‌ 

மணிபல்லவத்தில்‌ துயருற்று உழந்த மணி 
மேகலையைக்‌ கூலவாணிகன்‌ சீத்தலைச்‌ சாத்தனார்‌, 
“துஞ்சு துயில்‌ எழூஉம்‌ அஞ்சிலோதி” என்றழைச்‌ 
கிறார்‌. 


அங்கே, தன்‌ தோழியைக்‌ காணாத மணிமேகலை 
1*குரற்றலைக்‌ கூந்தல்‌ குலைந்து ' பின்வீழ”* 
அரற்றினாள்‌. 


"தளரும்‌ நெஞ்சம்‌ தலைஇ மனையோள்‌ உளரும்‌ 
கூந்தல்‌ நோக்கி?” என்று, நடுங்கும்‌ நெஞ்சத்தை 
யுடைய தலைவி விரித்துச்‌ சரிந்த தன்‌ கூந்தலைப்‌ 
பார்த்த செய்தியைக்‌ கூறுகிறது, புறநானூறு. 


கணவன்‌ மாண்டதால்‌ தீப்‌ புகத்‌ துணிந்த பூதப்‌ 
யாண்டியன்‌ தேவி பெருங்கோப்பெண்டு, குளத்‌ 
தில்‌ மூழ்கிய பின்‌ நீர்‌ துளிக்கும்‌ கூந்தல்‌ முதுகினில்‌ 
வீழ்ந்து புரள தீயினை வலம்‌. வந்ததை, '**மந்தி 
சிக்கு மணங்குடை முன்றிலின்‌, நீர்வார்‌ கூந்தலிரும்‌ 
புறந்‌ தாழ'' என சுட்டிச்‌ செல்கிறார்‌, மதுரைப்‌ 
பேராலவாயர்‌,.* 


ரை பழுத்த ஈன்னெடுங்‌ கூந்தல்‌ : 


நரை மூதாட்டி ஒருததியைப்பற்றிச்‌ சொல்லும்‌ 
சாத்தனார்‌, நரைத்த பின்னரும்கூடப்‌ பெண்டிரின்‌ 
கூந்தல்‌ நீளம்‌ குறைவதில்லை; அது நன்கு நீண்டு 
விளங்குவதாகவே இருக்கும்‌ என்பதை, 


**நன்னெடுங்‌ கூந்தல்‌ நரை மூதாட்டி"? 
என்று விளக்குகிறார்‌.” 


அறுபது வயது ஆயிற்று, ஒருத்திக்கு. அவள்‌ 
தலை முழுவதும்‌ நரை விராவுற்றன; இளமையும்‌ 
காமமும்‌ இருந்த இடம்‌ தெரியாமல்‌ ஒளித்தன. 


அதனை, “Boos திரட்டி யாண்டுனக்‌ காய 
தென்‌, நாறைங்‌ கூந்தலு நரைவிராவுற்றன, இள 
மையுங்‌ காமமும்‌ யாங்கொளித்‌ தனவோ?'' என்‌ 
கிறது, மணிமேகலை.” 


இன்னொரு நரை மூதாட்டியின்‌ தலை, “தண்‌ 
ணறல்‌ வண்ணந்‌ திரிந்துவே றாகி வெண்மண 
லாகிய கூந்தல்‌?” பெற்றிருந்தது.” 


மேற்கூறிய பாடல்‌ வரிகளிலிருந்து, கரியஅடர்ந்த 
நீண்ட கூந்தலிருக்கும்‌ இளம்‌ பருவத்தும்‌ அரிவை 
தெரிவையாகிய நடுநிலை பருவத்தும்‌ . மட்டுமே, 
மகளிர்‌ காதல்‌ வயப்படுகிறார்கள்‌ என்பதையும்‌. 
இளமை மறைந்து முதுமை உற்றபோது காமமும்‌ 
மறைந்து நரை முடியினர்‌. ஆகின்றனர்‌ என்பதை 
யும்‌ உணரலாம்‌. = 


வாராத தலைமுடி 
இப்போதுள்ளதைப்‌ போன்று, வாராத தலை 
களும்‌ அந்நாளில்‌ இருந்தனபோலும்‌. 


படிய வாராமல்‌ சிதறிக்‌ கிடக்கும்‌ தலைமுடியைப்‌ 
“பாறு மயிர்‌” என்று புறநானூற்றுப்‌ பாடல்‌ (374) 
பகர்கின்றது. 


இழிந்த மயிரும்‌ இழந்த மானமும்‌ 

“மயிர்‌' என்ற சொல்லை இழிவுக்குரிய சொல்லாக 
மனிதர்‌ இன்றும்‌ பயன்படுத்துகின்றனர்‌. தலையி 
னின்று பிறர்‌ எடுக்காமல்‌ தானாகவும்‌ இழியும்‌ 
தன்மை படைத்தது, மயிர்‌, உயர்ந்த இடத்தீ 
லிருந்து இழியும்‌ மயிர்‌ மேலே போவதில்லை; ழே 
விழுந்து கீழ்மை அடைகிறது. அதனால்‌, இழிந்த 
தாதிறது. 


மனித உறுப்புகளுள்‌ தலைமையானது, தலை! 
எல்லா இயக்கத்திற்கும்‌ தலைமையிடம்‌, அது. 
அவ்வளவு உயர்ந்த இடத்திலுள்ள மயிர்‌ ஒருமுறை 
இழிந்த பின்‌, மீண்டும்‌ அத்‌ தலைமையிடத்தில்‌ 
பொருந்த இயலாது! 


நற்குடியில்‌ பிறந்தோர்‌, பெருமை உயர்மைக்குரிய 
தங்கள்‌ நிலையிலிருந்து எக்காரணம்‌ கொண்டும்‌ 
தாழாமையும்‌, தெய்வத்தால்‌ தாழ்வுற்றாலும்‌ உயிர்‌ 
வாழாமையும்‌, *மானம்‌' எனப்படும்‌. அத்தகைய 
சிறப்புக்குரிய மானம்‌ ஒருமுறை இழச்கப்பட்டால்‌, 
எக்காரணம்‌ கொண்டும்‌ அக்‌ குடிக்கு மீணடும்‌ 
சிறப்பு ஏற்படாது. இழந்தது, இழிந்ததேயாகும்‌! 

எனவேதான்‌. . . 

மானத்தையும்‌ மயிரையும்‌ ஒப்பிட்டார்‌, தெய்‌ 
வப்புலவர்‌. 


முடிவுரை 

கூந்தல்‌, மாந்தர்தம்‌ உடலுடன்‌ மட்டும்‌ அல்லா 
மல்‌, பல்வேறு வகைகளில்‌ மனித வாழ்க்கையின்‌ 
இன்ப துன்பங்களிலும்‌ இரண்டறக்‌ கலந்து விளங்கு 
வதால்‌, கூந்தலை உள்ளக்‌ கிளர்ச்சியூட்டும்‌ அழ 
இய காட்சிப்‌ பொருளாக மட்டும்‌ நாம்‌ எண்ணாமல்‌ 
ஓர்‌ அழகிய இலக்கியமாகவும்‌ போற்றி மகிழலாம்‌! 


வாழ்க, கள்ளிருக்கும்‌ மலர்க்கூந்தல்‌! 
வாழ்க, மலர்க்கூந்தல்‌ மடவார்‌!!! 


ம மணிமேகலை-- 8. மணிபல்லவத்துத்‌ துயருற்ற காதை, 36. 

35 புறநானூறு, 260. 

3 புறநானூறு, 247. 

n மணிமேகலை _ 23. சிறைவிடு காதை, 2. 

n மணிமேகலை — 22. சறைசெய்‌ காதை, 139 - 81, 

ல்‌ 20, உதய குமாரனை வாளாலெறிந்த 
காதை, 41-42. 


Digitized by 14௦93௫, Foundation. 
noolaham.org | aavanaham.org 


வம்ப வட்ல 
ow OGO பாடி phe rig ரீ 
£TDUME ‘Meru DTS mP Tue 
sole ‘Uwe T ODI ADS nhe 
சமானா ஐல ‘mm gut ING ndiue,, ப 
00 — royom Fi wee 
moosurepinie seme gu gd te 
Tn Whoa yun iE 
ww ௫00 பசு எவர 
ழு ஒழு பூராட 
சரிய ஐ, ‘ 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


1ourered op ச 


பகன்‌ 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


N Mamallapuram, near Madras, stands a rock-hill, 
carved in the 7th century A.D., into more than a 
hundred pieces of sculpture, which have been des- 
cribed by H. Zimmer! as the “ grandest expression of 
plastic Indian art, one of the largest most beautiful 
and most dramatically striking masterpieces of all 
times”. Another Frenchman, Leopold Bazou, who 
was inspired by this description, went to Mamalla- 
puram to study the sculpture and was struck with the 
powerful master-mind that had conceived the whole 
scene. He declared, “ Art has reached here its full 
mastery”. but he was astonished that the artist had 
nowhere signed his name to authenticate his work. 
Bazou exclaimed, “ Names have never meant much in 
South India . . . Self-depreciation, tempered with a 
deep sense of humour, has ever been a virtue of the 
Tamils.”® Evidently, what he meant by self-deprecia- 
tion was a sense of humility, deprecatory of the ego. 
In fact, one would very much like to know the names of 
the master-sculptors of Mahabalipuram, of the great 
architects of the temples of Tanjore, Madurai, Srirangam 
and Chidambaram, of the illustrious authors of Tamil 
classics like Tholkappiam and Muttollayiram, but all 
of them preferred the self-denying joy of anonymity 
to the vulgar glare of publicity. It may be that humility, 
as Hazlitt says, is the worst of virtues, but it does 
connote a maturity born of an ancient culture which 
according to archaeologist, Mortimer Wheeler, is 
over six thousand years old. 


Dr. Justice S. MAHARAJAN 


In times of decadence and political subjection. the 
humility of the Tamilian has occasionally degenerated 
into an inferiority complex, which, in its turn, has 
given rise (by way of compensatory process) to moods 
of vulgar and empty boastfulness. But, during periods 
of prosperity, the Tamilian has shown unmistakable 
evidence of dignified humility born of strength and 
broad understanding. ` 


It is not without significance that the cult of non- 
violence should have captured the imagination of the 
Tamils. Gandhiji records the fact that it was a Tamil 
woman, in an advanced stage of expectancy, who offered 
herself first as a volunteer in the Satyagraha movement 
which he started in South Africa. This recent inci- 
dent seems to illustrate a dominant note in Tamil 
culture, for, as long ago as the Ist century A.D., Tiruk- 
kural had emphasized the need for non-violence in 
thought, speech and action: the theme of the 33rd 
chapter of the Kural is, “ The highest virtue is non- 
killing; for killing brings in its train every other vice.” 


Not that the Tamilian has succeeded in renouncing 
acts of violence. In fact, in the history of the Tamils, 
there has been frequent internecine warfare among 


+H. Zimmer, ** Mythes et symboles dans la civilization dee 
* Inde,’ Paris 1951. 


Leopold Bazou, “A Sculptor’s Paradise in South India” 


1 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


the Cheras, Cholas and Pandyas. But what is re- 
markable is that more than once the fratricidal wars 
were stopped in response to the appeal of a wise poet, 
who would appear on the battlefield and preach to 
the rival armies the virtues of peace. In a communal 
riot, which took place at Tuticorin in 1953, the rioters 
marched into the colony of a particular community 
and indulged in loot and acts of vandalism. As one 
of the rioters invaded a house and raised his bill-hook 
to cut of the head of a sleeping baby, his fellow-rioters 
threatened the miscreant with dire consequences if 
he dare touch the child. Thus they saved the child 
from slaughter. A strong ethical sense and a respon- 
siveness to finer sensibilities would appear implanted 
in the consciousness of the Tamils. 


Another trait of the Tamilian is his tolerance and 
cosmopolitan outlook. His refreshing lack of jingoism 
is evidently due to the intimate international contacts 
he has had from the earliest times. R. B. Dixon, 
the celebrated archaeologist and historian, asserts 
that the Tamils had extensive trade with Malaya, 
North Borneo and Northern Phillippines even in the 
Ist millenium B.C. and that trade led to colonisation 
and conquest of those countries by the Tamils. Accord- 
ing to Paul Pelliot, there is evidence in Chinese literature 
of diplomatic relations between South Indian coasts 
and the Chinese empire as early as the 2nd century 
B.C. A Chinese writer, Pan Kou, who lived at the 
end of the Ist century, mentions the fact that in the 
time of the Hun Emperor, the Chola King sent embassies 
to China (vide K. M. Panikkar, “ India and China”, 
pages 17 and 19). Strabo, a Greek, who wrote his 
Geography in the Ist century A.D., makes mention 
of the embassy sent by the Pandyan King to Emperor 
Augustus on the occasion of the latter’s accession to 
the throne. Pliny, who wrote his Natural History 
in 77 A.D., gives an account of a voyage to India and 
says that passengers preferred to embark at Barake 
in the Pandyan country rather than at Muziris, which 
was infested with pirates. Warmington speaks of 
the ships that sailed from the West with gold, cock, 
pepper, silk, cotton, ivory and pearls from Tamil Nad. 
In fact, the Tamil word for rice, Arisi, became Oriza 
in Greek and the Tamil word for peacock, Thogaimayil, 
became roga in Rome. The Greeks and Romans had 
trading stations in the Tamil kingdoms and many 
of them were employed by the Tamil kings as body- 
guards or palace guards. It is not therefore surprising 
that the Tamils, who had contacts with different 
nations and races, were singularly free from insularity, 
and a Sangam poet of the pre-Christian era 
proclaimed, with incredible catholicity, * Every 
country is my native land and every one my kinsman.” 


ii 


The rudimentary principles of science were not 
unknown to the Tamils. Many of them dabbled in 
alchemy and some of the Siddhas (Mystics) professed 
to have discovered the three salts (Muppu) with the 
aid of which they claimed to have converted copper 
into gold. Compounds of iron, copper, mercury and 
arsenic were prepared in their crude laboratories. 
According to certain historians, the Tamils were the 
earliest users of iron implements in India. The Siddha 
system of medicine, the secrets of which were jealously 
and selfishly guarded by the physicians, was in vogue. 
That arsenic could cure eosinophilia was known to 
the Siddhas and it is well-known that Allopathy recently 
borrowed this concept from Siddha medicine and has 
been effectively eradicating a disease which did not 
respond to any drug known to it. There is a legend 
that Bhohar, a Tamil mystic and physician of renown, 
went to Germany and propagated there the knowledge 
of the Siddhas system of medicine. Kapilar Ahaval 
shows that the Tamils practised principles of eugenics 
from the earliest times. Marco Polo, who was born 
in Venice and who visited the eastern coast of Tamil 
Nad on his voyage back from China to Venice in the 
last quarter of the 13th century, refers to the skill of 
the Tamilians in building vessels and boats of different 
sizes and in the art of diving for oysters at the bottom 
of the sea. He adds, “The natives make use of a 
kind of bedstead or cot of very light cane-work, so 
ingeniously contrived that when they lie on them and 
are inclined to sleep, they can draw the curtains about 
them by pulling a string. This they do in order to 
keep out tarantulas which bite severely, as well as to 
prevent their being annoyed by flies and other small 
insects, while, at the same time, the air, so necessary 
for reducing this excessive heat, is not kept out.” 


It is in engineering that the Tamils reached a high 
degree of perfection. The’ network of canals through 
which the Tamil country was irrigated by gravitational 
flow has been characterised by the Judicial committee 
of the Privy Council as evidence of their ancient and 
glorious civilization. The Chola King, Rajarajan 
(985 A.D. to 1016 A.D.) built the historic Grand 
Anicut—a long irrigation dam which stopped and 
stored the Cauvery waters for irrigation during the 
dry months of the year. The skill of his engineers 
and the labour of millions of workmen combined to 
raise this dam of unhewn stone, 1080 feet long and 60 
feet broad, below the island of Srirangam. The same 
king constructed the temple of Brahadiswara at Tanjore 
and dedicated it to Siva. The gopuram (tower) of 
this temple is 216 feet high and is topped by a block 
of granite 25] feet square and 80 tons in weight. This 
stone was hauled four miles over an inclined plane 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


and put on top of the tower. The temple carries 
sculputures depicting the different poses and bhavas 
of Bharatanatyam. The Encyclopaedia Britannica des- 
cribes the temple as the “ greatest temple in India ”, 
and the Tamil-speaking people as “perhaps the 
greatest temple-builders in the world.” The icon of 
Lord Nataraja in Chidambaram symbolises the dyna- 
mics of the cosmic dance and has been described by 
competent foreign critics as the culmination of Tamilian 
art. 


According to Marco Polo, “In this country, there 
are many experts in the science of physiognomy, which 
teaches the understanding of the nature and quality 
of men and whether they tend to good or evil. These 
qualities are immediately detected on looking at a 
man or woman.” 


Some gallant attempts were made by the Tamils to 
correlate the moods of Man with those of Nature. 
The division of human life into ‘ aham’ and ‘ puram’ 
(subjective and objective or introvert and extrovert) 
an instance in point. Furthermore, the Tamils 
divided land into five categories (tinai), namely, hills 
and hilly area, woods and wooded country, fertile 
plains, sea-board and desert. An elaborate grammar 
was evolved nearly two thousand years ago, defining 
the customs and manners of those inhabiting the five 
different areas the moods of nature in each area and 
the suitability of each area as background for different 
aspects of the human drama, such as love-making, 
wedding, pangs of separation, re-union, etc. The 
seasons of the year and the different hours of the day 
were also correlated to human moods and the inter- 
play between the two was extensively studied. Though 
these classifications revealed a penetrating study of 
man and nature, the inability of the later Sangam 
poets and dramatists to free themselves from the con- 
ventional framework of ‘aham’, ‘puram ° and ‘tinai’ 
served to stifle their creativity. 


Though the Tamils were a practical, realistic and 
reason-loving people, their thinkers held up before 
themselves almost impossible ideals of chastity, bravery 
and ethical perfection. They believed that by chastity 
a woman could command the Elements, bring down 
rain or burn a city to ashes. One of the tests of chastity 
of a woman was that no man, however, lustful, could 
cast covetous eyes upon her and, if he did, her chastity 
was not above board. Although such severe standards 
were imposed upon woman it does not appear that 
men were subjected to the same rigour. Perhaps, 
it was thought that from the social point of view, 
woman’s chastity was more important than man’s. 
Even during the Sangam period, the institution of 


prostitution appears to have been well established 
and many of the tiffs between married couples were 
due to the machinations of the harlots. Harlots 
were taken so much for granted that grammarians 
laid down rules delineating the behaviour-patterns 
of the three characters in the eternal triangle. It 
may, however be observed that harlots were assigned 
a very low and contemptible status in society, 


Life in Tamil Nad was characterised by utter simpli- 
city. The basic dress of the Tamilian consisted of 
two or three pieces of unsewn cotton cloth, one being 
used as a loin cloth and the other as a covering for 
the body. A turban on the head and gold-embroidered 
silk as covering for the body were used for ceremonial 
occasions. Kuppayam (long-sleeved shirt or coat) 
appears to have been worn by the soldiers whose 
weapons of war were shields and swords. Woman's 
dress was a little more elaborate; a long saree and 
a blouse draped her body gracefully. Women used to 
wear the saree in such a way that though it brought 
out the curves of the body it did no violence to their 
modesty. The simplicity of the Tamilians’ dress and 
their semi-nakedness have very often led the foreigner 
into misjudging their culture. Marco Polo says in 
his Travels, “ The natives of this part of the country 
always go naked except that they cover their private 
parts with a piece of cloth. The king wears no more 
cloth than the rest except that he has a piece of richer 
cloth and is distinguished by various kinds of orna- 
ments such as a collar set with jewels, sapphires, 
emeralds and rubies of immense value. He also 
wears, suspended from the neck and reaching to the 
breast, a fine silken string containing 104 large hand- 
some pearls and rubies.” It is possible that the des- 
cription given by Marco Polo is of the fishermen of 
the east coast and their chief. However, the semi- 
nakedness of the Tamilians did not blind Marco Polo 
to the greatness of their culture, for he calls the Coro- 
mandel or eastern coast of India “the noblest and 
richest country in the world.” 


Tamils had a great love of flowers, The ‘atti’ 
flower was the emblem of the Cholas, the palmyra 
flower of the Cheras and the margosa flower of the 
Pandyas. Women used to adorn their hair with flowers 
whereas men used to wear garlands of flowers around 
their neck. Their intimacy with flowers was so great 
that they developed an elaborate flower symbolism. 
The *vengai’ flower cannoted love. Jilted lovers 
used to wear erukkalai, the most trivial of flowers, 
and thereby evoke the pity of their beloved. The 
Tamils conceived Siva as having a konrai flower tucked 
up in his head, konrai itself symbolising the stars of 


Digitized by Noolablim Foundation. 
noolaham.org | aavanaham.org 


the Milky Way, while the Milky Way, in its turn, 
symbolised the Infinite. 


In his Presidential Address delivered at the Al! 
India Oriental Conference, Ahmedabad, in October, 
1953, Dr. S. K. Chatterjee said, “ The flower ritual 
of the Tamilians evolved on different lines from the 
fire ritual of the Aryans.” He quotes Mark Collins in 
support of his thesis that the word “ Puja” of Sanskrit 
is derived from the Tamil “ Pu ” meaning flower and 
the Tamil “Cey” meaning “to do”. According 
to him, the Tamils invoked the divine spirit in an 
image, a pot, a pebble or a tree, poured water over 
it and offered it flowers and fruits and incense and music 
and dance, treating the divine spirit as an honoured 
guest like a king on a visit to a subject of his, It is 
the thesis of Dr. Chatterjee that in the ritual of the 
Homa, the worshipper was not keenly conscious of 
any force pervading the universe, but only used the 
fire as a messenger to the Gods of wind, sun, thunder, 
rain, etc. He further points out that in the flower 
ritual of the Tamilians there was no place for animal 
sacrifice, but that such sacrifice was part of the fire 
ritual. The synthesis of the two rituals took place 
probably after the 2nd century A.D. 


Apart from flowers, the Tamils loved outdoor sports 
such as cock-fights, ram-fights and bull-fights. Open- 
air dances by nautch-girls (Padini) were arranged by 
kings. The dancers used to interpret, through emo- 
tional expression and rhythmic movements of the 
limbs, the songs sung by minstrels called Panars. 


Bharata, in his prologue to the Natya-Sastra makes 
the modest statement that he is unequal to the task of 
codifying the art of dancing which was in vogue in 
Tamil Nad for hundreds of years before him. Bala 
Saraswati, the greatest living exponent of the art of 
Bharatanatyam, recently gave a performance in the 
Ted Shawn theatre in Massachusetts. An American 
reviewer noted that “ it was Hindu dance in its purest 
form, and she radiated a contagious spirit of calmness.” 
“ The most articulate fore-finger in the world of dance 
(employing two thousand years of gestural dance 
development) is the dancer’s special approach to the 
art, an approach not based on physical virtuosity, 
but rather, upon nuances, shading, subtleties.” This 
was the appreciation of another American art critic. 


Music also flourished in the Tamil country from 
ancient times. The wide variety of ragas and musical 
instruments known to the Tamilians has been graphi- 
cally described in the Silappathikaram of the 2nd cen- 
tury A.D. Music was employed also as a background 
to manual labour. Tamilian folk-lore is replete with 


the songs of the plough-man, the boatman, the hunter, 
the warrior and the hewer. 


The people living in the river-valleys in Tamil Nad 
revelled in public baths in the rivers. Marco Polo 
says, “ Both men and women wash their entire bodies 
in water both morning and evening. Until this ablu- 
tion has taken place, they neither eat nor drink; anyone 
who neglected this observance would be regarded as 
a heretic: it ought to be noticed that in eating they 
make use of the right hand only and never touch their 
food with the left, reserving the latter for cleansing 
the private parts of the body. They drink out of a 
particular vessel, and each individual from his own, 
never making use of the drinking vessel of another 
person. When they drink they do not put their lips 
to their vessel, but hold it above the head and pour 
the liquid into the mouth, not allowing the vessel to 
touch the lips. In giving drink to a stranger, they 
do not hand their vessel to him, but pour the wine 
or other liquid into his hands from which he drinks 
as from a cup.” 


One of the customs of the Tamils which be speak 
their living contact with Nature is that they generally 
eat food not from plates but from plantain leaves. 
Their love of trees was so great that they started wor- 
shipping them, In fact, in the sanctum sanctorum 
of most of the famous temples in Tamil Nad, there 
is a holy tree which is offered worship. The vanni 
tree, the bamboo tree, the jack fruit tree, the tamarind 
tree and the tulasi plant and even the aruham-pul (a 
kind of grass) are worshipped as symbols of the Cosmic 
spirit. The miracle of the seed sprouting into stem, 
leaf, flower and fruit was a profound reminder to them 
of the miracle of creation, sustenance and destruction. 


The average Tamilians, lived in mud houses with 
thatched roofs. The floors would be swept every 
day and smeared with cowdung which is known to 
be a better disinfectant than phenyl or dettol. The 
humblest of the people would beautify the floor of 
the house and the courtyard by drawing a variety of 
designs (mostly floral) with white silicon powder; the 
art of kolam is an indispensable part of the housewife 
equipment. 


The eating habits of the Tamils are equally simple. 
Though the majority of the Tamils are non-vegetarians, 
the maximum number of vegetarians in India are 
to be found in Tamil Nad. There are thousands upon 
thousands of Tamils who have been practising absti- 
nence from meat, fish and even eggs for several centuries. 
Idli is a peculiar Tamil delicacy which has recently 
become popular in the rest of India. Finely ground 


iv 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


pastes of rice and blackgram are mixed in a particular 
proportion and allowed to ferment for about twelve 
hours and then boiled in steam. The idli so prepared 
is soft and fragile and readily melts in the mouth. 
As the late Rasikamani T. K. Chidambaranatha Muda- 
liar used to say, there are two thousand years of tradi- 
tion behind the idli which no non-Tamil has so far 
succeeded in producing. 


Reverence for life, in whatever form, appeared 
conspicuous among the Tamils, at any rate during 
the Sangam period. Pari, the renowned patron of 
Tamil letters, found a jasmine creeper lying across his 
path and refused to ride his chariot over it. The story 
is that he abandoned his chariot over it, and allowed 
the plant to creep on it for support. There is also 
the legend of Pehen, another chieftain, who finding a 
peacock shivering with cold} covered it with his own 
silk mantle. As P. T, Srinivasa Iyengar says in his 
History of the Tamils, “* This sane love of Nature was 
the cause why they beautified their tools, their house, 
their furniture and their vessels with carving imitative 
of creepers, leaves, flowers and animals. ” 


By the 1st century A.D., as the Romans were codifying 
their laws, we find Tiruvalluvar codifying ethics in 
Tamil Nad. Although it is wrong to contend that 
the great ideals of perfection which the Kural preached 
were being practised by the contemporary Tamils, 
it must be admitted that a society which gave birth 
to the Kural in the Ist or 2nd century A.D., must 
have had something in common between it and the 
illustrious author of the Kural. As Albert Schweitzer 
has said in his book, Indian Thought, “ with sure strokes, 
the Kural draws the ideal of simple ethical humanity. 
On the most varied questions concerning the conduct 
of man to himself and to the world, its utterances are 
characterized by nobility and good sense, There 
hardly exists in the literature of the world a collection 
of maxims in which we find so much lofty wisdom.” 
According to Schweitzer, in a country which believed 
in world-and-life-negation, the lonely voice of Valluvar 
affirmed life and the world, at the same time assimi- 
lating all the valuble ethical results of the thought of 
world-negation. It is the assertion of Schweitzer 
that this voice of Tiruvalluvar gradually penetrated 
into Hindu thought through the great religious teachers 
who had sprung from the lower castes and lived among 
and felt with the people. 


We shall next proceed to examine the language of 
the Tamils and find out if it gives us any clue to the 
distinctiveness of the Tamil way of living. It must 
not be forgotten that a language reflects the character 
and ability of the people who have forged it. As 


‘Milton said, “Show me a language of the people. 


Without knowing them I can say what they are.” 
Rev. Percival, who was a great student of Tamil, said 
of Tamil, “ Perhaps, no language combines greater 
force with equal brevity; and it may be asserted that 
no human speech is more close and philosophic in its 
expression as an exponent of the mind. The sequence 
of things—of thought, action and its results—is always 
maintained inviolate.” Dr. Schmid declares, “The 
mode of collating its words follows the logical or 
intellectual order more so than even Latin or Greek.” 
Dr. Winslow, in his Tamil-English-Dictionary, says, 
“Tt is not perhaps extravagant to say that in its poetic 
form Tamil is more polished and exact than Greek 
and, in both dialects, with its borrowed treasures, 
More copious than Latin. In its fullness and power, 
it more resembles English and German than any other 
living language.” Rev. Percival, in The Land of the 
Veda, argues that the Tamil language teems with words 
expressive of different degrees of affinity, and that 
where, in a European language, a long periphrasis 
would be required, Tamil presents the thing in its 
own single term and this fecundity extends to all the 
ramifications of the family tree. He adds, “ If I speak 
of a sister, I may either take a word that gives the 
relationship subsisting between us or I may select 
one that will indicate our relative ages. Measures 
and divisions of time are equally minute and expressive. 
The language, thus specific, gives to the mind a readi- 
ness and clearness of conception, whilst its terseness 
and philosophic idiom afford equal means of lucid 
utterance.” Dr. G. Slater makes a legitimate attempt 
to infer from the Tamil language the character of those 
who have evolved it, and concludes, “ The Tamil 
language is extraordinary in its subtelety and sense 
of logic. The perfection with which it has been deve- 
loped into an organ for precise and subtle thought, 
combined with the fact that it represents a much earlier 
stage in the evolution of inflectional language than 
any Indo-Germanic tongue, suggests the priority of 
the Dravidians in attaining settled order and regular 
government.” 


The western theory of jurisprudence is that the king 
can do no wrong because he is above the law. But 
Tamil jurists have rejected this theory and have always 
held that the king is as much subject to the law as his 
citizens. That this theory was translated into practice 
can be seen from an amazing account given by Marco 
Polo in his Travels. He says that in the Pandya country 
the creditors could attach the person of debtors by 
drawing a circle around them, which they should 
not leave until after the satisfaction of the debt. If 
the debtor attempted to escape, he rendered himself 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


liable to punishment. Marco Polo claims to have 
been eye-witness of a remarkable example of this 
custom. He says, “ The king owed a sum of money 
to a certain foreign merchant and, although frequently 
asked for payment, put him off for a long time with 
promises. One day, when the king was riding on 
horse-back, the merchant took the opportunity of 
describing a circle around him and his horse. As 
soon as the king saw what had been done, he immediately 
halted and would ride no further until the demand 
of the merchant was fully satisfied. The bystanders 
beheld what happened and marvelled at the king, 
saying that he was most just. for he himself submitted 
to the laws of justice.” The name of the king has 
been given by Marco Polo as “Sender-Bundi”, 
presumably, Sundara Pandyan. 


One vitiating infirmity of the Tamilian is that despite 
his early contacts with the Greeks and the Romans, 
he never learnt to record his own history. As Alberuni, 
a scholar who visited India in the 11th century A.D., 
observed, “The Indians of the past, despite their 
high intellectual attainments, lacked the historical 
spirit.” It is possible that the records of history pre- 
served on palmyra leaves have been lost. The first 
Tamilian to keep a diary was Anandarangam Pillai 
who: lived at Pondicherry in the 17th century and who 
must have learnt from the French the art of keeping 
a diary, The only evidence of historical events kept 
by the Tamils is in the shape of stone-inscriptions 
mostly on temple-walls. But even these inscriptions 
do not possess the objectivity required of the Muse 
of History. 


The capacity of the Tamils to assimilate the best 
in other cultures and adapt it to the peculiar genius 
of the Tamil people is remarkable. Some of the 
brightest periods of Tamil history were brought about 
by an apparent clash of cultures and the consequent 
synthesis thereof. The Kural and the way of living 
preached by it were the product of the interaction 
between old Tamil culture and the culture of the Bud- 
dhists and Jains. Perhaps, the golden age of the Tamils, 
which extended from about the Sth century A.D.. 
to the 13th century A.D., was the result of the influx 
of Sanskrit culture. It was during this period that 
the Alwars and the Nayanmars were in full-swing; 
Kamban sang the Ramayanam and celebrated it with 
an orchestral fullness that had never before been 
attained and that has never since been rivalled, in 
poetry, which can rank with the greatest that has been 
achieved in world literature; and the Chola and Pallava 
architecture and sculpture acquired a new dimension 
of depth, It was during this period again that Sankara 


and Ramanuja, who have been aptly called the Sans- 
kritising Dravidians, preached their great gospels 
throughout the length and breadth of India. The 
Tamils began to use Sanskrit, as their lingua franca 
and propagated the principles of their integrated cul- 
ture, philosophy and religion not only throughout 
India, but also in Java, Malaya, Indo-China, China, 
and the Philippines. As Dr. S. K. Chatterjee says, 
the Tamils modified the Sanskrit language according 
to their own speech-habit and then by sheer weight 
of numbers swamped the native speakers of Aryan 
and forced them, through the influence of new environ- 
ments, to accept these modifications and innovations. 
Even the syntactical structure of the Sanskrit language 
was changed and a number of Tamil words were ab- 
sorbed and assimilated by Sanskrit in the same way 
as a number of Sanskrit words were absorbed and 
assimilated by Tamil. Agamas, which were Tamilian 
in origin, were written in Sanskrit. even as Nigamas, 
which were Aryan in origin, were translated into Tamil. 
A great intercourse of culture took place during this 
period and the result was a most magnificent effores- 
cence in the Tamilian way of living. As Dr. Chatterjee 
remarks, “ What struck me long ago was, that inspite 
of its many obvious and outstanding poems of origi- 
nality. which furnish some of its most pleasing features, 
there cannot be any doubt that Tamil literature can- 
not be dissociated from Sanskrit and other Indian 
literature, but belongs very much to the orbit of Pan- 
Indian Hindu literature, taking ‘ Hindu’ in its most 
comprehensive sense. This is much truer of the compo- 
sitions of the Saiva Saints, the Nayanmars and the 
Vaishnava devotees, Alwars, who are the glory of 
Tamizhagam and of India, compositions, which, by 
their profundity and beauty and their divine and human 
quality, have enriched the spiritual life and aspirations, 
not only of Hinduism, but_also of the whole humanity. 
Some of the deepest things in Hindu religious culture 
like the practice of Yoga certainly go back to the pre- 
Aryan period ... Tamilians have unquestionably 
made the basic things of Indian culture more profound 
and more extensive in many departments.” 


As Dr. Pope observes in his Preface to the Tamil- 
English-Dictionary, “1 have felt sometimes as if there 
must be a blessing in store for a people that delight 
so utterly in compositions thus remarkably expressive 
of a hunger and thirst after righteousness.” Sir John 
Elliot, writing in his Hinduism and Buddhism (Volume 
TI, page 271) regarding the literature of the Saiva 
Siddhanta, affirms, “In no literature with which I am 
acquainted, has an individual religious life —its struggles 
and dejections, its hopes and fears, its confidence and ` 
its triumph — received a delineation more frank and 


vi 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


more profound.” It was during this period that the 
Tiruvachakam of Manickavasakar was sung, and the 
sacred verses of Tiruppavai and Tiruvembavai, exported 
from Tamil Nad to Thailand, where, according to 
Father Taninayagam, they are sung even to this day 
during the coronation of kings. It may also be noted 
that during this period Kotravai, the Goddess of the 
Tamils, merged with the Aryan Goddess Durgai, and 
Siva of the Tamils, became identified with Rudra. 
This fusion became more and more intimate and 
brought to the Tamils, a richness and fullness in their 
way of living, which is comparable only to the contri- 
bution made by the British during their imperial rule 
over India. 


During the golden age, the. temple became the centre 
of all activity in Tamil Nad; education, dancing, drama, 
poetry, sculpture, architecture, philosophy and reli- 
gion were imparted within its precincts. The heavy 
veil that usually separates human life from the life of 
the spirit was lifted and God came to be worshipped 
as Lover, Beloved, Master, Servant, Friend, Father 
and Mother; He ceased to be a distant and hazy cloud 
in the sky and became a plentiful river flowing inti- 
mately through the garden of the spirit, enriching 
every department of life in Tamil Nad. Somerset 
Maugham, the celebrated novelist, was shocked, as he 
went round the corridors of the Madurai Minakshi 
temple, that people should be bawling out and talking 
irreverently in the house of God, but he confesses 
that by the time he completed the round, through 
the “irreligious” din and bustle of the temple, a 
spirit of religious ecstasy stole over him. Evidently, 
the gay bandon of the devotees, the fragrance of flower 
and sandal-paste, the brass lamps, the incense and 
the music, the resounding peals of the temple gong, 
the slow dance of camphor lights, the uninhibited 
frenzy of the worshippers and the mystic potency of 
the idols must have induced in Somerset Maugham 
a state of heightened awareness. His experience 
emphasizes what is perhaps most outstanding in Tamil 
culture, namely, that the Tamils in their intimacy with 
God occasionally forgot to revere him. 


John Spiers, the English Editor of Values, wisely 
says of the religion of the Tamils, “ It is linked with 
the natural pantheism or hylozoism which recognizes 
deity in stone, river, tree and animal, as well as in 
men, The messages of its graven images are profounder 
and more affective to the naturally contemplative 
Coolie-puriah masses than the mere repetition of fixed 
creeds. Frenzy is still possible and can be indulged 
in unashamedly (as for instance by the Kavadi dancer). 


The individual man or woman worshipping can enjoy 
the numinous or divine shivering to find peace of 
mind.” He significantly adds, “Indeed a pinch of 
even a good dose of this genuine ecstasy infused into 
the hard sin-coated core of modern Christianity would 
go a long way in making many people healthy and 
sane, particularly if they could throw off the heavy 
weight of guilt, shame and sin. The Siva religion is 
one of joy. The very name of the Deity means ‘Aus- 
picious One’ . . . A religion of happiness and joyous 
abandon encourages the arts of peace and culture.” 


Therottam or the dragging, of the temple car round 
the main streets of a town is ‘an institution which still 
keeps the religious spirit alive among the Tamils. 
The bedecked Deity is reverently installed in a massive, 
stately chariot which is dragged by coir ropes, which 
are about a furlong in length and six inches in diameter. 
Thousands of devotees put their hands to the ropes 
and pull the chariot with concentrated devotion, joyously 
proclaiming the name of the Deity and the car moves 
inch by inch over twenty or thirty days before reaching 
the destination. The thrilling roar of “ Arohara” 
raised by thousands upon thousands of devotees to 
the accompaniment of Nadaswaram music and the 
blowing of conches and horns, and the sight of the 
majestic car rumbling slowly along the street furnish 
an occasion for active community worship, in which 
the cumulative unconsciousness of the masses breaks 
down the barriers of the ego and gives them a glimpse, 
albeit momentary, of the Ultimately Real. 


Between the 13th century and the 19th century, 
however, there was a decadence of Tamil culture and 
a deterioration in public morals. Poetasters and arid 
grammarians and uncreative moralists held sway 
during this period of political chaos, economic instabi- 
lity and religious sterility and, the living faith of the 
dead became the dead faith of the living. 


With the advent of the British, however, a spirit of 
rationalistic and scientific inquiry influenced the Tami- 
lians as it influenced every other part of India. But, 
during this period, the Tamil intellectuals lost their 
moorings and became denatured. 


It is only after the advent of freedom that the 
Tamil-speaking people have begun to rediscover their 
soul and adapt the blessings of western education to 
the genius of the soil. They seem ready to absorb 
the new influences and to contribute their own, as 
during the golden age, to the composite culture of 
Bharat. 


Digitized by Noolaha Foundation: 
noolaham.org | aavanaham.org 


Development, 7 oS 
i Inguisbi cs 


INGUISTICS is an international subject and its 
contrihution is from all parts of the world es- 
pecially in the early part of the twentieth century and 
after from Europe and from the fourth decade of this 
century and after from the United States of America. 
A quick look at the Current Trends in Linguistics, 
edited by T. A. Sebeok will show that many countries 
in the Far East and West Asia which were not known 
to have made any contribution before are now making 
considerable contributions. In the Soviet Union, the 
students who take to philological studies are much 
more in number than for medicine. All these augur 
well for linguistics. In India also, year after year 
the number of students taking to linguistics is increasing 
though, many of them are unmotivated. Signs are 
not wanting that linguistic studies will make their 
mark in India in the decades to come. 


I will be excused if I limit my coverage to the last 
a decade, i.e., from 1970-80 because of the enormity 
and diversity of linguistic output. Any standard 
journal in linguistics beginning from Language will 
vouch this statement. 


The predominant trends noticeable are the extension 
of the method of generative transformation to several 
areas like phonology and semantics. The schism that 
has developed in this field which now number about 
sixty and the rise of new models of grammars like the 
relational and mathematical models in linguistics are 
the consequences of its expanded activity. Such deve- 


Dr. V. I. SUBRAMONIAM 


lopments have exposed the loopholes and shortcomings 
in the generative transformational approach leading 
the founder of the method to revise his own stand drasti- 
cally that, only one transform rule is now necessary 
to account for any language. The controversy between 
Searle and others and Noam Chomsky’s reply which 
appeared in the Weekly of the New York Times sum- 
marise the state of transformational theory. The 
impact of Chomsky’s thinking on related disciplines 
like psychology is significant. Never before in Linguis- 
tics such an impact has been registered with such an 
intensity. In linguistics, conventional areas like his- 
torical and comparative linguistics, dialectology, tea- 
ching of languages, acquisition of language by children 
etc., to mention the most important ones have been 
influenced by the generative transformational method. 
Fusion between transformation and tagmemics has 
also been attempted. Thus the impact of the genera- 
tive transformational approach in the sub-branches of 
linguistics and in related disciplines is a noteworthy 
development of this decade. 


Studies in the Universals in language and generative 
semantics by making use of the findings of philosophy 
have found many followers now. The need for exami- 
ning data from as many languages as possible and the 
generalizations based on them have now become the 
watchword of linguistics. 


Comparative linguistics in its beginnings, demons- 
trated the need to know other languages but of the 


Digitized by Noolah#h Foundation. 
noolaham.org | aavanaham.org 


same family, to explain the development in a single 
language. Tamil, for instance is explained by compa- 
rativisits with reference to the related languages like 
Kannada, Telugu, Malayalam and other twentyfive 
and more languages of the family. The generative 
transformationists on the other hand isolate rules 
as found in Korean or Japanese or Sastha or Eskimo 
languages which are unrelated to Tamil to demonstrate 
the universal rules operative in that language. When 
generative transformationists faced difficulties, the 
semanticists stepped in and claimed solutions for many 
problems faced by the former. To refine the work of 
generative semanticists the writings of philosophers 
gained acceptance and implementation. The time 
concept as defined by philosophers found acceptance 
and languages are analysed on that basis. Very often 
the analyses of Philosophers are fitted with natural 
languages which indeed clarify some issues. But in 
some cases, difficulties are faced by analysers. Either 
they have to posit probable forms not found in a natural 
Janguage or limit its use to actual combinations found 
in a language. Instead of taking sides either with 
the total possibility or with the actual use, it wil be 
healthy to consider both as necessary because the 
outlooks of the analysers are different. Multiplicity 
of dialects of Sanskrit led Paanini to frame general 
rules disregarding in some instances actual forms used 
in his days. The other grammarians specially of the 
Aindra system to which Tolkaappiyam belongs looked 
to reality of language though his rules are specific 
and less general, Thus the grammarians are either 
universalists or specific realists according to their 
outlook. Both have their excuse for their existence. 
The universalists and specificists were already in exis- 
tence in India and in other countries. But none is 
rated high or low because, their outlooks are different. 


Spurt in the activities on the practical problems 
faced by linguistics has increased in U.S.A. Many 
such activities had their origin in the Continent es- 
pecially, in France. The Glottochronological method 
of determining the age of separation was foreseen in 
Britain and France by Latham and Broch respectively. 
Diaglosia, a term popularised by Fergusson was coined 
by a French Orientalist William Marcais in 1930. 
Language in contact, the first book on Bilingualism 
by Uriel Wienrich was the product of his research 
guided by Martinet in France. Labov, one of the 
prolific and fertile socio-linguists has paid handsome 
tributes to Wienrich, in his books and articles. There- 
fore one can conclude that the stimulus for Labov’s 
work came from Wienrich. Also Socio-linguistics 
and the sociology of languages were popular research 
themes in the Soviet Russia and its allies which were 


not known to the English-knowing world until recently. 
We are not concerned with history of ideas in Linguis- 
tics. But the spurt of activity in applied linguistics, 
attributed to the feeling of disproving the findings of 
generative transformists is due to want of appreciation 
of their statements. The generativists say that they 
are concerned with speech acts of an ideal speaker- 
hearer. When language is spoken by many in several 
cases by millions of speakers and in some cases by a 
few hundreds, variations of different types are inevitable. 
cases by millions of speakers and in some cases by a 
few hundreds, variations of different types are inevitable. 
The actual variations found in a language need not 
be acceptable to all the speakers. Sometimes, the 
native speakers themselves will contradict their own 
and each other’s statements made early. While multi- 
plicity of dialects and idiolects are inevitable in a 
language spoken or written by many millions, a gram- 
marian who is concerned with general rules has to 
take into consideration only one variety. The gene- 
rative transformationists took the ideal speaker-hearer 
as the data of analysis. Old grammarians of Tamil 
and Malayalam analysed the speech of the learned, 
because they were concerned with general rules appli- 
cable to the language. They were not concerned 
with specificities, whereas dialectologists, socio linguists 
are. The limitation of the subject, here the data, is 
for the convenience of formulating the hypotheses. 
It is not intended to neglect the specificity which is 
for others to tackle. To the extent they are contra- 
dicted by the specificists, the general rules of the gene- 
rativists stand modified. But a starting has to be 
made and the data used is the uniform and select one. 
To say that generativists are not concerned with the 
finding of socio-linguists or dialectologists or the latter 
group to say that they are not concerned with the hypo- 
theses of the generativists is narrowly committing one’s 
outlook and will block the augmentation and growth 
of linguistics. A comprehensive grammar of all varie- 
ties as spoken by all its members of a single language 
will be an impossibility. It is like beginning to do an 
ethnographic investigation by covering all members 
of a cultural group and from the days of Adam and 
Eve. All hypotheses are based on limited data but 
based on a rigorous method. Until they are contro- 
verted they are valid. This has been the lesson of 
science which has equally a complicated data to tackle. 
Generativists and traditional grammarians have self- 
imposed this limitation of data. Even in the applica- 
tional area like standard language formulation, this 
principle of limitation has been adopted implicitly. 
Thus the criticism against generativists though not 
well founded, has stimulated research in the applica- 
tional field especially in socio-linguistics, sociology of 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


language, acoustic phonetics, typology and language 
universals, Dialectology, the outlook of which is 
different from socio-linguistics is also gaining patronage 
and popularity. Dialect study is concerned with the 
nature and spread of dialect variation in order to mark 
out the dialect boundaries and to investigate the causes 
for dialect differences; Socio-linguistics on the other hand 
is speaker-based and is to highlight the dynamics of 
dialect change vertically: Which group influences the 
other is its outlook. 


Many more sub-branches like aesthetic appreciation 
of literature by making use of linguistic techniques 
can be cited; but those will not be relevant here except 
one, now gaining popularity called Neuro-linguistics. 
A vast mass of case studies has been reported in medical 
journals about the language function of the brain of 


the normal and abnormal human beings. Realizing 
the importance of brain function and its ability to 
store language-forms and their meaning, considerable 
interdisciplinary work is going on with the co-operation 
of medical men and linguists especially in Canada and 
U.S.A., Britain and France too have made some note- 
worthy contributions. The retention or loss of struc- 
tures and units like words, grammatical categories, 
phrases and clauses can be attributed to the storage 
mechanism in the brain. The emphasis now is on the 
carrier of language who is man. The important organ 
which stores, produces and controls language mecha- 
nism is the brain. Until it is understood many prob- 
lems in linguistics will remain unsolved. India is 
beginning to feel its way now. Substantial contri- , 
bution can be expected in the near future from India 
also. 


Digitized by Noolah&in Foundation. 
noolaham.org | aavanaham.org 


ந்து historical geography of the Tamil country, with 

its wide coastline in the east and in the west, 
its numerous havens and sheltered inlets, its natural 
and manufactured products vendible in world markets 
and its strategic location on the highway of east-west 
commerce resulted in the development from very early 
times of a maritime and commercial tradition as an 
intrinsic part of Tamil society. In the very earliest 
evidence reflecting the society and civilization of the 
Tamils —the literature of the Sangam period —the 
role of trade and of traders loomed large in many of 
the regions of the Tamil country. There is indication 
of a flourishing seaborne trade from a number of ports 
of the Coromandel (a western corruption of Chola- 
mandalam) Coast and the Malayalam coast, and of 
communities engaged in seafaring and commerce. 


" The evidence of trade with west Asia and the Medi- 
terranean world is clear and unmistakable from the 
first century B.C. Though not equally positive, evi- 
dence of trade eastwards, to the Malay Peninsula, 
Thailand, Burma and even to China begins to appear 
from about the first century A.D. Subsequently this 
evidence strengthens and by the end of the Sangam 
period and the period of the twin epics it is clear that 
Tamil seafarers had opened up a regular commerce 
with the countries of Southeast Asia. 


The sailings to Southeast Asia appear to have mainly 
departed from the ports of the Coromandel Coast. 
With the unification of the Tamil country under the 


Professor 


S. ARASARATNAM 


Pallavas, this eastern coast developed rapidly into 
major nuclear centres of agricultural and handicraft 
production. The produce of these areas and the 
spices of the Malayalam coast seem to have been 
shipped by these Tamil traders. In return they brought 
back other aromatic spices to be found in those regions, 
various goods originating from China and, most impor- 
tantly, gold and precious stones. The ports of departure 
extended northwards into the Telugu country, where 
under the Satavahanas a number of important ports 
of foreign trade developed. 


These ships would generally set sail after October 
to take advantage of the northeast monsoon in the 
direction of the Nicobar Islands from where they 
headed for the relatively protected seas east of Sumatra. 
There seemed to have been a number of places on the 
western coast of the Malay peninsula and southern 
Thailand where these ships landed. These were major 
places of trade at various times and also served as 
transit points across the peninsula and the isthmus 
to the Gulf of Siam and onward to Kambuja, Champa 
and beyond. A popular area of call for long periods 
was the Kedah region where sailors made landfall 
using the Kedah Peak visible far out at sea as a land- 
mark. Others sailed further north towards the narrow 
Isthmus of Kra where the port of Takua Pa has revealed 
evidence of Indian settlement. Traders from the 
Coromandel Coast must also have sailed through the 
Straits of Malacca to east Sumatran and Javanese 


Xi 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


ports. To the north there seems every evidence that 
traders from the Telugu and Tamil coasts sailed to 
different parts of the Burmese coast from the early 
years of the Christian era. 


The trade seems to have picked up in the period 
of the Pallava Empire and then carried on, on an ever- 
increasing scale, under the Cholas and later the Vijaya- 
nagar Empire. This expansion of the trade to South- 
east Asia was an aspect of the economic growth and 
increasing productivity and prosperity resulting from 
the creation of large political units in the Tamil country. 
In the sphere of trade, this expansion is seen in the 
growth of large combinations of merchants operating 
in corporate organizations centred in large market 
towns of South India. These trading corporations 
begin to feature in Southeast Asian trade from the 
9th century onwards. It is not surprising that the 
larger organizations among them have left inscriptional 
evidence in Malaya, Burma, Sumatra and Java of 
their presence there in trade settlements. The corpora- 
tions that are thus definitely known to have traded 
with Southeast Asia are Manikramam, Nanadesi, 
Viravalanjiyar and Thisaiyayirattu-Ainnurruvar. 


The seasonal nature of the sailing movements and 
the expanding character of the operations led to the 
creation of what started off as merchant settlements 
in these various Southeast Asian centres of trade. 
Archaeological evidence has unmistakably identified 
these settlements where Indian traders would have 
lived, awaiting the change of monsoon, or as agents 
left behind by the large and powerful corporations 
to conduct business in the area. We have some idea 
of the nature of such a settlement in the southern 
Thai port of Takua Pa from excavated remains and a 
Tamil inscription of the middle of the 9th century. 
Here was a settlement of Tamil merchants in the reign 
of the Pallava king Nandivarman the Third (c. A.D. 
844-866). It would appear that the Marikramam 
had established this settlement, which possessed its 
own regiment, with its own temple and tank and lived 
as a self-contained colony. It can be assumed that 
this would have been the pattern of many another 
Indian trade settlement in Southeast Asia. 


With the ascendency of the Cholas in South India, 
Tamil maritime trade and interest in Southeast Asia 
picked up considerably. Sailings were now more 
frequent and regular, and a wider area appears to 
have been covered. For the first time maritime trade 
became an instrument of royal policy and Chola navies 
began to make their power felt in the waters across 
the Bay of Bengal. During this period, a maritime 
power with control over trade and trade routes had 


risen in the Malay/Indonesian archipelago, the Sri 
Vijayan Empire. There was much contact and inter- 
course between Tamils and the areas controlled by 
this empire. These relations soon extended to the 
political and cultural sphere. Just as Tamil traders 
from the Coromandel Coast traded in Sri Vijayan 
ports, Indonesian traders from Sumatra and Java 
frequented Chola ports, particularly the port of Naga- 
patnam. Settlements and facilities similar to those 
held by Indians in Southeast Asia were provided for 
these Indonesians along the Coromandel Coast. 


Southeast Asian trade and the trade through the 


Straits. of Malacca eastwards to China had become. 


so much a part of Chola interest that soon the Cholas 
began to deploy their navy in these waters. The 
Cholas desired to keep the trade to Southeast Asia 
and China free and open for their subjects. The 
expansion of the Sri Vijayan maritime empire across 
the Malacca Straits into the major trading ports of 
the Malay peninsula gave this empire a commanding 
position over the trade routes of the region. It seems 
that the empire used this position to its advantage 
which would have had adverse effects on the traders 
of the Chola empire who traded in these parts. This 
seems to have led to a situation of conflict which re- 
sulted in a major invasion of the Sri Vijayan Empire 
by the Chola Emperor Rajendra I in 1025 A.D. This 
expedition, which was very successful, is recorded in a 
contemporary inscription of the reign of Rajendra 
Chola. The inscription records that the Chola navy 
attacked a number of Sri Vijayan ports, including the 
capital city of Sri Vijaya (Palembang) and captured 
the king Sangrama-Vijayottungavarman. The places 
mentioned are situated on the Sumatra coast, the 
Malay coast and in south Thailand. Much booty 
was taken from these places by the victorious navy. 
This expedition would have resulted in a temporary 
subjection of the Sri Vijayan ruler to the Cholas, for 
how long we are not certain. It would certainly have 
resulted in opening the Malacca Straits to Chola traders 
who were then expanding their trade eastwards to the 
Indo-Chinese peninsula and even to the Chinese empire. 


Chola relations with the Sri Vijayan kingdom and 
interest in these ports continued in the 11th and 12th 
centuries. In 1068 there was another expedition by 
the Chola Emperor, Virarajendra, this time to Kedah 
which he claimed to have conquered on behalf of a 
king who had sought his protection. It seems that the 
Cholas were taking an active interest in the politics 
of the region. There is a contemporary Tamil ins- 
cription of a Tamil mercantile corporation in Sumatra, 
showing that commercial activity and political rela- 


xii 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


tions were going hand-in-hand during this period. 
The contact was not a one-way contact but was bilateral. 
At this time Indonesian traders were frequenting the 
Chola ports of Coromandel. The Chola monarchs 
made grants to a Buddhist temple near Nagapatnam 
established to serve these Indonesian traders. 


Though Chinese products have been known and 
were available in South India from very early times and 
Indian exports reached China, it is not known when 
direct trade between ports of Tamil Nadu and China 
began. Some would assert, on the basis of references 
in Chinese annals, that this trade was as early as the 
first century A.D. Tamil centres of Buddhism were 
known to Chinese Buddhist scholars and the increase 
of trade to Southeast Asia seems to have led to greater 
direct contact. There iš evidence of this direct trade 
from the Sung dynasty onwards. From this period, 
south India becomes well-known to Chinese annalists 
who provide descriptions of the country, its people, 
its trade, ports and trade routes. The port of Naga- 
patnam seems to have been the port of departure 
for this China trade as well as the port to which Chinese 
traders arrived. There are traces of a Chinese settle- 
ment in that port. The end of the 10th century saw 
the rise of the Sung dynasty in China under which 
the country was unified. The period coincided with 
the expansion of the Chola Empire in South India and, 
as seen above, the extension of its interests into South- 
east Asia. The desire to cultivate the existing trade 
relations and to build up diplomatic contact seems to 
have persuaded the Chola Emperor Rajaraja I (referred 
to in the Chinese annals as King Locha-Locha) to send 
an envoy to the Sung Emperor in 1012 A.D. The 
envoy Samudra arrived in the Chinese capital in 1015 
A.D. with presents and was received by the Emperor. 
The History of the Sung Dynasty records in detail the 
voyage of this envoy ‘Soli Samudra’. Samudra 
died on his return journey. Subsequently trade dele- 
gations or envoys were sent in 1033 A.D. by Rajendra I 
and another in 1077 A.D. Direct trade between 
India and China increased and later Chinese accounts 
talk of the port of Calicut, which in the 13th century 
had risen to a major port of overseas trade. 


In the wake of trade there developed cultural contact 
and a process of cultural transmission of elements of 
Indian culture in many regions of Southeast Asia. This 
process of cultural transmission originated from a 
number of regions of India ; Tamil Nadu, Bengal, 
Kalinga and Orissa. It is therefore difficult to separate 
the contribution of the Tamils to this process. Almost 
all our authorities on the study of Indian culture in 
Southeast Asia are agreed, however, that the Tamil 
country played a major role in the transmission of 


this culture—whether it be through Sanskrit learning. 
Buddhist missionary teaching, Hindu architecture and 
iconography, spread of the written word or other 
aspects of Indian culture. 


One of the major areas of contribution was through 
the introduction of writing. The script of a number 
of Southeast Asian languages is based on original 
South Indian scripts which were first transmitted in 
these parts. Some of the first inscriptions in the 
Malay peninsula—such as for example the Buddhist 
prayer inscribed by a traveller in Bukit Meriam in 
Kedah—was in a Pallava Grantha script, as were 
others in Thailand and the Indo-Chinese peninsula. 


Similarly, evidence from the plastic arts shows a 
good deal of the influence emanating from Dravidian 
India. The earliest temple structures excavated in 
the Kedah region of the Malay peninsula show distinct 
Pallava influences. Some of these structures and 
those of Kambuja and Champa have clear affinity 
to the monolithic temples of Mamallapuram. Some 
of the sculpture is also seen to be of a clearly Pallava 
style and these have been found in many sites in the 
region. This evidence shows the Pallavas as one of 
the major influences in the transmission of Indian 
culture in Southeast Asia. The great flowering of 
culture under the Pallavas in South India appears 
to have left its mark in Southeast Asia through the 
merchants and colonists who migrated to various 
parts of Southeast Asia. The origin myth of one of 
the earliest Indianized kingdoms of the region, the 
kingdom of Funan, is very similar to the myth relating 
to the founding of the Pallava kingdom. South Indian 
influences have also been noted in the cultures of 
Javanese kingdoms, in respect of the script, the archi- 
tecture, sculpture and the visual arts. In Sumatra 
there is in addition the adaptation of Tamil terminology 
such as Chola, Pallava, Pandya and Malayalam. 


Evidence of the introduction of specifically Tamil 
ritual and the use of Tamil literature comes from 
Thailand where traces of this remain to the present 
day. Tamil brahmans who became royal priests 
(Rajaguru) to Thai kings appear to have introduced 
the use of Thevaram and Thiruvacakam in religious 
ritual. These Tamil hymns were then committed to 
writing in the Thai language and continued to be used 
in that form for centuries. They are especially used 
at the consecration ceremony of a ruler. Other Tamil 
religious texts used in popular festivals were the Thiru- 
vempavai of the Saivites and Thiruppavai of the Vaishna- 
vites. Scholars who have made comparative studies 
of the Ramayana stories current in India and various 
parts of Southeast Asia are of the opinion that the 


xiii 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


Tamil version, Kamba Ramayanam was known in 
Thailand, Malaya and Java. Its version of the various 
incidents in this epic have been incorporated into the 
local language accounts in these cultures. 


In the spread of Buddhism into Southeast Asia and 
China also the Tamils played a part. Tamil Nadu 
continued to have a number of strong centres of Bud- 
dhist learning long after the spread of Saivism and 
Vaishnavism. Throughout this period traders of Bud- 
dhist persuasion and Buddhist monks sailed from 
Coromandel ports to Southeast Asia. Scholars from 
the Buddhist centre of Kanchipuram and Nagapatam 
went abroad to found schools of learning in Indo- 
China, Thailand and Sri Vijaya. The links with 
Chinese Buddhism had been established early. 


The spread of Islam across the Indian Ocean tended 
to extend and strengthen Indian overseas contacts 
and relationships and Tamil Nadu played a prominent 
role in this extension. Arab settlements were founded 
on the Malayalam and Madura coasts of South India 
and local seafaring communities were Islamized. Ports 
of southern India received a further boost in their 
trade as transmitting points for the east-west trade 
and Tamil Hindu and Muslim merchant participated 
vigorously in this trade. The eastward segment 
of this trade was largely in their hands. In Southeast 
Asia in the 14th century, there is the rise of a powerful 
trading kingdom, the Sultanate of Malacca, dominating 
the trade of the region in much the same way that 
the Sri Vijayans had done in the preceding centuries. 
Malacca grew into a great entrepot of world trade 
and Tamil traders flocked there in large numbers 
sailing from Coromandel and Malabar ports. 


The great corporations that dominated foreign trade 
in the earlier period seem to be declining and their 
place was taken by Hindu Chettiyar merchants of 
the Tamil and Telugu clans and by Tamil Muslims 
generally called Chulia Muslims. Some of these mer- 
chants were trading as individuals powerful enough 
to own fleets of ships leaving their agents in South- 
east Asian ports to do the buying and selling for them. 
Others, and these were by far the larger number, 
consisted of small scale peddling traders getting together 
in one voyage, sailing with their goods, carrying on 
their own business, and returning with the change 
of monsoon. Tamil Muslim merchants also became 
the agents for the spread of Islam in the port-states 
with which they traded. The spread of Islam in these 
states in the 15th and 16th centuries gave them an 
edge over others in their trade with these parts. 


Hindu and Muslim Tamil traders frequented the port- 
city of Malacca and established settlements there. 


Tamil Muslims secured considerable influence in the 
administration of the state. They married into the 
families of the Sultan and the upper ranks of the nobi- 
lity. Some of them rose to high positions of Bendahara 
or controller of the exchequer and Shahbandar or 
port administrator. They carried on trade with South 
India, not only for themselves, but also on behalf of 
the Sultan. Both the Muslim and Hindu traders 
used Malacca as a base from which to trade with 
Sumatran and Javanese ports and further eastwards 
into the Spice Islands. 


Both Hindu and Muslim Tamils tended to settle 
permanently in Malacca and thus are the pioneers of, 
the contemporary Tamil migrations and settlement in 
Southeast Asia. Their part of the city, where they 
tended to concentrate, together with other Indians, 
was known as Kampong Kling. Here they built 
their own mosques and their own temples. Here 
were settled not only merchants but also artisans and 
craftsmen and adventurers who had left their home- 
lands in search of a fortune. From Malacca, these 
Tamils tended to shift in the course of the 16th century 
towards other trading centres. Some moved to Acheh 
as it grew into a prominent port. Others went to the 
north Javanese ports and especially the port of Bantam 
as it grew into an important port. In all these places, 
there was an element that tended to settle down, win 
the confidence of the rulers and these were appointed 
to administrative positions in the port. 


With the Portuguese conquest of Malacca this 
Indian settlement was disturbed, particularly the Mus- 
lims to whom the Portuguese were initially hostile. 
Chetty traders, however, seem to have soon made 
their peace with the Portuguese and continued to 
operate as before and in fact increased their trade. 
From the Coromandel ports of Nagapatnam, San 
Thome, Porto Novo, Paleacatte, Masulipatnam and 
others, these traders sailed the Bay of Bengal with 
Portuguese passes and under Portuguese security. 
South Indian presence in Malacca increased during 
this period. Tamil Muslims also returned to Malacca 
after a time but they tended to settle in neighbouring 
ports outside Portuguese control such as Acheh, Johore 
and Perak. A Chetty merchant was made head of 
the Malaccan Indian community. 


In time this Tamil community of Malacca became 
completely cut off from its homelands. Under the 
Dutch, its trading activity was seriously curtailed and 
it was restricted to some petty retail trade in the city, 
all kinds of handicrafts and some agriculture. Conse- 
quently the community declined from its once high 
position of wealth and prestige and gradually sank to 


Digitized by Noom Foundation. 
noolaham.org | aavanaham.org 


impoverishment. A good deal of intermarriage took 
place with Malay women-of the neighbourhood. It 
continued to practice the Hindu faith, as is seen from 
the grant of land by the Dutch to the Chettiyar in the 
18th century for the construction of a Hindu temple. 
Gradually, however, their proficiency in their mother 
tongue declined and they increasingly used the Malay 
language. 


The Tamil Muslims or Chulias continued to prosper. 
They moved away from Malacca to places outside 
European control and expanded their trading activities 
and their influence. They were welcomed by local 
Sultans who relied on them for the development of 
trade in their states. Thus the Tamil Muslims spread 
to the Suitanates of Johore, Perak, Kedah and Acheh 
in the 17th and 18th centuries. Some of them were 
appointed ‘ court merchants’ in these states and managed 
the affairs of Sultans and nobles. They married into 
these families. These Muslims retained their connec- 
tion with their places of origin in Coromandel: Naga- 
patnam, Nagore, Cuddalore, Karaikal Kayalpatnam. 
Their trade extended to all regions on the eastern 
side of the Bay of Bengal: Pegu, Arakkan, Tenasserim, 
Thailand and the Malay peninsula. 


They were particularly well entrenched in the Sultanate 
of Kedah which rose in the 18th century as a trading 
state. Tamil Muslims were settled in large numbers 
in the Kuala Kedah area and held high offices in the 
administration. Some of them managed the trade 
of the Sultan and the nobles. From Kedah, they sailed 
up and down the Malay coast and to Burma and Coro- 
mandel, beating the Dutch blockade and helping to 
trade in goods of the region in which the Dutch ‘had 
declared a monopoly. The Sultan used leading Tamil 
Muslim merchants as intermediaries in his dealing with 
European powers, especially the English. Some of 
them took part in the negotiations with the English 
which led to the cession of the island of Penang to 
the East India Company. 


When the English founded the settlement of Penang 
in 1786, it grew into a thriving centre of commerce 
and agriculture and attracted settlers from the neigh- 
bouring coasts. Among those who chose to settle 
there were Tamil Muslims who then, along with the 
Chettiyar of Malacca became the earliest of the modern 
Indian migrants and settlers in the Malay peninsula. 
In time they spread across the island to Province 
Wellesley and enraged in a multitude of activities such 
as coastal trade, peddling, farming and labouring in the 
docks. With the founding of the Colony of Singapore 
in 1819 and its rapid growth, some of these Tamil 
Muslims moved over to Singapore. The development 


of trade and enterprise in the Straits Settlements in 
the first half of the 19th century brought further migrants 
from Tamil Nadu, both Hindus and Muslims. 


The growth of plantation enterprise in the Malay 
peninsula created a demand for labour which was 
filled by the import of labour from South India. Migrant 
labour was brought in under indenture contracts to 
work for fixed periods of time from the various dis- 
tricts of the province of Madras. With the boom of 
the plantation industry from the 1880s, this trickle 
of labour migration grew into ‘a flood. Most of the 
recruitment was done through a kangany, sent by 
his European employer into the Indian village to induce 
others to migrate to Malaya to work in his employer's 
plantation. The Colonial Government also recruited 
labour to work in its services both in the Settlement 
colonies and in the Malay states. As a result by 1901, 
there were 120,000 Indians in Malaya, over 80%, of 
whom were Tamils. Tamil migration increased fur- 
ther in the 20th century. While the plantations and 
the growing state services took in the bulk of this 
migration, from the 1920's, commercial, professional 
and other educated groups also began to come in. 
By 1957, there were 944,000 Indians in peninsular 
Malaya and Singapore, of whom about 80%, were 
Tamils and in 1970 there were 1,081,400 Indians with 
a similar proportion of Tamils. 


Another Southeast Asian country which saw Tamil 
migration in substantial numbers was Burma. Here 
the migration began as the migration of labour on 
indenture contracts to work in the paddy fields and 
in the milling of rice. Subsequently there was migra- 
tion of commercial groups, especially Chettiyar and 
educated elements. At the end of the migration pro- 
cess, Tamils, Hindus and Muslims, constituted 10°/, 
of the total Indian population of just over a million, 
Unlike in Malaya and Singapore, where a number of 
Tamils decided to settle and plant roots, many repa- 
triated from Burma to their homeland during and 
after the war. These repatriates returned destitute 
to their country and had to be resettled by the Tamil 
Nadu government in special resettlement colonies. 


By contrast, Tamils in Malaysia and Singapore 
participated enthusiastically in the political and eco- 
nomic growth of these countries after they achieved 
independence. They took citizenship there, partici- 
pated in political life and rose to positions of leadership. 
The Tamil element in these countries was added to 
by the Tamils of Ceylon (Sri Lanka) who had migrated 
from Jaffna in north Ceylon as professionals and 
clerical workers. Tamils planted their social and 


XV 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


cultural institutions in their countries of migration. 
A Tamil school system was established in Malaysia, 
Singapore and Burma. Saivite temples and religious 
societies were founded and played prominent roles 
in the religious life of the community. Tamil dance, 
music and drama were fostered. A lively Tamil press 
as Well as creative writing in Tamii were firmly im- 
planted. Popular Tamil religious and cultural festivals 
were enthusiastically celebrated. In all these aspects 
of cultural life, these migrant Tamils retained their 
association with their mother country and enriched 
their cultural experiences by this continuing association. 


Thus a continuous tradition of maritime and seafaring 
activity has resulted in the spread of the Tamil people 
over a number of scattered regions. Wherever they 
have gone they have carried with them their love of 
language and their social and cultural institutions. 
These institutions have been somewhat transformed 
in the act of being transplanted in a new environment. 
But the continuing attachment to these traditions has 
kept alive the emotional loyalty to Tamil Nadu from 
which they originated and made them feel part of an 
international community linked by the bonds of Tamil 
culture. 


22:22 


wie ah ieee E 


A Tes NL 


xvi 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


R ae 


are Tamil Books in 


European Countries 


T would be premature to make an inventory not 
only of the rare Tamil books preserved in Europe 
but also of the places where they are available, Our 
aim is to contribute to knowledge in these fields with 
regard to a research limited to the study of the first 
printing press at Tranquebar, for which we have set 
up a bibliography by means of printed records and 
manuscripts sources such as correspondence and 
accountancy. We will point out how this has led us 
to the location of copies and their further studies with 
methods applied to old books printed in Europe. 


Most of the books were published without the 
authors’ names, as is very often the case of books 
emerging from missions. Besides, even if they have 
one, சீசன்பல்கு is rarely identified as B. Ziegenbalg 
and இறீந்தலர்‌ as J. E. Griindler. So, when the 
‘names of the authors are missing, we have to search 
for the titles. It is there that the difficulties start . . . . 


The biblic graphical indications rarely appear in Tamil 
script and language. At best, the titles are given in 
transcription; but, if there is no major obstacle in 
setting the title from an old transcription, searching 
for a book in a catalogue or a card-index requires 
one to be aware of the different possibilities of trans- 
cription. For example, in the Kongelige Bibliotek 
at Copenhagen or K. B. K., the title ஒரு கிறீஷ்த்தவன்‌ 
மொஷ்சத்தை அடைகிறத்துக்கு... உபதேசம்‌ is found 
in the form of “ Eru kristavai moshattai ” (Hjelmstierne 
3760. அக்கியானம்‌ எத்தினை அருவருக்கப்படத்தக்க 


GERALD DUVERDIER 


காரியமென்றும்‌...வேதப்பிறமானம்‌, the first Tamil 
book published in 1713 by the missionaries, is mentioned 
by them under the name of “Akkidnattai”. Now, none 
of the eight copies that we have found in the libraries 
is traced out under this title in the card indices. As 
for that of the British Museum (14170.b.16 (1).), its 
title is given perfectly in “A Catalogue of the Tamil 
books in the library of the British Museum”, but 
dated as 1733. . . (Barnett-Pope, col. 11). 


Generally, in bibliographies, even those of John 
Murdoch, in printed records or in correspondence, in 
catalogues and in card-indices, only translated titles 
are given. To know what one means lists of equiva- 
lences should be prepared. For example, அக்கியானம்‌ 
is “ Das Verdammliche Heydenthum”, “ Le Paganisme 
rēprouvē ”, “ Against Idolatry”, “ Reguladidascalica 
de gentilitate abominanda ™. This latter title is in 
fact the Latin title page included in the later editions 
and this can enable us to find the first edition, whereas 
we were searching for the second or the third one. But, 
it does not always work out. The பிறசங்கம்‌ was 
published in 1728 with a title page in Latin, “ Dialogus 
inter moslimum et christianum ...” This leaflet 
was added once the printing was completed, as it is 
very evident in a copy of the K.B.K. (Hjelmstierne 


*Thisarticle was translated by a Tamil friend A. IRUDAYARAJ, 
Only through his teaching of the Tamil language could I undertake 
and pursue my research into the old Tamil impressions. 


B xvii 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


486a 8°). But, it was not included in ali the copies, 
for Latin titles were evidently of no use to the Tamils; 
they were meant for Europeans. Also when the mis- 
sionaries forwarded a copy to Europe without a Latin 
title, they often added a hand-written title, which was 
naturally registered as it is in the indices and cata- 
logues. The trouble is that this hand-written Latin 
title is not always the same as the printed Latin title. 
If we keep the same example, “Dialogus...” becomes 
“Colloquium (Halle, HbFSt. 54 H 34). The mean 
ing is the same, but when it comes to the question 
of an index. . . 


Very often, we are obliged to search for books whose 
titles we ignore; we know that even if they are there, 
they are not probably recorded as per their real title. 
Under such circumstances, searching for precise titles, 
provided that we are aware of them, enables to find 
only a few books, i.e., those which are identified and 
catalogued properly, To find out other books, we 
should not search under fixed titles, but under cate- 
gories of books according to their contents such as 
catechisms, dictionaries, atlases, etc., or language used, 
ie., Tamil, For example, the very rare atlas litho- 
graphed in the Mission Press of Pondicherry in 1857, 
does not seem to be available in the Bibliotheque Natio- 
nale. Yet, it should be there as a deposit copy. In 
fact, it is there, but since it is an atlas, we have to 
search for it in the department of maps and plans. 
We have to use the old less known indices in the printed 
books department of the Bibliothéque Nationale. 
For example, one can find Tamil books in the section 
known as “ 7” through the “ fichier oriental ” (oriental 
card-index), whose existance we ignored for so many 
years. At Halle and at Copenhagen, we have to go 
through the old systematic catalogues, the enormous 
in-folio registers which at times look like a real jumble, 
but which provide tracks to discover other books as 
soon as one is found out. The search for books from 
Tranquebar should therefore be carried out using the 
Bibles, grammar books, calendars, etc., and at the 
same time Tamil books in general. 


Besides, searching for Tamil books printed in 
Tranquebar cannot be separated from those of other 
printing presses. In particular, those of the same 
period. The “Symbolum Apostolicum” of 1712 and 
the “Symbolum Apostolicum in lingua Damulica” 
of 1713, the first Tamil impressions of Halle, were 
printed with the same types as the first ones of Tran- 
quebar. As they were publi hed without the place 
of edition, there was a great risk of taking them for 
impressions from Tranquebar. During the middle 
of the 18th century, the new Tamil letters of Halle 


were soon used also at Tranquebar and Vepery. தமிழ்ச்‌ 
சாதியாருக்கெழுதின நிருபம்‌, written and pub- 
lished by J. Ph. Fabricius at Vepery in 1769 is the oldest 
Tamil print of Vepery known to us (Halle, MAFSt. 
II B 6: 60). When we come across the same, without 
any date or place of impression, how are we to know 
whether it is from Vepery, Tranquebar or even Halle? 
Because, it could be possibly from Halle, since Fabricius’ 
brother proposed to print this letter at Halle. The 
same question is raised when we find prints without 
title pages due to accidents (Paris, Societe Asiatique 8° 
2652) or incompletion of the work as in the case of 
the first four chapters of the second volume of ஞானக்‌ 
கண்ணாடி, Written by Johann Arndt and whose printing 
in Halle was interrupted (Halle, AFSt. C 38: 97), 
In this context, it is worth mentioning about a New 
Testament which starts at page 301 (Leipzig, without 
shelf-mark, was in fact edited at Vepery in 1816). 
There are also cases in which the impressions of Halle, 
without any mention of the place, are found in between 
the pages of books printed at Tranquebar. Thus, 
the “ Symbolum Apostolicum” of 1712 is found in 
a copy of the New Testament of 1714-1715 (Halle, 
HbFSt. 12D7). Similarly, a copy of the “ Trifolium 
sacrum hymnologiae tamulice” is found in a copy of 
the பிராத்தினகளுடைய பொஷ்த்தகம்‌ of 1721 
(Halle, AFSt. C: 49). It is possible to attribute to 
each press its own impressions. But on one condition: 
knowing the Tamil presses of Halle and Vepery as 
well as that of Tranquebar. Once all the elements of 
ornamentation are noted down, it becomes rather easy, 
Because, if the types are the same, it appears that 
certain ornaments are characteristics of each one of 
these presses. 


Risks of confusion with the printing press of Colombo 
existed by the end of the 18th century. In fact, the 
types which were used in Colombo were also used at 
Tranquebar. These types have a different shape from 
those used until then. A bibliographer whose eyes are 
accustomed to oriental impressions, but ignorant 
of the Tamil language, will be able to recognise the 
Tamil types of Colombo but he will not understand 
that the word தரங்சுன்பா டியிலே reveals the place of 
printing. For example, an impression such as தரங்கள்‌ 
ஞானமுறமைகளின்‌ விளக்கம்‌ Rituale 
Trangambaricum (British Museum, 3425.d.20), whose 
title should have kept anybody on the alert, had led 
Pierre Deschamps in his “ L'Imprimerie hors d'Europe,” 
(Paris, 1904, p. 47) to mistake it for a printing from 


Halle a. S. 1) AFSt. or Archiv der Franckeschen Stiftungen. 
(2) HbSt. or Hauptbibliothek der Franckeschen Stiftungen. 
இ MAFSt. or Archiv der Franckeschen Stiftungen. 


xviii : 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


Colombo. This circulation of Tamil types used in the 
18th century explains that the prints of Tranquebar 
may be confused with those of the other presses. But 
a study thus extended to all the Tamil printing presses 
of the same period enables to understand relations 
much more important than simple despatching of 
types. One day we will show how far the three presses 
of Tranquebar, Halle and Vepery are complementary 
and that the relations between the presses at Tranquebar 
and Colombo is elucidated by the fact that the latter 
was set up with the help of the son of Peter Michelsen, 
the caster of Tranquebar types. 


In addition to these presses, we had to deal also 
with the presses of the later periods, above all the 
second press of Tranquebar belonging to the Leipzig 
Mission. We had to make a bibliography of its print- 
ings and then find copies of these impressions. Be- 
cause, as the Leipzig Mission has taken over the succes- 
sion of the mission of Halle, the new press followed 
the old one, i.e., it had often re-edited the same books, 
Now, some of them are known to us only. through 
these re-editions which thus give us the titles of the 
works and at times details about the previous editions 
through their prefaces. On the other hand, as the 
library had taken possession of whatever was left 
with the old one, we hoped to find out a certain number 
of impressions of the first press. In fact, we had found 
about twenty of them at Leipzig, both from Tranquebar 
as well as Vepery. But owing to the history of this 
library, another track leads us also to Hildesheim via 
Erlangen. Mrs. Staude, ex archivist of the Leipzig 
Mission, was kind enough to point out to us recently 
the existence of the first part of the second edition of 
the Old Testament, “ Librorum Sacrorum Veteris 
Testamenti Pars Prima ... 1777, at Hildesheim. 
Searching for the copies also includes the survey of 
the old stocks of other protestant missions which had 
functioned in South India. Thus the Mission of Basel 
whose literary activity is well known since the time 
Mr. Graham Shaw had undertaken a thorough study,” 
preserves Tamil books emerging from other missionary 
presses, for example, the first edition of the Tamil 
grammar by J. Ph. Fabricius, Vepery 1778. Other 
rare impressions of this type are mentioned in the 
report of Professor Harold Shifiman who was so kind 
to communicate it to us and which he might publish 
shortly. In our case, the importance of the old stocks 
of these protestant missions is increased due to the 
fact that most of the first missionaries were Germans, 
a few of whom, for example C. T. Rhenius, came from 
the Tranquebar mission. On the contrary, the old 
stocks of the Missions Etrangeres at Paris, have only 
the “ Grammatica Damulica ” of Father Beschi, printed 


at Tranquebar in 1738 (and not in 1728, which is just 
the date of its composition), but no trace polemical of 
literature which we hoped to find at least. It is true 
the other way round. There is only one printing of 
Pondicherry preserved at Halle; it will not be astoni- 
shing to note that it is the polemical கரும்பாம்பின்‌ 
விஷக்கடிக்கு மருந்து, published in 1868, one of 
the rare books lithographed in Tamil Nad (AFSt. 
338/43). 


The search for the printings of a missionary press 
from the year 1713 to 1820 finally ended in the re- 
search of missionary impressions as a whole and also 
the old Tamil books, since these impressions are the 
oldest books printed in Tamil. 


This transition from precise research to an initial 
global research seems to us to be necessary for any 
study pertaining to the infancy of the Tamil press. 


Besides, we should be fully aware of the inaccuracy 
in the frontiers of the field which is studied. The 
reason is that the Tamil printings were not always 
identified as such. The term “malabar” is kept up 
at times, but when one wanted to replace it by its 
modern equivalent, it was often ignored that the“Gram- 
mar of the Malabar Language” by R. Drummond, 
Bombay 1799, was malayalam, whereas “ A Dictionary 
of the English and Malabar Languages” by J. Ph. 
Fabricius, Vepery 1786, which is the forgotten pair of 
“ A Malabar and English dictionary”, Vepery 1779, 
was in Tamil. It is not surprising to have found this 
dictionary in a library under the malayalam heading, 
whilst “ The Union Catalogue of the pre-1956 imprints ” 
sets all the editions of this dictionary, except one, 
among the dictionaries in malayalam, The ambiguity 
of the word “ malabar” as well as the unconscient 
idea that malabar language is what is spoken on the 
Malabar coast has provided confusions for which we 
can find an equivalent through the shape of the types. 
We had already mentioned that the Tamil types of 
Colombo haye special characteristics. Now, in this 
case also one could identify these types as those used 
at Colombo and concluded that the gscrsje/ 
௧௭௯௨ வருஷதந்துக்குச்‌ செல்லும்‌ பஞ்சாங்கம்‌ 
were two “singalesiske kalendere ” (K.B.K. 19,-1928), 
since Singhalese is spoken at Colombo. It will be more 
surprising to find a Tamil printing of Pondicherry 
(Bibliothēque Nationale, 0°.1 147) amidst the Siamese 
books (“ Catalogue de l'histoire de l'Asie”, ற, 482). 
But what is more astounding is that one would have 
thought that புதுவை is situated in Thailand or that 


SHAW (Graham). Printing at Mangalore and Tellicherry 
by the Basel Mission, In: Libri, vol. 27, 1977 pp. 154-164. 


Digitized by Noolaramn Foundation. 
noolaham.org | aavanaham.org 


the first Siamese book would have been printed in 
1787 + at Pondicherry (Archives des Missions 
Etrangères, vol. 887, p. 122). 


It is not sufficient to analyse the recognised Tamil 
old stocks and to survey the oriental impressions which 
under various titles could perhaps be Tamil ones. 
In fact, very often, the rare Tamil books are not found 
in the libraries which have important number of Tamil 
books. May be they are kept apart. When we ask 
for Tamil books at the Kongelige Bibliotek, we will 
have before us a card-index of Tamils books, of which 
some are rare ones; but, this Tamil index has the 
peculiarity of having no Tranquebar printing. How- 
ever, there are more than a hundred of them in the 
K.B.K., but they are found in the Danske Afdeling 
(Danish section) since the mission was Danish. Let 
us once again read the report of Rev. S. Xavier Thani 
Nayagam on his study trip to Europe,’ more precisely 
to three Latin countries namely Portugal, France and 
Ttaly, which under various circumstances have had 
relations with the catholic missions, and where due to 
this reason there is a better chance of coming across 
first Tamil impressions of the Portuguese period. The 
two most remarkable books seen on this occasion are 
the “ Cartilha ”, studied and published in facsimile 
by Professor Jean Filliozat and the ‘ Vocabulario 
Lusitanico-Tamulico by Proenca which Rev. 8. Xavier 
Thani Nayagam had published later on in facsimile. 
The first one is available in the Museu etnologico at 
Belem in Portugal and the other one in the Bibliotheca 
Vaticana, a prestigious library, but not known for 
important old stocks in Tamil. 


For a long time, these Tamil impressions of the 
16th and 17th centuries have held the attention of 
European bibliographers. In addition to the article 
of S. Xavier Thani Nayagam,‘ two remarkable studies 
which are less known locate the known copies. Thus 
we have a more exact idea about the dispersion of 
the few copies which subsist. Recent discoveries 
only add to this dispersion and confirm that rare Tamil 
books are often found elsewhere than where Tamil 
books are. A copy of the fourth part of the Catechism 
of Roberto de Nobili is found in the Municipal Library 
at Chalons-sur-Marne. In November 1979, Mr. 
Graham Shaw Senior Research Assistant of the British 
Museum, was kind enough to inform us about a remar- 
kable discovery in the Bodleian Library. It is a book 
with a copy of the “Doctrina Christam”, Cochin 
1579. This discovery becomes all the more important 
since the two known copies, that of the Sorbonne and 
Enghien, have disappeared; perhaps the second one 
could be found at Chantilly. Bound with the “ Doc- 
trina Christam ” there is an impression of 1580 whose 


existence was until then hypothetical. As Mr. Graham 
Shaw will certainly not fail to devote a study to this 
impression, the reader may kindly excuse us for leaving 
them in the dark, for the time being, 


Our own research on the first protestant printing 
press in India, which appeared a few decades after 
the last impressions of the Portuguese Jesuits, confirm 
that the first Tamil impressions are mostly found 
elsewhere than in the libraries which have an important 
stock of Tamil books. We are at the present time 
completing a bibliographical and repertory catalogue. 
Completing is not the right term, because our research 
had limited to the three countries which had privileged 
relations with Tranquebar. Namely Germany, the 
missionaries were Germans, Denmark, the mission 
was Danish, England, the S.P.C.K. helped the Tranque- 
bar press even before the settlement of the Vepery 
and Cuddalore missions. Yet in these countries, we, 
due to evident reasons, were contented with following 
the tracks of which we were sure of. In France, except 
Paris and also Strasbourg where at least one impres- 
sion is available, in Portugal and in Italy, countries 
in which Rev. 5. Xavier Thani Nayagam had found three 
impressions we think that discovery of such impres- 
sions is limited. On the contrary, we are persuaded 
that further research in United Kingdom, Netherlands, 
Switzerland, Germany and the Scandinavian countries 
will enable to find a good number of impressions. 
The Tranquebar printings should be available mostly 
in the protestant countries and above all in the Lutheran 
countries and we ourselves tried to follow the tracks 
which appeared little by little. We understand better 
as to how Tamil books have reached the places where 
they are at present by collecting about 300 Tamil 
printings of Tranquebar, to which printings of the 
same period should be added. 


The formation of the first Tamil stock in the Kongelige 
Bibliotek results from deposit copies even before this 
regulation was introduced in Denmark. Frederick 
IV had authorized the missionaries to set up a press 
in Tranquebar, and permitted them to print out what- 
ever they judged as useful for the mission; such a 


STHANI NAYAGAM (Xavier 59. Tamil manuscripts in 
European libraries. In: Tamil Culture, 1954, vol. 3, pp. 219-228, 


*THANI NAYAGAM (Xavier S.). The First books printed 
in Tamil. In: Tamil Culture, 1958, vol. 7, pp. 288-308, 


SBOXER (0. R.). A Tentative check-list of Indo-Portuguese 
imprints. In: Arquivos do Centro cultural Portugués, Paris, 
vol. 9, 1975, pp. 567-599. 


MULLER (Jean), ROTH (Ernst), Aussereuropaische Dru- 


ckereien im 16. Jahrhundert. Baden-Baden, Heitz, 1969. Chap- 
ter “ Indien **, pp. 39-52. 


XX t 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


privilege could not be dreamt of in Denmark at that 
time. The Governor and Secret Council on one hand, 
the Danish pastors of the colony on the other, were 
all aginst the missionaries. But, they could not 
exercise any control, or censorship neither preventive 
or repressive on their press. However, in order to 
ensure that the missionaries did not take undue ad- 
vantage of this entirely exceptional liberty the King 
asked them to send copies of each print to the professors 
of the Copenhagen university appointed by him. These 
could not guarantee for the orthodoxy of Tamil texts; 
at least they are able to know what texts were published 
in the overseas mission of which they were the inspectors. 
In theory, we should find in Copenhagen all the books 
printed at Tranquebar, since we have there the first 
example of deposit copies of Tamil books. Amidst 
the first Tamil books of the Kongelige Bibliotek it is 
worth mentioning one copy of the first part of the New 
Testament of 1714 (1,—197 4°;). This was offered by 
B. Ziegenbalg to the King in the camp of Stralsund. 
The binding in red velvet was made at Tranquebar, 
as it is learnt from the accountancy records preserved 
at Halle. 


Apart from the well known example of the India 
Office Library, we should remember that the deposit 
copies had played an important role in France, in so 
far as the publications of Pondicherry and Karikal are 
concerned. We have found out most of the impres- 
sions which had reached the Bibliotheque Nationale 
through this channel. There we find, on the one hand, 
impressions of the Missions Etrangfres and Hindu 
impressions on the other. As for the former ones, 
the lacunae detected from the bibliography set up with 
the help of the catalogues of books on sale, were filled 
up by the old stocks of the Missions Etrangéres and 
the British Museum. The final comparison with 
those preserved in the Romain Rolland Library in 
Pondicherry should enable to trace back the major 
portion of this output. Particularly interesting ones 
are the Hindu impressions of Pondicherry since they 
are not usually found in the India Office Library. 
But, a lot of them are available in the Romain Rolland 
Library and there also a comparison of the two old 
stocks will enable to appreciate the creative activity 
of the printers of Pondicherry. 


In the case of first Tamil books, a great importance 
is attached to the “religious deposit copies”, i.e., 
printed books forwarded to the religious authorities 
of the respective missions. The impressions of the 
16th and 17th centuries which had been preserved 
were copies sent to the Jesuit colleges, though the 
suppression of the order in the 18th century, the revolu- 


tionary seizures and other events had dispersed a 
good number of libraries for which they were intended. 
Thus the copy of the “ Doctrina Christam” which 
was in the Sorbonne Library came from the College 
Louis-le-Grand. In the case of protestant impressions, 
in Halle is a typical example of “religious deposit 
copies”. A. H. Francke had asked the missionaries 
to send him at least one copy of all the printed books 
for the sake of the Waisenhaus Library. If all of 
them are not found in that library, it means that they 
were lost on their way. Thus we find in the S.P.C.K. 
of London one of the two copies (without shelf-mark) 
of the “ Quatuor libri Mosis in Lingua Damulica seu 
Malabarica editi Tranquebariae ” which we can date 
as 1719. Besides, it has the mention “ Ad D. Prof. 
Franckium Halae”, but the copy never reached the 
person to whom it was specially meant for. The 
number of impressions sent to Halle diminished during 
the 18th centurey because the successors of A. H. 
Francke were less interested in supervising the activities 
of the missionaries. Apart from exercising control 
over the mission press, the main aim was to build a 
stock of books which would help in training future 
missionaries and moreover, the “ Tamil Library” of 
Halle is connected with the projects of a Tamil seminary 
a Halle. When Halle is so much interested in pre- 
serving the printings of Tranquebar, it is regrettable 
to notethat one is not able to find as many impressions 
of Vepery in the library of the S.P.C.K. in London. 
But, unfortunately the dispersion of a library of a 
missionary society is not exceptional. 


Finally, the role of individuals in the arrival and 
preservation of Tamil books in Europe has been deter- 
minative. They can be divided into two categorics; 
those who acquired these books to utilise their contents, 
for example E. Ariel whose printed books are in the 
Societe Asiatique and the manuscripts in the Biblio- 
théque Nationale, and those who collected these books 
as objects, the most remarkable collection being that 
of Hjelmstierne preserved in the Kongelige Bibliotek. 
In both the cases, we can find out some of these books 
through the life history of their possessors and even- 
tually from catalogues of their libraries. Let us take 
an example. In the British Museum we find a copy 
of the first part of the Old Testament, Tranquebar 
1723, in which we find an endorsement “ Dublette” 
written by hand and an ex-libris “ Elisabetha Maria 
Sophia verwittwete Herzogin zu Br. u. Lun.” (Or. 
70.b.21). This mention of “double” leads us to a 
research in the biography of this Duchess of Braunsch- 
weig and Luneburg and enables us to learn that she had 
a collection of Bibles and that a catalogue of these 
Bibles was published in 1752. In this catalogue set 


Digitized by Nolan Foundation. 
noolaham.org | aavanaham.org 


up by G. L. O. Knoch, we find the entire first edition 
of the Bible and the 2nd and 3rd editions of the New 
Testament in addition to the first part of the Old Testa- 
ment in duplicate. And at Wolfenbittel, where this 
collection of Bibles is preserved, we could find also 
another impressions of Tranquebar. 


But the research is often disappointing. Because 
just when we finally found out what had happened to 
such or such a library, we discover it has been dilapi- 


dated; this is. exactly. the.case. of. the Wernigerode 
Library. In other cases the results of a research are 
misleading. We had found absolutely nothing in the 
printed catalogue of Anquetil-Duperron’s library. Last 
year, Mr. Seckel a colleague of the Bibliothéque Natio- 
nale, has kindly brought to our knowledge a request 
for further details about a book found in the Bibliothéque 
Municipale of Chilons-sur-Marne. It is a copy of 
the fourth part of the Catechism by Roberto de Nobili 
with an ex-libris, that of Anquetil-Duperron . . . 


Digitized by Noolafaht Foundation. 
noolaham.org | aavanaham.org 


அதியனின்‌ €ர்மை 
“அதியமான்‌ நெடுமான்‌ அஞ்சியை 
ஒளவை புகழ்கிறாள்‌. 
எங்களுக்கோ...... நீ 
சிறுவர்களும்‌ ஏறி விளையாடும்‌ 
நீர்த்துறை யானை ! 
பகைத்தவர்க்கோ 
மதம்‌ பிடித்த யானை ! 
முரணில்‌ விளைந்த 
இனிப்புக்‌ கவிதை ! 


‘= '' ஊர்க்குறு மாக்கள்‌ வெண்கோடு கழாஅலின்‌ 
நீர்த்துறை படியும்‌ பெருங்களிறு போல 
இனியை பெரும எமக்கே; மற்றதன்‌ 
துன்னருங்‌ கடாஅம்‌ போல 
இன்னாய்‌ பெருமநின்‌ ஒன்னா தோர்க்கே. 
புறம்‌. 94. 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


ULTURE is so complex and so vague a term 
that any attempt at defining it leaves us with a 
sense of incompleteness. This is more so with Tamil 
culture. Even if we take a single aspect of the Tamil’s 
life and study it in the light of the various definitions, 
we cannot arrive at a definite conclusion as to what 
exactly constitutes Tamil culture. Apart from its 
many-sidedness, the ancient Tamils’ multi-dimensional 
approach to art and life, the apparent contradictions 
and paradoxes in their modes of being and knowing 
pose formidable challenges to the critic. 


To start with, we have to examine what is culture 
and how the social scientists and the cultural anthro- 
pologists have approached the subject. For some it 
is synonymous with civilization, the story of human 
achievement. For some others there is a distinction 
between civilization and culture in that while the former 
denotes technology and the objective information 
which is socially cumulative, the latter indicates sub- 
jective religion, philosophy and art which are non- 
additive. Tylor strikes a balance between these two 
definitions by observing that culture and civilization 
in its wide ethnographic sense is that complex whole 
which includes knowledges, belief, art, morals, law, 
customs, and any other capabilities and habits acquired 
by man as a member of the society. As Eggan sees 
it, society and culture are mutually dependent and 
social relations are carried or exemplified only in 


Dr. 5, V. SUBRAMANIAN 


cultural behaviour. For Firth, the culture of a society 
$ the very core of its social life. 


The present study attempts at an examination of the 
different aspects of Tamil culture of the early Tamils 
with their literature and other arts as the source material. 


(i) Land and People 


The Southern part of the Indian peninsula is the 
land of the Tamils from the pre-historic days, as the 
literatures of various ages bear compelling testimony. 
It has been the basin of Tamil culture and civilization 
in the historic past, though the prehistoric period 
seems to have had an even larger expanse of land as 
the Tamil country. According to Tolkappiam (Payi- 
ram) the most authentic available record of the cultural 
and literary history of the ancient Tamils, the land 
inhabited by the Tamils extended from Venkatam 
(Tirupati Hills) in the North to Kumari (Cape) in the 
South with the seas in the East and the West. From 
another intrinsic evidence in Tolkappiam (Ceyyul. 79), 
we come to know of the Tamil country as “ the fertile 
land, ‘polil’, ruled by the three kings with its four 
frontiers”. The Cankam literatures also refer to 
this piece of land as “ Navalan tanpolil ” (Perum. 465; 
Pari. 5.8). ர 


Such epithets as * Centamil nilam’ and * Centamil 
cernta panniru nilam ” (Tolkappiyam. 881, 883) indicate 


Digitized by Noolahaiitbundation. 
noolaham.org | aavanaham.org 


the stretch of land where Tamil was spoken. The 
commentator Ilampuranar explains this as the land 
situated north of Vaiyai river; south of Maruta river; 
east of Karuvur and west of Maruvur and lists the 
twelve divisions as Potunkar natu, Tenpanti natu, 
Oli natu, Kutta natu, Panri natu, Karka natu, Citalai 
natu, Puli natu, Malai natu, Aruva natu, Aruva 
vatatalai natu and Kuta natu. 


According to Cilappatikaram (Nurkatturai-II), the 
southern part of the Indian peninsula has both Centamil 
and Kotuntamil speaking people (classical and dialec- 
tical). We may relate this to the origin of the other 
Dravidian tongues, before which the whole Tamil 
land had a people with one culture, one language and 
one origin. 


(ii) Language 

Tamil, one of the principal Dravidian languages, 
spoken in South India, is perhaps the only example of 
an ancient tongue which has survived as a spoken 
language for more than 2,500 years with its basic 
structure almost unchanged (Jo.R.M.). 


The name Tamil itself is unique. It means sweetness 
and coolness. The usage of the word in literature 
with adjectives qualifying it as virgin language (Kannit- 
tamil) and classical tongue (Centamil) are worth- 
mentioning. Similarly the other adjectival coinages 
such as Tantamil (cool), Narramil (good), Aruntamil 
(rare), Vantamil (rich), Intamil (sweet) and Tentamil 
(southern) speak of the many-faceted excellence of 
this language. But the greatness of Tamil goes much 
deeper than this. In the case of many languages 
including Tamil, the name of the language, the people 
who speak it, and the land they live in are referred to 
by the same name, the name of the language. But 
Tamil is unique here also in the sense that the very 
name Tamil denotes literature (Pari. 9.25), army 
(Puram. 19.2), king (Cilampu. 27.189), the three cate- 
gories of Tamil, viz., literature, music, drama (Cilampu. 
3.38), clandestine love (Perun. 4.17.67), sweetness 
(Cinta. 2026) and union of lovers (Cinta. 2063). The 
identification of all that contributes to the well-being 
and glory of human life, both intrinsic and worldly, 
with the name of the language is something that has, 
probably, no parallel, in the history of the world 
languages. 


The fact that culture rests with the continuity of 
tradition gets authenticated in Tolkappiar’s emphasis 
on tradition in language. The last section of the work, 
marapiyal, deals with the concept of tradition. Follow- 
ing the enunciation of Tolkappiar, a later grammarian, 
Pavananti, in Nannul explains tradition thus: 


Conformity to the way of the learned in word-sense 
association is what is called tradition. 


(iii) Literature 


The muse of ‘classicness’ has been not only with 
Tamil language but with its literature also, in which 
we have the earliest extant work of art among the 
Dravidian family of languages. It is but natural in 
view of the fact that no grammatical treatise could 
be written without a rich body of literature as the 
basis. So from the very fact that Tolkappiyam is a 
treatise on language and literature, we have but to 
conclude that many literatures had preceded it. Though 
the Cankam artefacts are the earliest available poetical 
compositions, if we rely on the commentary of Jraiyanar 
Akapporul as well as on our critical sense, many classical 
works of two Cankams preceded them, with the probable 
deluge destroying every direct historical evidence. 


A great literature is that which is ‘native’ and 
original, which defies time, which expresses a man’s 
or a society’s ideals and realities with aesthetic faithful- 
ness, in which there is a coalescence of entertainment 
and edification and which is capable of revealing to 
the reader fresh layers of meaning at every reading, 
This kind of literature alone can achieve universality, 
overcoming the linguistic and regional barriers and 
by transcending race and religion; what it says will be 
applicable to every human being and to every social 
segment. We can assess the culture and civilization 
of a given society at 2 given point of time only through 
the portrayals of moral standards and human achieve- 
ments in both material and spiritual spheres in such 
literatures. 


The ancient literature of the Tamils has these 
“universal ’ features in abundance. In it we find the 
universal men and women and their universal passions. 
The amplitudes and breath of human feelings and the 
vision of human life which constitute the core of Cankam 
literature are applicable to the whole of mankind. 
Their fortitude and dignity are most tellingly portrayed 
by a poet in Purananuru (190) where the rat which 
lives on another's labour is being contrasted with a 
tiger, which fights the elephant and eats it only if it 
falls on its right side. The lazy who lived on others’ 
labour were looked upon with contempt while those 
who stood on their own legs and who strove for nobility 
of thought and action were held in high esteem. In 
another poem (31) of the same anthology, we come 
across the Tamils’ fundamental philosophy of life, viz., 
virtuous means alone can usher in a life of wealth and 
pleasure. In the depiction of Ceraman Kanaikkal 
Irumporai’s refusing to accept the delayed offer of 


Digitized by Non Foundation. 
noolaham.org | aavanaham.org 


த T ற்‌ பதா க 


water (puram. 74), we get the very definition of self- 
respect and human dignity. There is another picture 
by Enicceri Mutamociyar (134), which illustrates the 
exemplary mode of Tamil way of life. The munificence 
of the chieftain Ay was not due to any expectation 
of goodness in the life yonder or next birth; he did 
not trade in virtue; he was highly benevolent, just 
because it was the way of great men. In Kuramakal 
Tlaveyini’s poem (157), we find an exact parallel or 
rather the meaning of the patient endurance of Jesus, 
and the painful feelings of Mahatma Gandhi at the 
poverty of his nation. 
Bear (with patience) the wrongs done to thee, 


But keep your head low at others’ penury. 


Though many of our ancient poets had had p:trons 
for their sustenance, they never gave up their fortitude 
and self-respect. There is the uncompromising up- 
rightness and dignity of Peruncittiranar in Puram 162. 
The poet presents an elephant to a chieftain who has 
refused to give enough respect to him. Even the 
great wealth his poetic talents have acquired for him, 
he does not hoard for his future but distributes among 
all the needy kith and kin (163). 


Valour was an important yardstick by which our 
ancients measured their greatness. The courage to 
offer life for fame was believed to give immortality 
to the person (195). 

To be immortal in this mundane earth 
They acquired fame, giving up their breath. 


In the life of give-and-take also there are very few 
parallels. A poem in Purananuru (204), expounds 
the maxim, ‘ ask and it shalt be given °. 

Tt is mean to beg 

Still meaner to refuse when asked 
It is great to give 

Even greater not to receive. 


The oaths taken by the kings at the time of war 
(and enemy invasion also) are representative of the 
cultured mind of the Tamils (Puram. 71, 73). To 
leave one’s loving wife in the lurch, to be a tyrant, to 
abstain from the friendly communion of loved ones 
and to be born in the family of a tyrant were consi- 
dered to bring ill-repute; being loved by all people, 
having the wishes, support and advice of great scholars, 
being munificent to the needy, his land being praised 
by great poets were considered as the norms of a political 
head. 


The conventions and norms embodied in the Akam 
poems.of the Cankam anthologies reveal the unique 


culture of the Tamils. The ‘no-naming * conventiou 
of the love lyrics and the suggestive expression of 
personal feelings and emotions give them a special 
value in the realm of literature. 


Hospitality and charity were considered very impor- 
tant. The Cankam anthologies show the munificence 
and benevolence of kings and chieftains towards minis- 
trels and poets. The hero both before and after 
marraige leaves his beloved to earn money not to live 
a luxurious life but a life in which he may not say 
‘no’ to the needy and the poor. Their compassion 
extended to the non-human beings also. Akananuru (4) 
shows a hero who ties the tongues of the bells in his 
chariot so that their noise might not disturb the mating 
bees in the blossoming flowers. The act of King Pekan 
in covering the dancing peacock with his shawl, and 
the benevolence of King Pari in giving his chariot to 
support a mullai creeper all show the loving sympathy 
of the Tamil mind. Such examples which form the 
body of Cankam poetry reflect the cultural excellence 
of our Cankam ancestors. 


(iv) Life 


The family life of the Tamils is portrayed beautifully 
in the Akam poems of Cankam literature. The period 
of pre-marital Jove and settled family life, both find 
place in the poems. The freedom given to women 
to choose their own husbands, elopement in case of 
objection and also arranged marriages are seen. The 
family consisted of the man and wife alone and most 
of the young man leaving his wife, on political duties 
and in quest of wealth is seen; occasionally he is lured 
by the harlot and concubine also. In such incidents, 
the lady friend of the wife keeps her company and 
some common mediators bring good news about the 
hero’s return, and help his re-entry in the home. 


First there is the family, which is a part of the social 
institution, and which has a seminal role to play in the 
culture of the people. Generally two types of families 
are discussed in similar studies; one made up of hus- 
band, wife and child(ren), the other, a joint family 
comprising father, mother, grown-up sons and their 
wives, and the grand children. Though the Indian 
family is said to be a joint one (vide C. Rajagopala- 
chari, Our Culture, Bharatiya Vidya Bhavan, p. 15) 
we find the structure of the Tamil family unique. The 
Cankam poems portray only small families with the 
man, his wife and their child or children as the members. 
In the case of a family with a female child, there are 
invariably the foster-mother and her daughter. A 
young wife or mother, in most cases, has a lady-friend. 
In the post-Cankam epic Cilappatikaram also, we 


Digitized by Noolafah¥ Foundation. 
noolaham.org | aavanaham.org 


come across the same pattern with Kovalan and Kannaki 
having a house-hold and home of their own (2.84-90). 
These evidences go to establish that the Tamil way of 
life was to have a small family. But it is not the only 
portrayal we get. In the recent past and even today 
we see many joint families in the rural areas of Tamil 
Nadu. And we have ample references to such joint 
families of the Tamils and the ensuing problems and 
conflicts in many of the twentieth century writings— 
short-stories, novels, dramas and the silver-screen 
representations. Now we face the problem; Is the 
old order native and original or will the new mode be 
accepted as the Tamil way of life? Or is it a case of old 
order giving place to the new? 


Secondly, we have the interrelated problem of the 
institution of marriage; love-marriage and arranged 
marriage, the two basic types prevalent throughout 
the world. In the former, clopement and marriage 
after parental consent are further types, which are also 
universal. We find all these in the life of the ancient 
as well as modern Tamils. The Cankam poems have 
depicted another type of marriage, which is quite 
unique. In the Mullai (forest region) poems, the 
girl is shown as given in marriage to the man who 
victoriously overcomes a charging bull. This kind 
of'selecting the groom, though not found commonly 
among the present-day Tamils, has a parallel in the 
Northern culture as can be seen in the Ramayana 
and the Mahabharata, where the physical vitality to 
handle the bow and proficiency in archery determine 
the acceptability of the groom. Here again the question 
as to which is the characteristic way of Tamil marriage 
eludes a definite answer. 


Then there is the dowry system. Not withstanding 
the legal sanctions, this practice has a wide prevalence 
among the Tamils of the present-day. Yet it is far 
removed from the culture of the Tamils; we have no 
references, whatsoever, to this system in our ancient 
literatures in which, however, we come across the 
practice of offering of valuables to the bride by the 
groom (mulai vilai). This seems to have been in 
vogue among the modern Tamils also (paricam), 
Which has to be considered, the dowry system or the 
latter, when we attempt at the cultural history of the 
Tamils? The historical and literary intricacies and 
complexities which we have inherited in so diverse a 
literary form and so abstract a social history make the 
study of Tamil culture a complex and challenging task. 
But behind every concrete object there is an abstract 
concept, and gifted with the right historical perspective 
and literary aptitude, it is possible to draw the picture 
of the Tamil culture in a concrete and specific form. 


“The young girl in the family is always’sesn witha 
girl friend who is the foster’ mother’s daughter. ‘They 
play and go about together and there seems to be more 
intimacy between them than the mother and the daugh- 
ter. The girl friend helps the heroine in her clandestine 
love and she takes the liberty to chide and advise the 
hero, and direct him into doing things in case of any 
need. She is the one who tells the love affair of the 
heroine to her mother (Nurse) and through her to 
the girl’s mother, and thus fulfills the wish of the young 
lovers. The foster-mother finds pleasure in visiting 
the newly wedded hero and heroine, and she wonders 
at the change in the young innocent playful girl, who 
has now turned into a considerate and dutiful wife. 


The five fold classification and the symbolically 
attributed sentiments and actions regarding the rela- 
tions between man and woman, viz., punartal (Union), 
pirital (Separation), Iruttal (Patient waiting), Utal 
(sulking) and Irankal (sorrowing) show a universal 
culture. 


The Akam verses show a life led in union with Nature. 
Young girls engaged in keeping off the parrots in the 
millet fields in Kurinci region; and protecting dried 
fishes in the Neytal region; and men tending cows 
and sheep in Mullai region; and peoples engaged in 
cultivating paddy, sugarcane, etc., in Marutam region, 
all show a life which is in perfect harmony with Nature. 
The long verses in the Idylls show a more urbanized 
life, a life of luxury and plenty. The young girls 
throwing their gold earstuds to drive away the fowls 
from the ripe grain; the strained water of the cooked 
rice flowing as rivers; the smoke from sugarcane fac- 
tories looking like clouds; the export and import of 
valuable goods and spices in the sea-ports; people 
changing their dresses in. the mornings and evenings 
and enjoying intoxicating drinks; the market places 
crowded with precious things from far and near; the 
settlements of people of other languages and lands; 
yavana servants and watchmen going about in the 
city-all give a cosmopolitan touch and colour to the 
ancient Tamil life. 


From a poem in Kuruntokai we come to know that 
the men were the earning members of the family and 
the women depended on their husbands (135), 


Work is life, for men; 
and for women with bright foreheads 
Who stay at home 
their men are their lives. . . 
k (Shanmugam & Ludden) 


Digitized by NoolafaW Foundation. 
noolaham.org | aavanaham.org 


The day-to-day life of the people did 'not make them 
centre their thoughts on mere material civilization 
alone. They never left spiritual quest and high think- 
ing. They considered honour and chastity to be more 
important than life itself (Tol. Kalavu, 23). Tiruk- 
kural also stresses this importance given to honour (969). 
The life of the individual as well as the life of the state 
was governed by such high morals all rooted in the 
culture of the land. 


The merchants were cultured enough to conduct 
their trade with very little inclination for undue gains. 
They did their business considering others as themselves 
(Kural, 120). 


Education was given considerable importance in 
the social as well as political life. Even by giving 
all the earnings, one was supposed to pursue learning. 
Because of education, there was difference even between 
the children of a mother. The king gave importance 
to the learned in a tribe even if he is young, and a 
low-born, if educated, was considered superior to an 
uneducated high-born (Puram, 183). 


(v) Festivals 


Festivals provide an opportunity for the get-together 
of the people with their social and economic positions 
given at least a temporary go-by. Kings and heroes 
are shown as dancing with warriors and women. On 
such occasions the individual becomes a social being. 


Heavy rains and fresh floods in the rivers herald 
the festive mood. The Vaiyai songs of Paripatal 
and the Indra festival in Cilappatikaram and Mani- 
mekalai shows the cultural implications of such festivals. 
Behind their prayer to God is their concern for human 
well-being and prosperity. 

May the king of the land and all this 
Vast kingdom not be troubled by 
Hunger, disease and enmity but 
Enjoy seasonal rains and prosperity 


(Cilampu. 5. 72-73) 


Again, these are the occasions when artists find an 
opportunity for displaying their talents. Madhavi’s 
dance and the songs of Kovalan and Madhavi can 
be thought of here. Personal and political rejoicings 
too had had social concern beneath them. Kovalan 
on the occasion of the birth of his daughter Mani- 
mekalai gives gold and alms to the needy. The victo- 
rious return of the kings from wars, their birth-day 
anniversaries and their coronations were the occasions 
when imprisoned enemies were set free; feasts and 


Presents were offered in plenty; and many lands were 
declared tax-free. 


(vi) Architecture 


As the archaeological excavations and literary texts 
bear ample compelling evidence, the Tamils had a 
great skill in architecture. Their houses and other 
constructions speak of their concern for blending 
utilitarian aspects with artistic values. Their highly- 
planned cities, temples, tunnels and so on, speak 
volumes for their mastery in the field of engineering. 
Paripatal talks about the lotus-shaped Madurai city. 
According to Cilampu, the underground drainages 
were wide and high enough for an elephant to pass 
through. It pictures the city of Pukar as a feat of 
architectural excellence. The division of the city 
into Maruvurppakkam and Pattinappakkam with the 
former consisting of the crowded markets and of the 
settlements of merchants and people of other occupa- 
tions and the latter with the sea nearer to it, having 
the dwellings of the king, the army and the people, 
is worth-mentioning. The wide streets and their multi- 
storeyed buildings were imagined as rivers and their 
banks respectively. The windows had the shape of 
deer’s eyes and they erected double shutters to keep 
out the drought. Their knowledge of stage construc- 
tion, as recorded in Cilampu and in the detailed com- 
mentary of Atiyarkkunallar, is highly revealing. The 
rock temples and other stone edifices, of the Pallavas, 
their temples hollowed out of single rocks and their 
stone temples in Mamallapuram are a milestone in 
the history of Tamil architecture. Again, there is 
the ‘Great Temple’ at Tanjavur built by Rajarajan I 
in 1000 A.D. which speaks volumes for the architectural 
excellence of the later chola period. 


(vii) Sculpture 


This is another field in which the Tamils have contri- 
buted richly. They used stone, metal, brick, wood, 
clay, ivory, wax and other similar materials for making 
idols, statutes and graphic representations of natural 
and imaginary objects. The worship of deities pro- 
vided different icons in the Cankam age itself. The 
Pavaimanram, Putacatukkam and the figure of Kannaki 
on the stone brought from Himalayas and installed in 
Pattinikkottam-all reveal the role the art of sculpture 
had played in the cultural life of the Tamils. In Mani- 
mekalai an idol, Kantirpavai plays a character role. 
It is referred to as ‘ Kantutai netunilai Katavut pavai’ 
(21.7), and it has a significant role to play in the develop- 
ment of the story. In the same epic we come across 
references to the practice of: painting over sculpture 
(21. 125-126). r 


Digitized by NoolahitBoundation. 
noolaham.org | aavanaham.org 


(viii) Paintings 

Paintings seem to have an earlier origin than sculpture. 
Drawing lines and colouring them are found in the 
very ancient days. An uncoloured picture is referred 
to as Punaiya Oviyam (Netu. 147). Though the refe- 
rences to painting in the Cankam classics are stray, 
we can have a rough idea about their skill in this art 
from these. 


Just as sculpture, paintings show a religious and 
mythical influence in the olden days. Akananuru 
refers to the painting of Kollippavai on the hills (62.15). 
Paripatal shows the halls of painting on Tirupparan- 
kunru (19), Rathi and Kama, the deities of love were 
painted in one spot, while the story of Akalikai was 
depicted in another. Some astronomical features of 
the sun and the stars were also pictured here. We 
find a similar representation in the palace of the Pandyan 
king also (Netu. 159-163): 

--.. and on the tent 

O’erspread with wax is painted well the sky 
With the radiant moon that differs from the sun 
That moves among bright groups of stars such as 
The strong horned ram (the wife notes) Rohini 
That constant is found always with the moon 


(J. V. Chelliah) 


Cilappatikaram shows the continuation of all these 
types of painting, drawing and bedecking. Madavi’s 
dancing stage is shown with the paintings of different 
demi-gods and painted canopy (3.107,111). The lute 
played by Kovalan in the sea-shore is shown as having 
a beautifully painted cloth cover. Manimekalai 
(3.126-31) describes the paintings of Gods in Pukar, 
which were seen by the new-comers with great pleasure. 
The same epic speaks of Madavi as well-versed in this 
art also. Atiyarkkunallar in his commentary of Cilap- 
patikaram quotes a rule from a Oviya nul (8. 23-26 
Comm). 


(ix) Music 


Instrumental (icai) and vocal (pattu) music are the 
two categories of Icait tam'l. The ancient Tamils 
had divided the instruments into four categories: (1) Tol 
(percussion), (2) Tulai (Wind), (3) Narampu (String) 
and (4) Kancam (Cymbal). Treatises like Cikantiyar 
Icai nunukkam and Arivanar Panca marapu quoted 
profusely by Atiyarkkunallar show the scientific study of 
music by the Tamils. 


Music is very closely connected with human life 
and culture. Folk-songs depict life, starting with 
lullaby and ending in dirge (oppari). Such an infuence 


of music in life is rightly portrayed in literary creations 
also. The Paripatal anthology gives twenty two 
musical compositions. Peraciriyar considers Kali as a 
musical metre along with Paripatal. The other 
anthologies of the Cankam period also have random 
references to music and musicians. Cirupanarruppatai 
and Perumpanarruppatai picture the panar, the singing 
minstrels. 


Cilappatikaram gives unique Tamil names to the 
seven musical notes. The vari and kuravai songs in 
this epic reveal the profound knowledge of the Tamils 
in this art. The hero of the epic Kovalan is portrayed 
as a good singer with a profound knowledge of the 
lyre. Following this, the later epics Civakacintamani 
and Perunkatai present their heroes, Civakan and 
Utayanan as well-versed in this art. 


The religious writings of the Nayanmars were also 
sung to tune like the old Paripatal and vari. Similarly 
the Alvars also composed musical songs in praise of 
God. We may say that Ilanko paved the way for 
this through his Cilappatikaram and its devotional 
songs on Tirumal, Murukan and Korravai. 


The musical pillars in some temples of Cucintiram, 
Tirunelveli and other places reveal another dimension 
in the development of Tamil music. 


Musical tunes were divided and attributed to different 
land, metre, quality and time. (1) The tunes Kurinci, 
Palai, Catari, Cevvali and Marutam were attributed 
to the five-fold divisions; — (2) of the metres, venpa, 
aciriyam, kalippa, etc., were to be sung to special 
tunes: — (3) similarly feelings of pleasure and pain were 
expressed in separate tunes. Only some tunes are to be 
sung at any time of day; others were restricted to some 
hours of day and night. 


(x) Dance 


The third division of Tamil, denoted Natakat 
tamil includes both dance and drama. What was 
once enacted as dance later gave way to the development 
of drama. 


Like many other arts dance was also attributed to 
Gods and their worship. The dance of the priest, 
veriyattu might have been a crude form of dance. 
The Kuttar of Malaipatukatam were a group of nomadic 
dancers. Kuravai and Tunankai were the folk dances 
of young women and men. Others like Kutakkuttu, 
Vallikkuttu, Petikkuttu and Kalaikkuttu have references 
in the Cankam anthologies. 


Cilampu, being in itself a muttamilkkapp'yam (an 
epic revealing all the three aspects of Tamil) gives many 


Digitized by Noole ES undation. 
noolaham.org | aavanaham.org 


i LO டை அய்யாவை யபையபவாய 
தடட 


picturesque portrayals of dance. The artist Madavi. 
was honoured with the most coveted award of Talaikkol 
for her excellence in music, dance and beauty. The 
eleven dances staged by her were connected with mythi- 
cal dances of Gods. They are Alliyam, Kotukotti, 
Kutai, Kutam, Pantarankam, Mal, Tuti, Kataiyam, 
Petu, Marakkal and Pavai. 


In Kovalan’s words, the eight different Varikkuttu 
of Madavi are portrayed. These were not connected 
with the mythical incidents as above but were attri- 
buted to the life of the lovers. Kankutuvari, kanvari, 
ulvari, punpura vari, kilar vari, tercci vari, katci vari 
and etuttukkol vari are described here, while the com- 
mentator Atiyarkkunallar gives a long list of hundred 
varikkuttu. 


The accompaniment of music, dance can be seen in 
the Aycciyar kuravai and kunrak kuravai sections of 
Cilampu and its Vettuvavari and Urculvari sections. 


Dance treatises like Ceyirriyam, Cayantam, Poykaiyar 
nul, Vilakkattar kuttu, Ceyanmurai, Mativananar Nata- 
kat tamil, etc., show the profound knowledge of the 
Tamils in this art in the early and medieval periods of 
the Christian era. 


(xi) Religion 


Religious cults and rituals had a role to play in the 
ancient Tamil community. In Tamil literature there 
are special references to many Gods and deities. Even 
the classification of land Tolkappiam has done according 
to the ruling deity of the respective class of land 
(Akat. 1). Also, among the beings and things belonging 
to each region (Karu), God gets the first place. Gods 
for our ancients were not merely objects of worship, 
but were an integral part of the individual and collective 
man. The changes that came over the physiological 
and emotional being of the love-lorn lady were first 
supposed to be caused by Murukan and a priest would 
be summoned to perform the ritual dance to appease 
the God. 


Tirumurukarruppatai, and some verses in Paripatal 
on Cevvel and Tirumal, give some detailed information 
about these Gods and their worship. It is interesting 
to note that before the worshipping of idols began, 
the people had only some weapon or things as symbolic 
representations. The shark bone was worshipped 
by the people of the Neytal region. The list of temples 
given in Cilappatikaram shows individual places of 
worship for spear (Murukan), white elephant (Intiran) 
etc. Worshipping the objects of Nature and what 
they revered and feared is seen in these. Worshipping 
God was not just for the material benefit of oneself. 


The greatness of the human soul is seen where the 
poet prays to God to give love and compassion and 
not gold, wealth and pleasure. 
What we seek from you — 
Is not wealth, gold and pleasure; 
But, Grace, Love and Virtue, these three; 
O! Who wears the katampa garland 
(Pari. 5). 
(xii) Science 
Considerable importance is given to flora and fauna 
and astronomical matters in the Cankam classics 
and later Tamil literatures. As nature forms the back- 
ground of the emotional expressions of the Akam charac- 
ters, it was given a prominent treatment in the poems 
of the ancients. A keen study of Nature resulting 
in a considerable accumulation of botanical, zoological 
and other scientific data, is found exposed in their 
writings. 


Associating things, like food, animal, tree and bird 
with cach of the five regions, and naming the regions 
accordingly are worth-mentioning, The facts about 
seasonal flowers mark their keen study. Kurinci, 
flowering once in twelve years; Patiri flowering in 
Summer; Mullai and kaya in rainy season; Lotus 
flowering in the morning and lily in the evening, etc. 
A list of about hundred flowers is given by Kapilar 
in Kurincippattu. Colour, shape and fragrance of 
each flower is given in the descriptions. Similar des- 
criptions of fruits and plants are also available in 
plenty. 


Interesting zoological facts like the crocodile gobbling 
up its young ones (Ain. 41), the crab’s birth resulting 
in the death of the mother (Ain. 24) are pictured in 
Cankam poems. The bear eating white ants (Akam. 
81), the monkeys stealing the millets from the field 
(Kuru. 335), the spiral horned deer (Akam. 134), the 
boar with tuskers like crescent moon (Ain. 264), 
the elephant splitting the bark of Yam trees for water 
in the dry season (Kuru. 307), the spotted leopard 
killing the elephant to satisfy its female’s hunger (Akam. 
72), etc., reveal the keen observation of the people: 
The crane keeping its wings close-shut in the rainy 
season (Narr. 250), the fish sleeping by being still in 
water (Narr. 319), the patient-waiting of the crane to 
catch fish (Kuru. 25), the peacock looking like beautiful 
women (Kuru. 26), are some of the telling instances 
of their blending of scientific observation and sharp 
Poetic imagination. 

Astronomical knowledge of the Tamils is known 
from the references to the same in Paripatal (11). The 
end of hot days and the beginning of the rainy season 


Digitized by Nool Foundation. 
noolaham.org | aavanaham.org 


and the position of planets and stars in the sky are 
described. The planctary movement with sun at 
the centre was painted in a hall of Tirupparankunru 
(19: 46-47), The appearance of a comet was asso- 
ciated with bad tidings (Puram. 117), and the southward 
straying of venus to the failing of monsoon (Pat. 1-2). 
The auspicious time to commence a function or festival 
was based on the position of planets (Cilampu. 1.50: 
5.64). 


The words used for time and season, the different 
measurements like ampal,. tamarai and vellam all 
reveal the mathematical and scientific knowledge of 
the Tamils. 


Recently we have come to know of valuable manus- 
cripts on water-divining, house construction, palmistry, 
horoscope, astrology, etc., which help us to assess the 
astonishing heights the Tamils had scaled in various 
scientific fields, 


(xiii) Medicine 

The name of the Cankam poet Maruttuvan Tamo- 
taran indicates the proficiency in medical science. The 
priest and the medicine man were one and the same 
in the olden days. The priest of Murukan doing 
the ritual dance in order to relieve the love-lorn lady 


of her pathetic condition, thinking that it was due to 
God, can be thought of here (Kuru. 263). 


The war-life brought in wounded soldiers and there 
was necessity for medical treatment. Kancittinai of 
Tolkappiyam, through Peykkanci and Totakkanci 
shows the belief of the people in the evil spirits approa- 
ching the wounded warrior (Pura. 19). To ward off 
the evil spirit, aiyavi (white mustard) was smeared and 
its smokes spread where the wounded soldier was 
housed (Puram 98, 281); Margosa leaves were tied 
before the entrance of the house (Puram. 296) for the 
same purpose, From these we may infer that margosa 
leaves and aiyavi were considered to be medicinal by 
the people of the ancient days. The chapter on medi- 
cine (Maruntu) in Tirukkural, helps us to understand 
the concept of medicine in the olden days. The basic 
reasons for diseases and the due treatments are referred 
to in it. 


Many medical treatises and dictionaries are known 
in the different names of the Cittar. From the first 
Cittar Tirumular onwards, attainment of imperishable 
body was thought of by the Tamils. They believed 
that it is possible to attain immortality of the body. 


“Kayakalpam’, a medical preparation was thought 
to have the power to make man immortal. We may 
say that this is the ultimate aim of medical science. 


Different medical treatises for various diseases 
were present. Not only for humans, but also for ani- 
mals the necessary treatments were recorded in separate 
works (e.g., mattuvakatam). The work Irana vaittiyam 
by name describes the treatment of wounds without 
operation. Nayana viti deals with eye diseases and 
their treatment. Pala vakatam is solely on paediatrics. 
The types and manner of making medicines (Pharmacy) 
are descriptively dealt with in many works known in 
the name of Akattiyar, viz., Vaittiya Vallati, Purana 
Cuttiram, Trattinac curukkam, Paripuranam, etc. 


To conclude, such an exemplary mode of being 
and knowing, as these pages have tried to illustrate, 
could be possible only by a race of outstanding cultural 
attainment. The ancient Tamil’s emotional fertility, 
the vitality of their mind, as the two-fold classification 
of their literature, Akam (the emotional life, the mode 
of being) and Puram (mental life, the mode of knowing), 
have very few parallels in the whole history of human 
culture and civilization. Their quest for perfection 
in every walk of life, and above all, their passion for 
living constitutes their culture. They had lived these 
great experiences for us and we owe them our homage. 


REFERENCES 


1 Cultural Anthropology-Melville & Herskovils, Oxford & 
TBH, 1974. 

2 Encyclopaedia Britannica, The University of Chicago, 1972. 

3 Foundations of Indian Culture—K. M. Munshi, Bharatiya 
Vidya Bhavan, Bombay, 1974. 

“International Encyclopaedia of the Social Sciences, The 
Macmillan, New York, 1972. 


5 Sangam Literature: Its Cults and Culture—K. A. Nilakanta 
Sastri, Swethi Publications, Madras, 1972. 

‘ems இலக்கியத்தில்‌ செடி கொடி விளக்கம்‌, பி. எல்‌. சாமி, 
கழகம்‌, சென்னை, 1967 

*சங்க இலக்கியத்தில்‌ புள்ளின விளக்கம்‌, பி. எல்‌, சாமி, கழகம்‌, 
சென்னை, 1976. 

*சங்க இலக்கெத்தில்‌ விலங்கெ விளக்கம்‌, பி. எல்‌. சாமி, 
கழகம்‌, சென்னை, 1970 

*சமு.தாயமும்‌ பண்பாடும்‌, அ. மூ. பரமசிவானந்தம்‌, தமிழ்க்‌ 
கலைப்‌ பதிப்பகம்‌, சென்னை, 1972 

“தமிழர்‌ நாகரிகமும்‌ பண்பாடும்‌, டாக்டர்‌. மா. இராச 
மாணிக்கனார்‌, பாரி நிலையம்‌, சென்னை, 1970 

n தமிழர்‌ யார்‌? Qu. கோலிந்தனார்‌, கழகம்‌, சென்னை, 1968. 

n தமிழர்‌ வளர்த்த அழகுக்‌ கலைகள்‌, மயிலை சீனி வேங்கடசாமி, 

பாரி நிலையம்‌, சென்னை, 1969. 
15 தொல்காப்பியமும்‌ பழந்தமிழ்‌ இலக்கியங்களும்‌, 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


ரி types had been used to print Doctrina 
Christam in Collegio do Saluador at Cochin in 
1578. Some years earlier in Lisbon, a Cartilha, or 
Christian Catechism, had been transliterated and printed 
in 1554. Those are known facts. The interest in 
this discussion is the influence of the printed Tamil 
language books from Madras shops-and not the 
history of printing or of printed books. Of necessity, 
I will stay with the years approximately 1800-1850, 
and some publications to be mentioned will be in 
English. 


From July 1789 until 1796 the chaplain at Fort St. 
George was Andrew Bell, A. M. A major part of his res- 
ponsibility was the Male Asylum at Egmore, a govern- 
ment-supported foster home for boys of mixed heritage, 
some of them born out of wedlock and completely 
rejected, and others for various reasons considered 
(by Madras officials) to be orphans. 


Father Bell was interested in their future, for he 
knew that when they reached the age of accountability 
(probably by eighteen years) they would have to be 
self-supporting. Teachers for ordinary European-style 
instruction were not available; so he organized a few 
of the brighter and older boys into a rotating teaching 
squad. A little bit ahead of the classes they taught, 
by dint of regular study they were able to produce 
some very creditable results. This teaching method 
became known as the Lancaster System in England 


KATHARINE SMITH DIEHL 


where it was introduced upon Bell's return from the 
chaplaincy duty. His first edition of the report on 
his method appeared in 1797. By 1807 it was in its 
third edition~a copy is in Connemara Public Library: 
An analysis of the experiment in education, made at 
Egmore, near Madras; comprising a system, alike fitted 
to reduce the expense of tuition, ‘ abridge the labour of 
the master, and expedite the progress of the scholar; 
and suggesting a scheme for the better administration 
of the Poor-laws, by converting schools Jor the lower 
orders of youth into Schools of Industry. By the Rev. 
Dr. Andrew Bell, A. M. . . . late Minister of St. Mary's, 
Madras; Chaplain of Fort St. George; and Director 
and Superintendent of the Male Asylum at Egmore, 
3d ed. (London, 1807), 


Unlike any comparable Christian priest or missionary 
of whom I have read, Andrew Bell was unique in the 
manner and substance of his teaching at Male Asylum 
School. This was. pre-1800; the boys received ordi- 
nary schooling plus various aspects and operations of 
(particularly) the printing trade. They were later 
employed at such offices as Madras Courier, Madras 
Gazette, Egmore Press and Government Press at 
Egmore—the first was a single location, but I believe 
that the other three were virtually the same printing 
office under different names for various activities. 
On page 119 of this edition the boys are named: it 
would be a very interesting study to attempt to trace 
their later work. Most of them were young — possibly 


Digitized by டப்பு Foundation. 
noolaham.org | aavanaham.org 


only nine or ten years old which is a fine time to learn 
both crafts and responsibility. In general, the Tamil 
community then residing in what today might be 
considered the area of Greater Madras was little in- 
fluenced by alien culture though, certainly, quite a 
few men and older boys were working for the English 
East India Company in some capacity and they had 
learned to speak English. 


About the time that Bell left India, Tipu Sultan 
was being overthrown. Discovery of his library in- 
creased Government’s interest in India’s manuscripts 
and during the next years several expeditions travelled 
through the lower peninsula hunting them. The 
Government Manuscripts Library, adjacent to the 
University of Madras Library, is one result of such 
searching. 


During the years 1816-17, under direction of Francis 
W. Ellis (of the Government and of the College of 
Fort St. George), A. Muttasami Pillai, “ Manager of the 
College of Fort St. George,” went through South India 
to collect manuscripts of the writings of Constantine 
Joseph Beschi, S. J., who had lived in various places 
a century earlier. In 1822 he published in Tamil a 
catalogue of Beschi’s works and a biography (this 
work I never found), and in the April 1840 number of 
Journal of the Madras Literary Society, there is an 
English translation of the same (this I have found). 
Tt was Muttasami Pillai’s efforts which provided the 
base on which the College of Fort St. George Press 
could print several of Father Beschi’s grammars and 
other works, most of which emphasize the contrasts 
between classical and spoken Tamil. Quite a few 
were printed later at Pondicherry. On pages 55-61 
of his Tamil Plutarch (Colombo, 1859) Simon Casie 
Chitty describes the work of Muttasami Pillai. 


Those aspects of literary history are the backdrop 
for later Madras events: (1) boys learning printing 
at the Orphan Asylum led to organization of Orphan 
Asylum Press; (2) Government encouragement for col- 
lection of manuscripts dealing with various South 
Indian languages; and (3) the Beschi manuscripts and 
subsequent publication of a majority of them in Madras 
and/or Pondicherry. Each of these was both a voca- 
tional and an educational act intended to help Govern- 
ment and the governed. Technology and literature 
were being utilized to improve public administration 
in the best sense of the words. 


By 1800 Calcutta had numerous independent printers 
and the College of Fort William could call them to do 
necessary work. The Government of Fort St. George 
was forced to do otherwise and I believe that the Orphan 
Asylum Press was the most important of the Com- 


pany's alternatives. Though not within the Fort, 
it produced much work for the public sector and, in 
addition, it trained youths. 


When the College of Fort St. George did its first 
printing (under its name), I have not learned but, 
by 1813, their Tamil section — known as Madras Educa- 
tional Press — had completed Thiruchchitrambala Desi- 
kan’s Brief Grammar, in Tamil. News of this and other 
early Tamil language books must have spread quickly 
through the Madras villages and by 1819 a venture- 
some Tamil businessman not only had his. press orga- 
nized, he had actually completed at least one book. 
Tt is an octavo of 36 leaves, and here is the substance 
of the translated title: Purooravachchakkaravarthi Vasa- 
gappa by Puduvai Appaswamy Pillai’s son Periaswamy 
Pillai’s son, Periaswamy Pillai. At the request of 
Puduvai Ku. Arangaswamy Pillai this book was printed 
by Puduvai book-seller Ramasway Pillai’s son Subba- 
rayap Pillai, at Kancheepuram Thiruvenkata Mudaliyar’s 
Tyatramizh Vilakka Press in the year Pramadhi (1819). 
Everybody involved in the transaction is named: author 
with his father’s name, person requesting publication, 
person paying costs, press owner, press name, and 
date in the locally used cyclical calendar. 


That same year was important to English-speaking 
residents. Tiruvalluvar’s Kural, so far as F. W. Ellis 
had been able to translate it (he died suddenly), was 
printed at the College Press. No title page was ever 
prepared and 1819 is the presumed date. During 
that same period, several other civil servants were 
getting language books ready: John McKerrell with 
his Grammar of the Carnataca Language (1820), Maulvi 
Turab Ali with A Treatise on the Syntax of the Arabic 
Language (1820); and A, D. Campbell with his Dictio- 
nary of the Teloogoo Language (1821). The four 
books—one a very proper Tamil classic and three 
others in distinctive languages were made at the 
College Press. It was a revolutionary accomplish- 
ment and not lost on the people. Soon the Beschi 
Shen-Tamil grammar (1822), and his Chathuragaradhi 
(1824)—and Benjamin Babington’s translation, The 
Adventures of the Gooroo Paramartan (London, 1822)- 
were available. Then in 1824 came William Reeve’s 
A Dictionary, English and Carnatica, with the reverse 
dictionary in 1832. By this time, Charles Philip Brown 
was beginning to publish his Telugu works, all dealing 
with language —some including both Telugu and Tamil. 


What we witness is a new way of organizing ordinary 
facts, coupled with a new way of holding the facts 
together. Nobody criticized uniform copies of Tiru- 
valluyar, though some Tamil: scholars who knew both 
languages may have questioned certain elements of 


XXXL y 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


the Ellis translation. Beyond the small glossaries of 
words — usually limited to approximately twenty-five 
hundred terms arranged in several categories —I have 
never learned that anything so big as any of these several 
diglot dictionaries had been in existence in what we 
know as Madras city, in manuscript, that is. Res- 
pected men of the region were assisting their comple- 
tion. In fact, it would not surprise me to learn that 
in and around the Fort it was the Tamils employed 
by the College of Fort St. George or by the Madras 
Government who did most of the actual work, while 
their supervisory officers made suggestions concerning 
arrangements, range of both dialectical and geographical 
territory to be included. These new ideas gained 
enthusiastic approval in the community —and, here, 
it must be the Greater Community of the Presidency 
of Madras. 


We do not wait long to find the press name, College 
of Fort St. George, receding in importance and its 
place taken by Educational Society’s Press at Chena- 
patanam (the old local name for Madras), or by Madras 
Education Society. Tamil publishing had become so 
important that the unit of the College Press under 
direction of the pundits was taking priority in quantity 
of printing done. 


Meanwhile other kinds of information were being 
circulated. Health and sickness people simply accepted 
as facts of life, doing what they could about them: 
The medicaments used locally were surprisingly effec- 
tive, as the foreign doctors soon learned somewhat 
to their amazement. But certain diseases could. not 
be controlled and Government was doing what it 
could to learn about local infections, endemic ill- 
nesses, seasonal afflictions in South Asia. One such 
illness plagued the First Battalion, Eleventh Regiment 
of the Native Infantry from April 1823 until 10th March 
1824; today we would believe it had been malaria; 
the Medical Board used quinine as treatment; Report on 
Fever, by Asst. Surg. William Geddes. Published by 
Authority of Government, under the Inspection of the 
Medical Board (Madras, 1827). Though from the 
private Church Mission Press, it was done as job work 
and - under closer supervision of English-speaking 
workmen than had it been done at government presses 
dealing with less technical matter. Other medical 
books were issued — precursors of the vast quantity of 
drugs and equipment introduced in the twentieth cen- 
tury, much of it made in India to relieve suffering 
within the country or the region. 


During these same years, the 1820s, other venture some 
individuals with sufficient funds invested in printing 
equipment and, as elsewhere in India, they were —in 


addition to being shop proprietors — quite likely to be 
authors. Interesting among these were the half brothers, 
Saravanaperumalayar and Visakaperumalayar, who limi- 
ted their production to Tamil works which had full 
local acceptance and ready sale in the traditional 
society. Their establishment was known as Educa- 
tional Press at Kosepet (in Madras). Active during 
the 1830s, I find Saravanaperumalayar mentioned in 
Casie Chitty’s Tamil Plutarch (p. 84). Saravana- 
perumalayar was born about 1800, near Madras, to a 
Jangama family and he studied under his father, Kan- 
dappa Ayar. He headed the “Literary Institution 
established at Madras by certain Native Gentlemen 
for the Promotion of Tamil Literature.” His first 
book, a commentary on Kural, issued 1830: this I 
did not find. Very enthusiastic, very able and inde- 
pendent — more especially witha press at his own and 
his half-brother’s command —he was able to publish 
works he had edited; an advantage unique indeed. 
Tamil Plutarch does not mention the brother, indicating 
that his literary efforts were of far less significance. 
In 1839 we find that Visakaperumalayar’s Education 
Press issued an astronomy book which Saravana- 
perumalayar had prepared and, as late as 1846, a 
Mahabharat was issued from the same shop. How 
much longer it remained active, I do not know. 


Among other active Tamil printers Thiru-venkata- 
chala Mudaliyar had his Saraswati Press identified in 
1834. In addition to the press, he was one of the 
pundits at the Madras Educational Society. Still 
others, each man with many interests, were translating, 
editing, publishing; they had found splendid opportu- 
nities even their own fathers could not have enjoyed. 
A glance through Tamil Plutarch is helpful in discovering 
names and publications from the earliest known literature 
to about 1857. 


What was taking place in the local village households? 
Books and papers (and even newspapers in the verna- 
cular) were becoming part of the daily or weekly equip- 
ment. George Norton, a lawyer by profession and 
surely competent in Tamil, delivered a series of lectures 
to local audiences during 1833 and 1834 in the college 
auditorium. His hearers were individuals who wished 
to have the same kinds of educational opportunities 
for their children as were offered to the children in 
Great Britain. At one place Norton mentioned that 
seventy thousand signatures had been given to a peti- 
tion for better educational facilities in Madras! Chief 
of the Board of Governors from the time Madras 
University was organized until at least 1851, those 
1833-34 lectures are in his book: Rudimentals; being a 
series of discourses on the Principles of Government, 
the Government of England, the East India Company, 


€ xxxiii 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


the Court of Directors, the Board of Control, the System 
of Government in India; and on Jurisprudence or the 
Principles of Administrative Justice: Addressed to the 
Natives of India. By George Norton, Esq. Advocate 
General of Madras (Madras, 1841). 


The link between Government and the local com- 
munity, Norton was witness to the founding of the 
early Madras University whose first annual report was 
issued in 1842, As an educational institution it is 
not to be confused with its successor university, the 
University of Madras. The first institution was a 
teaching complex, its students chiefly local young 
men, its curriculum closer to junior and senior high 
schools of the twentieth century than what was later 
considered to be of college and university standard. 
The quality of work could be no higher for preliminary 
study facilities simply did not exist in sufficient quantity- 
nor were students qualified for the higher studies. 
Another fifteen or twenty years of European-style 
education in the public sector were needed for such 
standards as the later University of Madras demanded. 
The University of Madras was, and is, a degree granting 
institution to which other colleges own affiliation. 


Just a few years later, Norton reviewed the educational 
situation and reported what he had found: Native 
Education in India, comprising a review of its state 
and progress within the Presidency of Madras (Madras, 
1848). This is mentioned for a very particular reason: 
I found it along with the Madras University Reports, 
one through ten, in University of Madras Library. 
The earlier Norton volume I found in the Rare Book 
Room, University of Bombay! This should not 
surprise seasoned Indian scholars; it will startle and 
frighten the younger ones to realize that the subcontinent 
must be scoured for necessary sources, 


The missionaries at Tranquebar, some distance south 
of Madras, had been using Tamil language and types 
since 1713 but they-and their somzwhat branch 
mission at Vepery—were printing for the Natives, 
and there was not the remotest intention of producing 
the loved Tamil classics. The mission at Vepery 
did make a beginning with small languag: books- 
again for their own use, not for the general public. 
When Andrew Bell adapted printing to a pressing 
social need, he started a movement intended for the 
people of India. Granted, it was for a very neglected 
and small community of boys and young men, but the 
intention was an out-going one. Providing vocational 
training to the paravahs of the city was all that was 
necessary to put the idea into other local heads. Cer- 
tainly some of those boys were later responsible for 
shop work in the production of that spate of language 


books—Tamil (chiefly), and Telugu, Urdu, Arabic, 
Kanada- that issued from Madras and Pondicherry 
presses during the first five decades of the nineteenth 
century. All of this is a credit to local interested 
citizens. 


As already suggested, most of these carly Tamil 
printed books are rarities. Some, I am very certain, 
are completely lost. Their substance, their language 
and style, their emphases reflect the eighteenth and 
nineteenth centuries; but so did the books published 
during those same years in England, in the United 
states, and elsewhere. The particular publications 
of Madras have the characteristics of a people enthu- 
siastic about a new and better way to study, to retain 
their compositions (whether new or very old), and they 
are a blend of European and South Indian ideas. 


Apart from the substance within these books, there 
is another aspect of literary history which they illustrate; 
the dramatic change in actual formalities of the written 
and printed text, 


First, the expression of numerals. The date 1795 
uses four symbols yet, when shown in the classical 
Tamil style it must be read as 1 thousand, 7 hundred, 
9 tens, and 5-a total of seven separate symbols (for 
there were particular letters for each of the categories, 
just as there were particular symbols for the cardinal 
numbers). This was being eliminated by 1830; by 
1850 it was virtually unused. While I was dealing 
with the books in Carey Library (Serampore, West 
Bengal) a young Tamil university student had no 
idea what that old form meant. Her father did (he 
was then about fifty years of age). Ten years later, 
my young Tamil assistant (a University of Madras 
student) had to be introduced to the system. 


Second, during the years 1800-50 the old South 
Indian calendars were used continuously, but only 
in the truly Tamil books. The sixty year cyclical 
year, month, and day were stated; and often the Sali- 
vagana year as well. Not an extreme at all is the 
following from an 1827 book printed at Commercial 
Press, here translated rather formally: 


Poompavaiyar Vilasam was presented by Sirkalai 
Vananar to Varakavidhai Arumuga Vallal on 
the tenth of Makara month, Saturday; star, 
Mirugaseeruta Thrayodhasi. Tamil year, Parth- 
thitha. Salivagana, 1747. Kaliyuga, 4926, 
English year, 1825. 


Elsewhere, at the place mentioning the press, the date 
becomes 1827. The contrast in dates represents the 
time between manuscript completion and end of printing. 


xxxiv 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


In every respect this is a typical, early Madras book 
made by printers of the old school; pages are ornately 
decorated, letters used are small; the title page has a 
six-millimeter-wide frame around the entire title block 
just as manuscripts had had. 


Third, though neither the first nor second elements 
were found in Tamil language books from the Dutch 
press in Colombo in the eighteenth century, that was 
due to the pro-Christian administration. However, 
in both South India and Ceylon, the form of the indivi- 
dual letters was gradually adapted to the style preferred 
locally, By 1850 there was little difference. 


And fourth, the introduction of punctuation - 
beyond what corresponded to the full stop, was faster 
in pro-Western texts than in the indigenous works. 
This was partly because two distinctively different 
communities were sponsors, were reading, were writing 
the manuscripts for the printer. The Tamils, in con- 
trast, were not in a hurry to adopt the comma, the 
semicolon or any of the other punctuation marks, 
chiefly because their books did not require such deco- 
ration. After both the traditional and the Wester- 
nized Tamils had become accustomed to the new 
style products of the printing presses, the destruction 
of classical Tamil was virtually accomplished. Quickly 
it was noticed in the university student body; what 
has more recently happened to Latin and Greek studies 
in the United States had already taken place in Tamilnad. 


Yet this Fifth World Tamil Conference is evidence of 
remarkable late twentieth century virility. 


The years after 1850 are not my priority, but it has 
seemed to me-as I read, travelled, resided in South 
Asia for eight years, that the people of what is today 
Politically Tamilnad (as well as the Tamil-speaking 
citizens and residents in Sti Lanka) have retained the 
best of both worlds; their own and the West. Possibly 
they are reluctant to reject what has long been a custom 
~a racial, rather than just a regional, tendency. By 
taking a long look at the printed book, the technique 
of its manufacture, its reception by individuals of 
many classes, gradual- but very certain- changes in 
Tamil attitudes are noticed. From the palm leaf 
manuscripts of the eighteenth century and earlier to 
print in the nineteenth; from the small home/village/ 
temple schools of the earlier years to those taught in a 
slightly distant location by strangers to the family; 
from word-of-mouth and mind-to-mind teaching and 
learning in a single language to book learning in the 
European manner and in several languages; and from 
attention to South India only to that of the entire 
world- these are clear results of printing press intro- 
duction at Fort St. George, Madras. And, of course, 
to the necessity felt by Andrew Bell about the year 1790, 


All of this required less than fifty years of gradually 
increasing tempo of change. It is both frightening 
and challenging. 


XXXV 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


A. V. SUBRAMANIAN, B.Sc., B.T., 0.5.5. (Cal), LR.P.S. 


PERS is best defined as the medium by which 
experience is transferred from the poet to the 
reader. Experience in many cases contains an element 
of knowledge, even of facts; but it always is built 
around a core of feeling without which there can be 
no experience. Now poetry should serve to transfer 
not merely the clement of factual knowledge which 
is at the periphery of an experience but the whole of 
the experience with its central core of feeling, as Lascelles 
Abercrombie points out. Unlike works of knowledge 
like, for example, a manual of automobile engineering 
which pass on factual knowledge, poetry should transfer 
the emotive core of an experience to the reader so 
that he undergoes the same experience which arose 
in the poet’s personality and eventually sparked off 
the poetic exercise. 


The reader would readily admit that the really 
challenging part in this process of transfer is not that 
of the knowledge element but the transfer of the emotive 
core to the reader. Feelings, emotions are intensely 
personal; subjective: what moves me so much may not 
touch the mind of another, For it is easy to see that 
I feel intensely about things which matter most to me: 
I feel most about things which affect my purse, my 
well-being and, perhaps most importantly, my ego. 
Poets may feel intensely about not only these (them- 
selves being human and therefore participants in the 
human condition) but, being poets, about things which 
influence their sense of beauty, their code of honour, 


their heightened sensibility about human suffering. 
Still it is clear that feelings are essentially personal 
and inherently have meaning and significance only for 
the one who feels them. The poet has therefore to 
battle against this factor and overcome it in the process 
of transference of his experience; indeed his unique- 
ness consists precisely in his ability to overcome this 
mighty obstacle standing in the way of such transference. 


Our knowledge of human behaviour would readily 
underscore the great difficulty in one human getting 
influenced by the feelings of another, Children are 
more easily affected by their emotional environs more 
than adults and it seems the degree of sophistication 
attained represents the degree to which resistance to 
emotional surroundings is built up. We see around 
us people and often catch ourselves too feeling environs 
and unhappy when we see a happy person and rather 
pleased when we see another in trouble: this obviously 
is not a case of transfer of experience but is actually 
the reaction to another’s experience—which is an 
entirely different thing altogether. 


But again it is a matter of common experience that 
we are interested in things concerning us and we feel 
happy or unhappy according as the thing affects our 
interests favourably or otherwise. Hence in trans- 
ferring experience, if the poet can make us all interested 
in his experience by making it appear that it concerns 
us, he has successfully overcome this great natural 


XXXVI 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


obstacle. In other words what was an individual and 
personal experience should be made universal in its 
impact if it has to be transferred. Thus the process 
of universalisation comes to acquire the highest impor- 
tance in any consideration of poetic excellence. 


There is no poetry where there has been no universali- 
sation of poetic experience; hence all the poetic litera- 
ture of the world is the end result of this process of 
universalisation. But this process has an added signifi- 
cance when applied to Tamil Sangham love poetry 
for some very special reasons which inhere in this 
class of poetry and are indeed quite characteristic of 
it. An important feature of this class of poetry is 
that this essential process of universalisation is helpful 
along as much by the conventions codified by the great 
grammarian Tolkappiar as by the innate poetic genius 
of the Sangham poets themselves. 


One such convention’ positively bans the identifying 
of the characters in love lyrics by naming them. Names 
and other identifying marks help to specify persons, 
to localise them and focus attention on them as indivi- 
duals. And this naturally works against the process 
of universalisation. The mention of details which 
help to particularise individuals will actually tend to 
reverse the process of universalisation. What is parti- 
cular delimits the scope, localises the experience; what 
is general opens up the horizon, universalises the ex- 
perience. The canny Tamil harnessed to his purpose 
this great law of poetics when he legislated that names 
of persons and places should never be referred to in 
love lyrics. Names particularise the experience and 
were therefore shunned like the black death. The 
Tamil critic became quite a fanatic on this and classified 
great love poems like Silappadhikaram as ‘puram’ 
putting it outside the charmed circle of love poetry; 
this tour de force is dictated by the reasoning that in 
this immortal poem the hero and the heroine are 
clearly identified and their home town unmistakably 
painted, 


A second convention as suggested by Tolkappiar 
and later dealt with in some detail by Narkavirasa 
Nambi? lays down that all love lyrics should be pre- 
sented in the version of one or other of the characters 
involved and never in the version of the poet himself. 
This convention as the one referred to earlier is most 
faithfully observed, there being not a single instance 
of a Sangham love lyric set in the poets own version. 
What is the significance of this rule that is so zealously 
conformed to? In essence the convention prohibits 
the cool, objective version of the poet and permits 
only the subjective, biased, emotionally involved version 


of one of the characters. An objective uninvolved 
and therefore unbiased version may be very much 
welcome in a court of law but is tightly regarded by 
the gifted Tamils as unpoetic in the extreme. 


Now if we examine the reason for this forthright 
preference of the Tamils for the version of one of the 
characters, we would find that such a version consti- 
tutes an experience that is oven-fresh, or just out of 
the furnace, to change the metaphor; and such a 
nascent experience is much more easily universalised 
and transferred than the version of the poet which is 
after all an experience narrated by an uninvolved 
bystander, at best a second-hand account of an ex- 
perience. It is not difficult to see that the poet’s 
version is likely to involve the weighing of the related 
factors, the exercise of the faculty of judgment on his 
part; and these processes call forth the exercise of 
the intellect, of the reasoning faculties to the subordi- 
nation of the emotional part of the personality — all 
which will hamper seriously the process of transfer 
of the experience. Judgment and the exercise of 
reason reduce the emotional level below that at which 
such transfer optimally takes place. 


Many girls in love are portrayed in Sagham poetry 
as diffident, apt to under-estimate their own consi- 
derable charms; they may be kept prisoner in their 
own houses by suspicious mothers to prevent their 
meeting their lovers and at such junctures they are 
apt to speak from the nadir of depression, suggesting 
that their love is doomed and that they would die of 
emaciation and a broken heart. The point of the 
poems is not that the girls are sure to die but that 
they are greatly anguished at the separation. And 
their pessimism, their depression, their blue despair 
opens the gates of our hearts and the experience of the 
girls is transferred to us. The poet cannot seriously 
believe the girls are going to die and his balanced 
objective version though much nearer the truth will 
not have the energy to open the gates of readers’ hearts. 
The kernel of all love poetry is the doubt and the fear, 
the despair and the depression; it is these which are 
universally felt, it is these which are exchanged, it is 
these which set up a sympathetic vibration in the 
readers’ hearts. 


If the objective, uninvolved version of the poet. 
is too bland, too. cold to ravel to the hearts of the 
readers, then the versions of characters unsympathetic 


«2 Tolkappiam-Porul-Agathinai Iyal, 57 and 58. 
2 Tolkappiam-Porul-Agathinai Iyal,  Kalaviyal, Karpiyal 
many sutras 


KXXVii- i 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


to the lovers and determined to wreck the blossoming 
passion will more likely act to reverse the flow of 
experience. The literary instinct of the ancient Tamil 
prompted him to ban the versions of such unsympathetic 
characters among whom may be mentioned the father 
and the brothers of the girl and the neighbours, parti- 
cularly the women of the village. The views of these 
scrooges and Mrs, Grundies may certainly be reported 
by the characters with versionary rights but the in- 
telligent reader will readily sense the tremendous diffe- 
rence in the kind and a nature of the impact. The 
snarl of the father and the sneer of the village matron 
appear to have lost their keen cutting edge in the version 
of the friend of the love-lorn girl. 


If so much has been contributed by the grammarian 
towards the achievement of universalisation, the poets 
begin where the grammarian and the critic signed off. 
In their poems they seldom attribute extraordinary 
qualities to their heroes and heroines or, for that matter, 
to the other characters that have a part to play. No 
girl’s beauty is described in objective terms; she is 
beautiful only in the eyes of the hero. As pointed out 
earlier the poet never presents his own version! it is a 
dictum that is never transgressed that in love poetry 
the poem is invariably presented in the version of one 
of the characters. It is easy to see that the uniqueness 
of the girl and the boy is only in the eyes of the other 
party in the romance and not an absolute reality and 
therefore that this uniqueness does not stand in the 
way of the process of universalisation which, we have 
seen, is quite the essence of the matter. 


A girl in love undergoes a fundamental transfor- 
mation in her attitudes. All that she valued in her 
parents’ place like the parents themselves and her 
brothers and sisters, the house and environs, her play- 
mates is thrown overboard in the ecstasy of her love 
for her young man. This is not more true of Tamil 
girls than of girls in the rest of the world; this is just 
true of all lovers everywhere, this is a universal senti- 
ment. Tamil poets compose a large number of poems 
bringing out this universal sentiment; and though 
they have to do it, as creative artists, by referring to 
particular people (otherwise it would deteriorate into 
a monograph or a thesis) they manage with consum- 
mate skill to avoid getting bogged down to particulari- 
ties. A mother? bemoans the elopement of her daughter 
with the boy up the street; “ She is just a child, an 
immature, childish child! It seems but yesterday 
that she broke down and cried uncontrollably at the 
loss of the creeper she had planted in the back yard — 
a foraging cow had eaten it up — How we the women 
of the household tried to distract her by offering her 


milk with honey, her favourite dish!—But no! she 
would not be tempted; all day she disdained ball 
games with her playmates crying out her young heart! 
And this girl has placed implicit trust in the lying 
promises of a callow youth and plunged into the horrors 
of a journey through the desert! ” 


To the mother this appears irreconcilable — such a 
wilful child preoccupied earlier with small trivial things 
now taking upon herself the rigours of a journey through 
the trackless deserts. But to the reader another trend 
is discernible — that the girl is capable of deep attach- 
ment and the things of the heart are far more important 
to her than indicated by the value the world may put 
on them. But the chief thing in the poem is really 
what it does not contain — the poet makes no attempt 
to present the hero as an outstanding person, as a 
lion among men, Indeed it would be ridiculous if 
the mother who is not disposed to admire the boy 
just now were to paint him in favourable terms. The 
hero appears great, indeed unique in the eyes of the 
girl and she leaves behind literally all that she used 
to like and love till now to go with him. Her running 
off with the boy is very natural, indeed inevitable not 
because the hero is a man of destiny, not because of 
his very specific individuality but because of the uni- 
versal propensity in a girl of sixteen to see a world of 
good in an ordinary young man and love him to dis- 
traction, 


In this poem of 10 lines, one line has been devoted 
to the hero whose lying promises and boyish face are 
the two characteristics mentioned. In another poem* 
presented again in the version of the unhappy mother, 
even this much space is not devoted to the hero, the 
villain of the previous night’s elopement. The mother 
laments: “ She used to love my holding her in an 
embrace every night when going to sleep, and in the 
night, if the embrace slackens a little, she would huddle 
closer to me. But last night when I found her lying 
apart, outside of my arms, I moved closer to her; but the 
little liar said she was perspiring and moved away. 
Now I know why she resented my embrace! My 
sweet smellin girl, cool to the touch like a newly 
opened aambal flower has set her heart on a youthful 
lover and all of us, even I the doting mother have 
turned out to be repulsive to her!” 


Here the universalisation is complete as there is 
literally nothing to particularise the hero and justify 
as unique the overwhelming preference of the girl 


3 Natrinai, 179, 
* Kuruntogai, 84. 


Digitized by Nolan dation. 


noolaham.org | aavanaham.org 


for him over her own mother and the rest of her house- 
hold. Here the poet is not describing a freak, an 
isolated episode unlikely to be mət with anywhere else; 
on the other hand he is describing a universal pheno- 
menon, a common trait of all humanity. It is true 
he has to work with the particular, in this case, with 


the fond mother and the runaway daughter; and how 
well they come out of the poet’s brush, as credible 
living humans! But it is a measure of his poetry 
that he has been able to work through the media of 
particular entities to universalise an experience and 
to pass on the whole of it to the reader. 


Digitized by Nod oundation. 
noolaham.org | aavanaham.org 


Early Period 


Translation opens the windows of knowledge through 
which we are able to get a fair view of the splendour 
and richness of other developed languages. Sanskrit 
and Tamil have been co-exsiting in India as highly 
developed languages and there have been mutual 
benefits. Almost all great epics written in Sanskrit 
have been rendered into Tamil and we can trace the 
influence of Tamil in Sanskrit. Foreigners like Pliny, 
the author of the Periplus, Fahien, Huientsang and 
Marco Polo have visited our country and left their 
impressions in their own languages and we have transla- 
tions of them. It is interesting to note that most 
foreigners, missionaries as well as traders, maintained 
journals which are now valuable records of our own 
history. Strangely enough we find such accounts 
and travelogues to be scarce in our own literature. 
Perhaps the spirit of enquiry is lacking among us due 
to some reason or other. It shows our total indifference 
in acquiring knowledge beyond our boundary. 


Introduction of Indian literature in the West 


Translations have contributed great deal to the 
growth of a language and development of its literature. 
When the Europeans came to India early in the six- 
teenth and seventeenth centuries they not only intro- 
duced their Christian literature into our languages 
through translations but also translated our sacred 
books into their own languages. The saga of transla- 


xl 


D. PACKIAMUTHU, M.A. 


tions was actually commenced by them. The major 
benefit of this is the development of Tamil prose which 
in spite of its existence in early times, had fallen out 
of practice. The development of prose coincided 
with the introduction of printing, which was first 
introduced in India by the Portuguese Jesuit fathers 
in places like Goa, Punnaikayal, Ambalakadu, Cochin 
and Quilon around the latter half of the sixteenth 
century. Before the arrival of the Europeans in the 
Tamil literary scene, prose was not a popular form of 
literature and it was confined to commentaries of 
grammar and some classical works on the one hand 
and to inscrpitions on the other. While the commen- 
taries were meant for scholars, the inscriptions were 
for all. The prose of the commentaries is difficult to 
understand but the contents of the inscriptions are 
easy to understand as they are in spoken form. It is 
evident therefore that Tamil had no literature in prose 
when the European scholars landed in India. Even 
treatises on medicine, astrology, mathematics and 
other sciences had been reduced to terse verses. 


The Portuguese arrived in India and established 
their trade station in Goa at the beginning of the sixteenth 
century. The Jesuit missionaries followed for the 
propagation of Christianity. There was a large number 
of converts in the Pearl Fishery Coast (Tinnevelly 
coast). Tamil had to be studied by the missionaries 
to explain the tenets of Christianity. They translated 
prayers and life stories of saints from Portuguese 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


Prose in the spoken Tamil form, ‘as they wanted the 
simple converts to understand them easily. Since 
the existing prose style of the commentaries was in- 
comprehensible to ordinary people, they had to adopt 
the spoken form. 


Tamil and Sanskrit 


It must be remembered that Tamil had attracted 
the attention of European scholars long before Sanskrit 
did. Wilkins’ translation of the Bhagayat Gita in 
English, appeared only in 1785; Sir William Jones’ 
rendering of Sakuntala in 1789 and Laws on Manu 
in 1794. But before that St. Francis Xavier, Henrique 
Henriques, De Nobili, Zieganbalg, Constantine Beschi 
and. others started Tamil translations and composi- 
tions. Zieganbalg translated Konrai Vendhan into the 
German language. The Italian Jesuit, Constantine 
Beschi, translated Tirukkural into Latin. However, 
for obvious reasons, Sanskrit seems to have drawn 
the attention of the west more than Tamil. Stephen 
Neill mentions two reasons for the rapid ascent of 
Sanskrit. The excellence of the Sanskrit works like 
Bhagavad Gita and Sakuntala, translated into European 
languages, is one. At the end of the eighteenth cen- 
tury, Voltaire and his contemporaries cultivated a 
love for Chinese literature and at that time the literature 
that came from India was perfectly calculated to capti- 
vate the romantic and high-strung souls of the Europeans. 
Goethe was fascinated by Kalidasa’s Sakuntala, and 
the Philosopher Schopenhauer (1788-1860) declared 
the Upanishads to be highest form of reading available 
to man. Another reason is that Sanskrit being a 
member of the Indo-European family is comparatively 
easy to be translated into a western language. “ Much 
of the classic prose of the Upanishads can be rendered 
into English or German directly with hardly any loss 
of meaning, The translation of Tamil poetry into 
English is by constrast one of the hardest tasks in 
the world.” 


Things are changing for the better and Tamil is 
being gradually recognised by those who are concerned 
with the understanding of India as a whole. 


Influence of Religions 


Tamil is the only language in India which can boast 
of literatures of Jainism, Buddhism, Saivism, Vaishna- 
vism, Islam and Christianity. Each religion had played 
a distinct role in developing the language and literature. 
It was Christianity which sowed the seed of modern 
Tamil prose and accelerated its growth by the introduc- 
tion of the printing press. The aim of christian mis- 
sionaries was that the message of the Gospel should 


reach all, high and low, irrespective of caste and creed. 
They adopted the prose of the spoken form and pro- 
duced religious literature on a mass scale. This also 
paved the way for mass communication. 


The first Translation in Tamil Prose 


Tt may be a surprise to many to know that the first 
Tamil translation appeared in Lisbon in 1554 contai- 
ning an explanation of Christian doctrine in a booklet 
of 38 pages, transcribed in Roman script with Portu- 
guese translation between the lines. This is known 
as Cartilha from its long title of 38 words beginning 
with Cartilha. The late Father Thaninayagam gives 
an interesting history of his precious booklet which 
is now kept in an iron safe at the Ethnological Museum 
of Doctor Leile de Vasconcellos at Belam, Lisbon. 
Originally the copy was presented to the Library of 
the Carthusian Monastery of Scala Caeli of Evora by 
the Jesuit Tehotonio de Braganca (1536-1602) a dis- 
tinguished scholar. Later this copy was found in the 
hands of Jose Bastos at Torre do Tombo, and in 1909 
Dr. Vasconcellos bought this copy from an illiterate 
person. Three Indians, then livng in Lisbon, Vicente 
de Nazareth, Jorge Carvalho and Thoma da Cruz, 
were said to be responsible for the translation and 
transliteration, and their work was supervised by Fra 
Joam de Vial de Conde, a renowned Franciscan who 


was in charge of the Order in Colombo. A passage 
of this booklet reads as follows: 
** ஆகாசமும பூமியும படசசவன சாவமும 


ஆனவனெ பிதாவெ தமபிரானெ விசுவாசம அவ 
வணணம எனனடெ காததாவெ யெசுகிறிஸது 
அவவனடெ புதானெ ஒருவனெ சுததமான 
சித தததினொடெய கருணெ கொணடு கெறபம 
ஆயிகனனியா ஸதிரி மரியததில பெறநதவன . 


The Rev. Dr. Rajamanickam, after quoting this 
passage, concludes “ though three Tamils are supposed 
to have written that, the languages is poor. Perhaps 
their knowledge of Tamil was elementary.”® Consi- 
dering the age and circumstances when this was written, 
the criticism of the learned Father is rather harsh, 
As we have seen earlier, there was no proper prose in 
vogue and this is an early attempt to express the Chris- 
tian doctrine in spoken idiom. This is the form found 
in many inscriptions. More or less the same pattern 


1 Stephen Neill, Bhakti, Hindu and Christian, C.L.S., Madras, 
1974, page 2. 

= Rajamanickam, S. The First Oriental Scholar, page 175. 
De Nobili Research Institute, St. Xavier’s College, Palayam- 
kottai. 

® Ibid., page 176 


xli 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


has been followed by Enrique Enriques, De Nobili 
and even the first Protestant Lutheran Missionary of 
Tranquebar, Bartholomew Zieganbalg. Modern Tamil 
Prose was in the formative period and translation was 
its beginning. Theological connotation and meaning 
of the words were sharpened out later on in the long 
process of usage and acceptance. The formation of 
Christian literature in India reflects the meeting of the 
Christian message with Hinduism with its vast litera- 
ture. The early missionaries had to confront the great 
task of choosing the right words from the Hindu voca- 
bulary to express the Christian truth. Therefore it is 
too early to pass judg2ment on the usage of words and 
Structures of this booklet with the present day yard- 
stick. This booklet heralds the beginning of European 
efforts in the context of transplanting the Christian 
Church into the Indian soil. It is interesting that 
in the booklet the words have been written in between 
spaces in tune with European prose. Tamil script 
was written without space between the words. Space 
between words was introduced for the first time by 
the Madras Bible Society about 1848 in the printing 
of Tamil Bibles. 


The First printed books 


Francis Xavier of the Society of Jesus, who arrived 
in Goa on May 6, 1542, visited Tuticorin in the Fishery 
Coast by the end of October 1542 and stayed with the 
parava converts who had been baptised some eight 
years before. He organised their religious instruction 
systematically, though he was handicapped by igno- 
rance of Tamil. Ritcher quotes statements taken 
from Xavier’s letters which show the efforts he had 
taken to impart religious instructions in Tamil. Xavier 
writes, “ When neither they understood my language 
nor I theirs, I selected from their midst some gifted 
educated men and tried to find some who understood 
both languages, Spanish and Malabar (Tamil). Then 
we assembled several days and translated together 
with great labour the Catechism in Malabar language ”.5 
Xavier seemed to have committed to memory such 
translated prayers transliterated into Portuguese for 
his use. The Cartilha of 1554 published in Lisbon 
may indicate the pattern adopted by Xavier. 


A. C., Clayton quotes three sources in his notes of 
early typography and presses: 


1. “ The Supplement (1878) to Brunet’s Manual du 
Librarie mentions a book printed at Goa in 1561 by 
J. de Emdem and J, de Quinquencio. (Burnell’s South 
Indian Palaeography. Addition to note on p. 44) ” 


2. Dr. Murdoch in his classified catalogue of 
Tamil Christian Literature (1901) says that the first 


Tamil book printed was the Doctrina Christiana of 
Giovanni Gonsalvez, who is said to have first cast 
Tamulic characters in 1577”. 


3. “ According to Burnell (Elements of South 
Indian Palaeography, 2nd edition p. 44) in 1578 Father 
Joao de Faria cut Tamil types and printed on the 
* Pescaria ’ (Tinnevelly) coast in the same year a book 
entitled in original O Flos Sanctorum, a doctrina Chris- 
tina, hu copiso confessionario and outros livros”. 
Evidently the three quotes refer to early printed prose 
books in Tamil. Probably the first printed prose 
book in Tamil printed at Goa in 1561 was a translation. 
Unfortunately the source does not give the title of the 
book and it is not clear whether J. de Emdem and J. de 
Quinquencio are authors or printers. The book is 
not available and probably it may lie hidden in one of 
the libraries in the western world, We read of some 
printing activity in Goa after the arrival of Alexandro 
Valignano in 1574 who planned with Enrique Enriques 
a list of Christian publications in Tamil. Valignano 
asked the lay brother, Joam Gonsalves to make Tamil 
types and the brother succeeded in making a Malabar 
(Tamil) printing press working diligently with his 
own hand and at the cost of great labour. The types 
were made of metal in 1577 at Goa and they were 
perfected by Fr. John Faria in 1578 at Quilon. Mur- 
doch’s Giovanni Gonsalvez is none other than Joam 
Gonsalves, the lay brother and Burnell’s Father Joam 
de Faria and Fr. John Faria is the same person. The 
Rev. Fr. Rajamanickam has clearly established with 
photostat copy of the 1578 edition of Doctrina Christina 
that it was printed at Quilon with metal types perfected 
by John Faria.” Burnell’s reference to a doutrina 
Christda may be another edition from Pescaria (Tinne- 
velly) coast. 


Enrique Enriques (Henrique Henriques) is the author 
of Thambiran Vanakkam in Tamil and its equivalent 
Portuguese title is Doctrina Christina, Enriques was 
born in Portugal in 1520 of Jewish parents. He came 
to India in 1546, lived there till his death on 6th Feb. 
1600. He was a member of the Society of Jesus and 
worked in the Fishery Coast, staying at Punnaikayal. 
He learnt Tamil well enough to write books on it. 
He was a contemporary of Frncis Xavier. He also 


‘John Murdoch, Classified Catalogue of Tamil Printed 
Books, 1865— Introduction, 


5 Bror Tiliander, Christian and Hindu Terminology, page 29, 
Uppasala, 1974, 

® A.C. Clayton, Report of the Protestant Tamil Christian 
Literature, 1971, page 3. 

7 Rajamanickam, S., The First Oriental Scholar, page 154. 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


conducted a Jesuit college of Tamil at Punnaikayal, 
wrote the first Tamil Grammar of the spoken dialect 
and compiled the first Tamil Dictionary. His grammar 
and dictionary are lost but three other important 
works, which are translations, are still available. Tham 
biran Vanakkam is a translation from Portuguese 
16 pages containing statements of the main Article 
im the Catholic faith. There is also another translator, 
Manuel de Sao Pedro, associated with him. In 1579 
he brought out an expanded edition in 120 pages under 
the title Kiristiani Vanakkam, again a translation from 
Portuguese Catechism with an exposition of the first. 
Flos Sanctorum is another important title in Tamil 
by Enriques, printed at Punnaikayal. It is a book 
on the lives of saints, in 668 pages. Father Raja- 
manickam has republished this work in 1967 under 
the title Adiyar Varalaru. Though Enriques was the 
author of many books in Tamil prose including gram- 
mar and dictionary, Father Rajamanickam calls him 
‘father of the Tamil Press’ because he founded a 
press in Punnaikayal and brought out printed books 
in Tamil which are the first ever printed books and 
first translations from European language. 


Enriques was a pioneer in introducing translations 
in modern Tamil prose and we have to salute him for 
his services to Tamil language and Tamil Christian 
literature. De Nobili of Madurai Mission actually 
corrected some of the words used by Enriques. The 
latter introduced a fow Portuguese words in Tamil in 
consonance with Tamil grammar, He translated Igreja 
(Church) into igirasai, Christo into Kirisithu, Padre 
into Pathiriyar and Jesus into Isesu.? There are some 
spelling and syntax errors which could be ignored 
since there were no samples of prose pieces and he 
had to depend mainly on the spoken idiom used by 
the Paravas of the fishery coast. 


Pearl to India 


The next important person we have to consider is 
Robert de Nobili who is known amongst the Tamils 
as Tatuav Pothagar. He landed in Goa in 1605 and 
from there he moved to Madurai where he mastered 
Tamil, Telugu and Sanskrit, One of his immediate 
superiors reported to the Jesuit General in Tome that 
“the Father speaks the purest Tamil and pronounces 
it so well that even the most fastidious Brahmin scholar 
cannot improve on his diction,” 19 He was the first 
European scholar to have studied Sanskrit and with 
great difficult he managed to get access to the sacred 
Sanskrit literature, reserved for the brahmins alone, 
He was able to speak and write in Sanskrit and more 
or less lived like a brahmin sanyasi. With his know- 
ledge of Sanskrit he was able to indianise some of the 


terminology which Enriques had borrowed from Portu- 
guese. He wrote a number of books in Tamil, Telugu 
and Sanskrit and his Tamil poems were written in 
classical Tamil—i.e., * Senthamil ’. But he wrote Tamil 
prose in a style that could be understood by everybody. 
Unfortunately many of his writings could not be 
printed in his time and they remained in palm leaves. 
The printing project of the Jesuit fathers had declined 
because of the arrival of the Dutch East India Company 
in the eastern coast of Tinnevelly who contended with 
Portuguese supremacy. 


Zieganbalg and Bible Translation 


Tamil is the first of the Asian languages into which 
the Holy Bible was translated and printed. The trans- 
lation into Tamil was rendered by Bartholomew Ziegan- 
balg who came from Pulsnitz in Saxony, a small ki ngdom 
in Germany. He landed in Tranquebar in 1706, a 
century after the arrival of De Nobili in India and 
four years before the arrival of Constantine Beschi. 
Tranquebar in those days was a territory of the Danish 
East India Company, and King Frederick IV of Den- 
mark, desiring to propagate Christian faith in his 
Indian domain, sent two young German missionaries, 
Zieganbalg and Plutschau, to Tranquebar. They were 
the first Protestant missionaries to India. While 
Plutschau returned after a few years, Zieganbalg, 
except for a short furlough, remained in India till 
his premature death in 1719, He mastered Portuguese 
and Tamil language. He learnt Tamil by sitting 
along with children, in a pial school, and writing with 
his finger on sand. Zieganbalg calls Tamil Mala- 
barisch as Tamilnadu was then known as Malabar to 
the foreigners. 


When he acquired sufficient knowledge of Tamil, he 
started translating into Tamil the New Testament 
from the original Greek on October 17, 1708 and 
completed it on March 31, 1711.22 He also translated 
the Old Testament up to the Book of Ruth when death 
snatched him away at his 36th year. When the printing 
press arrived at Tranquebar in 1712 Zieganbalg’s 
translation of the New Testament was printed in two 
Parts at the Tranquebar Press, the first part in 1714 
and the second in 1715, and it was dedicated to King 


® Rajamanickam, S., The First Oriental Scholor, page 174. 

2 Thid., page 182, 

32 Cronin, A Pearl to India, page 81. 

H Rajarigam: History of Tamil 
CLS: 


#2 Sabapathy Kulendran, A History of the Tamil Bible, pages 
42 and 45, The Bible Society of India. 


Christian Literature, 


xliii 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


Frederick IV of Denmark.” The remaining books 
of the Bible were translated by Benjamin Schultz, 
another German missionary, and the whole Old Testa- 
ment was published in four parts in 1723, 1724, 1726 
and 1727 respectively. Philip Baldaus, a Dutch mis- 
sionary in Ceylon, had translated the gospel of St. 
Mathew in 1672 but this translation was published in 
1741.* Zieganbalg was reported to have studied this 
translation and was not satisfied with it. The Dutch 
Tamil edition of the New Testament was published in 
1759 after several revisions. A Tamil version of the 
four Gospels and Acts of the Apostles by the Roman 
Catholic missionaries was published at Pondicherry 
only in 1857.15 


It must be admitted that Zieganbalg’s translation 
of the New Testament into Tamil is a turning point 
in the development of modern Tamil prose. It is a 
major prose work written in spoken idiom with the 
sole purpose that the Good News should reach every 
Tamil, whether he is a commoner or scholar. Ziegan- 
balg wanted that the message should be easily under- 
stood. He was interested in the effective communi- 
cation of the Gospels. It was published at a period 
when the Vedas of the Hindu religion were restricted 
to high caste Hindus and others could not even see 
them. Zieganbalg not only made the Christian veda 
available to each and everyone, irrespective of caste 
and creed, in large number of printed copies but in a 
prose style understandable to all. It is no surprise 
that the Hindus call the Tamil Christians * Vethakarar * 
even today, thanks to Zieganbalg’s translation of the 
gospels and other books of the New Testament. 


Zieganbalg’s translation drew both’ hostile and 
favourable criticism. The hostile criticism was rather 
unfortunate because the critics overlooked the time 
and conditions when this translation was made. Modern 
Tamil prose was in a formative stage and the then 
existing prose works were merely commentaries of 
grammar and classical works in a style that could be 
understood only by scholars. There were no printed 
prose works except those by Enrique Enriques, and 
the works of De Nobili were in palm leaves. Of 
course there were the inscriptions and they were also 
in spoken idiom for they were meant for all citizens. 
Therefore Zieganbalg chose the then existing style of 
the Tamil prose which also suited. his purpose, that of 
communicating the Gospel to all. In one of his letters 
he tells that his translated gospel ‘is now everywhere 
here in India such a treasure as to: surpass all other 
Indian treasures 738. In his letter dated 10th Oct. 1711 
to the Professors in Halle, Zieganbalg mentions how 
he discovered a very old Tamil book containing stories 


Digitized by Nool 


from the Old Testament in question form. The Roman 
Catholic missionaries allowed him to copy the book 
on condition that he let them have for their use a copy 
of his own translation of the New Testament in Tamil. 
They said that they had never seen either the Old or 
the New Testament in Tamil, but only a few stories 
and that they had not thought it was possible to translate 
the Bible word for word.” It is remarkable that 
such words of appreciation have come from Jesuit 
Fathers who were considered to be rivals. 


Yet Father Constantine Joseph Beschi, who is 
considered to be a scholar in Tamil, mocks the Tamil 
writings of Zieganbalg as follows: “ Already in reading 
the first line, the reader’s eyes burn, his tongue dries 
up, and his ears must burst; one looks around and 
burst into loud laughter!!! He writes further, “ They 
have printed and published Sacred Scriptures in rather 
coarse Tamil, ... But the types are excellent and 
well cut, numerous and varied. We wish that we 
could oppose book to book, but means fails us. We 
have no Press.” Probably these were uttered by 
Beschi in a weak moment when he found the exodus 
of his converts to the Protestant Christianity of the 
Tranquebar missionaries attracted by the Holy Scrip- 
tures and other books in simple Tamil. His regret 
for not having a press to counter, evokes our sym- 
pathy. We give below a few lines as sample of Ziegan- 
balg’s Tamil to readers’ judgement: 


££ அதெனெனறால சருவெசான லொகததையித 
தனை சினெகிததிருநதபடியினாலெ தமககொண 
னான குமானைததநது அவரை விசுவாசிககிற 
பொகளெலலாரும கெடடுப பொகாமல நித திய 
சீவனைபபெற வேணுமெனறிருநதார :* 


யோவான்‌ 3: 16 


Zieganbalg is well-versed “in Tamil, and incidentally 
is the first European Indologist. His Genealogy of 
the Malabar Gods, The Introduction to Needhi Venba 
or Malabar Ethics and The Malabar Heathendom are 
some of his important works. He wrote a Tamil 


13 Bror Tiliander, Christian and Hindu Terminology, pages 290 
and 191. 


M A, C. Clayton, Report of the. Protestant Tamil Christian 
Literature, 1917 — Introduction, page 7. * 


18 Ibid. 


16 Arno Lehmann, Ir Began at Tranquebar, page 25, CLS, 
1956. 


27 Bror Tiliander, Christian and Hindu Terminology, page 33. 
~ 38 Arno Lehmann, Jt Began at Tranquebar, page 24. 
18 Bror Tiliander, Christian and Hindu Terminology: page 30- 


am Foundation. 


noolaham.org | aavanaham.org 


grammar in Latin under the title Gramatica Damulica.® 
In a letter dated 14th September 1708 he gives a list 
of 14 books written by him. Among them Luther’s 
small catechism with exposition, a translation of the 
Danish ritual for Baptism and the Lord’s Supper, 
a collection of hymns, two sermon collections, a Moral 
Theology and a Tamil Dictionary containing 20,000 
words," In his Bibliothic Malabaricia he lists 119 
Tamil books he has studied and among them are 
Tolkappiam and Nannul, Tirukural, Tiruvasagam, Chinta- 
mani, Panchatantram, Nala Kadai, Ulaganeedhi, several 
collections of Devarams, Alwar hymns, Sivarathiri 
Puranam, almost all Catholic writings including Die 
Sontagse vengelia (a translation of Gospel texts for 
Sundays), A breviary for monks, a catechism and 
hymns to the Blessed Virgin. There were other books 
containing heretical thoughts and Zieganbalg says 
that “ they ought to have been burnt had it not been 
for the sake of Malabarian language.” Zieganbalg 
had high respect for the Tamils and their culture, and 
he actually followed the prose style similar to that of 
De Nobili and Enriques, of course with knowledge of 
original Tamil literary works. We do not see any 
justification for Beschi’s criticism. 


Translation is a growing art, and the translations 
done at a period are not the finals. Words change 
in their connotations and sometimes new style of 
expressions reflecting the time creeps into any language. 
Tamil is no exception. The Holy Scriptures of any 
religion cannot remain in the same idiom for a long 
time. They must adapt to the transformations taking 
place in the language and make themselves relevant 
to the devotees of the time or period: Commentaries 
and discourses may help to understand the texts to a 
certain extent. But uptodate translations or rewritings 
are very essential to make them fully understood. 
We see different translations of the Holy Bible in the 
English language such as King James Version, Revised 
Standard Version, Oxford English Bible, New English 
Bible, Jerusalem Bible, Living Bible, Good News 
Bible and so on. Though there are not different 
translations in Tamil, we see revised translations from 
time to time based on Zieganbalg’s and Schultz’s 
translation of the Bible. It was Ernst Walther who 
stayed in Tranquebar from 1725 to 1739 worked on 
the revision of the Bible. Johann Philip Fabricius 
brought the revised translation of the Old Testament 
in 1772 and the Old Testament in 1777. He was a 
German missionary and a reputed Tamil scholar. 
He lived and worked in Madras from 1740 to 1791. 
He died in Madras. His version is still spoken as 
“the golden translation ” and still in use among the 
Lutherans." C. E. Rhenius further revised the. New 


Testament and published it in 1826. He also revised 
the translation of the Old Testament books from Genesis 
to Judges, and the books of Psalms, Isaiah and Daniel 
but not published. While Rhenius’ translation was 
noted for its clarity and style, his paraphrasing of 
certain difficult passages could not meet with the appro- 
val of the Bible Society. In 1850 Percieval worked 
on a revised translation of the Bible with the help 
of the famous Arumuga Navalar. The Madras Bible 
Society did not accept this translation because, among 
other reasons. it found too many Sanskrit words inter: 
mixed. In 1856 the Madras Bible Society constituted 
a Revision Committee, under the Chairmanship of 
Dr. Henry Bower, a Eurasian Linguist and Tamil 
scholar. Bishops Sargent, Robert Caldwell and poet 
H. A. Krishna Pillai’s brother Muthiah Pillai were 
on the committee with other scholars. The revised 
New Testament was published in 1864 and that of the 
Old Testament in 1868.2 This translation’s official 
name is the * Union Version’ but is popularly known 
as ` Bower's translation’. This edition continues to 
hold its grip on the Tamil Christians for over hundred 
years and further translations by D. P. Larsen, C. H. 
Monahan and D. Rajarigam did not receive as much 
popularity as that of Bower. A new revision com: 
mittee, jointly with the Catholics, is busy on the work 
and its -result is anxiously awaited. The Catholics 
were reported to have a handwritten book containing 
two collections of Bible Stories, one from the Old 
Testament, without date, and the other from the New 
Testament dated 1734, both parts printed in 1886 
under a common heading: Satya Vedanusaranabandam- 
The True Veda Companion. The first Catholic 
version of the New Testament was issued in Pondi- 
cherry in 1857 translated by missionaries of the Paris 
Society for Foreign Missions. J. B. Trincal’s transla- 
tion of the New Testament was published in 1890 
and a translation of the Old Testament done by Bishop 
Bottero of the Paris Society was published in 1904. 
The whole Bible was published by the Tamil Literature 
Society, Tuticorin, in 1960 after several revisions and 
it is based on the Latin text of the Vulgate. Another 
translation of the New Testament from the original 


20 Sabapathy Kulendran, A History of the Tamil Bible, page 45. 
21 Bror Tiliander, Christian and Hindu Terminology, page 34: 
22 Ibid, page 32. 
= 2 Amo Lehmann, It Began at Tranquebar, page 120. 
34 Ibid., page 161. 
55 A. C. Clayton, Report on the Protestant Tamil Christian 
Literature, page 7. 


- 28 Bror Tiliander, Christian and Hindu Terminology, pages 38. 
39. 


xlv : 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


Greek was published in 1970. This is in modern 
idiom. It is hoped that the present joint translation 
committee of the Protestants and the Roman Catholics 
will produce 2 common Tamil Bible. The role of the 
Tamil Bible in the development of the modern Tamil 
prose is significant. 


Tamil Prayer Book 


Two books are important in the life of the Christian 
church, One is the Holy Bible and the other is the 
Prayer Book. The early Tamil Christians were using 
Prayers translated from Portuguese and Enriques’ 
Thambiram Vanakkam and Kristiani Vanakkam may 
be cited as examples. Then came the Protestant 
missionaries of the Lutheran Church from Germany, 
sponsored by the Danish King, Frederick IV. Ziegan- 
balg translated the Danish ritual for baptism and the 
Lord’s Supper before he undertook his translation 
of the New Testament. We hear of the Tamil trans- 
lation of The Apostles Creed printed and published 
in Halle (Germany) in 1710 and a copy being sent to 
Zieganbalg with a request to be requitted by a copy 
of the New Testament in Tamil.*? When the British 
missionaries especially the Anglicans took over the 
mission fields in Tamilnadu they were anxious to 
introduce the Anglican Book of Common Prayer 
duly translated into Tamil. The first mention of the 
use of the translated English Liturgy in Tinnevelly is 
found in the report of the Society for Promoting Chris- 
tian Knowledge for 1786. Christian Schwartz, a 
well-known Missionary at Tanjore, says as follows: 
“A portion of the English Liturgy, translated into 
Tamil, was regularly used in the Church, and proved 
a valuable aid to this little flock.” Hough, the author 
of Christianity in India® says that this translation was 
done by Schwartz. He also mentions that a Tamil 
version of the English Liturgy was made by the 
Rey. C, F. Schroter of the Dutch Reformed Church in 
Ceylon and Hon'ble F. North, the first Governor of 
Ceylon, issued a proclamation on 24th May of 1802 
that it should be read in all the Tamil Churches and 
schools in the island. But it does not appear to have 
been printed, 


The translation of the first Tamil Prayer Book of 
the Liturgy of the Church of England that was printed 
appears to have been made by the Rev. Christian David 
Chaplain of the Established Church in Ceylon, a native 
of Tanjore and a pupil of the venerable Schwartz . . . 
The first Bishop of India (Anglican) at Calcutta, Bishop 
Middleton, got it printed at the Mission Press in Seram- 
pore in 1818 at an expese of £300/ which was met 
by Sir Robert Browning, the Governor of Ceylon to 


whom it was dedicated. Since the Tamil of this 
book differed very much from the Tamil spoken in 
Tamilnadu, the Church Missionary Society requested 
the Rev. Dr. Rottler to do another translation and 
it was published by the S.P.C.K. Press at Madras 
(the present Diocesan Press) in 1818. The Govern- 
ment of Madras contributed £200 and the Bishop of 
Calcutta £ 40 towards its publication, and the Christian 
Knowledge Society provided the paper and defrayed 
nearly all the remaining expenses.’ James Hough 
speaks of introducing this translation to the Tamil 
congregation in Palayamkottai where hitherto worship 
was conducted in ‘German form’. This translation 
did not remain in use for long and in 1842 Bishop 
George Spencer of Madras appointed a revision com- 
mittee consisting of missionaries, and among them 
we see the names of Bishop Caldwell, Dr. G. U. Pope 
and John Devasahayam, a Tamil clergyman. The 
comment made by Dr. Caldwell on this translation was: 
“ Dr. Rottler, though a learned Tamilian, was a Ger- 
man, and thus perhaps not perfectly acquainted with 
the idiom of the English Prayer Book or with ecclesiasti- 
cal English”. And that of Dr. Pope was: “ This 
version admirable in the main, was stiff and stilted 
in style and was not popular.’ 


In 1844 the Rev. Witford, a Government Chaplain, 
residing at Vellore, made another translation which 
contained a large amount of Sanskrit words and was 
by no means clear and intelligible to ordinary readers. 
It was not used by the Tamil church. In 1851 the 
Tinnevelly Tract Society published ‘ Occasional Ser- 
vices of the Church of England’ and also Part II of 
the Prayer Book. Later in 1858 it published Part I 
of the Prayer Book. This prayer book must have 
been the one that was revised by the committee ap- 
pointed in 1842. In 1853 the S.P.C.K. published 
* Prayers from the Liturgy of the Church of England 
arranged for family worship’ translated by the Rev. 
Arulappan.** 


27 Fenger, History of Tranquebar Mission, page 87. 


28 Report of the Society for Promoting Christian Knowledge 
for 1786. 


59 Report of the Madras Diocesan Committee of the Society 
for Promoting Christian Knowledge, 1898. 

30 Ibid. 

31 Thid, 

32 Mbid. 

33 Ibid, 

% Packiamuthu, Christian Missions and Print Media in 


Tinnevelly. Bicentenary Souvenir of the Tirunelveli Church, 
1980. 


Digitized by Noo Yi Foundation. 
noolaham.org | aavanaham.org 


Another revision was undertaken in 1872 by the 
Rey. Dr. Henry Bower, Dr.-Caldwell, Munshi Muthiah 
Pillai and others. According to Bishop Caldwell, 
“this revision was dictated by the riper experience 
gained in the revision of Tamil Bible”. However, 
this revision was not regarded as satisfactory. In 
January 1890, the Secretary, S.P.C.K. Madras, re- 
quested the Rev. 7, L. Wyatt (son-in-law of Bishop 
Caldwell) to become the Chairman of the Tamil Revi- 
sion Committee. On the suggestion of the Bishop of 
Madras, the * native element’ was strongly represented 
on the committee. The Rev. W. T. Satthianathan 
(Chaplain to the Bishop of Madras), the Rev. D. Smuel 
(Chaplain to Bishop Caldwell), The Rev. J. Gnanaolivoo 
(Vice-Principal of S.P.G. College, Tirichinopolly and 
Examiner in Tamil of the University of Madras), the 
Rev. N. Gnanaprakasam (a Professor of S.P.G. College, 
Tanjore), and the Rey. Sarhuel Paul (a great Tamil 
Scholar and a noted translator), Mr. Muthiah Pillai 
(Munshi) and other Europeans. This committee felt 
that their work seemed to be chiefly in the direction 
of expressing the existing work in forms somewhat 
more in accordace with modes of thought common 
among the Tamils and in breaking up long sentences 
here and there to make the meaning plain. The com- 
mittee resolved, by a majority, to adhere to the forms 
hitherto in use in Tamil for the technical ecclesiastical 
terms Bishop, Priest, Deacon, Ordinary and Catholic. 
After a few other corrections, the result of the work 
was submitted to Bishop Caldwell for his approval. 
The Bishop approved of all changes, including the 
retention of the Tamil words already in vogue for 
ecclesiastical terms. The proposed changes were then 
submitted to the Metropolitan at Calcutta through the 
Bishop of Madras. The Metropolitan objected to 
some of the changes and called their ‘attention to a 
resolution passed by the Bishops of India in Synod 
in previous years, requiring such ecclesiastical terms 
as ‘ Bishop’, ‘ Deacon’, ‘ Priest’, etc., to be translite- 
rated. He also added that he would accept vernacular 
equivalents if the Bishop of any diocese signified to 
him that the general feeling was for the retention of 
terms hitherto in use. Unfortunately the Bishops 
in Synod declined to sanction the retention of Tamil 
terms in question and insisted on transliteration. Conse- 
quently a question arose, ‘ should’ the transliterations 
be made from the original languages (Hebrew and 
Greek) or from the English. The Bishop of Madras 
and the Rev. Thomas Walker of Dohnavur agreed 
that the transliterations for the Tamil Prayer Book 
should be from the original languages. The matter 
was referred to the Archbishop of Canterbury who 
gave it as his decided opinion that the transliterations 
should be from the original languages and not from 


what he called ‘the truncated English forms’. The 
Committee met again on 26th and 27th June 1892 
and after a thorough consideration of all the questions 
submitted to them that they were able to agree on all 
Points except the erucial one regarding the rendering 
of the technical ecclesiastical terms, and the use of 
thali in the marriage service. The majority desired 
to adhere to the terms, already in use, and to the existing 
use of thali. The Metropolitan and the other Bishops 
of province insisted on transliteration from the English 
and they did not agree to the Tamil word thali in the 
Place of ring in English. Shortly afterwards the 
S.P.C.K, London passed a resolution to the effect that 
they would give a grant of Rs. 900 towards printing 
the Tamil Prayer Book “ provided it is not proposed 
to omit the word ‘thali’, now printed in brackets, 
without fuller discussion,’ 


In 1893 Walker had to be away in England and in 
the meantime the Tamil Prayer Book was going through 
the press with the ecclesiastical terms transliterated 
from the English and the book duly made its appea- 
rance in 1895. Unfortunately the Press had not re- 
ceived in time a lengthy correspondence which the 
Archbishop of Canterbury, forwarded in regard to 
the renderings and translterations adopted in the 
Tamil Prayer Book. The S.P.C.K. Committee, in a 
letter, said, “ We have agreed to make it the rule in 
future versions printed at their expense that the translite- 
rations shall be made direct from the languages of the 
original as nearly as the genus of the language into 
which transliteration is made will permit. This will 
exclude for the future all transliterations from English 
equivalents.” The revised Prayer Book was published 
before this letter was received by the Publishers in India. 


Thomas‘ Walker in his printed memorandum of 
1900 says that the revised Prayer Book was not received 
favourably on account of the above mentioned contro- 
versy. He felt that the revision committee was not 
consulted before transliterations from English were 
Sent to the Press. Walker raises a pertinent question, 
“ Are we not in danger of presenting both the Gospel 
and our own Church polity in too foreign a guise to a 
land like India? Is it wise or really necessary to in- 
crease the use of foreign terms? Already the cry is 
going forth for something more Indian in the presenta- 
tion of the Gospel. Should we not aim at diminishing, 
rather than increasing, all that sounds foreign and 
alien in our religious phras: ology. ”?7 


35 LL. Wyatt, History of the Tamil Prayer Book 1895. 
3 Ibid, 


3? Amy Carmcihael, Walker of Tinnevelly, page 412, Morgan 
& Scott Ltd., London MCMXVI. 


x 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


$ The controversy on transliteration of ecclesiastical 
terms is very significant, and those who are involved 
in translation of Bible and liturgical books should 
take note of this. Wyatt concludes saying that “ The 
Tamil Prayer Book is for the most part western in 
thought and western in expression; and it lacks much 
of the fervour of which the eastern mind is susceptible: 
it stands in marked contrast in this respect to the Litur- 
gies of the East, and to that in use in the Malabar Syrian 
Church ”.’ The present editions of the Book of 
Common Prayer in Tamil do not contain translitera- 
tions from English. Strangely enough it still holds 
its magic influence on the former Anglicans of the 
Church of South India, though the C.S.I. has pro- 
duced a prayer book of its own in Tamil. Next to 
the Bible the Book of Common Prayer in Tamil conti- 
nues to come out in large editions at least once in 
two years! 


Bunyan’s ‘ The Pilgrim’s Progress ` 


Another significant English book translated into 
Tamil is John Bunyan’s “The Pilgrims Progress’. 
It is one of the source books of modern fiction in the 
English literature, and its Tamil translation has played 
a similar role in the birth of Tamil fiction. There 
were two editions of this book, Madras and Jaffna. 
Part I was printed at Vepery in 1793. A revised trans- 
lation was brought up by the Madras Religious Tract 
Society in 1842... The Madras editions contained only 
Part I. The whole work: was translated by the Rev. L. 


Spaulding for the Jaffna Tract Society and was printed 
in 1853. The present edition is only the revised trans- 
lation of the Madras edition by the illustrious the 
Rev. Samuel Paul in 1882.°° His style of Tamil prose 
is matchless and his translation has stood supreme 
for over a hundred years. His translation of ‘ The 
Pilgrim’s Progress” inspired H. A. Krishna Pillai to 
compose the epic Ratchanya Yatrikam and Suvikaran 
Nadar to compose Muttivazhi Ammanai in 1896. 


Thus the early Tamil prose translations were mostly 
Christian works by foreign missionaries and they 
sprang up in the context of Tamil culture. The main 
purpose of the missionaries was to propagate their 
religion and Tamil prose became handy as an effective 
tool in their hands. The criticism of Dr. Caldwell on 
the Tamil translation of Dr. Rotler may be equally 
true of the foreign enthusiasts in handling the Tamil 
language but the truth remains that their solid efforts 
however defective, turned out to be a blessing in disguise 
as far as Tamil prose is concerned. We have to acknow- 
ledge that the foreign missionaries not only made a 
scientific study of our language but made us see the 
beauty and richness of our language. 


W. T. Wyatt, History of the Tamil Prayer Book 1895. 


3 John Murdoch, Classified Catalogue of Tamil Printed 
Books 1865, page 11 and also A. C. Clayton, A Classified 
Catalogue of Protestant Tamil Christian Literature, 1917, 
Page 3. 


Digitized by Nod MJH Foundation. 
noolaham.org | aavanaham.org 


கடல்‌ மன்னிப்புக்‌ கேட்கிறது 
புலவர்‌ குழந்தையின்‌ 
இராவண காவியம்‌, 

** புரட்சிக்‌ கவிஞரின்‌ புதுக்‌ கவிதைபோல்‌, 
புதிய தமிழகத்தின்‌ ஓவியம்‌? என்றார்‌ 
அறிஞர்‌ அண்ணா ! 
அந்த இராவண காவியத்தில்‌ மிளிரும்‌ 
ஓர்‌ ஓவியக்‌ கவிதை இது...... 


கடல்‌, இராவண மன்னனிடம்‌ 
மன்னிப்புக்‌ கேட்கிறது- 
“வேந்தே! சங்கத்‌ தமிழ்க்‌ கவிதைகளை 
கடல்கோள்‌ தாகத்தில்‌ உண்டது கொடிய தவறுதான்‌ ; 
உண்மையை உணர்கிறேன்‌. இனி, 
தமிழ்த்‌ திசையிலேயே தலைவைக்கமாட்டேன்‌. 
இந்த உயரிய முத்துக்களை ஏற்று 
என்‌ தவறைப்‌ பொறுத்தருள்க. * 
கடலலை இராவணனின்‌ காலைத்‌ 
தீண்டிச்‌ செல்லுதலை இங்கனம்‌ 
தன்‌ அரிய கற்பனையால்‌ அழகுபடுத்துகிறார்‌ புலவர்‌ குழந்தை. 
“* சங்கந்தரு தமிழுண்டது தவறென்று தெளிந்தேன்‌ 
இங்கொன்‌ றிய இறையேஇனி என்றுந்தலை வையேன்‌ 
அங்கன்றது கொண்டேபொறுத்‌ தருள்கென்றொலி கடலும்‌ 
சங்கந்தரு முத்தந்திறை தருமாயிர மடங்கே. 
இராவண காவியம்‌, உலாவியற்படலம்‌, 29. 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


Digitized by Noolaham Foundation. 
noolaham. org | aavanaham.org: 


= D- 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


f= world-renowned Indologist, A. A. Macdonell 
catagorically states in the ‘Encyclopaedia of 
Religion and Ethics ’: 

“Probably no work of the world literature, 
secular in its origin, has ever produced so pro- 
found an influence on the life and thought of a 
people as the Ramayana.” 


Ramayana is supposed to be the “ Adi Kavya” 
by Valmiki designated as the ‘ Adi-Kavi’ in Sanskrit. 
But it is not the * Adi Katha”. There seems to have 
been folk tales on some sections of the Ramayana 
prior to Valmiki, the earliest of which probably was 
the * Dasharatha Jataka of Jatakattha Vannana wherein 
Rama and..Sita are depicted to have been brother 
and sister born to Dasharatha and his first queen 
consort. Here there is no mention of any Kishkindha 
with Vali-Sugriva-Hanuman and Lanka with Ravana- 
Kumbhakarna-Vibhishana. It is an allegory related 
by Gautam Buddha to his disciple Ananda to clarify 
the theory of reincarnation. 


There is the story depicting Sita as the daughter of 
Ravana-Mandodari, later to be married to Rama, 
leading to the death of Ravana at the hands of not 
Rama but Lakshmana. This version is adopted in 
the Jaina Ramayanas. Surprisingly it is stated that 
Rama had 8,000 wives and Lakshmana 16,000. 


There are several other versions of the Ramayana 
with fantastic recreations in India and South-East- 


Dr. 5. SHANKAR RAJU 


Asia." But all the posterior Ramayanas of India 
have generally followed Valmiki Ramayana in the 
basic structure. Nevertheless there are various depar- 
tures from the original Valmiki in content and spirit 
in the later ramifications in the respective Ramayanas, 
depending on the regional cultures and modes of 
expression. Out of the posterior recreations of the 
Ramayana, it can well be established that Kamba 
Ramayanam of Tamil Language composed during the 
twelfth century A.D. is the most outstanding exposi- 
tion from the point of view of literary excellence and 
even so is Tulasi’s Ram-charit-Manas of Awadhi 
Language composed during the 16th Century A.D. 
from the devotional angle of vision. 


“In the Ramayana of Kamban ”, states V. V, S. 
Tyer, a great scholar in Tamil, Sanskrit, English, Greek, 
Latin and French, “ the world possesses an epic which 
can challenge comparison not merely with the Iliad 
and the Aeneid, the Paradise Lost and the Mahabharata 
but with its original itself, namely the Ramayana of 


“1 <The Jataka Ed, by Prof. E. B. Cowell, Vol. IV, The Uni- 
versity Press, Cambridge. 

Ja. ‘Ramayana Through South East Asia’; Dr. S. Shankar 
Raju, Annals of O.R.I. University of Madras. 

** Uttara Purana’ by Gunabhadra a Digambara Jain and 
* Padma Charita * by Virualasuri, a Shvetambara Jain. 

8 +A Comparative Study of Kamba Ramayanam and Tulasi 
Ramayan’; Dr. S. Shankar Raju, University of Madras, 


D Digitized by Nool% Foundation. 
noolaham.org | aavanaham.org 


Valmiki”. He further stresses and says, “It is an 
opinion that has grown slowly with years and after 
deep and careful study.’ 


Echoing more or less the same view, Justice S. Maha- 
rajan, a creative writer and Literary critic in Tamil 
and English states in unmistakable terms: 


“ Kamban’s great poetry keeps its hold firmly on 
the centuries, because he gives poetic articulation to 
those timeless problems which arise at all times and 
the answers to which will continue to fascinate the 
spirit of the man till the end of time.” 


Speaking about Tulasidas the author of Ram-Charit- 
Manas, V. S. Smith states that he was ‘the greatest 
man of his age in India’. Dr. Ram Awadh Dwivedi, 
the great Historian and Hindi scholar after assessing 
the impact of Ram-Charit-Manas on the people of 
North India acclaims: 


“It is often said that no decent English house-hold 
is without a copy of Shakespeare’s work and the Bible. 
But Ram Charit Manas of Tulasidas, for the teeming 
millions of North-India takes the place of the Bible 
and Shakespeare combined ”.” 


Though both Kamba Ramayanam and Ram-Charit- 
Manas have followed primarily Valmiki Ramayana, 
it is astonishing to observe that there are certain re- 
markably identical deviations in them. Though such 
deviations are in plentiful measure, the one that we 
note in the scene depicting the blossoming of the pre- 
matrimonial love between Rama and Sita is most 
captivating. 


In Kamba Ramayanam, the incident occurs when, 
on the arriving in Mithila along with Lakshmana and 
Viswamitra, Rama happens to see Sita standing in 
the outer chamber of her palace. The poet sings out, 

“ Eye caught eye, in pairs, 

And each the other devoured; 

Unhinged, utterly exhausted 

The Prince stood looking at the Princess 

And the Princess stood looking at the Prince °° 

Explaining it still further, Kamban sings: 

“ The pair of pointed lances called her glance 
Sank deep in shoulders broad of handsome Ram: 
The lotus eyes of him with sounding anklets 
In turn expierced the bosom of the maid- 
Bewitching like enchantress fair of yore.’ 


The poet explains the culmination and reaches the 
height of exquisite imagination when he says: 
“* The in-drinking look of each 

Formed the love-rope, 

Which clasped and bound the other; 

The heart did the pulling, 

And the Lord with the lovely Bow 

And the Maid with the lancet look 

Changed places, 

Entering each other’s bosom.’ 


The next scene of inevitable parting is brought out thus: 


“ That she could not the hand-some one embrace, 
The bangled maiden like a statue stood; 
Her heart and will and beauty trailing him, 
The youth with sage dissolved from sight.” 


Kamban offers an extraordinary justification for this 
love at first sight: 


“ What need for any words when they— 


who parted from their bed on ocean dark united 
again?” 


and draws the attention of the readers to Rama and 
Sita being incarnations of Lord Vishnu and Goddess 
Lakshmi respectively, thereby infusing the essence of 
deification, par excellance. 


In Tulasi, we find the same picture but with a different 
background. After their arrival at Mithila, Rama with 
Lakshmana goes into the royal garden to collect flowers 
for his morning prayers. At that time, Poet Tulasi 
says: = 

“Rama hears the tinkle of her bracelets and 
anklets and the bells on her girdle and says to 
Lakshmana that it sounds as though Kamadeva 
beating his drum, ambitious to vanquish the 


4 “Kamba Ramayanam - A Study’; p. 1, V. V. S. Iyer. 

5 ‘Kamban ’, p. 1, Dr. Justice S. Maharajan. 

6 « Akbar the Great’; p. 417, V. S. Smith. 

7 * Hindi Literature’ ; p. 49, Dr. Ram Awadh Dwivedi. 

8 *Kavichakravarti Kamban’; p. 529, Dr. Justice S. 
Maharajan and (Kamba Ramayanam 1-10-35.) 

® * Kamba Ramayanam - A Study * (1-10-36), V. V. S. Iyer. 

10* Kavichakravarti Kamban’, p. 629, (1-10-37) by Dr. Justice 
S. Maharajan. 

11 « Kamba Ramayanam A Study’ (1-10-39) by V.V. S. Iyer. 

32 0/4, (1-10-38). 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


world. So saying he turns and looks in that 
direction and his eyes are fixed on Sita’s face as 
the patridge gazes on the moon. Motionless stay 
his beauteous eyes, as though King Nimi (a great 
grandfather of Solar Race who looked upon his 
people as his own eyes and got the boon of ever 
remaining in the eye-lids of all human beings) has 
deserted his eye-lids in modest confusion.” 


The pure sentiment of love thus sprouted in the 
hearts of both. Now the poet Tulasidas goes into 
ecstasy thus: 


“ Her eyes grew tired with gazing on Raghupati’s 
beauty; even her eyelids ceased to move; she was 
faint with excess of love like the patridge when it 
looks on the autumn moon. She drew Rama 
into her heart by the pathway of her eyes and 
carefully closed on him the door of her eyelids.” 


Here again, the justification offered by Tulasidas 
is just the same as that of Kamban, when he says: 


“ None knew that the love (of Rama and Sita) 
had been theirs of old’® 


thereby suggesting that Rama and Sita were incarna- 
tions. Thus deification here has reached its zenith. 


We can show several such parallels. Another 
captivating picture is in the scene of the abduction of 
Sita by Ravana. Kamban and Tulasi want to prevent 
Sita from being physically touched by Ravana as has 
been portrayed in Valmiki Ramayana, and conse- 
quently Kamban tells that Ravana “ uproots the very 
hut with Sita in it, upto one mile radius with his pillar- 
like arms, puts it in his plane and flies off through air °. 
Tulasi adopts, however, a different method. He intro- 
duces the element of Maya Sita. Just before the arrival 
of Mareecha in the guise of the Golden deer, Rama 
tells Sita with a smile, 


“Iam about to play an engaging game as man; 
do you then make your abode in fire till I have 
extirpated the demons.”!? 


Sita follows it implicitly by entering into the fire. 
The poet says, 


“ She left her image there of just the same form 
and modest disposition as her own. Not even 
Lakshmana knows the secret what the Blessed 
Lord has done.” 


It may be mentioned here that the real Sita remani- 
fested herself only after the death of Ravana during 
Fire-ordeal. 


Digitized by Noolahat 


த noolaham.org | aavan; 


However there are certain salient distinguishing 
features between the two works of excellence in the 
plot construction, cultural content and characterisation 
too which may well be appreciated by observing the, 
respective compositions of two minor female characters, 
viz., Tara and Mandodari. 


According to Kamban, when Lakshmana with 
extreme anger enters Kishkindha to enquire Sugriva 
about the action taken for the search of Sita all get 
frightened. Angada, Hanuman and others seek the 
advice of Tara. Tara accordingly goes to meet Laksh- 
mana, Seeing the widow Tara coming at a distance, 
the mode of her dress, style of her walking and sadness 
on her countenance, Lakshmana’s eyes brim with 
tears,” as he was, per force, made to recollect his 
widowed mothers. After getting necessary replies, 
Lakshmana goes back to Rama with Sugriva and 
Hanuman with the army. 


According to Tulasi, Tara is said to have yeilded to 
Sugriva’s passion, and consequently, the Avadhi Poet 
states in Balakanda itself, 


“Thus the very crime for which Rama like a 
huntsman killed Vali was in turn, the sin of Sugriva 
and again of Vibhishana.’20 


So also, regarding the character of Mandodari, the 
picturisation is totally different in the two epics. Ac- 
cording to Kamban, Mandodari on hearing about the 
demise of Ravana comes with a few Suppliants. Mando- 
dari falls on the chest of Ravana’s corpse and laments: 


“ The noble frame that lifted high the hill 
Of Shiv is pierced through and through by darts; 
There is not even space for a sesame seed 
To rest O'er all its vast expanse! Did Ram 
Desire to sound and see the exact spot 
Where did reside my Ravan’s mighty spirit? 


13 * The Holy Lake of the Acts of Rama” (Ram-charit-Manas 
1-265-1, 2) by W. D. È, Hills: 


34 Ibid., (1-265-1, 4). 

35 Ibid., (1-262-4). See also * Kambar Aur Tulasi’, 
Dr. S. Shankara Raju, University of Madras. 

16 * Kamba Ramayanam * (3-8-74). 

37 Ram-charit-Manas (3-30-1). 

38 Ibid. (3-30-2, 3). 

35 Ibid., (4-11-52). 

20 Ram-charit-Manas (1-463-3, 4). 


foundation: 
am.org 


Or did that hero's conscious darts believe 

That love for Janaki might yet remain 
Concealed within that handsome frame, and did 
They probe for it, O’er every needle-point 

Of space therein?” ** 

Then she passes her hands over his chest crying at 
the pitch of her voice and getting exhausted falls on 
him dead,” getting praise from all. 

According to Tulasi, Mandodari, after the demise of 
Ravana, returns to her chamber singing the glory of 


Rama.” Thereafter regarding her life, Tulasi, as 
_ already stated feels that she lived with Vibhishana.™ 


Thus it should be admitted that Kamba Ramayanam 
and Tulasi Ram Charit Manas constitute a magnum 
opus on the Ramayana depicting their respective 
cultures with captivating expositions. 


21 Kamba Ramayanam (6-36-239). 
32 Thid., (6-36-246) 

23 Ram-Charit-Manas (6-131) 

24 Ibid., (1-463-3, 4). 


Digitized by Noolahaijf oundation. 
noolaham.org | aavanaham.org 


ROM 1934 to 1968 Dr. C. N. ANNADURAI, 
with his niagaral flow, alliterative style, devastating 
arguments, ardent championship of Tamil Renaissance, 
was the darling orator of Tamilnadu. As the lieute- 
nant of Periyar Ramasami, he ceaselessly worked for 
the establishment of a Casteless, classless society. 


His Tamil Professor in The Pachaiappa’s College, 
Mosur Kandasami Mudaliar, by a skilful presentation 
of choice passage from the Sangam literature, instilled 
in him an ardent desire to study the masters from 
Tholkappiyar to Maraimalai Adigal. Anna, with 
his admirable insight, keen perception and penetrating 
analysis, grasped the glories of Poompuhar, the early 
sea-faring saga of the Tamils, the heroic deeds of Cheran 
Senguttuvan, the magnanimity of Kumanan, the heroines 
of Agam, the heroes in Puram, the craze in Rome 
and Egypt for the pearls and ‘ahil’ of Tamilagam 
and the great influence wielded by poets like Kapilar 
and Avvaiyar. 


Anna was very much moved by the pathetic plight 
to which his great people had been reduced. The heroes 
of Purananuru Considered it rank cowardice to even 
bat their eyelids on seeing an oncoming spear. The 
Tamils of Anna’s days withdrew at the mere sight of 
a cat crossing their path! The sangam poets depicted 
the valour of Tamil warriors who never bowed down 
to the foes. The Tamils in Anna’s days prostrated 
before alien godmen who mumbled in an alien tongue. 


A. P. JANARTHANAM, M.P. 


The conquerors of the Sangam age had atlast been 
reduced to coolies who were the victims of the leeches 
in plantations. Young Anna naturally determined 
to instill a sense of self respect into his people. He 
became an ardent exponent of a twentieth century 
Mohenjadaro. 


In 1934, he met Periyar in Tiruppur and was completely 
won over by the Socrates of the South. From thereon, 
Anna wielded his powerful tongue and pen to dissemi- 
nate the ideas of Periyar. 


Anna’s Tamil writings and speeches, and his espousal 
of the cause of a fallen people, completely captivated 
the younger generation. His influence will last as 
long as Tamil lives. As the architect of Dravidian 
destinies, as the ace statesman who impressed Pandit 
Nehru with his maturity and sobriety, as the affectionate 
elder brother with the big heart, as the ideal chief 
minister who bled for the lowliest of the low, as the 
ambassador of Tamil good-will to yale, and as the finest 
flower of Tamil culture, loved by the Tamils every- 
where, he will take rank in history as the great savant 
from Kanchee. 


As Anna distilled the essence of pure Tamil literature 
into his heady wine of eloquence, I was his close admirer 
from 1937. By his lucid presentation, superb mar- 
shalling of facts, packing punch in well chosen epithets, 
coining apt statements which have enriched Tamil, 
by telling sayings which have gained wide currency, 


1 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


by shafts of humour which sparked off salvoes of 
applause, by the sweet resonance and timbre in his 
voice, Anna mesmirised the Tamils. Fools who 
came to scoff remained to listen. Even the opponents 
tried to imitate his alliterative style which still sets 
the pattern for all orators in Tamil. Periyar’s steel 
became shimmering Kanchi silk in Anna’s speeches. 


Anna took Tamil, enslaved in the tomes of jaw- 
breaking, puritan scholars to the Tamil masses, and 
created a great urge for good, chaste, simple Tamil. 
Anna made Tamil sweet to ears that were attuned to 
English. Tamil slowly replaced English. The Tamils 
were made conscious of their great heritage. Tamil 
oratory, drama, writing and films got very good patro- 
nage. Anna made the Tamil youth firebrand cham- 
pions of social reform. Anna attracted, shaped and 
moulded a gallant band of writers and orators who 
have captured power and patronise Tamil writers. 


Anna addressed the Tamil writers’ Association in 
the early forties. Eminent writers like Va. Ra. were 
thrilled by his eloquence. Anna’s lectures to college 
literary societies were germs of Tamil, which drew 
praise from the presiding Tamil Professors. Anna’s 
vivid portrayal of the classics, rationalist emphasis 
and praise of great scholors like Maraimalai Adigal, 
won him batches of dedicated youngsters. 


Anna mastered Kambaramayana. He held that 
Kamban had extolled Rama to the detriment of the 
Tamils. On this fiery issue he debated with two great 
scholars, Sollin Selvar Sethu pillai and Navalar S.S. 
Bharathiar. 


As the able Lieutenant of Periyar, he countered the 
arguments of great scholors like Thiru V. Ka. 


In the first Anti-Hindi movement in 1938, Anna 
fought along with great Tamil scholors. In jail, he 
studied thoroughly “ Abhidhana Chinthamani ”, the 
inimitable encyclopaedia, 


_ Anna’s contributions to Tamil, as an ace writer, 
are voluminous. Two theses, One on his dramas, 
by Dr. R. Janarthanam, and the other by Dr. Sethu, 
on his short stories, have come out, many theses 
are bound to follow. Foreign scholors like Dr. Asher 
of Edinborough have made a deep study of Anna’s 
works. Dr. M. S. Udayamurthy and Dr. Muthu 
Chidambaram have popularised Anna in America. 


Anna’s journalistic writings have been spear-heads 
in the spread of Periyar’s ideas, moulders of opinion 
in support of the Dravidian renaissance, magnetic 
in attracting the youth to the battle for mother-tongue. 
As editor of “ Viduthalai ” and “ Kudi Arasu ”, Anna 


wrote reviews, editorials, articles, satires and short 
stories. As a young lad of thirty, under the direct 
guidance of the lion-hearted Periyar, Anna lashed 
out against the monopolists and reactionaries. He 
challenged the old order, lambasted the charlatans 
and exposed their political myopia. This was in the 
30. 

In 1942, Anna launched his weekly, ‘ Dravida 
Nadu”. As I was Anna’s affectionate younger brother, 
I used to go to Kanchee often. I was just 22, a fiery 
orator, petted and patted by Anna. I saw Anna 
writing far into the night, sheet after sheet, in his round 
hand, without any correction, myself picking them 
up one by one, eagerly lapping up the contents. By 
studying his weekly, intoxicated by his radical speeches, 
I used to purchase 10 or 12 copies of “ Dravida Nadu ” 
in my town and distribute them to students urging 
them to read through the contents, hoping to convert 
them to the movement. 


College students steadily became avid readers of 
“Dravida Nadu”. Even the opponents stealthily 
lapped up his “Roman Queens”. Anna gave a 
rich fare. Dravidian glories were depicted. The call 
to Reason by quoting Valluvar, Vallalar and Vemana, 
had very good effect. The very titles were breath- 
taking. “ Beautiful statute-minus the head ”, “ Rinsing 
with Tiger’s milk”, “ Amery’s Akbar Puja”, “ The 
Bat’s predicament ”, so on. 


Lampoons, satirical hits, Kambarasam doses, racy 
editorials, references to Emile Zola, Walt whitman, 
Abraham Lincoln, Angelina, Lenin and Stalin, all 
made the weekly the most sought after, the most quoted 
and the proudest possession of the Dravidian dynamoes. 


Later Anna had his weekly “ Kanchee ”. That 
weekly had, as its main attraction, his letters to his 
younger brothers (Thambikku). These letters were 
his clarion-call, Observations on current affairs, pen- 
pictures of the leading personalities of the day, replies 
to attacks from Periyar, Kamaraj and other parties. 


Anna’s special articles during Pongal were poetic 
in their conceptions, cameos of Tamil valour, gems 
of the ideal scenes of the days of Kerikala and Raja Raja. 


Anna encouraged young writers — Comrades Vanan, 
Dasarathan, Kalaignar Karunanidhi, Arangannal, 
Thillai Villalan, Radhamanalan, Ezhathu Adigal and 
Kanchi Kalyanasundaram — all scintillating stars in 
the Anna galaxy! Anna had great respect and admira- 
tion for Bharathidasan, the ace poet of his movement. 
He presented him with a purse in 1946 and often quoted 
him. 


liv 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


Anna was very magnanimous even to opponents. 
He readily recognised the talents of Va. Ra., Khandekar, 
comrade Jeevanandam and Ma. Po. Si. 


So, from 1934 to 1968, Anna was the Voltaire of 
the Dravidian movement, the Ingersoll of the self-respect 
movement. 


Anna’s contributions to oratory and journalism are 
outstanding. People used to purchase tickets for his 
special meetings, travel hundreds of miles, walk 10 
to 12 miles, to hear him. Anna usually came very 
late. Normally he spoke for 40, 45 minutes. But 
from first to last, he held the people spell bound, moving 
them to heights of feeling, producing peals of laughter, 
mesmerising them with his matchless elequence. It 
is very moving, even now, to hear Anna’s voice, in 
tapes. Easily he is the best orator Tamilnad has 
produced. He took Tamil to the masses and enthroned 
it in Fort St. George. His crowning act was the naming 
of the then Madras State as “ Tamilnadu ”. 


Bound volumes of his weekly are trend-setters, 
models, an inspiration for generations to come. They 
are the thoughts of our Garibaldi, whose golden heart 
would shine through the ages. 


Anna’s contributions to Tamil as film, script, story, 
dialogue writer are substantial. Anna, in order to 
popularise his ideals, utilised these media very effectively. 


His first drama “ Chandrodayam” was thematic. 
He formed a troupe in Kanchi in his “ Darvidanadu ” 
office and gave roles to his comrades C. V. Rajagopal, 


Ww 


Digitized‘by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


K. Subramaniam and Ezhathu Adigal. He took the 
leading role of Dorairaj himself. 


His “ Nallathambi ” and “ Velaikkari’’ were fine 
film hits. “ Velaikkari” and ‘ One night” with 
K. R. Ramasami in the lead were staged in Thanjavur 
for many months. 


Anna’s dialogues were so superb, telling, magnetic 
and effective that Kalki Krishnamoorthy compared 
Anna to Shaw and Ibsen. 


Anna’s great historical drama, “ Shivaji’s Hindu 
Raj” was sensational. It pinpointed the dominance 
of Kaka bhatta, the Varanasi Priest over Sivaji, the 
great ruler. Anna as Kakabhatta and Mr. V. C. 
Ganesan as Shivaji, held the audiences spell-bound. 


Anna’s dialogues in “ Sorgavasal” exposed the 
machinations of the Hindu Rasputins. 


In ‘ Needhi Devan Mayakkam’ Anna’s cross-exami- 
nation of mythological heroes is breath-taking. 


Anna’s camp was proud of ace cine actors like 
M. G. R., Sivaji Ganesan, S. S. Rajendran, K. R. 
Ramasami and D. V. Narayanasami. 


As chief minister, Anna convened the World Tamil 
Conference in 1968. Anna’s address to the delegate 
was very moving. 


Anna’s versatile genius enthroned Tamil in the 
hearts of the Tamil people the world over. Participants 
of the Fifth World Tamil Conference will- remember 
him with gratitude. 


c= ss = 


Mr. RICHARD ARMAND FRASCA, B.E., M.A. (Ph.D.) 
(Department of South and Southeast Asian Studies) 


ES though, occasionally, for the purpose of foreign 

research scholars and/or urban folk-art connois- 
seurs, Terukkūttu presentations are arranged solely 
for the purpose of recreation, they primarily occur 
as an integral part of ritual celebrations or performances. 
Since such rituals in Tamilnadu are innumerable in 
type, only the most important ones will be mentioned 
here. Theoretically, any Amman or Mother Goddess 
festival should include a Terukkūttu performance. 
This is usually a one-day festival; so the Terukkuttu 
presentation will take place on the same night. Simi- 
larly, according to the Agamas or Temple ritual guide- 
books, this drama form can be and is frequently 
associated with temple festivals of all kinds. 


It is also included in ritual celebrations of a more 
personal kind particularly those enacted at the family 
level. These include a child’s “ Katu kuttu ” or “ ear- 
piercing’, ceremony and the “Kula Tevatai Pūjai,” 
the puja to a family deity. Two other rituals of this 
type which may also involve kuttu performances are 
the “ Hari Sérvai” which is done on a family’s return 
from a visit to the important Vaishnava temple at 
Tirupati and what is called “Titi” or “ Karumati 
Pujai”. This latter puja is performed on the eighth 
or tenth day after the death of one by one’s family. 
It is of great importance throughout Tamilnadu and 
is one of the most essential functions in which a Teruk- 
kūttu performance is included. 


The final ritual which deserves mention here is the 
massive, all important eighteen-day Draupadiamman 
Festival. This is enacted periodically at the numerous 
Dharmaraja and Draupadiamman temples which dot 
rural Tamilnadu. The presentation of numerous Teruk- 
kittu performances is an obligatory aspect of this 
festival and appears to constitute the most important 
ritual and religious context for this drama form. 


Since the final two rituals mentioned above appear 
to be the most essential vis-a-vis the Terukkittu, they 
Warrant separate discussion in this study. During 
the Karumati Pijai, the requisite rituals are completed 
during the day while a presentation of Karna Moksam. 
The defeat of karna is put on at night. The belief 
is that the performance of this kittu will facilitate 
the deceased one’s Atma, or soul, attaining moksa, 
the Hindu concept of ultimate release and emancipa- 
tion from the cycle of rebirths, as did that of the great 
hero, Karna, after his death in the epic Mahabharata. 
This episode of Karna’s attainment of moksa occurs 
at the end of a performance of the Terukkittu, Karna 
Moksam, which is drawn almost entirely from the 
Tamil version of the Mahabharata. When this kittu 
is enacted during a Karumati Pijai, at exactly this 
point in the performance something very important 
occurs. Karna, lying mortally wounded on the battle- 
field in an imaginary context conjured up very nicely 
in the art of the Terukkiittu, while talking to the Lord 


lvi 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


Krishna will actually mention the deceased person’s 
name and will ask for his: moksa and for the worldly 
welfare of his family members. After this, a Kamakshi 
Deepam, a special type of ritual lamp, will be lit and 
with it an aradhana, or act of adoration, will be made 
to Karna. When this scene is over this deepam is 
taken still lit directly to the deceased’s house and kept 
burning for the whole of the following day. All of 
this, it is thought, will greatly aid the amancipation 
of his soul from worldly rebirth. 


Apart from its important relationship with the above 
ceremony, Karna Moksam is very significant in that 
it is the most popular kittu in Tamilnadu. It is the 
presentation most frequently requested for single- 
night performances and is regarded by the Purisai 
Terukkittu group as being the most important one 
in their large and developed repertoirs. There is 
not enough space here to delve into the social and 
cultural bases for this. However, one interesting 
sidelight should be looked at before leaving the subject 
of Karna. This is the fact that it appears that despite 
the attention which Rama, the hero of the epic Rama- 
yana, gets among urban connoisseurs and practitioners 
of the classical performing arts and among sophisti- 
cated Tamil scholars who revere the Tamil Ramayanam 
of Kamban as the premier work of Tamil classical 
literature, Karna is the epic hero who captures the 
hearts and minds of the rural folk, be they performers 
or non-performers. 


The Draupadiamman Festival is, in reality, the 
most important socio-religious context of the Teruk- 
kittu and since the Purisai Terukkittu manram’s 
style seems to have developed actually in response 
to the needs of this festival the analysis presented here 
will be based chiefly on observations made of their 
involvement with this enormous folk ritual. 


Richard A. Frasca observing the Mahabharata Prasangam 
during the Draupadiamman Festival in Irungal Village, 
near Seyyar, South Arcot District, June, 1980 


The festival is in actuality a ritual re-enactment 
of the Mahabharata and is also referred to in Tamil 
as the Barata Vila or Bharata festival. It begins on 
an auspicious day during Cittirai, the first month of 
the Tamil calendar, and lasts for twentyone days. 
The re-enactment of the epic is carried out in four 
ways; temple ceremonies according to the relevant 
sastras, large-scale ritual re-enactments of certain 
important incidents from the epic, literary discourses 
referred to as Prasangam, and dramatic presentations 
in the form of the traditional Terukkittu depicting 
a major portion of the work from the marriage of 
Draupadi to the defeat of Duryodhana. 


Before coming to any essential conclusions, it is 
best for clarity’s sake to give a summary narration of 
each of these four approaches to the Mahabharata. 
The first, involving the temple ceremonies, will only 
be touched upon lightly because the science of Hindu 
temple ritual is not an important focus of this paper. 
It should suffce it to say that many of the rituals nor- 
mally taking place at a Hindu temple festival will be 
conducted along with other more specific rituals that 
deal primarily with the propitiation of Draupadi as a 
chaste Goddess and the affirmation of the sovereignty 
of Dharmaraja. Among the most important rituals of 
this type are the marriage of Draupadi to Arjuna, the 
tying of her hair in a knot representing the fulfilment 
of her vow and the Pattabhiseka or crowning ceremony 
of Dharmaraja. 


Performance of “ The Defeat of Abhimanyu” by the Purisai 
Terukkittu Manram during the Draupadiamman Festival at 
Irungal Village near Seyyar, South Arcot District, June, 1980 


The second area of large-scale ritual re-enactments 
of certain important incidents from the Mahabharata 
is more relevant to this paper in that even though these 
are of a different nature than the Terukkiittu dramatiza- 
tions, kittu performers play an essential role in each 


Ivii 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


of them. Although there is a great fluidity between 
what is depicted in the Terukkittu performing area 
and these enactments, it has been possible to set off 
distinctly at least five such large-scale ritual re-enact- 
ments during this festival. They all take place outside 
of both the temple precincts and the Terukkittu perfor- 
ming area but within the particular village’s boundaries 
and they all involve substantial numbers of villagers 
and a few kiittu performers. The five incidents which 
are therefore ‘ritually re-enacted’ are the burning 
of the wax-palace; the killing of Baka, the Asura, by 
Bhima; the erection of Siva’s bow; the cattle raid on 
King Virata’s kingdom; and the final defeat of Duryo- 
dhana, the Kaurava King. Due to want of space it 
will be possible here only to describe one of these, 
but this should be sufficient to communicate the essen- 
tial aspects. . In the incident dealing with the defeat 
of Duryodhana, a large reclining mud figure approxi- 
mately eighty feet long which had been previously 
beautifully fashioned and coloured by the villagers and 
in whose right thigh a mud pot containing chicken’s 
blood as well as other ritually important substances 
had been placed represents the villainous king. Imme- 
diately, after the final kittu performance, The Battle 


of the Eighteenth Day, is over, two kittu performers 
playing Duryodhana and Bhima come beside this 
gigantic effigy and enact in Terukkittu style the final 
conclusive fight of the Mahabharata. As Duryodhana 
collapses in defeat his personality becomes instantane- 
ously transferred to the mud sculpture and the performer 
playing Bhima, in the frenzy of possession, jumps 
onto it and smashes the pot placed in the thigh. This 
symbolizes the breaking of the Kaurava king’s legs 
and his ultimate defeat. After this entire ritual enact- 
ment is complete the surging crowd of villagers will 
swarm over the Duryodhana figure. In some areas 
each person will struggle to get a handful of mud to 
place in his storeroom as it is believed that its 
presence will prevent any decrease in the grains stored 
there. 


Though this study is a short one, it points out clearly 
that the full sinificance of the Terukkittu can only 
be truly understood when it is looked at within its 
original context. To study it solely as a performing 
art devoid of the ritual relevance which the above 
shows it obviously has would be to miss the most 
essential focus of this ancient Tamil dramatic form, 


lviii 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


RAIYUR was a celebrated capital city of the early 
Cholas. It is situated on the banks of river 
Cauvery. Now it is a suburb of Thiruchirapalli. 
Like other famous and ancient cities, Uraiyur too 
had many names to its credit. They were Uraiyur, 
Urantai, Koli, Varanam, Uragapuram, Nichulapuri 
and Tirrumukkisvarem. 


Uraiyur 


Many interpretations have been given for the origin 
of this name. The city was called Uraiyur because 
people lived here under the protection of the Chola 
Kings, (Uraital — to dwell: Ur-City). It was so famous 
that it was praised in the following phrase; ‘ Ur enap- 
patuvatu Uraiyur’, Caldwell calls Uraiyur ‘the city 
of habitation’. The sthalapuranam of Panchavarnes- 
vara temple gives us another interpretation, i.e., the 
name Uraiyur was given because it was studded with 
many things besides possessing the springs of happiness. 


Urantai 


However, Uraiyur is mentioned in Sangam literature 
as Urantai. This is the shortened form of Uraiyur 
(Marunmoli). Where as the sangam poets call it 
Urantai, the Colophons mention its original name 
Uraiyur. 


R. RAMASAMY, M.A. 


Koli 


Uraiyur was also called Koli or Koliyur.* According 
to Atiyarkkunallar, it was on this site, that a fowl 
(Koli) fought and conquered an elephant. Hence 
the city was called Koli in honour of the victorious 
fowl. He explains this in his commentary on Silap- 
padikaram thus: * Koli enratu, Orukoli nila mukki 
yattal Yanaiyotu porutu atanaip portu laittal Kantu 
annilatter ceyta nakarkku ppearayirru”’. Some poets 
of the Sangam age are named after Uraiyur and yet 
others after Koliyur.* 


Varanam 

Another name for Uraiyur was “ Varanam”’, Silap- 
padikaram mentions this name Varanam which also 
means fowl as well as elephant. Because a fowl van- 
quished an elephant in a fight Uraiyur was called 
“ Varanam ™ as well as Koli. 


“ Muran cevi Varanam mun samamurukkia 
Purancirai Varanam Pukkanar.”s 


1 Caldwell, Dr.‘A Comparative Grammar of Dravidian 
Languages." p. 13. 

2 Sila. Uraiperu-4. 

3 Sila. U.V.S. Edn. pp. 31-32. 

4 Kuru. 276; Nar. 383. 

5 Sila. 10/247-248. 


lix 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


According to Atiyarkkunallar, the city had * Puranciri * 
on the outskirts like the feathers of a fowl covering its 
body; a Purancirai varanam enpatu citetai; Purathe 
ciraiyai Yuataiya Koliyum, Puranceriyai Yutaiya 
Uraiyurum.* 


The commentator rejects the view that the city was 
called * Varanam ° because it had the shape of the neck 
and wings of a fowl.’ The same story is more elabo- 
rately narrated in the Sevvandipuranam. Once when 
Sulamani, a Chola in the line of Manu was marching 
forth with his army, a cock fought the advance of 
the army and finally killed the state elephant. The 
Chola took it as miraculous clue to the strength and 
importance of the place and built a city there which 
grew to be Uraiyur. “ Vaikarai Yamattu Varanam 
Kalintu ”.* Though the victory of a fowl would 
appear to be a legend, still its probability is discussed 
and a similar incident that occurred in a foreign country® 
is cited for comparison. Since Atiyarkkunallar has 
attributed the victory of the fowl to the particular 
virtue of the land which favoured the frail creature, 
as ‘ nilamukkiyattal ’, the above view merits considera- 
tion. 


Uragapuram 


In ancient days, Uraiyur was referred to as Uragapura 
in Sanskrit. The Gadval plate of the Chalukya King 
Vikramaditya-I dated A.D. 674 mentions Uragapura 
on the southern bank of Kaviri, referring to Uraiyur. 
The “Prapannamrtam” adopts this terminology. 


Ix 
Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


Kalidas mentions “ Uragapura ” in the Pandya country; 
but the qualifying clause which renders its identification 
with Uraiyur is some what doubtful. Mr. V. R. 
Ramachandra Dikshitar points out the reference in 
the Periplus: “ According to the Periplus, the capital 
city, Uraiyur was once the chief centre for pearls and 
the well known Argynitic muslins. 


Nichulapuri 


In Vaishnava tradition Uraiyur is known as 
Nichulapuri after Nichulai, the mother of Uraiyurvalli, 
or Kamalavalli, a Chola princess, who became the 
consort of the God of Srirangam. 


Tirumukkisvaram 


According to Saiva tradition this place is called 
Tirumukkisvaram, after the Saiva god Tirumukkisvara- 
mudaiyur, enshrined there. 


From the foregoing discussion, it is very clear that 
Uraiyur was an important and famous City and it was 
known by different names in different periods in religion 
and Literature, tradition and Inscriptions, etc. 


6 Sila. Ati-Urai U.V.S. Edn. p 285. 

7 Ibid., p 285. 

8 Sila, 11/11. 

9 Paramasivanandam A.M., article in V. Ý. Ramasamy 
Commemoration Volume. p 42. 


TS அண கைதை அணை அளி 


epen God said, Let us make man in our image 

and likeness to rule the fish in the sea, the birds 
heaven, the cattle, all wild animals on earth and all 
reptiles that crawl upon the earth. ‘So God created 
man in his own image, in the image of God he created 
him; male and female he created them’.” So we 
read in the Bible (Genesis Chapter one, verses 26and 27). 


And man, God’s own darling creature, in his turn, 
created gods in his own image, in most of the countries 
of the world. Men in our country went a little further, 
and created his God not merely in his own image, but 
also in the images of the fish in the sea, the birds of 
heaven, the cattle, all wild animals on earth and reptiles 
that crawl upon the earth. Not content with doing all 
this, he created Gods in the images of the sun and the 
moon and stars and planets, and of all things living, and 
non-living, visible and invisible, existent and non- 
existent, however, he endowed him gods with qualities 
far far greater than he himself possessed. 


Man paid God, as well as he was able for all the 
kindnesses that God showered on him. He gave him 
offerings of many kinds, and sacrificed to him the prime 
things of his field and fold, and sometimes even his own 
life. 


But now and then, there were rebels against God’s 
glory and power; and even against his wisdom. Some 
were true rebels, out of envy or ambition. We find 


P. N. APPUSWAMY, B.A., B.L. 


such rebels in every literature, Milton's ‘description of 
Satan, 


* Who trusted to have equal’d the Most High 
If he opposed; and with ambitions aim 
Against the throne and monarchy of God 
Raised impious war in Heaven, and battle proud 
With vain attempt. 


There is an interesting account of how an ancient 
poet of a Madurai Academy challenged the literary 
authority of God Siva himself. Here is the story. 


A Pandyan King, who is variously mentioned as 
Chanpaka Pandyan was infatuated with the sweet 
smelling locks of hair of his beloved queen. Though he 
had no doubts in his mind, he wished to know what the 
poets thought about it. So, he posed the question, 
* Is woman’s hair naturally fragrant?’ A purse of gold 
was to be the prize for the best answer. 


A poor scholar, Tharumi wanted that money badly, 
He prayed to God Siva to help him with a verse, and the 
God granted him his boon. The poet took it to the 
king. The king was pleased with it, and all the poets of 
his court applauded it, except one named Nakkirar. 
Nakkirar said that no woman’s hair was naturally 
fragrant. The God was angry, and Nakkirar was 
saved from dire consequences by the prayers of his 
colleagues. 


Digitized by Noolahd¥Foundation. 
noolaham.org | aavanaham.org 


We do not know how and when this pretty and fanci- 
ful tale was conceived. The verse referred to is No. 2 
of Kurunthokai and the name of the poet is given as 


Traiyanar, 


The anthologist’s colophon (fortunate) to 


the poem does not lend any support to the story, how- 


ever, 


* Questing lifelong for choicest follen, 


You flit on quantity being, o bea! 

Pray do not jest, but tell me truly, 

What in fact you have seen. 

Is there any among the flowers you've known 
More fragrant than the tresses 

Of this lovely little lady 

With peacock’s beauty, graceful gait 

Perfect teeth, white and straight, 

And intimate bonds of eternal love? 


We may compare with this verse the two verses of 
Browning’s poem. 


Nay but you 


‘ Nay but you, who do not love her 


Is she not pure god, my mistress? 
Holds earth aught speak truth above her? 


Aught like this trees, see, and this trees, 

And this last fairest trees of all, 

So fair, see, ere 1 let fall? 

Because you spend your lives in praising: 

To praise, you search the wide world over; 
Then why not witness, calmly gazing, 

If earth holds aught — speak truth above her? 
Above this trees, and this, I touch 

But cannot praise, I love so much ! 


We may also compare with these two a poem in 
Sanskrit, translated by John Brough thus (Poems from 


the Sanskrit- Penguin). 

Bee! you fly so far around; 
Tell, me, have you ever found, 
Seen, or ever heard men tell 
Of a flower to match the grace 
Of the gentle lily’s face? 


There is one form Kamban’s Ramayanam. 


* Her sweet smelling tresses, unbound ; 
Need no francincense or fragrant flower! 
Yet then perfume the air, around 
With a divine and intoxicate scent. 


Digitized by Nood Xi, Foundation. 
noolaham.org | aavanaham.org 


Trichy Mosque 


Digitized by Noolaham Foundation. ` 
noolaham.org | aavanaham.org 


Trichy St. Joseph Church 


ச ்‌ மதுரையில்‌ 
தமிழ்‌ உலா! 


அது 

ஐந்தாம்‌ உலகத்‌ 

தமிழ்‌ மாநாடு! 

தமிழின்‌ பெருமையை 
உலகம்‌ உணரும்வண்ணம்‌ 
மாநாடு சிறப்படைய 
எங்களின்‌ = 


இனிய வாழ்த்துகள்‌ ! 


$ Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


தமிழ்த்தாய்‌ இருவோலக்கம்‌. 


வானார்ந்த பொதியின்மிசை வளர்‌ன்ற மதியே ! 
மன்னியமூ வேந்தர்கள்தம்‌ மடிவளர்ந்த மகளே ! 
தேனார்ந்த தீஞ்சுனைசால்‌ திருமாவின்‌ குன்றம்‌ 
தென்குமரி யாயிடைநற்‌ செங்கோல்கொள்‌ செல்வி ! 
கானார்ந்த தேனே ! கற்கண்டே ! நற்கனியே | 
கண்ணே ! கண்‌ மணியே ! அக்‌ கட்புலம்சேர்‌ தேவி! 
ஆனாத நூற்கடலை அளித்தருளும்‌ அமிழ்தே i 
அம்மே ! நின்‌ சீர்முழுதும்‌ அறைதல்யார்க்‌ கெளிதே ? 


—57 59 5% சுவியரசு வேங்கடாசலம்‌ 
Nizam Paper and Board Mills, 


Pudukkottai. 


zed by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


இற்பங்களோ..., 

உளிப்புலவன்‌ வடித்த 

உன்னதத்‌ கவிதைகள்‌. 

இதய விழிகளை ஈரப்படுத்தும்‌ 
கற்பாறையின்‌ கனிந்த நிலைகள்‌. 
தமிழர்தம்‌ கலைச்சிறப்பிற்கான. 
அற்புத மேற்கோள்கள்‌. 


Madurai District Rice Mill Owners’ Association, 
Madurai. 


Digitized by Noolaham ELA 
noolaham.org | | aavanah: 


ம்‌ 


மலரின்‌ பக்கத்தில்‌ மொட்டு. 
அது அகத்துறை விளையாட்டின்‌ அன்புப்‌ பரிசு. 
அதியனின்‌ செல்லப்‌ பிள்ளை. 
புறத்துறைப்‌ பரிசாய்ப்‌ புண்ணைப்‌ பெற்றவனின்‌ V. M. Thevar & Sons, 
இனச்‌ சிவப்புக்‌ குறையாத பார்வை ! ச 
பிள்ளையைப்‌ பார்க்கையிலேயே Melur, 
இத்துணைச்‌ வெப்பென்றால்‌ Madurai District. 
இவனைச்‌ சனப்பித்தவர்கள்‌ இனிப்‌ பிழைப்பது 
அரிதுதான்‌ ! இது அதியன்பற்றிய ஒளவையின்‌ பாடல்‌. 
அதியனின்‌ நெல்லியைவிடவும்‌ 
ஒளவையின்‌ கவிதை நெல்லிதானே காலத்தை வென்றிருக்கிறது ! 
-புதநானூறு, 100 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


LL OI ட னை ஆ 
த்‌ த்‌ ee 


அ 


| 


இளமை நெஞ்சம்‌. 


ஆசைக்‌ கனவுகள்‌ பாய்வி ரிக்கும்‌ — எழில்‌ 
அன்னமுகத்‌ தோணி நீர்மி தக்கும்‌ ! 
நேசக்‌ கரங்கள்‌ ar dy ணைக்கும்‌ -- இரு 
நெஞ்சக்‌ கமலங்கள்‌ தேன்மி தக்கும்‌ ! 
Theatre Ganesh and Transport, 
Melur, 
Mudurai District. 


m te டிய 


ன்ப ம்‌ \ at 
5 இம்‌ 


ஆனைகட்டிப்‌ போரடிக்கும்‌ அழகான தென்மதுரை 


அன்றெல்லாம்‌... 
தரையின்‌ மீதே தங்கம்‌ இடைப்பதாய்‌ 
நெல்லின்‌ விளைச்சல்கள்‌. 
அறுவடை முடியா வயல்களைப்‌ பார்த்து 
நாற்றங்கால்கள்‌ கோபங்‌ கொள்ளும்‌ 
வயல்களின்‌ பொற்காலமது. 
**மாடுகட்டிப்‌ போரடித்தால்‌ மாளாது செந்நெல்லென்று 
ஆனைகட்டிப்‌ போரடிக்கும்‌ அழகான தென்மதுரை”! 


Hajee 14. K. N. Mohammed Yusuf Rowther, 
New Madras Timber Company, 
Pudukkottai. 


oct by Ne 
noolaham. 


புலிப்புறங்காக்கும்‌ குருளை 


தாய்மை - அது விமர்சனத்திற்கு அப்பாற்பட்ட கவிதை. 
ஒரு புலி, மான்‌ குட்டியைக்‌ கெளவுகையில்‌ வயிற்றுப்ப9;: 
தன்‌ குட்டியைக்‌ கெளவுசையில்‌ தாய்மைப்படி. 
எத்துணை வேறுபாடு! 


The Madras Aluminium Company Ltd., 
Mettur Dam, 
Salem District. 


Digitized by Noolaham Foundation 
noolaham.org | aavanaham.org 


ஆற்றுப்‌ படை 


மன்னர்கள்‌ பூமியின்‌ காவலர்கள்‌. 


புலவர்களோ புகழின்‌ காவலர்கள்‌. 
அதனால்தான்‌ சங்ககாலத்து மன்னர்கள்‌ புலவர்களைப்‌ 
போற்றிப்‌ பாதுகாத்தார்கள்‌. 


பரிசு பெற்ற புலவர்களோ பரந்த மனப்பான்மையா. பெற்ற பொருள்‌ 
களைச்‌ சுற்றம்‌. துய்க்கக்‌ கொண்டு சேர்ப்பவர்‌. “பெற்ற பெருவளம்‌ 
பெறார்க்கு அறிவுறுத்தும்வண்ணம்‌ தாங்கள்‌ செல்லும்‌ வழியிலே எதிர்ப்‌ 
படும்‌ புலவர்களை ஆற்றுப்படுத்தும்‌ அறமனப்பான்மையர்‌. அந்த அற 
மரபைத்தான்‌ சங்க இலக்கியம்‌ 'ஆற்றுப்படை'யென நமக்கு அறிமுகஞ்‌ 
செய்கிறது. 
South Arcot District Co-operative 
Spinning Mills Ltd., 
Saram. 


Digitized by Noolaham Foundation 
noolaham.org | aavanaham.org 


இனிய பொய்‌ 


ஏனடி வெட்கம்‌ என்றான்‌ | 
இடையிலாக்‌ கொடியே என்றான்‌ ! 

தேனடி இதழ்கள்‌ என்றான்‌ ! 
தேவியோ சொர்க்கம்‌ சென்றாள்‌ ! 


Pudukkottai District Petroleum Products, 


Dealers’ Association, 
Pudukkottai. 


hel © rm 


வான்‌ இறப்பு 


மழைமேசங்கள்‌ வர மறுக்கும்‌ வேளைகளில்‌ 

வறுமை வந்துவிடுகிறது, பூமியை ஆள! 

வெடித்துக்‌ கடக்கும்‌ வயல்வெளிகள்‌ 

உழவர்தம்‌ இதயங்களே! 

வானம்‌ பொய்க்கும்‌ வேளையில்‌ சோகம்‌ db HAGA Dg! 
“ஏரின்‌ உழாஅர்‌ உழவர்‌ புயலென்னும்‌ 
வாரி வளங்குன்‌ நிக்‌ கால்‌." 


குறள்‌, 14 


Hajee A. M. Abdul Rahiman Rowther & Company, 
Nizam Tobacco Factory, 
Pudukkottai. 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | davanaham.org 


th 
Hwy 
yal 
> 
3 


ES 


கலித்தொகையில்‌ காதல்‌. 


அவனுக்கோ காதலின்‌ தாகம்‌, 

காதலியின்‌ வாசலில்‌ நின்றவன்‌ கேட்டதோ... - 

*இல்லீரே ! உண்ணுநீர்‌ வேட்டேன்‌'. அன்னை கூறினாள்‌... “சுடர்‌ இழாய்‌ ! 
உண்ணுநீர்‌ ஊட்டி ar’. அவள்‌ தண்ணீரை நீட்டினாள்‌. அவன்‌ கையைப்‌ 
பற்றினான்‌. “அன்னாய்‌! இவன்‌ ஒருவன்‌ செய்தது காண்‌”; அலறினாள்‌ 
அவள்‌. 

“என்ன ! என்ன ஆயிற்று ?'- தாயின்‌ தவிப்பு. 

“உண்ணு நீர்‌ விக்கினொன்‌'-- பெண்மையின்‌ சமாளிப்பு. 
“அன்னையும்‌ தன்னைப்‌ புறம்பழித்து நீவ, மற்று என்னைக்‌ 
கடைக்கண்ணால்‌ கொல்வான்போல்‌ நோக்கி, நகைக்கூட்டம்‌ 
செய்தான்‌ அக்கள்வன்‌ மகன்‌”.--(கலித்தொகை, 51) 

கலித்தொகைக்‌ கவிதையில்‌ எழுந்த கதை இது. 


Vadalur, 
South Arcot District. 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


Seshasayee Industries Limited, | 


கடல்‌ நீர்யானைகள்‌ 
நாவாய்கள்‌ — அவை நடமாடும்‌ தீவுகள்‌. 
பூமியின்‌ கிழிசல்களைத்‌ தைக்க முயலும்‌ 
மர ஊசிகள்‌. 
கடலின்‌ வீதியில்‌ பண்பாட்டின்‌ தூதுவர்கள்‌ 
வணிகர்களின்‌ நீர்யானைகள்‌... 


*பொன்மலிந்த விழுப்பண்டம்‌ 
நாடார நன்கிழிதரும்‌ 
ஆடியற்‌ பெருநாவாய்‌ .. 


மதுரைக்காஞ்சி, 81-83. 


Digitized by Noolaham Foundation. 


noolaham.org | aavanaham.org 


Madura Coats Ltd., 
Ambasamudram. 
‘Tirunelveli District. 


ஆ 


குறிஞ்சி 


மலையும்‌ மலையைச்‌ சார்ந்த இடமுமே குறிஞ்சி: 
அது மனித வாழ்க்கையின்‌ ஆரம்பத்தொட்டில்‌. 
நதியை நடைவண்டியாகக்‌ கொண்டு 

நாசுரிசும்‌ இங்கேதான்‌ நடக்கப்‌ பழகியது. 


Tamil Nadu Carbides Private Limited, 
Melur, 
Madurai District. 


முல்லை 
காடும்‌ காட்டைச்‌ சார்ந்த இடமுமே முல்லை; 
அது குறிஞ்சியின்‌ தங்கை: 
மருதத்தின்‌ தமக்கை; 
பாலையின்‌ தூரத்து உறவு. 
பசுக்களின்‌ மடிமேகப்‌ பால்மழையில்‌ செழிக்கும்‌ 
நிலம்தான்‌ முல்லை நிலம்‌. 


V. Sulaiman, 

President, Aranthangi Paddy and Rice 
Wholesalers’ Association, 

Pudukottai. 


வயலும்‌ வயல்‌ சார்ந்த இடமுமே மருதம்‌. 
இதுதான்‌ வாழ்க்கையின்‌ அழகை முதன்முதலாக 
மனிதனுக்கு அறிமுகப்படுத்திய நிலம்‌; 

பதியின்‌ பகைப்புலம்‌, 


Neiveli Ceramics and Refractories Ltd., 
Madras. ட 


Digitized by Noolaham Foundation, 
noolaham.org | aavanaham.org 


நெய்தல்‌ 


கடலும்‌ கடலைச்‌ சார்ந்த இடமுமே நெய்தல்‌. 
உப்புநீர்‌ வயலில்‌ 

கட்டுமர உழவர்கள்‌ செய்யும்‌ 

மீன்களின்‌ அறுவடையே 

நெய்தல்‌ வாழ்க்கையின்‌ அடிப்படையாகும்‌, 


The Mettur Chemical and Industrial 
Corporation Ltd., 

Mettur Dam, 

Salem District. 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


eT EE a 


P 
$ 
i 
j 
f 
! 
i 


பாலை 


மணலும்‌ மணல்‌ சார்ந்த இடமுமே பாலை. 
முல்லையும்‌ குறிஞ்சியும்‌ 
முறைமையின்‌ இரிதலால்‌ தோன்றும்‌ நிலமிது. 
சூரியச்‌ சூட்டில்‌ தோன்றிய 

ணின்‌ பல்லக த்‌ ்‌ 
அத்ய ம்‌ அதில்‌ M/s. India Cements 
Sankarnagar, 


Tirunelveli District. 


மயிலின்‌ மயக்கம்‌ 


அந்த அழகு மகளிர்‌ சோலைக்குள்‌ வருகிறார்கள்‌. 
அவர்களைப்‌ பார்த்த ஆண்மயில்களோ 

தங்கள்‌ பேடைகள்தாம்‌ என்ற மயக்டில்‌ 
பின்தொடர்கநின்‌ றன. 

இப்படி மயங்கிப்‌ பின்தொடர்தல்‌ 

ஆண்களின்‌ இயல்போ ! 


“இடங்கொள்‌ சாயல்கண்‌(டு) இளைஞர்‌ சந்தைபோல்‌ 
தடங்கொள்‌ சோலைவாய்‌ மலர்பெய்‌ தாழ்குழல்‌ 
வடங்கொள்‌ பூண்முலை மடத்தை மாரொடும்‌ 
தொடர்ந்து போவன தோகை மஞ்ணையே."* 


கும்ப. பால, நாட்டுப்படலம்‌, 52 


புஷ்‌ போக்‌ ஆலண்ட்‌ இந்தியா லிமிடெட்‌, 
பரங்கிமலை, 
சென்னை-16. 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


வழிமேல்‌ விழி 
தளனிடம்‌ தமயந்தியின்‌ பெண்மைச்‌ சிறப்புகளைக்‌ கூறி, அவளை அடையும்‌ 
எண்ணத்தைத்‌ தூண்டிய அன்னம்‌, தமயந்தியிடம்‌ தூது சென்று அவள்‌ உளக்‌ 
கருத்தை யறிந்து வருவதாகச்‌ சென்றது. தமயந்திமேல்‌ கொண்ட காதலால்‌ 
கலங்கிய நளன்‌ அன்னத்தின்‌ வருகையை ஆவலோடு நேரக்கியிருக்கிறான்‌. 
வானில்‌ விழிகளை மேயவிட்டிருந்த அவன்‌ காண அன்னம்‌ வானில்‌ பறந்து 
வருகிறது! நற்செய்தி கொண்டுவரவேண்டுமென்னும்‌ உள்ளத்‌ துடிப்போடு 
அதனை வரவேற்கக்‌ காத்திருக்கிறான்‌. 
“வழிமேல்‌ விழிவைத்து வாணுதலால்‌ நாம 
மொழிமேல்‌ செவிவைத்து மோகச்‌--சுழிமேல்தன்‌ 
நெஞ்சோட வைத்தயர்வான்‌ கண்டான்‌ நெடுவானில்‌ 
மஞ்சோட அன்னம்‌ ur." 
நளவெண்பா, சுயம்வர காண்டம்‌, 47 ஹிந்து மேட்சஸ்‌, 
சிவகாசி, 
முகவை மாவட்டம்‌. 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


= ne 
துன்பத்துள்‌ இன்பம்‌ 
திருமணத்திற்குப்‌ பின்‌ கணவன்‌ இல்லத்தில்‌ வாழும்‌ தன்‌ மகளைப்‌ பார்க்கச்‌ 
சென்றாள்‌ செவிலித்தாய்‌, அங்குக்‌ சுண்ட காட்சி அவளை வியப்பில்‌ ஆழ்த்தியது! 
“Pp burs இருந்தபேர்து இனிய பாலுணவை, பெரற்கலத்திலிட்டு உண்ணு 
மாறு வேண்டவும்‌, மறுக்கவே, பூங்கொம்பால்‌ அடிப்பேன்‌ என்பதுபோல்‌ பய 
முறுத்தி, நீ உண்ணுவாய்‌' என்று அதட்டியபோது, . பிடிக்கமுடியாதபடி ஓட்டங்‌ 
காட்டி, ‘wrt Gur’ என்று மறுத்துப்‌ பேசிய நம்‌ மகள்‌, இல்லற அறிவையும்‌ 
ஒழுக்கத்தையும்‌ எங்ஙனம்‌ உணர்ந்தாள்‌? தன்‌ கைப்பற்றிய கொழுநன்‌ குடி 
வறுமையுற்றிருந்தும்‌, தன்னை ஈன்ற தந்தையின்‌ வளமை மிகுந்த உணவையும்‌ 
நினையாதவளாய்‌ ஒரு வேளை தவிர்த்து ஒரு வேளை உண்ணும்‌ வன்மை 
யுடையளாயினாளே, இஃதென்ன வியப்பு'' என வியக்கிறாள்‌. 


நற்றிணை, 110 
ஸ்ரீ மகராஜா ரீபைனர்ஸ்‌, 


ஈரோடு, 
பெரியார்‌ மாவட்டம்‌. 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


வலியறிதல்‌ 


எளியவராயினும்‌ பலர்‌ சேர்ந்தால்‌ வலிமை பெற்றுவிடுவர்‌, அளவு கடந்து 
ஏற்றினால்‌ மெல்லிய தோசைகளின்‌ சுமைகூட வண்டியின்‌ அச்சை முறித்து 
விடுமல்லவா? ட 
“பீலிபெய்‌ சாகாடும்‌ ௮ச்‌(சு) இறும்‌; அப்பண்டம்‌ 
சால மிகுத்துப்‌ பெயின்‌.” 
குறள்‌, 475 
வொரியன்‌ கெமிகல்ஸ்‌ மற்றும்‌ 
டிஸ்டிலர்ஸ்‌ லிமிடெட்‌, 
சென்னை-18. 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


பாரியளித்த பரிசிற்பொருள்களோடு அவ்வை தடந்துகொண்டிருந்தாள்‌. 
திரும்பிப்‌ பார்த்தாள்‌. பறம்பு ஒரு பாசச்சிறைபோல்‌ காட்சியளித்தது. 
பாரியிட்டிருந்த அன்பு விலங்கை உடைத்துக்கொண்டு ஓடி வருகிற கைதியைப்‌ 
போல்‌ தன்னையே தனக்குள்‌ எண்ணிக்கொண்டாள்‌. சுண்ணிமைக்கும்‌ நேரத்‌ 
இல்‌ அவள்‌ கையிலிருந்த பரிசிற்பொருள்கள்‌ வழிப்பறி செய்யப்பட்டன. 
திரும்பி வந்தவள்‌ பாரியிடம்‌ முறையிட்டாள்‌. ரல நாள்கள்‌ தங்கவும்‌ 
செய்தாள்‌. அவனுக்கு அதுதானே வேண்டும்‌ ! பாரி வள்ளல்‌ மட்டுமல்ல...... 
வழிப்பறி சள்வனுங்கூட; ஆம்‌! வழிப்பறி செய்ததே அவன்தானே ! ஆனாலும்‌ 
அவனது வழிப்பறி நம்மால்‌ அங்ககரிக்கப்படுகிறது; காரணம்‌ அவ்வையின்மீது 
அவனுச்கிருந்த பாசமே ! 


மதராஸ்‌ சிமெண்ட்ஸ்‌ லிமிடெட்‌, 
இராசபாளையம்‌, 
முகவை மாவட்டம்‌. 


Digitized by Noolaham Foundation, 
noolaham.org | aavanaham.org 


ஏற்ற தண்டனை 
தலைவன்‌ பரத்தை இல்லிற்குச்‌ சென்றுவிட்டான்‌. 
அன்றிலிருந்தே 
உறச்கத்தைத்‌ தொலைத்துவிட்ட தலைளியின்‌ விழிகளில்‌ 
சோகம்‌ படிய ஆரம்பிக்கின்றது. 
ஆயினும்‌, அவனது வரவிற்காகவே அவள்‌ காத்திருக்கிறாள்‌. 
அவன்‌ இரும்பி வருகிறான்‌. 
சோகலிழிகளில்‌ கோபம்‌ தளும்ப 
நெருப்பு வார்த்தைகளால்‌ அவனைச்‌ 
சுட்டெரிக்கிதாள்‌. 


டி. அண்ணாமலைக்‌ கவுண்டர்‌ அண்டு சன்ஸ்‌ 


ஈரோடு, 
பெரியார்‌ மாவட்டம்‌. 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


பாவையர்‌ கைதீண்டப்‌ பணியாதார்‌ யாவரே 2 


புறத்திணையில்‌ ஏற்றம்பெற்ற ஒருவன்‌ 
அகத்திணையில்‌ மட்டும்‌ அடிபணிந்து விடுசிறானே ! 

அதுதான்‌ பெண்மையின்‌ வெற்றியோ ! 

மகளிர்‌ சைபட்டவுடன்‌ பூங்கொம்பே அவர்‌ கால்தொடும்‌ என்றால்‌... 
காதலனைப்பற்றிக்‌ கேட்கவேண்டுமா என்ன! 


** பாவையர்கை தீண்டப்‌ பணியாதார்‌ யாரே? 
பூவையர்கை தீண்டலும்‌அப்‌ பூங்கொம்பு-- மேவியவர்‌ 
பொன்னடியில்‌ தாழ்ந்தனவே பூங்குழலாய்‌ பாரென்றான்‌ 
மின்னெடுவேல்‌ கையான்‌ o 

வ கலிதொடர்‌ காண்டம்‌, 3. 


காஞ்சிபுரம்‌ மத்திய கூட்டுறவு வங்க, 
காஞ்சிபுரம்‌, 
செங்கை மாவட்டம்‌. 


Digitized by Noolaham Foundation 
noolaham.org | aavanaham.org 


வசந்தவல்லியின்‌ பந்தாட்டம்‌ 
குறவஞ்சி சிற்றிலக்கிய வகைகளுள்‌ ஒன்று. குறவஞ்சி இலக்கியத்தில்‌ 
குற்றாலக்குறவஞ்சி சிறப்பு மிக்கது. அழகுநங்கை வசந்தவல்லி, 2 
குற்றாலத்துறைபவள்‌; அவள்‌ பந்தாடுகிறாள்‌. 
இந்திரையோ ! இவள்‌ சுந்தரியோ ! தெய்வ ரம்பையோ ! 
மோகினியோ !/--மனம்‌ 
முந்தியதோ ! விழி முந்தியதோ ! கரம்‌ முத்திய 
Gar!’ எனவே--உயர்‌ 
சந்திர சூடர்‌ குறும்பல ஈசுரர்‌ சங்கணி 
வீதியிலே மணிப்‌ 
பைந்தொடி நாரி வசந்த ஓய்யாரி 
படர்ந்துபந்‌ தாடினளே ! 
_இருக்குற்றாலக்குறவஞ்சி, 18, 
ஸ்ரீ கிருஷ்ணா ரீபைனர்ஸ்‌, 
ஈரோடு, - 
பெரியார்‌ மாவட்டம்‌. 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


வசந்தவல்லி மயக்கம்‌ 
குற்றாலத்து௬சர்‌ உலா வருகையில்‌ 
வசந்தவல்லி பாங்க்கிறாள்‌. 
காதல்‌ கெரள்டிறாள்‌. 
அப்புறம்‌ என்ன? 
நெருப்புப்‌ படுக்கையில்‌ 
பெண்மையின்‌ தவிப்புதானே ! 
திங்களை முடித்தார்‌ கண்டாய்‌; திரிகூடச்‌ செல்வர்‌ கண்டாய்‌ ; 
எங்குள சித்துக்‌ கெல்லாம்‌ இறையவர்‌ இவரே !' என்று 
நங்கைமார்‌ பலரும்‌ கூறும்‌ நன்மொழித்‌ தேறல்‌ மாந்தி, 
மங்கையாம்‌ வசந்தவல்லி மனங்கொண்டாள்‌ மயல்கொண்‌ டாளே! 


--திருக்குற்றா லக்கு றவஞ்சி, 2 


இந்துஸ்தான்‌ மோட்டார்ஸ்‌ லிமிடெட்‌, 
மேல்‌ நல்லாத்தூர்‌, 
செங்கை மாவட்டம்‌. 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


குறத்தி குறி 
வசந்தவல்லியின்‌ மனநெருப்பிற்கு நெய்யூற்றும்‌ காரியமாகக்‌ 
குறத்தி குறி சொல்ல ஆரம்பிக்கிறாள்‌ 
“சொல்லக்‌ கேளாய்‌ குறி சொல்லக்‌ கேளாய்‌, அம்மே! 
தோகையர்க்கெல்‌ லாம்‌அரசே! சொல்லக்‌ கேளாய்‌; 
முல்லைப்பூ நகையாளே ! நன்னகரில்‌ வாழ்முத்து 
மோகனப்‌ பசுங்கிளியே! சொல்லக்‌ கேளாய்‌! 
பல்லக்‌ கேறும்‌ தெருவில்‌ ஆனை நடத்தி, மணிப்‌ 
பணியா பரணம்‌ பூண்ட பார்த்திபன்‌ வந்தான்‌ ; 
செல்லப்பூங்‌ கோதையே ! நீ பத்தடிக்கையில்‌ அவன்‌ 


சேவைசண்ட வெருட்சிபோற்‌ காணுதே அம்மே! 


--இருக்குற்றாலக்குறவஞ்சி, 106. 


காஞ்சிபுரம்‌ காமாட்சி அம்மன்‌ 
கூட்டுறவு நூற்பாலை, 
செங்கை மாவட்டம்‌, 


| 


இங்கியைத்‌ தேடும்‌ சங்கன்‌ 


குறிசொல்லிப்‌ பொருளீட்ட 
குறத்தி போய்விட்டாள்‌. 
அவள்மீது - 


அந்தக்‌ குறவனுக்கு கரையற்ற ஆசை. 

இங்தியின்‌ பிரிவு லைட்‌ ரூபிங்ஸ்‌ லிமிடெட்‌, 
சிங்கனை வாட்டுகிறது. கோபாலபுரம்‌, 

அவளைத்‌ தேடி சென்னை-86. 


அவன்‌ நடக்கிறான்‌. 


"*வக்காவின்‌ மணிசூடி வகைக்காரி இங்கிவரும்‌ வழியைத்‌ தேடி, 
மிக்கான புலிகரடி கிடுகிடென நடுநடுங்க வெறித்து நோக்கி, 
*சுக்கா'என்‌ றோலமிடும்‌ குருவிகொக்குக்‌ கேற்‌ றகண்ணி கையில்‌ வாங்கி 
தொக்கான நடைநடைந்து திரிகூட மலைக்குறவன்‌ தோன்றி னானே.” 


-ஒருக்குற்றாலக்குறவஞ்‌சி, 114. 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


விருந்து 


விருந்தினரை முகம்மலர வரவேற்றுப்‌ போற்றுகிறவன்‌ இல்லில்தான்‌ 
இருமசுள்‌ அகமகிழ்ந்து உறைவாள்‌. 
**அகனமர்ந்து செய்யாள்‌ உறையும்‌ முகனமர்ந்து 
நல்விருந்து ஓம்புவான்‌ இல்‌. ** குறள்‌, 84. 


காஞ்சிபுரம்‌ முருகன்‌ பட்டு நெசவாளர்‌ கூட்டுறவு 
உற்பத்தி மற்றும்‌ வியாபார சொசைட்டி, 

காஞ்சிபுரம்‌. 

காஞ்சிபுரம்‌ காமாட்சி அம்மன்‌ பட்டு கைத்தறி 
நெசவாளர்‌ உற்பத்திமற்றும்‌ வியாபார சொசைட்டி, 

காஞ்சிபுரம்‌, 

செங்கை மாவட்டம்‌. 


Digitized by Noolaham Foundation 
noolaham.org | aavanaham.org 


Nit Ne 


ந 


கொக்கின்‌ அடக்கம்‌ ! 
காலம்‌ வரும்‌ வரை 
கொக்சைப்‌ போல்‌ அமைதியாகக்‌ காத்திருக்க வேண்டும்‌. 
காலம்‌ வந்ததும்‌ 
கொக்கின்‌ குத்தைப்போல்‌ தவறாமல்‌ 
எண்ணிய செயலை முடிக்க வேண்டும்‌. 


““கொக்(கு)ஓக்க கூம்பும்‌ பருவத்து; மற்‌(று)அதன்‌ 
குத்‌(து)ஒக்க சீர்த்த இடத்து." 
குறள்‌, 490 


டபிள்யூ. எஸ்‌. இன்சிலேட்டார்‌ ஆப்‌ 
இந்தியா லிமிடெட்‌, 

போரூர்‌, 

சென்னை-16. 


Digitized by Noolaham Foundation 
noolaham.org | aavanaham.org 


மக்கள்‌ தம்‌ உயர்வுக்குரிய ஒழுக்க நிலையிலிருந்து தாழ்த்துவிடுவரேயானால்‌, 
தலையிலிருந்து விழுந்து தாழ்வுற்ற தலைமுடியினைப்‌ போன்று அனைவராலும்‌ 
ஒதுக்கப்படுவர்‌. 
**தலையின்‌ இழிந்த மயிர்‌அனையர்‌; மாந்தர்‌ 
நிலையின்‌ இழிந்தக்‌ கடை.” 


உகுதள்‌, 964 

முகவை மாவட்ட குடிசைத்‌ தொழில்‌, 
தீப்பெட்டி உற்பத்தியாளர்‌ சங்கம்‌, 

சாத்தூர்‌. : 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


எதற்கும்‌ ஓர்‌ எல்லை வேண்டும்‌. 
ஒரு மரத்தின்‌ நுனிக்கிளையில்‌ ஏறியவர்‌ 
மேலும்‌ நுனிக்குச்‌ செல்ல நினைத்தால்‌ 
அதுவே அவரது உயிரின்‌ இறுஇக்கு 
வழியாகிவிடும்‌. ள்‌ 
**நுனிக்கொம்பர்‌ ஏறினார்‌ அல்‌(து)இறந்‌( து) ஊக்கின்‌ 
உயிர்க்‌(கு) இறுதியாக விடும்‌. *” 


திருமதி விசாலாட்‌ச அம்மாள்‌ பயர்‌ ஓர்க்ஸ்‌, 
சிவகாசி, 
முகவை மாவட்டம்‌. 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


உயர்வு 


மலர்களின்‌ உயர்வு- நீரின்‌ அளவைப்‌ பொறுத்தது. 
மாந்தர்தம்‌ உயர்வோ - மனத்தின்‌ அளவைப்‌ பொறுத்தது. 
**வெள்ளத்‌(து) அனைய மலர்நீட்டம்‌; மாந்தர்தம்‌ 
உள்ளத்‌(து) அனைய(து) உயர்வு, '* 


குறள்‌, 595 


அறிஞர்‌ அண்ணா பட்டு கைத்தறி நெசவாளர்‌ 
கூட்டுறவு உற்பத்தி மற்றும்‌ விற்பனை சொசைட்டி, 
காஞ்சிபுரம்‌. 
காஞ்சிபுரம்‌ திருவள்ளுவர்‌ பட்டு 
கைத்தறி நெசவாளர்‌ உற்பத்தி 
வியாபாரம்‌ சொசைட்டி லிமிடெட்‌, 
செங்கை மாவட்டம்‌. 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


27 
2223202 id 


om 2 


AIG 
NG 


NES, eee ay, AA 
j 


27 


ஊழின்‌ கதையை 

உங்களுக்குக்‌ கூறப்போகிறாள்‌ ! 
தம்‌ 

இளங்கோவடிகள்‌ எழுதிய 
சிலம்பின்‌ கதைதான்‌... இங்கே 
சித்திரக்‌ கதையாறெது. 


கந்தசாமி நூற்பு ஆலை, 
சூரியம்பாளையம்‌, 
> பெரியார்‌ மாவட்டம்‌. 


Digitized by Noolaham Foundation 
noolaham.org | aavanaham.org 


சோழர்தம்‌ அரச வேலிக்குள்‌ அடங்கிய 
புகாரில்‌ ஒரு மணவறைக்‌ கோலம்‌ 
மணமசகன்‌-- 


மாசாத்துவான்‌ மகன்‌ கோவலன்‌. 
மணமகள்‌-- 


மாநாய்கன்‌ மகள்‌ கண்ணகி. 


ஈரோடு நெசவாளர்‌ கூட்டுறவு உற்பத்தி மற்றும்‌ 
விற்பனைச்‌ சங்கம்‌ லிமிடெட்‌, 
ஈரோடு, 


பெரியார்‌ மாவட்டம்‌. 


ஞாயிறும்‌ திங்களும்‌ சேர இருந்தாற்போல்‌ 
நிலா முற்றத்தில்‌ நிற்பவர்கள்‌ 
கோவலனும்‌ கண்ணகியும்தாம்‌! 
கண்ணகியை 

ஒரு கவிஞனைப்‌ போலக்‌ கோவலன்‌ புகழ்கிறான்‌. 
ஊழ்‌ ஒரு மெல்லிய புன்னகையோடு 

அந்தப்‌ புகழ்ச்சியைச்‌ சுவைக்கிறது. 


“wren பொன்னே வலம்புரி முத்தே 
காசறு விரையே கரும்பே தேனே 
அரும்பெறற்‌ பாவாய்‌ ஆருயிர்‌ மருந்தே *' 


மனையறம்படுத்த காதை, 73-75 
கோயமுத்தூர்‌ பயனீயர்‌ மில்ஸ்‌ லிமிடெட்‌, 
கோவை. 
சந்திரா டெக்ஸ்டைல்ஸ்‌, 


கோயமுத்தூர்‌, 
கோவை மாவட்டம்‌. 


ஆடலரசி மாதவி 

பரத்தையர்‌ குலத்தில்‌ தோன்றியவள்‌. 

ஐந்தாம்‌ வயது முதல்‌ ஏழாண்டுகள்‌ 

நாட்டியம்‌ பயின்று மன்னன்‌ முன்‌ அரங்கேறுகிறாள்‌ 
அங்கே பார்ப்பவர்‌ விழிகள்‌ 

பரதம்‌ பயில்கின்றன.... 


சென்னிமலை நெசவாளர்‌ கூட்டுறவு உற்பத்தி 
மற்றும்‌ விற்பனைச்‌ சங்கம்‌, 

சென்னிமலை, 

பெரியார்‌ மாவட்டம்‌. 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


அரசன்‌ மாதவிக்குப்‌ பரிசாக அளித்த 
பச்சை மாலையை விலைகொடுத்து வாங்கி 
கோவலன்‌ மாதவி வீடு செல்கிறான்‌. 
ஆடல்‌ ள்‌ மாதவியின்‌ 

அருகில்‌ கே லன்‌. 


தேன்‌ துளியில்‌ சக்க 
இற்றெறும்பாய்‌ அவன்‌ மனம்‌ 
அவளிடம்‌ மயங்கிக்‌ கடக்கிறது. 
அங்கே !...... 

தனிமையின்‌ சோகச்‌ சுமையோடு 
சுண்ணடு நெஞ்சம்‌ 

கலங்கித்‌ தவிக்கிறது. 


கோயமுத்தூர்‌ ஆல்கஹால்‌ கெமிகல்‌ லிமிடெட்‌, 
ஈரோடு, 
பெரியார்‌ மாவட்டம்‌. 


Digitized by Noolaham Foundation 
noolaham.org | aavanaham.org 


கானல்‌ வரி 3 


காவிரிப்பூம்பட்டினத்தில்‌ நடைபெற்ற இத்திரவிழாவின்‌ 
இறுதியில்‌ மாதவியும்‌ கோவலனும்‌ சுடற்கரை சென்றனர்‌. 
யாழ்‌ மீட்டியபடியே 
கோவலன்‌, மாதவி பாடிய கானல்‌ வரி 
ஊழ்‌ மூட்டிய தீயாய்‌ 
அவர்தம்‌ காதல்‌ வாழ்வைச்‌ 
சுட ஆரம்பித்தது. 
** கானல்வரி யான்பாடத்‌ தானொன்றின்மேன்‌ மனம்வைத்து 
மாயப்பொய்‌ பலகூட்டு மாயத்தாள்‌ பாடினாள்‌” 
என, எண்ணிச்‌ னந்த கோவலன்‌ மாதவியிடமிருந்து 
பிரிந்து செல்கிறான்‌. M/s. Kovilpatti Lakshmi Roller Flour Mills Ltd., 
Gangaikondan, 
Tirunelveli District. 


மா.தவியைப்‌ பிரிந்த கோவலன்‌ தன்‌ வீடடைந்தான்‌. 
கலை மயக்கில்‌ இழந்த பொருளை ஈட்ட 
சுண்ணகியோடு மதுரைக்குப்‌ புறப்படுகிறான்‌. 
அவர்களின்‌ வழித்துணையாய்‌ 

கவுந்தியடிகள்‌, 


*“ இதன்றமிழ்‌ நன்னாட்டுத்‌ தீதுதீர்‌ மதுரைக்கு 
ஒன்றிய உள்ளம்‌ உடையேன்‌ ஆகலின்‌ 
போதுவல்‌ யானும்‌ போதுமின்‌ '* 


என உடன்‌ சென்றார்‌. 


_ நாடுகாண்‌ காதை, 58-60. 


M/s. Nellai Cotton Mills, 
Tirunelveli, 
Tirunelveli District. 


Digitized by Noolaham Foundation 
noolaham.org | aavanaham.org 


பி மதுரைக்கு வந்ததும்‌ 

கோவலன்‌ கண்ணகியை 
மாதரியென்னும்‌ இடைக்குலத்‌ தாயின்‌ 
அடைக்கலமாகத்‌ தருகிறார்‌. 
கவுந்தியடிகள்‌. 

அந்தத்‌ தாயும்‌ தன்‌ மகள்‌ ஐயையின்‌ 
துணையோடு அவர்களுக்கு வேண்டிய 
அனைத்து வசதிகளையும்‌ செய்து தருகிறாள்‌ 
கண்ணகி பரிமாற 

கோவலன்‌ உண்ணும்‌ அன்புக்‌ காட்சியைக்‌ 
கண்ட மாதரியும்‌ ஐயையும்‌ 

வியப்பில்‌ ஆழ்கிறார்கள்‌. 


Angu Vilas, 

M. V. Muthia Pillai Firm, 
Dindigul, 

Madurai District. 


Digitized by Noolaham Foundation, 
noolaham.org | aavanaham.org 


கண்ணகியின்‌ காற்சிலம்பொன்றை 
விற்கச்‌ செல்கிறான்‌ கோவலன்‌. 
பொற்கொல்லன்‌ கூற்றின்‌ தரதனாய்‌ 
எதிர்ப்படுகிறான்‌. அவனிடம்‌, 


“தென்னவன்‌ QunArr@ இறப்புப்‌ பெற்ற 


காவலன்‌ றேவிக்‌ காவதோர்‌ at 
நீவிலை யிடுதற்‌ காதி Gur?" 


எனக்‌ சேட்டான்‌. அவனோ, 
**அடியேன்‌ அறியே னாயினும்‌ வேந்தர்‌ 
முடிமுதற்‌ கலன்கள்‌ சமைப்பேன்‌ யான்‌ '* 


எனக்‌ கூறினன்‌. முன்னரே கோவலன்‌ காட்டிய கண்ணகியின்‌ சிலம்பு, அப்‌ 

பொற்கொல்லன்‌ திருடிய பாண்டிமாதேவியின்‌ சிலம்பை ஒத்திருந்ததால்‌ 

அத்‌ இருட்டைக்‌ கோவவன்மீது ஏற்றிவிட எண்ணுகிறான்‌ பொற்கொல்லன்‌, 
Tirunelveli District Bus Owners’ Associaticn, 
Kailasapuram, 
Tirunelveli. 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


பாண்டியன்‌ 
அரசவையில்‌ ஆடிய ஆடல்மகளை 
நோக்கினான்‌ எனப்‌ 
பாண்டியன்மேல்‌ ஊடல்கொண்டு 
அவன்‌ தேவி அங்கிருந்து சென்றுவிட 
அவள்‌ ஊடலைத்‌ தணிக்க 
மன்னவன்‌ பின்‌ தொடர்கிறான்‌. 
சூழலறித்து சூழ்ச்சியை அவிழ்க்கிறான்‌. 
பொற்கொல்லன்‌. 
தேவி மயக்கில்‌ அரசநீதியும்‌ அங்கே 
மயங்குகிறது. 
** தாழ்பூங்‌ கோதை தன்காற்‌ இலம்பு 
கன்றிய கள்வன்‌ கைய தாகில்‌ 
கொன்றச்‌ சிலம்பு கொணர்க !* 


எனக்‌ கட்டளையிட்டான்‌ கோவேந்தன்‌. 


Digitized by Noofaham Foundation. 


noglaham.org | aavanaham.org 


South India Viscose Ltd., 
Race Course, 
Coimbatore, 

Coimbatore District. 


கோவலன்‌ கொலல்ப்படு மகனலன்‌. 
ஆயினும்‌ 
பொற்கொல்லன்‌ சூழ்ச்சி வென்றுவிடுகிறது. 


“கல்லாக்‌ களிமக னொருவன்‌ கையில்‌ 
வெள்வாள்‌ எறிந்தனன்‌ விலங்கூ டறுத்தது 
புண்ணுமிழ்‌ குருதி பொழிந்துடன்‌ பரப்ப 
மண்ணக மடந்தை வான்றுயர்‌ கூரக்‌ 
காவலன்‌ செங்கோல்‌ வளைஇய வீழ்ந்தனன்‌. 
கோவலன்‌ ?* 


— கொலைக்களக்‌ காதை, 212-217 


Paddy & Rice Merchants’ Association, 
Kovilpatti, 


Tirunelveli District. 


பாண்டியன்‌ தவறிழைத்தான்‌, 
கோவலன்‌ உயிரிழந்தான்‌. 
கண்ணகி துணையிழந்தாள்‌. 
ஆயினும்‌ 

நீதியின்‌ உயிர்‌ காக்க 
வழக்குரைக்க வருகிறாள்‌. 
அங்கே சிலம்பின்‌ பரல்கள்‌ 


“கோவலன்‌ கன்வனல்லன்‌ * எனும்‌ 
உச்சரிப்பு வார்‌ த்தைகளாய்ச்‌ இதறுகன்றன. 
நீதி நிமிர்கிறது. 


பாண்டியன்‌ சாய்கிறான்‌.. 


Digitized by Noolaham Foundation, 
noolaham.org | aavanaham.org 


S. W. Devaraj, 
Periakulam, 
Madurai District. 


கற்பின்‌ நாயக கண்ணகியாளுக்குச்‌ சிலையெடுத்து 
வழிபடச்‌ சேரன்‌ செங்குட்டுவன்‌ 
முடிவெடுக்கிறான்‌. 

அருந்தமிழாற்‌ றல்‌ அறிந்திடவேண்டி 
வடபுலப்‌ படையெடுப்பு நிகழ்கிறது. 
இமயவெற்றி 

கண்ணகிச்‌ இலைக்கான கல்லாய்‌ 
சுனகவிசயரால்‌ சுமந்து வரப்படுகிறது. 


** வில்லவன்‌ கோதையொடு வென்றுவினை முடித்த 
பல்வேற்‌ றானைப்‌ படைபல ஏவிப்‌ 
பொற்கோட்‌ டிமயத்துப்‌ பொருவறு பத்தினிக்‌ 
கற்கால்‌ கொண்டனன்‌ காவலன்‌.” 


— கால்கோட்காதை, 251-254, 
M. 5. P. V. Soundararajan & Bros., 
Theni, 
Madurai District. 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


கண்ண 

'தடுகல்லாக, 

பத்தினித்‌ தெய்வமாய்‌ வாழ்த்தப்பெறுகறாள்‌. Saroja Mills Limited, 
Kapalur, 
Madurai, 


Madurai District. 


Digitized by Noolaham Foundation 
noolaham.org | aavanaham.org 


கடல்மல்லைச்‌ கோபுரம்போல்‌ 
உயர்ந்த நெஞ்சம்‌! 
கன்னிஅன்னம்‌ சுண்வழியே 
இன்பம்‌ கெஞ்சும்‌ ! 


N. V. K. M. & Sons, 
(Roja) 

Dindigul, 

Madurai District. 


Q 
CEOS 
ப: es 


aos 


N 
25222 
BITIS 
ESO 
SEES 


x 
Sy 


நான்கு குணங்களில்‌ நாயக மாகிய 
தாணத்திலே குனிந்தாள்‌ -- மதன்‌ 
பாணத்திலே நனைத்தாள்‌ ! 


--௮முதபாரதி, 
K. M. Abdul Kader Firm, 


Dindigul, 
Madurai District. 


ப ணன EE 


எதிர்பார்ப்பு 


அண்ணல்‌ வரும்வழி பார்த்திருந்தாள்‌--இள 
அன்னம்‌ தன்னுடல்‌ வேர்த்திருந்தாள்‌ 

வண்ணப்‌ பூவிழி பார்த்திருந்தாள்‌-—வெளி 
வாசல்‌ கதவினில்‌ காத்திருந்தாள்‌. 


ஸ்ரீ லக்ஷ்மி சரஸ்வதி டெக்ஸ்டைல்ஸ்‌, 
(ஆரணி) பிரைவேட்‌ லிமிடெட்‌, 

ரகுநாதபுரம்‌, ஆரணி, 

வடார்க்காடு மாவட்டம்‌, 


சிடு 
IRAY 


அவளும்‌ ஓர்‌ அன்னம்தான்‌ 


அன்னம்‌ஓர்‌ அன்ன மீதில்‌ 
அடடா! நெஞ்சில்‌ 


மிகுந்ததே! அறிகு வாளோ 2 


அமர்ந்ததே 
மின்னிடும்‌ காதல்‌ வந்து 


—அமுத பாரதி 


காட்ரேஜ்‌ சோப்பு லிமிடெட்‌, 


அம்பத்தூர்‌, 
சென்னை-98 


Es 


இ 


கற்கனி 
கலைஞன்‌ கையின்‌ சிற்றுளி பட்டால்‌ 
கல்லும்‌ கனிவாகும்‌-— அந்தக்‌ 
கனிவில்‌ தோன்றும்‌ இலைகள்‌ யாவும்‌ 
கண்ணின்‌ விருந்தாகும்‌. 


எண்ணூர்‌ பவுண்டரி லிமிடெட்‌, 
எண்ணூர்‌, 
சென்னை-57. 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


2 > 


[ys 


© h ' 


A 


A 
a 
> 
ட 


pit | 


தாகமேகங்கள்‌ 
சில்லென்று வீசிடும்‌ தென்றலும்‌ GODS 

தேசம்‌ வியர்க்கட்டும்‌ சவத்து--மனத்‌ 

தாகம்‌ நிறையட்டும்‌ தணிந்து! 
கும்பகோணம்‌ டிவிஷன்‌ பான்‌ புரோக்கர்ஸ்‌ 

அசோஸியேஷன்‌ 

கும்பகோணம்‌, ; 
தஞ்சாவூர்‌ மாவட்டம்‌. 


-_ ஒலப்பதிகாரம்‌ 
தஞ்சை மாவட்ட அரிசி ஆலை அதிபர்கள்‌ சங்கம்‌, 


தஞ்சாவூர்‌, 


கயலெழுதி வில்லெழுதிக்‌ காரெழுதிக்‌ காமன்‌ 
செயலெழுதித்‌ தீர்ந்தமுகம்‌ திங்களோ காணீர்‌! 


மயிலே இதனைக்‌ கேளடியோ--- என்‌ 
மன்னவன்‌ செவியில்‌ போடடியோ! 


உயிர்மலர்‌ உதிரும்‌ நிலையடியோ- நெஞ்சம்‌ 
உணர்ந்தவர்‌ நெகிழ்ந்திடக்‌ கூறடியோ! 


Digitized by Noolaham Foundation 
noolaham.org | aavanaham.org 


வேதாரண்யம்‌ உப்புத்‌ தொழிலாளர்கள்‌ கூட்டுறவு 
உற்பத்தி மற்றும்‌ விற்பனை சங்கம்‌, 

வேதாரண்யம்‌, 

சேம்பர்‌ ஆப்‌ காமர்ஸ்‌, 

வேதாரண்யம்‌. 

எஸ்‌. கெ. சுப்பையா பிள்ளை அண்டு சன்ஸ்‌, 

உப்புத்‌ தயாரிப்பாளர்கள்‌, 

வேதாரண்யம்‌, 

தஞ்சாவூர்‌ மாவட்டம்‌, 


l 
H 
4) 
i 
ழ்‌ 
ரி 
ர 
Q 
h 
p 

2 


ஆடற்‌ கலைக்கழகு தேடப்‌ பிறந்தவள்‌ 
ஆடாத பொற்பாவை ஆட வந்தாள்‌ 
என்னோ டாட வந்தாள்‌ 
மகிழ்ந்‌ தாட வந்தாள்‌. 
_ பாரதிதாசன்‌ 


நெல்‌ அரிசி மொத்த வணிகர்கள்‌ சங்கம்‌, 
நன்னிலம்‌ வட்டம்‌, 
தஞ்சாவூர்‌ மாவட்டம்‌. 


d by Noolaham Foundation. 
vanaham.org 


அழகிய மயிலே அழகிய மயிலே 
அடியெடுத்‌ தூன்றி அங்கம்‌ yorR 
ஆடு கின்றாய்‌ அழகிய மயிலே! 


+ * . 


உனது தோகை புனையாச்‌ சித்திரம்‌. 
ஒளிசேர்‌ நவமணிக்‌ களஞ்சியம்‌ அதுவாம்‌! 


* ப . 


உள்ளச்‌ களிப்பின்‌ ஒளியின்‌ கற்றை 
உச்சியில்‌ கொண்டையாய்‌ உயர்ந்ததோ என்னவோ! 
பாரதிதாசன்‌ 


ரவி அரிசி மில்‌, 
ஆக்கூர்‌, 

மாயூரம்‌ வட்டம்‌. 
மாயூரம்‌ பைனான்சியல்‌ கார்ப்பரேஷன்‌ லிமிடெட்‌, 
பதிவு அலுவலகம்‌, 
மாயூரம்‌, 

தஞ்சாவூர்‌ மாவட்டம்‌. 


லலலா EQunidalior 
anaemia 


j| தன 


செல்லமகள்‌ ஒருத்தி 

பள்ளிக்குச்‌ செல்ல அழுகிறாள்‌... 
அவளுக்குத்‌ தாய்மையின்‌ பண்பில்‌ 
தந்தையின்‌ ஆறுதலிது... 

தலைவாரிப்‌ பூச்சூடி உன்னைப்‌-பாட 
சாலைக்குப்‌ போஎன்று சொன்னாள்‌ உன்‌௮ன்னை ! 
சிலைபோல ஏனங்கு நின்றாய்‌?- நீ 

சிந்தாத கண்ணீரை ஏன்சிந்து கின்றாய்‌? 
விலைபோட்டு வாங்கவா முடியும்‌ ? - கல்வி 
வேளைதோறும்‌ கற்று வருவதால்‌ படியும்‌ ! 
மலைவாழை அல்லவோ கல்வி ? - நீ 
வாயார உண்ணுவாய்‌ போளன்‌ புதல்வி ! 


பாரதிதாசன்‌ 


தலைவரும்‌ அங்கத்தினர்களும்‌ 
மோட்டார்‌ உரிமையாளர்‌ சங்கம்‌, 
பட்டுக்கோட்டை, 4 
தஞ்சாவூர்‌ மாவட்டம்‌. 


wai 


சங்கே முழங்கு | 
எங்கள்‌ வாழ்வும்‌ எங்கள்‌ வளமும்‌ 


மங்காத தமிழென்று சங்கே முழங்கு ! 


பாரதிதாசன்‌ 


கள்ளக்குறிச்சி கூட்டுறவு சர்க்கரை ஆலை 
லிமிடெட்‌ 

மூங்கில்துறைபட்டு, 

கள்ளக்குறிச்சி தாலுக்கா, 

தென்னார்க்காடு மாவட்டம்‌. 


a ee 


ee கைகளை க வவ கைகைகள்ளைய- 


பெரியோர்‌ எல்லாம்‌... 


உருவத்தால்‌ உயர்ந்தவர்கள்‌ 

உள்ளத்தால்‌ சிறியராகலாம்‌; 

உயர்ந்து வளர்ந்த பனை 

ஒற்றை மனிதனுக்கும்‌ நிழல்‌ தராததைப்‌ போல! 

உருவத்தால்‌ சிறியராயினும்‌ 

உள்ளத்தால்‌ பெரியராகலாம்‌ ; 

மீன்‌ சனையிலும்‌ சிறிய விதை 

ஆலமரமாய்‌ வளர்ந்து 

அனைவர்க்கும்‌ நிழல்தருவது போல ! 

எனவே 

பெரியோர்‌ எல்லாம்‌ பெரியரும்‌ அல்லர்‌ 

சிறியோர்‌ எல்லாம்‌ சறியரும்‌ அல்லர்‌. 
வெற்றிவேற்கை. 


ஈ.ஐ.டி. பாரி (இந்தியா) லிமிடெட்‌, 
நெல்லிக்குப்பம்‌, 

பண்ருட்டி தாலுக்கா, 
தென்னார்க்காடு மாவட்டம்‌. 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


இளமையிற்‌ கல்‌ 
வளைய வேண்டுமென்பதற்காக 
நெருப்பில்‌ வாட்டினும்‌ 
பொறுத்து - வளைகிற மூங்கில்‌ 
வேந்தன்‌ அமரும்‌ பல்லக்கில்‌ 
அவனது முடிக்குமேலே நின்று 
பெருமை கொள்ளும்‌ ! 
நீண்டுயர்ந்து வளரும்‌ மூங்கிலோ 
கழைக்கூத்தாடிகளின்‌ கையகப்படடு 
ஊர்னராய்த்‌ திரிந்து > 
அவர்தம்‌ காலடியில்‌ மிதிபடும்‌ ! 
இளமையிலே வருந்திக்‌ கற்பவர்‌ 
வளையும்‌ மூங்கிலாய்ப்‌ பெருமையடைவர்‌. 
வருந்திக்‌ கல்லாதவர்‌ 
மிதிபடும்‌ மூங்கலாய்ச்‌ ஒறு மயடைவர்‌. 


வருத்தவளை வேய்‌ அரசர்‌ மாமுடியின்‌ மேலாம்‌ 
வருத்த வளையாத மூங்கில்‌--தரித்திரமாய்‌ 
வேழம்பர்‌ சைப்புகுந்து மேதினியெல்‌ லாம்‌இரிந்து 
தாழுமவர்‌ தம்மடிக்கீழ்த்‌ தான்‌. 
_ நீதிவெண்பா, T. 
ஆரோபுட்‌ பிரைவேட்‌ லிமிடெட்‌, 
ஆரோவில்‌ அஞ்சல்‌, 
(வழி) பாண்டிச்சேரி. 


மருத. நாடகம்‌. 


வார்த்தைகளுக்கு 

arwi தீட்டுறெ காரியம்‌ 

கம்பனுக்குக்‌ கைவந்த கலை, 

அவன்‌ 

சுவிதை வளமே 

மருத நிலம்தான்‌ ! 

மெல்ல அசையும்‌ நீர்ப்பரப்புத்‌ இரைச்‌லையாக, 
தாமரைப்‌ பூக்கள்‌ விளக்குகளாக, 
வண்டுகள்‌ யாழெனப்‌ பாட, 

மேகங்கள்‌ மத்தளமாய்‌ முழங்க, 
அதற்கேற்பச்‌ சோலையிலே மயில்கள்‌ ஆட, 
மருதவேந்தன்‌ தன்‌ குவளைக்‌ கண்களால்‌ 
கண்டு சுவைக்கும்‌ கவினுறு காட்ஒயைக்‌ 
கம்பனால்‌ மட்டும்தான்‌ காட்டமுடியும்‌ ! 


ஸ்ட, Pe கரவை ஆமம்‌ னம்‌ உன்ற ல்லைல, 


| 


** தண்டலை மயில்கள்‌ ஆடத்‌ 
தாமரை விளக்கம்‌ தாங்கக்‌ 
கொண்டல்கள்‌ முழவின்‌ ஏங்கக்‌ 
குவளைகண்‌ விழித்து நோக்கத்‌ 
தெண்திரை எழினி காட்டத்‌. 
தேம்பிழி மகர யாழின்‌ 
வண்டுகள்‌ இனிது பாட 
மருதம்வீற்‌ றிருக்கும்‌ மாதோ." 
கம்ப; பால்‌, நாம்டுப்படலம்‌, 4. 


உளுந்தூர்பேட்டை கூட்டுறவு சர்க்கரை ஆலை 
பெரியசெவலை போஸ்ட்‌, 

உளுந்தூர்பேட்டை தாலுக்கா, 
தென்னார்க்காடு மாவட்டம்‌. 


கும்மி 


ஆயிரந்‌ தாமரை 
மொட்டுகளே ! 
இங்கு 

ஆனந்தக்‌ கும்மிகள்‌ 
கொட்டுங்களேன்‌ ! 


இரு. எஸ்‌. சக்திவேலு அண்டு சன்ஸ்‌, 
ஜெனரல்‌ மர்ச்சண்ட்‌, 
கும்பகோணம்‌. 


இரு. பி. சண்முகம்‌ அண்டு சன்ஸ்‌., 
பி. எஸ்‌. புளி கம்பெனி, 
கும்பகோணம்‌. 


ஏ. ஆர்‌. ஆர்‌. சீவல்‌ கம்பெனி, 
கும்பகோணம்‌. 


திரு. கே. எம்‌. எஸ்‌. காசிநாதன்‌ செட்டியார்‌ 
அண்டு பிரதர்ஸ்‌., 

பித்தளை பாத்திர வியாபாரம்‌, 

கும்பகோணம்‌, 

தஞ்சாவூர்‌ மாவட்டம்‌. 


Digitized by Noolaham Foundation 
noolaham.org | aavanaham.org 


காட்டிக்‌ கொடுக்கும்‌ தோள்கள்‌ 


அன்று... தோள்கள்‌ 
வீங்கியிருந்தன. 

காரணம்‌... காதலன்‌ உடனிருந்தான்‌. 
ஆனால்‌... இன்று 

காதலனைப்‌ பிரிந்து வாடுகிறேன்‌ என்பதை 
இந்த மெலிந்த தோள்களே 
விளம்பரப்படுத்துகின்றன ! 


**தணந்தமை சால அறிவிப்ப போலும்‌ 
மணந்தநாள்‌ வீங்கிய தோள்‌.” 


குறள்‌, 1233. 


தஞ்சாவூர்‌ வட்ட நெல்‌ அரிசி சில்லறை 
வணிகர்கள்‌ சங்கம்‌, 

தஞ்சாவூர்‌. 

சேர்மன்‌, e 

பாங்க்‌ ஆப்‌ தஞ்சாவூர்‌ லிமிடெட்‌, 

தஞ்சாவூர்‌. 

லெட்சுமி சீவல்‌ பேக்டரி, 

தஞ்சாவூர்‌, 

தஞ்சாவூர்‌ மாவட்டம்‌. 


Digilized by Noolaham Foundation 
noolaham.org | aavanaham.org 


தாழ்ந்த மனத்தாள்‌ தளர்கின்றாள்‌. 
அவளுக்கு அவன்மீது ஊடல்‌ .. 
அவனோ கெஞ்சுகிறான்‌; அவளோ மிஞ்சுகறாள்‌.. 
அவன்‌ போகிறான்‌. 
அவனைப்‌ பிரியவும்‌ மனமில்லை... 
வலியச்‌ சென்று அவனோடு சேரவும்‌ நாணம்‌ விடவில்லை... 
தின்‌ களியை அவன்‌ திசையில்‌ பறக்கவிட்டு 
அதனைத்‌ தேடிச்‌ செல்பவள்‌ போன்று 
அவனை நாடி நடக்கிறாள்‌. 


கம்ப. பால. பூக்கொய்‌ படலம்‌, 4, 


அலமந்து உழந்தாள்‌... 
அவளுக்கு அவன்மீது உயிர்‌. 
அவன்‌ அவளுக்கு அருகில்தான்‌ நிற்கிறான்‌. ட்‌ 
ஆனால்‌ 
குருக்கத்தி மரநிழலில்‌ மறைத்து நிற்கிறான்‌. 
அவளோ உயிரைத்‌ தேடியலையும்‌ 
உடல்போல வருந்தித்‌ தவிக்கிறாள்‌ ! 


கம்ப. பால. பூக்கொய்‌ படலம்‌, (5. 


நெய்வேலி லிக்னேட்‌ கார்ப்பரேஷன்‌, 
நெய்வேலி டவுன்சிப்‌, 
தென்னார்க்காடு மாவட்டம்‌. 


சிற்‌.றிலக்கிய வகைகளுள்‌ ஒன்றாகிய 

*உலா' இலக்கியம்‌, உலாவரும்‌ தலைவனைக்‌ 
காணும்‌ ஏழ்பருவ மகளிரின்‌ மனநிலை 
சார்ந்து கவிச்சுவை தருவது. 


இவள்‌ பேதை... 

மனிதப்பிஞ்சு... வாழ்க்கையின்‌ அரும்பு. 
அலகியல்பு அறியா விளையாட்டுச்‌ Apis. 
உலாவரும்‌ சோழனை உற்றுப்பார்க்கறாள்‌.. 
அவன்‌ கழுத்தில்‌ இடக்கும்‌ மாலையைத்‌ 

தன்‌ மானுக்கு அணிவித்தால்‌ அழகாக இருக்குமே 
என ஏங்குகிறாள்‌... 

வயதுக்கேற்ற ஏக்கம்‌ தானே ! 


** பேதைக்கு யாண்டே ஐந்துமுதல்‌ எட்டே.” 
வரனனிடுபரட்டியன்‌; கே. டி. ஆர்‌. 
வாசனை திரவியங்கள்‌ தயாரிப்பாளர்‌, 
திருவாரூர்‌, 
தஞ்சாவூர்‌ மாவட்டம்‌. 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


அவிழரும்பு! A z 
இவள்‌... 

அடி வான இமைபிளந்து 
சூரியன்‌ விழிப்பதற்கு முன்‌. 
இருளில்‌ நனைந்த வை 
காதலை உணர்ந்தும்‌ ர. 
உலாவரும்‌ தலைவனை! பா க்கிறாள்‌... 
விழிக்கோப்பைகளில்‌ காதல்‌ தளும்புறெது. 


**பெதும்பைக்கு யாண்டே 
_ பன்னிருபாட்டியல்‌.. 
அருணா சர்க்கரை ஆலை, 
எரையூர்‌, பெண்ணாடம்‌, 
திட்டக்குடி வட்டம்‌. 


தென்னார்க்காடு மாவட்டம்‌. 


ham Foundation. 
vanaham.org 


$ 


காதற்‌ சாறுமிக்க 

காமனின்‌ கரும்பு. 

கனிந்த மடந்தை ! 

உலாப்‌ போகும்‌ சோழன்‌ தந்த 
காம நோயினால்‌ 
படுத்தவள்‌... 

பனிநீரை நெருப்பென்றும்‌ 
குளிர்‌ நிலவே சுட்ட தென்றும்‌ 
துடிக்கிறாள்‌ ! 


** மடந்தைக்‌(கு) யாண்டே பதினைந்து முதலாத்‌ 
இடம்படும்‌ ஒன்பதிற்‌(று) இரட்டி செப்பும்‌.” சினிமா தியேட்டர்‌ அசோஸியேஷன்‌, 
_பன்னிருபாட்டியல்‌. இராணிபேட்டை, 
வடார்க்காடு மாவட்டம்‌. 


Digitized by Noolaham Foundation. 
naglaham-org | aavanaham.org 


மிய |] 


அரிவை 
சுண்டக்‌ காய்ச்சிய 
காமத்துப்பால்‌ ! 
காதற்கடலில்‌ 
நீச்சலிடத்‌ தெரிந்தவள்‌. 
அவள்தான்‌ அரிவை ! 
இன்றோ... 
சோழச்‌ சூரியன்‌ 


உருக்கிடும்‌ பனிச்சிலை ! அரிச ஆலை உரிமையாளர்கள்‌ சங்கம்‌, 


போளூர்‌, 


“அரி க்‌ யாண்‌ே ன்‌ கென்ப. ” 7 
பட்டம்‌ அவ்வ ey = வடார்க்காடு மாவட்டம்‌. 


_பன்னிருபாட்டியல்‌. 
நெல்‌, அரிசி வியாபாரிகள்‌ சங்கம்‌, 
Guret, 
வடார்க்காடு மாவட்டம்‌. 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


; CS : f 
ப்‌ க ட்‌ ரிது: d d 
ie ha i i 
3 F 2" கம்ம ர அம்‌ 
Tu cake 4 
| $ Ks i | 


வெட்டி 
பகைவருடன்‌ போரிடக்‌ கருதிய 
வேந்தனின்‌ படைஞர்‌ 
பகைவர்தம்‌ நாடுசென்று 
அவர்தம்‌ ஆநிரைகளைக்‌ கைப்பற்றி 
வருதல்‌ வெட்சியாம்‌. 


“வெட்சி நிரை கவர்தல்‌” 


“வென்றி வேந்தன்‌ பணிப்பவும்‌ பணிப்பின்‌ றியும்‌ 
சென்‌(று)இ கல்முனை ஆ தந்தன்று.'” 
புறப்பொருள்‌ வெண்பா மாலை, டி, அப்துல்‌ வாஹித்‌ அண்டு கம்பெனி, 
26, வேப்பேரி நெடுஞ்சாலை, 
சென்னை-3. 


Digitized by Noolaham Foundation 
Agolaham.org | aavanaham.org 


கரந்தை 


கூற்றுவன்‌ விழுங்கிய உயிரை 

மீட்கும்‌ காரியம்‌ இது. 

ஆம்‌... 

பகைத்‌ தினவுடன்‌ 

வெட்சியார்‌ ஆநிரைகளைக்‌ கவர்ந்து செல்ல... 
இடையிலே அவரை மறித்துப்‌ பொருது 

தம்‌ ஆநிரைகளை மீட்டுவருதல்‌ 
கரந்தையாம்‌. 


* நிரை மீட்டல்‌ கரந்தை ” 
**மலைத்தெழுந்தோர்‌ மறஞ்சாயத்‌ 
தலைக்கொண்ட நிரைபெயர்த்தன்று.'* 


புறப்பொருள்‌ வெண்பா மாலை. 


அரவிந்த்‌ டிஸ்டிலரி அண்டு கெமிகல்ஸ்‌ லிமிடெட்‌, 
காடாம்புலியூர்‌ போஸ்ட்‌, 

பண்ருட்டி வட்டம்‌. 

தென்னார்க்காடு மாவட்டம்‌. 


த 
ஒரு வேந்தன்‌ 

பகை வேந்தர்தம்‌ 
கொற்றங்‌ காரண 


* வட்கார்மேற்‌ செல்வது. வஞ்ச": 


**வாடாவஞ்சி தலைமலைந்து. 
கூடார்மண்‌ கெ எல்குறித்தன்று.* 


ப்‌ெ 


eK 


பாருள்‌ வெண்பா மாலை. 


மண்டி வியாபாரிகள்‌ சங்கம்‌, 
திருவண்ணாமலை, 
வடார்க்காடு மாவட்டம்‌. 


அரிசி, எண்ணை ஆலைகள்‌ சங்கம்‌, 
திருவண்ணாமலை, 
வடார்க்காடு மாவட்டம்‌. 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


புறப்பொருள்‌ வெண்பா மாலை. a 


சக்தி pat, 


Digit 


பகை வேந்தனின்‌ 
அரணைக்‌ கைப்பற்ற 
ஆர்வங்‌ கொண்ட மன்னன்‌ 
அவன்‌ கோட்டையினுள்ளே 
நுழைய முயலுதலாம்‌. 
* எயில்‌ வளைத்தல்‌ உழிஞை * 
“முடிமிசை உழிஞை சூடி ஒன்னார்‌ 
கொடிநுடங்‌ காரெயில்‌ கொளக்கரு இன்று.” 
புறப்பொருள்‌ வெண்பா மாலை. 
ஸ்ரீ ஜெயவிலாஸ்‌ பிரைவேட்‌ லிமிடெட்‌, 
அருப்புக்கோட்டை, 
இராமநாதபுரம்‌ மாவட்டம்‌. 


Digitized by Nootaham Foundation 
noolaham.org | aavanaham.arg 


இரு பெரு வேந்தரும்‌ 
படையுடன்‌ நேரெதிர்ப்‌ 
பொருவது தும்பையாம்‌! 


* அதிரப்‌ பொருதல்‌ தும்பை” 
**செங்களத்து மறங்கருதிப்‌ 
பைந்தும்பை தலைமலைந்தன்று. '* 


— புறப்பொருள்‌ வெண்பா மாலை. 


கே. எஸ்‌. சண்முகவேல்‌ நாடார்‌ அண்டு சன்ஸ்‌, 
டிம்பர்‌ அண்டு பெயின்ட்‌ டிரேடர்ஸ்‌. 
அருப்புக்கோட்டை, 

இராமநாதபுரம்‌ மாவட்டம்‌. 


Digitized by Nootaham Foundation 
noolaham.org | aavanaham.org 


பக க்க dl 
| வகையால்‌. 
மிக்கார்‌ செருவென்றது வாகை 


a இவனை வாகை on இகக்மலைத்த 
| அலைகடல்‌. தானை அரசட்‌ டார்‌ று. ** 


புறப்பொருள்‌ வெண்பா மாலை. 11 


+ 


வதன பெடை பேப்பர்‌ டியூப்‌ தத்தன்‌ 


்‌ ப பப்படம்‌ பட ion. 
டத i . a 


கெண்டைகள்‌ 


தாமரைப்‌ பொய்கையுள்‌ 

இறங்கிய ஒருத்தி, 

தண்ணீரை யள்ளி 

முகத்தின்‌ அருகே ஏந்திப்‌ பார்த்தாள்‌... 
நீரில்‌ தன்‌ கண்களின்‌ நிழல்‌ சுண்டு மயங்கி, 
“கெண்டை ! கெண்டை l 

எனக்‌ கூவிக்கொண்டே 
கரையேறினாள்‌... 

அங்கே நீரற்ற கைகளில்‌... 
கெண்டையைக்‌ காணாமல்‌ தயங்கினாள்‌. 


*: தண்டு லாவிய தாமரைப்‌ பொய்கையில்‌ 
மொண்டு நீரை முகத்தரு கேந்தினாள்‌; த ம்‌ ப a SRE 
கெண்டை கெண்டையென்‌ paar ஏறினான்‌; மொக்ஸின்‌ ஸீ இந்தியா ஆர்ட்டிபிகியல்‌. 
கெண்டை காண்டிலள்‌, நின்று தயங்கினாள்‌. ”* லெதர்‌ ஃபோம்‌ தயாரிப்பாளர்கள்‌, 

கோட்டைமேடு, 

கமுதி, $ 

இராமநாதபுரம்‌ மாவட்டம்‌. 


— விவேக சிந்தாமணி, 89. 


Digitized by Noolah: ndation 
noolaham.org | aavanaham.org 


$ 


பயனற்றவை 


**ஆபத்துக்‌(கு.) உதவாப்‌ பிள்ளை, 
அரும்பசிக்‌(கு) உதவா அன்னம்‌, 
தாபத்தைத்‌ தீராத்‌ தண்ணீர்‌, 
தரித்திரம்‌ அறியாப்‌ பெண்டிர்‌, 
கோபத்தை அடக்கா வேந்தன்‌, 
குருமொழி கொள்ளாச்‌ சீடன்‌, 
பாபத்தைத்‌ தீராத்‌ தீர்த்தம்‌ 
பயனில்லை ஏழுந்‌ தாமே!** 
_லிவேக சந்தாமணி, 1. 
இராமநாதபுரம்‌ மாவட்டக்‌ கோவாபரேடிவ்‌ 
சென்ட்ரல்‌ பாங்க்‌ லிமிடெட்‌, 
மதுரை. 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


உலகத்தார்க்கு ஆணி. 


உரிமையின்‌ செருக்கோடு 

உண்ணத்‌ தகுந்தவர்கள்‌ 

உழவர்கள்‌ மட்டுமே! 

மற்றவர்கள்‌ 

தொழுதுண்டு பின்‌ செல்பவர்களே! இ. சோமசுந்தரம்‌ செட்டியார்‌ & 


“* உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார்‌ மற்றெல்லாம்‌ டி. குழந்தை செட்டியார்‌, 
தொழுதுண்டு பின்செல்‌ பவர்‌." இந்தியன்‌ ஆயில்‌ டீலர்ஸ்‌, 
— குறள்‌, 1033. இராமநாதபுரம்‌. 


Digitized by Nosidhaal Foundation. 
ngalaham.org | aavariaham org 


பூவைக்குப்‌ பூ 

குன்றுதோள்‌ ஆடும்‌ குமரன்தன்‌ கைமலரில்‌ 
நின்றுதான்‌ ஆடும்‌ நினைவெல்லாம்‌--அன்றோகாண்‌! | 
முன்னைப்‌ பழம்நாளில்‌ மூழ்கிக்‌ உடத்தவெலாம்‌ 

தன்னுள்ளே தான்‌எண்ணும்‌ தான்‌. 


Daily Thanthi, 
Tirunelveli. 


=< 
OUTS 


IEAM kay 
IA. 


Sree Annapoorna, 
Coimbatore. 


SRE 


நல்கல்‌ 


மனித 
அழகுக்கோர்‌ அழகுசெய்தால்‌ 
ஆரதை ஆற்ற வல்லார்‌! 


அன்‌. 


தொடரும்‌ உறவு 


** நேற்று இன்று வந்த உறவன்றடி இது 


நெடும்பண்டைக்‌ காலமுதல்‌ நேர்ந்துவத்ததாம்‌!"* 
— பாரதியார்‌. 


Digilized by Noolaham Fo! 
aolaham.org | aavanaha 


Chemicals and Plastics India Limited, 
Dhun Building, 

827, Mount Road, 

Madras-600 002. 


undaiion 
morg 


“ மாணார்க்‌ கடந்த மறவெம்போர்‌ மாறனைக்‌ 

காணாக்கால்‌ ஆயிரமும்‌ சொல்லுவேன்‌--சண்டக்கால்‌ 

பூண்‌ஆகம்‌ தாஎன்று புல்லப்‌ பெறுவேனோ 

நாணோடு உடன்பிறந்த நான்‌,” 

முத்தொள்ளாயிரம்‌. 

இ காரனேஷன்‌ லித்தோ ஓர்க்ஸ்‌, 
சிவகாசி, 
இராமநாதபுரம்‌ மாவட்டம்‌. 


Digilized by Nodtaham Foundation. 
adlaham avg | aavanaham.org 


தாய்‌ 
பிள்ளையின்‌ நிழல்‌ 
முள்ளிற்‌ பட்டாலுங்கூடத்‌ 
தன்‌ 
நெஞ்சிற்குள்‌ காயங்‌ காண்பவள்‌! 
அட்டா! ட்‌ 
இருக்குறளின்‌ பக்கத்தில்‌ 
ஓர்‌ அரிச்சுவடி AASAD SI 


“கன்னத்தில்‌ முத்தமிட்டால்‌ உள்ளத்தான்‌ 
கள்வெறி கொள்ளு தடீ! . 
உன்னைத்‌ தழுவிடிலோ-- கண்ணம்மா! 

உன்மத்த மாகு தம!” 


- பாரதியார்‌. 


Mad ura 
Indust! 
Madurai. 


ri 


Coats Ltd., 
ile Group, 


அதோ பாரடி! 


"அதோ பாரடி 
அவரே என்‌ கணவர்‌ 
புதுமாடு வண்டி யோட்டி 
போகிறார்‌ என்னை வாட்டி." 


j பாரதிதாசன்‌. Madurai District Pandiyan Consumers’ 
Co-op. Wholesale Stores Ltd., 
Madurai. 


by Noolaham Foundation 
g 


g | aavanaham.org 


wc Z 


ம்‌: lm 
இவாஜியின்‌ எழுச்சியுரை 
“டமொக்குள்தான்‌ தோன்றி முடிவது போல 

மக்களாய்ப்‌ பிறந்தோர்‌ மடிவது தண்ணம்‌! 
தாய்த்திரு நாட்டைத்‌ தகர்த்திடு மிலேச்சரை 
மாய்த்திட விரும்பான்‌ வாழ்வுமோர்‌ வாழ்வுகொல்‌? 
மானமொன்‌ நிலாது மாற்றலர்‌ தொழும்பராய்‌ Thiry M. Subramanian, 


ஈனமுற்‌ றிருக்க எவன்கொலோ விரும்புவன்‌? 
தாய்பிறன்‌ கைப்படச்‌ «Au வனாதி Forest Contractor and Rubber Merchant, 
நாயென வாழ்வோன்‌ நமரில்‌இங்‌ குளனோ? Kulasekharam, 


பாரதியார்‌. Kanyakumari District. 


oundation 
aham-or 


சங்கங்களே...... 


வீரத்தை 

உச்சரிக்கும்‌. 

காட்டின்‌ தலைவர்களே ! 
நாங்கள்‌... 

மொழிநலன்‌ காக்க 
உங்களின்‌ 

குணநலன்‌ தேடுவோம்‌ ! 


aham. 


|aayanāham.or 


The President, 

WPS 

Thiruppappu & Thiru Mathew Joseph, 
Rubber Whole Sale Trade, 

Kaliyal, 

Kanyakumari District. 


காதல்‌ நாடகம்‌ 


குதிரையில்‌ சென்றவள்‌ 

தவறி விழப்போக, 

அறிந்த ஒர்‌ ஆண்மையன்‌ 

காக்கும்‌ முயற்சியாய்த்‌ 

தாக்கத்‌ தழுவினான்‌... 

தரைமேல்‌ விடுவதற்கு 

நெஞ்சும்‌ மறுக்கிறது... 

தழுவல்‌ தொடர்கிறது. j 
**சுழிகொள்‌ வாம்பரி துள்ளஓர்‌ தோகையாஸ்‌... ர்‌ 
வழுவி வீழலுற்‌ றாளை,ஓர்‌ வள்ளல்தான்‌, 
எழுவின்‌ நீள்புயத்‌ தால்‌எடுத்‌(து) ஏந்தினான்‌; : 
தழுவிநின்‌(று) ஒழியான்‌; தரைமேல்‌ வையான்‌.!! ' 


கம்ப, பால. எழுச்சிப்‌ படலம்‌, 31. 


Madura த Workers aus eae Ltd., 


Madurai. 


Digitized 
1001 


“மேலோர்‌ . ோர்‌... 


அதோ... தலைவன்‌ 
அவளைப்‌ பிரிந்து போடறான்‌... 
வருந்தி வருந்தி அவள்‌ வருடிவிட்ட 
கால்கள்‌ நன்றியே இல்லாமல்‌ 
இரும்பவே மனமின்றி முன்னோக்கிப்‌ போகின்றன. 
ஆனால்‌... அவளால்‌ பணிவிடையெத்வும்‌ 
பெறாத வீழிகள்‌ மட்டும்‌ 
ஆறுதலாய்த்‌ இரும்பி அவள்‌ விழிகளுக்கு 
> ஒத்தடங்‌ கொடுக்கின்றன... 
கால்கள்‌ ழே இருக்கின்றன... 
விழிகள்தாமே மேலே. இருக்கின்றன... 
உண்மைதான்‌... J A 
என்றும்‌ மேலோர்‌ மேலோர்தான்‌ 
கீழோர்‌ ஒழோர்தான்‌. 


“orare நித்தம்‌ தமியேன்‌ வருந்தி வருடப்பெற்ற i 
காலோ நடந்தன; கண்ணோ இரும்பின; கற்றவர்க்குப்‌ The Gomathi Mills, 
பூலோ கமும்தரும்‌ மாவலி வாணன்‌ பொருப்பிடத்தே Veeravanallur, 
மேலோர்‌ இரங்குவர்‌; 8ழேரர்‌ எந்நாளும்‌ விரோதிப்பரே!” Tirunelveli District. 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | Aavanaham.org 


வேலூர்‌ 
திருமண மண்டபத்தின்‌ முன்‌ உள்ள 
யாளித்தூண்‌ இது. 


லக்ஷ்மி ஆட்டோமெடிக்‌ லூம்‌ ஓர்க்ஸ்‌ லிமிடெட்‌, 
ஒசூர்‌, 
தர்மபுரி மாவட்டம்‌. 


தாரமங்கலத்தில்‌ உள்ள 
இவன்‌ பார்வஇ. 
சிற்பம்‌. 


எஸ்‌. என்‌. ஏ. எஸ்‌. ஏ. அண்ணாமலைச்‌ செட்டியார்‌, 
காரைக்குடி, 
இராமநாதபுரம்‌ மாவட்டம்‌. 


தாராசுரம்‌ ஐராவதேசுவரர்‌. > 

கோயில்‌ தூண்கள்‌. Sri Shanmugham Industries, 
Nagercoil, 
Kanyakumari District. 


Digitized by Noolaham Foundation, 
noolaham.org | aavanaham.org 


பிளான்டேஷன்ஸ்‌, 


ஆர்‌. எம்‌. 


எம்‌. 
சென்னை. 


தேரின்‌ அமைப்பில்‌ உள்ள 
மண்டபத்‌ தோற்றம்‌. 


பழையாறையில்‌ 


உயர்ந்த கோயில்‌ 


சோழர்தம்‌ 
கலைச்சிறப்பை 
ஞாலம்‌ உணர... 


உயர்ந்த கோயில்‌... 


தஞ்சைப்‌ 
பெரிய கோயில்‌ ! 


Kanyakumari District Co-op. Spinning 
Mills Ltd., 

Aralvaimozhi, 

Kanyakumari District. 


செம்மனத்தான்‌ தண்ணளியான்‌ செங்கோலான்‌ மங்கையர்கள்‌ 
தம்மனத்தை வாங்குந்‌ தடந்தோளான்‌ - மெய்ம்மை 
நளனென்பான்‌ மேனிலத்தும்‌ நானிலத்தும்‌ மிக்கான்‌ 
உளனென்பான்‌ வேந்தன்‌ உனக்கு. 


—தளவெண்பா., 34. 


திருச்‌ - புதுக்கோட்டை பெட்ரோலியம்‌ டீலர்ஸ்‌ 


அசோசியேஷன்‌, 
திருச்சி. 
Digitized by Noolaham Foundation, 


noolaham.org | aavanahamorg 


காதல்‌. 
திருச்சிராப்பள்ளி லாரி சொந்தக்காரர்கள்‌ சங்கம்‌, 


திருச்சி. 
Digitized by Noolahan 
noolaham.org| aaval 


அறிவுமதி 


அசுப்பாட்டும்‌ புறப்பாட்டும்‌ இணைந்து விட்டது-காதல்‌ 


அரிச்சுவடி திருக்குறளாய்‌ மாறி விட்டது ! 
தாமரையைச்‌ சூரியனும்‌ நெருங்கி விட்டது 


தாகமிந்த பூமியிலே யாரை விட்டது? 


வாழைகள்‌ 


வாழையிலைப்‌ புத்தகம்போல்‌ விரிந்திருக்குது-தல்லோர்‌ 
வாழ்க்கையதன்‌ வாழ்க்கையிலே பஇந்திருக்கு து. 


Digitized by Noolaham Foundation, 
noolaham.org4 aavanaham.org 


we ட்‌ 
AA A 
7, க / 772 M 4 » 
AN | ill} | 
> i Aia 
ia 7 > 
ராஜா டாக்கீஸ்‌, 


திருச்சி. 

பேலஸ்‌ தியேட்டர்‌, 
திருச்சி. 

இராமகிருஷ்ணா டாக்கீஸ்‌, 
திருச்சி. i 


நெருஞ்சிமுள்‌ 
"'அனிச்சமும்‌ அன்னத்தின்‌ தூவியும்‌ மாதர்‌ 


வளநாடு சினி ரிலீஸ்‌, 


இருச்சி-8. 


அடிக்கு நெருஞ்சிப்‌ பழம்‌** 


குறள்‌, 1120. 


Digitized by Noolaham Foundation 
noolaham.org | aavanaham.org 


கொல்லேறு தழுவுதல்‌ 


இன்று இதனை, '*சல்லிக்கட்டு'' என்பர்‌. கலித்தொகை 
இந்த வீர விளையாட்டைச்‌ இறப்புறக்‌ கூறும்‌. உயிரையும்‌ 
பொருட்படுத்தாமல்‌ காளையொடு பொருதும்‌ இந்த வீர 
விளையாட்டு, பொங்கல்விழாவைச்‌ சார்ந்து இன்றும்‌ ஊர்ப்‌ 
புறங்களில்‌ நடைபெறுகிறது. 


திருச்சி ஜில்லா மில்‌ உரிமையாளர்கள்‌ ws mies 
அரிசி உற்பத்தியாளர்கள்‌ சங்கம்‌, 

67, பாலக்கரை, 

திருச்சி-7. 


Digitized by Noolaham Foundation, 
noolaham.org | aavanaham.org 


ee ee man வலையம்‌. 


த்தின்‌ வீர விளையாட்டின்பாற்பட்ட. சிலம்ப 
Rupee அல்லல்‌ a ட்‌ = லாரி உரிமையாளர்கள்‌ சங்கம்‌, 


ஆட்டம்‌. மெல்லிய மூங்கிற்கழிகளைச்‌ சுழற்றிச்‌ சுழற்றி i 
வீரர்கள்‌ போட்டியிட்டு ஆடுகையில்‌ காண்பவர்க்கும்‌ வீரம்‌ கரூர்‌, 2 
வருக திருச்சி மாவட்டம்‌. 


Digitized by Noolaharh Foundation 
noolaham.org | aavanaham.org 


பொய்க்கால்‌ குதிரை 


, தமிழகக்‌ கிராமியக்‌ கலைகளுள்‌ இதுவும்‌ சிறப்பிடம்‌ 
வடிக்கிறது. ஆணும்‌ பெண்ணுமாகச்‌ சேர்ந்து ஆடும்‌. 
பொய்க்கால்‌ குதிரை ஆட்டம்‌ காண்போரைக்‌ களிப்பில்‌ 
ஆழ்த்துவது. 


கரூர்‌ நெசவு மற்றும்‌ பனியன்‌ தொழிற்சாலை 

உரிமையாளர்கள்‌ சங்கம்‌, 
‘ கரூர்‌, 

கரூர்‌ ஹேண்ட்லூம்ஸ்‌ அசோசியேஷன்‌, 

கரூர்‌. 

கரூர்‌ கைத்தறி ஜவுளி உற்பத்தி அண்டு 
ஏற்றுமதியாளர்‌ சங்கம்‌, 

கரூர்‌, 

திருச்சி மாவட்டம்‌. 


Digitized by Noolaham Foundation 
noolaham.org | aavanaham.org 


seee வயப்‌ பட்‌ வவட ag A pat A வைககைள eT 


பொருள்களைச்‌ சுமந்து மலையேறப்‌ பயன்படுத்திய 
காவடிகளே மலைவாழ்‌ முருகனை வழிபடுவோரைச்‌ சார்ந்து 
காலடி ஆட்டத்திற்கு அடிப்படையானது. இந்த ஆட்டத்தின்‌ 
இயல்புக்கேற்ப அமைந்ததே காவடிச்‌ இந்து. திருச்சி. 


நியூ பத்மா என்டர்பிரைஸஸ்‌, 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


கரக ஆட்டம்‌ 


Agr Dus கலைகளுள்‌ இறந்த ஒன்று. 
இந்த ஆட்டத்தில்‌. 
மகளிரும்‌ பங்குபெறுவர்‌. 
செட்டிநாடு சிமெண்ட்‌ கார்ப்பொரேஷன்‌ லிமிடெட்‌, 
குமாரராஜா முத்தையா நகர்‌, 
புலியூர்‌ சிமெண்ட்‌ ஆலை அஞ்சல்‌, 
கரூர்‌ வட்டம்‌, 
திருச்சி மாவட்டம்‌. 


Digitized by Noolaham Foundation 
noolaham.org | aavanaham.otg 


குடவோலை 


ஊராட்சி முறையில்‌ வாரியத்‌ தலைவர்களைத்‌ தேர்ந்‌ 
தெடுக்கக்‌ குடவோலை முறை சோழர்காலத்தில்‌ பயன்‌ 
படுத்தப்பட்டது. ஓலை நறுக்குகளில்‌ பெயர்களை எழுதி 
அதனைக்‌ குடத்திலிட்டு மூடியபின்‌, ஊரார்‌ அறிய, அறியாச்‌ 
சிறுவன்‌ ஒருவனால்‌ ஓலை நறுக்கொன்றை எடுக்கச்‌ செய்து 


taikaa Siob ta lune Galella A AR Oop ன எத்து 
பண்டைத்‌ தமிழரின்‌ இந்த ஊராட்சித்‌ தேர்தல்முறை அசோசியேஷன்‌, 


உலகுக்கே ஒரு பாடமாம்‌. 


திருச்சி, 


Digitized by Noolaham Foundation 
noolaham.org | gavanaham.org 


கொடைமடம்‌ 


முல்லைக்குத்‌ 
தேர்தரும்‌ 
நட்பின்‌ நாயகன்‌ பாரி. 


முருகன்‌ டாக்கீஸ்‌, 

புலிவார்‌ ரோட்‌, 

இருச்சி. 

பாலாஜி என்டர்பிரைஸஸ்‌ (பாலாஜி டாக்கீஸ்‌) 
திருச்சி. 

ராக்ஸி தியேட்டர்‌, 

பெரிய கடை விதி, 

DGGE. 


Digitized by Noolaham Foundation 
noolaham.org | aavanaham.org 


ee 


காடுகொன்று நாடாக்கி 

குளம்‌ வெட்டி வளம்‌ பெருக்கிய 
சோழன்‌ கரிகாலன்‌ 

புன்செய்‌ நிலங்களையுங்கூட 
நன்செய்‌ நிலங்களாய்‌ ஆக்குதற்குக்‌ 
காவிரியில்‌ கல்லணை கட்டும்‌ 
காட்டி இது. 


எல்‌. ஜி. பாலகிருஷ்ணன்‌ அண்டு பிர தர்ஸ்‌, 
லிமிடெட்‌, 

டிரான்ஸ்போர்ட்‌ ஹவுஸ்‌, 

*தபால்‌ பெட்டி 62° 

கரூர்‌, 

AHHA மாவட்டம்‌. 


Digitized by Noolaham Foundation 
noolaham.org | aavanaham.org 


ஈனவுநிலை 


"விழிகளுக்கு 
விக்கல்களைத்‌ தந்துவிட்டு 
தலைவன்‌ போனபின்பும்‌... 
எப்படி இவள்‌ உயிரோடிருக்கறொள்‌? * 
என்றுதானே வியக்திறீர்கள்‌ | 


இமைகளுக்கு 
உறக்கத்‌ தாழ்ப்பாளிட்டுவிட்டு 
அமைதியுறும்‌ வேளை பார்த்துத்தான்‌ 
மனக்கதவைத்‌ திறந்துகொண்டு 
அவன்‌ உள்ளே வந்துவிடுதிறானே ! 
அதனால்தான்‌ என்‌ உயிர்மலர்‌ இன்னும்‌ 
உதிராமல்‌ இருக்கிறது! 

“நனவினால்‌ நல்கா தவரைக்‌ கனவினால்‌ 

காண்டலின்‌ உண்டுஎன்‌ உயிர்‌?” 


குறள்‌, 1213. 


ஜுபிடர்‌ பிளவர்‌ மில்ஸ்‌ பிரைவேட்‌ லிமிடெட்‌, 
இருச்சி. 


Digitized by Noolaham Foundation 
noolaham.org | aavanaham.org 


அலைகளே...உங்கள்‌ மகள்‌ ... 


கடற்பாலை வனத்தின்‌ 

தண்ணீர்‌ ஓட்டகங்களே! 

.. கட்டுமரப்‌ பிள்ளைகளின்‌. 
தொட்டில்களே!. 

தமிழகத்தின்‌ தெற்கு எல்லையில்‌ 
இதோ... 

உங்களின்‌ இனிய மகள்‌ 
குமரியவள்‌... புன்னகைக்கிறாள்‌! 


ஜனதா டீ டிரேடர்ஸ்‌ பிரைவேட்‌ லிமிடெட்‌, 
குன்னூர்‌. 


நல்லகாலம்‌ வருகுது ! 


குடுகுடு குடுகுடு குடுகுடு குடுகுடு; 

நல்ல காலம்‌ வருகுது; நல்ல சாலம்‌ வருகுது; 
தொழில்‌ பெருகுது; தொழிலாளி வாழ்வான்‌; 
சாத்திரம்‌ வளருது; சூத்திரம்‌ தெரியுது; 

யந்திரம்‌ பெருகுது: தந்திரம்‌ வளருது; 

குடுகுடு குடுகுடு குடுகுடு குடுகுடு; 

தல்ல காலம்‌ வருகுது; நல்ல காலம்‌ வருகுது! 

— பாரதியார்‌, 


Digitized by Noolaham Foundation 
noolaham.org | aavanaham.org 


Kamala Sugar Mills Ltd., 
Amaravathi Nagar, 
Udumalpet, 

Coimbatore District. 


மலரின்‌ இதழ்கள்‌ 


பக்க எண்‌. 

மலர்‌ வாயில்‌ on - 
மாண்புமிகு தமிழ்நாடு அமைச்சரவை 
மலர்க்குழு one 
வாழ்த்துச்‌ செய்திகள்‌ 
அமுதத்‌ தமிழ்‌ வளர்ப்போம்‌ ina 3 வ்‌ 

மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்‌ 

எம்‌. ஜி. இராமச்சந்திரன்‌ 


வாழையடி வாழையென வந்த 
தமிழ்ப்‌ புலவோர்‌ 


1. அருந்தமிழர்‌ போற்றிய அழகுக்‌ 
i கலைகள்‌ ஷ்‌ 1 
நாவலர்‌! டாக்டர்‌ 
இரா. நெடுஞ்செழியன்‌ 
2. தமிழை வளர்க்க ஐந்தாண்டுத்‌ 
= இட்டம்‌ தேவை a 7 
சிலம்புச்‌ செல்வர்‌” டாக்டர்‌ 
ம. பொ. சிவஞானம்‌. 


3. பழந்தமிழர்தம்‌ தொழில்‌ - 
வாணிக வளம்‌ ES 10 
— இரு. கே. ஏ. கிருஷ்ணசாமி 


படங்கள்‌ 


4. நல்ல குறுந்தொகை eae 17 | 


— Bo. கா. காளிமுத்து 


5. செந்தமிழ்‌ நாடெனும்‌ 
போதினிலே ! = 24 
— இருமதி செளந்தரா கைலாசம்‌ 


6. மாமதுரை வழி காட்டட்டும்‌ ... 25 
பாவலர்‌” மா. முத்துசாமி 

7. ஒளவையார்‌ aoe a7 
— 'உரைவேந்தர்‌” ஒளவை சு. துரைசர! 

8. குறட்பா- நாட்டியம்‌ one 29 
—“இருக்குறளார்‌” வீ. முனிசாமி 

9. தண்மை- இிண்மை- தொன்மை... 33 


டாக்டர்‌ மு. மு. இஸ்மாயீல்‌ 


10. கலைக்‌ கோயில்கள்‌ - 
பண்பாட்டுக்‌ கருவூலங்கள்‌ ... 38 
— இரு இராம. வீரப்பன்‌ 


41. மேடைத்‌ தமிழ்‌ ae 42 
— இரு. ச. இராசாராம்‌. 
12. தமிழ்‌ வளர்த்த மதுரை a 45 


இரு. ப. நெடுமாறன்‌ 


13. மதுரை மாநகர்‌ உயர்கவே! oes 50 
கவிஞர்‌ மலையமான்‌. 


பக்கு எண்‌. 

14. பாரதியும்‌ தமிழிசையும்‌ os 51 
பாரதியார்‌ 

15. தமிழ்க்‌ காவலர்‌ அண்ணா வய * திதி 
— இரு. எஸ்‌. டி. சோமசுந்தரம்‌ 

16. மொழியெனும்‌ விழி காப்போம்‌... 57 
— BG. ச: இராமச்சத்‌இிரன்‌ 

17. இரைகடலோடிய தமிழர்‌ 59 
— ஒரு. செ. அரங்கநாயகம்‌ 

18. பாரதி கண்ட ஒருமைப்பாடு .. 60 


— திரு. கா. இரவியம்‌ 

19. சமாளித்தலும்‌ சத்தலும்‌ 
— திரு. குமரி அனந்தன்‌ 

கவிதைகள்‌ : 


20. புதியதோர்‌ உலகு செய்வோம்‌ 
— அரசவைக்‌ சுவிஞர்‌ சண்ணதாசன்‌ 


21. கெட்டபோரிடும்‌ உலகத்தை வேரொடு 
சாய்ப்போம்‌ 
— உவமைச்சுவிஞர்‌ சுரதா 


22. பொது உடைமைக்‌ கொள்கை 
இசையெட்டும்‌ சேர்ப்போம்‌ 
_ புலவர்‌ புலமைப்பித்தன்‌ 
23. புனிதமோடு அதை எங்கள்‌ 
உயிரென்று காப்போம்‌ 
_ கவிஞர்‌ முடியரசன்‌ 
24. இதயமெலாம்‌ அன்பு நதியினில்‌ 


தனைப்போம்‌ 
— கவிஞர்‌ பொன்னிவளவன்‌ 


25. இது எனது என்னுமோர்‌ 


கொடுமையைத்‌ தவிர்ப்போம்‌ 
— சுவிஞர்‌ ஈரோடு தமிழன்பன்‌ 


26. உணர்வெனும்‌ கனலிடை அயர்வினை 
எரிப்போம்‌ 
— கவிஞர்‌ திருமதி அரசு மணிமேகலை 


27. ஒரு பொருள்‌ தனிஎனும்‌ 
மனிதரைச்‌ சிரிப்போம்‌ 
கவிஞர்‌ ஒற்பி 
28. இயல்பொருள்‌ uus sr 
மறுத்திடில்‌ பசிப்போம்‌. 
கவிஞர்‌ மு. மேத்தா 
29. ஈவதுண்டாம்‌ எனில்‌ அனைவரும்‌ 
புசிப்போம்‌ 
௮ கவிஞர்‌ பொன்னடியான்‌ 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


பக்க எண்‌. பக்க எண்‌- 
30. யாமறிந்த மொழிகளிலே தமிழ்‌ 47. தமிழ்‌ வளர்ச்சியில்‌ பகுத்தறிவு 
மொழிபோல்‌ இனிதாவது இயக்கத்தின்‌ பங்கு 141 
எங்கும்‌ காணோம்‌ பேராசிரியர்‌ டாக்டர்‌ மா. நன்னன்‌. 
களி அப்த்‌ 48. தமிழில்‌ திறனாய்வுக்‌ கலை 146 
31. வள்ளுவன்‌ தன்னை உலகினுக்கேதந்து 3 கலாநிதி ச. கைலாசபதி 
ப வான்புகழ்‌ கொண்ட தமிழ்நாடு 2 h , 
பட்ட அன்ட்‌ அதல 49. தமிழும்‌ இரவிட மொழிகளும்‌... . 152 
z _ பேராசிரியர்‌ இரா. மதிவாணன்‌ 
32. நெஞ்சை அள்ளும்‌: சிலப்பதிகாரம்‌ 4 cat i! + s 
என்றோர்‌ மணியர்ரம்‌ படைத்த 50. இசைத்‌ தமிழ்த்‌ ல்‌ 460 
மிழ்நாடு _ பண்ணாராய்ச்சி வித்தகர்‌ 
னு ப குடந்தை இரு. ப. கந்தரேசனார்‌ | 
33. இறவாத புகழுடைய புதுநூல்கள்‌ aa aber nE e க்கள்‌ ane 
தமிழ்‌ மொழியில்‌ இயற்றல்‌ ok அதும்‌! 
வேண்டும்‌ ` 52. ஆற்றல்மிகு புதினக்கலை 173 
— கவிஞர்‌ பொன்மணி வைரமுத்து _ திருமதி ராஜம்‌ கிருஷ்ணன்‌. 
34. தமிழனின்‌ பிறந்தகம்‌ — i 65 | 53. சமூக நாவல்களில்‌ பகுத்‌ 
— மொழிஞாயிறு ஞா. தேவநேயன்‌ தறிவுப்‌ போக்கு 178 
35. சங்க இலக்கியத்தில்‌ விரிவாகும்‌ டாக்டர்‌ தா. வே. வீராசாமி 
ஆளுமையின்‌ இயல்பு =: 89) 54. தமிழ்‌ மருத்துவ மாண்பு 183 
இரு. eaters அறன்‌ டாக்டர்‌ சிற்சபை 
36. தமிழர்‌ தொல்மரபு. see 77 en ன்‌ 
— செந்தமிழ்ச்செல்வர்‌, பன்மொழிப்‌ Bo, சகல்‌ நூக்களில்‌ எழில்மிகு 
wali eon பூக்கள்‌ எட்டு 187 
ர சபாச்சு _ இரு. பி. எல்‌. சாமி; இ.நி.ப. 
37. இந்திய மாநிலங்களில்‌ k a h 
தமிழர்கள்‌ “i a ௪4 | 56- இந்திய நூலக இயக்கம்‌ 191 
முனைவர்‌ சாலை இளந்திரையன்‌ — Bo: வே; இல்லைதாயகம்‌. 
38. உலக நாடுகளில்‌ தமிழர்கள்‌ 89 | 57. குழந்தை இலக்கிய வளர்ச்சி 200 
டாக்டர்‌ பொன்‌, கோதண்டராமன்‌ — திரு. அழ. வள்ளியப்பா. 
39. பாரதிதாசனின்‌ ech 58. குறள்‌ காட்டும்‌ வாழ்வு 206 
நோக்கு 92 முத்தமிழ்க்‌ காவலர்‌” 
பேராசிரியர்‌ டாக்டர்‌ ந்‌. சுப்பு இ. ஆ. பெ. விசுவநாதம்‌ 
40. மேடை நாடகங்களில்‌ புதிய 59. தரையும்‌ கதையும்‌ 210 
முயற்சிகள்‌ 100 தரு. ப. நீலகண்டன்‌. 
டாக்டர்‌ இரா பத்தே 60. சேர்ந்து பாடுவோம்‌ 213 
41. வேமனரும்‌ அவ்வையாரும்‌ 105 — Bo: M. B. சீனிவாசன்‌. 
piggies நத்தம்‌ 61. மேற்கு ஜெர்மனியில்‌ தமிழ்‌ 216 
42. தமிழகத்‌ திருக்கோயில்கள்‌ 109 — BG. ௮: தாமோதரன்‌ 
வ டக et 62. ஈழநாட்டு இடப்பெயர்களில்‌ 
43. இறையுணர்வும்‌ இறைமறுப்‌ தமிழின்‌ “ஆளுமை 220 
புணர்வும்‌ me Lae — இரு. இ. ௧. இராசேசுவரன்‌. 
பேராசிரியர்‌ ௧. paras பர்‌ 63. அறிவியில்‌ (தமிழ்‌ ae 
44, நாடும்‌ ஏடும்‌ re 125 டாக்டர்‌ ஜி. ஆர்‌. தாமோதரன்‌ 
akera p, இரிய. நகத்தாதன்‌ 
ப ` 64. ஆட்சித்‌ தமிழ்‌ 236 
45, பண்டைத்‌ தமிழர்‌ _ -ஆட்‌சமொழிக்‌ காவலர்‌”. 
பொறியிய, லமை 130 g. 'மலிங்கனார்‌ 
DH இரா। 
டாக்டர்‌ வா. செ. குழந்தைசாமி 
65. இந்துவெளி எழுத்து 
26, இக்காளக்கவிதைப் போக்குகள்‌, Bias வடிவங்கள்‌ 240 
டாக்டர்‌ 9. பாலசுப்பிரமணியன்‌ 


ii 


டாக்டர்‌ ௧. த. இருநாவுக்கரசு, 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


66. தமிழகக்‌ கனிமவளம்‌  -: :... 848 | 82. சமுதாய மொழியியல்‌: +... 328 
டாக்டர்‌ ச. சரவணன்‌. i டாக்டர்‌ மூத்து சண்முகன்‌ ல்‌ 
67. இருக்குறள்‌ வெளிப்படை `... - 252 | 83. தமிழர்‌ சமுதாய இயல்‌ பக்க ee 
டாக்டர்‌ வ. சுப. மாணிக்கம்‌ சோ. இலக்குமிரதன்‌ urr D T 
5 re ட்‌ Tal. 
68. தமிழ்ச்‌ சமய நெறி .... 255 | 84. தமிழ்‌ இலக்கியத்தில்‌ 
— தவத்திரு. குன்றக்குடி nat, அறிவியல்‌ கருத்துகள்‌ , 337 
பேராசிரியர்‌ கொண்டல்‌ சு: மகா" லன்‌ 
69. இன்றைய இலக்கியத்துக்கு ட்ட 1. j tig 5 
ஏற்ற இடம்‌ னு agg 85. வில்லுப்பாட்டு- தோற்றமும்‌ 
இர பலன்‌ F வளர்ச்சியும்‌ 344 
ம்‌ கலைமாமணி: கவிஞர்‌ சுப்பு. ian 
70. துறவிகளும்‌ போற்றிய தமிழ்‌ ... 263 : 4 
--கலைமாமணி* நாரண துரைக்கண்ணன்‌ 86. அகவொழுக்கம்‌ w, 348 
-- திருக்குறள்‌ பீடம்‌' அழகரடிகள்‌ 
FH ன்‌ ங்களில்‌ 
ப அன்னன்‌ தாட ககன்‌ 87. தனித்தமிழ்‌ இய்க்கத்‌ தோற்றமும்‌ 
A சத்த னம்‌.: ry 1 வளர்ச்சி வரலாறும்‌ 853 
ci பாவலரேறு” பெருஞ்சித்திரனார்‌ . 
72. சித்தர்‌ பாடல்களில்‌ குறிப்பு at 
மொழியும்‌ கழகச்‌ தியப. 878 NES சடல துல்‌ விக்கும்‌ 1 
டாக்டர்‌ இரா. மாணிக்கவாசகம்‌ “படத்துல டை 
X 89. தமிழ்நாட்டுக்‌ கலைச்‌ i as 
73. நிதித்துறை - வாழ்வும்‌ செல்வங்கள்‌ car WER 
வரலாறும்‌ ட்‌ 278 — தமிழ்நாடு அரசு தொல்பொருள்‌ 
— தரு. ஏ. எம்‌, சுவாமிநாதன்‌ ஆங்வுச்துறையினர்‌ 
74. தமிழிலக்கியங்களில்‌ 90. உலக மொழிகளும்‌ தமிழும்‌ ... 369 
கொல்லாமைக்‌ கோட்பாடு... 283 டாக்டர்‌ ச. அகத்தியலிங்கம்‌ 
— Bo. சு. ஸ்ரீபால்‌ 
91. மானிடவியலும்‌ தமிழும்‌ mye UBT 
5 75. நாட்டிய நாடகங்கள்‌ IL ௪ பேராசிரியர்‌ டாக்டர்‌ ந. சஞ்சீவி 
கலைமாமணி: புத்தனேரி 
ரர்‌ ச்பரம்ணியம்‌ 92. மொழியும்‌ பெயர்ப்பும்‌ HE 
டாக்டர்‌ ஒளவை நடராசன்‌ 
76. வேளாண்மையில்‌ ட்‌ 3 i 4 
பழமொழிகள்‌... த்‌ 292 | 93- பழந்தமிழ்‌ இலக்கியங்களில்‌ 
_ பேராசிரியர்‌ இல, செ. கந்தசாமி. ஆழ்கடல்‌ சிந்தனைகள்‌ ... 389 
டாக்டர்‌ கு. மோகனராசு 
77. தமி, ல்‌ i லப்‌ 
i உபி ன்‌ வு 300 | 94. நெடும்புகழ்க்‌ கொடுமணம்‌ ... 394 
ம இட அலட்டல்‌ — your செ. இராசு 
ம்‌ த்‌ z ர்‌ 95. பெருவழிகள்‌ ane 398 
78. திருமூலர்‌ - வள்ளலார்‌ காட்டும்‌ டப்பு eben waist 
ஒளி வழிபாடு a 307 
— தரு. ௮. மறைமலையான்‌ 96. அத pra அங்கத 
p miS ஓவியங்கள்‌ ஜோ 208 
79. தமிழில்‌ தெருக்கூத்து = 312 — இரு. மா. ரா. இளங்கோவன்‌ 
திரு. ந. முத்துசாமி 
- 
5 A - 97. இருவள்ளுவர்‌ ஆண்டு w ரரி 
80. பாரதிதாசனும்‌ இரசூல்‌ — இரு. சிறுவை நச்சினார்க்கனியன்‌ 
கம்சதோவும்‌ abe 317 
டாக்டர்‌ இ. வீலாவதி 98. தமிழில்‌ யாழ்க்கருவிகள்‌ a 409 
கலைமாமணி: ப. தாமோதரன்‌ 3 
81. பழந்தமிழரின்‌ Aw திறனாய்வு 
நெறிகள்‌ 323 | 99. இலக்கியத்தில்‌ மகளிர்‌ mood... 413 
பேராசிரியர்‌ டாக்டர்‌ க. மீனாட்செந்தரம்‌ புலவர்‌ தாமரைக்கண்ணன்‌ 
ii 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


100. The Tamil Culture 
—Dr. Justice S. Maharajan 


101. Development in Linguistics 
—Dr. V. I. Subramoniam 


102. Tamils in South-East Asia and 
The Far East 
—Prof. S. Arasaratnam 


103. Rare Tamil Books in Bupa 
Countries டப ஸ்‌ 
Mr. Gérald Duverdier 


104. Tamil Culture: 
A Multi-Dimensional 
Phenomenon 
—Dr. S. V. Subramanian 


105. Early Madras - Printed 
Tamil Books 
— Katharine Smith Diehl 


106. Universalisation in Sangam 
Love Poetry Hy 
—Thiru, A, V, Sram 


viii 


xvii 


107. Early Prose Translation in Tamil 
—Thiru. D. Packiamuthu 


108, Kamba Ramayanam and Thulasi 
Ram-Charit-Manas - 
—Dr. S. Shankar Raju 


109. Anna - The’ Dravidian 
—Thiru. A. P, Janarthanam 


110. The Socio-Religious Context 
of the Terukkittu “i 
—Mr. Richard Armond Frasca 


111. Origin and Significance of the 
Name Uraiyur 
—Thiru. R. Ramasamy 


112. Rebels Against God 
—Thiru. P. N. Appuswamy 


| விளம்பரங்கள்‌ sii 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


Page No. 


lvi 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


al 
ட 1) 


h வள்ளுவன்‌ கன்னை 


உ &லகினுக்கே தந்து 

ஆங்கிலம்‌ சீனம்‌ 
சீனம்‌ 

இ 2 55 கீ S 1 

லக்கன பிஜி 

பிரெஞ்சு சமஸ்கிருதம்‌ 

ருஷ்யா குஜராத்தி 

C Jn ௦ ௮ 
போலிஷ்‌ மராத்தி 


சுவீட்‌ / இந்தி 8 
Saa ருது 
யி பெங்காலி 
மலாய்‌ மலையாளம்‌ 
சிங்களம்‌ கன்னடம்‌ 
பர்மா தெலுங்கு 
ஐப்பான்‌ ஜெர்மல்‌ 


